யாழ்ப்பாண அகராதி 


சற்றிரமச்க்ரப பமமுதர 
சர்முக்துப பிரம 


தமிழ்மண்‌ பதிப்பகம்‌ 


யாழ்ப்பாண அகராதி 


பாகம்‌ - 1 


- அஃறிணைப்பன்மையீ று, 
ஆறாவதன்‌ பன்மையுருபு, 
சாரியை, சுட்டு, இன்மை- 
எதிர்மறை-குறைவு-தடை-பிறிது- 
வியப்பு இவற்றைக்‌ காட்டுமோருப 
சருக்கம்‌, ஒரெழுத்து, பெயரெச்ச 
விகுதி, வினையெச்ச விகுதி. 
அஃகரம்‌ - வெள்ளெருக்கு. 
அஃகல்‌ - குறைதல்‌, சுருங்கல்‌. 
அஃகுபோதம்‌ - நிலாமுக்கிப்புள்‌. 
அஃகுல்லி & சிற்றுண்டி, பிட்டு. 


அஃகேனம்‌ - ஆய்தவெழுத்து, 
முள்ளில்லாப்பன்றி. 
அஃது - அது. 


அஃறிணை - இழிதிணை. 

அகக்கடவுள்‌ - மனம்‌. 

அகக்காழ்‌ - ஆண்மரம்‌, உள்வயிரம்‌, 
வச்சிரக்கல்‌. 

அகங்கரித்தல்‌ - ஆங்காரங்கொள்‌ 
ளுதல்‌. 

அகங்கரிப்பு - மனவெறுப்பு. 

அகங்களித்தல்‌ - மனமகிற்தல்‌. 

அகங்காரக்கிரந்தி - ஆணவ மறைப்பு, 
மாயாபாசமும்‌ மலத்தொடக்கு. 

அகங்களித்தல்‌ - மனமதர்த்தல்‌. 

அகங்காரத்திரயம்‌ - முக்கியவகங்‌ 
காரம்‌, முக்க்யா முக்கயெவகங்‌ 
காரம்‌, அமுக்கியவகங்‌ காரம்‌ 
எனழூன்று. 

அகங்காரம்‌ - அகந்தை, உட்கரணம்‌ 
நான்கினொன்று. 


அகங்காரி - அகங்காரமுடையனு. 

அகங்காழ்‌ - அகக்காழ்‌. 

அகங்கை - உள்ளங்கை. 

அகசியம்‌ - வேடிக்கை. 

அகசு - பகல்‌, பொழுது. 

அகச்சுட்டு - சொல்லகத்து முதனி 
லையாயமைதந்துநிற்குஞ்‌ சட்டு. 

அகடம்‌ - பொல்லாங்கு, அநீதம்‌. 

அகடவிகடம்‌ - அபாயம்‌, இரண்டகம்‌, 
வஞ்சகம்‌. 

அகடு - உள்‌, நடு, பொல்லாங்கு, 
வயிறு, சர்‌, மேடு. 

அகடுரி - பாம்பு. 

அகணி - உள்‌, மருதநிலம்‌, வயல்‌, 
தெங்குபனைமுதலிய வற்றினார்‌. 

அகணிதபஞ்சாங்கம்‌ - அலகடொது 
சொல்லும்பஞ்சாங்கம்‌. 

அகணிதபஞ்சாங்கி - கணியாது 
பஞ்சாங்கஞ்‌ சொல்வோன்‌. 

அகணிதம்‌ - எண்ணிக்கையின்மை. 

அகண்‌ - அருகு. 

அகண்டம்‌ - எல்லாம்‌, மண்ணகல்‌. 

அகண்டன்‌ - அருகன்‌, கடவுள்‌, 
சிவன்‌, விட்டுணு. 

அகண்டாகண்டன்‌ - கடவுள்‌. 

அகண்டாகாரவிருத்தி - அஞ்ஞான 
நீக்கிச்ச்வசாட்சியைத்‌ தோற்று 
விப்பது. 


அகண்டி - ஓர்வாச்சியம்‌. 


2 wirptiuroor qs] - 1 


அகண்டிதம்‌ - முழுதும்‌, ஏற்றுக்‌ 
கொள்ளல்‌, கண்டிப்பில்லது, கூறு 
படாமை. 

அகதங்காரன்‌ - வைத்தியன்‌. 

அகதம்‌ - ஓர்குழிகை, சுகம்‌. 

அகதி - தகுதியற்றவன்‌, போக்கற்றவன்‌, 
வறியவன்‌. 

அகதேசி - உள்ளூர்யாசகி. 

அகதேசு - பிணியில்லான்‌. 

அகத்தி - ஒரு மரம்‌. 

அகத்திணை - உள்ளொழுக்கம்‌. 

அகத்திணைப்புறம்‌ - கைக்கிளையும்‌ 
பெருந்திணையும்‌. 

அகத்தியன்‌ -சத்தவிருடிகளிலொரு 
வன்‌. 

அகத்தியம்‌ - அவசரம்‌, தேவை. 

அகத்தியா - ஆழம்‌, எட்டாமை. 

அகத்தீடு - கைக்குள்‌ விட்டணைத்தல்‌. 

அகத்துறுப்பு - உள்ளியல்‌. 

அகநிலை - கடவுள்‌. 

அகந்தை - ஆங்காரம்‌, செருக்கு. 

அகப்படுத்தல்‌ - உட்படுதல்‌, கிடைத்‌ 
தல்‌, கிட்டுதல்‌, சிக்குதல்‌. 

அகப்பற்று - மனவிருப்பு. 

அகப்பா - அகழி, மதிலுண்மேடை, 
மதில்‌. 

அகப்பாடு - அகப்படுதல்‌, உண்ணி 
கழ்ச்ச்யானது. 

அகப்பாட்டுவண்ணம்‌ - முடியாது 
போன்றுமுடிவது. 

அகப்பாட்டுறுப்பு - திணைமுதற்று 
றையீறாகக்‌ கூறப்படு முறுப்புப்‌ 
பன்னிரண்டும்‌. 

அகப்புறக்கைக்கிளை - காமஞ்சால 
விளைமைத்தன்மையுடைய 
தலைமகள்‌ பக்கத்துத்தலைமகன்‌ 
குறிப்பினை யறியா து அவளோடு 
மேன்மேலுங்‌ கூறுவது. 


அகண்டிதம்‌ 


அகப்புறத்திணை - கைக்கிளையும்‌ 
பெருந்திணையும்‌. 

அகப்புறப்பாட்டு - மடலேறுதன்‌ 
முதலாகத்தபுதார்நிலையீறாகச்‌ 
சொல்லப்பட்டவியற்பெயர்க்‌ 
கோடாமையாம்‌. 

அகப்புறப்பெருந்திணை - அகன்று 
மிக்கலங்கன்‌ முதலாகத்‌ தலைவி 
யுந்தானும்‌ வனமடைந்து நோற்ற 
லீறாகச்‌ சொல்லப்‌ பட்டனவும்‌ 
பிறவுங்கூறுதலாம்‌. 

அகப்புறப்பொருள்‌ - கைக்கிளையும்‌ 
பெருந்திணையும்‌. 

அகப்பு - தாழ்வு. 

அகப்பை - சட்டுவம்‌. 

அகப்பொருட்கோவை - ஒர்பிரபந்தம்‌. 

அகப்பொருள்‌ - ஓரிலக்கணம்‌, அஃது 
உண்ணிகழ்ச்சியான ௫ற்றின்பத்திற்‌ 
குரிய வெழுதிணையைக்‌ கூறும்‌. 

அகமகிழ்ச்சி, அகமலர்ச்சி - ஆனந்தும்‌, 
மனமகிழ்ச்சி. 

அகமம்‌ - மரப்பொனு. 

அகமரிஷணம்‌ - அகங்கையுணீர்‌ 
விட்டுமூக்கு நுதியில்‌ வைத்துச்‌ 
செபித்தல்‌. 

அகமருடணம்‌ - நீர்க்குணின்று செய்யு 
மோர்‌ செபம்‌. 

அகம்‌ - இடம்‌, உள்‌, தானியம்‌, பள்ளம்‌, 
பாவம்‌, பூமி, மரப்பொது, மனம்‌, 
வீடு, ஆன்மா ,உபத்திரவம்‌, 
ஏழனுருபு, ஓர்மரம்‌, குணா குணம்‌, 
சூரியன்‌, பாம்பு, மலை, வருத்தம்‌. 

அகம்படியார்‌ - உள்வேலைக்காரர்‌, 
ஓர்‌ சாதியார்‌. 

அகம்பிரமம்‌ & அங்காரம்‌, 
நாமேபிரமமெனல்‌. 

அகம்மதி - அறியாமை, தற்பிரியம்‌. 

அகம்மியம்‌ - பத்திலட்சங்‌ கோடி 
கோடிகோடாகோடி. 


அகன்னம்‌ 
அகரம்‌ - எழுத்தின்‌ சாரியை, 
ஒரெழுத்து, பார்ப்பனச்சேரி, மருத 
நிலத்தூர்‌, வீடு. 


அகராதி - அகரமுதலெழுத்துக்களாற்‌ 
றொடங்குஞ்‌ சொற்‌ கோவை. 

அகரீஷணம்‌ - துக்கம்‌, வெறுப்பு. 

அகரு - அகில்‌. 

அகருதம்‌ - வீற்றிருத்தல்‌. 

அகர்த்தத்துவம்‌ - அழிக்குந்தத்துவம்‌, 
செயலின்மை. 

அகர்த்தனன்‌ - குள்ளன்‌. 

அகர்த்தா - பஞ்சகோசங்‌ கட்கன்னி 
யன்‌. 

அகர்த்தியம்‌ - கிருத்துவம்‌. 

அகர்ப்பதி, அகர்ம்மணி - சூரியன்‌. 

அகர்ம்முகம்‌ - வைகறை. 

அகலக்கட்டை - அகலமற்றது. 

அகலம்‌ - மார்பு, விசாலம்‌, விரிவு, 
தரவை. 

அகலர்‌ - சண்டாளர்‌. 

அகலல்‌ - நீங்கல்‌, பிரிதல்‌, விசாவித்தல்‌, 
விருத்தித்தல்‌. 

அகலவுரை - விரித்துரை, அஃது இலக்‌ 
கணமும்‌ இலக்கியமு மெடுத்துக்‌ 
காட்டிப்பொருள்‌விரித்துரைப்பது. 

அகலிகை - பஞ்சகன்னிகைகளி 
லொருத்தி. 

அகலிடம்‌ - பூமி. 

அகலியம்‌ - மரப்பொது. 

அகலுதல்‌ - அகன்‌ றுபோதல்‌, நீங்குதல்‌, 


விரிதல்‌. 

அகலுள்‌ - அகலம்‌, ஊர்‌, நாடு, 
பெருமை. 

அகல்‌ - அல்குல்‌, தகழி, நீங்கென்‌ 
னேவல்‌. 


அகல்வு - அகலம்‌, அகலல்‌. 
அகல்வோர்‌ - ஈனர்‌. 


அகவலுரிச்சீர்‌ - ஈரசைச்சீர்‌. 


wrpiuror 4A) - 1 3 


அகவலோசை - ஆசிரியப்பாவிற்‌ 
குரியவோசை. 

அகவல்‌ - அழைத்தல்‌, ஆசிரியப்பா, 
ஆடல்‌, ஒரு சந்தம்‌, மயிற்குரல்‌. 

அகவற்சுரிதகம்‌ - ஆசிரியச்சுரிதகம்‌. 

அகவற்பா - ஐந்துபாவினொன்று, 
அஃது நாற்சீரான்வருமள படி 
யாயும்‌ இயற்சர்பயின்றும்‌ அயற்‌ 
சீர்‌ விரவியுந்‌ தன்றளை தழுவியும்‌ 
பிறதளை மயங்கியும்‌ கருவிளங்‌ 
கனிகூவிளங்கனியென்னு மிரு 
சீர்கலவாது மூன்று முதலிய பல 
வடிகொண்டுமுடிவது. 

அகவற்றுள்ளல்‌ - வெண்டளையுங்‌ 
கலித்தளையும்‌ விரவிவருவது. 

அகவற்றூங்கல்‌ - ஒன்றாதவஞ்சித்‌ 
தளையான்வருவனது. 

அகவிதழ்‌ - உள்ளிதம்‌. 

அகழான்‌ - ஒரெலி. 

அகழி - அகம்‌. 

அகழெலி - அகழான்‌. 

அகழ்‌ - அகழி, தோண்டென்னேவல்‌. 

அகழ்தல்‌ - தோண்டல்‌. 

அகளங்கமூர்த்தி - புத்தன்‌. 

அகளங்கம்‌ - சீதாங்கபாஷாணம்‌. 

அகளங்கன்‌ - கடவுள்‌, மாசிலான்‌, 
புத்தன்‌. 

அகளம்‌ - தாழி, மிடா. 

அகளி - தாழி, மிடா. 

அகறல்‌ - அகலம்‌, கடத்தல்‌. 

அகற்றுதல்‌ - அகலப்பண்ணுதல்‌, 
துரத்துதல்‌, விரித்தல்‌. 

அகனம்‌ - கனமில்லாதது. 

அகன்மக்கத்திருப்பிரயோகம்‌ - செயப்‌ 
படுபொருளிலாவினை, 
நடந்தான்‌. 

அகன்மணி - தெய்வமணி. 

அகன்றில்‌ - ஒருபட்‌ சி, ஆண்‌ அன்றில்‌. 

அகன்னம்‌ - செவிடு. 


(உம்‌) 


4 wirptiuroor qs] - 1 


அகாசரம்‌ - அறியாமை. 

அகாண்டபாதசாதம்‌ - சாதமரணம்‌. 

அகாதம்‌ - நீந்துபுனல்‌, பள்ளம்‌, 
வஞ்சகம்‌. 

அகாதன்‌ - வஞ்சகன்‌. 

அகாதத்துவம்‌ - ஆழம்‌. 

அகாதம்‌ - முந்து. 

அகாதிதம்‌ - பட்‌ சித்தல்‌. 

அகாத்தியம்‌ - பொல்லாங்கு வஞ்சனை. 

அகாத்துமசை - பார்வதி. 

அகாரணம்‌ - காரணமின்மை. 

அகாரணன்‌ - ஏதுவில்லான்‌. 

அகாரத்திரயவித்தை - பஞ்சாக்கர 
வித்தைகளினொன்று. 

அகாரம்‌ - ஒரெழுத்து, வீடு. 

அகாரி - கடவுள்‌. 

அகாரியம்‌ - காரியமற்றது, துற்‌ 
செய்கை. 

அகாலமிருத்து - அநியமமரணம்‌. 

அகாலம்‌ - அவகாலம்‌, நியமமல்லாத 
காலம்‌, பஞ்சகாலம்‌. 

அகி - இரும்பு, பாம்பு, இராகு, ஈயம்‌, 
சூரியன்‌, பிரயாணி. 

அகிகாந்தம்‌ - காற்று. 

அகிகை - பட்டுப்பருத்தி. 

அகிஞன்‌ - தரித்திரன்‌. 

அகிதம்‌ - இதமின்மை, உரிமை 
யின்மை, தீமை, பகை, தியானம்‌, 
போசனம்‌. 


அகிதர்‌ - பகைவர்‌. 

அகிபதி - சேடன்‌. 

அகிபுசம்‌ - கலுழன்‌, மயில்‌. 
அகிபேனம்‌ - அவின்‌, பாம்பினஞ்சு. 
அகிரன்‌ - சூரியன்‌, தீ. 

அகிருதம்‌ - முற்றாவேலை. 
அகிருதித்துவம்‌ - அந்தக்கேடு. 
அகிருத்தியம்‌ - தப்பானசெய்கை. 


அகாசரம்‌ 
அகிலம்‌ - எல்லாம்‌, பூமி. 
அகிலாண்டம்‌ - சருவாண்டம்‌, 
பூவண்டம்‌. 


அகில்‌ - ஓர்மரம்‌, பஞ்சவிரையி 
னொன்று. 

அகிற்கூட்டு - ஏலம்‌, கருப்பூரம்‌, 
காசுக்கட்டி, சந்தனம்‌, தேன்‌. 

அகீர்த்தி - துற்‌சர்த்தி. 

அகுடம்‌ - கடுகுரோசனி. 

அகுணம்‌ - குணமின்மை, குறைவு, 
அுற்குணம்‌. 

அகுதி - அகதி. 

அகுப்பியம்‌ - பொன்‌, வெள்ளி. 

அகும்பை - கவுழ்தும்பை. 

அகுலீனம்‌ - குலவீனம்‌. 

அகூடகந்தம்‌ - பெருங்காயம்‌. 

அகேசன்‌ - மொட்டையன்‌. 

அகேது - முகாந்திரமின்மை. 

அகைத்தல்‌ - அடித்தல்‌, அறுத்தல்‌, 
எழுச்சி, ஒடித்தல்‌, செலுத்தல்‌, 
முரித்தல்‌, வருந்துதல்‌, உயர்த்தல்‌. 

அகைப்பு - அடி, அறுத்தல்‌, எழுச்சி. 

அகைப்புவண்ணம்‌ - அறுத்தறுத்‌ 
தொழுகும்வண்ணம்‌. 

அகோ - அதிசயச்‌ சொல்‌. 

அகோசரம்‌ - அறியொணாமை, 
காணப்படாமை. 

அகோடம்‌ - கழுகு. 

அகோதாரை - மிகப்பொழிதல்‌. 

அகோரம்‌ - உக்ரெம்‌, உட்டணம்‌, 
கொடுமை, சிவனைம்‌ முகத்‌ 
தொன்று. 

அகோராத்திரம்‌ - பகலிரா. 

அகோரை - உட்டணநாள்‌. 

அக்ககன்னம்‌ - அட்சரேகை. 

அக்கசாலையர்‌ - கம்மாளர்‌, தட்டார்‌. 

அக்கடி - அலைவு, இடைஞ்சல்‌, 
வருத்தம்‌. 


அக்கிராந்தம்‌ 


அக்கணம்‌ - பொரிகாரம்‌, வெண்‌ 
காரம்‌. 

அக்கண்டே - அக்காளே. 

அக்கதம்‌ - அட்சதை, பங்கப்படா 
தது, பழு தின்மை. 

அக்கதயோனி - கன்னி. 

அக்கதேவி - சோனைப்புல்லு. 

அக்கதூர்த்தன்‌ - அத்தநாசஞ்‌ செய்‌ 
வோன்‌. 

அக்கந்து - புறக்கந்து. 

அக்கபாடம்‌ - மற்களரி. 

அக்கப்பாடு - நிலையறழிவு, மரக்கலச்‌ 
சேதம்‌, மோசம்‌. 

அக்கமம்‌ - பொறாமை. 

அக்கமுன்றி - கண்‌. 

அக்கம்‌ - அருகு, உருத்திராட்சம்‌, 
கண்‌ கயிறு, தானியவிலை, தான்றி, 
பொன்‌, ஆன்மா, உப்பு, ஓர்நிறை, 
சில்லு, 
ஞானம்‌, துரிசு, தேருறுப்பு, தேர்‌, 
பாம்பு, வழக்கு. 

அக்கரசுதகம்‌ - ஓர்மிறைக்கவி. 

அக்கரம்‌ - எழுத்து, ஒர்நோய்‌, 
அகாயம்‌, பிறவியறுத்தல்‌. 


சொக்கட்டான்காய்‌, 


அக்கரன்‌ - சிவன்‌, திருமால்‌, பிரமம்‌. 

அக்கராந்தம்‌ - எழுத்தொலி. 

அக்கவாடம்‌ - மற்களரி. 

அக்கரவிலக்கணம்‌ - எழுத்தியல்பு, 
கலை ஞானமறுபத்தினான்கி 
னொன்று. 

அக்கராரம்பம்‌ - எழுத்துப்‌ பயில 
வைத்தல்‌. 

அக்களித்தல்‌ - மனமகிழ்தல்‌. 

அக்களிப்பு - மனமகிழ்ச்சி. 

அக்கறை - காரியம்‌, குற்றம்‌. 

அக்கன்‌ - நாய்‌, கருடன்‌, குருடன்‌. 

அக்காகிரம்‌ - பண்டி யச்சு, பண்டியின்‌ 
முற்பக்கம்‌. 


அக்காதேவி - மூதேவி. 


wrpiuror 4ST) - 1 5 


அக்காரம்‌ - கருப்புக்கட்டி, சருக்கரை, 
மாமரம்‌. 

அக்காள்‌ - தமக்கை. 

அக்கிக்கல்‌ - ஓரிரத்தினம்‌. 

அக்கி - உட்டணம்‌, ஓஒர்நோய்‌, கண்‌. 

அக்கிதாரை - கண்மணி. 

அக்கிபடலம்‌ - கண்ணோயு ளொன்று. 

அக்கியாதம்‌ - மறைவு. 

அக்கியாதவாசம்‌ - மறைந்திருத்தல்‌. 

அக்கியாதி - துற்கீர்த்தி. 

அக்கியானம்‌ - அறிவின்மை, ஞான 
மின்மை. 

அக்கியானி - அறிவீனன்‌, ஞான 
மில்லாதவன்‌. 

அக்கிரகரம்‌ - கைநுனி, வலக்கை. 

அக்கிரகாரம்‌ - பிராமணவீதி. 

அக்கிரசங்கை - அக்ரெசம்பாவனை, 
முன்றொடை. 

அக்கிரசந்தானி - நமன்கணக்கு. 

அக்கிரசன்‌ - அண்ணன்‌, பிராமணன்‌. 

அக்கிரசன்மன்‌ - அண்ணன்‌, பிரமா, 
பிராமணன்‌. 

அக்கிரசாதகன்‌, அக்கிரசாதி - பார்ப்‌ 
பான்‌. 

அக்கிரநிரூபணம்‌ - முன்னிருபித்தது. 

அக்கிரபாகம்‌ - நுனி, முதற்பங்கு, 
முன்பக்கம்‌. 

அக்கிரபாணி - கைநுனி, வலக்கை. 

அக்கிரசம்பாவனை - முதன்மரியாதை. 

அக்கிரபூசை - முதன்மைப்பூசை, 
முதன்மையுபசாரம்‌. 

அக்கிரமம்‌ - கொடுமை, ஒழுங்கின்மை. 

அக்கிரமாமிசம்‌ - இரத்தாசயம்‌. 

அக்கிரம்‌ - நுனி. 

அக்கிராதம்‌ - கோபமின்மை. 

அக்கிராத்தம்‌ - கை நுதி - வலக்கை. 

அக்கிராந்தம்‌ - சேம்பு. 


6 wirptiuroor qs] - 1 


அக்கிராரம்‌ - அக்கிரகாரம்‌, விளை 
நிலம்‌. 
அக்கிரியன்‌ - தமையன்‌. 
அக்கிரு - விரல்‌. 
அக்கிரேவனம்‌ - காட்டோரம்‌ 
அக்கிள்‌ - கைக்குழி. 
அக்கினி - செங்கொடுவேலி, நெருப்பு, 
பித்தம்‌, பொன்‌, மூலாக்கினி. 
அக்கினிகணம்‌ - தீப்பொறி, நிரை 
நேர்நிரைக்கணம்‌. 
அக்கினிக்கட்டு - அக்கனித்தம்பனம்‌. 
அக்கினிகருப்பம்‌ - கடனுரை, சூரிய 
காந்தம்‌. 
அக்கினிகருப்பன்‌ - குமரன்‌. 
அக்கினிகோணம்‌ - தென்கம்‌. 
அக்கினிகோத்திரம்‌ - த, நெய்‌, யாக 
மிருபத்தொன்றினொன்று. 
அக்கினிசகன்‌ - காற்று. 
அக்கினிசகாயம்‌ - காற்று. 
அக்கினிசன்மன்‌ - குமரன்‌. 
அக்கினிசாலம்‌ - ஓர்பூடு. 
அக்கினிசிகம்‌ - அம்பு, வாணம்‌, 
விளக்கு. 
அக்கினிசேகரம்‌ - மஞ்சள்‌. 
அக்கினிச்சுவாலை - தீக்கொழுந்து. 
அக்கினிட்டோமம்‌ - யாகமிருபத்‌ 
தொன்றினொன்று. 
அக்கினிதிரேதை - திரியாக்கினி. 
அக்கினித்திராவகம்‌ - ஓர்‌ திராவகரநீர்‌. 
அக்கினித்தம்பம்‌ - ஓர்வித்தை, கலை 
ஞானமறுபத்தினான்‌கி னொன்று, 
நெருப்புத்தூண்‌. 
அக்கினித்தம்பனம்‌ - நெருப்புச்‌ 
சுடாமற்செய்யும்‌ வித்தை. 
அக்கினித்தூண்‌ - தீப்பிழம்பு. 
அக்கினிநாள்‌ - கொடியநாள்‌. 
அக்கினிபரிச்சதம்‌ - ஒமோபகரணம்‌. 


அக்கிராரம்‌ 


அக்கினிபரீட்சை - மழுவேந்தன்‌ 
முதலிய வித்தை. 
அக்கினிபோஷணம்‌ - வைசுவ தேவ 
பூசை. 
அக்கினிப்பிரத்தரம்‌ - தீக்கல்‌. 
அக்கினிம௰ணி - சூரியகாந்தம்‌. 
அக்கினிமண்டலம்‌ - மும்மண்டலத்‌ 
தொன்று அஃது மூலாதார முதனா 
பிக்க மலமளவும்‌. 
அக்கினிமாருதி - அகத்தியன்‌. 
அக்கினிமுகம்‌ - சேங்கொட்டை.. 
அக்கினிமுகன்‌ - தீ, பார்ப்பான்‌. 
அக்கினியாகாரம்‌ - ஒமசாலை. 
அக்கினியாதானம்‌ - ஓஒமாக்கினி 
வளர்த்தல்‌. 
அக்கினியாதேயம்‌ - நித்தியதீ வளர்த்தல்‌, 
யாகமிருபத்தொன்றி னொன்று. 
அக்கினியாலயம்‌ - அக்கனியாகாரம்‌. 
அக்கினியின்குணம்‌ - ஆலசியம்‌, 
தாகம்‌, நித்திரை, பசி, மைதுனம்‌. 
அக்கினியின்கோபம்‌ - பித்தம்‌. 
அக்கினியுற்பாதம்‌ - விண்வீழ்கொள்ளி. 
அக்கினியோகம்‌ - அக்கினிக்குரிய 
யோகம்‌. 
அக்கினிவருத்தனம்‌ - தீவளர்த்தல்‌. 
அக்கினிவல்லபம்‌ - கல்‌. 
அக்கினிவாகம்‌, அக்கினிவாகு - புகை. 
அக்கினிவிசர்ப்பம்‌ - விரணக்கொதி. 
அக்கினிவீசம்‌, அக்கினிவீரியம்‌ - 
பொன்‌. 
அக்கு - எருத்துத்திமில்‌, எலும்பு, 
கண்‌, சங்குமணி, பலகறை. 
அக்குத்து - சந்தேகம்‌, மையம்‌. 
அக்குரன்‌ - இடையெழுவள்ளலி 
லொருவன்‌. 
அக்குருக்கி - சயரோகம்‌. 
அக்குறோணி - படையிலோர்‌ 
தொகை, அஃது அரிகம்மூன்று 
கொண்டது. 


அங்காரபரிபாசிதம்‌ 


அக்கை - முன்பிறந்தாள்‌, அன்னை. 

அக்கோ - அதிசயச்சொல்‌, இரக்கச்‌ 
சொல்‌. 

அக்கோடகம்‌, அக்கோடம்‌ - கடுக்காய்‌. 

அக்கோணி - பத்து நூறாயிரத்தொன்‌ 
பதினாயிரத்து முந்நூற்றைம்பது 
காலாளும்‌ அறுபத்தையாயிரத்து, 
அறுநூற்றறுபதுகுதிரையும்‌ 
இருபத்தையாயிரத்து எண்ணூற்‌ 
றெழுபது இரதமும்‌ இருபத்தொ 
ராயிரத்து எண்ணூற்றெழுபது 
யானையுங்‌ கொண்டது. 

அக்கோமம்‌ - உறுதி, யானைகட்டுந்‌ 
தூண்‌. 

அக்கெளகீணி - அக்கோணி. 

அங்ககம்‌ - அங்கம்‌. 


அங்ககாரம்‌ - அங்கசேட்டை, அபி 


நயம்‌. 

அங்கசங்கம்‌ - புணர்ச்சி. 

அங்கசம்‌ - உதிரம்‌, உரோமம்‌, காமம்‌, 
நோய்‌. 

அங்கசன்‌ - மன்மதன்‌. 

அங்கணம்‌ - சலதாரை, சேறு, பொரி 
காரம்‌, மதகு, முற்றம்‌, வெண்காரம்‌, 
பத்துமுழத்தளவு. 

அங்கணன்‌ - அருகன்‌, சிவன்‌, மிருத 
பாஷாணம்‌, விட்டுணு. 

அங்கணி - காளி, பார்ப்பதி. 

அங்கண்‌ - அவ்விடம்‌. 

அங்கதம்‌ - தோளணி, பழிச்சொல்‌, 
பாம்பு, பொய்‌, யானையுணவு, 
மார்பு. 

அங்கதி - கொடை, தீ, நோய்‌, பார்ப்‌ 
பான்‌, பிரமா, வாயு, விட்டுணு. 

அங்கதை - தென்றிசையானைக்குப்‌ 
பெண்யானை. 

அங்கநியாசம்‌ - அனுட்டானமுறையி 
லொன்று. 

அங்கபடி - குதிரையங்கபடி. 


wpiuror 4A - 1 7 


அங்கபாலி, அங்கபாலிகை - கட்டித்‌ 
தழுவுதல்‌. 

அங்கப்பிரதட்சணம்‌ - சரீரத்தாலு 
ருண்ஞமிலம்‌ வருகை. 

அங்கமாலை - ஓர்பிரபந்தம்‌. 

அங்கம்‌ - அடையாளம்‌, அவயவம்‌, 
உடல்‌, உறுப்பு, எலும்பு, ஒர்தேயம்‌, 

பதினெண்‌ 


பாடையிலொன்று, பாவனை, 


கட்டில்‌, சாயல்‌, 
வேதாங்கம்‌, அத்தியாயம்‌, அலங்‌ 
கரிப்பு, அறங்கம்‌, ஓர்‌ விளையாட்டு, 
குற்றம்‌, சமீபம்‌, தங்குமிடம்‌, தூளப்‌ 
பிரமாணம்பத்தினொன்று, 
பரதவுறுப்பு ளொன்று, மனம்‌, 
வரி. 


அங்கரட்சணி - யுத்தகவசம்‌. 

அங்கராகம்‌ - பூசும்பரிமளம்‌. 

அங்கரூகம்‌ - உரோமம்‌. 

அங்கர்‌ - அங்கதேசத்தார்‌. 

அங்கர்கோமான்‌ - கன்னன்‌. 

அங்கலாய்ப்பு - பேராசை. 

அங்களி - கற்றாளை. 

அங்கவம்‌ - பழவற்றல்‌. 

அங்கவிட்சேபம்‌ - அபிநயம்‌. 

அங்கவித்திகை - கணிதம்‌. 

அங்கனாகணம்‌ - மாதர்கூட்டம்‌. 

அங்கனை - பெண்‌, ஓஒரிராசி, வட 
திசை யானைக்குப்‌ பெண்யானை. 

அங்காடி - கடைவீதி. 

அங்காதிபாதம்‌ - ஒர்வைத்திய நூல்‌, 
முழுவுடம்பு. 

அங்காத்தல்‌ - வாய்திறத்தல்‌. 

அங்காப்பு - அண்ணாத்தல்‌, வாய்‌ 
திறத்தல்‌. 

அங்காரகன்‌ - செவ்வாய்‌, நெருப்பு. 

அங்காரவல்லி - குறிஞ்சி. 

அங்காரதானிகை - சூட்டடுப்பு, தீச்‌ 
சட்டி. 


அங்காரபரிபாசிதம்‌ - பொரிக்கறி. 


8 wirptiuroor qs] - 1 


அங்காரம்‌ - கரி, தீ. 

அங்காரன்‌ - அங்காரகன்‌. 

அங்காரிகை - கரும்பு. 

அங்காவணம்‌ - பஞ்சதருவின்பந்தர்‌. 

அங்கி - அங்கத்தையுடையது, 
கார்த்திகை நட்‌ சத்திரம்‌, சட்டை, 
த. 

அங்கிகரித்தல்‌ - 
ஏற்றுக்‌ கொள்ளுதல்‌, 
தழுவிக்கொள்ளுதல்‌. 

அங்கிகரிப்பு - ஏற்றுக்கொள்ளல்‌. 

அங்கிகாரம்‌ - அங்கிகரித்தல்‌. 

அங்கிசம்‌ - உபநிடத முப்பத்திரண்டி 
னென்று, கூறு, பங்கு, வமிசம்‌. 

அங்கிஷபாதி - சிறுபுள்ளடி. 

அங்கிஷம்‌ - வமிசம்‌, வாழை. 

அங்கிடுதத்தி - நாடோடி, நிலை 
கெட்டவன்‌. 

அக்கிட்டோமம்‌ - கோமேதகம்‌. 

அங்கிதம்‌ - உடற்றமும்பு. 

அங்கிநாள்‌ - அத்தநாள்‌. 

அங்கிரகம்‌ - சரீரநோ. 

அங்கிரி - 
மூன்றுகாலிருடி. 

அங்கினி - கற்றாழை. 


கால்‌, மரமூலம்‌, 


அங்கிரிநாமகம்‌ - மரமூலம்‌. 

அங்கீகரணம்‌ - சம்மதித்தல்‌. 

அங்கீகரித்தல்‌ - ஏற்றுக்கொள்ளல்‌, 
சம்மதித்தல்‌. 

அங்கீகாரம்‌ - சம்மதி, வாக்குத்தத்தம்‌. 

அங்கு - அவ்விடம்‌. 

அங்குசகிரகன்‌ - யானைப்பாகன்‌. 

அங்குசதாரி - தாளகம்‌, யானைப்‌ 
பாகன்‌, விநாயகன்‌. 

அங்குசபாசமேந்தி - விநாயகன்‌. 

அங்குசபாணி - காளி, விநாயகன்‌, 
வீரபத்திரன்‌. 


அங்குசன்‌ - சரகாண்ட பாஷாணம்‌. 


அங்காரம்‌ 


அங்குசம்‌ - தோட்டி, வாழை. 

அங்குசவி - கொள்‌. 

அங்குடம்‌ - துறப்பு. 

அங்குஷடம்‌ - பாண்டுவியாதி. 

அங்குட்டம்‌ - குறளுரு, பெருவி. 

அங்குட்டான்‌ - விரலுறை. 

அங்குரகம்‌ - கூடு. 

அங்குரம்‌ - முளை, உரோமம்‌, தளிர்‌, 
நங்‌ கூரம்‌, நீர்‌. 

அங்குரார்ப்பணம்‌ - முளையிடுதல்‌. 

அங்குரி - விரல்‌. 

அங்குரித்தல்‌ - முளைத்தல்‌. 

அங்குரீயம்‌ - அங்குலியம்‌. 

அங்குலம்‌ - விரற்கடை, பெருவிரல்‌, 
விரல்‌. 

அங்குலி - விரல்‌, ஐவிரலிச்செடி, 
துதிக்கை நுனி. 

அங்குலியம்‌ - மோதிரம்‌. 

அங்குலிசந்தேசம்‌ - விரனொடி த்தல்‌. 

அங்குலிதோரணம்‌ - திரிபுண்டரம்‌. 

அங்குலித்திரம்‌ - விரற்புட்டில்‌. 

அங்குலிபஞ்சகம்‌ - ஐந்துவிரல்‌. 

அங்குலித்திராணம்‌ - விரற்புட்டில்‌. 

அங்குலிமுகம்‌ - விரனுனி. 

அங்குலிமுத்திரை- முத்திரைமோதிரம்‌. 

அங்குலிமோடனம்‌ - விரனொடித்தல்‌, 
விரலாற்றெறித்தல்‌. 

அங்குலீகம்‌, அங்குலீயகம்‌ - மோதிரம்‌. 

அங்கூசம்‌ - அங்குசம்‌. 

அங்கூடம்‌ - அம்பு, கீரி. 

அங்கூரம்‌ - தளிர்‌. 

அங்கை - உள்ளங்கை. 

அங்கோலம்‌ - அழிஞ்சில்‌. 

அங்ஙனம்‌, அங்கன்‌ - அவ்விடம்‌, 
அவ்விதம்‌. 

அங்சம்‌ - அமிசம்‌. 


அசகம்‌ - வரையாடு. 


அசலன்‌ 


அசகவம்‌-சிவன்வில்‌,அஃது இருதலை 
திருமாலும்‌ நடுப்பிரமனுமா 
யிருப்பது. 

அசங்கச்சித்தன்‌ - அஞ்ஞானமனத்தன்‌. 

அசக்கல்‌ - கட்டல்‌. 

அசங்கதம்‌ - ஒழுங்கின்மை, பொய்‌. 

அசங்கதம்‌ - வெறுப்பு. 

அசங்கதி - இணக்கமின்மை, ஒவ்‌ 
வாமை. 

அசங்கமம்‌, அசங்கியம்‌ - அசட்டை, 
இகழ்ச்சி, பவித்திரமின்மை, புலவி. 

அசங்கம்‌ - விரோதம்‌, தனிமை, 
நிச்சயம்‌, பயமின்மை. 


அசங்கற்பம்‌ - உண்மை, முன்னி 


தானிப்பின்மை. 
அசங்கன்‌ - அஞ்ஞானன்‌, ஒட்டாத 
வன்‌. 


அசங்குதல்‌ - அசைதல்‌. 

அசங்கை - சங்கையீனம்‌. 

அசங்கோசம்‌ - அடக்கமின்மை. 

அசசீவிகன்‌ - ஆட்டுக்காரன்‌. 

அசஞ்சலம்‌ - ஐயம்‌, திடாரிக்கம்‌. 

அசஞ்சிதன்‌ - முத்தன்‌. 

அசடர்‌ - கீழ்மக்கள்‌. 

அசடு - இசடு, இரும்புமுதலிய வற்றிற்‌ 
பெயருமசடு. 

அசட்டை - பராமுகம்‌, மதியாமை. 

அசதாசாரம்‌ - துன்னடை. 

அசதி - அயர்ச்சி, சிரித்துப்பேசல்‌, 
மறதி, வசவி. 

அசதீசுதன்‌ - சோரபுத்திரன்‌. 

அசத்தியம்‌ - பொய்‌. 

அசத்திலட்சணம்‌ - அசம்பவம்‌. 

அசத்துரு - சந்திரன்‌, மித்துரு. 

அசத்தை - சூனியம்‌, பிரவஞ்சம்‌, 
பொய்‌. 


அசந்தம்‌ - உயிரெழுத்தில்‌ முடியுஞ்‌ 
சொல்‌. 


wpiuror 4A) - 1 9 


அசந்தானம்‌ - சந்தானமின்மை, பிரி 
வினை. 

அசந்தி - சந்தியின்மை. 

அசந்தோஷம்‌ - வெறுப்பு. 

அசபன்‌ - இடையன்‌, பிரதிவாதி. 

அசப்பியம்‌ - சபைக்கடாதசொல்‌. 

அசமபாதை - சேனைநடக்கும்வழி. 

அசமஞ்சசம்‌ - வித்தியாசம்‌. 

அசமந்தம்‌ - மந்தக்குணம்‌, மலையத்தி. 

அசமன்‌ - சமனின்மை. 

அசமானம்‌ - உவமையின்மை. 

அசமுசாரி - சுத்தசைதன்னியன்‌. 

அசமோதம்‌ - ஓமம்‌. 

அசம்‌ - அடு, ஈரஉள்ளி, சந்தனம்‌, 
மூவருடநெல்‌, ஆட்டுக்கடா, அடு, 
துடங்கல்‌, மூவருடனல்‌, அடிபடு 
தல்‌, திரிதல்‌. 

அசம்பவம்‌ - அதிசயம்‌, சூனியம்‌, 

அஃது 

அூற்குற்ற மூன்றினொன்று. 


அசம்பாவனை - அறியக்கூடாமை. 


மாறுகொளக்கூறல்‌, 


அசம்பாவி - அடிப்பலம்‌, அத்திபாரம்‌. 

அசரியம்‌ - அழிவின்மை, சினேகம்‌. 

அசரீரன்‌ - காமன்‌. 

அசம்பாவிதம்‌ - சம்பவிக்கக்கூடாதது. 

அசம்பிரேட்சியகாரித்துவம்‌ - ஆராயாது 
செய்தல்‌. 

அசம்பிரேட்சியம்‌ - ஆராய்வின்மை. 

அசம்போகம்‌ - அனுபலமின்மை. 

அசம்மானம்‌ - அசங்கை. 

அசரம்‌ - இருவகைத்தோற்றத்தின்‌ 
ஒன்று, அஃது நடையில்லது, ம்‌, 
சாரல்‌, ஒன்றும்‌, போர்க்‌ களம்‌. 

அசராது - கொன்றை, எழும்பாத 
கிடை, பிரியா. 

அசலம்‌ - அம்பு, இரும்பு, படைக்க 
லம்‌, மலை. 


அசலன்‌ - அசைவற்றிருப்பவன்‌. 


10 wirptiuroor qs] - 1 


அசரீரி - அரூபி, ஆகாயவாணி, சரீர 
மற்றது, துக்கொள்ளுதல்‌. 

அசலகால்‌ - தென்றல்‌. 

அசலம்‌ - அசையாநிலை, பூமி, மலை. 

அசலனம்‌ - அசைவின்மை. 

அசலம்ல்‌ - ஒன்றன்மேலொன்றுவை. 

அசலனி - தொடுத்தல்‌, மலை. 

அசலவிளை - மடைப்பள்ளி. 

அலவுதல்‌ - உண்டுபண்ணுதல்‌, 
கொல்லல்‌, சமைத்தல்‌. 

அசலன்‌ - கடவுள்‌. 

அசலாதிபன்‌ - மலையரசன்‌. 

அசலை - மலை. 

அசல்‌ - சீலை, பூமி. 

அசவை - பெருவிரலடி. 

அசறு - சேறு. 

அசற்பதம்‌ - ஆகாதவமி, துன்னடை. 

அசன்‌ - காமன்‌, சிவன்‌, பிரமன்‌, 
விட்டுணு. 

அசன்மானம்‌ - அசங்கை. 

அசன்னியம்‌ - சகுனம்‌. 

அசன்னிதி - தூரம்‌, நம்பிக்கை. 

அசாகசம்‌ - அமைதி, பொய்‌. 

அசாகை - களி, புற்கை. 

அசாக்கிரதை - சோம்பு மறவி. 

அசாசனம்‌ - அரசாட்சியின்மை, 
ஆளுகையின்மை. 

அசாசீவி, அசாபாலகன்‌ - ஆட்டு 
வாணிகன்‌. 

அசாதனம்‌ - நிலைநிறுத்தாமை. 

அசாதாரணம்‌ - பொதுவின்மை. 

அசாத்தியம்‌ - சந்தேகம்‌, பெரு 
வழக்கற்றது, முடிக்கக்கூடாதது. 

அசாபல்லியம்‌ - உறுதி, திடம்‌. 

அசாரம்‌ - ஆமணக்கு. 

அசாவாமை - தளராமை. 


அசாவேரி - ஓரிராகம்‌. 


அசரீரி 


அசி - அவமதிச்சிரிப்பு, ஆயுதப்‌ 
பொது, வாள்‌, யுத்தம்‌. 

அசிக்கல்‌ - அரும்பொருள்‌. 

அசிதம்‌ - சிவாக மிருமபத்தெட்டி 
னொன்று, அபரபக்கம்‌, கருமை, 
சனி. 

அசிதன்‌ - சிவன்‌, திருமால்‌, புத்தன்‌. 

அசிதாம்புருகம்‌, அசிதோற்பலம்‌ - 
நீலோற்பலம்‌. 

அசிதை - அவுரி. 

அசித்தி - அத்தாட்சியற்றது, தவறு. 

அசித்திரன்‌ - கள்வன்‌. 

அசிந்தம்‌ - பத்திலட்சங்‌ கோடி 
கோடாகோடி. 

அசிந்தியம்‌ - ஒரெண்‌. 

அசிந்தை - புலனின்மை. 

அசிபத்திரகம்‌ - கரும்பு. 

அசிபத்திரம்‌ - கரும்பு, படையுறை, 
வானலகு. 

அசிபத்திரவனம்‌ - ஓர்நரகம்‌. 

அசிரப்பிரவை - பின்னல்‌. 

அசிரம்‌ - உடல்‌, காற்று, தவளை, 
முற்றம்‌, விடயம்‌. 

அசிரவணம்‌ - செவிடு. 

அசிரன்‌ - சூரியன்‌, தீ. 

அசிராபை - பின்னல்‌. 

அசிருபாடம்‌ - உதிரப்பெருக்கு. 

அசினபத்திரிகை - வெளவால்‌. 

அசினம்‌ - தோல்‌. 

அசினயோனி - மான்‌. 

அசீதகரன்‌ - சூரியன்‌. 

அசீரணம்‌ - சமியாமை, யெளவனம்‌. 

அசீர்‌ - ஆயத்தம்‌, தளபாடம்‌. 

அசீவம்‌ - சூனியம்‌, மரணம்‌. 

அசீவனி - சூனியம்‌. 

அசு - பிராணவாயு. 

அசுகம்‌ - காற்று, துக்கம்‌. 


அசை 


அசுகுசுப்பு - அருவருப்பு. 

அசுகுணி - ஒர்வகைக்கரப்பன்‌. 

அசுகை - எழில்‌, ஐயம்‌. 

அசுசமன்‌ - அன்பன்‌, கணவன்‌. 

அசுசி - அருவருப்பு, சுசியின்மை, 
அவகீர்த்தி. 

அசுணம்‌ - கேகயப்புள்‌. 

அசுணமா - கேகயப்புள்‌. 

அசுதாரணன்‌ - சிவன்‌. 

அசுதை - விடம்‌. 


அசந்தரம்‌ -அடாமை, அலவட்சணம்‌. 


அசுத்தம்‌ - சுத்தமின்மை. 

அசுத்தாவி - சுத்தமில்லாவரேபி, 
பசாசு. 

அசுபதி - ஓர்‌ நாள்‌. 

அசுமம்‌ - குதிரை, பாவம்‌. 

அசுமாற்றம்‌ - அசுகை, சயிக்கனை, 
சிலமன்‌. 

அசுமேதம்‌ - ஓர்‌ யாகம்‌. 

அசும்பு - கிணறு, பொல்லாநிலம்‌, 
வழுக்குநிலம்‌. 

அசுரகுரு - சுக்ரன்‌. 

அசுரசந்தி - இரணியவேளை. 

அசுரமணம்‌ - 
தொன்று, அஃது பெண்ணுக்குப்‌ 
பொன்‌ பூட்டிப்‌ பெண்ணின்‌ 


எண்வகைமணத்‌ 


சுற்றத்திற்குப்‌ பொன்வேண்டுவன 
கொடுத்துக்‌ கொள்வது. 
அசுரநாள்‌ - மூலநாள்‌. 
அசுரமந்திரி - சுக்ரென்‌. 
அசுரரிபு - விட்டுணு. 
அசுரை - இராசி, இருள்‌, வே௫. 
அசுவசாத்திரம்‌ - அசுவபரிட்சை 
நூல்‌. 
அசுரர்‌ - அவுணர்‌. 
அசுவகினி - அச்சுவினி. 
அசுவகெந்தி - அமுக்கிரர்‌. 
அசுவசட்டிரம்‌ - நெரிஞ்ச. 


wrpiuror 4A) - 1 11 


அசுவசாந்தி - ஓரியாகம்‌. 

அசுவசாரத்தியம்‌ - குதிரைச்சாரதித்‌ 
துவம்‌. 

அசுவசாலை - குதிரைப்பந்தி. 

அசுவசாபம்‌ - குதிரைக்குட்டி. 

அசுவத்தம்‌ - அத்திமரம்‌, அரசு. 

அசுவத்தாமன்‌ - சிரஞ்சீவிஏழ்வரி 
லொருவன்‌ அவன்‌ துரோணன்‌ 
மகன்‌. 

அசுவந்தம்‌ - அடுப்பு, மரணம்‌, 
முடிவு, வயல்‌. 

அசுவபரி - அலரி. 

அசுவபரிட்சை - கலைஞானமறுபத்தி 
னான்கினொன்று. 

அசுவபாலன்‌ - குதிரைப்பாகன்‌. 

அசுவமியம்‌ - குதிரைப்பாஷாணம்‌. 

அசுவமேதம்‌ - ஓர்‌ யாகம்‌. 

அசுவமேதிகம்‌, அசுவமேதியம்‌ - அசுவ 
மேத யாகத்திற்குப்‌ பக்குவமான 
குதிரை. 

அசுவம்‌ - குதிரை, குதிரைப்பற்‌ 
பாஷாணம்‌. 

அசுவினி - அச்சுவினிநான்‌. 

அசுவை - அத்தாட்சியற்றது. 

அசுழம்‌ - நாய்‌. 

அசூசம்‌, அசூசி - ஆசூசம்‌. 

அசூதி - பிறப்பின்மை, மலடி. 

அசூயனம்‌ - அசூயை, அவதூறு. 

அசூயை - பொறாமை. 

அசூரி - வைசூரி. 

அசேதனம்‌ - அறிவின்மை. 

அசேவனம்‌ - அசட்டைபண்ணல்‌, 
கீழ்ப்படியாமை, விலகுதல்‌. 

அசேவை - அசங்கை, விலகல்‌. 

அசை - அசைநிலை, அசையென்‌ 
னேவல்‌, இசைப்பிரிவு, இரை 
மீட்பு,சொல்லுறுப்பு, அலகொன்‌ 
றேனு மிரண்டே னுங்கொண்டு 


12 wirptiuraor qs] - 1 


சீர்க்குறுப்‌ பாய்‌ வருவது, ஆட்டு 
மறி, பிரகிருதி மாயை. 
அசைகபாதன்‌ - பன்னோருருத்‌ திரரி 
லொருவன்‌. 
அசைச்சீர்‌ - தளைகொளற்கெனா 
கிஓரசையேசீராயுநிற்பது. 
அசைச்சொல்‌ - அசை நிறைக்குஞ்‌ 
சொல்‌. 
அசைதல்‌ - ஆடுதல்‌, இருத்தல்‌, 
உலாவல்‌, கலங்குதல்‌, சோம்பல்‌, 
தங்கல்‌, துவளல்‌, பயப்படுதல்‌. 
அசைதன்னியம்‌ - அறியாமை, சடத்‌ 
துவம்‌, ஞானக்குருடு. 
அசைத்தல்‌ - ஆட்டல்‌, ஓசையெடுத்‌ 
தல்‌, கட்டல்‌. 
அசைநிலை - அசைச்சொல்‌. 
அசைப்பு - அசைதல்‌, இறுமாப்பு, 
சொல்‌, சொல்லுதல்‌. 
அசைநிலையோகாரம்‌ - ஈற்றசை 
யோகாரம்‌, (உம்‌) கேண்மினோ. 
அசையடி - அம்போதரங்கம்‌. 
அசையந்தாதி - அடி ஈற்றசைவருமடி 
முதலசையாகத்‌ தொடுத்திருப்பது. 
அசையாயமணி - ஆராய்ச்சிமணி. 
அசைவாடுதல்‌ - அசைதல்‌, உலாவுதல்‌. 
அசைவு - ஆட்டம்‌, ஓர்வகைத்தூக்கு, 
சலனம்‌, பெயர்ச்சி. 
அசைவெட்டுதல்‌ - இரைமீட்டல்‌. 
அதோகதளிர்மணி - செளந்திகப்பது 


மாரகமணி. 

அசோகம்‌ - ஒருமரம்‌, சோகமின்மை, 
வாழை, மன்மதன்கணையி 
னொன்று. 


அசோகவனம்‌ - வாழைவனம்‌. 
அசோகன்‌ - அருகன்‌. 
அசோகு - அசோகமரம்‌. 
அசோசம்‌ - கவலையின்மை. 
அசெளசம்‌ - ஆசூசம்‌, சூதகம்‌. 
அசெளரியம்‌ - வீரமின்மை. 


அசைகபாதன்‌ 


அச்சக்குறிப்பு - பயப்பாட்டுக்குறி. 

அச்சடியன்‌ - ஓஒர்வகைச்‌ சாயப்‌ 
புடைவை. 

அச்சபல்லம்‌ - கரடி. 

அச்சமுள்ளோன்‌ - பயமுடையோன்‌. 

அச்சம்‌ - அகத்தி, இலேசு, பயம்‌, 
மகடூுஉக்குணம்‌ நான்கினொன்று, 
ஓரலங்காரம்‌, கடைப்படு தான 
மேழினொன்று, அஃது அச்சத்தா 
னீதல்‌, கரடி, பழிங்கு, முன்புறம்‌. 

அச்சயன்‌ - கடவுள்‌. 

அச்சல்‌ - ஆச்சல்‌, தரம்‌. 

அச்சவாரம்‌ - ஆய்த்தப்பணம்‌, 
உறுதிப்பணம்‌. 

அச்சறுக்கை - எச்சரிக்கைப்பத்திரம்‌. 

அச்சன்‌ - தந்தை. 

அச்சாணி - அச்சுருவாணி. 

அச்சாரம்‌ - அச்சவாரம்‌. 

அச்சி - ஒர்தேயம்‌. 

அச்சு - அடையாளம்‌, உடல்‌, உயி 
ரெழுத்து, எழுத்து, கட்டளைக்‌ 
கருவி, பண்டியச்சு, நெய்வார்‌ 
கருவியினொன்று. 

அச்சுக்கம்பு - துப்பாக்கிக்‌ கம்பு. 

அச்சுதம்‌ - அறுகுவெள்ளரிசி கூட்டி 
யணிவது, கெடுதலின்மை. 

அச்சுதன்‌ - அழியாமையுள்ளோன்‌, 
கடவுள்‌, மூத்தோன்‌, விட்டுணு. 

அச்சுதன்‌ முன்னர்வந்தோன்‌ - பல 


தேவன்‌. 

அச்சுப்பலகை - நெய்வார்கருவியி 
னொன்று. 

அச்சுரம்‌ - நெருஞ்சில்‌. 

அச்சுருவாணி - 
தேரகத்திற்செறிகதிர்‌. 


அச்சுலக்கை - துலாவினடுவச்சுமரம்‌. 

அச்சுவத்தம்‌ - அரசமரம்‌. 

அச்சுவமுகாதனம்‌ - கால்மடித்து 
இரண்டு முழந்தாளினும்‌ முழங்கை 


அடக்கம்‌ 


களை யூன்றி இரண்டுள்ளங்கை 
களையுங்‌ கன்னத்திலே வைத்‌ 
திருப்பது. 

அச்சுவம்‌ - குதிரை. 

அச்சுவினி - அசுபதி. 

அச்சுவினிநாள்‌ - அசுபதி. 

அச்சுறல்‌ - பயப்படுதல்‌. 

அச்சுறை - உடம்பு. 

அச்சேர - அதிசயச்சொல்‌, இரக்கச்‌ 
சொல்‌. 

அஞர்‌ - அறிவிலார்‌, துன்பம்‌. 

அஞலம்‌, அஞல்‌ - கொச்கு. 

அஞ்சணங்கியம்‌ - பஞ்சவிலக்கெம்‌. 

அஞ்சணங்கம்‌ - பஞ்சவிலக்கணம்‌. 


அஞ்சதி - காற்று. 


அஞ்சலம்‌ - சீலைத்‌ தொங்கல்‌, 
வாளுறை. 

அஞ்சம்‌ - அன்னம்‌. 

அஞ்சலி - கும்பிடல்‌, வண்டு 


கொல்லி, வந்தனை, வெளவால்‌, 
வறட்சுண்டில்‌, பேதை. 
அஞ்சலிகாரிகை - ஓர்பூடு, சித்திரப்‌ 
பாவை. 
அஞ்சலிவந்தனம்‌ - 
வணங்கல்‌. 
அஞ்சற்சூழச்சி - குங்குமபாஷாணம்‌. 
அஞ்சலிகை - வெளவால்‌. 


கும்பிட்டு 


அஞ்சல்‌ - தரங்கல்‌, தரிப்பினெல்லை, 
தோல்வி, பயப்படுதல்‌. 

அஞ்சனக்கல்‌ - கருநிமிளை. 

அஞ்சனக்கோல்‌ - அஞ்சனந்தீட்டுங்‌ 
கோல்‌. 

அஞ்சனபாஷாணம்‌- விளைவுபாஷாண 
முப்பத்திரண்டி னொன்று. 

அஞ்சனம்‌ - இருள்‌, கறுப்பு, மேற்றிசை 
யானை, மை. 

அஞ்சனவண்ணன்‌ - திருமால்‌. 


அஞ்சனன்‌ - இந்திரன்‌, சனி, விட்டுணு. 


wpiuror 4ST - 1 13 


அஞ்சனாலா - கருங்காக்கணம்‌, 
நீலோற்பலம்‌. 
அஞ்சனாவதி - வடகழ்த்திசை 


யானைக்குப்‌ பெண்யானை. 

அஞ்சனி - காயா. 

அஞ்சனை - அனுமன்றாய்‌, வட திசை 
யானைக்குப்‌ பெண்யானை. 

அஞ்சாப்பட்டயம்‌ - இரட்சண்ணிய 
பத்திரிகை. 

அஞ்சாவிரா - பெருங்குயிள்‌. 

அஞ்சானனம்‌ - சிங்கம்‌, சிங்கவிராசி. 

அஞ்சானன்‌ - சிவன்‌. 

அஞ்சி - எசமானன்‌. 

அஞ்சிக்கை - அச்சம்‌. 

அஞ்சிட்டன்‌ - சூரியன்‌. 

அஞ்சிதமுகம்‌ - வருத்தமாற்றாதிரு 
தோண்மேற்றலைசாய்தல்‌. 

அஞ்சிதம்‌ - உண்டாதல்‌, பொருந்தல்‌, 
தலையசைசத்தல்‌, பூசித்தல்‌, 
வணக்கம்‌. 

அஞ்சிதவணி - தற்குறிப்பலங்காரம்‌. 

அஞ்சீரம்‌ - அத்தி, அத்திப்பழம்‌. 


அஞ்சுகம்‌ - கிளி. 

அஞ்சுமான்‌ - சவாகமமிருபத்‌ தெட்டி 
னொன்று,  துவாதசாதித்தரி 
லொருவன்‌. 


அஞ்ஞத்துவம்‌ - அஞ்ஞானம்‌. 

அஞ்ஞன்‌ - அறிவிலான்‌. 

அஞ்ஞானம்‌ - ஞானமின்மை, தெய்வ 
அறிவின்மை. 

அஞ்ஞை - அறிவிலான்‌, இலலாடத்‌ 
தானம்‌. 

அடகு - இலைக்கறி, கடன்கோடற்கு 
வைத்தவீடு. 

அடக்கம்‌ - அடங்கிய காரியம்‌, 

அடங்கிய பொருள்‌, உயிரொடுங்கி 

யிருத்தல்‌, ஒடுக்கம்‌, கருத்து, மன 


வமைதி. 


14 wirptiuroor sy] - 1 


அடக்கம்பண்ணுதல்‌ - சேமஞ்செய்தல்‌, 
பிரேத முதலியவற்றைப்‌ புதைத்தல்‌. 

அடங்கலர்‌ - பகைவர்‌. 

அடங்கல்‌ - அமைதல்‌, எல்லாம்‌, 
சுருங்கல்‌. 

அடக்கல்‌ - ஓடுக்கல்‌, கீழ்ப்படியப்‌ 
பண்ணல்‌. 

அடங்கன்முறை - கோவிற்பதிகம்‌. 

அடங்காப்பற்று - அடங்காதவர்‌ 
களிருக்குமூர்‌. 

அடதாளம்‌ - சத்ததாளதல்‌. 

அடந்தை - ஒர்தாளம்‌. 

அடப்பம்‌ - சாமான்பை. 

அடம்‌ - இனம்‌, பொல்லாங்கு, சஞ்‌ 
சாரம்‌, போகுதல்‌. 

அடர்‌ - அடரென்னேவல்‌. 

அடர்தல்‌ - நெருங்கல்‌. 

அடம்பாரம்‌ - இடம்பம்‌, பரப்பம்‌, 
பிரபலியம்‌. 

அடம்பு - அடம்பங்கொடி. 

அடரார்‌ - பகைவர்‌. 

அடர்ச்சி, அடர்த்தி - நெருக்கம்‌. 

அடர்த்தல்‌ - நெருக்கல்‌. 

அடர்ந்தேற்றம்‌ - கொடுமை, கிடை. 

அடர்ந்தேற்றி - இட்டேற்றம்‌, 
நெருக்கம்‌. 

அடர்பு - செறிவு, நெருக்கம்‌. 

அடர்ப்பம்‌ - நெருக்கம்‌. 

அடர்ப்பு - நெருக்கம்‌, போர்‌. 

அடலம்‌ - மாறாமை. 

அடலார்‌ - பகைவர்‌. 

அடலி - வெள்ளாட்டி. 

அடலை - சாம்பல்‌, போர்க்களம்‌, 
மாறாமை. 

அடல்‌ - கொல்லுதல்‌, சமை, பொருதல்‌, 
வலி, வெற்றி. 

அடவி - காடு, சோலை. 


அடவிகன்‌ - வனவாசி. 


அடக்கம்பண்ணுதல்‌ 


அடனம்‌ - அலைந்துதிரிதல்‌, போகுதல்‌. 

அடனி - வின்னுனி. 

அடாணா - ஓரிராகம்‌. 

அடாத்தியம்‌ - அடாதது. 

அடாத்து - தகாதது, பொருந்தாதது, 
முறைகேடானது. 

அடாவந்தி - இட்டேற்றம்‌, வாரா 
வந்தி. 

அடி - அடியென்னேவல்‌, ஆதி, கடவுள்‌, 
கால்‌, காற்சுவடு, கழ்‌, செய்யுளுறுப்‌ 
பினொன்று, தாது, அடியோன்‌, 
முன்‌, மூலம்‌, வமிசமூலம்‌. 

அடிகள்‌ - கடவுள்‌, குரு, தலைவன்‌, 
முனிவர்‌, மூத்தோன்‌. 

அடிக்கீழ்ப்படுத்தல்‌ - 
நடத்தல்‌, ஆண்டுகொள்ளல்‌. 

அடிக்குடி - அடிச்சேரி. 

அடிக்குடில்‌ - அடிச்சேரி. 

அடிக்கொள்ளுதல்‌ - தொடக்கம்‌ 
பண்ணுதல்‌. 

அடிக்கோலுதல்‌ - இடம்பிடித்தல்‌. 

அடிசில்‌ - சோறு. 

அடிச்சேரி - அடிக்குடில்‌. 

அடிதலை - அடிமுடி, வரலாறு. 

அடிதல்‌ - அடிபடுதல்‌. 

அடித்தலம்‌ - அத்திவாரம்‌, கால்‌. 

அடித்தளம்‌ - அத்திவாரம்‌, வீட்டி னிற்‌ 
பரப்பு. 

அடித்தல்‌ - அதுக்கல்‌, அறைதல்‌. 

அடிபெயர்தல்‌ - விலகுதல்‌. 


அடக்கி 


அடிப்படுதல்‌ - அமைதல்‌. 

அடிப்படுத்தல்‌ - கழ்ப்படுத்தல்‌. 

அடிப்பற்றுதல்‌ - கறிமுதலிய சுண்டுதல்‌. 

அடிப்பலம்‌ - மூலபலம்‌. 

அடிப்பற்று - சோறுமுதலிய பாண்டத்‌ 
திற்பற்றுகை, பாறையுப்பு. 

அடிப்பாடு - வழி. 

அடிப்பாய்தல்‌ - ஒர்விளையாட்டு. 


அடுவல்‌ 


அடிப்பார்த்தல்‌ - ஏதுப்பார்த்தல்‌. 
அடிப்பிடித்தல்‌ - ஏதுப்பிடித்தல்‌, கறி 
முதலியசண்டல்‌, முதற்பிடி த்தல்‌. 
அடிப்போடுதல்‌ - இடம்பண்ணுதல்‌. 
அடிமடக்கு - பாதமடக்கு. 
அடிமய௰க்கு - பாதமயக்கு. 
அடிமறிமண்டிலவாசிரியப்பா - அக 
அஃது 
எல்லாவடியு மளவொத்து எவ்‌ 
வடியைமுதனடுவிறுதியாகக்‌ 
கொள்ளினு மோசையும்‌ பொரு 


ளூம்வழுவா துநிற்பது. 
அடிமறிமாற்றுப்பொருள்கோள்‌ - 


வற்பாவினுளொன்று, 


பொருள்கோளெட்டினொன்று. 
அஃது யாதானு மோரடியை 
யிறுதி நடு முதல்களில்‌ வேண்டிய 
விடத்துக்‌ கூட்டிப்‌ பொருளிசை 
மாட்சி மாறாது பொருள்‌ கொள்‌ 
வது, (உம்‌) அலைப்பான்‌ பிறி 
துயிரையாக்கலுங்‌ குற்றம்‌ விலைப்‌ 
பாலிற்‌ கொண்டுூன்‌ மிசைதலுங்‌ 
குற்றஞ்‌ சொலற்பால வல்லாத 
சொல்லலுங்‌ குற்றங்‌ கொலற்்‌ 
பாலுங்குற்றமேயாம்‌, இதனை 
மாறிக்காண்க. 
அடிமறிமொழிமாற்றுப்பொருள்கோள்‌ - 
பொருள்‌ கோளினொன்று, அஃது 
அடிகளை யேற்புழிக்‌ கூட்டிப்‌ 
யொருள்‌ கொள்வனு. (உம்‌) படு 
பயன்‌ வெஃகிப்பழிபடுவ செய்யார்‌ 
நடுவன்மை நாணுபவர்‌ என்பதனுள்‌ 
நடுவன்மை நானுபவர்‌ படுபயன்‌ 
வெஃகிப்‌ பழிபடுவ செய்யார்‌ 
எனக்கூட்டிக்காண்க. 
அடிமுகனை - துவக்கம்‌. 
அடிமுடி - காலுந்தலையும்‌, வரலாறு. 
அடிமுரண்டொடை - அடிதோறு 
முதற்கட்‌ சொல்லேனும்‌ பொரு 
ளேனு ம்றுதலைப்‌ பட்டுவருவது, 
(உம்‌) இருள்‌ பரந்தன்னமா நீர்‌ 
மருங்கினிலவுக்கு வித்தன்ன. 
அடிமை - சிறை, தொண்டு. 


wpiuror 4ST) - 1 15 


அடிமோனைத்தொடை - அடிகடோறு 
முதலெழுத்‌ தொன்றி வருவது. 

அடியந்தாதி - நின்ற பாட்டினீற்றடி 
வரும்‌ பாட்டின்‌ முதலடியாகப்‌ 
பாடல்‌. 

அடியல்‌ - சொரிதல்‌, (உம்‌) கதிரடி ந்தது, 
தொடர்‌. 

அடியளபெடைத்தொடை - அடி 
தோறு முதன்‌ மொழிக்கண்‌ அள 
பெடுத்து வருவது. 

அடியனாதி -தொன்று தொட்டுள்ளது. 

அடியார்‌ - அடிமைகள்‌. 

அடியாறு -தொன்றுதொட்ட வரலாறு. 

அடியியைபுத்தொடை - அடியினிறுதி 
தோறுநின்றவெழுத்தேனுஞ்‌ 
சொல்லேனுமொன்றிவருவது. 

அடியெதுகைத்தொடை - அடிதோறு 
மிரண்டாமெழுத்தொன்றிவருவது. 

அடிவரையறை, அடிவாறு - அடியாறு. 

அடிவிடுதல்‌ - பாண்டங்களினடிப்‌ 
பொருத்துவிடுதல்‌. 

அடுக்கணி - ஓரலங்காரம்‌, அஃது 
சொல்லும்‌ பொருளுமடுக்கி 
வருவது. 

அடுக்காலாத்தி - அடுக்குத்தீபம்‌. 

அடுக்குத்தொடர்‌ - ஒருமொழியேபல 
முறையடுக்கிவருவது, அஃது 
அசை நிலையினும்‌ பொருணிலை 
யினு மிசை நிறையினு மிரண்டு 
முதனான்‌ களவுமடுக்கி வரும்‌ - 
(உம்‌) அன்றேயன்றே அசைநிலை, 
தீதீத்‌ பொருணிலை, வருகவருக 
வருகவருக விசைநிறை. 

அடுசிலைக்காரம்‌ - செந்நாயுருவி. 

அடுத்தல்‌ - கிட்டல்‌, சம்பவித்தல்‌, 
சார்தல்‌, சேர்த்தல்‌. 


அடுத்தி - வட்டி. 
அடுப்பு - அச்சம்‌, தீவாய்த்தானம்‌, 
பரணி. 


அடுவல்‌ - வரகுந்நெல்லுங்கலப்பு. 


16 wirptiuroor qs] - 1 


அடை - அடுத்தல்‌, அடை கிடத்தல்‌, 
அடையென்னேவல்‌, உவமை, 
தோசை. 

அபடைகட்டி - அடைமண்‌. 

அடைகலம்‌ - சேமக்கலம்‌. 

அடைகல்லு - கம்மப்பட்டடை. 

அடைகாத்தல்‌ - அடைடெைத்தல்‌. 

அடைகாய்‌ - ஊறுகாய்‌. 

அடைகிடத்தல்‌ - குஞ்சுபிறப்பிக்க 
முட்டையைக்காத்தல்‌, நீங்கா 
திருத்தல்‌. 

அடைகுளம்‌ - வாய்க்காவில்லாத குளம்‌. 

அடைகுறடு - பட்டடை. 


அடைகோட்டை - வெளிபோகப்‌ 


பெறாததடை.. 
அடைக்கத்து - அடைகிடக்குங்‌ 
கோழியிடுஞ்சத்தம்‌. 


அடைக்கலக்குருவி, அடைக்கலான்‌ 
குருவி - ஊர்க்குருவி. 

அடைக்கலம்‌ - அடைக்கலப்‌ பொருள்‌, 
சரண்புகல்‌, புகலிடம்‌. 

அடைக்காய்‌ - பாக்கு. 

அடைசல்‌ - நெருக்கம்‌, அடைசுதல்‌. 

அடைசீலை - பாழச்சீலை. 

அடைசுதல்‌ - ஒதுக்குதல்‌, ஒதுங்குதல்‌, 
கொடுப்புக்குள்‌ வைத்துக்‌ கொள்‌ 
ளுதல்‌, செருகுதல்‌, நெருக்குதல்‌, 
நெருங்குதல்‌. 


அடைசுபலகை - செருகிவெளி 


யடைக்கும்பலகை. 
அடைசுவலை - ஒர்விதவலை. 


அடைசொல்‌ - அடைமொழி, விசே 
டணமொழி. 


அடைச்சுதல்‌ - மலர்கூட்டல்‌. 

அடைதல்‌ - அடைகுதல்‌, ஒதுங்குதல்‌, 
கூடுதல்‌, சேருதல்‌, பெறுதல்‌. 

அடைத்தல்‌ - சேர்த்தல்‌, தடுத்தல்‌, 
மழைவிடாது பெய்தல்‌, மறியற்‌ 


அடை 


படுத்தல்‌, வெளியை மறைத்தல்‌, 
வேலியடைத்தல்‌. 

அடைந்தார்‌ - அடைக்கலம்‌ புகுந்‌ 
தோர்‌, மித்திரர்‌. 

அடைந்தோர்‌ - உறவோர்‌. 

அடைப்பன்‌ - ஒர்வியாதி. 


அடைப்பு - அடைக்கப்பட்டது, 
அடைத்தற்றன்மை, அடைத்தற்‌ 
றொழில்‌, சரளிமுதலியவற்றி 


னடைப்பு, கதவு. 
அடைப்பை - வெற்றிலைப்பை. 
அடைப்பைக்காரன்‌ - பிளவுசரு 
ளெடுத்துக்‌ கொடுப்போன்‌. 
அடைமண்‌ - கலப்பையிலடைந்த 
மண்‌. 
அடைமானம்‌ - உவமை, வழிவகை. 
அடைமொழி - விசேடனமொழி. 
அடைய - எல்லாம்‌. 
அடையடுத்தவாகுபெயர்‌ - ஒரு 
பொருளதன்‌ புறத்துப்பண்பாய்‌ 


கூடியாகு 
பெயராய்‌ வழங்குவது, (உம்‌) 


நின்றவடையோடு 


புகையிலைநட்டான்‌. 

அடையலர்‌, அடையார்‌ - பகைவர்‌. 

அடையல்‌ - அடைகுதல்‌, அடைந்து, 
வருவது, எல்லாம்‌. 

அடையாளம்‌ - அறிகுறி, குறிப்பு, 
சின்னம்‌, மாதிரி. 

அடைவு - ஈடு, உபமானம்‌, எல்லாம்‌, 
முழை, விதம்‌. 

அட்சகன்னம்‌ - நேர்முக்கோணத்தி 
னெடுவரி. 


அட்சதை - மங்கலவரிசி. 


அட்சபாடனம்‌ - திரைப்படல்‌. 
அட்சய - ஓர்‌ வருடம்‌. 

அட்சயம்‌ - கேடின்மை. 

அட்சம்‌ - அக்கம்‌. 

அட்சரசஞ்சன்‌, அட்சரசணன்‌, அட்சர 


சனன்‌ - எழுத்துக்காரன்‌. 


அட்டதிக்கு 


அட்சரசனனி - இலேகிணி. 

அட்சரசீவிகன்‌ - எழுத்துக்காரன்‌. 

அட்சரதூலிகை - இலேகணி. 

அட்சரமுகன்‌ - மாணாக்கன்‌. 

அட்சரசுத்தி - உச்சரிப்புத்திருத்தம்‌, 
எழுத்துத்திருத்தம்‌. 

அட்சரம்‌ - எழுத்து, வேதப்பொருள்‌. 

அட்சாவினியாசம்‌ - எழுத்து, வேதம்‌. 

அட்சி - கண்‌. 

அட்டகணம்‌ - செய்யுட்குரியவெண்‌ 
கணம்‌, அவை அஆகாயம்‌, இய 
மானன்‌, சூரியன்‌, தீ, நிலம்‌, நீர்‌, 
மதி, வாயு, இவற்றுள்‌ முன்னைய 
நான்கு நீக்கி மற்றையநன்று. 

அட்டகணிதம்‌ - எண்கணிதம்‌, அவை 
கனமூலம்‌, கனம்‌, குணனம்‌, சங்க 
லிதம்‌, பாகாரம்‌, வருக்கமூலம்‌, 
வருக்கம்‌, விபகலிதம்‌. 

அட்டகம்‌ - எட்டின்கூட்டம்‌, வ 
மொழியினோர்பிரபந்தம்‌. 

அட்டகருமம்‌ - வசியமுதலிய எண்‌ 


வித்தை. 

அட்டகாசம்‌ - பெருநகை. 

அட்டகிரி - அட்ட குலமலை, அவை 
இமையம்‌, ஏமகூடம்‌, கந்தமா 
தனம்‌, கைலை, நிடதம்‌, நீலகிரி, 
மந்தரம்‌, விந்தம்‌. 

அட்டகுணம்‌ - கடவுட்குரிய எண்‌ 
குணம்‌, அவை இயல்பாகவே 
பாசங்களினீங்குதல்‌, இயற்கை 
யுணர்‌ வினனாதல்‌, தன்வயத்தனா 
தல்‌, தூயவுடம்பினனாதல்‌, பேர 

முடிவிலாற்றலு 

டைமை, முற்றுமுணர்தல்‌, வரம்‌ 


ருளுடைமை, 


பிலின்பமுடைமை. 
அட்டகுற்றம்‌ 
குணம்‌ எட்டு, அவை அந்த ராயம்‌, 
ஆயு, கோத்திரம்‌, ஞானா வரணி 


யம்‌, தரிசனாவரணியம்‌, நாமம்‌, 


- மலசகிதூர்க்குரிய 


மோகநீயம்‌, வேதநீயம்‌. 


wpiuror 4A) - 1 17 


அட்டகை - அட்ட மி, பிதிர்‌ வணக்கம்‌, 
யாகமிருபத்தொன்றி னொன்று. 
அட்டமி, பிதிர்‌ 


வணக்கம்‌, யாகமிருபத்தொன்றி 


அட்டகை - 


னொன்று 

அட்டசித்தி - எண்சித்தி, யோகசித்தா்க்‌ 
குரிய எண்சித்தி, அஃது அணிமா, 
மகிமா, கரிமா, இலகிமா, பிராத்தி 
பிராகாமியம்‌, ஈசத்துவம்‌, வசித்‌ 
துவம்‌. 

அட்டசுபம்‌ - அட்ட மங்கலம்‌, எண்‌ 
வகைமங்கலம்‌, அவை இணைக்‌ 
கயல்‌, கண்ணாடி, சாமரம்‌, கொடி, 
தோட்டி, நிறை குடம்‌, முரசு, 
விளக்கு. 

அட்டதயாவிருத்தி - பிறரையந்‌ தீர்த்‌ 
தல்‌, தீமைக்கஞ்சல்‌, பிறர்துயர்க்‌ 
கிரங்கல்‌, நன்மைகடைப்‌ பிடித்‌ 
தல்‌, பிறர்‌ கருமத்திற்குடன்படல்‌, 

முடிக்கவிரைதல்‌, 

பிறர்க்குப்‌ பொருள்‌ வரவையுவத்‌ 


பிறர்கரும 


தல்‌ பிறர்செல்வம்‌ பொறுத்தல்‌. 

அட்டதனம்‌ - யோககியர்க்‌ குரியபே 
றெட்டு, அவை அழகு, குணம்‌, 
ஆயு, குலம்‌, சம்பத்து, வித்தை, 
விவேகம்‌, தனம்‌. 

அட்டதாது - எண்வகைலோகம்‌, 
அவை பொன்‌, வெள்ளி, செம்பு, 
இரும்பு, வெண்கலம்‌ தரா, வங்கம்‌, 
துத்தநாகம்‌. 

அட்டதானபரிட்சை -வைத்தியரறி 
குறியெட்டு, அவை நாடி, முகம்‌, 
மலம்‌, அமுரி, கண்‌, நா, சாரீரம்‌, 
தொனி. 

அட்டதிக்கயம்‌ - அட்டகுலயானை, 
அவை கிழக்காதி முறையே ஐரா 
பதம்‌, புண்டரீகம்‌, வாமனம்‌, 
குமுதம்‌, அஞ்சனம்‌, புட்பதந்தம்‌, 
சார்வபூமம்‌, சுப்பிரதீபம்‌. 

அட்டதிக்கு - எட்டுத்திசை, அவை 
கிழக்கு, தென்கம்‌, தெற்கு, தென்‌ 


18 wirptiuroor qs] - 1 


மேல்‌, மேற்கு, வடமேல்‌, வடக்கு, 
வடகம்‌. 
அட்டதிக்குப்பாலகர்‌ - திக்குக்காவலர்‌ 
அவர்‌ கிழக்காதிமுறையே, இந்தி 
ரன்‌, அங்கி, இயமன்‌, நிருதி, வரு 
ணன்‌, வாயு, குபேரன்‌, ஈசானன்‌. 
அட்டநாகம்‌ - எண்வகைமாநாகம்‌, 
அவை அனந்தன்‌, கார்க்கோடகன்‌, 
குளிகன்‌, சங்கபாலன்‌, தக்கன்‌, 
பதுமன்‌, மகாபதுமன்‌, வாசுகி. 
அட்டபந்தனம்‌ - திக்குக்கட்டு. 
அட்டபரிசம்‌ - எண்வகையூ று, அவை 
ஊன்றல்‌, கட்டல்‌, குத்தல்‌, தடவல்‌, 
தட்டல்‌,தீண்டல்‌, பற்றல்‌, வெட்டல்‌. 
அட்டபாலகர்‌ - அட்ட திக்குப்பாலகர்‌. 
அட்டபாலகர்குறி - 
கரடையாளம்‌ அவை இந்திராதி 
முறையே, இடி, புகை, சீயம்‌, ஞாளி, 


இடபம்‌, கழுதை, யானை, காகம்‌. 


திக்குப்பால 


அட்டபோகம்‌ - எண்போகம்‌, அவை 
அணிகலன்‌, ஆடை, தாம்பூலம்‌, 
பரிமளம்‌, சங்கீதம்‌, பூுவமளி, பெண்‌, 
போசனம்‌. 

அட்டப்பிரமாணம்‌ - அளவையெட்டு, 
அவை அனுமானம்‌, அபாவம்‌, 
அருத்தாபத்தி, ஆகமம்‌, 
மானம்‌, ஐதீகம்‌, சம்பவம்‌, பிரத்தி 


௨௮ 


யட்சம்‌. 
அட்டமங்கலம்‌ - எண்வகைமங்கலம்‌, 
ஓர்பிரபந்தம்‌. 
அட்டமணம்‌ - 
அவை ஆசுரம்‌, ஆரிடம்‌, இராக்‌ 
கதம்‌, காந்தருவம்‌, தெய்வம்‌, பிரசா 


எண்வகைமணம்‌, 


பத்தியம்‌, பிரமம்‌, பைசாசம்‌. 
அட்டமி - எட்டரந்திதி. 
அட்டமூர்த்தம்‌ - ஈசுரன்வடி வமெட்டு, 
அவை நிலம்‌, நீர்‌, த, கால்‌, வெளி, 
சூரியன்‌, சந்திரன்‌ இயமானன்‌. 
அட்டமூர்த்தி - சிவன்‌. 
அட்டம்‌, அஷடம்‌ - அருகிடம்‌, எட்டு, 
அண்ணம்‌, மேல்‌ வீடு. 


அட்டதிக்குப்பாலகர்‌ 


அட்டமூர்த்திதரன்‌ - சிவன்‌. 

அட்டம்பாரித்தல்‌ - பக்கலில்‌ விசாலித்‌ 
தல்‌. 

அட்டயோசம்‌ - அரைபொடி.. 

அட்டலோகம்‌ - அட்டதாது. 

அட்டவசுக்கள்‌ - எண்வகைவசுக்கள்‌, 
எண்வகைவசுக்கள்‌, அவர்‌ அன 
லன்‌, அணிலன்‌, ஆபச்சைவன்‌, 
சோமன்‌, தரன்‌, துருவன்‌, பிரத்தி 
யூசன்‌, பிரபாசன்‌. 

அட்டவணை - சொல்லப்பட்ட 
காரியத்தினொழுங்கு, சேர்க்கப்‌ 
பட்டது. 

அட்டவதானம்‌ -ஒரேசமயத்தி லெட்டுக்‌ 
காரியத்தையவ தானித்தல்‌. 

அட்டவருக்கம்‌ - நற்சீரகம்‌, கருஞ்‌ 
சீரகம்‌, அசமோதம்‌, மிளகு, திப்பிலி, 
சுக்கு, இந்துப்பு, பெருங்‌ காயம்‌. 

அட்டவூறு - எண்வகையூறு, அவை 
சருச்சரை, சீர்மை, தண்மை, 
திண்மை, நொய்மை, மென்மை, 
வன்மை, வெம்மை. 

அட்டவெற்றி - எண்வகைவெற்றி, 
அவை, பகைநிரைகவர்தல்‌, பகை 
வர்கவர்‌ நிரைமீட்டல்‌, பகைமேற் 
செல்லல்‌, பகை முன்னெதிஞூன்றல்‌, 
தன்னரண்‌ காத்தல்‌, பகைவரரண்‌ 
வளைத்தல்‌, பொருதல்‌, போர்‌ 
வெல்லல்‌, இவற்றிற்கு முறையே 
மாலை, வெட்சி, கரந்தை, வஞ்ச, 
காஞ்சி, நொச்சி, உழிஞை, தும்பை, 
வாகை. 

அட்டவைசுவரியம்‌ - எண்வகைச்‌ 
செல்வம்‌, எண்வகைச்‌ செல்வம்‌, 
அஃது அடிமை, இரா சாங்கம்‌, 
சுற்றம்‌, நெல்‌, யொன்‌, மக்கள்‌, 
மணி, வாகனம்‌. 

அட்டனம்‌- சக்கராயுதம்‌. 

அட்டாங்க நமஸ்காரம்‌ - எட்டுறுப்பு 
நிலந்தோயவணங்கல்‌. 


அணிவடம்‌ 


அட்டாங்கயோகம்‌ - யோகமுறை 
யெட்டு. அவை ஆதனம்‌, இயமம்‌, 
சமாதி, தாரணை, தியானம்‌, 
நியமம்‌, பிரத்தியாகாரம்‌, பிராணா 
யாமம்‌. 

அட்டாங்கவந்தனம்‌ - எண்வகை 
யுறுப்பு நிலந்தோயவணங்கல்‌, 
அவை இருகால்‌, இருகை, இரு 
தோள்‌, நெற்றி, மார்பு. 

அட்டாதுட்டி - அடர்ந்தேற்றம்‌, தாறு 
மாறு. 

அட்டாபதபத்திரம்‌ - பொற்றகடு. 

அட்டாபதம்‌ - எண்காற்புள்‌, கதவின்‌ 
றாள்‌, பொன்‌, வன்னப்புடைவை. 

அட்டாபந்தனம்‌ - திக்குபந்தனம்‌. 

அட்டாலம்‌ - அட்டாலை. 

அட்டாலிகாகாரன்‌ - கற்சிற்பன்‌. 

அட்டாலை - அட்டாளை. 

அட்டாளகம்‌, அட்டாளம்‌ - மேல்வீடு. 

அட்டாளிகை - மேன்மாடம்‌. 

அட்டாளை - சிறாம்பி. 

அட்டி - அதிமதுரம்‌, இருப்பை, செஞ்‌ 
சந்தனம்‌, தடை, பருப்பு. 

அட்டிகம்‌ - சாதிக்காய்‌. 

அட்டிகை, அட்டியல்‌ - உட்கட்டு. 

அட்டில்‌ - அடுக்களை. 

அட்டு - சமைக்கப்பட்டது, செய்தது, 
அணை, மதிப்பு, வியங்‌ கோள்‌ 
விகுதி 

அட்டை - ஓர்‌ செந்து. 

அட்டோலிக்கம்‌ - ஆடம்பரம்‌, ஆர 
வாரம்‌, மகிழ்ச்சி. 

அணங்கம்‌ - இலட்சணம்‌. 

அணங்காட்டு - சன்னதம்‌. 

அணங்கு - அச்சம்‌, அணங்கென்‌ 
னேவல்‌, அழகு, அசை, கொலை, 
தெய்வப்பெண்‌, தெய்வம்‌, தேவர்க்‌ 
காடுங்கூத்து, நோய்‌, பெண்மகள்‌, 
வருத்தம்‌. 


wpiuror 4A - 1 19 


அணங்குதல்‌ - வருந்துதல்‌. 

அணம்‌, அணரி - கீழ்வாய்ப்புறம்‌, 
மெல்வாய்‌. 

அணல்‌ - கீழ்வாய்‌, மிடறு. 

அணவல்‌ - கிட்டல்‌, பொருந்தல்‌. 

அணவு - அணவென்னேவல்‌, நடு. 

அணவுதல்‌ - கட்டல்‌, புணர்ச்சி. 

அணாப்புதல்‌ - ஏய்த்தல்‌. 

அணி - அடுக்கு, அணியென்னேவல்‌, 
அலங்காரம்‌, அழகு, ஆபரணம்‌, 
ளர்ச்சீர்‌, ஓழுங்கு, ஓரிலக்கணம்‌, 
நன்மை, நிரை, படைவகுப்பு, 
பெருமை, மாலை, எல்லை. 

அணிகம்‌ - சிவிகை. 

அணிகலம்‌ - ஆபரணம்‌, கம்மாளர்‌ 
கருவி, பணிமுட்டு. 

அணிகலன்‌ - ஆபரணம்‌. 

அணிதல்‌ - அலங்கரித்தல்‌, பூணல்‌, 
அணிந்துநிற்றல்‌, தரித்தல்‌, படை 
வகுத்தல்‌. 

அணிநுண - அன்னவன்னா. 

அணிந்துரை - பாயிரம்‌. 

அணிப்படுத்தல்‌ - அணியப்‌ படுத்துதல்‌, 
சிங்காரித்தல்‌. 

அணிமா - அட்ட சித்தியினொன்று, 
அஃதுஆன்மாப்போலாதல்‌. 

அணிமை - நுட்பம்‌. 

அணியம்‌ - ஆயத்தம்‌, தளபாடம்‌, 
படவின்முன்பக்கம்‌, படைவகுப்பு. 

அணியல்‌ - மாலை, அணிதல்‌. 

அணியிலக்கணம்‌ - பஞ்சவிலக்கணத்‌ 
தொன்று. 

அணிலன்‌ - அட்ட வசுக்களிலொரு 
வன்‌. 

அணில்‌ - வெளில்‌. 

அணிவகத்தல்‌ - படைவகுத்தல்‌. 

அணிவகுப்பு - படைவகுப்பு. 

அணிவடம்‌ - மாதர்‌ கழுத்தணியி 
னொன்று. 


20 wirpiuraor qs] - 1 


அணு - உயிர்‌, சிறுமை, நுண்மை, 
இனம்‌, பரமாணு. 

அணுகலர்‌ - அயலார்‌, பகைவர்‌. 

அணுகல்‌ - கட்டல்‌. 

அணுகன்‌ - சமர்த்தன்‌. 

அணுக்கம்‌ - சந்தனம்‌. 

அணுச்சைவம்‌ - சைவம்பதினாறி 
னொன்று. 

அணுபை - பின்னல்‌. 

அணுமை - சமீபம்‌. 

அணுவெழுத்து - இனவெழுத்து. 

அணுரேணு - சிறுதூளி. 

அணை - அணையென்னேவல்‌, 
உதவி, கரைப்பொது, செய்கரை, 
மெத்தை, வரம்பு. 

அணைசொல்‌ - துணைச்சொல்‌. 

அணைததல்‌ - சேர்தல்‌, புணர்தல்‌, 
அவிதல்‌. 

அணைத்தல்‌ - அடுத்துக்‌ கொள்ளுதல்‌, 
அவித்தல்‌, சேர்த்தல்‌, தழுவுதல்‌. 

அணையாடை - சாணைச்சீலை. 

அணோக்கம்‌ - மரப்பொது, 
மேனோக்கம்‌. 

அண்‌ - அண்ணென்னேவல்‌, மேல்‌. 

அண்டகம்‌ - பீசம்‌. 

அண்டகன்‌ - அண்ணகன்‌. 

அண்டகடாகம்‌ - அண்ட கோளவோடு. 

அண்டகை - அப்பவருக்கம்‌. 

அண்டகோசம்‌ - அண்ட சொரூப 
சாத்திரம்‌, எல்லை, பழத்தோல்‌, 
பழம்‌, பீசம்‌. 

அண்டகோளம்‌ - அண்ட உண்டை. 

அண்டங்காக்கை - ஓர்வகைக்காகம்‌. 

அண்டசம்‌ - முட்டையிற்பிறப்பன. 

அண்டயப்பார்த்தல்‌ - பொருந்தப்‌ 
பார்த்தல்‌. 

அண்டம்‌ - ஆகாயம்‌, உலகம்‌, பீசம்‌, 
முட்டை, தலையோடு. 


அணு 


அண்டயோனி - சூரியன்‌. 

அண்டரண்டயட்சி - பெரும்பறவை. 

அண்டரண்டம்‌ - பலவண்டங்களும்‌. 

அண்டர்‌ - இடையர்‌, பகைவர்‌, 
வானோர்‌. 

அண்டலர்‌, அண்டார்‌ - பகைவர்‌. 

அண்டல்‌ - அண்டுதல்‌, அழுந்தல்‌, 
கிட்டுதல்‌, சோர்தல்‌. 

அண்டவாணர்‌ - ஆகாயவாசிகள்‌. 

அண்டவாயு - ஓஒர்நோய்‌. 

அண்டா - பெருஞ்சட்டி. 

அண்டிகம்‌ - செந்நாய்‌. 

அண்டிரன்‌ - மனுஷன்‌. 

அண்டுதல்‌ - நெருக்கல்‌. 

அண்டில்‌ - கண்ணிற்பற்றும்பூச்சி. 


அண்டை - அயல்‌, அருகம்‌, பீற 
லடைக்குந்‌ துண்டு. 

அண்ணகன்‌ - பீசம்வாங்கப்பட்ட 
வன்‌. 

அண்ணம்‌ - உண்ண, கீழ்வாய்ப்புறம்‌, 
மேல்வாய்‌. 

அண்ணல்‌ - அரசன்‌, சார்தல்‌, தமை 
யன்‌, பெருமை, பெருமையிற்‌ சிறந்‌ 
தோன்‌, முல்லைநிலத்‌ தலைவன்‌, 
அருகன்‌, சிவன்‌, புத்தன்‌. 

அண்ணன்‌ - முன்பிறந்தான்‌. 

அண்ணா - உண்ணா. 

அண்ணாக்கு - உண்ணாக்கு. 

அண்ணாத்தல்‌ - அங்காத்தல்‌, 
மேனோக்கல்‌. 

அண்ணாந்தாள்‌ - தலை நிமிர்ந்‌ 
திருக்கப்‌ பூட்டுங்கயிறு. 

அண்ணாவி - உலாத்தி, புலவன்‌, 
மூத்தோன்‌. 

அண்ணி - தமையன்மனைவி. 

அண்ணிசு - அணுமை. 

அண்ததல்‌ - சார்தல்‌. 


அண்முதல்‌ - கட்டுதல்‌. 


அதிகம்‌ 


அண்மை - அணுமை. 

அண்மைச்சுட்டு - சமீபத்திலிருக்கும்‌ 
பொருளைச்‌சுட்டிக்காட்டல்‌. 

அண்மைவிழி - சமீபத்திலிருப்ப 
வரையமழைத்தல்‌. 

அதகணம்‌ - நாசகணம்‌. 

அதகடி - அதட்டு. 

அதகம்‌ - மருந்து. 

அதக்குதல்‌ - குதப்புதல்‌. 

அதங்கம்‌ - ஈயம்‌. 

அதசம்‌ - ஆன்மா, காற்று, மரவுரி. 

அதசு - கேள்வி, நாசம்‌. 

அதடம்‌ - செங்குத்து. 

அதட்டம்‌ - அரவுயிர்ப்பு, அரவினச்‌ 
சுப்பல்லு. 

அதட்டல்‌ - உரப்புதல்‌, உறுக்குதல்‌. 

அதப்யிம்‌ - சபைக்கடாதசொல்‌. 

அதமசரீரம்‌ - கற்பகதரு. 

அதமபிருதகன்‌ - காக்காரன்‌. 

அதமம்‌ - கடைத்தரம்‌, நீதித்தப்பு. 

அதமவிமிசதி - அதமவருட மிருபஃது. 

அதமாங்கம்‌ - கால்‌. 

அதம்‌ - அத்தி, கொலை, தாழ்வு, 
பள்ளம்‌, பின்பு. 

அதரபானம்‌, அதரமதம்‌ - இதமூறல்‌. 

அதரம்‌ - உதடு, £ழுதடு, நிதம்பம்‌. 

அதராமிர்தம்‌ - அதரபானநீர்‌. 

அதராவலோகம்‌ - இதழதுக்கல்‌. 

அதரிசனம்‌ - காணப்படாமை, குருடு, 
மறைதல்‌. 

அதரிசனன்‌,அதரிசி- கடவுள்‌, குருடன்‌. 

அதரித்திரன்‌ - கன்னன்‌, தரித்திர 
மில்லான்‌. 

அதருமம்‌ - பாவமான செய்கை, நீதி 
கேடு. 

அதர்‌ - நீளக்டெங்கு, நுண்மணல்‌, 
புழுதி, வழி. 

அதர்கொளல்‌ - வழிப்பறித்தல்‌. 


wpiuror 4A - 1 21 


அதர்கோள்‌ - வழிப்பறி. 

அதர்க்கம்‌ - குதர்க்கம்‌. 

அதர்மாசாரி - துராசாரி. 

அதர்மாத்திகாயம்‌ - காரணகாயத்‌ 
தொன்று. 

அதர்வக்கிரம்‌, அதர்வம்‌ - உபநிடத 
முப்பத்திரண்டினொன்று. 

அதர்வணம்‌ - நான்காம்வேதம்‌. 

அதலமூலி - ஆடுதின்னாப்பாலை. 

அதலம்‌ - கமேழுலகினொன்று. 

அதவம்‌ - பின்பு. 

அதவா - அல்லாமல்‌. 

அதவாபட்சம்‌ - அல்லாதபட் சம்‌. 

அதவிடம்‌ - அதிவிடயம்‌. 

அதவு - அத்தி, நெய்‌. 

அதளை - அடை. 

அதழ்‌ - பூவிதழ்‌. 

ஆதள்‌ - களகம்பளம்‌, தோல்‌. 

அதறுதல்‌ - உதிர்த்தல்‌. 

அதனப்பிரசங்கி - அகங்காரி. 

அதாதிரு - உலோபி. 

அதனம்‌ - மிகுதி. 

அதன்மம்‌ - நீதிகேடு. 

அதி - மிகுதிப்பொருளைக்‌ காட்டு 
மடைசொல்‌, அதிதி. 

அதிகசிதம்‌, அதியசிதம்‌ - பெருநகை. 

அதிகடம்‌ - யானை. 

அதிகதம்‌ - வாயு. 

அதிகதை - பயனில்பேச்சு. 

அதிகந்தம்‌ - ஒர்‌ வாசனைப்புல்‌, 
கெந்தகம்‌, சண்பகப்பு. 

அதிகண்டம்‌ - நித்தியயோகத்தொன்று. 

அதிகப்பிரசங்கம்‌ - அதிகப்படப்‌ 
பேசுதல்‌, தன்மேம்பாட்டுரை. 

அதிகம்‌ - இலாபம்‌, குருக்கத்தி, படை, 
பொலிவு, மிகுதி, அடையாளம்‌, 


உதாரணங்களைப்‌ பலவாகப்‌ 


பிரயோகித்தல்‌. 


22 wirpiuroor sy] - 1 


அதிகரணம்‌ - இடம்‌, உரித்து, ஏழு 
னுருபு, கேள்வி, மேன்மை. 

அதிகரித்தல்‌ - அதிகப்படுதல்‌, 
விசேடித்தல்‌. 

அதிகரிப்பு - அதிகரித்தல்‌. 

அதிகன்‌ - ஆதிக்கன்‌, சிவன்‌. 

அதிகாசம்‌ - பெருநகை. 

அதிகாந்தம்‌ - செவ்வானம்‌. 

அதிகாயன்‌ - இராவணன்‌ மக்களி 
லொருவன்‌. 

அதிகாரதலைவன்‌ - அதிகாரி. 

அதிகாரப்புறனடை - அதிகாரத்து 
ளெஞ்சியதற்கோர்விதியாய்நிற்பது. 

அதிகாரம்‌ - அதிகரித்தல்‌, உத்தி 
யோகம்‌, தத்துவம்‌, உரித்து, ஒழுங்கு, 
சிலாக்கியம்‌, நூற்கூறுபாடு, 
பண்பு, விருத்தியுரை பதினான்கி 
னொன்று. 

அதிகாரவுரை - நரலுரை பதினான்கி 
னொன்று. 

அதிகாரி - அதிபதி, நூல்கேட்டற்்‌ 
குரியோன்‌, நூல்‌ செய்வித்தோன்‌, 
பாட்டுடைத்‌ தலைவன்‌. 

அதிகிரமம்‌ - அசட்டை, அதிகப்‌ 
படல்‌, எதிர்‌, மீறுதல்‌. 

அதிகிருசசிரம்‌ - ஓர்விரதம்‌, அஃது 
ஆறுநாள்‌ ஒவ்வோர்‌ பிடியன்ன 
முண்டுமேன்‌ மூன்று நாளுப 
வாசித்திருப்பது. 

அதிகும்பை - பொற்றலைக்‌ கையாந்‌ 
தகரை. 

அதிகுணன்‌ - கடவுள்‌, நற்குணன்‌. 

அதிக்குதி - ஒவ்வாதநடை, கொடுமை 
யானநடை. 

அதிங்கம்‌ - அதிமதுரம்‌. 

அதிசங்கலிதம்‌ - சங்கலிதசங்கலிதம்‌. 

அதிசயச்சொல்‌ - வியப்புமொழி. 

அதிசஞ்சயம்‌ - திரவியக்குவியல்‌. 

அதிசசத்திரகம்‌, அதிசசத்திரம்‌ - 


காளான்‌. 


அதிகரணம்‌ 


அதிசந்தானம்‌ - மொய்‌. 

அதிசயம்‌ - அற்புதம்‌, ஓரலங்காரம்‌, 
நூதனம்‌, புதுமை, மாயை யாக்கைக்‌ 
குரிய பதினெண்‌ குற்றத்தொன்று. 

அதிசயன்‌ - அருகன்‌. 

அதிசயவிரக்கச்‌ சொல்‌ - இரக்கத்‌ 
தோடு கூடியவியப்புமொழி. 

அதிசயோத்தி - பிகக்கூறல்‌. 

அதிசரித்தல்‌ - தூரரமாய்ப்போதல்‌, 
மிகுகதியாய்நடத்தல்‌. 

அதிசருச்சனம்‌ - கொடுத்தல்‌, கொடை, 
கொலை. 

அதிசாமியை - வெண்குன்றிச்செடி. 

அதிசாரம்‌ - கிரகநடை, ஓர்பேதிறோய்‌. 

அதிசாரவக்கிரம்‌ - கரகவக்கிரத்‌ 
தொன்று. 

அதிசித்திரம்‌ -மார்க்கசடப்‌ பிரமாணத்‌ 
தொன்று, அஃது கால்மாத்திரை 
யோர்‌ களையாகக்கொண்டது. 

அதிட்சேபம்‌ - அனுப்புதல்‌, நிந்தைப்‌ 
படுத்தல்‌. 

அதிசீக்கிரம்‌ - மிகுசுறுக்கு. 

அதிசூக்குமம்‌ - சூக்குமத்திற்குக்குமம்‌. 

அதிட்டம்‌ - நல்லனுபோகம்‌, நல்‌ 
வினைப்பயன்‌. 

அதிட்டானசைதன்னியம்‌ - பிரமம்‌. 

அதிட்டானம்‌ - நிலை, இடம்‌ காரியத்‌ 
திற்குக்‌ காரணம்‌, சில்லு, பட்டினம்‌, 

அதிட்டித்தல்‌ - நிலைப்படுத்தல்‌. 

அதிதாதிரு - ஈகையாளனன்‌. 

அதிதானம்‌ - கொடை. 

அதிதி - சிராத்தத்திற்கொவ்வாததிதி, 
பரதேசி, புதியவன்‌, தேவரையீன்‌ 
றாள்‌, பூமி. 

அதிதிகிரியை - விருந்தோம்பல்‌. 

அதிதிசேவை - விருந்தோபசாரம்‌. 

அதிதிப்பம்‌ - பசியின்மை. 

அதிதிநாள்‌ - புநர்பூசநாள்‌. 


அதிவேதனம்‌ 


அதிதூதர்‌ - அதிகப்பிரதானவிசேடங்‌ 
களையறிவிக்க உலகத்துக்கனுப்பப்‌ 
படுவோர்‌. 

அதிதேவன்‌ - கடவுள்‌. 

அதிதேவதை - அதிகாரதேவகை. 

அதிபதி - இராசா, தலைவன்‌. 

அதிபத்தியம்‌ - அதிகாரம்‌, ஆளுகை. 

அதிபரன்‌ - சத்துருவைவென்றவன்‌. 

அதிபலம்‌ - நேர்வாளம்‌, மிகுபலன்‌. 

அதிபன்‌ - இராசன்‌, எசமான்‌, எப்‌ 
பொருட்குமிறைவன்‌. 

அதிபாதகம்‌ - கொடும்பாதகம்‌. 

அதிபாரம்‌ - மிகுபாரம்‌. 

அதிபாதம்‌ - எதிரிடை, மீறுதல்‌. 

அதிபாரகம்‌ - கோவேறுகழுதை. 

அதிபாரகன்‌ - பமிகுநிபுணன்‌. 

அதிபானம்‌ - மதுபானம்‌. 

அதிமதுரம்‌ - ஒர்சரக்கு, வெண்குன்றி. 

அதிமலம்‌ - மாவிலிங்கு. 

அதிபூதம்‌ - பிரகிருதிமாயை. 

அதிமாத்திரம்‌ - மிகுதி. 

அதிமாயம்‌ - மாயையின்மை. 

அதிமானுடன்‌ - உத்தமபுருடன்‌ சிரஞ்‌ 
சீவி. 

அதிமிதி - அதிக்குதி. 

அதிமித்திரன்‌ - கணவன்‌. 

அதிமோகம்‌ - அனேகம்‌, ஒருதலைக்‌ 
காமம்‌. 

அதியட்சன்‌ - கண்காணி. 

அதியம்‌ - அதிகம்‌, ஓர்மருந்து. 

அதிரசம்‌, அதிரதம்‌ - ஒர்பண்ணி 
காரம்‌, ஓர்‌ பானம்‌, நால்வகைத்‌ 
தேரினொன்று. 

அதிரதர்‌ - முழுத்தேரரசர்‌. 

அதிரதி - அதிரதன்‌. 

அதிரல்‌ - அதிர்தல்‌, விரிதூறு. 


அதிராத்திரம்‌ - யாகமிருபத்தொன்றி 
னொன்று. 


wrpiuror 4ST) - 1 23 


அதிராயம்‌ - அதிசயம்‌. 


அதிரிசம்‌ - காணப்படாததன்மை, 


குருடு. 
அதிரிசயம்‌ - கலைஞானமறுபத்தி 
னான்கினொன்று. 


அதிரிசனம்‌ - அதரிசனம்‌. 

அதிரிசன்‌ - குருடன்‌. 

அதிருத்தி - திருத்தியின்மை. 

அதிரேகம்‌ - அதிசயம்‌, மேற்பட்டது, 
மிகுதி. 

அதிரோகணி - ஏணி. 

அதிரோகம்‌ - ஓர்காசம்‌. 

அதிலோகம்‌ - உலகம்‌. 

அதிவசனம்‌ - பேர்‌. 

அதிர்‌ - அதிரென்னேவல்‌, ஒலி, பயம்‌. 

அதிர்ச்சி - அதிகப்படுதல்‌, ஆரவாரம்‌, 
குமுறல்‌, பயம்‌. 

அதிர்தல்‌ - குமுறுதல்‌, நடுங்கல்‌. 

அதிர்த்தல்‌ - அதட்டல்‌, குமுறல்‌, 
சொல்லுதல்‌. 

அதிர்ப்பு - அச்சம்‌, அதிரல்‌, ஆரவாரம்‌, 
நடுக்கம்‌. 

அதிர்வெடி, அதிர்வேட்டு - ஓர்‌ வெடி. 

அதிவாசம்‌ - உபவாசத்திற்கு முதனாள்‌, 
கிருத்தியாரம்பச்‌ சடங்கினொன்று, 
மிகுமணம்‌, அயல்‌, இடம்‌, வீடு. 

அதிவாசனம்‌ - வாசனாபிஷேகம்‌. 

அதிவாதம்‌ - பெருங்காற்று. 

அதிவாலகன்‌ - குழந்தை. 

அதிவிடயம்‌ - ஓர்‌ மருந்து. 

அதிவியதை - மிகுவேதனை. 

அதிவியாத்தி - அருத்தாபத்தி, மிகக்‌ 
கூறல்‌. 

அதிவெள்ளைச்சிந்தூரம்‌ - பறங்கிப்‌ 
பாஷாணம்‌. 

அதிவேகம்‌ - பமிகுகதி. 

அதிவேதனம்‌ - மனைவியைவிடவே 
றொருத்தியை விவாகம்‌ பண்ணு 
தல்‌. 


24 wirptiuroor sg] - 1 


அதீசன்‌ - எசமான்‌. 

அதீசாரம்‌ - அதிசாரம்‌. 

அதீச்சுரபதவி - நவவிலாசசபைக்‌ 
குரியவதிகாரம்‌. 

அதீச்சுரன்‌, அதீச்சுவரன்‌ - அரசன்‌, 
கடவுள்‌. 

அதீட்சணதை - மழுங்கல்‌. 

அதீதப்பிரமம்‌ - கடவுள்‌. 

அதீதம்‌ - எட்டாதது, கடந்தது, மேற்‌ 
பட்டது, குரல்முன்னுந்‌ தாளம்‌ 
பின்னு மாய்வருவது, பொன்‌. 

அத்தர்‌ - 
மேலோர்‌. 

அதீதவேதன்‌ - வேதநிபுணன்‌. 

அதீதியம்‌ - ஆசையின்மை. 

அதீந்திரியம்‌ - புலனுக்கெட்டாதது. 

அதீரம்‌ - கரையின்மை. 


வானோர்‌, 


முனிவர்‌, 


அதீரை - அமையாதவள்‌, மின்னல்‌. 
அதீனத்துவம்‌ - இட்டம்‌. 
அதீனம்‌ - உரித்து. 
அது - அஃது, ஆறாவதனொருமை 
யுமற்பு. 
அதுக்கம்‌ - அடிப்பு, ஒதுக்கம்‌, குழிவு. 
அதுக்கல்‌ -அடி த்தல்‌, அடைசுதல்‌. 
அதுங்கல்‌ - ஒதுங்கல்‌, குழிதல்‌. 
அதுலம்‌ - உவமையின்மை, ஒரெண்‌. 
அதுலன்‌ - ஒப்பிலி, கடவுள்‌. 
அதுலிதம்‌ - அசைவின்மை. 
அதுல்லியம்‌ - ஒப்பின்மை. 
அதெந்து - யதெந்து. 
அதெநன்மையம்‌ - நரதனம்‌. 
அதைத்தல்‌ - தாக்கிமீளல்‌, வீங்கல்‌. 
அதைப்பு - தாக்கியெழுதல்‌, வீக்கம்‌. 
அதோ - கழ்‌, படர்க்கைச்சுட்டு. 
அதோகதி - நரகம்‌, இறங்குதல்‌, 
பள்ளம்‌. 


அதோங்கம்‌ - குதம்‌, யோனி. 


அதீசன்‌ 


அதோசாதி - கீழ்சாதி. 

அதோபாகம்‌ - கீழ்ப்பக்கம்‌. 

அதோபுவனம்‌ - கீழுலகம்‌. 

அதோமாயை - ஓர்‌ மாயை. 

அதோமுகம்‌ - ஆற்றுநீர்க்கழிமுகம்‌, 
கீழ்நோக்கியமுகம்‌. 

அதோமுகி - கவிழதும்பை. 

அதோவாயு - அபானவாயு. 

அதோல்பம்‌ - தூங்குதல்‌, நிறுதிட்ட 
வரி. 

அதோலோகம்‌ - கீழுலகம்‌. 

அதோலதனம்‌ - அதோமுகம்‌. 

அத்‌ - ஒன்று பாதி. 

அத்தகடகம்‌ - கைவளை. 

அத்தகண்டாதனம்‌ - ஒருகால்‌ 


மேன்ீட்டி ஒருகைகொண்டு 


நீட்டின காலைக்கட்டி மற்றைக்‌ 
கையை நிலத்தூன்றியிருப்பது. 

அத்தகோரம்‌ - நெல்லி. 

அத்தசந்திரன்‌ - வாலசந்திரன்‌. 

அத்தசகாயம்‌ - பொருளுதவி. 

அத்தசதம்‌ - நூறாண்டு. 

அத்தசாமம்‌ - நடுச்சாமம்‌. 

அத்தசித்திரம்‌ - மார்க்கசடப்‌ பிர 
மாணத்தொன்று, அஃது அரை 
மாத்திரை யோர்களையாகக்‌ 
கொண்டது. 

அத்தநாசம்‌ - பொருளழிவு. 

அத்தபாகம்‌ - பாதி. 

அத்தடி - அடிக்கெடுதல்‌, அந்தரிப்பு. 

அத்தப்பிரகரன்‌ - கரந்துறைகோளி 
னொன்று, நாலேகானாழிகை 
கொண்டது. 

அத்தமண்டபம்‌ - கோவிலினடு 
மண்டபம்‌. 

அத்தமம்‌ - அத்தமிப்பு. 

அத்தமனம்‌, அஸ்தமனம்‌ - அத்தமன 
காலம்‌, அத்தமித்தல்‌. 


அத்தியாகாரம்‌ 


அத்தமானியம்‌ - கண்டதிற்பாதி 
யிறைதருதல்‌. 

அத்தமித்தல்‌ - அற்றுப்போதல்‌, 
உட்குதல்‌, படுதல்‌, மறைதல்‌. 

அத்தமேற்காலாதனம்‌ - இருகாலும்‌ 
மேலுறமடக்கியக்‌ காலிரண்டை 
யுங்கையாற்பற்றிக்‌ கெப்பது. 

அத்தம்‌ - அருநெறி, ஓர்‌ நாள்‌, ஓர்‌ 
மலை, கண்ணாடி, காடு, கை, 
சொற்பொருள்‌, பாதி, பொன்‌, வழி, 
ஆண்டு, முகில்‌. 

அத்தர்‌ - வாசனைப்பண்டம்‌, வன 
வாசர்‌. 

அத்தலைபொருந்தி - ஓர்‌ பூடு. 

அத்தவாரணம்‌ - போதுமெனல்‌. 

அத்தவாளம்‌ - உல்லாசம்‌, காடு, 
போர்வை. 

அத்தவேடணை - பொருளிச்சை. 

அத்தன்‌ - கடவுள்‌, குரு, பிதா, 
மூத்தோன்‌, அருகன்‌, சிவன்‌. 

அத்தாட்சி - ஒப்பனை, திட்டாந்தம்‌. 

அத்தாணி - வேந்திருக்கை. 

அத்தாதிக்கம்‌ - பாதிக்கதிகப்பட்டது. 

அத்தாதுரம்‌ - பொருளாசை. 

அத்தாப்பித்தல்‌ - உரப்பிநெருக்கல்‌. 

அத்தார்ச்சனை - திரவியசம்பாத்தியம்‌. 

அத்தார்த்தம்‌ - அரைவருடம்‌, பொரு 
ணிமித்தம்‌. 

அத்தான்‌ - மைத்துனன்‌. 

அத்தி - என்பு, ஓர்மரம்‌, கடல்‌, 
கண்ணில்‌ நிற்கும்‌ ஒரு நரம்பு, 
கருவிளை, கொலை, பாதிசெய்‌ 
யென்னேவல்‌, யானை, வெருக 
மரம்‌, அக்காள்‌, திப்பிலி, பிடியன்‌ 
யானை, மலை. 

அத்திகோலம்‌ - அழிஞ்சில்‌. 

அத்திகை - அக்காள்‌. 

அத்திக்கன்னி - வெருகமரம்‌. 

அத்திசம்‌ - நீர்முள்ளி. 


wrpiuror 45) - 1 25 


அத்திசயனன்‌ - விட்டுணு. 

அத்திசுரம்‌ - ஒர்‌ நோய்‌. 

அத்தித்தல்‌ - பாதிசெய்தல்‌. 

அத்தித்திப்பிலி - யானைத்திப்பிலி. 

அத்திநந்தனி - பார்வதி. 

அத்திநவ்நீதகம்‌ - சந்திரன்‌. 

அத்திபஞ்சரம்‌ - முழுவென்பு. 

அஸ்திபாரம்‌ - அத்திவாரம்‌. 

அத்திமண்டுகி - முத்துச்சிப்பி. 

அத்தியக்கினி - சீதனம்‌, வடவாமு 
காக்கினி. 

அத்தியக்கினிட்டோமம்‌ - யாகமிருபத்‌ 
தொன்றினொன்று. 

அத்தியசனம்‌ - ஏகோத்திட்ட வூண்‌. 

அத்தியட்சரம்‌ - பிரணவம்‌. 

அத்தியட்சன்‌ - அதிகாரி. 

அத்தியந்தகோபம்‌ - மிகுகோபம்‌. 

அத்தியயம்‌ - அத்தியாயம்‌, ஆக்கினை, 
இக்கட்டு, ஒருபொருளின்‌ பேதத்‌ 
தை ஓஐயத்துடனறிதல்‌, நட்டம்‌, 
பொல்லாங்கு, மரணம்‌, மீறுதல்‌. 

அத்தியந்தம்‌ - ஒரெண்‌, மட்டற்றது, 
மிகுதி. 

அத்தியயனம்‌, அத்தியாகரணம்‌ - 
வேதமோனலல்‌, படித்தல்‌. 

அத்தியவசயித்தல்‌ - ஒருபொருளின்‌ 
கணியல்பாய்‌ நிகழுந்‌ தன்மையை 
யொழித்துத்‌ தானெடுத்த பொருண்‌ 
மேலேற்றிச்சொல்லல்‌, தற்‌ 
குறிப்புச்‌ செய்தல்‌. 

அத்தியவசாயம்‌, அத்தியவசாயிதம்‌ - 
தானெடுத்துக்‌ கொண்டது, 
முயற்சி. 

அத்தியாசனம்‌ - ஏகோதிட்டம்‌. 

அத்தியாபகன்‌ - வேதமோதுவிப்‌ 
போன்‌. 

அத்தியாகரணம்‌ - தொக்குநின்றதை 
நிரப்புதல்‌. 

அத்தியாகாரம்‌ - குற்றம்‌, மிகு போசனம்‌. 


26 wirpiuroor qs] - 1 


அத்தியாசம்‌ - சாட்டுதல்‌, வித்தியாசம்‌, 
வீற்றிருத்தல்‌. 

அத்தியாசாரம்‌ - முறைவழு. 

அத்தியாத்துமா - ஆன்மா, கடவுள்‌. 

அத்தியாத்துமிகநூல்‌ - அத்தியான்‌ 
மிக நூல்‌. 

அத்தியாத்துமிகம்‌ - கடவுட்கடுத்தது. 

அத்தியாபனம்‌ - ஓதுவித்தல்‌, வேத 
மோதுவித்தல்‌. 

அத்தியாயம்‌ - இலக்கியச்‌ செய்யுட்‌ 
பகுதி, வேதநூலை விரித்த விலக்‌ 
கியத்தின்‌ கூறுபாடு, வேதம்‌. 

அத்தியாயனம்‌ - வேதமோதல்‌. 

அத்தியாரோகணம்‌, அத்தியாரோகம்‌ 
- ஏறுதல்‌. 

அத்தியாரோபனம்‌ - ஒன்றையொன்றி 
லேற்றல்‌. 

அத்தியாவாகனிகம்‌ - சீதனம்‌. 

அத்தியான்மிகநூல்‌ - பதி நரல்‌, அஃது 
சாங்கியம்‌, பாஞ்சவியம்‌, வேதாந்‌ 
தம்‌ எனப்படும்‌. 

அத்தியூடன்‌ - சிவன்‌. 

அத்தியானமீகநூல்‌ - 
சாத்திரம்‌. 

அத்திரதர்‌ - காற்றேரரசர்‌. 

அத்திரதேவர்‌ - ஆயுததேவர்‌. 

அத்திரபரிட்சை - கலைஞானமறு 

வில்‌ 


மூவகைச்‌ 


பத்தினான்கனொன்று, 
வித்தை. 

அத்திரம்‌ - அம்பு, இலந்தை, கழுதை, 
குதிரை, கைவிடுபடை, மலை, 
முன்விடுமம்பு. 

அத்திராசம்‌ - பயமின்மை. 


அத்திராதரம்‌, அத்திராபரம்‌ - 
அம்புக்கூடு. 

அத்திரி - உலைத்துருத்தி, ஓட்டகம்‌, 
கணை, கழுதை, குதிரை, தரும 
நூல்‌ பதினெட்டினொன்று, மலை, 
விண்‌, ஓரிருடி, சூரியன்‌. 


அத்தியாசம்‌ 


அத்திரிகீலை - பூமி. 
அத்திரிசாதன்‌ - சந்திரன்‌, முதன்‌ 
மூன்று வருணத்தான்‌. 
அத்திரிசாரம்‌ - இரும்பு. 
அத்திரிசிருங்கம்‌ - சகரம்‌. 
அத்திரீசன்‌ - இமையம்‌, சிவன்‌. 
அத்திரு - அரசு. 
அத்திலை - செருப்படை. 
அத்திரோகம்‌ - மெத்தெனவு. 
அத்திவாரம்‌ - அடி, அடியுரம்‌. 
அத்தினாபுரம்‌ - அஸ்தனாபுரி. 
அத்தினி - நால்வகைப்‌ பெண்களி 
னொருத்தி, பெண்யானை. 


அத்து - அசைச்சொல்‌, அரைநாண்‌, 


அரைப்பட்டிகை, இசைப்பு, 
சாரியை, சிவப்பு, செவ்வை, 
தைப்பு. 


அத்துகமானி - அரசு. 

அத்துகம்‌ - ஆமணக்கு. 

அத்துச்சம்‌ - சரியுச்சம்‌. 

அத்துதல்‌ - இசைத்தல்‌, பொருந்தல்‌. 

அத்துமம்‌ - அரத்தை. 

அஸ்து - அப்படியாக. 

அத்துருக்கம்‌ - அகமழ்கூழ்ந்த கோட்டை. 

அத்துவகமனம்‌ - பிரயாணம்பண்ணல்‌. 

அத்துவசோதனை - பிரமசோதனை 
செய்தல்‌. 

அத்துவம்‌ - இரண்டெொன்றாயிருத்‌ 
தல்‌, ஒன்றிப்பு, சிவப்பு, வழி. 

அத்துவர்‌ - பிரமஞானிகள்‌. 

அத்துவாக்கியம்‌ - கருஞ்சீரகம்‌. 


அத்துவாசைவம்‌ - ஓர்சைவம்‌. 


அத்துவாந்தம்‌ -. காலைமாலை 
வெளிச்சம்‌. 

அத்துவாமூர்த்தி - பிரபஞ்சத்திற்‌ 
கலந்து நின்றுசேட்டிப்போன்‌. 


அத்துவானம்‌ - செவ்வானம்‌. 


அத்துவிதம்‌ - ஒன்றிப்பு. 


அந்தமந்தம்‌ 


அத்துவை - கோழையினது மூழை 
யினதுங்கலப்பு, தெரு, நேரம்‌. 

அத்தூரம்‌ - மரமஞ்சள்‌. 

அத்தை - தலைவி, மாமி, முன்னிலை 
யசைச்சொல்‌, அக்காள்‌, மாதா. 

அத்தோ - அதிசயவிரக்கச்சொல்‌, 
இரக்கச்சொல்‌. 

அத்தோதையம்‌ - அருந்தோதையம்‌. 

அநங்கம்‌ - இருவாட்சி, மல்லிகை. 

அநரவன்‌ - வேந்தோன்றியன்‌. 

அநயம்‌ - அதிட்டகீனம்‌, தீங்கு, 
வருத்தம்‌. 

அநாயகம்‌ - முதன்மையின்மை. 

அநிகம்‌ - சங்கம்மூன்று கொண்ட 
படை. 

அநிக்கிரகம்‌, அநிக்கிரகித்தல்‌ - 
காத்தல்‌. 

அநித்தியம்‌ - நிலையின்மை, பொய்‌. 

அநிட்டை - உறுதியின்மை. 

அநிதானம்‌ - அனாதாரம்‌. 

அநித்தியசமம்‌ - உதாரணத்தால்‌ 
ஞாயம்பேசல்‌. 

அநியதம்‌ - அழிவுள்ளது, விலக்கெது. 

அநியமம்‌ - சந்தேகம்‌, துன்னடை, 
விலக்யெது. 

அநிமாலினம்‌ - சாவு. 

அநியம்‌ - வுவமை, நியமித்தவுவமை 
யை விலக்கிப்பிறிது மொரு 
பொருளைக்கூட்டி உவமிப்பது. 
(உம்‌) மதுவராக விரேநின்வா 
யொப்ப தன்றியது போல்வதுண்‌ 
டெனினுமாம்‌. 

அநியாயம்‌ - நியாயமின்மை. 

அநிரதம்‌ - சத்துரூபத்துக்‌ கன்னிய 
மாகுமாயை. 

அநிருத்தபதம்‌ - ஆகாயம்‌. 

அநிருத்தன்‌ - அடங்காதவன்‌, மன்‌ 
மதன்‌ மகன்‌. 


அநிருமலம்‌ - அழுக்கு. 


wpiuror 4A) - 1 27 


அநீசம்‌ - மரியாதை. 

அநீதம்‌ - நீதமின்மை. 

அநீதர்‌ - கீழ்மக்கள்‌, நீதியற்றோர்‌. 

அநீதி - நீதிகேடு. 

அநுக்காரம்‌, அநுசாரம்‌ - ஒப்புமை. 

அநுசிதம்‌ - தகுதியின்மை. 

அநுதார்த்தம்‌ - உரூபகத்தினொன்று. 

அந்‌ - அன்‌. 

அந்தகசயன்‌ - சிவன்‌. 

அந்தகம்‌ - ஓர்‌ சன்னிநோய்‌. 

அந்தகரிபு - சிவன்‌. 

அந்தகன்‌ - அழிப்போன்‌, இயமன்‌, 
குருடன்‌, சனி, ஓரிராக்கதன்‌, சவுக்‌ 
காரம்‌. 

அந்தகாசுகிருதன்‌ - சிவன்‌. 

அந்தகாரம்‌ - இருள்‌, நரகம்‌. 

அந்தகாரி - சிவன்‌. 

அந்தகோளம்‌ - நெல்லி. 

அந்தகூபம்‌ - தூரர்ந்தணெறு. 

அந்தக்கரணம்‌ - அந்தர்க்கரணம்‌. 

அந்தக்கிரகம்‌ - உள்வீடு. 

அந்தசடம்‌ - வயிறு. 

அந்தணரறுதொழில்‌ - ஈதல்‌, ஏற்றல்‌ 
ஒதல்‌, ஓதுவித்தல்‌, வேட்டல்‌, 
வேட்‌ பித்தல்‌. 

அந்தணர்‌ - பார்ப்பார்‌, முனிவர்‌. 

அந்தணர்வாக்கு - வேதம்‌. 

அந்தணன்‌ - 


சனி, பார்ப்பான்‌, 


வியாழன்‌, அருகன்‌, கடவுள்‌, 
சிவன்‌, பிரமன்‌. 
அந்தணாளர்‌ - அரசர்க்குறுதிச்‌ 


சுற்றத்தினொருவர்‌, பார்ப்பார்‌. 
அந்ததமசம்‌ -மிகுவிருள்‌. 
அந்தஸ்து - நிருவாகம்‌. 
அந்தப்புரம்‌ - மன்றேவியில்லம்‌. 
அந்தமந்தம்‌ - உறுப்புக்கேடு, கூர்மை 


யின்மை, செப்பபமின்மை. 


28 wirptiuroor sy] - 1 


அந்தம்‌ - அழகு, ஆகாயம்‌, ஒழுங்கு, 
கடை, கத்தூரி, சாவு, முடிவு, 
அவையவம்‌, இருள்‌, எல்லை, 
சமீபம்‌, சுபாவம்‌, சோறு, நிச்சயம்‌, 
நீர்‌. 

அந்தரகணம்‌ - ஆகாயகணம்‌. 

அந்தரகாமி - ஆகாயமார்க்கமாய்ச்‌ 
செல்லுங்குதிரை. 

அந்தரங்கம்‌ - இரகசியம்‌, ஏகாந்தம்‌, 
மனம்‌, ஆலோசனை, உள்ளாக 
உடையது. 


அந்தரசைவம்‌ - ஓர்சைவம்‌. 

அந்தரபவனி - ஆகாயகதி. 

அந்தரதிசை - 
னொன்று. 

அந்தரநடனர்‌ - கழாயர்‌. 

அந்தரமிசிரம்‌ - ஓர்நரகம்‌. 

அந்தரம்‌ - அளவு, ஆகாயம்‌, ஆதர 
வின்மை, இடை, இருள்‌, உள்‌ 


சாதகதிசைகளி 


வெளி, கூட்டம்‌, தனிமை, தீமை, 
தேவர்கோயில்‌, பேதம்‌, முடிவு, 
மேகம்‌, விக்கனெம்‌, அந்தரிப்பு, 
இடம்‌, உடுப்பு, உவமை, கடவுள்‌, 
காலம்‌, சேடம்‌, சொந்தம்‌, நடு, 
நிமித்தம்‌, பிழைப்பு, புருவத்தினடு, 
வெளி. 

அந்தரவல்லி - கருடன்கிழங்கு. 

அந்தரவாசம்‌ - கொட்டைப்பாசி. 

அந்தரவீச்சு - அந்தரிப்பு, பொறுப்‌ 
பின்மை. 

அந்தராபத்தியை - கருப்பிணி. 

அந்தராயம்‌ - இடையூறு, தீமை. 

அந்தராளம்‌ - நடு. 

அந்தராளன்‌ - அனுலோமத்‌ தந்தைக்‌ 
குப்பிரதிலோமத்‌ தாயிடத்திற்‌ 
பிறந்தபிள்ளை. 

அந்தரி - 
துற்கை, பார்வதி. 

அந்தரிட்சம்‌ - ஆகாயம்‌. 


அந்தரியென்னேவல்‌, 


அந்தம்‌ 


அந்தரிதம்‌ - சேடம்‌. 

அந்தரித்தல்‌ - அலைதல்‌, நிலை 
கெடுதல்‌, மனந்தடுமாறல்‌. 

அந்தரியாகம்‌ - உட்பூசை. 

அந்தர்‌ - உள்‌, மறைவு. 

அந்தரியாமி - ஆன்மா, கடவுள்‌, 
சீவசாட்‌௫. 

அந்தரிலம்பம்‌ - ஒடுங்கிய முக்கோணம்‌. 

அந்தரிலயம்‌ - துரியாதீதம்‌. 

அந்தரீட்சம்‌ - ஆகாயம்‌. 

அந்தர்பம்‌ - தீவு. 

அந்தரேணம்‌ - நடு. 

அந்தர்க்கதம்‌ - இடையில்வருதல்‌. 

அந்தர்க்கரணம்‌ - உட்‌ கருவி. 

அந்தர்ச்சடரம்‌ - இரைக்குடர்‌. 

அந்தர்ச்சரீரம்‌ - உள்ளிந்திரியம்‌. 

அந்தர்த்தகனம்‌ - மதுநீர்வடித்தல்‌. 

அந்தர்த்தானம்‌ - உள்‌, மறைவிடம்‌. 

அந்தர்த்துவாரம்‌ - உட்‌ கதவு. 

அந்தர்ப்பிரகிருதி - உள்ளிந்திரியம்‌. 

அந்தர்ப்புரம்‌ - அரசன்றேலியில்லம்‌, 
உள்வீடு. 

அந்தலை, அந்தலைப்பு - முடிவு. 

அந்தளம்‌ - கவசம்‌. 

அந்தன்‌ - குருடன்‌, சனி. 

அந்தாதிச்சா - மகராதியாறினும்‌ 
வந்தசாபலம்‌. 

அந்தாதித்தல்‌ - 
தொடுத்தல்‌. 

அந்தாதித்தொடை - அடிதோறு 


மிறுதிக்‌ கணின்றவெழுத்தேனு 
மசையேனுஞ்‌ சீரேனுஞ்‌ சொல்‌ 
லேனுமடி யேனு மற்றையடிக்காதி 
யாகவருவனது. 

அந்தாதிமடக்கு - ஓரடியினிறுதி 
யுமற்றையடியின்‌ முதலும்‌ பல 
பொருளொருமொழியான்‌ மடங்கி 
வருவது. 


அந்தாதியாகத்‌ 


அபசருச்சனம்‌ 


அந்தாதி - கடவுள்‌, நின்ற பாட்டினி 
றுதியும்‌ வரும்‌ பாட்டின்‌ முதலும்‌ 
ஒன்றாய்வருமோர்தொடை. 

அந்தாளிபாடை - ஒர்பண்‌. 

அந்தி - அந்தியென்னேவல்‌, இரா, 
மாலையாகாலம்‌, முத்தெருக்‌ கூடு 
மிடம்‌, அக்காள்‌, பொருத்து, 
முடிவு. 

அந்திகம்‌ - அயல்‌, கொளுகொழம்பு, 
பக்கம்‌. 

அந்திகாசிரயம்‌ - தாவரம்‌. 

அந்திகாவலன்‌ - ஒர்‌ தேவதை. 

அந்திகை - அக்காள்‌, அடுப்பு, இரவு, 
ஓர்‌ கண்ணோய்‌, சமீபம்‌, பெண்‌. 

அந்தித்தல்‌ - பொருந்தல்‌, பொரு 
முதல்‌, மந்தப்படுதல்‌. 

அந்திமந்தாரை - ஓர்‌ பூமரம்‌. 

அந்திமான்‌ - இடையெழுவள்ளலி 
லொருவன்‌. 

அந்தியம்‌ - முடிவு. 

அந்தியகருமம்‌ - சாச்சடங்கு. 

அந்தியகாலம்‌ - மரணகாலம்‌. 

அந்தியபம்‌ - இரேவதி. 

அந்தியவருணம்‌ - நூலாம்வருணம்‌. 

அந்திரம்‌ - குடர்‌. 

அந்திரன்‌ - வேடன்‌. 

அந்தியர்‌ - கீழ்மக்கள்‌. 

அந்தியேட்டி - மரணயாகம்‌. 

அந்திவண்ணன்‌ - சிவன்‌. 

அந்தில்‌ - அசைச்சொல்‌, அவ்விடம்‌. 

அந்து - நெல்வண்டு, ணெறு, பாத 
கிண்கணி. 

அந்துகம்‌ - சங்கிலி, யானைச்சங்கிலி, 
பாககிண்கிணி. 

அந்துளிதுந்துளியார்த்தல்‌ - குகை 
யாடல்‌, பதைபதைத்தல்‌. 

அந்தூகம்‌ - யானைப்பாதகிண்ணெ. 

அந்தேசம்‌ - அந்தரிப்பு, அபலம்‌. 


wpiuror 4A) - 1 29 


அந்தேவாசி - சண்டாளன்‌, மாணாக்‌ 
கன்‌ 

அந்தைமந்தை - மந்தக்குணம்‌. 

அந்தோ - அதிசயவிரக்கச்சொல்‌, 
இரக்கச்சொல்‌. 

அபகடம்‌ - அவகடம்‌. 

அபகரித்தல்‌ - 


கவர்தல்‌. 


வஞ்சனையாய்க்‌ 


அபகம்‌ - மரணம்‌. 

அபகரணம்‌ - அபகரிப்பு, வழுச்‌ 
செய்கை. 

அபகருமம்‌ - துற்கருமம்‌, நெருக்‌ 
கிடை, பொல்லாங்கு. 

அபகளங்கம்‌ - நீங்காவசை. 

அபகம்‌ - அவயவம்‌. 

அபகாதம்‌ - கொல்லல்‌. 

அபகாரம்‌ - நன்மைக்குத்தமை செய்தல்‌, 
களவு, கொடுங்‌ கோன்மை, தவறு, 
நட்டம்‌, பொல்லாங்கு, வன்னம்‌. 

அபகாரி - நன்றியீனன்‌. 

அபகிருதி - எதிரிடை, துற்செய்கை, 
நெருக்கடை. 

அபகீர்த்தி - துற்கர்த்தி, நிந்தை. 

அபகுண்டனம்‌ - சற்றல்‌. 

அபக்கியாதி - நிந்தை, பழி. 

அபக்கிரமம்‌ - புகலிடம்‌, போதல்‌. 

அபக்கிரியை - தீங்கு, துற்செய்கை. 

அபக்கிரோசம்‌ - நிந்தித்தல்‌. 

அபக்குவம்‌ - பக்குவமின்மை. 

அபசகுனம்‌ - துன்னிமித்தம்‌. 

அபசத்தம்‌ - அவசத்தம்‌. 

அபசங்கம்‌ - பாதம்‌. 

அபசதம்‌ -கழ்மை. 

அபசயம்‌ - தோல்வி, பலவீனம்‌. 

அபசரணம்‌ - வெளிச்செல்லுதல்‌. 

அபசரம்‌ - அகற்றுதல்‌, சீக்ரெகதி. 

அபசருச்சனம்‌ - கொல்லுதல்‌, நன்‌ 
கொடை, பிறவிநீங்கல்‌, விடுதல்‌. 


30 wirpiuroor qs] - 1 


அபசரிதம்‌ - ஒழுக்கவீனம்‌. 

அபசவ்வியம்‌ - இடப்பக்கம்‌, தற்‌ 
சனிக்கும்‌ அங்குட்‌ டத்திற்குநடு. 

அபசாரம்‌ - துன்னடை, குறைவு, துற்‌ 
செய்கை, வெளிச்செல்லுதல்‌. 

அபசாரி - ஒழுக்கந்தப்பினவள்‌, வேசி. 

அபசிதம்‌ - ஆசரித்தல்‌, செலவிடல்‌. 

அபசித்துமூர்த்தம்‌ - எட்டாமூர்த்தம்‌. 

அபசேதிரு - ஆராதூரிக்காரன்‌. 

அபச்சாயை - தள்ளுப்டிச்சாயை. 

அபஞ்சீகிருதம்‌ - தனித்தனியேநிற்கும்‌ 
பூதங்கள்‌. 

அபடி - திரைப்படாம்‌. 

அபடு - சாமர்த்தியமின்மை. 

அபடுகரணம்‌ - புலக்குறைவு. 

அபட்சணம்‌ -நோன்பு. 

அபட்சதை - எதிர்‌. 

அபட்சம்‌ - வெறுப்பு. 

அபட்டகம்‌, அபட்டம்‌ - அங்குச நுனி. 

அபதாந்தரம்‌ - சமீபம்‌. 


அபதானகம்‌, அபதானம்‌ - சுத்ததடை, 
மேன்றொழில்‌, வலி. 

அபதூறு - துற்கீர்த்தி. 

அபத்தம்‌ - தவறு, பொய்‌, மோசம்‌. 

அபதேசம்‌ - இலக்கு, உபாயம்‌,காரணம்‌, 
கீர்த்தி, திக்கு, வஞ்சம்‌, வேடம்‌. 

அபதேவதை - பைசாசம்‌. 

அபத்தி - பத்தியின்மை. 

அபத்திச்சந்தம்‌ - பசியின்மை. 

அபத்தியசத்துரு - நண்டு. 

அபத்தியதை - மருத்துவிச்சி. 

அபத்தியபதம்‌ - யோனி. 

அபத்தியம்‌ - பிள்ளை. 

அபத்தியாவிக்கிரயி - பகவைவிற்பவன்‌. 

அபத்தியானம்‌ - பொல்லாங்கு. 

அபத்திரபம்‌ - வெட்கக்கேடு. 

அபத்திரவியம்‌ - அசுத்தம்‌, கலப்பு. 


அபசரிதம்‌ 


அபதுதியுருபகம்‌ - பொருளைமறுத்‌ 
துவமையுடம்படுத்‌ துரைப்பது. 
(உம்‌) கையல்லக்‌ காந்தண்மலர்‌. 

அபநயனம்‌ - அழிதல்‌, அழித்தல்‌, 
எடுத்துக்கொள்ளுதல்‌, கடனிறுத்‌ 
தல்‌. 

அபநீதம்‌ - அபகரிக்கப்பட்டது, 
இறுக்கப்பட்டது. 

அபநோதம்‌ - அகற்றுதல்‌. 

அபமம்‌ - கூரியன்தக்கணாயனத்தி 
லாகுதல்‌ உத்தராயணத்திலாகுத 
லிறங்குதல்‌. 

அபமரணம்‌ - துன்மரணம்‌. 

அபமானம்‌ - துற்கர்த்தி. 

அபம்‌ - எதிர்‌, கீழ்மை, பிரிவு, வித்தி 
யாச முதலியதைக்‌ காட்டுமோருப 
சருக்கம்‌. 

அபயங்கொடுத்தல்‌ - அடைக்கலமா 
யேற்றுக்‌ கொள்ளுதல்‌. 

அபயசம்‌ - துற்கர்த்தி. 

அபயதன்‌ - தற்காப்போன்‌. 

அபயதானம்‌, அபயப்பிரதானம்‌ - 
அடைக்கலம்‌. 

அபயஸ்தம்‌ - அபயகரம்‌. 

அபயமிடுதல்‌ - அடைக்கலம்புகுதல்‌, 
முறையிடுதல்‌. 

அபமார்க்கம்‌ - துன்மார்க்கம்‌, நாயுருவி, 
புன்சமயம்‌. 

அபமிருத்து - அபமரணம்‌. 

அபயகரம்‌, அபயாத்தம்‌, அபையார்த்‌ 
தம்‌ - பயந்தரவமைக்குங்கை. 

அபயம்‌ - அச்சமின்மை, அடைக்கலம்‌, 
ஓலம்‌, கிருபை, செவ்வியம்‌, தயை, 
உலகமுடிவு. 

அபயர்‌ - படைவீரர்‌. 

அபயவாக்கு -அஞ்சேலெனல்‌. 

அபயன்‌ - கடவுள்‌, சோழன்‌, வீரன்‌, 
அச்சமறுத்தோன்‌, அருகன்‌, பய 
மற்றவன்‌. 


அபாடவம்‌ 


அபரசன்‌ - பின்னோன்‌. 

அபரஞானம்‌ - வாலஞானம்‌. 

அபரஞ்சி - ஒட வைத்தபொன்‌. 

அபரதி - தாமதித்தல்‌. 

அபரத்துவம்‌ - எதிர்‌, பின்‌. 

அபரநாதம்‌ - எதிரொலி. 

அபரபக்கம்‌ - சந்திரன்பிற்பக்கம்‌. 

அபரமார்க்கம்‌ - நாயுருவி. 

அபரம்‌ - கவசம்‌, நரகம்‌, பிணக்கு, 
பிற்பக்கம்‌, பின்‌, முதுகு, யானைப்‌ 
பின்கால்‌, எதிர்‌, பிந்தினது. 

அபரலோகம்‌ - மோட்சம்‌. 

அபராசிதன்‌ - அரன்‌, அரி. 

அபராணம்‌ - ஏற்பாடு, பின்னேரம்‌. 

அபராதம்‌ - குற்றம்‌, தெண்டம்‌, பிழை. 

அபராத்திரம்‌ - கடைச்சாமம்‌. 

அபரிசரம்‌ - தூரம்‌. 

அபரிச்சதம்‌ - நிருமாணம்‌. 

அபரிச்சேதம்‌ - ஒழுங்கின்மை, பிரி 
வின்மை. 

அபரிட்காரம்‌ - சர்கேடு. 

அபரிணயனம்‌ - இல்லொழுக்‌ 
கத்திருத்தல்‌. 

அபரிணீதை - விவாகஞ்‌ செய்யாத 
வள்‌. 

அபரிபாடி - ஒழுங்கின்மை. 

அபரிபூதம்‌ - முதிராதது. 

அபரிமாணம்‌ - அளவில்லாத து. 

அபரிமிதம்‌ - அளவின்மை, எல்லை 
யின்மை, பெருமை. 

அபலம்‌ - பலவீனம்‌, பலனற்றது, 
கதவின்றாள்‌. 

அபரியாயம்‌ - ஒழுங்கின்மை. 

அபரூபம்‌ - அவலட்சணம்‌. 

அபரோட்சஞானம்‌ - பிரமசைதன்னிய 
தரிசனம்‌. 

அபரோட்சன்‌ - பிரமசைதன்னிய 
தரிசனன்‌. 


wpiuror 4A) - 1 31 


அபவருக்கம்‌ - முத்தி, நிறைவேற்றம்‌, 
பலம்‌, முடிவு, விடுதல்‌. 

அபலாடிகை - தாகம்‌. 

அபலாபம்‌ - உருக்கம்‌, வஞ்சகம்‌. 

அபவரணம்‌ - மூடி. 

அபவருச்சனம்‌ - நன்கொடை, பிறவி 
நீங்கல்‌, விடுதல்‌. 

அபவருத்தம்‌ - அழித்தல்‌. 

அபவருத்தனம்‌ - அகற்றுதல்‌, கலக்கு 
தல்‌, சுருக்குதல்‌. 

அபவனம்‌ - நந்தனவனம்‌. 

அபவாகம்‌ - அருத்தாபத்தி, உள்ளறை. 

அபவாதம்‌ - ஒவ்வாப்பேச்சு, பழிச்‌ 
சொல்‌, குற்றச்சாட்டு, தடை, 
வெள்ளை. 

அபவாதயோகம்‌ - குற்றஞ்சொல்லல்‌. 

அபவாரணம்‌ - மறைவு, மரணம்‌. 

அபவிதவ்வியம்‌ - அசம்பவம்‌. 

அபவித்திரம்‌ - அசுத்தம்‌. 

அபவித்திரன்‌ - அசுத்தன்‌. 

அபவியயமானம்‌ - கடனிறாமை, 
செலவிடல்‌. 

அபவியயம்‌ - ஆரா தூரித்தனம்‌. 

அபவிருத்தி - குறைவு. 

அபாகசாகம்‌ - இஞ்சி. 

அபாகம்‌ - முதிராமை. 

அபாகரணம்‌ - கடனிறுத்தல்‌. 

அபாக்கியம்‌ - நிற்பாக்கியம்‌. 

அபாங்ககம்‌ - கடைக்கண்‌. 

அபாங்கம்‌ - கடைக்கண்பார்வை, 
திலகம்‌. 

அபாசங்கம்‌ - அம்புக்கூடு. 

அபாசம்‌ - ஆசையின்மை, குற்றம்‌. 

அபாசிரயம்‌ - பந்தர்‌. 

அபாசீனம்‌ - தெற்கு. 

அபாஷணம்‌ - அமைதி, பேச்‌சின்மை. 


அபாடவம்‌ - அந்தக்கேடு, நோய்‌. 


32 wirptiuroor qs] - 1 


அபாணிக்கிரகணம்‌ - விவாகமின்மை. 

அபாண்டம்‌ - அபாத்திரம்‌, நிந்தை. 

அபாதானம்‌ - ஐந்தாம்‌ வேற்றுமைப்‌ 
பொருள்‌. 

அபாத்திரம்‌ - பாத்திரவீனம்‌. 

அபாத்திரீகரணம்‌ - சுயதருமம்விட்டு 
அன்னியதருமஞ்செய்தல்‌. 

அபாபம்‌ - இன்மை, ஒவ்வாமை, 
மரணம்‌. 

அபாம்பதி - சமுத்திரம்‌. 

அபாயம்‌ - சதியோசனை, மோசம்‌, 
வஞ்சகம்‌, அழிவு, எழுச்சி, நட்டம்‌, 
பிரிவு. 

அபாரணை - உண்ணாமை. 

அபாரம்‌ - அளவின்மை, எல்லைப்‌ 
படாதது, கடவுள்‌, கேடு. 

அபார்த்தகரணம்‌ - கள்ளவமக்கு. 

அபாவஅளவை - இல்லாததற்குவமை. 

அபாவப்பிரமாணம்‌ - ஓரளவை, அஃது 
இயல்பாயில்லதனை யில்லை 
யெனக்‌ கோடல்‌. 

அபாவம்‌ - இன்மை, ஓரளவை, 
அபாபம்‌. 

அபாவர்த்தனம்‌ - திருப்புதல்‌. 

அபாவனை - தியானமின்மை, நிந்தனை. 

அபானம்‌ - குதம்‌. 

அபானவாயு - கழ்நோக்கிச்செல்லும்‌ 
மூச்சு. 

அபானன்‌ - தசவாயுவினொன்று. 

அபி - கண்டனை, கதிப்பு, கேள்வி, 
சந்தேகம்‌, சமீபம்‌, பிரிவு, மேன்‌ 
மை, விருப்பம்‌ இவற்றைக்‌ காட்டு 
மோருபசற்கம்‌. 

அபிகதம்‌ - சமீபித்தல்‌. 

அபிகமம்‌ - சமீபம்‌. 

அபிகரிசனம்‌ - தேய்த்தல்‌. 

அபிகாதம்‌ - உபாதி, காயப்படுத்தல்‌. 

அபிகாதி - சத்துரு. 


அபாணிக்கிரகணம்‌ 


அபிகாயம்‌ - அழற்சி, ஓர்காசம்‌, 
சீற்றம்‌, மனவேகம்‌. 

அபிகாரம்‌ - கொள்ளையிடல்‌, நெய்‌, 
படைக்கலந்தரித்தல்‌. 

அபிகிதத்துவம்‌ - மேற்கோள்‌. 

அபிகிதம்‌ - முன்‌ சொல்லப்பட்டது. 

அபிக்கியை - அழகு, அழைத்தல்‌, 
கீர்த்தி, நாமம்‌. 

அபிக்கிரகம்‌ - திருடுதல்‌, போர்க்கறை 
கூவுதல்‌. 

அபிக்கிரணம்‌ - எதிர்கொள்ளல்‌. 

அபிக்கிரமம்‌ - ஏறுதல்‌, சருவுதல்‌. 

அபிசங்கம்‌ - குற்றச்சாட்டு, கூட்டம்‌, 
சத்தியம்‌, சபிப்பு, தழுவுதல்‌. 

அபிசத்தி - அற்ர்த்தி. 

அபிசந்தாபம்‌ - யுத்தம்‌. 

அபிசந்தானம்‌ - அணாப்புதல்‌, 
இணக்கம்‌, பற்றுதல்‌. 

அபிசந்தி - அணாப்பு, இணக்கம்‌, 
காரியம்‌. 

அபிசம்‌ - சங்கம்‌. 

அபிசம்பந்தம்‌ - சங்கதம்‌, நல்லிணக்‌ 
கம்‌. 

அபிசம்பாதம்‌ - சாபம்‌, யுத்தம்‌. 

அபிசரன்‌ - தோழன்‌. 

அபிசவம்‌ - கஞ்சி. 

அபிசவனம்‌ - முழுகுதல்‌. 

அபிசற்சனம்‌ - கொலை, நன்கொடை. 

அபிசனம்‌ - கீர்த்தி, பிறந்ததேயம்‌, 
வமிசத்தலைமை, வமிசம்‌. 

அபிசாதகுலம்‌ - நற்குலம்‌. 

அபிசாதம்‌ - தகைமையானது. 

அபிசாபம்‌ - குற்றச்சாட்டு, சபிப்பு, 
வீண்‌. 

அபிசாபனம்‌ - சபித்தல்‌. 

அபிசாபிவாரம்‌ - இச்சித்தல்‌. 

அபிசாரகம்‌ - மந்திரத்தாற்கொல்லல்‌. 

அபிசாரணம்‌ - சந்தித்தல்‌, சமீபித்தல்‌. 


அபியூட்சணம்‌ 


அபிசாரமந்திரம்‌ - மோகனமந்திரம்‌. 

அபிசாரம்‌ - நியமிப்பு, பெலன்‌, 
மோகனம்‌, யுத்தம்‌. 

அபிசாரவோமம்‌ - மாரணஓமம்‌. 

அபிஷதம்‌ - மருந்து. 

அபிஷேகம்‌ - திருமுழுக்கு, முழுக்கு. 

அபிசாரி - மோகஸ்திரீ, மோகன 
வித்தைக்காரன்‌. 

அபிசாரிகை - பிறர்சம்பந்தஸ்திரீ. 

அபிசாரிதம்‌ - மோகிக்கப்பட்டது. 

அபிசித்தாந்தம்‌ - சத்தாந்தஞ்‌ சொல்லத்‌ 
தொடங்கிவே றொன்றைச்‌ சொல்‌ 
லுதல்‌. 

அபிசித்து - அபசித்து. 

அபிசுதம்‌ - கஞ்சி. 

அபிஞ்ஞானம்‌ - அடையாளம்‌, அறிவு, 
கறை. 

அபிடங்கம்‌ - சாபம்‌. 

அபிடேகம்‌ - திருமுழுக்கு. 

அபிதம்‌ - இரட்‌ சித்தல்‌. 

அபிதாபம்‌ - கலக்கம்‌, மிகுவெப்பம்‌. 

அபிதாவனம்‌ - பின்றொடர்கதல்‌. 

அபிதானம்‌ - பெயர்‌, பேச்சு, பொரு 
ணூல்‌. 

அபிதிற்சை - விருப்பம்‌. 

அபிதேயம்‌ - நாமம்‌, பொருளுள்ள 
சொல்‌. 

அபிதேயாகிதம்‌ - பயனில்சொல்‌. 

அபித்தியானம்‌ - இசசித்தல்‌, தியானித்‌ 
தல்‌. 

அபித்தியை - இச்சை. 

அபித்துரோகம்‌ - குரூரம்‌. 

அபிநந்தை - விருப்பம்‌. 

அபிநயம்‌ - கூத்து, கைமெய்காட்டுதல்‌, 
அலங்கரிப்பு, உபசரணை, காமக்‌ 
குறிப்பு. 

அபிநயர்‌ - கூத்தர்‌. 

அபிநயித்தல்‌ - அபிநயஞ்செய்தல்‌. 


wpiuror 4A) - 1 33 


அபிநிட்கிரமணம்‌ -கக்குதல்‌, புறப்படல்‌. 

அபிநிடபத்தி - முடிவு. 

அபிநிரியாணம்‌ - படையெழுச்‌ச. 

அபிநிவேசம்‌ - சங்காவியம்‌, படிப்பு 
முயற்சி. 

அபிநீதி - சயிக்கை, சினேகம்‌. 

அபிலவிருக்கம்‌ - தில்லைமரம்‌. 

அபிபவம்‌ - கழ்ப்படுத்தல்‌. 

அபிப்பிரணயம்‌ - தயவு, நிவிர்த்தி. 

அபிப்பிராயச்சந்தம்‌ - அபிப்பிராயம்‌. 

அபிநவம்‌ - அதிசயம்‌, புதுமை. 

அபிப்பிராயம்‌ - உட்‌ கருத்து, எண்ணம்‌. 

அபிமதம்‌ - சம்மதம்‌, அன்பு, சமத்து, 
விருப்பம்‌. 

அபிமந்திரணம்‌, அபிமந்திரித்தல்‌ - 
ஒன்றிலேமந்திரவுருவேற்றல்‌, 
அழைத்தல்‌, ஆலோசித்தல்‌. 

அபிமந்திரம்‌ - செபித்தல்‌. 

அபிமரம்‌ - கொலை, மறியல்‌, யுத்தம்‌. 

அபிமர்த்தம்‌ - ஊர்க்கொள்ளை, 
தேய்த்தல்‌, யுத்தம்‌. 

அபிமன்னு - வாளபிமன்‌. 

அபிமானம்‌ - களிப்பு, மதிப்பு, மானம்‌, 


அறிவு, ஆணவ மறைப்பு, உருக்கம்‌, 
கொலை, பெருமை. 


அபிமானவிருத்தி - அகங்காரம்‌. 
அபிமானி - அபிமானமுடையோன்‌. 
அபிமானிதம்‌ - புணர்ச்சி. 
அபிமானித்தல்‌ - அளவிடல்‌. 
அபிமானு - அறிவு, உருக்கம்‌, பெருமை. 
அபிமுகம்‌ - நேர்முகம்‌, முகதா. 
அபியரதி - சத்துரு. 

அபியவகிரீ ஷணம்‌ - கல்லிப்பிடுங்கல்‌. 
அபியிதகருத்தன்‌ - எழுவாய்க்‌ கருத்தன்‌. 
அபியிதம்‌ - சொல்லல்‌. 

அபியுத்தம்‌ - பகையெதிர்கொள்ளல்‌. 
அபியூட்சணம்‌ - அமைத்தல்‌. 


34 wirptiuroor qs] - 1 


அபியோகம்‌ - தடை, தண்டனை, 
போர்க்கறைகூவுதல்‌, முயற்சி, 
முறைப்பாடு, யுத்தம்‌. 

அபியோகி - குறைகூறுவோன்‌. 

அபிரங்கி - கருநெல்லி. 

அபிரட்சை - சருவரட்சணம்‌. 

அபிரதி - சந்தோஷம்‌, தொழில்‌. 

அபிரயோசனம்‌ - பிரயோசனமற்றது. 

அபிராமம்‌ - அழகு. 

அபிராமி - சரச்சுவதி, பார்வதி, 
சத்தமாதர்களிலொருத்தி. 

அபிருசி - கீர்த்திப்பிரியம்‌, விருப்பம்‌. 

அபிரூபன்‌ - காமன்‌, சந்திரன்‌, சிவன்‌, 
திருமால்‌, பண்டிதன்‌. 

அபிலாசம்‌ - விருப்பம்‌. 

அபிலாபம்‌ - பேச்சு. 

அபிலிகிதம்‌, அபிலேகனம்‌ - எழுதுதல்‌. 

அபிவந்தனம்‌ - வந்தனஞ்சொல்லு 
தல்‌. 

அபிவாக்கியம்‌ - கொண்டுபோதல்‌, 
செலுத்துதல்‌. 

அபிவியாத்தம்‌ - பரம்புதல்‌. 

அபிவியாத்தி - சருவவியாபகம்‌. 

அபிவிருத்தி - வருத்திப்பு. 

அபினி - அபின்‌. 

அபின்னதை - முழுமை. 

அபின்‌ - ஓர்‌ மருந்து. 

அபின்னம்‌ - ஒற்றுமை பேதமின்மை, 
முழுவிலக்கம்‌. 

அபின்னாசத்தி - பங்கப்படாமை. 

அபீகன்‌ - கணவன்‌, புலவன்‌. 

அபீசு - கிரணம்‌. 

அபீடனம்‌ - நோயின்மை, பட்சம்‌. 

அபீட்சணம்‌ - அமைதல்‌. 

அபீட்டம்‌, அபீஷடம்‌ - விரும்பப்‌ 
பட்டது. 

அபீட்டிதம்‌ - துதித்தல்‌. 

அபீட்பம்‌ - வைதல்‌. 


அபியோகம்‌ 


அபீதம்‌, அபீதி - பயமின்மை. 

அபீமானம்‌ - அபிமானம்‌. 

அபீரன்‌ - இடையன்‌. 

அபீரு - அச்சமிலான்‌, வைரவன்‌. 

அபுத்தம்‌ - உண்ணாதது. 

அபுத்திரன்‌ - பிள்ளையில்லாதவன்‌. 

அபுனராவிருத்தி, அபுனர்ப்பவம்‌ - 
பிறவிநீங்கல்‌. 

அபூதவுவமை - முன்பில்லதனையு 
வமையாக்கியுரைப்பது (உம்‌. 
சகலகமலங்களினழ கெலாந்‌ 
திரண்டிடினிவண்‌ முகத்துக்‌ 
கொப்பு. 

அபூபம்‌ - அப்பவருக்கம்‌. 

அபூரணகாலசம்‌ - முதிராமற்‌ பிறந்தது. 

அபூரணி - பட்டுப்பருத்தி. 

அபூருவம்‌ - நூதனம்‌. 

அபெத்தன்‌ - பந்தமகன்றோன்‌. 

அபேட்சை - அசை, எச்சரிப்பு, 
சங்கை, சமயம்‌. 

அபேதசைவம்‌ - ஓர்‌ சைவம்‌. 

அபேதம்‌ - பேதமின்மை. 

அபேனம்‌ - அவின்‌. 

அபைசுனம்‌ - நிதார்த்தம்‌. 

அபையம்‌ - அபயம்‌. 

அபோகண்டம்‌ - அமைதி, அவலட்‌ 
சணம்‌, குழந்தை, பயங்கரம்‌. 

அபோகம்‌ - ஐயந்தீர்த்தல்‌, ஞாயம்‌ 
பேசுதல்‌, போகமின்மை. 

அபோகார்த்தம்‌ - விபரீதவுரை. 

அபோக்கியம்‌ - அனுபவியாமை. 

அபோசனம்‌ - உபவாசம்‌. 

அபோதம்‌ - அக்க்யொனம்‌. 

அப்தோரியாமம்‌ - யாகமிருபத்தொன்றி 
னொன்று. 

அப்பம்‌ - அடை, சிற்றுண்டி, புட்டுத்‌ 
திருப்பிப்பூடு. 

அப்பறாத்தோணி - அம்புக்கூடு. 


அப்பிரமை 


அப்பல்‌ - அணிதல்‌, அப்புதல்‌, மோதல்‌. 

அப்பளம்‌ - ஒருவகைப்பண்ணிகாரம்‌. 

அப்பறாத்தூணி - அம்புக்கூடு. 

அப்பன்‌ - தந்தை. 

அப்பாட்டன்‌ - முப்பாட்டன்‌. 

அப்பாலி - பாவமற்றவன்‌. 

அப்பிதம்‌ - மேகம்‌. 

அப்பியங்கம்‌, அப்பியங்கனம்‌ - முழுக 
வெண்ணெய்பூசுதல்‌, உடம்பில்‌ 
வாசனை யூட்டல்‌, பிண்ணாக்கு, 
மைதட்டல்‌. 

அப்பியங்கஸ்நானம்‌ - எண்ணெய்‌ 
முழுக்கு. 

அப்பியசனம்‌, அப்பியசித்தல்‌ - அப்‌ 
பியாசித்தல்‌. 

அப்பியசூயகன்‌ - அழுக்காறுடை 
யோன்‌. 

அப்பியஞ்சனம்‌ - எண்ணெய்‌, எண்‌ 
ணெய்பூசல்‌,மைதட்டல்‌, வாசனை 

அப்பியந்தரம்‌ - உள்வீதி, உள்ளிடம்‌. 

அப்பியமிதம்‌ - துன்பம்‌. 

அப்பியர்த்தனை - மன்றாட்டு, 
வணக்கம்‌. 

அப்பியவகரணம்‌ - தின்றல்‌. 

அப்பியவகாரம்‌ - தின்றல்‌. 

அப்பியற்சனம்‌ - வணக்கம்‌. 

அப்பியற்சை - வணக்கம்‌. 

அப்பியாகதன்‌ - விருந்தன்‌. 

அப்பியாகமம்‌ - அயல்‌, எழும்புதல்‌, 
கொலை, சேருதல்‌, யுத்தம்‌, 
வைராக்கியம்‌. 

அப்பியாகமனம்‌ - சந்தித்தல்‌. 

அப்பியாகாதம்‌ - சருவுதல்‌. 

அப்பியாகாரம்‌ - களவு. 

அப்பியாசம்‌ - பரிட்சை. 

அப்பியாசையோகம்‌ - தியானம்‌. 


அப்பியாதானம்‌ - துவக்கம்‌. 


wrpiuror 4A) - 1 35 


அப்பியாமர்த்தம்‌ - யுத்தம்‌. 

அப்பியுதையம்‌ - 
திருவிழா, வத்திப்பு. 

அப்பியுத்தானம்‌ - உயர்ச்சி, எழும்பு 


சம்பவிப்பது, 


தல்‌, கீர்த்தி, சூரியோதையம்‌. 

அப்பியுபகமம்‌ - சமீபித்தல்‌, சோ்த்‌ 
திக்கை, வாக்குத்தத்தம்‌. 

அப்பியுப்பத்தி - தயவு, தற்காப்பு. 

அப்பியுபாயம்‌ - பொருத்தம்‌. 

அப்பியுற்பத்திகை - உபகாரம்‌. 

அப்பிரகம்‌ - ஓர்வகை லோகக்கல்‌. 

அப்பிரகம்பதை - அசைவின்மை. 

அப்பிரகிருட்டம்‌ - காக்கை. 

அப்பிரசம்‌ - மலடு. 

அப்பிரசாதம்‌ - தயவின்மை. 

அப்பிரசாதை - மலடி. 

அப்பிரசித்தம்‌ - பிரபவியமின்மை, 
விளக்கமின்மை. 

அப்பிரதாபம்‌ - எளிமை, மங்கல்‌. 

அப்பிரதானம்‌ - முக்கியமின்மை, 
விளக்கமின்மை. 

அப்பிரதானி - பிரதானமற்றவன்‌. 

அப்பிரதிகாரம்‌ - பதிலின்மை. 

அப்பிரதிபத்தி - அசட்டை, தவறு, 
நிதானிப்பின்மை. 

அப்பிரதிரதன்‌ - யுத்தவீரன்‌. 

அப்பிரத்தியயம்‌ - சந்தேகம்‌. 

அப்பிரபிசாசகம்‌, அப்பிரபிசாசம்‌ - 
இராகு. 

அப்பிரபுட்பம்‌ - நீர்‌. 

அப்பிரமாதங்கம்‌ - இந்திரன்‌ யானை. 

அப்பிரமாதம்‌ - சுறுசுறுப்பு. 

அப்பிரமாணிகம்‌ - ஒவ்வாநியாயம்‌, 
பிரமாணிக்கத்தகாதது. 

அப்பிரமேயம்‌ - அளவிடப்படாதது, 
ஒரெண்‌. 

அப்பிரமை - கீழ்த்திசையானைக்குப்‌ 
பெண்யானை. 


36 wirptiuroor qs] - 1 


அப்பிரமாபிரியம்‌ - ஐராவதம்‌. 

அப்பிரமாலை - முகில்நிரை. 

அப்பிரமேயன்‌ - அறியப்படாதவன்‌. 

அப்பிரம்‌ - மேகம்‌, ஆகாயம்‌, பொன்‌, 
முகில்‌. 

அப்பிரயோசனம்‌, அப்பிரயோசிகம்‌ - 
பிரயோசனமின்மை. 

அப்பிரவத்தகம்‌ - செயலின்மை. 

அப்பிரவிருத்தன்‌ - விருத்தியற்றவன்‌. 

அப்பிராகிருதம்‌ - பிரதானமானது, 
மேலானது. 

அப்பிராஞ்ஞம்‌ - அறிவின்மை. 

அப்பிராணம்‌ - மரணம்‌. 

அப்பிராணி - அப்பாவி, வஞ்சக 
மற்றவன்‌. 

அப்பிராந்தி - குழப்பமின்மை. 

அப்பிரீதி - சத்துருத்தனம்‌, வெறுப்பு. 

அப்புத்திரட்டி - கட்டுக்கொடி. 

அப்புருவம்‌ - உப்பு, நவசாரம்‌. 

அப்பு - அப்பென்னேவல்‌, அம்பு, 
கடல்‌, தந்தை, நீர்‌. 

அப்புதல்‌ - கும்முதல்‌, சாத்துதல்‌, 


பூசுதல்‌. 
அப்புவின்கோபம்‌ - சேத்துமம்‌. 
அப்புறாத்தூுணி - சரகாண்ட 
பாஷாணம்‌. 


அமங்கலம்‌ - மங்கலமற்றது. 
அமங்கலி, அமங்கலை - கைமை. 
அமசடக்கம்‌ - அடக்கம்‌. 

அமச்சன்‌ - மந்திரி, வியாழம்‌. 

அமச்சு - மந்திரி, மந்திரித்தன்மை. 
அமடு - மடிப்பு, பொல்லாங்கு. 
அமட்டு - உருட்டு, புரட்டு. 
அமட்டுதல்‌ - உருட்டுதல்‌, புரட்டுதல்‌. 


அமணர்‌ - சமணர்‌, மதிகேடர்‌. 


அமண்‌ - சமண்சமயம்‌, சமணருக்‌ 


குரியது. 


அப்பிரமாபிரியம்‌ 


அமயம்‌ - காலம்‌. 

அமண்டம்‌ - ஆமணக்கு. 

அமதம்‌ - நோய்‌, மரணம்‌. 

அமம்‌ - நோய்‌. 

அமரசிலைக்கந்தம்‌ - வைப்புப்‌ பாஷா 
ணமுப்‌ பத்திரண்டினொன்று. 

அமரத்துவம்‌ - அழியாமை. 

அமரபாதிரு - இந்திரன்‌. 

அமரம்‌ - ஓர்நோய்‌, கிரந்தநிகண்டு, 
அழிவின்மை, இரசம்‌ சுத்தம்‌ 
வெண்மை. 

அமரர்‌ - பகைவர்‌, வானோர்‌. 

அமரர்மாதர்‌ - தெய்வப்பெண்‌. 

அமரார்‌ - பகைவர்‌. 

அமராங்கனை - தேவப்பெண்‌. 

அமராசயம்‌ - கருப்பை. 

அமராத்திரி - மகாமேரு. 

அமராபகை - ஆகாயகங்கை. 

அமராபதம்‌ - தேவுலகு. 

அமராவதி - தேவலோகம்‌. 

அமராவதியோன்‌ - இந்திரன்‌. 

அமரி - அமிழ்து, சிறுநீர்‌, துற்கை, 
விடம்‌, கற்றாழை. 

அமரிக்கை - அடக்கம்‌, ஆறுதல்‌. 

அமரிஷணம்‌ - கோபம்‌. 

அமருதல்‌ - அடங்குதல்‌. 

அமரேசன்‌, அமரேசுவரன்‌ - இந்திரன்‌. 

அமரை - இந்திரனகர்‌, கருப்பை, 
கொப்பூம்க்கொடி, வீடு. 

அமர்‌ - அமரென்னேவல்‌, போர்‌, 
மதில்‌, மூர்க்கம்‌, வெறி. 

அமர்கொள்ளுதல்‌ - மூர்க்கவெறி 
யடைகதல்‌. 

அமர்க்களம்‌ - ஆரவாரம்‌, பம்பல்‌, 
போர்க்களம்‌. 

அமர்தல்‌ - அடங்குதல்‌, அமைதல்‌, 
இருத்தல்‌, படிதல்‌, பெருமை, 
பொருந்தல்‌, பொலிவு, மிகுதி. 


அமிழ்த்தல்‌ 


அமர்த்தல்‌ - அடக்கிக்கொள்ளுதல்‌, 
அமரச்செய்தல்‌, பொருதல்‌. 

அமலகமலம்‌ - கோசலம்‌. 

அமலசாந்தம்‌ - சுண்ணாம்பு, பசுவின்‌ 
சாணம்‌. 

அமலம்‌ - அழகு, அழுக்கின்மை, 
வெண்மை. 

அமலல்‌ - சேர்தல்‌, நெருங்கல்‌, 
பொருந்தல்‌. 

அமலன்‌ - கடவுள்‌, மலமிலி, அருகன்‌, 
சிவன்‌, விட்டுணு. 

அமலை - ஒலி, சோறு, மலமில்லாத 
வள்‌, மிகுதி, இலக்குமி, கொப்பூழ்க்‌ 
கொடி, பார்ப்பதி. 

அமல்‌ - செறிவு. 

அமளி - ஆரவாரம்‌, மக்கட்படுக்கை, 
மெத்தை. 

அமளை - ஓர்‌ பூண்டு. 

அமனி - தெரு. 

அமனோயோகம்‌ - கவனமின்மை. 

அமாசயம்‌ - அன்னந்தண்ணீர்‌ தங்கு 
மிடம்‌. 

அமாதானம்‌ - அடக்கம்‌, சேமம்‌. 

அமாத்தியர்‌ - தந்திரிகள்‌, மந்திரிகள்‌. 

அமாநசியம்‌ - உபாதி. 

அமாமசி, அமாவசி - அமரவாசி. 

அமார்க்கம்‌ - துன்மார்க்கம்‌, நாயுருவி, 
மார்க்கவிரோதம்‌. 

அமாவாசி - சூரியனுஞ்சந்திரனுங்‌ 
கூடும்நாள்‌, அஃது, கிருட்டிண 
பக்கத்திற்பதினைந்‌ தாந்திதி. 

அமானம்‌, அமிதம்‌ - அளவின்மை. 

அமானனம்‌ - அவசங்கை. 

அமானி - பொது. 

அமானிதை - மரியாதை. 

அமிசகம்‌ - நாள்‌. 


அமிசகன்‌ - பங்காளி, பங்கு. 


wpiuror 4A) - 1 37 


அமிசம்‌ - அன்னம்‌, செல்வாக்கு, 
தோள்‌, நிதார்த்தம்‌, பங்கு, பாகை, 
பின்னம்‌, விவாகம்‌. 

அமிசனம்‌ - பிரித்தல்‌. 

அமிசாமம்‌, அமிசாமியம்‌ - பிரமாவின்‌ 
மானதவாவி. 

அமிசு - அணு, சூரியன்‌, பிரவை. 

அமிசுகம்‌ - இலை, நல்லாடை. 

அமிச்சை - ஞானம்‌. 

அமிதாவல்‌ - ஆசைப்பெருக்கம்‌. 

அமித்திரர்‌ - பகைவர்‌. 

அமித்துரு - சத்துரு. 

அமிரம்‌ - மிளகு. 

அமிருதம்‌ - அமிர்தம்‌. 

அமிருதை - திப்பிலி, துளசி, மது. 

அமிர்தசஞ்சீவனி - உயிர்‌ தருமருந்து, 
குற்றுயிர்‌ தருமருந்து. 

அமிர்தசாரம்‌ - கற்கண்டு. 

அமிர்தசோதரம்‌ - குதிரை. 

அமிர்ததரங்கிணி - சந்திரரெணம்‌. 

அமிர்தபிந்து - உபநிடத முப்பத்தி 
ரண்டினொன்று. 

அமிர்தவல்லி - சீந்தில்‌. 

அமிர்தன்‌ - மரணமற்றவன்‌. 

அமிர்தாகரணன்‌ - கருடன்‌. 

அமிர்தாசனர்‌ - தேவர்‌. 

அமிர்தாரிவளை - சங்கநிதி. 

அமிர்தாவல்‌ - ஆசைப்பெருக்கம்‌. 

அமிர்தம்‌ - அமிழ்தம்‌, மூர்ச்சைதீர்த்‌ 
தயிர்‌ தருமருந்து, இனிப்பு, உணவு, 
சோறு, தேவவூண்‌, நஞ்சு, நீர்‌, 
நெய்‌, பாக்கியம்‌, பால்‌, பொன்‌, 
மரணமின்மை, முத்தி, மோர்‌, 
யாகசேடம்‌. 

அமிழ்தம்‌, அமிழ்து - அமுதம்‌, இனிமை, 
மங்கலச்‌ சொல்லினொன்று. 

அமிழ்தல்‌ - அமிழ்ந்தல்‌, தாழ்தல்‌. 

அமிழ்த்தல்‌ - தாழ்த்தல்‌. 


38 wirpiuror qT] - 1 


அமிழ்ந்தல்‌ - அழுந்தல்‌, தாழ்தல்‌. 
அமீவம்‌ - பாவம்‌, வருத்தம்‌. 
அமுக்கடி - மந்தாரம்‌, முட்டாயிருத்‌ 


தல்‌, மூடமாயிருத்தல்‌, மூடிக்‌ 
கொள்ளுதல்‌. 
அமுக்கல்‌ - உள்ளேயமிழ்ந்தப்‌ 


பண்ணல்‌, கீழேயமரப்‌ பண்ணுதல்‌. 
அமுக்கனங்கிழங்கு - ஓர்‌ மருந்து. 
அமுக்கன்‌ - நித்திரையிலமுக்குமாவி. 
அமுக்கு - அமர்த்தித்தள்ளுதல்‌. 
அமுக்குரவு, அமுக்குரா - ஓர்‌ செடி. 
அழுங்கல்‌ - அழுந்தல்‌, தாழ்தல்‌. 
அமுசம்‌ - சிறுசெருப்படை. 
அமுணங்கம்‌ - அடக்கமின்மை. 
அமுதகதிரோன்‌ - சந்திரன்‌. 
அமுதகம்‌ - நீர்‌, பாற்கடல்‌, முலை. 
அமுதகிரணன்‌ - சந்திரன்‌. 
அமுதசருக்கரை - சீந்தில்மா. 
அமுதகுண்டை - இரப்போர்கலம்‌. 
அமுதகுலர்‌ - இடையர்‌, சான்றார்‌. 
அமுதங்கம்‌ - கள்ளி, சதுரக்கள்ளி. 


அமுதபார்வை - 
புணர்ச்சி நோக்கு. 


பிரியநோக்கு, 


அமுதமேந்தல்‌ - புண்ணியமொன்பதி 
னொன்று. 

அமுதம்‌ - இனிமை, திரிபலை, தேவ 
ருணவு, நீர்‌, பால்‌, பெருமை, 
போசனம்‌, முத்தி, வேண்டல்‌, 
உயிர்தருமருந்து, சேடம்‌, மூளை. 

அமுதயோகம்‌ - சுபயோகம்‌. 

அமுதர்‌ - இடையர்‌, வானோர்‌. 

அமுதவல்லி - சீந்தில்‌, வள்ளிநாயகி. 

அமுதவெழுத்து - சொன்முதலிலே 
வரத்தக்க சுபவெழுத்து. 

அமுதாம்பரமணி - கெளத்துவமணி. 

அமுதாரி - பூனைக்காலி. 

அமுது - அமிழ்து, சுவை, சோறு, நீர்‌, 


யால்‌. 


அமிழ்ந்தல்‌ 


அமுதுசெய்தல்‌ - புசித்தல்‌. 

அமுதுறை - எலுமிச்சைக்கனி. 

அழுத்தம்‌ - கையாயுதம்‌. 

அழுத்தி - இட்ட மின்மை. 

அமுரி - சிறுநீர்‌. 

அழுரியுப்பு - ஒருப்பு. 

அழமூர்த்தம்‌, அமூர்த்தி - உருவமின்மை. 

அமேதநீக்கி - கற்றாளை. 

அமேத்தியம்‌ - அசுத்தம்‌. 

அமை - அமாவாசி, அமையென்‌ 
னேவல்‌, மூங்கில்‌. 

அமைச்சர்‌ - மந்திரிகள்‌. 

அமைச்சு - மந்திரி, மந்திரித்தனம்‌. 

அமைதல்‌ - அடங்கதல்‌, சம்பவித்தல்‌, 
சம்மதித்தல்‌, நிறைதல்‌, பொருந்தல்‌. 

அமைதி - அடக்கம்‌, அமரிக்கை, 
சமையம்‌, நிகழ்ச்சி, பொருத்தம்‌, 
மாட்சிமை. 

அமைத்தல்‌ - அமையப்பண்ணுதல்‌, 
சமைத்தல்‌, செய்தல்‌, நியமித்தல்‌. 

அமைப்பு - அனுபோகம்‌, நியமிப்பு, 

அமையம்‌ - காலம்‌, சமையம்‌. 

அமையுமென்றல்‌ - ஆகட்டுமென்றல்‌, 
வேண்டாமென்றல்‌. 

அமைவடக்கம்‌ - அமசடக்கம்‌. 

அமையவர்‌ - ஞானிகள்‌, முனிவர்‌. 

அமைவன்‌ - அடக்கமுடையோன்‌, 
அருகன்‌. 

அமைவு - அடக்கம்‌. 

அமோகம்‌ - பெருகுந்தன்மை, மிகுதி, 
மோகநீயம்‌. 

அமோட்சம்‌ - அடிமைத்தனம்‌, மறியல்‌. 

அம்‌ - அசைச்சொல்‌, அழகு, இடைச்‌ 
சொல்‌, சாரியை, நீர்‌, மேகம்‌, 
தன்மைமுன்னிலையுளப்‌ 
பாட்டுப்பன்மைவினைவிகுதி, 
(உம்‌) வந்தனம்‌, தொழிற்பேர்‌ 


அம்போதரங்க 


விகுதி, (உம்‌) தோற்றம்‌, பண்புப்‌ 
பேர்விகுதி (உம்‌) நலம்‌. 

அம்பகம்‌ - எழுச்சி, கண்‌, சேம்பு. 

அம்பட்டத்தி - நாவிதப்பெண்‌. 

அம்பட்டன்‌ - நாவிதன்‌. 

அம்பணத்தி - துற்கை. 

அம்பணம்‌ - ஆமை, துலாக்கோல்‌, நீர்‌, 
மரக்கால்‌, வாழை. 

அம்பணவர்‌ - ஓர்‌ சாதியார்‌. 

அம்பரம்‌ - ஆகாயம்‌, கடல்‌, சீலை, 
திசை, பரவெளி. 

அம்பராந்தம்‌ - திக்காந்தம்‌, புடைவை 
யினோரம்‌. 

அம்பராம்புயம்‌ - கடற்றாமரை, பதும 
நிதி. 

அம்பரீசம்‌ - எண்ணெய்ச்சட்டி, போர்‌. 

அம்பரீசன்‌ - சிவன்‌, திருமால்‌. 

அம்பரை - ஓர்‌ நிமிளை. 

அம்பரைநாதம்‌ - அப்பிரகம்‌. 

அம்பர்‌ - அவ்விடம்‌, ஓர்‌ மருந்து. 

அம்பலம்‌ - சவை, சித்திரகூடம்‌,வெளி. 

அம்பலவிருக்கம்‌ - தில்லைமரம்‌. 

அம்பல்‌ - பழிமொழி, புறங்கூறல்‌. 

அம்பாயம்‌ - அக்கப்பாடு, உபாதி. 

அம்பாரம்‌ - அடுக்கு, குவியல்‌. 

அம்பாரி - அவுதா. 

அம்பாலிகை - தருமதேவதை, 
டபாண்டுவின்றாய்‌, பார்வதி, மாதா. 

அம்பால்‌ - தோட்டம்‌. 

அம்பாவணம்‌ - சாபம்‌. 

அம்பி - இறைகூடை, ஓடம்‌, சலகூத்‌ 
திரம்‌, தாம்பு, தெப்பம்‌, மரக்கலம்‌, 
மிடா. 

அம்பிகேயகன்‌, அம்பிகேயன்‌ - கணபதி, 
கந்தன்‌, திரிதராட்டி தன்‌. 

அம்பிகை - காளி, தருமதேவதை, 
பார்வதி, திரிதராட்டிரன்றாய்‌, 
மாதா. 


wrpiuror 4A) - 1 39 


அம்பிகைதனயன்‌ - குமரன்‌, விநாயகன்‌, 
வீரபத்திரன்‌. 

அம்பிகைபாகன்‌ - சிவன்‌. 

அம்பு - எலுமிச்சை, கணை, தளிர்‌, 
நீர்‌, மூங்கில்‌, மேகம்‌, சரகாண்ட 
பாஷாணம்‌. 

அம்புகிராதம்‌ - முதலை. 

அம்புக்கட்டு - அத்திரக்கட்டு. 

அம்புக்குப்பி - அம்புக்குழைச்சு. 

அம்புக்கூடு - ஆவநாழி. 

அம்புசம்‌ - தாமரை. 

அம்புசன்மம்‌ - தாமரை. 

அம்புசாதம்‌ - தாமரை. 

அம்புசாதன்‌ - பிரமன்‌. 

அம்புதம்‌ - நீர்‌, மேகம்‌. 

அம்புதி - சமுத்திரம்‌. 

அம்புநிதி - சமுத்திரம்‌. 

அம்புயம்‌ - இறைகூடை, தாமரை. 

அம்புபிரசாதனம்‌ - தேற்றாங்கொட்டை. 

அம்புரம்‌ - கழ்வாயிற்படி. 

அம்புராசி - கடல்‌. 

அம்புரோகிணி - தாமரை. 

அம்புலி, அம்புலிமான்‌ - சந்திரன்‌. 

அம்புவாகம்‌ - முகில்‌. 

அம்புவாகினி - பாதிரிப்பு. 

அம்போசசனி, அம்போசயோனி - 
பிரமன்‌. 

அம்போசம்‌ - சந்திரன்‌, தாமரை. 

அம்போதம்‌, அம்போதரம்‌ - முகில்‌. 

அம்போதரங்கம்‌ - அஃது நாற்சீரடியு 
முச்‌சரடியுமிருசரடி யுமாய்த்‌ 
தாழிசைக்குந்‌ தனிச்சொற்கு நடு 
வேயேனும்‌ அராகத்திற்குந்தனிச்‌ 


சொற்குநடுவேயேனுநிற்பது, 
கலிப்பாவினோருறுப்பு. 


அம்போதரங்க, வொத்தாழிசைக்‌ 
கலிப்பா - கலிப்பாவித்துளொன்று, 
அஃது வண்ணக வொத்தாழிசைக்‌ 


40 wirptiuroor qsgir] - 1 


கலிப்பாவுறுப்பின்‌ அராகமொழிந்த 
ஐந்துறுப்பையுங்‌ கொண்டு 
வருவது. 

அம்போதி - கடல்‌, காற்று, பாட்டின 
ருத்தம்‌. 

அம்போநிதி, அம்போராசி - சமுத்திரம்‌. 

அம்போருகம்‌ - தாமரை. 

அம்ம - உரையசைச்சொல்‌, கேளெனல்‌. 

அம்மணம்‌ - துஷணவார்த்தை, 
நிருவாணம்‌. 

அம்மம்‌ - முலை. 

அம்மல்‌ - சமியாக்குணம்‌, மந்தாரம்‌, 
மூடம்‌, விறைப்பு. 

அம்மனை - அம்மானை, தாய்‌. 

அம்மாபச்சரிசி - சற்றிலைப்பாலாவி, 
சீதேவியார்செங்கழுநீர்‌. 

அம்மாறு - பெருங்கயிறு. 

அம்மானை - ஓர்‌ பிரபந்தம்‌, ஓர்‌ 
விளையாட்டு. 

அம்மான்‌ - தகப்பன்‌, மாமன்‌. 

அம்மி - அரைகல்லு, மாமி. 

அம்மிமிண்டி - அமசடக்கி, சுறுக்கிலே 
பேசாதவன்‌. 

அம்மியம்‌ - கள்‌, காளம்‌, சிறுசின்னம்‌. 

அம்மியை - பிண்டுத்தனம்‌. 

அம்மிரம்‌ - மாமரம்‌. 

அம்மில்சாரம்‌ - கரடி. 

அம்மிலம்‌ - புளி, புளிப்பு. 

அம்மிலவிருட்சம்‌ - புளியமரம்‌. 

அம்மிலிகை - புளியமரம்‌. 

அம்முதல்‌ - அடைத்தல்‌, உண்டல்‌, 
மூடுதல்‌. 

அம்மெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 


அம்மை - அழகு, தவப்பெண்‌, தாய்‌, 
வசூரி, வருபிறப்பு, தருமதேவதை, 
பார்வதி. 

அம்மைவனப்பு - சிலவாய மெல்லிய 
சொற்களால்‌ ஒள்ளிய பொருண்‌ 


மேற்செய்யப்படுவது, (உம்‌) 


அம்போதி 


அறிவினானாகுவ தொன்றுண்‌ 
டோ பிறிதினோய்‌ தன்னோய்‌ 
போற்போற்றாக்கடை. 

அயக்கதையம்‌ - இருப்புலக்கை. 

அயக்களங்கு - இரும்புருக்கெயமணி. 

அயக்காந்தம்‌ - ஊசிக்காந்தம்‌. 

அயக்கிருதி - காந்தக்கல்‌. 

அயசிந்தூரம்‌ - இரும்புச்சிந்தூரம்‌. 

அயசு - உருக்கு, பொல்லாநிலம்‌. 

அயத்தினம்‌ - முயற்சியின்மை. 

அயத்தொட்டி - வைப்புப்பாஷாணத்‌ 
தொன்று. 

அயமரம்‌ - அலரி. 

அயமேதம்‌ - ஒர்யாகம்‌. 

அயம்‌ - ஆடு, இரும்பு, குதிரை, குளம்‌, 
சேறு, நல்வினை, நிலம்‌, நீர்‌, விழா, 
அதிட்டம்‌. 

அயம்பற்றி - காந்தம்‌. 

அயர்‌ - அயரென்னேவல்‌, வருத்தம்‌, 
வாட்டம்‌. 

அயர்ச்சி - உணர்வழிவு, மறதி. 

அயர்தல்‌ - செய்தல்‌, சோர்தல்‌, தளர்தல்‌. 

அயர்தி - உணர்வழிவு, மறதி. 

அயர்த்தல்‌ - அயர்வு, மறத்தல்‌. 

அயர்ப்பு - மறதி, மறப்பு. 

அயர்வு - அகலம்‌, உன்மத்தம்‌, சோம்பு, 
தளர்வு, வருத்தம்‌, வெறுப்பு. 

அயர்வுயிர்த்தல்‌ - வருத்தந்தர்தல்‌. 

அயலவன்‌ - அண்டையான்‌, பிறன்‌. 

அயல்‌ - அருடெம்‌, இடம்‌. 

அயவாகனன்‌ - தீத்தெய்வம்‌. 

அயவு - அகலம்‌. 

அயனகாலம்‌ - சூரியன்‌ ஒரு அயனத்‌ 
தைச்சுற்றி வருங்காலம்‌. 

அயனசலனம்‌ - கிரகங்கள்‌ மையவரியி 
லிருந்துபக்கவரிக்‌ குத்திரும்புதல்‌. 

அயனம்‌ - ஆண்டிற்பாதி, பிறப்பு, 
வழி, பருதி, பூ, வேதம்‌. 


அரசரறுதொழில்‌ 


அயனாள்‌ - உரோகணிநாள்‌. 

அயனூருவிலுதித்தோர்‌ - வைசியர்‌. 

அயன்‌ - அருகன்‌, பிரமன்‌. 

அயன்பதத்துதித்தோர்‌ - சூத்திரர்‌. 

அயன்முகத்துதித்தோர்‌ - பார்ப்பார்‌. 

அயன்வாவி - மானதம்‌. 

அயன்றோளுதித்தோர்‌ - சத்திரியர்‌. 

அயாவுயிர்த்தல்‌ - பெருமூச்சுவிடல்‌. 

அயானம்‌ - சுபாபம்‌. 

அயிக்கம்‌ - ஐக்கம்‌. 

அயிணம்‌ - மான்றோல்‌. 

அயிப்பை - ஓர்செடி. 

அயிரம்‌ - கண்ட சருக்கரை. 

அயிராச்சுரபி - காமதேனு. 

அயிராணி - இந்திராணி, பார்பதி. 

அயிராவணம்‌, அயிராவதம்‌ - இந்திரன்‌ 
யானை, கழ்திசை யானை. 

அயிராவதப்பாகன்‌ - இந்திரன்‌. 

அயிரி - நெட்டிப்புல்‌, மீன்முள்ளரிந்‌ 
திடு கத்தி. 

அயிரை - ஓர்‌ மீன்‌. 

அயிர்‌ - சருக்கரை, நுண்மணல்‌, 
நுண்மை, அயிரென்னேவல்‌. 

அயிர்க்கடு - அங்குசம்‌. 

அயிர்த்தல்‌ - எழில்பிடித்தல்‌, ஐயப்‌ 
படுதல்‌. 

அயிர்ப்பு - சந்தேகம்‌. 

அயிலல்‌, அயிறல்‌ - உண்டல்‌. 

அயுகலம்‌ - தனிமை. 

அயில்‌ - அழகு, இரும்பு, உண்ணென்‌ 
னேவல்‌, கூர்மை, கைவேல்‌, கோரை, 
நாஞ்சில்‌. 

அயினி - சோறு. 

அயின்றல்‌ - உண்டல்‌. 

அயுதம்‌ - பதினாயிரம்‌. 

அயுத்தம்‌ - ஓரலங்காரம்‌, பொருத்த 
மில்லாதது. 

அயுத்தி - பிரிவினை,முறைகேடு. 


wpiuror 4ST) - 1 41 


அயோகம்‌ - தகுதியின்மை, பிரிவினை, 
முயற்சி, வெறுப்பு. 

அயோகவிவச்சேதம்‌ - தெளிவே 
காரம்‌. 

அயோகனம்‌ - சுத்தியல்‌. 

அயோகன்‌ - தாரமிழந்தவன்‌. 

அயோக்கிரம்‌ - உலக்கை, சுத்தியல்‌. 

அயோக்கியம்‌ - யோக்கியவீனம்‌. 

அயோசனம்‌ - பிரிவினை. 

அரக்கர்‌ - இராட்சதர்‌, அசுரர்‌. 

அரக்கல்‌ - அரைத்தல்‌, தேய்த்தல்‌, 
புடைபெயர்ச்ச. 

அரக்காம்பல்‌ - செவ்வாம்பல்‌. 

அரக்கி - இராக்கதஸ்திரீ, 

அரக்கு - அரக்கென்னேவல்‌, சாராயம்‌, 
சிவத்தமெழுகு, சிவப்பு, தேன்‌. 

அரக்குதல்‌ - அரைத்தல்‌, அழித்தல்‌, 
இருப்புவிட்டுப்பெயர்த்தல்‌. 

அரங்க - முற்றாக. 

அரங்கசீவகன்‌ - வண்ணக்காரன்‌. 

அரங்பூமி - நாட கசாலை, போர்க்களம்‌. 

அரங்கம்‌ - ஆற்றிடைக்குறை, கூத்துப்‌ 
பயிலிடம்‌, சத்திரம்‌, சபை, சாலை, 
சிலம்பக்கூடம்‌, சூது பயிலிடம்‌, 
போர்க்களம்‌, சீரங்கம்‌, நடனம்‌, 
நாடக சாலை, நிறம்‌, போர்க்களம்‌. 

அரங்கல்‌ - அழுந்தல்‌, அழிதல்‌. 

அரங்கு - இடம்‌, ஓரில்‌, சபை, 
சூதாடற்குவகுத்த அறை, போர்க்‌ 
களம்‌, அரங்கென்னேவல்‌, யாற்றி 
டைக்குறை. 

அரங்கேற்றம்‌ - சபையிலேறுதல்‌. 

அரங்கேற்றுதல்‌ - சபையிலேறச்‌ 
செய்தல்‌. 

அரசச்சின்னம்‌ - இராசாரீக்கவடை 
யாளம்‌. 

அரசரறுதொழில்‌ - ஈதல்‌, உலகோம்‌ 
பல்‌, ஓதல்‌, படை பயிற்றல்‌, பொரு 
தல்‌, வேட்டல்‌. 


42 wirpiuroor qs] - 1 


அரசர்க்குக்குழு - அரசரைச்‌ சூழ்‌ 
வோர்‌. 

அரசர்க்குத்துணைவர்‌ - அரசர்க்குப்‌ 
போர்த்துணைவர்‌. 

அரசர்க்குறுதிச்சுற்றம்‌ - இராசாக்‌ 
களுக்கு உயிர்த்துணைவர்‌, அவர்‌ 
அந்தணாளர்‌, நிமித்திகப்புலவர்‌, 
நட்பாளர்‌, மடைத்தொழிலர்‌, 
மருத்துவக்‌ கலைஞர்‌. 

அரசர்மன்னன்‌ - துரியோதனன்‌. 

அரசன்‌ - இராசன்‌, எப்பொருட்கு 
மிறைவன்‌, எழுத்துத்தானமைந்தி 
னொன்று, வியாழம்‌. 

அரசன்விருத்தம்‌ - ஓர்‌ பிரபந்தம்‌. 

அரசாட்சி - இராசரிக்கம்‌, இராசா 
வினாளுகை. 

அரசாணி - அரசங்கால்‌ நாட்டும்‌ 
மேடை, இராசாத்தி. 

அரசி - இராசாத்தி, தலைவி. 

அரசியலாறு - அரசர்க்குரிய வியலாறு, 
அவை அமைச்சு, அரண்‌, குடி, 
கூழ்‌, நட்பு, படை. 

அரசியல்‌ - இராசரிக்கமுறை. 

அரசு - இராசா, இராச்சியபாரம்‌, 
ஓர்மரம்‌, துவர்பத்தினொன்று, 
நாடு, வியாழம்‌. 

அரசுநீழலிலிருந்தோன்‌ - புத்தன்‌. 

அரட்டம்‌ - பாலைநிலம்‌. 

அட்டர்‌ - குறுநிலமன்னர்‌. 

அரட்டுகம்‌, அரட்டுசம்‌ - தசநாடகத்‌ 
தொன்று. 

அரணம்‌ - கதவு, கவசம்‌, காவற்காடு, 
கோட்டை, தொடுதோல்‌, மஞ்சம்‌, 
மதில்‌, வேலி, வேல்‌, அழகு, காவல்‌, 
காவற்சாலை.. 

அரணாம்பரம்‌ - மதில்‌, வேலி. 

அரணி - 
மதில்‌, அரணியென்னேவல்‌, ஓர்‌ 
பூடு, காடு, சூரியன்‌, தீத்தட்டிக்‌ கல்‌, 
நெருப்புறுகாடு. 


கவசம்‌, தக்கடைகோல்‌, 


அரசர்க்குக்குழு 

அரணித்தல்‌ - காவல்செய்தல்‌, 
முறைத்தல்‌. 

அரணிப்பு - அடைப்பு, முறைப்பு, 
வயிரிப்பு, அழகு, காவல்‌. 

அரணியகதலி - காட்டுவாழை. 

அரணியசடகம்‌ - காட்டுக்கவுதாரி. 

அரணியசாரணை - காட்டிஞ்சி. 

அரணியம்‌ - காடு. 

அரணியவரணி - பெருங்காடு. 

அரணை - ஓர்‌ செந்து. 

அரண்‌ - அழகு, காவல்‌, காவற்காடு, 
கோட்டை, மதில்‌. 

அரண்மனை - உண்மனை, கோட்டை, 
மன்றேவியில்லம்‌. 

அரதனம்‌ - அகன்மணி, சிலம்பணி, 
நவமணிப்பொதனு. 

அரதி - வெறுப்பு, கோபம்‌, திருத்தி 
யின்மை, வருத்தம்‌. 

அரதேசி - அகதேசி. 

அரத்தம்‌ - இரத்தம்‌, சிவப்பு, செங்‌ 
கடம்பு, செங்கழுநீர்‌, செங்குவளை, 
செம்பஞ்சு, செம்பரத்தம்‌, செம்‌ 
பருந்து, செம்மெழுகு, செம்மை, 
பவளம்‌, பொன்‌. 

அரத்தனம்‌ - இரத்தினம்‌. 

அரத்தன்‌ - செவ்வாய்‌. 

அரத்தி - செவ்வல்லி. 

அரத்தை - ஓர்‌ மருந்து, ஓர்செடி. 

அரத்தோற்பலம்‌ - செங்குவளை. 

அரந்தை - துன்பம்‌. 

அரபி - கடுக்காய்‌. 

அரபொடி - இரும்புத்தூளன்‌. 

அரமகளிர்‌ - தெய்வப்பெண்பொதனு. 

அரமனை - இராசமனை. 

அரமியம்‌ - நிலாமுற்றம்‌. 

அரமுறி - ஓர்‌ செடி. 

அரம்‌ - ஒரு கருவி, குகை, பாதலம்‌, 
உறை, கதவு. 


அரிசம்‌ 


அரம்பிலம்‌ - பாதாளம்‌. 

அரம்பை - தெய்வப்பெண்‌, வாழை 
மரல்‌. 

அரரி - கதவு. 

அரரு - சத்துரு. 

அரலை - கடல்‌, கழலை, கோட்டை. 

அரவக்கொடியோன்‌ - துரியோதனன்‌. 

அரவணிந்தோன்‌ - சிவன்‌. 

அரவணைத்தல்‌ - ஆதரித்தல்‌, சேர்த்‌ 
துக்கொள்ளுதல்‌. 

அரவம்‌ - அயிலியம்‌, ஒலி, சிலம்பு, 
பாம்பு, பேரொலி. 

அரவிந்தம்‌ - தாமரை, மன்மதன்‌ 
கணையினொன்று. 

அரவு - பாம்பு. 

அரவுநாள்‌ - ஆயிலியநாள்‌. 

அரளி - பீநாறி. 

அரற்றுதல்‌ - அழுதல்‌, ஒலித்தல்‌. 

அள்‌ - எப்பொருட்குமிறைவன்‌, 
சிவன்‌, பன்னொருருத்திரரிலொரு 
வன்‌. 

அரனிடத்தவள்‌ - பார்ப்பதி. 

அரன்மகன்‌ - குமரன்‌, விநாயகன்‌, 
வீரபத்திரன்‌. 

அரா - அராவென்னேவல்‌, பாம்பு. 

அராகம்‌ - அடங்காமை, அவா, ஓர்‌ 
பண்‌, வண்ணக வொத்தாழிசைக்‌ 
கலிப்பா வினோருறுப்பு, சிவப்பு, 
பாலையாழத்திறம்‌, 
முடுகியல்‌, பரதவுறுப்புளொன்று. 

அராகவொத்தாழிசைக்கலிப்பா - 


யபொன்‌, 


வண்ணகவொத்தாழிசைச்கலிப்டா. 
அராதி - சத்துரு. 
அராதியங்கம்‌ - முறியடி த்தல்‌. 
அராத்தல்‌ - அராத்துதல்‌, நினைப்‌ 
பூட்டுதல்‌, மிண்டுதல்‌. 
அராநட்பு - வேண்டாவெறுப்பு. 
அராபதம்‌ - வண்டு. 
அராமம்‌ - சோலை, பயிர்‌. 


wpiuror 4A] - 1 43 


அராமி - கெட்டவள்‌, கெட்டவன்‌. 

அராலம்‌ - மதயானை, கொடுவாள்‌. 

அராலை - வேச. 

அராவைரி - கருடன்‌, மயில்‌. 

அரி - அடர்பு அரிசி, அரித்தல்‌, அரி 
யென்னேவல்‌, ஆயுதப்பொது, 
ஈர்வாள்‌, உட்டுளைட்பொருள்‌, 
ஐமை வடிவு, ஒளி, கடல்‌, கட்டில்‌, 
சண்வரி, கள்‌, காற்று, கிள்ளை, 
குதிரை, குரங்கு, குற்றம்‌, கூர்மை, 
சக்ரெம்‌, சந்திரன்‌, சிங்கம்‌, சிங்க 
விராசி, சிலம்பின்‌ பருக்கைக்கல்‌, 
சிலம்பு, சூரியன்‌, செம்மறியாட்டுக்‌ 
கடா, சோலை, தவளை, தீ, தேர்‌, 
தேவேந்திரன்‌, நிறம்‌, 


நெருக்கம்‌, நெற்கதிர்‌, பகை, பச்சை, 


நமன்‌, 


படுக்கை, பறை, பன்றி, பாம்பு, 
புகை, பொன்‌, மரகதம்‌, மரவயிரம்‌, 
மலை, மழைத்தூவல்‌, மாலை, 
மூங்கில்‌, வண்டு, வரி, வலி, விச, 
சத்துரு, சில்லு, சிவன்‌, திருமால்‌, 
வெற்றி. 

அரிகண்டபுலவர்‌ - காளமேகப்‌ புலவர்‌. 

அரிகண்டம்‌ - ஒர்விரதவேடம்‌, தொந்‌ 
தரை, நவகண்டத்தி லொன்று. 

அரிகரபுத்திரன்‌ - ஐயன்‌. 

அரிகரப்பன்‌ - ஓர்கரப்பன்‌. 

அரிகல்‌ - மகாமேரு. 

அரிகளவம்‌ - நதி. 

அரிகள்‌ - பகைவர்‌. 

அரிகுரல்‌ - கரகரத்தகுரல்‌. 

அரிகூடம்‌ - கோபுரவாயில்‌, கோபுர 
வாயில்மண்டயம்‌. 

அரிக்கட்டு - அரிவிக்கட்டு. 

அரிக்கண்சட்டி - அரிசியரிக்றெசட்டி. 

அரிக்குதல்‌ - அரித்துப்போடுதல்‌, 
பேச்சினால்வருத்துதல்‌. 

அரிசயம்‌ - எலுமிச்சை, கொன்றை 
மரம்‌. 


அரிசம்‌ - மிளகு. 


44 wirptiuroor qs] - 1 


அரிசனம்‌ - மஞ்சள்‌. 

அரிசா - பெருங்குமிள்‌. 

அரிசி - தண்டுலம்‌. 

அரிச்சந்தனம்‌ - ஐந்தருவிலொன்று. 

அரிச்சந்திரன்‌ - அறுவகைச்சக்ரெ 
வத்திகளிலொருவன்‌, இடையெழு 
வள்ளலி மொருவன்‌. 

அரிச்சுவடி - அரிவரியேடு. 

அரிச்சனை - பூசனை. 

அரிச்சிகன்‌ - சந்திரன்‌. 

அரிச்சுனம்‌ - எருக்கு, மருதமரம்‌. 

அரிஷம்‌ - உரோமப்புளகம்‌. 

அரிடணம்‌ - நித்தியயோகத்தொன்று. 

அரிடிகம்‌ - சிற்ப நூன்‌ முப்பத்திரண்டி 
னொன்று. 

அரிட்சி - பயம்‌. 

அரிட்டசூதனன்‌ - விட்டுணு. 

அரிட்டம்‌ - கள்‌, காக்கை, கேடு, சென்‌ 
மத்தோஷம்‌, பங்கம்‌, முட்டை, 
மோர்‌, வெண்காயம்‌, அதிட்டம்‌, 
அந்தர்ப்புரம்‌ - உற்பாதம்‌, சுபம்‌, 
புள்ளி, வம்பு, வேம்பு. 

அரிட்டானகம்‌ - பயங்கரம்‌. 

அரிட்டித்தல்‌ - கொல்லல்‌. 

அரிணம்‌ - சிவப்பு, பொன்‌, மான்‌, 
யானை, வெள்ளை, கடல்‌. 

அரிணி - வஞ்சிக்கொடி. 

அரிணை - கள்‌. 

அரிதகி - கடுக்காய்மரம்‌. 

அரிதம்‌ - திக்கு, பசும்புன்னிலம்‌, 
பச்சை, பொன்னிறம்‌, மஞ்சள்‌. 

அரிதல்‌ - அறுத்தல்‌. 

அரிதாரம்‌ - ஒர்மருந்து. 

அரிதாலம்‌ - அரிதாரம்‌. 

அரிதாளம்‌ - நவதாளத்தொன்று. 

அரிதாள்‌ - ஓட்டு. 

அரிது - அரியது, பச்சை. 

அரிதை - வன்மம்‌. 


அரிசனம்‌ 


அரித்தல்‌ - அணில்‌, எலி முதலிய 
வறுத்தல்‌, புன்முதலியவற்றைத்‌ 
தூசுதுகள்‌ நீக்கியெடுத்தல்‌, மா 
முதலியவற்றைப்‌ பிரித்தொழுக்கு 
தல்‌. 

அரித்திரம்‌ - கந்தம்‌, மஞ்சள்‌, சுக்கான்‌. 

அரித்திராபம்‌ - பொன்னிறம்‌. 

அரித்து - அரித்தலைச்‌ செய்தென்‌ 
னேச்சம்‌, பச்சை. 

அரித்தை - கிலேசம்‌, துன்பம்‌. 

அரிநிம்பம்‌ - மலைவேம்பு. 

அரிந்தமன்‌ - விட்டுணு. 

அரிபாலுகம்‌ - தற்கோலம்‌. 

அரிபிளவை - ஓர்‌ சிலந்தி. 

அரிபுதை - இரவு. 

அரிப்பிரியை - இலக்குமி. 

அரிப்பு - அரித்தல்‌, குற்றம்‌, தினவு. 

அரிப்புக்காரன்‌ - பொன்‌ முதலிய 
வற்றைத்‌ தெரிக்கிெறவன்‌. 

அரிப்பெட்டி, அரிபெட்டி - மாமுதலிய 
வற்றையரிக்கும்‌ பெட்டி. 

அரிமஞ்சரி - குப்பைமேனி. 

அரிமருகன்‌ - விநாயகன்‌. 

அரிமா - சிங்கம்‌, சிங்கவிராசி. 

அரிமாநோக்கு - செய்யுணிலை சூத்திர 
நிலையினொன்று. 

அரியணை - சிங்காசனம்‌. 

அரிமுகச்சிவிகை - சிங்கத்தலைச்‌ 
சிவிகை, அஃது சமயவாதிகளை 
வென்றவாசிரியர்களேறுவது. 

அரியணைச்செல்வன்‌ - அருகன்‌. 

அரியமன்‌ - துவாதசாதித்தரிலொரு 
வன்‌. 

அரியமா - ஓர்‌ பிதிர்தேவதை, சூரியன்‌. 

அரியம்‌ - வாச்சியம்‌. 

அரியயற்கரியோன்‌ - சிவன்‌. 

அரியல்‌ - அரிதல்‌, கள்‌. 

அரில்‌ - குற்றம்‌, சிறுதூறு, பகை, 
பிணக்கு. 


அருஞ்சிறை 


அரிவட்டம்‌ - அரிகண்டம்‌. 

அரிவரி - அரிச்சுவடி, எழுத்து 
வருக்கம்‌. 

அரிவாட்கள்ளன்‌ - கூன்வாள்‌ பிடிக்‌ 
குங்கைப்‌ பறண்டையில்‌ வருநோ. 

அரிவிக்கள்ளன்‌ - அரிவிபிடிக்‌ 
குங்கைப்‌ பிடிப்பு. 

அரிவாட்சொண்டன்‌ - ஓர்கொக்கு. 

அரிவாள்‌ - கன்வாள்‌. 

அரிவி - அரிகதிர்‌. 

அரிவிக்கள்ளன்‌ - கைப்பறண்டை 
யில்வருந்நோ. 

அரிவை - இருபத்தைந்து வயதுப்‌ 
பெண்‌, தெய்வப்பெண்‌, பெண்‌ 
பொனு. 

அரிள்‌ - பயம்‌. 

அரு - அணு, அருவப்பொருள்‌, 
அறிவு, கடவுள்‌. 

அருகம்‌ - சமணமதம்‌, யோக்கியம்‌. 

அருகர்‌ - அனுசரிதர்‌, சமணர்‌. 

அருகல்‌ - அணைதல்‌, கிட்டுதல்‌, 
குறைதல்‌, சாதல்‌, சுருங்குதல்‌. 


அருகனைமுடிதரித்தரள்‌ - தரும 
தேவதை. 

அருகன்‌ - சங்காத்தி, சயினர்களின்‌ 
தேவகுரு, பக்குவன்‌. 

அருகி - கள்‌, பக்குவி. 

அருகியரத்தம்‌ - பூனைக்காலி. 

அருகு - அருகென்னேவல்‌, சமீபம்‌, 


பக்கம்‌. 
அருகுறல்‌ - கட்டல்‌. 
அருக்கல்‌ - அச்சம்‌, அருமைப்‌ 


படுத்துதல்‌, குறைத்தல்‌. 
அருக்கசூனு - யமன்‌. 
அருக்கசோதரம்‌ - இந்திரன்‌ யானை. 
அருக்கதானம்‌ - பொற்காணிக்கை. 
அருக்கத்தி - வருத்தம்‌. 
அருக்கந்தன்‌ - சிவன்‌, பெளத்தன்‌. 


wrpiuror 45 - 1 45 


அருக்கபாதபம்‌ - நிம்பம்‌. 
அருக்கமண்டலம்‌ - கூரியமண்டலம்‌. 
அருக்கம்‌ - எருக்கு, இலை, கனம்‌, 
சேரென்னேவல்‌, நிலவிறை, 
குறைவு, சூரியன்‌, திரவியம்‌, துன்னி 
மித்தம்‌, நீர்க்காக்கை, படிகம்‌. 
அருக்களித்தல்‌ - அருவருத்தல்‌. 
அருக்களிப்பு - அருவருப்பு. 
அருக்கனிலை - காணாக்‌ கோளி 
ரண்டினிலை, சூரியனிலை. 
அருக்கன்‌ - காணாக்ரெகங்களிலி 
ரண்டு, சூரியன்‌, இந்திரன்‌. 
அருக்காணி - அருக்குறெவன்‌, அருக்‌ 
குதல்‌. 
அருக்கியம்‌-பூசனைமுறையுளொன்று. 
அருக்கு - அருக்கென்னேவல்‌, அருமை. 
அருக்கேந்துசங்கமம்‌ - அமாவாசியை. 
அருக்கோபலம்‌ - கூரியகாந்தம்‌, பளிங்கு. 
அருங்கலம்‌ - அரசர்க்குரியபொருள்‌. 
அருங்கலைநாயகன்‌ - புத்தன்‌. 
அருங்கிடை - பட்டினி. 
அருச்சகன்‌ - சம்பாத்தியகாரன்‌. 
அருச்சயம்‌ - அருச்சனை, அருச்சிக்கத்‌ 
தக்கது. 
அருச்சயோகம்‌ - பூசை. 
அருச்சனம்‌ - சம்பாத்தியம்‌, வணக்கம்‌. 
அருச்சனை - பூசனை. 
அருச்சிகன்‌ - கோவிற்பட்டன்‌. 
அருச்சிதம்‌ - தேட்டம்‌, வணக்கம்‌. 
அருச்சித்தல்‌ - புண்ணியமொன்பதி 
னொன்று, அஃது பூசித்தல்‌. 
அருச்சிப்பு - அருச்சனை. 
அருச்சியப்பிரபுத்துவம்‌ - அருச்சிக்கப்‌ 
படத்தக்கமுதன்மை, தேவநவ 
விலாசசபைக்குரியமுதன்மை. 
அருச்சுனம்‌ - எருக்கு, பொன்‌, மருது, 
வெண்மை. 


அருஞ்சிறை - கடுஞ்சிறை, நரகம்‌. 


46 wirpiuroor qs] - 1 


அருட்குடையோன்‌ - கடவுள்‌, அருகன்‌. 

அருட்சி - அருளுதல்‌. 

அருட்சித்தி - இரசம்‌, சிவசத்தியி 
னொன்று. 

அருட்சோதி - கடவுள்‌, கவுரி பாஷா 
ணம்‌. 

அருட்டி - அச்சம்‌. 

அருட்டுதல்‌ - எழுப்புதல்‌, ஏவி விடு 
தல்‌, சாக்ரெதையாகப்பண்ணுதல்‌, 
நித்திரைதெளிவித்தல்‌. 

அருணசாரதி - சூரியன்‌. 

அருணம்‌ - ஆடு, எலுமிச்சு, தேயமன்‌ 
பத்தாறினொன்று, பதினெண்‌ 
பாடையினொன்று, மான்‌, மிகு 
சிவப்பு, கருமைகலந்தசிவப்பு, 
செவ்வானம்‌ - விடியல்‌. 

அருணலோசனம்‌ - புறா. 

அருணவம்‌ - கடல்‌. 

அரணவூரி - இந்திரகோபம்‌. 

அருணன்‌ - சூரியன்‌, சூரியன்சாரதி, 
புதன்‌. 

அருணாக்கிரசன்‌ - கருடன்‌. 

அருணினம்‌ - திருநாமப்பாலை. 

அருணினைவு - மனதினற்குண 
மூன்றினொன்று. 

அருணோதயம்‌ - கூரியோதயம்‌, 
வைகறைப்பொழுது. 

அருத்தகங்கை - காவிரியாறு. 


அருத்தசந்திரபாணம்‌ - பிறைமுகாத்‌ 


திரம்‌. 

அருத்தசந்திரம்‌ - மணிற்றோகைக்‌ 
கண்‌. 

அருத்தசந்திரன்‌ - அட்டமியிற்‌ 


சந்திரன்‌, இளம்பிறை. 
அருத்தகாமம்‌ - பொருளாசை. 
அருத்தசாமம்‌ - நடிரா. 
அருத்தநாள்‌ - பாதிநான்‌. 
அருத்தநிசா - அத்தசாமம்‌. 
அருத்தபதி - குபேரன்‌. 


அருட்குடையோன்‌ 


அருத்தபாகை - வேதநூற்பொருள்‌. 
அருத்தப்பிரயோகம்‌ - திரவியங்களை 
எடுத்துப்பாவித்தல்‌. 
அருத்தப்பிராத்தி - அத்தார்ச்சனை. 
அருத்தம்‌ - கருத்து, சொற்பயன்‌, 
பாதி, பிரயோசனம்‌, பொன்‌. 
அருத்தலாபம்‌ - திரவியசம்பாத்தியம்‌. 
அருத்தலோபம்‌ - சத்தவிசனத்தொன்று, 
அஃது கொடாமை. 
அருத்தல்‌ - உண்பித்தல்‌. 
அருத்தனம்‌ - நிந்தை. 
அருத்தனை - பிச்சைகேட்டல்‌. 
அருத்தவேதம்‌ - உபவேத நான்கி 
னொன்று. 
அருத்தவிற்பத்தி - பயன்‌ சொல்லல்‌. 
அருத்தன்‌ - கடவுள்‌. 
அருத்தாங்கீகாரம்‌ - அரைமனம்‌. 
அருத்தாதிகாரன்‌, அருத்தாகிகாரி - 
உக்க்ராணகாரன்‌. 
அருத்தாந்தரன்னியாசம்‌ - எதிர்க்‌ 
கருத்து. 
அருத்தாந்தரம்‌ - கருத்துப்பிரிவு. 
அருத்தாபத்தி - பொருட்‌ குறிப்பு 
உள்ளது, இலேசுவிதி, அஃது 
கடல்வாசி யென்றுளிமரக்கல 
னெனக்‌ கொளல்‌. 
அருத்தானம்‌ - தோத்திரஞ்செய்தல்‌. 
அருத்தி - ஆசை, உண்பித்தென்னு 
மெச்சம்‌, கூத்து, பாதம்‌, பாதிசெய்‌ 
யென்னேவல்‌. 
அருத்திதம்‌ - பிட் சைத்திரவியம்‌. 
அருத்தித்தல்‌ - பாதிசெய்தல்‌. 
அருத்துதல்‌ - உண்பித்தல்‌. 
அருத்துரு - ஆராய்வு, நுணுக்கம்‌. 
அருத்தேந்து - அத்தசந்திரன்‌. 
அருத்தோதையம்‌ - குருஅத்தமிக்கச்‌ 
சூரியனுதிக்கும்‌ முகுர்த்தம்‌. 
அருத்தோபார்ச்சனம்‌ -பொருளீட்டல்‌. 


அரைகல்‌ 


அருநெல்லி - ஓர்மரம்‌. 

அருநெறி - சுருங்கியவழி, வாயில்‌, 
நரகம்‌, பாலைநிலம்‌. 

அருந்தததி - ஒருநட் சத்திரம்‌, 
வசிட்டன்‌ மனைவி. 

அருந்தல்‌ - அருமையாதல்‌, புசித்தல்‌. 

அருந்தவர்‌ - முனிவர்‌. 

அருந்துதன்‌ - வேதனைசெய்வோன்‌. 

அருந்துதி - அருந்ததி. 

அருப்பகன்‌ - இளந்தை, மூடன்‌. 

அருப்பம்‌ - உரோமக்கிளர்ச்சி, ஊர்‌, 
கள்‌, காடு, கொலை, கோட்டை, 
துக்கம்‌, தொடரி, நோய்‌, பிட்டு, 


மருதநிலத்தூர்‌, மா, முகரோமம்‌, 
மோர்‌, வழுக்குநிலம்‌, பனி, பிள்ளை. 


அருப்பலம்‌ - அனிச்சமரம்‌. 

அருப்பு - தயிர்‌. 

அருப்புத்துருப்பு - அருந்தல்‌. 

அருமதாளம்‌ - நவதாளத்தொன்று. 

அருமந்த - அரிய மருந்தன்ன. 

அருமலதி - ஓர்‌ பண்‌. 

அருமை - அரியதன்மை, எளிதாய்க்‌ 
கிடையாதது, மேன்மை. 

அரும்பல்‌ - முகிழ்த்தல்‌, முளைத்தல்‌. 

அரும்பாலை - ஒரிராகம்‌. 

அரும்பு - அரும்பென்னேவல்‌, பூ 
வரும்பு, பொன்முதலியவற்றாற்‌ 
செய்தவரும்பு, முகை. 

அரும்புதல்‌ - பொடி த்தல்‌, முகைத்தல்‌, 
தோன்றுதல்‌. 

அரும்பூட்டு - ஒட்டு, போந்தும்‌ 
போதாதிருப்பது. 


அரும்பொருவினை - எண்வகை 
மணத்துளொன்று. 

அரும்பொருள்‌ - அரியகருத்து தெரி 
வானபொருள்‌. 


அருவம்‌ - அருந்தல்‌, உருவமில்லாதது. 
அருவருப்பு - அரோசகம்‌. 


wpiuror 4A) - 1 47 


அருவல்‌ - சற்றுச்சற்றாய்ப்போதல்‌, 
சருவுதல்‌. 

அருவா - 
னொன்று. 

அருவாவடதலை - கொடுந்‌ தமிழ்‌ 
நாட்டினொன்று. 

அருவி - அரிவி, கழிமுகம்‌, தினைத்‌ 
தாள்‌, மலையின்வீழாறு. 

அருவுதல்‌ - அருவிமுதலியன பாய்தல்‌, 
குறைதல்‌, சருவுதல்‌. 

அருளகம்‌ - வெள்ளெருக்கு. 


கொடுந்தமிழ்நாட்டி 


அருளரசி - குடசப்பாலை. 

அருளல்‌ - அசைதல்‌, கிருபைசெய்தல்‌, 
கொடுத்தல்‌, நித்திரைவிழித்தல்‌, 
காத்தல்‌, சிட்டித்தல்‌, சொல்லல்‌. 

அருளவம்‌ - பெருமரம்‌. 

அருளாபு - சாறணை. 

அருளாளிவேந்தன்‌ - கடவுள்‌, அருகன்‌. 

அருளிச்செய்தல்‌ - அனுக்ரெகித்தல்‌, 
கிருபைசெய்தல்‌, கொடுத்தல்‌. 

அருளுறுதி - வேம்பு. 

அருள்‌ - ஈயென்னேவல்‌, கொடை, 
சாத்துவிதகுணத்தொன்று, அஃது, 
கிருபை, உமை. 

அருள்விருட்சம்‌ - பஞ்சதாரு. 

அரூபகம்‌ - உருபமின்மை. 

அரூபதை - அவலட்சணம்‌. 

அரூபம்‌ - உருவமற்றது, குறைவு, 
வெறுமை, அகாயம்‌. 

அரூபி - உரூபமற்றது, கடவுள்‌. 

அரேசகண்டு - கரணைக்கிழங்கு. 

அரேசிகம்‌ - வாமை. 

அரேணுகம்‌ - கடுக்காய்வேர்‌, வால்‌ 
மிளகு. 

அரை - அரையென்னேவல்‌, இடை, 
பாதி. 

அரைக்கச்சு, அரைக்கச்சை - இடைக்‌ 
கச்சு. 


அரைகல்‌ - அம்மி. 


48 wirptiuroor qs] - 1 


அரைக்கால்‌ - எட்டிலொன்று. 
அரைசிலை - அம்மி. 
அரைச்சதங்கை - ஒரிடையணி. 


அரைச்சல்லடம்‌ - அரைச்சட்டை. 


அரைஞாண்‌ - அரைவடம்‌. 

அரைத்தல்‌ - அரக்குதல்‌, அரைக்குதல்‌, 
அழித்தல்‌, தேய்த்தல்‌, வியாதி 
யிலழுந்துதல்‌. 

அரைநலம்‌ - விதைநருங்காது குறை 
யாயிருக்கு நலம்‌. 

அரைநா - முதலை. 

அரைநாவை - திரும்பினநாவை, 
வாக்கு. 

அரைநூல்‌ - அரைச்சதங்கை, அரை 
ஞாண்‌. 

அரைநெக்கல்‌ - அரைத்திட்டம்‌ 
பழுத்தது. 

அரைப்பட்டிகை - மாதரிடையணியி 
லொன்று. 

அரைப்பு - அரைத்தல்‌, இருப்பைப்‌ 
பிண்ணாக்கு. 

அரைமூடி - பெண்பிள்ளைக்களரை 
யிற்றரிக்கு மோர்பணி. 

அரையல்‌ - அரைக்கப்பட்டது, 
துவையல்‌. 

அரையனாடுதல்‌, அரையனிடுதல்‌ - 
அரைத்துத்துகளாக்கல்‌. 

அரையன்‌ - அரசன்‌, துகளிதம்‌. 

அரையாப்பு - அரையிலேயுண்டாகு 
மோர்கட்டு. 

அரைவடம்‌ - அரைஞாண்‌, பனை 
யேற்றுக்‌ காரரரையிற்கட்டுமோர்‌ 
கயிறு. 

அரைவயிரக்கண்‌ - கம்மாளர்கருவி 
யினொன்று. 

அரைவயிறன்‌ - அரையரிசிநெல்‌. 

அரைவாய்‌ - தேய்ந்தவாய்‌. 

அரோ - அசைச்சொல்‌. 


அரோகம்‌ - சுகம்‌. 


அரைக்கால்‌ 


அரோசகம்‌, அரோசிசம்‌ - அருவருப்பு, 
சமியாக்குணம்‌. 

அரோசனம்‌ - அருவருப்பு, பிரியவீனம்‌. 

அரோசிகம்‌ - அசுத்தம்‌, அருவருப்பு. 

அரோசிப்பு - அருவருப்பு. 

அரோதனம்‌ - அழுகை, சூழ்தல்‌, 
தடை, படைவளைப்பு. 

அலகம்‌ - யானைத்திப்பிலி. 

அலகரி - பெருக்கு. 

அலகிடல்‌ - அளவிடுதல்‌, எழுத்‌ 
தெண்ணியோசை கூட்டுதல்‌, 
கணித்தல்‌. 

அலகு - ஆயுதப்பொது, எண்‌, கதுப்பு, 
கத்தியிற்கூர்ப்புறம்‌, துடைப்பம்‌, 
நுளம்பு, நென்மணி, பயிர்க்கதிர்‌, 
பலகறை, பறவை மூக்கு, மகிழம்‌ 
விதை, பாவோட நிரைக்குந்தடி. 

அலகுஞ்சம்‌ - நுளம்பு. 

அலகுநிலை - பாக்குச்சுநிலை. 

அலகுபனை - ஆண்பனை. 

அலகுபனை - ஓர்பனை. 

அலகை - பிசாசம்‌, கற்றாழை. 

அலகைக்கொடியாள்‌ - காளி. 

அலகைமுலையுண்டோன்‌ - கண்ணன்‌. 

அலக்கணம்‌ - அதிட்டவீனம்‌, இலக்‌ 
கணவீனம்‌. 

அலக்கண்‌ - துன்பம்‌. 

அலக்கு - கிளை. 

அலங்கம்‌ - மதிளினோருறுப்பு. 

அலங்கரணம்‌ - அலங்கரிப்பு, அலங்‌ 
காரம்‌. 

அலங்கரித்தல்‌ - சோடி த்தல்‌. 

அலங்கலம்‌ - அசைதல்‌. 

அலங்கல்‌ - அசைவு, இரக்கம்‌, ஒழிசெய்‌ 
தல்‌, கலுழ்தல்‌, தளிர்‌, பூமாலை. 

அலங்கனாரி - முத்துச்சிப்பி. 

அலங்காரத்திருவிழா - விசேடத்திரு 
விழா. 


அலாரம்‌ 


அலங்காரநைபேத்தியம்‌ - மண்டபப்‌ 
படி. 

அலங்காரபஞ்சகம்‌ - ஓஒர்பிரபந்தம்‌. 

அலங்காரம்‌ - அணி, அணியிலக்‌ 
கணம்‌, அழகு, உவமை, ஓர்நூல்‌, 
கட்டழகு, கலைஞானமறுபத்தி 
னான்கினொன்று, ஆபரணம்‌, 
சிறப்பு, வாசகச்சிறப்பு. 

அலங்கிருதம்‌ - அலங்கிருதி, அலங்‌ 
காரம்‌. 

அலங்கை - துளசி. 

அலங்கோலம்‌ - 
கோலக்கேடு. 

அலசல்‌ - அலசுதல்‌, அலைவு, கழுவு 
தல்‌, சோம்பல்‌. 

அலசுதல்‌ - கழுவுதல்‌, தளர்தல்‌. 

அலசகம்‌ - உதரவாயு. 


ஒழுங்கின்மை, 


அலசத்துவம்‌ - சோம்பு. 

அலசம்‌ - ஓதம்‌, ஓர்மரம்‌. 

அலஞ்சரம்‌ - மட்சாடி. 

அலட்சியம்‌ - அற்பமானது, கணிசக்‌ 
குறைவானது. 

அலட்டி - பிதற்றுக்காரன்‌. 

அலட்டுச்சன்னி - பிதற்றுச்சன்னி. 

அலட்டுதல்‌ - இடைவிடாமற்‌ பேசி 
வருத்துதல்‌, பிதற்றுதல்‌. 

அலத்தகம்‌, அலத்தம்‌ - செம்பஞ்சு. 

அலந்தலை - துன்பம்‌. 

அலத்தல்‌ - அங்கலாய்த்தல்‌, துன்பம்‌. 

அலத்தி - நுளம்பு, அங்கலாய்ப்பு, 
துன்பு. 

அலந்தை - குளம்‌, துன்பம்‌. 

அலப்பாரித்தல்‌ - அற்பரித்தல்‌. 

அலப்புதல்‌ - அலட்டுதல்‌, ஆரபாரித்‌ 
தல்‌, குழப்புதல்‌. 

அலமரல்‌ - அச்சம்‌, சுழலல்‌, துன்பம்‌, 
வருந்தல்‌. 

அலமலத்தல்‌ - அங்கலாய்த்தல்‌, ஏம்ப 
வித்தல்‌. 


wpiuror 4A) - 1 49 


அலமாத்தல்‌ - அங்கலாய்த்தல்‌, 
கலங்கல்‌, கழலல்‌. 

அலம்‌ - அமையுமென்றல்‌, அலமரல்‌, 
கலப்பை, சஞ்சலம்‌, தேள்‌, விருச்சிக 
விராசி, தேட்கொடுக்கு, பொன்னரி 
தூரம்‌. 

அலம்பல்‌ - அலக்குத்தடி, ஒலித்தல்‌, 
கழுவல்‌, ததும்பல்‌, தளம்பல்‌, 
வீண்பேச்சுப்பேசுதல்‌. 

அலம்புசம்‌ -உவாந்தித்தல்‌, விரித்தகை. 

அலம்புடை, அலம்புருடை - காதுற்‌ 
றிருக்குமோர்‌ நரம்பு. 

அலயம்‌ - நிராலயம்‌. 

அலரி - அழகு, ஓர்‌ பூமரம்‌, கண்வரி, 
சூரியன்‌, தேன, நீராவி, பூப்பொனது. 

அலருதல்‌ - மலர்தல்‌, விரிதல்‌. 

அலர்‌ - நீர்‌, பலரறிந்துபழிதூற்றல்‌, 
பழிச்சொல்‌, பூமாலை, மலரென்‌ 
னேவல்‌, மலர்ந்தபூ. 

அலர்ச்சி - அலர்தல்‌. 

அலர்ந்தபூ - கொற்றான்‌, மலர்ந்தபு. 

அலர்தல்‌ - அலருதல்‌. 

அலர்த்தி - அலர்ச்சி. 

அலர்மகள்‌ - இலக்குமி, சரச்சுவதி. 

அலர்முகராகம்‌ - பரதவுறுப்பு 
ளொன்று. 

அலலியம்‌, அலானம்‌ - கலப்பை. 

அலவல்‌ - கதாய்‌, கந்தை. 

அலவன்‌ - ஆணண்டு, கடகவிராசி, 
சந்திரன்‌, நண்டு, பூனை. 

அலறல்‌ - அழுதல்‌, ஒலித்தல்‌, கதறல்‌, 
கூப்பிடல்‌, சிதறுதல்‌. 

அலன்றல்‌ - சாதல்‌. 

அலாசம்‌ - நாப்புற்று. 

அலாதம்‌ - நெருப்புக்கொள்ளி. 

அலாபம்‌ - தீமை, நட்டம்‌. 

அலாபு - சுரை. 

அலாயுதன்‌ - பலபத்திரன்‌. 

அலாரம்‌ -கதவு. 


50 wirptiuroor agi] - 1 


அலாரி - அலரி. 

அலி - இயமன்‌, த, நறுவிலிமரம்‌, 
பலதேவன்‌, பேடி, வெளிற்றுமரம்‌. 

அலிகம்‌ - நெற்றி. 

அலிஞ்சரம்‌ - மட்சாடி. 

அலிந்தம்‌ - அளிந்தம்‌, முற்றம்‌. 

அலிபகம்‌ - கருவண்டு, தேள்‌, நாய்‌. 

அலியெழுத்து - ஒற்றெழுத்து. 

அலுக்குத்து - ஓர்‌ காதணி. 

அலுக்குலைதல்‌ - அடுக்குக்‌ குலைதல்‌ 
கொலுகொலுத்தல்‌. 

அலுக்கொலு - குலைவு. 

அலுசிலும்பல்‌ - ஒழுங்கின்மை, குழம்‌ 
பல்‌. 

அலுமம்‌ - புளிப்பு. 

அலைமகள்‌ - இலக்குமி. 

அலுத்தல்‌ - சலித்தல்‌ வெறுத்தல்‌. 

அலுப்பு - அயர்வு, சலித்துப்போதல்‌, 
வெறுப்பு. 

அலுவல்‌ - வேலை. 

அலுவீகம்‌ - வில்வம்‌. 

அலேகம்‌ - பஞ்சலோகமணல்‌, வெள்‌ 
ளேடு. 

அலோகனம்‌ - அதரிசனம்‌. 

அலோபம்‌ - மரியாதை, வெறுப்பு. 

அலை - அலையென்னேவல்‌, கடல்‌, 
கருமணல்‌, திரை, புனற்றிரை. 

அலைக்கழித்தல்‌ - உலைவுபண்ணு 
தல்‌. 

அலைசடி -அலைவு, சோவி, துன்பம்‌. 

அலைசல்‌ - தொந்தறை. 

அலைசுதல்‌ - அலையல்‌, சோம்பல்‌. 

அலைசோவி - அலைக்கழிவு. 

அலைச்சல்‌ - உலைவு. 

அலைதல்‌ - அலையல்‌, சோம்பல்‌, 
துன்பம்‌, வருந்துதல்‌. 

அலைத்தல்‌ - உலைத்தல்‌, சலனப்‌ 
படுத்தல்‌. 


அலாரி 


அலைத்துவம்‌ - பிகுதி. 

அலைப்பு - அலைத்தல்‌, கூத்தின்‌ 
விகற்பம்‌. 

அலையல்‌ - அலைதல்‌, சோம்பல்‌, 
துன்பம்‌, வருத்தம்‌. 

அலைவாய்க்கரை - கடற்கரை. 

அலைவு - அலைதல்‌. 

அலோசி - பசளை. 

அல்‌ - அல்லென்னேவல்‌, இரவு, 
இருள்‌, உடலெழுத்து ஓர்விகுதி, 
மதில்‌, வியங்கோள்விகுதி, எதிர்‌ 
மறைவிகுதி, (உம்‌) அஞ்சல்‌, சாரியை, 
(உம்‌) தொடையல்‌, இருதிணை 
முக்கூற்றொருமைத்‌ 
விகுதி, (உம்‌) நடப்பல, தொழிற்‌ 
பெயர்விகுதி, (உம்‌) வரல்‌, வியங்‌ 


தன்மை 


கோள்விகுதி, (உம்‌) வகுத்தனர்‌ 
கொளலே. 

அல்கல்‌ - இரா, சுருங்கல்‌, தங்கல்‌, 
தரித்திரம்‌, நாள்‌, வறுமை. 

அல்குல்‌ - பெண்குறியின்மேற்பக்கம்‌. 

அல்லகண்டம்‌ - துன்பம்‌. 

அல்லம்‌ - இஞ்ச. 

அல்லரியல்‌ - கண்ணறை, கண்ணறை 
யுள்ளது. 

அல்லல்‌ - துன்பம்‌, முடைதல்‌. 

அல்லவை, அல்லன - ஒழிந்தன, தீயன, 
தமை, பயனில்லாப்‌ பொருள்‌. 

அல்லாதது - ஆகாதது, ஒழிந்தது. 

அல்லாதார்‌, அல்லார்‌ - ஒழிந்தோர்‌, 
தயோர்‌. 

அல்லி - அகவிதம்‌, ஆம்பல்‌, இராகா 
யாமரம்‌, பூந்தாது. 

அல்லிப்பிஞ்சு - டூவிழாதபிஞ்சு. 

அல்லியம்‌ - இடையரூர்‌, விட்டுணு 

அல்லுச்சில்லுப்படுதல்‌ - குலைதல்‌, 
சிதறுண்டிருத்தல்‌. 

அல்லை - அல்லாயென்னு முன்னிலை 


யொருமைக்குறிப்புவினைமுற்று, 
ஓர்கொடி. 


அவசித்து 


அல்லோன்‌ - ஒழிந்தோன்‌, சந்திரன்‌. 

அல்வழி - வேற்றுமையொழிநிலை. 

அல்வழிப்புணர்ச்சி - வேற்றுமை 
யொழிநிலைத்தொடர்‌. 

- தந்திரம்‌, வஞ்சகம்‌, 

எதிரிடை, பொல்லாங்கு. 


அவகடம்‌ 


அவகணிதம்‌ - அவமானம்‌. 

அவகண்டம்‌ - முகப்பரு. 

அவகதி - அறிவு. 

அவகரணம்‌ - அபகரித்தல்‌. 

அவகர்த்தனம்‌ - சீவுதல்‌, தறித்தல்‌. 

அவகாசம்‌ - சமயம்‌, தகுதி, திராணி, 
இடம்‌, 


சாலை, வெளி. 


சமையம்‌, 


பொக்கிஷ 


அவகாதம்‌ - அவமானம்‌, கொல்லு 
தல்‌, நெல்லுக்குத்தல்‌. 

அவகாரம்‌ - அழைத்தல்‌, பதிதத்துவம்‌, 
யானைமீன்‌. 

அவகாலம்‌ - கெடுகாலம்‌. 

அவகிரந்தனம்‌ - சத்தமிட்ட முதல்‌. 

அவகிருத்தியம்‌ - அமங்கலகாரியம்‌, 
துற்செய்கை. 

அவகீதம்‌ - நிந்தை, வசைப்பாட்டு. 

அவகீர்த்தி - கட்ட சாத்தியகுணம்‌, 
தக்குணம்‌, துற்கர்த்தி. 

அவகீனம்‌ - தேள்‌. 

அவகுஞ்சனம்‌ - வளைவு. 

அவகுடாரம்‌ - எதிர்‌. 

அவகுணம்‌ - தீக்குணம்‌. 

அவகுண்டனம்‌ - இழுத்தல்‌, சூழ்தல்‌, 
முக்காடு. 

அவகுண்டியம்‌ - இழுத்தல்‌, சுற்றல்‌. 

அவகேலம்‌, அவகேலனம்‌, அவகேலிதம்‌ 
- அவசங்கை. 

அவகோரணம்‌ - பொருதல்‌. 

அவக்கியாதை - அவமானம்‌. 


அவக்கிரகணம்‌ - அவசங்கை, தடை. 


wrpiuror 4ST] - 1 51 


அவக்கிரகம்‌ - ஏற்றுக்கொள்ளுதல்‌, 
சுபாபம்‌, நிந்தை, பற்றுதல்‌. 

அவக்கிரயம்‌ - அநீதவிலை. 

அவக்கிராகம்‌ - சபிப்பு. 

அவக்கிரியை - அசட்டை. 

அவசகுணம்‌ -துற்சகுணம்‌. 

அவசதம்‌ - கல்லூரி. 

அவசேசி - காயாதமரம்‌. 

அவசேடம்‌ - மிச்சம்‌, முடிவு. 

அவக்கியாதி - சங்கையீனம்‌, துற்‌ 
கீர்த்தி. 

அவக்குணம்‌ - அவகுணம்‌. 

அவக்குறி - துற்குறி, மரணக்குறி. 

அவக்கொடை - வீண்கொடை.. 

அவக்கொலை - துன்மரணம்‌. 

அவசங்கை - சங்கையீனம்‌. 


அவசத்தம்‌ 


இன்னாவோசை. 


- அமங்கலவோசை, 


அவசம்‌ - பரவசம்‌, மயக்கம்‌. 

அவசயம்‌ - கைகூடாமை, தோல்வி, 
நட்டம்‌. 

அவசரம்‌ - சுறுக்கு, மிகுதேவை, 
ஆண்டு, ஆலோசனை, சமையம்‌, 
மழை. 

அவசனம்‌ - அமைதி. 

அவசாதம்‌ - இழைப்பு, கட்டளை, 
தைரியக்குறைவு, நிந்தை, முடிவு. 

அவசாயம்‌ - நிச்சயம்‌, நிறைவேறு தல்‌, 
முடிவு. 

அவசாரம்‌ - அப்பிரயோசனம்‌, 
வேசித்தனம்‌. 

அவசாரணம்‌ - நடத்துதல்‌. 

அவசாரி - வேசி. 

அவசானம்‌ - எல்லை, மரணம்‌, முடிவு. 

அவசிதம்‌ - அறிந்தது, முடிந்தது. 

அவசித்து - உத்திராடத்துக்குந்‌ திரு 
வோண்த்துக்குந்‌ நடுநாள்‌. 


52 wirptiuroor qs] - 1 


அவசியம்‌ - அவசரம்‌, ஆவத்து, 
நிச்சயம்‌, பிதிராசாரம்‌. 

அவசேகம்‌ - தெளித்தல்‌. 

அவசேடம்‌ - மிச்சம்‌, முடிவு. 

அவசுத்தம்‌ - சுத்தமின்மை. 

அவச்சா - துன்மரணம்‌. 

அவச்சாயை - தள்ளுபடிச்சாயை. 

அவச்சின்னம்‌ - பிரிவு. 

அவச்சுரிதகம்‌, அவச்சுரிதம்‌ - குதிரைக்‌ 
கனைப்பு. 

அவச்சேதகம்‌ - அவச்சேதம்‌. 

அவச்சேதம்‌ - எல்லை, ஒன்றற்குரியன, 
நறுக்குதல்‌, பங்கு. 

அவச்சேதனம்‌ - நறுக்குதல்‌, பகுத்தறி 
தல்‌. 

அவடி - குழி. 

அவடு - கிணறு, குழி, பிடர்‌. 

அவட்சயம்‌ - அழிவு, நட்டம்‌. 

அவணன்‌ - திண்ணியன்‌, வீணன்‌. 


அவணி - நன்மை. 

அவண்‌ - அவ்விடம்‌. 

அவதந்திரம்‌ - சதியோசனை, மடிப்பு. 

அவதரணம்‌ - இறக்குதல்‌, துப்பாசி 
செய்தல்‌. 

அவதரம்‌ - சமையம்‌, தறுவாய்‌. 

அவதரித்தல்‌ - கருவிற்புகுதல்‌, தங்கல்‌, 
பிறத்தல்‌. 

அவதாதம்‌ - வெண்மை. 

அவதாரணம்‌ - மண்வெட்டி, தாபித்‌ 
தல்‌, நிதானித்தல்‌. 

அவதாரம்‌ - உற்பத்தி, தெண்டம்‌, 
பிரித்தல்‌, பிறப்பு, மறுபாஷைப்‌ 
படுத்தல்‌. 

அவதாவனம்‌ - பின்றொடர்தல்‌. 

அவதானம்‌ - கிரகித்தல்‌, நிதானம்‌, 
நினைவு. 


அவதி - அளவு, ஆவத்து, எல்லை, 
வருத்தம்‌, இணக்கம்‌, கவனம்‌, 


காலம்‌, டங்கு, முடிவு. 


அவசியம்‌ 


அவதிக்காரகம்‌ - நீக்கப்‌ பொருளைக்‌ 
காட்டுமுருபுடைப்பெயர்‌. 

அவதீரணம்‌ - அவசங்கை. 

அவதூதம்‌ - முழுத்துறவு. 

அவதூதன்‌ - ஓர்‌ சன்னியாசி. 

அவதூறு - நிந்தை, பிறர்பழிகூறல்‌. 

அவதூனனம்‌ - அகற்றல்‌, அசைத்தல்‌, 
கலங்குதல்‌, மிதித்தல்‌. 

அவதோகம்‌ - பால்‌. 

அவத்தம்‌ - ஆபாத்துடையது, பொய்‌. 

அவத்தியம்‌ - பாவம்‌. 

அவத்திரங்கம்‌ - கடை. 

அவத்திரியம்‌ - ஆபத்து. 

அவத்தை - ஆபத்து, சாக்செமுதலிய 
உயிர்நிலையுபாதி, மரணஉபாதி. 

அவத்தைப்பிரயோகம்‌ - கலைஞான 
மறுபத்தினான்கி னொன்று. 

அவநம்பிக்கை - நம்பிக்கையீனம்‌. 

அவநாசி - ஓர்தலம்‌, கலைமகள்‌. 

அவநாயகம்‌ - இறக்குதல்‌. 

அவநிதம்‌ - தோத்திரித்தல்‌. 

அவநிந்தை - தரஷணம்‌. 

அவநியாயம்‌ - அநீதம்‌. 

அவநீதம்‌ - அநீதம்‌. 

அவநுதியுருபகம்‌ - ஒரலங்காரம்‌, 
அஃது சறப்பினதும்‌ குணத்தினதும்‌ 
பொருளினது முண்மையை மறுத்‌ 
துப்பிறிதொன்றாகவுரைப்பது. 

அவந்தி - 
தேசமன்பத்தாறினொன்று. 

அவந்திகை - அவந்தி, கிளி. 

அவந்திசோமம்‌ - காடி. 

அவபத்தி - பத்தியின்மை, வீண்பத்தி. 

அவபத்தியம்‌ - இச்சாபத்தியம்‌, விடு 
பத்தியம்‌. 

அவபாசம்‌ - வெளிச்சம்‌. 

அவபாதம்‌ - படுகுழி. 

அவபாதனம்‌ - வெட்டுதல்‌. 


சத்தபுரியினொன்று, 


அவனம்‌ 


அவபோதகன்‌ - உபாத்தி, எழுச்சி 
செய்வோன்‌. 

அவபோதம்‌ - அறிவு, விழிப்பு. 

அவப்பிரஞ்சம்‌ - இழிசனர்மொழி. 

அவப்பெயர்‌ - துற்கர்த்தி. 

அவப்பொழுது - வீண்பொழுது. 

அவமதி - நிந்தை. 

அவமதிப்பு - மதியாமை. 

அவமரணம்‌ - துன்மரணம்‌. 

அவமரியாதை - மரியாதைத்தப்பு. 

அவமாதாங்குசம்‌ - மதயானை. 

அவமானம்‌ - இழிவு, மானகீனம்‌. 

அவமானிதம்‌ - அவமானம்‌. 

அவமிருத்து - துன்மரணம்‌. 

அவமோசனம்‌ - இட்டமாக்கல்‌, 
கக்குதல்‌. 

அவம்‌ - பயனின்மை, வீண்‌. 

அவம்போதல்‌ - வீண்போதல்‌. 

அவயம்‌ - அழுகை, இலாமிச்சு, 
நன்மையின்மை. 

அவயவம்‌ - உடல்‌, உறுப்பு. 

அவயவவுருவகம்‌ - அவயவத்தை 
யுருவகஞ்செய்து அவயவியை 
வாழாவுரைப்பது (உம்‌) புருவச்‌ 
சிலைகுனித்துக்கண்ணம்பேனுள்ள 
முருவத்‌துரந்தாரொருவர்‌. 

அவயவி - உறுப்பு, பல சினைகளை 
யடக்கிய ஒருமுதல்‌. 

அவயவியுருவகம்‌ - அவயவியை 
யுருவகஞ்‌ செய்து அவயவத்தை 
வாழாவுரைப்பது. (உம்‌) விழி 
மதூ்ப்ப மூரலளிக்கும்‌ வதனாம்‌ 
புயம்‌. 

அவரசன்‌ - தம்பி. 

அவரம்‌ - அபரம்‌. 

அவரை - ஓர்‌ கொடி, கொள்ளு 
துவரை முதிரை முதலாயின. 

அவரோகணம்‌ - ஏறுதல்‌. 


wrpiuror 4A) - 1 53 


அவரோகம்‌ - இறங்குதல்‌, ஏறுதல்‌, 
சுவர்க்கம்‌, விழுது. 

அவரோகி - ஆல்‌. 

அவரோதம்‌ - அரண்மனை, உள்‌ 
மண்டபம்‌, தடை, வேலி. 

அவரோதனம்‌ - உள்மாளிகை, தடை. 

அலரோபணம்‌ - அத்மித்தல்‌, இறங்கு 
தல்‌, கெடுத்தல்‌. 

அவலம்பம்‌ - தாவரம்‌, தூங்கல்‌, நிறு 
திட்டவரி, புகலிடம்‌. 

அவலட்சணம்‌ - அழகின்மை, 
இலட்சணக்கேடு, ஒழுங்கின்மை. 

அவலம்‌ - ஓரலங்காரம்‌, அஃது துயரந்‌ 
தோன்றக்‌ கூறுவது, கிலேசம்‌, 
துன்பம்‌, வருத்தம்‌. 

அவலித்தல்‌ - வருந்தல்‌. 

அவலீலை - விளையாட்டு. 

அவலுஞ்சனம்‌ - கழித்தல்‌. 

அவலுண்டனம்‌ - உருளல்‌. 

அவலேசம்‌ - அற்பம்‌, ஆபத்து, சிறுமை. 

அவலேகனம்‌ - நக்குதல்‌. 

அவலேயம்‌ - அலங்காரம்‌, பூசுதல்‌, 
பெருமை. 

அவலேபனம்‌ - துணிவு. 

அவலோகம்‌, அவலோகனம்‌ - பார்வை. 

அவல்‌ - ஓர்சிற்‌ றுணவு, குளம்‌, பள்ளம்‌. 


அவவிசுவாசம்‌ - விசுவாசகீனம்‌, 


பொய்விசுவாசம்‌. 

அவவியாத்தி - பொருண்மாறு படக்‌ 
கூறல்‌, அஃது நூற்குற்ற மூன்றி 
னொன்று. 

அவளிகை - இடுதிரை. 

அவற்கம்‌ - கஞ்சி. 

அவனதி - குனிதல்‌. 

அவனம்‌ - அலங்கரித்தல்‌, இருத்தல்‌, 
கொல்லல்‌, செய்தல்‌, தழுவுதல்‌, 
தற்காத்தல்‌, தாங்குதல்‌, திருத்தி, 
தீவிரம்‌, பட்சம்‌, பிடித்தல்‌, பெலன்‌, 
விருத்திப்பு, விருப்பம்‌. 


54 wirptiuroor gyi] - 1 


அவனேசனம்‌ - கழுவுதல்‌. 

அவனி - பூமி. 

அவனிபாரகன்‌ - இராசா. 

அவனுதி - ஓரலங்காரம்‌. 

அவன்‌ - உயர்திணை யாண்பா 
லொருமைப்‌ படர்க்கையிடத்துப்‌ 
பெயர்ச்சுட்டு. 

அவன்னியம்‌ - உபமானப்பொருள்‌. 

அவா - அவாவென்னேவல்‌, ஆசை, 
அஆசைப்பெருக்கம்‌, இறங்குதல்‌. 

அவாசி - தெற்கு. 

அவாஸ்கதம்‌ - புறங்கை. 

அவாந்தரம்‌, அவாந்தரை - உள்ளடங் 
கியது. 

அவாந்திரம்‌ - மத்தியகாலம்‌, வெறு 
வெளி. 

அவாந்திரை - வெறுமை. 

அவாரபாரம்‌ - சமுத்திரம்‌. 

அவாரம்‌ - ஆற்றங்கரை. 

அவாவின்மை - வெறுப்பு. 

அவாவுதல்‌ - இச்‌சித்தல்‌, இறங்குதல்‌, 
சார்தல்‌. 

அவி - அவியென்னேவல்‌, சோறு, 
தேவருணவு, நெய்‌, ஆடு, எலி, 
காற்று, சூரியன்‌, தலைவன்‌, மதில்‌, 
மலை. 

அவிகடம்‌ - ஆட்டுமந்தை. 

அவிகம்‌ - இரத்தினம்‌. 

அவிகாயம்‌ - எரிச்சல்‌, ஓர்காசம்‌, 
வேகம்‌. 

அவிகாரம்‌ - விகாரமின்மை. 

அவிகாரன்‌ - ஆட்டுக்காரன்‌. 

அவிகாரி - மாறாதவன்‌. 

அவிக்கிரமம்‌ - பராக்கரமமின்மை. 

அவிசாரம்‌ - புத்திகேடு. 


அவிசு - பச்சரிசிச்சோ று, தேவருணவு. 


அவிசுவாசம்‌ - விசுவாசமின்மை. 


அவிச்சி - அபேட்சை. 


அவனேசனம்‌ 


அவிச்சின்னம்‌ - இடைவிடாமை, 
பிரிவின்மை. 

அவிச்சை - அறியாமை, மனமயக்கு, 
வெறுப்பு. 

அவிஞ்ஞதை - அறியாமை. 

அவிஞ்ஞாதம்‌ - அறியப்படாதது. 

அவிடி - திரைச்சீலை. 

அவிட்டம்‌ - ஓர்‌ நாள்‌. 

அவிதல்‌ - அடுப்பில்வேகுதல்‌, அமை 
தல்‌, அழிதல்‌, கெடுதல்‌, தணிதல்‌, 
வருந்தல்‌, வேகுதல்‌. 

அவிதானம்‌ - ஒழுங்கின்மை. 

அவித்தம்‌ - உண்மை. 

அவித்தம்‌ - அறியப்படாதது, வறுமை. 

அவித்தல்‌ - அழித்தல்‌, கெடுத்தல்‌, 
தணித்தல்‌, வருத்தல்‌, வேகுவித்தல்‌. 

அவித்தியசம்‌ - சூதம்‌. 

அவித்தியம்‌ - அறியாமை, மாயை. 

அவித்துருமம்‌ - இலுப்பை. 

அவித்தை - அஞ்ஞானம்‌, பஞ்ச 
மாயையினொன்று, மனமயக்கு. 

அவிநயசாலை - நாடக அரங்கு. 

அவிநயம்‌ - ஓர்‌ நூல்‌, கூத்து, நாடக 
அரங்கம்‌. 

அவிநயர்‌ - ஒர்‌ நூலாசிரியர்‌, நாடகர்‌. 

அவிநிகமம்‌ - அநியாயத்தான்‌ வந்த 
தீர்ப்பு. 

அவிநீதை - கற்பில்லாள்‌, பரஸ்திரீ. 

அவிபடம்‌ - கம்பளி. 

அவிபவனம்‌ - மேற்கொள்ளுதல்‌. 

அவிபன்னம்‌ - அதிட்ட வீனம்‌, குற்றம்‌. 

அவிபாகம்‌ - அசீரணம்‌, அனுபவி 
யாத வினை, இளமை. 

அவிபாச்சியத்துவம்‌ - பிரிக்கக்‌ 
கூடாமை. 

அவிபரவனம்‌ - அதரிசனம்‌. 

அவிபூதி - அவசங்கை. 

அவிப்பாகம்‌ - தேவருணவு. 


அழகு 


அவிமுத்தம்‌ - காசி. 

அவிமுத்தேசன்‌ - காசீசுவரன்‌. 

அவியல்‌ - அவிந்தது, உட்டணம்‌, 
ஓர்கறி. 

அவியாகிருதம்‌ - பிரமத்தோடு பிரி 
வின்றி நிற்பது. 

அவியாத்தம்‌, அவியாத்தியம்‌ - பிரிந்‌ 
திருப்பது. 

அவியோகம்‌ - கூட்டம்‌. 

அவிரதம்‌ - எப்பொழுதும்‌, இடை 
யின்மை. 

அவிரோதச்சிலேடை - ஓரலங்காரம்‌, 
அஃது முன்னர்விரோதித்த 
பொருளைப்‌ பின்னரும்‌ விரோதி 
யாமற்‌ சிலேடிப்பது. 

அவிரோதம்‌ - விரோதமின்மை. 

அவிர்தல்‌ - ஒளிசெய்தல்‌, பீறல்‌. 

அவிவாதம்‌ - இணக்கம்‌. 

அவிவேகம்‌ - புத்திக்குறைவு. 

அவிவேகி - அறிவீனன்‌, மதிதனன்‌, 
மந்தன்‌. 

அவிழ்தல்‌ - நெகிழ்தல்‌, விரிதல்‌. 

அவினா - நீக்கமற்றது, வெளியற்ற து. 

அவினாபாவம்‌ - ஒன்றற்கேயுள்ளது, 
ஓரளவை. 

அவிழ்த்தல்‌ - அலர்த்தல்‌, அவிழச்‌ 
செய்தல்‌, கட்டுநீக்கல்‌. 

அவுடதம்‌ - ஒளஷதம்‌. 

அவுபலபாஷாணம்‌ - விளைவு பாஷாண 
முப்பத்திரண்டி னொன்று. 

அவுணர்‌ - அசுரர்‌. 

அவுதா - யானைமேற்றவிச்‌. 

அவுரி - ஓர்‌ செடி. 

அவேட்சை - இணக்கம்‌, கவனம்‌, 
பார்த்தல்‌. 

அவேத்தியம்‌ - பசுக்கன்று. 

அவை - அவையென்னேவல்‌, அவ்‌, 
கூட்டம்‌, சவை, புலவர்‌. 


அவைகரணம்‌ - தோண்டல்‌, மூடல்‌. 


wrpiuror 4ST) - 1 55 


அவைத்தல்‌ - நெரித்தல்‌, நென்முதலி 
யகுத்தல்‌. 

அவையடக்கம்‌ - சவைமுன்றன்னைத்‌ 
தாழ்த்தல்‌. 

அவையல்‌ - திரட்சி. 

அவையவம்‌ - உறுப்பு. 

அவையவவுருவகம்‌ - ஓரலங்காரம்‌, 
அஃது அவையவத்தை யுருவகஞ் 
செய்து அவையவியைவாழா 
கூறுவது. 

அவையவியுருவகம்‌ - ஓரலங்காரம்‌ 
அஃது அவையவியையுருவகஞ்‌ 
செய்து அவையவத்தைவாழா 
கூறுவது. 

அவ்‌ - அவை. 

அவ்விடம்‌ - அந்தவிடம்‌. 

அவ்வியஞ்சனம்‌ - அடையாள 
மற்றது, கொம்பிலாமிருகம்‌. 

அவ்வியதி - குதிரை. 

அவ்வியதிதி - இரவு, பூமி. 

அவ்வியத்தம்‌ - கோடிகோடி கோடி 
கோடாகோடி, விளங்கக்காணப்‌ 


படாதது, 
ஆன்மா, கடவுள்‌, பிரமம்‌. 


அதரிசனமானது, 


அவ்வியத்தன்‌ - சிவன்‌, மன்மதன்‌, 
மூடன்‌, விட்ணெு. 

அவ்வியம்‌ - மனக்கோட்டம்‌, அடை 
மொழி. 

அவ்வியாகிருதம்‌ - பிரமத்தோடு 
பிரிவற்றது, மாயை. 

அவ்வியாகிருதன்‌ - செகறகாரண 
சாட்சியானவன்‌. 

அவ்வியாசம்‌ - நிதார்த்தம்‌. 

அவ்வுதல்‌ - அவாவிவிழுதல்‌, அழுந் 
அதல்‌. 

அவ்வை - ஒளவையார்‌, தாய்‌. 

அழகாரம்‌ -பேச்சுச்சித்திரம்‌, மதுரம்‌. 

அழகியவாணன்‌ - ஓர்‌ நெல்‌. 

அழகு - சருக்கரை, யெளவனம்‌, 
ஒழுங்கு,பதினாறுபேறினொன்று. 


56 wirpiuroor qs] - 1 


அழகுவனப்பு - செய்யுள்வனப்‌ 
பெட்டினொன்று, அஃது செய்யுட்‌ 
சொல்லாயமிய திரி சொற்களினா 
லோசை பெற்ப்பாடுவது. 

அழத்தியன்‌ - பெருங்காயம்‌. 

அழலவன்‌ 
செவ்வாய்‌. 


- அக்கினி, சூரியன்‌, 


அழலாடி - சிவன்‌. 

அழலிக்கை - பொறாமை. 

அழலுதல்‌ - எரிதல்‌, கன்றல்‌, வெப்பங்‌ 
கொள்ளல்‌. 

அழலேந்தி - சிவன்‌. 

அழலோன்‌ - சூரியன்‌, செவ்வாய்‌, தீ. 

அழல்‌ - அமழலென்னேவல்‌, கேட்டை 
நாள்‌, செவ்வாய்‌, தீ, நரகம்‌, 
வெப்பம்‌. 

அழற்கண்ணன்‌ - உருத்திரன்‌, சிவன்‌. 

அழற்கண்வந்தோன்‌ - முருகன்‌, வீர 
பத்திரன்‌. 

அழற்குத்துதல்‌ - வேகமானநாற்றம்‌ 
வீசுதல்‌. 

அழற்சி - அழுக்காறு, வெப்பம்‌. 

அழற்பால்‌ - எருக்கு. 

அழற்றி - அழற்சி, எரிவு. 

அழற்பிரவை - எஏழ்நரகவட்டத்‌ 
தொன்று. அஃது தீநிலம்‌. 

அழற்றுதல்‌ - எரிதல்‌, சுடுதல்‌. 

அழனம்‌ - பிணம்‌. 

அழனாகம்‌ - ஓர்‌ பாம்பு. 

அழன்‌ - பிணம்‌. 

அழிகட்டு - சாட்டு, மாற்று. 

அழிகரு - அழிப்புக்காரன்‌, சிதைந்து 
போகிெகருப்பம்‌. 

அழிச்சாட்டியம்‌ - அலைவு. 

அழிஞ்சில்‌ - ஓர்மரம்‌. 

அழிதல்‌ - கெடுதல்‌. 

அழிதூ - அலி. 


அழித்தல்‌ - கெடுத்தல்‌, முத்தொழிலி 
னொன்று, அஃது சங்கரித்தல்‌. 


அழகுவனப்பு 


அழிபுண்‌ - ஆறாமிகுபுண்‌. 

அழிப்பாளி - அழிப்புக்காரன்‌. 

அழிப்பு - தொலைப்பு. 

அழிமதி - கெடும்பு, மிஞ்சின செலவு. 

அழிமுதல்‌ - முதலழிவு. 

அழிம்பன்‌ - புரட்டன்‌. 

அழிம்பு - அழிவு, சேதம்‌, நட்டம்‌. 

அழியாமை - அழிவின்மை. 

அழிவழக்கு - கள்ளநியாயம்‌, புரட்டு 
நியாயம்‌. 

அழிவி - கழிமுகம்‌. 

அழிவு - கழிமுகம்‌, குற்றம்‌, கேடு. 

அழுகண்ணி - ஓர்‌ பூடு. 

அழுகல்‌ - அழுனைது, அழுதல்‌. 

அழுகுசப்பாணி - ஒர்விஷநறோய்‌. 

அழுகுசற்பம்‌ - ஓர்‌ விஷச்செந்து. 

அழுகுணி - அழுபிள்ளை. 

அழுகுதல்‌ - பதனழிதல்‌. 

அழுகை - அழுதல்‌. 

அழுக்கணவன்‌ - ஓர்‌ புழு, புழுக்கூடு. 

அழுக்கல்‌ - அச்சக்குறிப்பு. 

அழுக்கறல்‌ - அழுக்காறடைதல்‌, 
அழுக்குநீங்கல்‌. 

அழுக்கறுத்தல்‌ - பொறாமை கொள்‌ 
ளல்‌. 

அழுக்காறாமை - பொறாமையடை 
யாமை. 

அழுக்காமை - ஒராமை. 

அழுக்காறு - பொய்‌, பொறாமை. 

அழுக்கு - அசுத்தம்‌, ஆமை, ஊத்தை, 
மாசு. 

அழுங்கல்‌ - அச்சம்‌, அலையல்‌, அழு 
தல்‌, அழுந்தல்‌, ஆரவாரித்தல்‌, 
இரங்கல்‌, ஒலித்தல்‌, ஒளிமழுங்‌ 
கல்‌, கெடுதல்‌, சோம்பல்‌, துன்பம்‌, 
நோய்‌, வருத்தம்‌. 

அழுங்கு 
ஆமை, ஓர்‌ மிருகம்‌. 


- அழுங்கென்னேவல்‌, 


அளவை 


அழுதல்‌ - இரங்கல்‌. 

அழுத்தம்‌ - உலோபத்தனம்‌, ஒப்பம்‌. 

அழுத்தல்‌, அழுத்துதல்‌ - அழுந்தச்‌ 
செய்தல்‌, பதித்தல்‌, பாராட்டுதல்‌. 

அழுந்தல்‌ - அழுந்துதல்‌, உத்தரித்தல்‌, 
பதிதல்‌, வருந்தல்‌. 

அழுந்து - அழுந்தென்னேவல்‌, நீராமம்‌. 

அழுப்பு - சோறு. 

அழுப்புகம்‌ - தேவலோகம்‌. 

அழுவம்‌ - அப்பவருக்கம்‌, அழுக்கு 
நிலம்‌, கடல்‌, நடுக்கம்‌, நாடு, 
பரப்பு, பெருமை, மலைமேற் 
கோட்டை, முரசு, வழுக்குநிலம்‌. 

அழை - அழையென்னேவல்‌. 

அழைக்கை - கூவுகை. 

அழைத்தல்‌ - கூவுதல்‌, வாவெனல்‌. 

அழைப்பு - அழைத்தல்‌. 

அளகபந்தி - கேசபாரம்‌. 

அளகம்‌ - நீர்‌, பன்றிமுள்‌, பெண்‌ 
மயிர்‌, மயிர்க்குளற்சி. 

அளகாதிபதி, அளகாதிபன்‌ - குபேரன்‌. 

அளகு - கார்த்திகைநாள்‌, கோழி 
கூகையல்லாத புள்ளின்பெண்‌. 

அளகை - குபேரனகர்‌. 

அளகையாளி - குபேரன்‌. 

அளக்கர்‌ - உப்பளம்‌, கடல்‌, கார்த்தி 
கைநாள்‌, குழைசேறு, நீள்வழி, 
பூமி. 


அளக்கல்‌ - அளக்குதல்‌. 

அளக்கார்‌ - உப்பமைப்போர்‌. 

அளக்குதல்‌, அளத்தல்‌ - அளவிடல்‌, 
எண்ணல்‌, பிரமாணித்தல்‌, 
மதித்தல்‌, வரையறுத்தல்‌. 

அளத்தி - நெய்தநிலப்பெண்‌. 

அளபு - அளபெடை, ஓரலங்காரம்‌ 
அஃது அளபெடையாய்வருவ து. 

அளபெடை - எழுத்துக்கடத்தமாத்‌ 
திரையினீண்டொலித்தல்‌. 


wpiuror 4A) - 1 57 


அளபெடைவண்ணம்‌ - அளபெடை 
பயின்று வருவது. 

அளப்பளத்தல்‌ - பிதற்றல்‌. 

அளப்பு - அலப்பு, அளத்தல்‌, பிதற்று. 

அளப்புதல்‌ - அலப்புதல்‌, குளப்புதல்‌. 

அளமளைதல்‌ - அளவளாதல்‌. 

அளம்‌ - உப்பளம்‌, கூர்மை, நெருக்கம்‌. 

அளவடி - நாற்சீரான்வருஞ்‌ செய்யுள்‌. 

அளவடிவிருத்தம்‌ - நாற்சரோரடி 
யாய்‌ வரும்‌ விருத்தம்‌. 

அளவர்‌ - அளப்போர்‌, உப்பமைப்‌ 
போர்‌. 

அளவல்‌ - கலத்தல்‌. 

அளவழித்தாண்டகம்‌ - எழுத்தலகு 
மெழுத்துமொவ்வாது வருமோர்‌ 
பிரபந்தம்‌. 

அளவளத்தல்‌, அளவளாதல்‌, அள 
வளாவுதல்‌ - கலத்தல்‌. 

அளவறுத்தல்‌ - வரையறுத்தல்‌. 

அளவிடுதல்‌ - மதித்தல்‌. 

அளவிடை - அளவு, நிருவாகம்‌, 
நிறை, மட்டறிதல்‌. 

அளவியற்றாண்டகம்‌ - இருபத்தே 
ழெழுத்துமுதலாக  வுயர்ந்த 
வெழுத்தடியினவாய்‌ எழுத்துங்‌ 
குருவுமிலகுவு மொத்தவருமோர்‌ 
பிரபந்தம்‌. 

அளவு - எண்முதலியநான்களவு, 
வரையறை, பிரமாணம்‌. 

அளவுப்பண்புத்தொகை - அளவுப்‌ 
பண்புருவுதொக்குநிற்பது, (உம்‌) 
நாற்பொருள்‌. 

அளவெண்‌ - அளவடி ஒரடியாக 
நான்கடி வருவது. 

அளவை - அளவு, அறிதல்‌, எல்லை, 
நாள்‌, பிரமாணம்‌, எடுத்தல்‌, 
எண்ணல்‌, முகத்தல்‌, நீட்டல்‌, எனு 
நான்கள வை, பிரத்தியட்சம்‌, 
அனுமானம்‌, எனு 
மூவளவை, ஓர்நூல்‌. 


ஆகமம்‌ 


58 wirptiuroor agi] - 1 


அளவையாகுபெயர்‌ - எடுத்தல்‌, 
எண்ணல்‌, நீட்டல்‌, முகத்தல்‌, 
எனுமளவைப்‌ பெயர்‌ அதனை 
யடைந்த பொருட்காவனு. 

அளறு - குழைசேறு, நரகம்‌. 

அளறுதல்‌ - சிதூர்தல்‌. 

அளாவுதல்‌ - கலத்தல்‌ சேர்ந்துபற்றல்‌. 

அளி - அளியென்னேவல்‌, அன்பு, 
கள்‌, காய்‌, குளிர்ச்சி, கொடை, 
மது, வண்டு, சாளரம்‌, பாணம்‌. 

அளிகம்‌ - கட்டழகு, நெற்றி. 

அளிதல்‌ - உருகுதல்‌, கனிதல்‌, வார்தல்‌. 

அளித்தல்‌ - காத்தல்‌, கொடுத்தல்‌, 
நெருங்கல்‌, பாதடு. 

அளிந்தம்‌ - கோபுரவாயிற்றிண்ணை, 
முற்றம்‌. 

அளியர்‌ - அன்புள்ளோர்‌, எளியோர்‌. 

அளீகதை - பொய்‌. 

அளீகம்‌ - நெற்றி, பிரியக்கேடு, மொய்‌. 

அளுக்கல்‌ - அச்சக்குறிப்பு. 

அளுங்கு - அமுங்கு. 

அளை - குழையென்னேவல்‌, தயிர்‌, 
புற்று, 
வளை, ஏழாம்வேற்றுமையுருபு, 
வெண்ணெய்‌. 

அளைகுதல்‌ - கலக்குதல்‌. 

அளைததல்‌ - கலத்தல்‌, குழைதல்‌. 

அளை மறிபாப்புப்பொருள்‌ கோள்‌ - 


மலைக்குகை, மோர்‌, 


பொருள்கோளெட்டினொன்று, 
அஃது செய்யுளிறுதி மொழியாவ 
தடியாவதச்‌ செய்யுளின்‌ முதலினு 
நடுவினும்‌ பொருள்கொண்டு வரு 
வது, (உம்‌) தாழ்ந்தவுணர்‌ வின 
ராய்த்‌ தாளுடைந்து தண்டுன்றித்‌ 
தளர்வார்‌ தாமுஞ்சூழ்ந்த வினை 
யாக்கை சுடவிழிந்து நாற்கதியிற்‌ 
சுழல்‌ வார்தாமு மூழ்ந்த பிணி 
நலிய முன்‌ செய்தவினையென்றே 
முனிவார்‌ தூமும்‌ வாழ்ந்த பொழுதி 
னேவா னெய்து நெறி முன்னி 
முயலாதாரே யெனவரும்‌. 


அளவையாகுபெயர்‌ 


அளைவு - குழைவு, கலப்பு. 

அள்‌, அள்ளு - அள்ளென்னேவல்‌, 
கன்னம்‌, காது, கூர்மை, நெருக்கம்‌, 
பற்றிரும்பு, உயர்திணைப்பெண்‌ 
பாற்‌ படர்க்கை யொருமைவிகுதி. 

அள்ளல்‌ - அள்ளுதல்‌, குழைசேறு, 
சத்தராகங்களினொன்று. 

அள்ளுதல்‌ - அள்ளல்‌, நெருங்கல்‌. 

அள்ளை - பிசாசம்‌. 

அற - அறும்படி, தீர, முற்ற. 

அறக்காடு - சுடுகாடு. 

அறக்கொடியோன்‌ - கடவுள்‌. 

அறங்கை - அகங்கை. 

அறச்சாலை - தருமச்சத்திரம்‌. 

அறச்செல்வி - பார்வதி. 

அறத்தளி - அந்தர்ப்புரம்‌. 

அறத்தின்மூர்த்தி - தருமதேவதை. 

அறத்தின்மைந்தன்‌ - தருமபுத்திரன்‌. 

அறத்துறுப்பு - அறத்தினதங்கம்‌. 

அறத்துறுப்பெட்டு - அறஞ்செய்யும்‌ 
விதமெட்டு, அஃது அழிந்தோரை 
நிறுத்தல்‌, அறம்‌ விளக்கல்‌, ஐயப்‌ 
படாமை, பழியை நீக்கல்‌, மயக்க 
மின்மை, பேரன்புடைமை, விருப்‌ 
பின்மை, வெறுப்பின்மை. 

அறத்தைக்காப்போன்‌ - ஐயன்‌. 

அறத்தொடுநிற்றல்‌ - கையறுதோழி 
கண்ணீர்‌ துடைத்துழிக்கலும்‌ தற்‌ 
காரணங்கூறன முதலாகக்‌ கனை 
யிருளவன வரக்கண்டமை கூற 
லீறாகிய வேழும்‌. 

அறநிலைப்பொருள்‌ - நெறி வழி நின்று 
தத்தம்‌ நிலையினால்‌ முயன்றுபெறு 
பொருள்‌. 

அறநிலையறம்‌ - தத்தம்வருணத்திற்‌ 
பிறளாது நிலைபெறப்‌ பாது 
காத்தல்‌. 

அறநிலையின்பம்‌ - ஒழுக்கமுங்‌ குண 
முங்குலமும்‌ பருவமு மொத்த 
கன்னியைத்தீவேட்டில்லத்திருத்தல்‌. 


அறிவீனம்‌ 


அறப்பால்‌ - அறத்துப்பகுதி. 

அறப்புறம்‌ - அறச்சாலை. 

அறமுறியப்பார்த்தல்‌ - முற்றமுடியப்‌ 
பார்த்தல்‌. 

அறம்‌ - கையறம்‌, தருமம்‌, தீமை, நூற்‌ 
பயனான்கினொன்று, பெரியோ 
ரியல்பினொன்று. 

- அறத்தைப்பிர 
பலியப்படுத்தல்‌. 

அறம்புறம்‌ - அகம்புறம்‌, அடிதலை, 
உட்புறம்‌, தடுமாற்றம்‌. 

அறல்‌ - அறுதல்‌, கடற்றிரை, ௧௬ 
மணல்‌, சிறுதூறு, நீர்‌, விழவு. 

அறவர்‌ - பெரியோர்‌, முனிவர்‌. 

அறவரி - அறவிடுதல்‌. 

அறவன்‌ - புத்தன்‌. 

அறவாக்கல்‌ - அறவிடுதல்‌. 

அறவாழியந்தணன்‌ - அரன்‌, அரி, 
அருகன்‌, கடவுள்‌. 

அறவாழிவேந்தன்‌ - கடவுள்‌. 

அறவான்‌ - அறவு. 

அறவிடுதல்‌ - அறவாக்குதல்‌, தண்டுதல்‌. 

அறவு - அறுபட்டஇடம்‌, ஒடிவு, 
கடவை. 

அறவுளி - முடிவு. 

அறவுளிபார்த்தல்‌ - தீர்ப்புப்‌ பண்ணு 
தல்‌, முற்றுங்கெடுத்தல்‌. 

அறவை - அனாதம்‌. 

அறவைச்சோறு - அனாதருக்கன்னங்‌ 
கொடுத்தல்‌. 

அறவைத்தல்‌ - புடமிடுதல்‌. 

அறவைத்தூரியம்‌ - அனாதருக்குப்‌ 
பூுடைவைகொடுத்தல்‌. 


அறம்விளக்கல்‌ 


அறவைப்பிணஞ்சுடுதல்‌ - அனாதப்‌ 
பிரேதத்துக்கு ஈமக்கடன்‌ செய்தல்‌. 

அறவோர்‌ - துறவோர்‌, பார்ப்பார்‌, 
முனிவர்‌. 

அறவோன்‌ - அருகன்‌. 


wpiuror 4A] - 1 59 


அறளை - அரிகண்டம்‌, ஓர்வியாதி. 

அறன்‌ - அறம்‌. 

அறன்கடை - பாவம்‌. 

அறாவிலை - கடுவிலை. 

அறிகுறி - அடையாளம்‌. 

அறிகை - அறிதல்‌. 

அறிக்கை - அறிவித்தல்‌, அறிவு, 
கட்டுப்பாடு. 

அறிக்கைபண்ணுதல்‌ - அறிவித்தல்‌, 
கட்டுப்படுத்தல்‌. 

அறிக்கைப்பத்திரம்‌ - அறிவித்தல்‌, 
காவற்பத்திரம்‌. 

அறிஞர்‌ - அறிவுடையோர்‌, புலவர்‌, 
முனிவர்‌. 

அறிஞன்‌ - அறிவுள்ளோன்‌, புதன்‌. 

அறிதுயிலமர்ந்தமூர்த்தி - விட்டுணு. 

அறிதுயில்‌ - ஞானானந்தல்‌, யோக 
நித்திரை. 

அறிமடம்‌ - அறிந்துமறியார்‌ போன்றி 
ருத்தல்‌. 

அறிமுகம்‌ - கண்ட பழக்கம்‌. 

அறியாமை - அறிவீனம்‌, முத்தி 
விக்னெம்‌ மூன்றினொன்று. 

அறியாவினா - பஞ்சவினாவினொன் று. 

அறிவினா - அறிவொப்புக்காண்டல்‌. 

அறியான்வினாவல்‌ - பஞ்சவினாவி 
னொன்று. 

அறிவர்‌ - அறிஞர்‌, கம்மாளர்‌. 

அறிவழி - கள்‌, பிசாசம்‌. 

அறிவனாள்‌ - உத்திரட்டாதி. 

அறிவன்‌ - அருகன்‌, அறிவுடை 
யோன்‌, உத்திரட்டாதி, கடவுள்‌, 
செவ்வாய்‌, புதன்‌. 

அறிவித்தல்‌ - அறிவிப்பு. 

அறிவிப்பு - பிரசித்தம்‌. 

அறிவிலார்‌ - மூடர்‌. 


அறிவின்மை - அசேதனம்‌. 
அறிவீனம்‌ - அஞ்ஞானம்‌, அறியாமை. 


60 wirptiuroor qs] - 1 


அறிவு - அறிதல்‌, ஆடுஉக்குணம்‌ 
நான்கினொன்று, உணர்வு, கல்வி. 

அறிவுசூடு - நினைத்திருக்கத்‌ தக்க 
தாகச்‌ செய்ததமை. 

அறிவொப்புக்காண்டல்‌ - பஞ்ச 
வினாவினொன்று. 

அறுகரிசி - அட்‌ சதை. 

அறுகால்‌ - வண்டு. 

அறுகு - ஆண்புலி, ஓர்புல்‌, சிங்கம்‌, 
யாளி, யானை. 

அறுகுணன்‌ - கடவுள்‌. 

அறுகுதராசு - சிறுதராசு. 

அறுகுறை - கவந்தம்‌. 

அறுசமயத்தோர்க்குண்டி - அறமுப்‌ 
பத்திரண்டினொன்று. 

அறுசரம்‌ - ஒசையாழ்‌. 

அறுதலி - மங்கிலியமிழந்தவள்‌. 

அறுதல்‌ - அறப்பட்ட து, அறல்‌, கைம்‌ 
பெண்‌, தோச. 

அறுதி - சாவு, சொந்தம்‌, தீர்ப்புவிலை. 

அறுதிச்சாதனம்‌ - அறுதியுறுதி. 

அறுதொழிலோர்‌ - பார்ப்பார்‌. 

அறுதொழில்‌ - அறுவகைத்தொழில்‌, 
அஃது உழவு, சிற்பம்‌, தொழில்‌, 
வரைவு, வாணிபம்‌, விச்சை. 

அறுத்தல்‌ - அரிதல்‌, அறச்செய்தல்‌. 

அறுந்தறுவாய்‌ - உறுந்தறுவாய்‌, தற்‌ 
சமயம்‌. 

அறுபதம்‌ - கையாந்தகரை, வண்டு. 

அறுப்பு - அரிகை, மங்கிலியமிழத்தல்‌. 

அறுப்புக்காலம்‌ - அரிவிவெட்டுக்‌ 
காலம்‌. 

அறுமர்‌ - எண்ணெய்வாணிவர்‌. 

அறுமின்‌ - காரர்த்திகைநாள்‌. 

அறுமீன்காதலன்‌ - குமரன்‌. 

அறுமுகன்‌ - குமரன்‌. 

அறும்பு - கொடுமை, பஞ்சகாலம்‌. 


அறிவு 


அறுவகைப்பொருள்‌ - வினைச்‌ 
சொற்கள்‌ கொள்‌ பொருளாறு, 
அஃது கருவி, காலம்‌, செயப்படு 
பொருள்‌, செயல்‌, செய்பவன்‌, 
நிலம்‌. 

அறுவாய்‌ - கார்த்திகைநாள்‌. 

அறுவிகாரம்‌ - செய்யுள்விகாரமாறு, 
அவை குறுக்கல்‌, தொகுத்தல்‌ 
நீட்டல்‌, மெலித்தல்‌, வலித்தல்‌, 
விரித்தல்‌. 

அறுவான்‌ - அறவு. 

அஅவை - சித்திரைநாள்‌, சீலை. 

அறை - அடி, எழுத்தினோசைச்‌ 
சொல்‌, கண்ணழை, சிற்றில்‌, சொல்‌, 
திரை, தூக்கங்கள்‌, பறையடித்தல்‌, 
பறையறையென்னேவல்‌, பாறை, 
மலையுச்சி, முளைஞ்சு, அறுந்தது, 
குறை. 

அறைகுதல்‌ - அடித்தல்‌, கொல்லுதல்‌. 

அறைகூவல்‌ - பொரவமைத்தல்‌. 

அறைக்கீரை - ஓர்‌ கீரை. 

அறைதல்‌ - அடித்தல்‌, சொல்லல்‌, 
பறையடித்தல்‌, கடாவல்‌. 

அறைபோதல்‌ - கீழறுத்தல்‌. 

அற்கம்‌ காணிக்கை - திரவியம்‌, நீர்க்‌ 
காக்கை, விலை, வெண்டுள௫. 

அற்கல்‌ - அறிவுடைமை, நிலை 
பெறுதல்‌. 

அற்கன்‌ - அருக்கன்‌. 

அற்காதிபன்‌ - திரவியாதிபன்‌. 

அற்காமை - அறிவின்மை, நிலை 
யாமை. 

அற்கியம்‌ - அருக்கெம்‌. 

அற்சகன்‌ - அருச்சகன்‌. 

அற்சனம்‌ - அருச்சனம்‌. 

அற்சனை - அருச்சனை. 

அற்சி - சுவாலை. 

அற்சிகன்‌ - கோவிற்பட்டன்‌. 

அற்சித்தல்‌ - அருச்சித்தல்‌. 


அனர்த்தம்‌ 


அற்சியம்‌ - அருச்சியம்‌. 

அற்பகம்‌ - குழந்தை. 

அற்பகன்‌ - குழந்தை, மூடன்‌. 

அற்பகெந்தம்‌ - செந்தாமரை. 

அற்பகேசி - வசம்பு. 

அற்பபதுமம்‌ - செந்தாமரை. 

அற்பபத்திரம்‌ - ஒர்துளசி. 

அற்பம்‌ - சிறுமை, நாய்‌, அணு, பஞ்சு, 
பனி, பிள்ளை, புகை. 

அற்பரம்‌ - மக்கட்படுக்கை. 

அற்பருத்தம்‌ - வாழை. 

அற்பர்‌ - கீழ்மக்கள்‌. 

அற்பிதம்‌ - காணிக்கை, பலி. 

அற்புதம்‌ - அதிசயம்‌, அழகு, ஓரலங்‌ 
காரம்‌, ஓரெண்‌, பாவக்குண 
மொன்பதினொன்று. 

அற்பு - அரிது, அற்பம்‌. 

அற்புதமூர்த்தி - அருகன்‌, கடவுள்‌. 

அற்புதர்‌ - கம்மாளர்‌. 

அற்றடி - அடி கேடு. 

அற்றடிப்படுதல்‌ - அடி கெடுதல்‌. 

அற்புதவுருவகம்‌ - ஓரலங்காரம்‌, அஃது 
உவமைக்‌ கியல்பல்லாதவற்றை 
யுள்ளதாயெடுத்துருவகப்‌ படுத்து 
வது. 

அற்புதவுவமை - ஓரலங்காரம்‌, அஃது 
பொருட்குள இயல்பை யெடுத்துக்‌ 
காட்டி இவ்வியல்புகளெல்லாங்‌ 
குறித்தவுவமைக்‌ குளவேலொப்‌ 
பாமெனக்‌ கூறுவது. 

அற்புதன்‌ - கடவுள்‌. 

அற்றம்‌ - அச்சம்‌, சமயம்‌, சோர்வு, 
மறைவு, மெலிவு. 

அற்றார்‌ - இறந்தோர்‌, தரித்திரர்‌. 

அற்றான்‌ - இறந்தோன்‌, தரித்திரன்‌. 

அற்று - உவமையுருபு, சாரியை, (உம்‌) 
பலவற்றுக்கோடு, அத்தன்மைத்து. 

அனகங்காரம்‌ - பெருமையின்மை. 


wpiuror 4A - 1 61 


அற்றை - அன்று, சிறுமை. 

அனகம்‌ - பாவமின்மை, மாசின்மை, 
கீழானது. 

அனகன்‌ - கடவுள்‌, அருகன்‌. 

அனங்கம்‌ - இருவாட்சி, உடலின்மை, 
மல்லிகை, அறிவு, அகாயம்‌. 

அனங்கன்‌ - உடலிலான்‌, கடவுள்‌, 
மதன்‌. 

அனசனம்‌ - உபவாசம்‌. 

அனகசூயம்‌ - எரிச்சவின்மை. 

அனஞ்சனம்‌ - ஆகாயம்‌. 

அனட்சம்‌ - குருடு. 

அனதிகாரி - உரித்தற்றவன்‌. 

அனத்தம்‌ - நாசம்‌, பயனில்லாமை. 

அனந்தசயனன்‌ - விட்டுணு. 

அனந்தரம்‌ - நிதம்‌, பிரிவின்மை, 
பின்பு, மேல்‌. 

அனந்தஞானி - கடவுள்‌, பார்வதி, 
பிரமன்‌. 

அனந்தம்‌ - அளவின்மை, ஆகாயம்‌, 
ஒரெண்‌, பொன்‌, முடிவிலாமை, 
அந்தங்கெட்டது. 

அனந்தர்‌ - நித்திரை, பித்து, மயக்கம்‌, 
மயிர்ச்சூட்டு. 

அனந்தலோசனன்‌ - கடவுள்‌, புத்தன்‌. 

அனந்தல்‌ - நித்திரை. 

அனந்தவாதம்‌ - ஒர்நோய்‌. 

அனந்தன்‌ - அட்ட நாகத்தொன்று, 
கடவுள்‌, அரன்‌, அரி, அருகன்‌, 
பலதேவன்‌, பிரமன்‌, புத்தன்‌. 

அனந்தை - பார்வதி, பூமி. 

அனபரன்‌ - பிரமன்‌. 


அனபாயம்‌ - நிரபாயம்‌. 

அனப்பியாசம்‌ - அப்பியாசமின்மை. 

அனபியிதகருத்தன்‌ - மூன்றனுருபின்‌ 
கருத்தன்‌. 

அனர்த்தம்‌ - பயனிலாச்சொல்‌, பய 
னின்மை, பொல்லாங்கு. 


62 wirptiuroor qs] - 1 


அனலம்‌ - உட்டணம்‌, சிவாகம 
மிருபத்தெட்டி னொன்று, வட 
வாக்கினி. 

அனலல்‌ - கனலல்‌. 

அனலன்‌ - அக்கினி, அஷ்ட வசுக்‌ 
களிலொருவன்‌. 

அனவி - சூரியன்‌. 

அனலேறு - இடி. 

அனலொடுவேந்தன்‌ - கார்முகில்‌ 
பாஷாணம்‌. 

அனல்‌ - அக்கினி, இடி, உட்டணம்‌, 
உணர்வு, உயிர்வேதனையி 
னொன்று, அனலென்னேவல்‌. 

அனல்காவி - சூரியகாந்தக்கல்‌. 

அனல்வென்றி - தங்கம்‌. 

அனவசரம்‌ - விடுதலின்மை. 

அனவதானம்‌ - அவதானக்கேடு. 

அனவஸ்தானம்‌ - உறுதியின்மை, 
துன்னடை. 

அனவரதம்‌ - எப்பொழுதும்‌. 

அனற்றல்‌ - கனலல்‌. 

அனற்று - 
திருணம்‌. 

அனன்னியசன்‌ - மனோபவன்‌. 

அனாகதம்‌ - ஆறாதாரத்தொன்று, 
அஃது இதயத்தானம்‌, அறிவுக்‌ 
கதீதமானது. 

அனாகாரம்‌ - உருபின்மை, பசி 


அனற்றென்னேவல்‌, 


யினால்‌ வருந்தல்‌. 
அனாகாலம்‌ - பஞ்சகாலம்‌. 
அனாசரணம்‌ - துன்னடை.. 
அனாசரித்தல்‌ - ஆசரிப்பின்மை. 
அனாசாரம்‌ - ஆசாரமின்மை, நிரு 
வாணம்‌. 
அனாசிரயம்‌ - பற்றின்மை. 
அனாதபம்‌ - கூதிர்‌, நிழல்‌. 
அனாதம்‌ - அந்தரித்தது, ஆதரவற்றது. 


அனாதரம்‌ - அவசங்கை, ஆதர 
வின்மை. 


அனலம்‌ 


அனாதி - ஆதிக்குமுந்தினது, ஓர்‌ 
சைவம்‌, கடவுள்‌, துடக்கமில்லா 
தது, ஆதியின்மை, சிவன்‌. 


அனாதிசைவம்‌ - சைவம்பதினாறி 


னொன்று. 

அனாதித்துவம்‌ - நித்தியம்‌. 

அனாதிநாதர்‌ - நவநாதசித்தரி 
லொருவர்‌. 

அனாதிமுத்தன்‌ - அநித்தியமில்லா 
ஞானி. 


அனாதிரேகம்‌ - வியப்பின்மை. 
அனாதீனவம்‌ - நிராதனம்‌. 
அனாதுரம்‌ - வெறுப்பு. 


அனாதேயம்‌ - ஆதேயமற்றது, ஏற்றுக்‌ 
கொள்ளத்தகாதது. 


அனாஸ்தை - அவசங்கை, நிலை 
யின்மை. 

அனாந்தம்‌ - அழகின்மை. 

அனாமயம்‌ - நோயின்மை. 

அனாமயன்‌ - நோயிலான்‌. 

அனாயதம்‌ - சமீபித்தது, நீளமற்றது. 

அனாயாசம்‌ - இலகு, சோம்பின்மை. 

அனாமிகை - ஆழிவிரல்‌. 

அனாரம்பம்‌ - துவக்கமின்மை. 

அனாரதம்‌ - எப்போழ்தும்‌. 

அனாரோக்கியம்‌ - நோய்‌. 

அனார்ச்சபம்‌ - வளைவு, வியாதி. 

அனாவிருட்டி - மழையில்லாமை, 
வரட்சி. 

அனாவிலன்‌ - சுக்ென்‌. 

அனிகம்‌ - அனீகம்‌. 

அனிச்சம்‌ - அனிச்சை. 

அனிச்சை - ஒர்‌ பூடு, ஓர்‌ மரம்‌, 


விருப்பின்மை. 

அனிட்டம்‌ - பிரியவீனம்‌, இட்ட 
மின்மை. 

அனிலசகன்‌ - தீ 


அனிலாமயம்‌ - வாதநோய்‌. 


அனுசயம்‌ 


அனித்தம்‌ - அநித்தியம்‌, அழிவுள்ள து. 

அனியமச்சிலேடை - நியமத்தின்‌ 
மேலுமோர்நியமச்‌ சிலேடை 
(உம்‌) சிறைபயில்வ புட்குலமேதம்‌ 
புனலுமன்ன. 

அனியமவுவமை 
அஃது நியமித்தவுவமையை விலக்‌ 


- ஓரலங்காரம்‌, 


கியதனோடு பிறிதுமொரு பொருள்‌ 
கூட்டியுரைப்பது (உம்‌) கவிரே 
நின்வாயொப்பதன்றியது போல 
வுண்டெனினுமாம்‌. 

அனியாயம்‌ - நியாயக்கேடு. 

அனிலநாள்‌ - சோதிநாள்‌, வியாகநாள்‌. 

அனிலம்‌ - காற்று, பிறப்பு. 

அனிலன்‌ - அட்ட வசுக்களிலொரு 
வன்‌, வாயு. 

அனீகம்‌ - படையிலோர்தொகை, 
கவலையின்மை, படை, யுத்தம்‌. 

அனீகிதம்‌ - அசந்தோஷம்‌. 

அனீகினி - சேனை, தாமரை, படை 
யிலோர்தொகை, அஃது இரண்‌ 
டாயிரத்து நூற்று எண்பத்தேழு 
யானையும்‌ அவ்வளவு இரதமும்‌ 
ஆறாயிரத்து அஞ்னூற்று அறு 
பத்தேழு குதிரையும்‌ பதினாயி 
ரத்துத்‌ தொளாயிரத்து முப்பத்‌ 
தை ந்துகாலாளுங்கொண்டது. 

அனீசன்‌ - தலைவனில்லாதவன்‌, 
விட்டுணு. 

அனீசுவரவாதி - தேவனில்லை 
யென்பவன்‌. 

அனிதர்‌ - கீழ்மக்கள்‌. 

அனு - அடையாளம்‌, கதுப்பு, கூட, 
தொடர்ச்சி, அற்பம்‌, பின்‌, கழ்‌, 
பங்கு, தனிமை, சமீபம்‌, ஒழுங்கு, 
இவற்றைக்‌ 


சருக்கம்‌, மோனை. 


காட்டு மோருப 


அனுகதம்‌ - ஈட்டப்பட்டது. கூடிப்‌ 
போதல்‌, பின்வருவது. 


அனுகதனம்‌ - சம்பாஷனை. 


wrpiuror 4A] - 1 63 


அனுகமனம்‌ - கூடப்போதல்‌, பின்‌ 
போதல்‌. 

அனுகம்‌ - செஞ்சந்தனம்‌. 

அனுகம்பை - உருக்கம்‌. 

அனுகரணம்‌ - செயல்‌ 

விளங்க நிற்பது. 


உவமை, 


அனகரணவோசை - ஒலிக்குறிப்பு. 

அனுகருஷணம்‌ - அழைத்தல்‌, கவர்ச்சி. 

அனுகவீனன்‌ - இடையன்‌. 

அனுகற்பம்‌ - பதில்‌. 

அனுகன்‌ - கணவன்‌. 

அனுகாமி - தோழன்‌. 

அனுகூலம்‌ - காரியசித்தி, கிருபை, 
சம்மதம்‌, பட்சம்‌. 

அனுக்கம்‌ - அனுங்குதல்‌, சந்தனம்‌, 
சோம்பு, பயம்‌, பாம்பு, வருத்தம்‌. 

அனுக்காட்டல்‌ - சாடைகாட்டல்‌. 

அனுக்காட்டுதல்‌ - சாடைகாண்‌ 
பித்தல்‌. 

அனுக்கியடித்தல்‌ - ஓர்‌ விளையாட்டு. 

அனுக்கிரகம்‌ - கிருபை. 

அனுக்கிரகித்தல்‌ - கருபைசெய்தல்‌. 

அனுக்கிரமணம்‌ - தொடர்ந்துபோதல்‌. 

அனுக்கிரமணிகை - பொருளட்ட 
வணை. 

அனுக்கிரமம்‌ - ஒழுங்கு. 

அனுங்குதல்‌ - அசைதல்‌, சிணுங்குதல்‌, 
புரன்தல்‌. 

அனுக்கை - விடை. 

அனுங்கல்‌ - அனுங்குதல்‌, முட்டுதல்‌, 
வருந்தல்‌, வாடல்‌. 

அனுசங்கம்‌ - உருக்கம்‌, புணர்ச்‌௫. 

அனுசந்தானம்‌ - ஆராய்வு, விடா 
யோகம்‌. 

அனுசந்தித்தல்‌ - தியானித்தல்‌. 

அனுசயம்‌ - பற்று, மனஸ்தாபம்‌, 


வன்மம்‌. 


64 wirptiuroor qs] - 1 


அனுசரணம்‌, அனுசரணை - இணக்‌ 
கம்‌, போதல்‌, வழக்கம்‌. 

அணுசரன்‌ - தோழன்‌, வேலைகாரன்‌. 

அனுசரித்தல்‌ - சார்ந்து நடத்தல்‌, மேற்‌ 
கொண்டு நடத்தல்‌, வழிபடுதல்‌. 

அனுசன்‌ - தம்பி. 

அனுசாசகன்‌ - ஆள்பவன்‌. 

அனுசாசனம்‌, அனுசாஸ்தி - கட்டளை. 

அனுசாதன்‌ - தம்பி. 

அனுசாதை - தங்கை. 

அனுசாரம்‌ - அடுத்துநடத்தல்‌ 
அசரிப்பு, தொடர்தல்‌, சுபாபம்‌, 
தத்துவம்‌, நடபடி, பலன்‌, வழக்கம்‌. 

அனுசாரி - உதவிக்காரன்‌, சார்ந்து 
நடப்பவன்‌, வழிபடுநறெவன்‌. 

அனுசிதம்‌ - அசுத்தம்‌, தகுதியின்மை. 

அனுசிந்தை - தியானித்தல்‌. 

அனுசை - தங்கை. 

அனுசோகம்‌, அனுசோசனம்‌ - துக்கம்‌. 

அனுச்சிட்டம்‌ - சுத்தம்‌. 

அனுச்சுவரம்‌ - முதனிலையாய்‌ நின்‌ 
றொலி தரும்விந்தெழுத்து. 

அனுடம்‌ - ஓர்நாள்‌. 

அனுட்டணம்‌ - சத்தவிசனத்தொன்று, 
அஃது சோம்பு. 

அனுட்டானம்‌ - அனுட்டிப்பு, தகுதி, 
துவக்கம்‌, நிலை நிறுத்தல்‌. 

அனுட்டித்தல்‌ - ஆசரித்தல்‌. 

அனுட்டிப்பு - ஆசரிப்பு. 

அனுதமம்‌ - சிரேட்டமானது. 

அனுதரம்‌ - ஏற்றுமதிக்கூலி, பட 
கேறுதல்‌, மெலிவு. 

அனுதரிசனம்‌ - பானபாத்திரம்‌. 

அனுதரித்தல்‌ - அணைத்தல்‌, படகி 
லேற்றல்‌, மெலிதல்‌. 

அனுதாத்தம்‌ - வேதரூற்பகுதி, 
படுத்தலோசை. 

அனுதாபம்‌ - ஒன்றிற்கெங்கல்‌. 


அனுசரணம்‌ 


அனுதாயம்‌ - மனந்திரும்புதல்‌. 

அனுதாரம்‌ - இல்லொழுதக்கம்‌, பிசு 
னித்தனம்‌. 

அனுதாவனம்‌ - பின்றொடர்தல்‌. 

அனுதினம்‌ - எப்போழ்தும்‌. 

அனுத்தமம்‌ - அதமம்‌. 

அனுத்தம்‌ - பொய்‌. 

அனுத்தரம்‌ - ஒவ்வாமறுமொழி. 

அனுத்தானம்‌ - முகங்குப்புறக்டை த்தல்‌. 

அனுத்தியோகம்‌ - முயற்சியின்மை. 

அனுத்துவாகம்‌ - பிரமசரியச்சன்னி 
யாசம்‌. 

அனுத்தேகம்‌ - விருப்பின்மை. 

அனுநயம்‌ - விருந்தோம்பல்‌. 

அனுநாசிகை - மெல்லினம்‌. 

அனுநாதம்‌ - எதிரொலி. 

அனுபதிதம்‌ - இறங்குதல்‌, போதல்‌. 

அனுபஸதானம்‌ - இன்மை. 

அனுபஸதி - இன்மை. 

அனுபஸதியேது - ஓரளவை, அஃது 
குளிரின்மை பனியின்மை காட்டு 
தல்‌ போலும்‌. 

அனுபந்தம்‌ - ஒன்றிப்பு, தொடர்‌ 
வினைக்கட்டு, ஒற்றுமை, காரண 
காரக சம்பந்தம்‌, கூடுதல்‌, முகனை. 

அனுபந்தன்‌ - குழந்தை, மாணாக்கன்‌. 

அனுபந்தி - தாகம்‌, விக்கல்‌. 

அனுபமை - 


யானைக்குப்‌ 


தென்மேற்றிசை 
பெண்யானை, 
மேன்மை, உவமையின்மை. 


அனுபயோகம்‌ - பிரயோசனமற்ற து. 
அனுபல்லவம்‌ - பதத்தில்‌ முதற்சிற்றடி.. 
அனுபல்லவி - பல்லவிக்கயற்பல்லவி. 
அனுபவப்படல்‌ - உற்றறிதல்‌. 
அனுபவம்‌ - அனுபோகம்‌, சுகபோகம்‌, 
அனுபோகம்‌, தோற்றுதல்‌, பிறத்தல்‌. 
அனுபவித்தல்‌ - துய்த்தல்‌. 
அனுபவிப்பு - அனுபோகம்‌. 


அனுவாகாரியம்‌ 


அனுபாதகம்‌ - பெருங்குற்றம்‌. 

அனுபானம்‌ - உடன்பருகுவது, மருந்‌ 
தனுபானம்‌. 

அனுபிவம்‌ - அபிநயம்‌, நிச்சயம்‌. 

அனுபூதி - 
கொண்டறிந்தவறிவு. 

அனுபோகம்‌ - அனுபவிப்பது. 

அனுபோகித்தல்‌ - அனுபவித்தல்‌. 

அனுப்பிராசம்‌ - அனுராகம்‌, வழி 
யெதுகை, விரகம்‌. 

அனுப்பு - அனுப்புவது, அனுப்பென்‌ 
னேவல்‌. 

அனுப்புதல்‌ - போகவிடுதல்‌. 

அனுமக்கொடியோன்‌ - அருச்சுனன்‌. 


பிரமாணங்களைக்‌ 


அனுமதி - சம்மதி, பெளரணை, 
ஒழுங்கு, கட்டளை, சதுர்த்தசி, 
சம்மதி. 

அனுமந்தன்‌ - அனுமான்‌. 

அனுமரணம்‌ - அடுத்திறத்தல்‌, உடன்‌ 
கட்டையேறுதல்‌. 

அனுமானப்பிரமாணம்‌ - ஒரளவை, 
அஃது அனுமானத்தால்‌ அன 
மேயத்தை யறிதல்‌. 

அனுமானம்‌ - காரியத்தாற்‌ காரணத்‌ 
தையறிவிக்கெற ஒர்பிரமாணம்‌, 
கூட்டு, சந்தேகம்‌, ஓர்‌ பிரமாணம்‌, 
அஃது உரைத்தவற்றைப்‌ பிரமாண 
மாகக்‌ கொண்டுரையாத பொருளை 
யறிதல்‌. 

அனுமானாபாசம்‌ - சந்தேகப்‌ பிர 
மாணம்‌. 

அனுமானானுமானம்‌ - கருதலனு 
மானம்‌. 

அனுமானிதம்‌ - குதிரைக்கனைப்பு. 

அனுமானித்தல்‌ - ஆர்த்தல்‌, ஐயப்‌ 
படுதல்‌, குதிரைகனைத்தல்‌. 

அனுமானோ்தி - நியாயசாஸ்திரம்‌. 

அனுமான்‌ - அஞ்சனைகுமரன்‌, சிற்ப 
நூல்முப்பத்திரண்டினொன்று. 


wrpiuror 4A) - 1 65 


அனுமிதி - அனுமானம்‌. 

அனுமித்தல்‌ - அனுமானித்தல்‌. 

அனுமேயம்‌ - ஓரளவை, அஃது அனு 
மானித்தறியப்படுபொருள்‌. 

அனுமை - கண்ணின்புறவருகு, அருந்‌ 
தாபத்தி. 

அனுமோதனம்‌ - இன்பம்‌, உவகை. 

அனுயோகம்‌ - கண்டனை, கேள்வி, 
தியானம்‌, மன்றாடுதல்‌. 

அனுயோசனம்‌ - கேள்வி. 

அனூரஞ்சகம்‌ - திருத்தியாதல்‌. 

அனுரஞ்சனம்‌ - அன்பு, உருக்கங்‌ 
காட்டுதல்‌. 

அனுரதம்‌ - பற்று, விருப்பம்‌. 

அனுரதி - அன்பு. 

அனுராகபோகம்‌ - காமானுபவம்‌. 

அனுராகமாலை - ஓர்பிரபந்தம்‌. 

அனுராகம்‌ - அன்னியோன்னியப்‌ 
பிரியம்‌, தொடர்ந்தவிருப்பு, காமம்‌. 

அனுருபம்‌ - இணக்கம்‌, தடை, மத்தி 
யட்சம்‌. 

அனுரோதகம்‌ - சம்மதித்தல்‌. 

அனுரோதம்‌ - பிறர்கருமம்‌ முடித்தல்‌. 

அனுலாபம்‌ - கூறியதுகூறல்‌. 

அனுலேபகம்‌, அனுலேபம்‌ -அபிடே கம்‌. 

அனுலேபனம்‌ - அபிஷேகம்‌ பண்ணல்‌, 
வாசனையூட்டல்‌. 

அனுலோமசன்‌ - அனுலோமன்‌. 

அனுலோமன்‌ - உயர்குலத்‌ தந்தைக்கு 
மிழி குலத்தாய்க்கும்‌ பிறந்த 
பிள்ளை. 

அனுவசனம்‌ - ஒத்தவாக்கியம்‌. 

அனுவதித்தல்‌ - சொன்ன நியாயத்தை 
யேதிரும்பச்‌ சொல்லல்‌. 

அனுவர்த்தனம்‌ - கடமைப்படுத்தல்‌, 
பலன்‌. 

அனுவழி - புதன்‌. 

அனுவாகாரியம்‌ - பிதிர்கருமம்‌. 


66 wirptiuroor qs] - 1 


அனுவாக்கியை - வேதமந்திரம்‌. 

அனுவாசம்‌, அனுவாசனம்‌ - அன்பு, 
கூடியிருத்தல்‌, வாசனையூட்டல்‌, 
வேலைச்‌ சாலை. 

அனுவாசிதம்‌ - வாசனை யூட்டப்‌ 
பட்டது. 

அனுவாதம்‌ - முற்குறித்த பொருளைப்‌ 
பற்றித்‌ திரும்பச்‌ சொல்லும்‌ 
நியாயம்‌, சம்மதம்‌, நிந்தை. 

அனுவாதேயன்‌ - அடையப்‌ படாதவன்‌. 

அனுவாரோகணம்‌ - உடன்கட்டை 
யேறுதல்‌. 

அனுவிரசனம்‌ - வழிவிட்டனுப்பல்‌. 

அனுவிருத்தி - உபசரணை, புறனடை. 

அனுற்பத்தி - தவறு, பிறப்பின்மை. 

அனூடன்‌ - விவாகம்‌ பண்ணாதவன்‌. 

அனூபசம்‌ - இஞ்சி. 

அனூமம்‌ - ஈரம்‌. 

அனூனம்‌ - முழுமை. 

அணூரு - புதன்‌, முடவன்‌, அருணன்‌. 

அனேகம்‌ - ஒன்றுக்குமேற்பட்டது. 

அனேகாங்கவுருவகம்‌ - ஓரலங்காரம்‌, 
அஃது ஒன்றனங்கம்‌ பலவற்றையு 
முருவகஞ்‌ செய்துரைப்பது. 

அனேகாகாரம்‌ - பலமாதிரி. 

அனேகாந்திகபேதம்‌, அனேகாந்திகம்‌ 
- அனைகாந்திகம்‌. 

அனேடமுகம்‌ - அணாப்பு, செவிடு 
மூமையும்‌. 

அனை - ஓர்மீன்‌. 

அனைகாந்திகம்‌ - ஒரலங்காரம்‌, 
அஃது காரணகாரியமொன்றற்‌ 
கொன்று மாறு படக்கூறுவது. 

அனைக்கியம்‌ - அன்னியோன்னிய 
விரோதம்‌, பன்மை. 

அனைக்குமம்‌ - ஐக்ககுறைவு, பன்மை. 

அனைகுவரியம்‌ - வறுமை. 


அனைதாய்‌ - நடுக்குறைவார்த்தை. 


அனுவாக்கியை 


அனைத்து - அவ்வளவு, எல்லாம்‌. 

அனைய - உவமையுருபு. 

அனைவரும்‌ - எல்லாரும்‌. 

அன்‌ - உயர்திணையாண்பாற்‌ படர்க்‌ 
கை யொருமைவிகுதி, சாரியை, 
இன்மைப்பொருள்‌, எதிர்மறைப்‌ 
பொருள்‌, பிறிதின்‌ பொருளிவை 
களைக்காட்டு மோருப சருக்கம்‌. 

அன்பன்‌ - நாயகன்‌, பத்தன்‌. 

அன்பு - ஆசை, தயை, நேசம்‌, பெரி 
யோரியல்பினொன்று. 

அன்மயம்‌ - சந்தேகம்‌. 

அன்மொழி - பிறமொழி. 

அன்மொழித்தொகை - வேற்றுமைத்‌ 
தொகை, வினைத்தொகை, பண்புத்‌ 


தொகை, உவமைத்தொகை, 


உம்மைத்‌ தொகையென்னுந்‌ 
தொகைநிலைத்‌ தொடர்‌ மொழி 
களின்‌ புறத்து அவையல்லாதபிற 
மொழிகள்‌ தொக்குநிற்பன, (உம்‌) 
பொற்றொடி. 

அன்மை - அல்லாமை, தீமை. 

அன்வயம்‌ - அன்னுவயம்‌. 

அன்றில்‌ - ஓர்‌ புள்‌, மூலநாள்‌. 

அன்று - அசைச்சொல்‌, அந்நாள்‌, 
அல்ல. 

அன்ன - உவமையுருபு. 

அன்னகந்தி - வயிற்றுனைவு. 

அன்னகோட்டகம்‌ - களஞ்சியம்‌. 

அன்னகோட்டகன்‌ - சூரியன்‌, விட்டுணு. 

அன்னகோட்டம்‌ - பண்டாரம்‌. 

அன்னக்கொடியோன்‌ - பிரமன்‌. 

அன்னசத்திரம்‌ - அன்னசாலை. 

அன்னசலம்‌ - தாபரம்‌. 

அன்னசாரம்‌ - கஞ்சி. 

அன்னுத்தி - நெய்‌. 

அன்னதன்‌, அன்னதாதிரு - அன்னங்‌ 
கொடுப்பவன்‌. 


ஆ wrpiuror 4A - 1 67 


அன்னதாதா - அன்னங்‌ கொடுக்‌ 
கிறவன்‌. 

அன்னதானம்‌ - அன்னக்கொடை. 

அன்னதாழை - ஓர்‌ தூமை. 

அன்னத்தூவி-பஞ்சசயனத்‌ தொன்று, 
அஃது அன்னஇறறகு. 

அன்னபூமி - சோற்றுக்கும்பம்‌. 

அன்னபேதி - ஓர்மருந்து. 

அன்னப்பிராசனம்‌ - சோறூட்டல்‌. 

அன்னமயகோசம்‌ - பஞ்சகோசத்‌ 
தொன்று, அஃது உடல்‌. 

அன்னமயம்‌ - உடல்‌, போசன 
முள்ளனது. 

அன்னமலம்‌ - கஞ்ச. 

அன்னமுரசு - சோறிட இடும்பறை. 

அன்னம்‌ - ஒர்புள்‌, கவரிமா, சோறு, 
தயாவிருத்தி பதினான்கினொன்று, 
அஃது 
சாப்பாடு, தானியம்‌. 


உணவு கொடுத்தல்‌, 


அன்னரசம்‌ - உணாக்களிற்றேகத்திற்‌ 
சேருஞ்சாரம்‌. 

அன்னரேகை - ஓர்கைவரை. 

அன்னர்‌ - அத்தன்மையர்‌. 

அன்னலார்‌ - பெண்கள்‌. 

அன்னவம்‌ - கடல்‌. 

அன்னவாசயம்‌ - உணாவசிக்குமிடம்‌. 

அன்னவிகாரம்‌ - இந்திரியக்கழிவு. 

அன்னவூர்தி - சரச்சுவதி, பிரமன்‌. 

அன்னவூறல்‌ - அன்னரசம்‌. 

அன்னவேதி - ஒர்பூடு. 

அன்னாதன்‌ - வளர்ப்புப்பிள்ளை. 

அன்னாபிடேகம்‌, அன்னாபிஷேகம்‌ - 
ஒரபிஷேகம்‌. 

அன்னியகுணசகனம்‌ - தயாவிருத்தி 
பதினான்கினொன் று, அஃது பிறர்‌ 
குணத்தழுக்காறின்றிப் பொறுத்தல்‌. 

அன்னியசன்மம்‌ - மறுபிறப்பு. 


அன்னியசாகன்‌ - பதிதன்‌. 


அன்னியதாகர்த்தத்துவம்‌ - ஒன்றை 
யொன்றாக்குந்‌ தத்துவம்‌. 
அன்னியதாசித்தி - அன்னியகாரணங்‌ 
கொண்டு சுய காரணத்தானாய 
காரியத்தை மறுத்தல்‌. 
அன்னியபுட்டம்‌ - குயில்‌. 
அன்னியபிருதம்‌ - குயில்‌. 
அன்னியமம்‌ - நியமமல்லாதது. 
அன்னியம்‌ - அயல்‌, குயில்‌, வித்தியாசம்‌. 
அன்னியர்‌ - ஈனர்‌, பிறச்சாதியார்‌, 
பிறர்‌. 
அன்னியோன்னியகலகம்‌ - அன்னி 
யோன்னியவிரோதம்‌. 
அன்னியோன்னியவிரோதம்‌ - பகை. 
அன்னியோன்னியம்‌ - ஐக்கம்‌, ஒன்றற்‌ 
கொன்றிருக்றெ சம்பந்தம்‌. 
அன்னுபாஷாணம்‌ - வாதுசொன்ன 
யொருளையறிந்‌ தனுமதியா 
திருத்தல்‌. 
அன்னுவயம்‌ - காரணகாரிய சம்பந்தம்‌, 
சேர்த்திக்கை, வமிசம்‌. 
அன்னுவயவிலக்கணம்‌ - கருத்தா, 
கருமம்‌, கிரியை, விசேடணம்‌, 
விசேடியம்‌ இவற்றின்‌ சம்பந்தம்‌. 
அன்னுவாசனம்‌ - அனுவாசனம்‌. 
அன்னுவாதேயம்‌ - கணவன்‌ வழியார்‌ 
கொடுத்த நன்கொடை. 
அன்னுவாரோகணம்‌ - அனுவா 
ரோகணம்‌. 
அன்னை - அக்காள்‌, தாய்‌, தோழி. 
அன்னோ - அதிசயச்சொல்‌, இரக்கச்‌ 
சொல்‌. 


அன்னோன்றி - பெலனற்றவன்‌. 


ஆ 


ஆ - அஃறிணைப்‌ படர்க்கை யெதிர்‌ 
மறைப்பலவின்‌ விகுதி, ஆச்சா 
மரம்‌, அதலைச்‌ செய்யென்னேவல்‌, 
இச்சை, இரக்கம்‌, எதிர்மறை, 


68 wirpiuroor sy] - 1 


எருமை பசு மரையிவற்றின்‌ 
பெண்‌, ஒரெழுத்து, ஓர்வினை 
யெச்சவிகுதி, சொல்‌ லிசை, 
வியப்பு, விலங்கின்‌ பெண்‌ பொது, 
வினா, அந்தம்‌, இணைப்பு, உருக்கம்‌, 
குறைவு, பிரிப்பு, இவற்றைக்‌ 
காட்டு மோருபசருக்கம்‌. 

ஆஅ - அதிசயச்சொல்‌, அதிசய 
விரக்கச்சொல்‌, இரக்கச்சொல்‌. 

ஆக - உவமையுருபு, முழுவதும்‌. 

ஆகடியம்‌ - அநியாயம்‌, கொடுமை. 

ஆகண்டலன்‌ - இந்திரன்‌. 

ஆகதம்‌ - கந்தைப்புடைவை, புதுப்‌ 
புடைவை. 

ஆகமப்பிரமாணம்‌ - மூவளவையி 
னொன்று, அஃது தந்திரகலை, 
மந்திரகலை, உபதேசகலை 
யெனப்படும்‌. 

ஆகமமலைவு - தருமநூல்‌ சொல்லிய 
வாறேசொல்லாது பிறளக்‌ 
கூறுவது. 

ஆகமம்‌ - அகமறநூல்‌, கல்வி, மரப்‌ 
பொது, மிகுத்தல்‌, 

உறுதிக்கடுதாசி, ஓர்‌ 

சாத்திரம்‌, சேருதல்‌, தருமநூல்‌, 

தோன்றல்‌ விகாரம்‌. 


முதல்வன்‌ 
வாக்கு, 


ஆகமனகாலம்‌ - சங்ரொந்தி, பிரசவ 
காலம்‌. 

ஆகமனம்‌ - வந்துசேருதல்‌. 

ஆகமன்‌ - சிவன்‌. 

ஆகம்‌ - உடல்‌, மார்பு, பாரை. 

ஆகம்பிதமுகம்‌ - சினத்தானுஞ்‌ 
சம்மதியானும்‌ மேற்கழ்த்‌ தலை 
யாட்டல்‌. 

ஆகம்பிதம்‌ - சம்மதக்குறிகாட்டும்‌ 
முகம்‌. 

ஆகரணம்‌ - ஏவுதல்‌, பிடித்தல்‌. 

ஆகரம்‌ - உறைவிடம்‌, குற்றுவாள்‌, 
சுரங்கம்‌, திரள்‌, மண்வெட்டி, 
மேலானது. 


ஆகரன்‌ - கள்வன்‌. 


ஆ௮ 


ஆகரி - ஓரிராகம்‌. 

ஆகருஷணம்‌, ஆகருவித்தல்‌ - இழுத்‌ 
தல்‌. 

ஆகருணனம்‌ - கேட்குதல்‌. 

ஆகருடணம்‌ - அழைத்தல்‌, கலை 
ஞான மறுபத்தினான்கினொன்று. 

ஆகருடணை - அழைத்தல்‌. 

ஆகல்‌ - ஆகுதல்‌. 

ஆகலனம்‌ - எண்ணுதல்‌, பிடித்தல்‌, 
விருப்பம்‌. 

ஆகவபூமி - போர்க்களம்‌. 

ஆகவம்‌ - சீலை, போர்‌. 

ஆகவனீயம்‌ - வேதாக்கினி மூன்றி 
னொன்று. 

ஆகவனம்‌ - பலி. 

ஆகற்பகம்‌ - இருள்‌, பச்சாத்தாபம்‌, 
மதிகெடல்‌, முடிச்சு. 

ஆகரற்பம்‌ - அதிகப்படுத்தல்‌, அலங்‌ 
காரம்‌, நோய்‌. 

ஆகனம்‌ - கன்னக்கருவி, பாரை. 

ஆகனிகம்‌ - எலி, பன்றி, மண்ணகம்‌ 
கருவி. 

ஆகனிகன்‌ -ஓட்டன்‌, கள்வன்‌. 

ஆகன்னம்‌ - காது. 


ஆகா 
படர்க்கை வினைமுற்று கந்தருவர்‌, 


- எதிர்மறைப்‌ பன்மைப்‌ 


வியப்புச்சொல்‌. 

ஆகாக்களங்கு - மிறுதாறுசிங்கி, 
அஃது முப்பத்திரண்டு பாஷாணத்‌ 
தினொன்று. 

ஆகாங்கிசை, ஆகாங்கிஷை - மிகு 
விருப்பு. 

ஆகாசகபாலம்‌, ஆகாசகபாலி - 
புரளிக்‌ காரன்‌. 

ஆகாசகபாலி - மிகவல்லபன்‌. 

ஆகாசக்கத்தரி - ஓர்கத்தரி. 

ஆகாசக்கல்‌ - சூரிய ரெணத்தணு. 

ஆகாசதீபம்‌ - தீபாபலித்தீபம்‌. 


ஆகுலம்‌ 


ஆகாசத்தாமரை - அந்தரத்தாமரை, 
பொய்‌. 

ஆகாசப்பட்சி - சாதகப்புள்‌. 

ஆகாசமண்டலம்‌ - பரதவுறுப்பு 
ளொன்று. 

ஆகாசமயம்‌ - சூனியம்‌. 

ஆகாசமார்க்கம்‌ - அந்தரவழி. 

ஆகாசம்‌ - அந்தரம்‌, வெளி, இடம்‌, 
ஓர்பூதியம்‌. 

ஆகாசயானம்‌ - அந்தரகமனரதம்‌. 

ஆகாசவல்லி - ஓர்கொடி, சந்தில்‌. 

ஆகாசவாசிகள்‌ - அந்தரசஞ்சாரிகள்‌, 
பதினெண்கணத்தினொன்று. 

ஆகாசவாணி - அசரீரி வார்த்தை. 

ஆகாசேசன்‌ - இந்திரன்‌. 

ஆகாதம்‌ - அடி, குளம்‌, கொலை, 
கொலைக்களம்‌. 

ஆகாத்தியம்‌ - பொல்லாங்கு. 

ஆகாமியம்‌ - அக்ரெமம்‌, முக்கன்மத்தி 
னொன்று. 

ஆகாயகணம்‌ - நிரையசை யிரண்டு 
நேரசையொன்றுமாக வருவது 
(உம்‌) திரையெறிநீர்‌. 

ஆகாயகமனம்‌ - அந்தரமார்க்கமாய்ப்‌ 
போதல்‌, கலைஞான ம்றுபத்தி 
னான்கினொன்று. 

ஆகாயகருடன்‌ - சீந்தில்‌. 

ஆகாதனம்‌ -கொலை, கொலைக்களம்‌. 

ஆகாயத்தின்‌ கூறுபாடு - இராகம்‌, 
துவேசம்‌, பயம்‌, மோகம்‌, இலச்சை 
என்பன. 

ஆகாயபதவி - திருச்சங்குப்பதவி. 

ஆகாயப்பிரவேசம்‌ - அந்தரத்துட்‌ 
புகுதல்‌, கலைஞானமறு பத்தி 


னான்கினொன்று. 
ஆகாயமாஞ்சி - சிறுசடமாஞ்சி. 
ஆகாயம்‌ - அட்ட மூர்த்தத்தொன்று, 
பஞ்சபூதியத்தொன்று, வான்‌. 
ஆகாயவழுதலை - ஒர்வழுதுணை. 


wrpiuror 4A - 1 69 


ஆகாயவீதி - நட்‌ சத்திரவீதி. 

ஆகாரகுத்தி - மாசாலம்‌. 

ஆகாரசம்பவம்‌ - நிணம்‌. 

ஆகாரணம்‌ -அழைத்தல்‌. 

ஆகாரதாகம்‌ - வீடுசுடுதல்‌. 

ஆகாரம்‌ - நெய்‌, போசனம்‌, மனைப்‌ 
யொது, வடிவு, அடையாளம்‌, 
ஓரெழுத்து. 

ஆகாரி - உயிர்‌, பூனை. 

ஆகாவம்‌ - நீர்த்தொட்டி, யுத்தம்‌. 

ஆகிஞ்சனம்‌ - தரித்திரம்‌. 

ஆகிரதம்‌ - வணங்கல்‌. 

ஆகிரம்‌ - விரிவு. 

ஆகிருதி - அங்கம்‌, மாதிரி, அடி தோறு 
மிருபத்திரண்டு அசை கொண்டு 
நான்கடியாய்‌ முடியும்‌ பாட்டு, 
உடல்‌. 

ஆகிருநந்தனம்‌ - புன்குமரம்‌. 

ஆகு - எலி, கொப்பூழ்‌, சாமரை, 
பெருச்சாளி, கள்வன்‌, பன்றி. 

ஆகுகன்‌ - கணபதி. 

ஆகுஞ்சனம்‌ - அடக்குதல்‌, குவித்தல்‌, 
விளைத்தல்‌. 

ஆகுண்டிதம்‌ - கோழை. 

ஆகுதம்‌ - உயிர்க்குறுதிசெய்தல்‌. 

ஆகுதி - ஓமாக்கினியினெய்விடுதல்‌, 
பலி. 

ஆகுபாஷாணம்‌ - 
பாஷாணம்‌. 

ஆகுபுகு - பூனை. 

ஆகுபெயர்‌ - சம்பந்தமானவொன்றின்‌ 


வெள்ளைப்‌ 


பெயர்‌ மற்றொன்றிற்கு வழங்கு 
வது. 

ஆகுரதன்‌ - கணபதி. 

ஆகுலத்துவம்‌, ஆகுலம்‌, ஆகுலி - 
கலக்கம்‌. 

ஆகுலம்‌ - ஆரவாரம்‌, ஒலி, துன்பம்‌, 
வருத்தம்‌. 


70 wirpiuroor qs] - 1 


ஆகுலித்தல்‌ - அழுதல்‌, ஆரவாரித்‌ 
தல்‌, வருந்துதல்‌. 

ஆகுவாகனன்‌ - விநாயகன்‌. 

ஆகுளி - சிறுபறை. 

ஆகுனி - வாதமெண்பதினொன்று. 

ஆகூதம்‌ - கருத்து, 
விருப்பம்‌. 


அழைப்பு, 


ஆகேடகம்‌ - வேட்டை. 

ஆகோடிபம்‌ - தடை, மறியல்‌. 

ஆக்கச்சொல்‌ - ஆக்கம்‌ பெற்று 
வருஞ்சொல்‌. 

ஆக்கஞ்செப்பல்‌ - பத்தவத்தையி 
னொன்று, அஃது தன்மன வருத்‌ 
தத்தைப்‌ பிறர்க்குரைத்தல்‌. 

ஆக்கதம்‌ - முதலை. 

ஆக்கம்‌ - ஆகுதல்‌, இலக்குமி, 
இலாபம்‌, எழுச்சி, கொடிப்‌ படை, 
செலவம்‌, படைவகுப்பு, பொன்‌. 

ஆக்கல்‌ - சமைத்தல்‌, செய்தல்‌, 
படைத்தல்‌. 

ஆக்கவினை - ஆக்கத்தால்‌ வரும்‌ 
வினைச்சொல்‌. 

ஆக்கவினைக்குறிப்பு - ஆக்கச்சொல்‌ 
விரிந்தேனுந்தொக்கேனு நிற்பது 
(உம்‌) பெரியன்‌. 

ஆக்கவும்மை - ஆக்கத்தைக்‌ காட்டு 
மிடைச்சொல்‌ (உம்‌) பாலுமாம்‌ 
மருந்துமாம்‌. 

ஆக்கியம்‌ - நாமம்‌. 

ஆக்கியாதம்‌ - சொல்லல்‌. 

ஆக்கியாபித்தல்‌ - கட்டளையிடல்‌. 

ஆக்கியானம்‌ - கட்டுக்கதை. 

ஆக்கியோன்‌ - செய்தோன்‌, படைத்‌ 
தோன்‌. 

ஆக்கிரகம்‌ - கடுங்கோபம்‌, தத்துவம்‌, 
தாபரிப்பு, மேற்கொள்ளுதல்‌. 

ஆக்கிரந்திதம்‌ - குதிரையின்‌ விரைவு 
நடை. 

ஆக்கிரமம்‌ - ஆங்காரம்‌, சூரம்‌, 
பொல்லாங்கு, அடைதல்‌, எதிர்த்‌ 


ஆகுலித்தல்‌ 


தல்‌, கடத்தல்‌, சுமத்தல்‌, பரப்பல்‌, 
விரித்தல்‌. 

ஆக்கிரகாயணி - யாகமிருபத்‌ 
தொன்றி னொன்று. 

ஆக்கிரகித்தல்‌ - உக்கரித்தல்‌, தரபரித்‌ 
தல்‌, வெல்லல்‌. 

ஆக்கிரமித்தல்‌ - ஆங்காரம்‌ பண்ணு 
தல்‌. 

ஆக்கிரயணம்‌ - யாகமிரு பத்தொன்றி 
னொன்று. 

ஆக்கிராணம்‌ - மூக்கு, மூக்குப்‌ 
பொடி, திருத்தி, மணத்தல்‌. 

ஆக்கிராணவிந்திரியக்காட்சி - 
ஓரளவை, அஃது கந்தமறிதல்‌. 

ஆக்கிராணவிந்திரியம்‌ - மூக்கு. 

ஆக்கிராணித்தல்‌ - மூக்கிற்‌ றூரளிடுதல்‌. 

ஆக்கிராந்தி - கடந்துபோதல்‌, மேற்‌ 
கொள்ளுதல்‌. 

ஆக்கிராயணம்‌ - விளைவுகாவல்‌ 
செய்தல்‌. 

ஆக்கிரிஷம்‌ - கோபம்‌. 

ஆக்கிரீடம்‌ - ஆராமம்‌, பொழுது 
போக்கு. 

ஆக்கிரோசகம்‌, ஆக்கிரோசம்‌ - 
ஆணை, சாபம்‌, துற்பாவனை. 

ஆக்கிரோசனம்‌ - சாபம்‌. 

ஆக்கினாகரணம்‌ - கீழ்ப்படிதல்‌. 

ஆக்கினாகரன்‌ - ஏவல்செய்வோன்‌. 

ஆக்கினாசக்கரம்‌ - ஆணை, செங்‌ 
கோன்‌ முறைமை. 


ஆக்கினாபங்கம்‌ - கீழ்ப்படியாமை. 


ஆக்கினாபத்திரம்‌ - கட்டளைச்‌ 
சட்டம்‌. 

ஆக்கினிஸநானம்‌ - எழுவகை 
ஸநானத்தொன்று, அஃது விபூதி 
யுத்தூளன மாய்ப்‌ பூசுதல்‌. 


ஆக்கினேயம்‌ - பதினெண்புராணத்‌ 
தொன்று, அஃது அக்கினி 


புராணம்‌. 


ஆசாபங்கம்‌ 


ஆக்கினை - கட்டளை, தண்டனை, 


ஆறாதாரத்தொன்று, அஃது 
இலாடத்தானம்‌. 


ஆக்குதல்‌ - அகச்செய்தல்‌, சமைத்தல்‌. 

ஆக்குரோசம்‌ - கோபம்‌, மூர்க்கமான 
சத்தம்‌. 

ஆக்குரோசனம்‌ - வைதல்‌. 

ஆக்குவயம்‌ - நாமம்‌. 

ஆக்கொல்லி - ஓர்புழு, தில்லைமரம்‌. 

ஆக்கை - உடம்பு. 


ஆங்க - ஓரிடைச்சொல்‌, அஃது அசை 


நிலை, (உம்‌) ஆங்கத்‌ திறனலயாங்‌ 

களற, இடப்பொருள்‌, (உம்‌) 
அங்காங்காயினுமாக. 

ஆங்காரம்‌ - இறுமாப்பு, கெறு. 

ஆங்காரி - செருக்கன்‌. 

ஆங்காரித்தல்‌ - செருக்குதல்‌, 
மூர்க்கங்‌ காட்டுதல்‌. 

ஆங்காலம்‌ - ஆகுங்காலம்‌. 

ஆங்கிரம்‌ - அட்டாதசவுப்புராணத்‌ 
தொன்று. 

ஆங்கீரச - ஓர்‌ வருடம்‌. 

ஆங்கிரசம்‌ - தருமநூல்‌ பதினெட்டி 
னொன்று. 

ஆங்கிரசன்‌ - சத்தவிருடிகளிலொரு 
வன்‌. 

ஆங்கு - அசைச்சொல்‌, (உம்‌) விருந்‌ 
தொக்கறானென்றாங்கு அவ்‌ 
விடம்‌ உவமைச்சொல்‌ (உம்‌) மகற்‌ 
கண்டதாய்மறறந்‌ தாங்கு. 

ஆங்கனம்‌ - அங்ஙனம்‌. 

ஆசகவம்‌ - சிவன்வில்‌. 

ஆசகாரம்‌ - சிவனேறு. 

ஆசங்கம்‌ - அடர்த்தி, கூட்டம்‌, 
சேர்த்திக்கை. 

ஆசங்கித்தல்‌ - அய்யங்கொள்ளல்‌. 

ஆசங்கை - அய்யம்‌, பயம்‌. 

ஆசத்தி - சம்பாத்தியம்‌, தத்துவம்‌. 

ஆசந்தன்‌ - விட்டுணு. 


wrpiuror 4A - 1 71 


ஆசந்தி - பாடை. 

ஆசமனம்‌ - உட்கொள்ளல்‌, சிறுக 
நீருட்கொள்ளல்‌. 

ஆசமன்கம்‌ - துப்பற்காளாஞ்சி. 

ஆசமனியம்‌ - ஆசமனஞ்‌ செய்தற்‌ 
குத்தகுதியானநீர்‌. 

ஆசமித்தல்‌ - நீர்‌ முதலியவற்றைச்‌ 
சிறுகவுட்‌ கொள்ளல்‌. 

ஆசம்‌ - சிரிப்பு, இருக்கை, உரைகல்‌, 
நெய்‌, வில்லு. 

ஆசயம்‌ - தங்குமிடம்‌, அதிட்டம்‌, 
ஆதனம்‌, இட்டம்‌, இரைக்குடர்‌, 
குணம்‌, சுபாவம்‌, புகலிடம்‌, மனம்‌. 

ஆசரணம்‌ - ஆசரணை. 

ஆசரணை - அசரிப்பு, வழிபாடு. 

ஆசரித்தல்‌ - கைக்கொள்ளுதல்‌, 
கொண்டாடுதல்‌, வழிபடுதல்‌. 

ஆசரிப்பு - கொண்டாட்டம்‌, வழிபாடு. 

ஆசரிப்புக்கூடாரம்‌ - வழிபாட்டுப்‌ 
படாம்‌ வீடு. 

ஆசவத்திரு - பனைமரம்‌. 

ஆசவம்‌ - கள்‌. 

ஆசவுசம்‌ - ஆகசூசம்‌. 

ஆசறுதி - முடிவு. 

ஆசனம்‌ - இராசசின்னத்தொன்று, 
இருப்பு, பீடம்‌. 

ஆசனவாயில்‌ - மலவாயில்‌. 

ஆசனனகாலம்‌ - பின்னேரம்‌, மரண 
வேளை. 

ஆசனனம்‌ - பின்பொழுது. 

ஆசனன்‌ - சுக்ென்‌. 

ஆசனாத்தம்‌ - நிலைக்கண்ணாடி. 

ஆசாகி - சந்தில்‌. 

ஆசாடம்‌, ஆஷாடம்‌ - ஆடிமாதம்‌, 
முருக்கு. 

ஆசாட்டம்‌ - அசுகை, தோற்றம்‌. 

ஆசாதிதம்‌ - பெறுபேறு. 

ஆசாபங்கம்‌ - நம்பிமோசம்‌ போதல்‌. 


72 wirpiuroor qsyiா] - 1 


ஆசாபந்தம்‌ - சிலம்பிநூல்‌, நம்பிக்கை. 

ஆசாபாசம்‌ - ஆசைமயக்கம்‌, ஆசை 
யாகிய கட்டு. 

ஆசாரசாவடி - ஆசாரவாயில்‌, 
பொதுச்‌ சாவடி. 

ஆசாரபோசன்‌ - பெருந்தேகி. 

ஆசாரம்‌ - அரசிருக்கை, ஒழுக்கம்‌, 
சீலை, சுத்தம்‌ பெருமழை, வழி பாடு, 
கட்டளை, படை வளைப்பு, முப்‌ 
பொருளினொன்று, அஃது அறப்‌ 
பொருள்‌, வழக்கம்‌. 

ஆசாரவாயில்‌ - வெளிவாயில்‌. 

ஆசாரியவிருத்தனம்‌ - ஆசாரியதி 
காரம்‌. 

ஆசாரி, ஆசாரியன்‌ - உவாத்தி, கம்‌ 
மாளன்‌, குரு, பணிக்கன்‌. 

குருவுத்தி 
யோகத்‌ திற்கு நியமித்தல்‌. 

ஆசாள்‌ - தலைவி. 

ஆசானுவாகு - உத்தமபுருடன்‌, முழந்‌ 


தாளளவு நீண்ட கையுடையோன்‌. 


ஆசாரியாபிடேகம்‌ - 


ஆசான்‌ - உவாத்தி, கம்மாளன்‌, 
குமரன்‌, குரு, சுக்ரென்‌, தலைவன்‌, 
பணிக்கன்‌, பாலையாழ்த்திறம்‌, 
மூத்தோன்‌, வியாழம்‌, அருகன்‌. 

ஆசி - வாழ்த்து, ஆசியென்னேவல்‌, 
சமநிலம்‌, நிந்தை, யுத்தம்‌ 

ஆசிகன்‌ - வாட்காரன்‌. 

ஆசிக்கல்‌ - காகச்சிலை. 

ஆசிடை - கூட்டம்‌, சீலை, வாழ்த்து. 

ஆசிடை - ஆசாக இடையிட்டுக்‌ 
கொண்ட சொல்‌. 

ஆசிடையிட்டெதுகை - பதத்தின்‌ 
முதலெழுத்திற்கு மிரண்டா 
மெழுத்திற்குமிடையே பிறிதோர்‌ 
மெய்பெற்றுவழங்கு மெதுகை 
(உம்‌) ஆ வேறு பால்வேறு. 

ஆசிதம்‌ - ஆசனம்‌, நகரம்‌, பத்துப்‌ 
பறை கொண்டது. 


ஆசிதையன்‌ - நாவிதன்‌. 


ஆசாபந்தம்‌ 


ஆசித்தல்‌ - விரும்பல்‌. 

ஆசிப்பு - ஆசை. 

ஆசியபத்திரம்‌ - தாமரை. 

ஆசியம்‌ - அவமதிச்சிரிப்பு, முகம்‌, 
அவ்விடம்‌, முகம்‌, வாய்‌. 

ஆசியாசவம்‌ - உமிழ்நீர்‌. 

ஆசிரபம்‌ - மூலநட்‌ சத்திரம்‌. 

ஆசிரம்‌ - இடம்‌, த. 

ஆசிரயம்‌ = இடம்‌, இருத்தல்‌, கொழு 
கொம்பு, சமீபம்‌, புகலிடம்‌, 
வழக்கு, வாசம்‌. 

ஆசிரயன்‌ - தற்காப்போன்‌. 

ஆசிரியத்தனை - ஆசிரியப்‌ பாவிற்‌ 

அஃது மாநாள்‌ 

என்னும்‌ வாய்பாடுகளின்‌ பின்னே 


குரியதளை, 


ரசையும்‌ விளமலர்‌ என்னும்‌ வாய்‌ 
பாடுகளின்‌ பின்னிரையசையும்‌ 
வருவது. 
ஆசிரியத்தாழிசை - 
வினத்துளொன்று, 


அகவற்பா 
அஃது 

எனைத்துச்‌ சீரானுந்தம்‌ முளள 
பொத்து மூன்றடியாய்த்‌ தனித்‌ 
தேனும்‌ ஒருபொருண்‌ மேல்‌ 
மூன்றடுக்கியேனும்‌ வருவது. 

ஆசிரியத்துறை - அகவற்பாவினத்து 
ளொன்று, அஃது எனைத்துச்‌ 
சீரானும்‌ வருமடி நான்குடைத்‌ 
தாய்‌ ஈற்றயலடி குறைந்தேனு 
மிடை மடங்கியேனு முதலடியு 
மூன்றாமடியுங்‌ குறைந்தேனும்‌ 
வரும்‌. 

ஆசிரியநிலைவிருத்தம்‌ - அடிமறியா 
தேவருவ து. 

ஆசிரியமண்டலவிருத்தம்‌ - அடி மடி 
யாகவருவனது. 

ஆசிரியப்பா, ஆசிரியம்‌ - ஐந்துடாவி 
னொன்று அஃது அகவல்‌, இணக்‌ 
கம்‌, உடன்பிடிக்கை, உபத்திரவம்‌, 
இருத்தல்‌, கொளு கொம்பு. 

ஆசிரியவசனம்‌ - குருவாக்கிெம்‌, 
பதினான்குரையிலோருரை. 


ஆச்சுரிதகம்‌ 


ஆசிரியவிருத்தம்‌ - ஓர்‌ கவி, அகவற்‌ 
பாவினத்துளொன்று, அஃது அள 
பொத்தகழி நெடிலடிநான்கனான்‌ 
வருவது. 

ஆசிரியவுரிச்சீர்‌ - அகவற்குரியசர்‌. 

ஆசிரியன்‌ - உவரத்தி, குரு, நுலாசிரி 
யன்‌. 

ஆசிலேடம்‌ - ஆலிங்கனம்‌. 

ஆசினி - ஆகாயம்‌, ஈரப்பலா, மர 
வயிரம்‌, மரவுரி. 

ஆசீயம்‌ - கருஞ்சீரகம்‌. 

ஆசீர்வசனம்‌ - ஆசிகூறல்‌. 

ஆசீர்வாதம்‌ - வாழ்த்து. 

ஆசீவகர்‌ - சமண்முனிவர்‌. 

ஆசீவம்‌, ஆசீவனம்‌ - வனம்‌. 

ஆசு - அற்பம்‌, இருகுறணேரிசை 
முன்னிற்பது, இலக்கு, கவசம்‌, 
குற்றம்‌, கைக்கவசம்‌, சடுதி, நாற்‌ 
கவியினொன்று, முப்பத்திரண்டு 
பாஷாணத்தொன்று, ஆசுமணை, 
கைக்கருவி, பற்றாசு, வெண்பா 
வினிடையிட்டுக்‌ 
சொல்‌. 

ஆசகுகம்‌ - அம்பு, காற்று, பறவை. 

ஆசுகவி - 


கொண்ட 


நாற்கவியினொன்று 
அஃது பொருளடி பாவணி முதலி 
யன கொடுத்து மற்றொருவன்‌ 
பாடுகவெனப்‌ பாடுங்கவி. 

ஆசுகன்‌ - காற்று. 

ஆசகுகி - புட்பொது. 

ஆசுபத்திரி - ஓர்மரம்‌. 

ஆசுமணை - நூல்சுற்றுங்கருவி. 

ஆசுரதம்‌ - சம்மதித்தல்‌. 

ஆசுரம்‌ - பெண்ணுக்குள்‌ சுற்றுத்‌ 
துக்கும்‌ வேண்டுவன கொடுத்துக்‌ 
கொள்ளும்‌ மணம்‌. 

ஆசுரவைத்தியம்‌ - இரணவைத்தியம்‌. 

ஆசுரி - இரணவைத்தியன்‌. 

ஆசுவயம்‌ - வேதறநுட்பம்‌. 


wrpiuror 4A) - 1 73 


ஆசுவயுசி - யாகமிருபத்தொன்றி 
னொன்று. 

ஆசுவலாயநீயம்‌ - உபநிடதம்‌ முப்‌ 
பத்திரண்டினொன்று. 

ஆசுவினம்‌, ஆசுவீசம்‌ - ஐப்பசிமாதம்‌, 
அப்பி. 

ஆகுசம்‌ - சூதகம்‌. 

ஆசூடனம்‌ - உரினுதல்‌. 

ஆசெதுகை -ஆசிடை யிட்டெதுகை. 

ஆசேசனம்‌ - தெளித்தல்‌. 

ஆசை - திசை, பொன்‌, மனத்தக்‌ 
குணம்‌ மூன்றினொன்று, மாயை 
யாக்கை பதினெண்குற்றத்தொன்று, 
விருப்பம்‌, அன்பு, நீளம்‌. 

ஆசைப்பெருக்கம்‌ - அவா. 

ஆசையறுத்தல்‌ - மனதினற்குணந்‌ 
நான்கினொன்று, அஃதுவிருப்‌ 
பகற்றல்‌. 

ஆசோ்தியம்‌ - ஆயாசமின்மை. 

ஆசோதை - இளைப்பாறல்‌. 

ஆசெளசம்‌ - அசுத்தம்‌, ஆசூசம்‌, 
தட்டு. 

ஆச்சரியம்‌ - அதிசயம்‌. 

ஆச்சா - ஓர்‌ மரம்‌. 

ஆச்சாட்டு - சிற்றீரம்‌. 

ஆச்சாதம்‌, ஆச்சாதனம்‌ - உறை, 
புடைவை, மூடி, மேலங்கி. 

ஆச்சி - தாய்‌. 

ஆச்சிபூச்சி - ஓர்‌ விளையாட்டு. 

ஆச்சியம்‌ - நெய்‌. 

ஆச்சிரமம்‌ - நிலை, பன்னசாலை. 

ஆச்சிரமி - ஆச்சிரமத்தையுடை 
யோன்‌. 

ஆச்சிரயம்‌ - ஒருவனையடுத்திருத்தல்‌. 

ஆச்சிராமம்‌ - ஆளுகைசெல்லுமிடம்‌. 

ஆச்சிலை - கோமேதகம்‌. 

ஆச்சுரிதகம்‌ - குதிரைக்கனைப்பு, 
நொடித்தல்‌. 


74 wirpiuroor qs] - 1 


ஆச்சேதம்‌, ஆச்சேதனம்‌ - நறுக்குதல்‌, 
வெட்டுதல்‌. 

ஆச்சோதனம்‌ - வேட்டை. 

ஆஞ்சனேயன்‌ - அனுமான்‌. 

ஆஞ்சான்‌ - அந்தரிப்பாயசைவது, 
கட்டிச்சாம்புங்கயிறு, நிறுக்குங்‌ 
கருவிகளின்‌ கயிறு, மரக்கலப்டாய்‌ 
கட்டுங்கயிறு. 

ஆஞ்சி - அலையல்‌, ஏலம்‌, கூத்து, 
சோம்பல்‌, விளையாடல்‌. 

ஆஞ்சில்‌ - ஓர்‌ விதப்பூடு. 

ஆஞ்செலகை - கப்பல்‌, தெப்பம்‌. 

ஆஞ்ஞை - ஆஞ்ஞை ஆறாதாரத்‌ 
தொன்று, அஃது நெற்றித்தானம்‌. 

ஆடகத்தி - குங்குமபாஷாணம்‌. 

ஆடகம்‌ - துவரை, நால்வகைப்‌ 
பொன்னுளொன்று, பொன்‌. 

ஆடகி - துவரை. 

ஆடகூடம்‌ - செப்புமலை. 

ஆடம்‌ - இருபதுகொத்துக்‌ கொண்ட 
ஓரளவு. 

ஆடம்பரம்‌ - இடம்பம்‌, வேடிக்கை, 
கண்மடல்‌, கோபம்‌, சந்தோஷம்‌, 
துவக்கம்‌, பெருமை, போர்ப்பறை, 
யானை பிளிறொலி. 

ஆடரி - சுப்பிரமணியன்‌. 

ஆடல்‌ - அசைதல்‌, குளித்தல்‌, 
கூத்தாடல்‌, செய்தல்‌, சொல்லல்‌, 
நயச்சொல்‌, புணர்தல்‌, பொருதல்‌, 
விளையாடல்‌, கூத்து, வார்த்தை, 
விசயம்‌. 

ஆடவர்‌ - ஆண்மக்கள்‌, இளையோர்‌, 
பிராயம்‌ முப்பத்திரண்டிற்குந்‌ நாற்‌ 
பத்தெட்டிற்கு மிடைப்பட்டவர்‌ 
இவர்‌ மன்னரெனவும்‌ படுவர்‌, 
புருடர்‌. 

ஆடவவிருத்தம்‌ - வயதுநாற்பத்‌ 
தெட்டிற்கும்‌ அறுபதிற்குமூடான 
பருவம்‌, இஃது மூத்தோனெனவும்‌ 
படும்‌. 


ஆச்சேதம்‌ 


ஆடவள்‌ - பெண்‌, விருத்தை. 

ஆடவன்‌ - புருடன்‌, வயது முப்பத்தின்‌ 
மேல்‌ நாற்பத்தெட்டுக்குட்பட்ட 
வன்‌. 

ஆடவை - மிதுனவிராசி, ஏவல்‌, 
பெண்‌. 

ஆடாதோடை - பாவட்டை. 

ஆடி - உத்திராடநாள்‌, ஓர்‌ மாதம்‌, 
கண்ணாடி, காற்று. 

ஆடிப்பட்டம்‌ - ஆடிப்பருவத்திற்‌ 
பயிரிடல்‌. 

ஆடு - அசம்‌, ஆடென்னேவல்‌, மறி 
யாடு, மேடவிராச, வெற்றி, கூத்து, 


கூர்மை. 
ஆடுகால்‌ - துலாநிற்குமரம்‌. 
ஆடுதல்‌ - ஆடல்‌. 
ஆடுதின்னாப்பாலை - ஓர்‌ கொடி. 
ஆடுதொடை - தொடையின்‌ கழ்ப்‌ 
புறம்‌. 
ஆடுபந்தர்‌ - நடைப்பந்தர்‌. 
ஆடுமாலை - ஓரிடத்துந்தரித்திராதவர்‌. 
ஆடூஉ - ஆண்மகன்‌. 
ஆடூவறிசொல்‌ - ஆண்பால்மொழி. 
ஆடை - சித்திரைநான்‌, சீலை, பால்‌ 
முதலியவற்றினாடை, போர்வை. 
ஆடையொட்டி - ஒட்டுப்புல்‌, லைப்‌ 
பேன்‌. 
ஆடோபம்‌ - பெருமை, வாயு. 
ஆட்காட்டி - ஓர்‌ புள்‌, சுட்டுவிரல்‌. 
ஆட்கொல்லி - கொலைகாரன்‌, 
பணம்‌. 
ஆட்கொள்ளுதல்‌ - அடிமைக்‌ கொள்‌ 
ளுதல்‌, உருக்கொள்ளுதல்‌. 
ஆட்சபணம்‌ - உபவாசம்‌. 
ஆட்சபாடிகன்‌ - நியாயாதிபதி. 
ஆட்சபாதன்‌ - தருக்கசாத்திரி. 
ஆட்சாரணம்‌ - குற்றச்சாட்டு, நிந்தனை. 
ஆட்சாரம்‌ - குற்றச்சாட்டு. 


ஆண்டை 


ஆட்சி - ஆண்மை, ஆளுகை, உரிமை, 
நிலையினொன்று, நன்னிமித்தம்‌, 
பழக்கம்‌, முயற்சி. 

ஆட்சேபகம்‌ - குற்றச்சாட்டு, நோய்‌, 
வலி. 


ஆட்சேபனம்‌ - எதிர்நியாயம்‌. 


ஆட்சேபம்‌ - தடைபண்ணுதல்‌, 
நியாயத்தைத்‌ திரும்பத்திரும்பக்‌ 
கொடுத்தல்‌, வழக்குரைத்துத்‌ 
தள்ளுதல்‌. 


ஆட்சேபித்தல்‌ - தடை, மறுத்தல்‌. 
ஆட்டமடித்தல்‌ - ஒர்‌ விளையாட்டு. 
ஆட்‌ டம்‌ - அசைவு, அலைவு, உவமை 


யுருபு, சூதாடுதல்‌, சூதுமுதலிய 
வற்றினோமுறைவிளையாட்டு, 


தன்மை. 

ஆட்டல்‌ - அசைத்தல்‌, கூத்தாட்டுதல்‌, 
நடப்பித்தல்‌. 

ஆட்டி - ஆட்டுவோன்‌, தலைவி, 
பெண்‌. 

ஆட்டு - அலைப்பு, ஆடுந்தன்மை, 
ஆட்டுந்தன்மை, ஆட்டென்‌ 
னேவல்‌, கூத்து, தத்துவம்‌. 

ஆட்டுக்கல்‌ - அமுத பாஷாணத்தி 
னொன்று. 

ஆட்டுக்காற்கல்‌ - கொக்கைக்கல்‌. 

ஆட்டுதல்‌ - ஆட ச்செய்தல்‌. 

ஆட்டுவாகனன்‌ - அக்கனிதேவன்‌. 

ஆட்டுவாணிபன்‌ - கசாப்புக்காரன்‌. 

ஆட்டை - ஆண்டு. 

ஆட்படுதல்‌ - அடிமைப்படுதல்‌, 
தலைப்படுதல்‌. 

ஆணம்‌ - அன்பு, ஆணவம்‌, குழம்பு, 
கொள்கலம்‌. 

ஆணர்‌ - நன்மை, பாணர்‌, வளமை. 

ஆணவமலம்‌ - அறியாமை, சுபாப 

மும்மலத்தொன்று, 


மூலமலம்‌, அஃது உடம்பையா 


மயக்கம்‌, 


னென்றிருக்கை. 


wpiuror 4ST] - 1 75 


ஆணவம்‌ - ஆங்காரம்‌, நான்பெரியவ 
னென்திெகுணம்‌, மூலமலம்‌. 
ஆணாள்‌ - ஆண்டன்மையுடைய 
பெருநாள்‌. 
ஆணி - உரையாணி, எழுத்தாணி, 
காயாணி, தைக்தறெவாணி, முதன்‌ 
மை, மேன்மை, எல்லை, வாளலகு. 
ஆணிக்குருகு - அடிக்குருகு. 
ஆணிச்சீ - மூலச்சிதல்‌. 
ஆணித்தங்கம்‌ - உயர்ந்தபொன்‌. 
ஆணித்தரம்‌ - முதற்றரம்‌. 
ஆணிமுத்து - வயிரமுத்து. 
ஆணெழுத்து - குற்றெழுத்து. 
ஆணை 


சத்தியம்‌, சபதம்‌, தடுத்தல்‌, நிண்‌ 
ணயம்‌, மெய்‌, வெற்றி. 


- அடையாளம்‌, ஏவல்‌, 


ஆணையாசக்கரம்‌, ஆணையா 
சக்கிரம்‌ - அரசாட்சித்‌ தத்துவம்‌. 

ஆணையிடுதல்‌ - சத்தியம்பண்ணல்‌. 

ஆணைவரழிநிற்றல்‌ - வேளாண்மை 
மாந்தரியல்புளொன்று. 

ஆண்‌ - ஆண்பாற்பொது, ஆண்‌ 
மகன்‌, தலைமை. 

ஆண்குமஞ்சான்‌ - குங்குலியம்‌. 

ஆண்குறி - ஆட வக்குறி. 

ஆண்டகை - இராசா, சிறந்தோன்‌, 
வீரன்‌. 

ஆண்டகைமை - ஆண்டன்மைவீரம்‌. 

ஆண்டண்டு - காதிற்புறவருகு. 

ஆண்டலை -கோழி, படைத்தலைவன்‌. 

ஆண்டலைக்கொடியோன்‌ - குமரன்‌. 

ஆண்டவன்‌ - அரசன்‌, ஆளுகை செய்‌ 
கிறவன்‌, எசமான்‌, கடவுள்‌. 

ஆண்டளப்போன்‌ - வியாழம்‌. 

ஆண்டி - தவசி, பண்டாரம்‌, யாசகி. 

ஆண்டிச்சி - பண்டாரத்தி. 

ஆண்டு - அவ்விடம்‌, வருடம்‌. 


ஆண்டை - அவ்விடம்‌, எசமான்‌. 


76 wirptiuroor qs] - 1 


ஆண்டையர்‌ - மனிதர்‌. 

ஆண்டொழின்மைந்தன்‌ - அருச்சுனன்‌. 

ஆண்பால்‌ - ஆண்பகுதி, புல்லிங்கம்‌. 

ஆண்பாற்பிள்ளைக்கவி - காப்பு 
முதற்‌ சிறுதோறாய்ச்‌ சொல்லப்‌ 
படும்‌ பத்துறுப்புக்களும்‌ பப்பத்து 
விருத்தத்தான்‌ முடியப்‌ பாடுவது. 

ஆண்மகன்‌ - ஆணிற்சிறந்தோன்‌, 
மகன்‌, மனிதன்‌. 

ஆண்மரம்‌ - அகவயிரமுள்ளமரம்‌, 
செம்மரம்‌. 

ஆண்மாரி - மூர்க்கமுடையாள்‌. 

ஆண்மை - ஆண்டன்மை, திடன்‌, 
மனமுயற்சி, மெய்‌, வலி. 

ஆண்மைச்சினைப்பெயர்‌ - ஆண்‌ 
பாலையே விளக்கிநிற்குஞ்‌ சினைப்‌ 
பெயர்‌, (உம்‌) முடவன்‌. 

ஆண்மைச்சினைமுதற்பெயர்‌ - ஆண்‌ 
பாலையே விளக்குஞ்சினை முதற்‌ 
பெயர்‌ (உம்‌) முடக்கொற்றன்‌. 

ஆண்மைமுதற்பெயர்‌ -ஆண்‌ பாலையே 
விளக்கி நிற்குமுதற்‌ பெயர்‌, (உம்‌) 
சாத்தன்‌. 

ஆண்மைமுறைப்பெயர்‌ - ஆண்‌ 
பாலையே விளக்கிவரு முறைப்‌ 
பெயர்‌ (உம்‌) தந்தை. 

ஆண்வரி - தந்தைவழி. 

ஆதங்கம்‌ - ஆபத்து, உபத்திரவம்‌, 
கலகம்‌, தீங்கு, காய்ச்சல்‌, நோய்‌, 
பயம்‌, பறையொலி. 

ஆதஞ்சனம்‌ - அழித்தல்‌, உபத்திரவம்‌, 
உறையிடல்‌, தீவிரம்‌, பஸ்ம 
மாக்கல்‌. 

ஆதண்‌ - நோய்‌, வருத்தம்‌. 

ஆதண்டை - காற்றோட்டி. 

ஆதபத்திரம்‌ - குடை. 

ஆதமம்‌, ஆதவம்‌ - ஒளி, குடை, 
வெயில்‌. 

ஆதபவாரணம்‌ - குடை. 


ஆதபன்‌ - சூரியன்‌. 


ஆண்டையர்‌ 


ஆதம்‌ - ஆதரவு, கூந்தற்பனை, விருப்பு. 

ஆதரம்‌ - அன்பு, ஆசை, ஊர்‌, சங்கிப்பு, 
சிலம்பு, கேள்வு, சங்கை, துவக்கம்‌. 

ஆதரவு - அன்பு, தாபரம்‌, விருப்பம்‌. 

ஆதரவுசெய்தல்‌ - அன்புபண்ணுதல்‌, 
தாங்குதல்‌. 

ஆதரிசம்‌ - பளிங்கு, வியாத்தி. 

ஆதரிசனம்‌ - கண்ணாடி. 

ஆதரித்தல்‌ - அன்புவைத்தல்‌, சங்கித்‌ 
தல்‌, தாபரித்தல்‌. 

ஆதர்‌ - அறிவிலார்‌, குருடர்‌. 

ஆதலை - உதவி, தாபரிப்பு. 

ஆதல்‌ - ஆகுதல்‌, கல்விநூல்‌, கூத்து, 
தெரிதல்‌, நுணுக்கம்‌. 

ஆதவம்‌ - ஒளி. 

ஆதவன்‌ - சூரியன்‌, பார்ப்பான்‌. 

ஆதளை - ஆமணக்கு, மாதளை, 
ஆயாசம்‌. 

ஆதனம்‌ - ஆசனம்‌, சீலை, நிலைமை, 
பார்வை, விசாலம்‌. 

ஆதன்‌ - அறிவிலான்‌, உயிர்‌, குரு, 
குருடன்‌, அருகன்‌. 

ஆதாயம்‌ - இலாபம்‌, நன்மை. 

ஆதாரகாரகம்‌ - தானப்‌ பொருளைக்‌ 
காட்டு முருபுடைப்பெயர்‌. 

ஆதாரம்‌ - அடி, அத்திபாரம்‌, ஈடு, 
உடல்‌, காக்குதல்‌, தாபரம்‌, நிலை, 
மழை, தானம்‌, பாத்தி, வாய்க்கால்‌. 

ஆதாளி - இரைச்சல்‌, கலக்கடி, 
சத்தம்‌, புரட்டல்‌, வீம்புபேசல்‌. 

ஆதாளித்தல்‌ - ஆயாசப்படுதல்‌. 

ஆதானம்‌ - இஸ்தாபனம்‌, ஈடு, ஏற்றுக்‌ 
கொள்ளுதல்‌, சங்கற்பித்தல்‌, 
பெறுதல்‌. 

ஆதானிகம்‌ - கருப்பாதானம்‌. 

ஆதி - இறைவன்‌, எப்பொருட்கு 
மிறைவன்‌, ஓர்‌ தாளம்‌, கடவுள்‌, 
சூரியன்‌, நேரோடல்‌, பழமை, 
பிரதானம்‌, மண்டிலமாயோடல்‌, 


ஆதியொடுகடைமடக்கு 


மிருதபாஷாணம்‌, முதல்‌, அதிசியம்‌, 
இடம்‌, ஈடு, எழுவாய்‌, சூத்திரம்‌, 
தொன்மை வனப்பு, அஃது பழங்‌ 
கதை கூறுதல்‌, மனவிருப்பம்‌. 
ஆதிகடுஞ்சனி - மகம்‌. 
ஆதிகம்‌ - சறுகுறிஞ்சா. 
ஆதிகரன்‌ - பிரமன்‌. 
ஆதிகாரணகாரியம்‌ - முதற்காரியத்‌ 
தாற்‌ காரியப்படுவது. 
ஆதிகாரணம்‌ - முதற்காரணம்‌. 
ஆதிகாரணவகத்திணை - முதற்‌ 
காரணவகத்திணை, (உம்‌) மண்‌ 
ணாலாய குடம்‌. 
ஆதிக்கடுஞ்சாரி - நவச்சாரம்‌. 
ஆதிக்கம்‌ - உயர்ச்சி, முதன்மை. 
ஆதிக்கல்பேதம்‌ - அன்னபேதி. 
ஆதிக்கன்‌ - பெரியவன்‌, மேன்மகன்‌. 
ஆதிக்குடி - சவர்க்காரம்‌. 
ஆதிக்குரு - முப்பூ, அஃது பஞ்ச 


லோகங்களைப்‌ பேதிக்கச்‌ 
செய்வது. 

ஆதிசாரம்‌ - சிற்பநூன்‌ முப்பத்தி 
ரண்டினொன்று. 

ஆதிசைவம்‌ - சைவம்பதினாறி 
னொன்று. 


ஆதிச்சரக்கு - சூதம்‌. 

ஆதிச்சனி - மகநாள்‌. 

ஆதிட்டம்‌ - சேடம்‌. 

ஆதிட்டி - பிரமசாரி. 

ஆதிதாரணம்‌ - ஈடு. 

ஆதிதேவன்‌ - நாராயணன்‌. 

ஆதித்தமணி - சூரியன்‌, முத்து. 

ஆதித்தமண்டலம்‌ - மும்மண்டலத்‌ 
தொன்று, அஃது இதயகமல முதற்‌ 
கண்டத்தானமளவும்‌. 

ஆதித்தம்‌ - காவிக்கல்‌, துருசு. 

ஆதித்தர்‌ - வானோர்‌. 

ஆதித்தன்‌ - சூரியன்‌. 


wrpiuror 4ST) - 1 77 


ஆதித்தன்கூர்மை - இலவண 
பாஷாணம்‌. 

ஆதித்தன்மத்திமச்சா - ஆதித்தனுக்குக்‌ 
கற்கடக முதலாறிராசியிற்‌ கண்ட சா. 

ஆதித்தியசா - ஆதித்தனுடையசா 
வாக்கியம்‌. 

ஆதித்தியம்‌ - உபசரணை, கவனித்தல்‌. 

ஆதித்தியன்‌ - சூரியன்‌, தேவன்‌. 

ஆதிநாதர்‌ - நவநாதசித்தரிலொருவர்‌. 

ஆதிநூல்‌ - முதனூல்‌, வேதம்‌. 

ஆதிபத்தியம்‌ - அதிகாரம்‌, தலைமை. 

ஆதிபன்‌ ல இராசா, எப்பொருட்கு 
பமிறைவன்‌. 

ஆதிபத்தியம்‌ - தத்துவம்‌, மகத்துவம்‌. 

ஆதிபுங்கவன்‌ - அருகன்‌. 

ஆதிபுங்கவன்‌ - கடவுள்‌, அருகன்‌. 

ஆதிபூதம்‌ - அதிட்டான பூதம்‌. 

ஆதிபோகம்‌ - ஈடுவைத்ததைப்‌ பாவித்‌ 
தல்‌. 

ஆதிமகாகுரு - தரிசு. 

ஆதிமகாநாதம்‌ - உலோகமணல்‌. 

ஆதிமடக்கு - ஓரலங்காரம்‌. 

ஆதிமுதல்‌, ஆதிமூலம்‌ - எல்லாவற்‌ 
றிற்குமுன்‌, முதன்முதல்‌, கடவுள்‌. 

ஆதிமூர்த்தி, ஆதியங்கடவுள்‌ - 
கடவுள்‌, அருகன்‌. 

ஆதியந்தம்‌ - அடிமுடி, முதற்றொ 
டங்க முடியுமட்டும்‌. 

ஆதியரிவஞ்சம்‌ - போகபூமியாறி 
னொன்று. 

ஆதியெழுத்து - முதலெழுத்து, அஃது 
உயிர்பன்னிரண்டு மெய்‌ பதி 
னெட்டும்‌. 

ஆதியொடிடைமடக்கு - ஓரலங்காரம்‌, 
அஃது நான்‌ கடிகளுளடியின்‌ முத 
லினுமிடையினு மடக்கு வருவது. 

ஆதியொடுகடைமடக்கு - அஃது அடி 
களுள்முதலும்கடைமக்கிவருவது, 
ஓரலங்காரம்‌. 


78 wirpiuror aS] - 1 


ஆதிரம்‌ - நெய்‌. 

ஆதிரவிச்சிலை - காவிக்கல்‌. 
ஆதிரன்‌ - பெரியோன்‌. 
ஆதிராச்சியம்‌ - ஏகாதிபத்தியம்‌. 
ஆதிரை - திருவாதிரை. 
ஆதிரெளத்திரம்‌ - செளவீரம்‌. 
ஆதிவராகன்‌ - விட்டுணு. 
ஆதிவருணர்‌ - பார்ப்பார்‌. 
ஆதிவிந்து - நீலபாஷாணம்‌, மழை. 
ஆதிவிராகன்‌ - அருகன்‌, சிவன்‌, 


சோரபாஷாணம்‌. 
ஆதிவிராட்டியம்‌ - வெள்ளைப்‌ 
பாஷாணம்‌. 

ஆதிவிருத்திசந்தி - மொழிக்கு 


முதனின்றஇ)-ஈ-ஏ-ஓயாகவும்‌ ௨- 

ஊ-ஓ- ஒளவாகவும்‌ அகரம்‌ ஆகார 

மாகவும்‌ இரு ஆராகவுந்திரிவது. 
ஆதீபனம்‌ - கோலஞ்செய்தல்‌. 
ஆதீனம்‌ - ஆஸ்தி, உடைமை, உரிமை, 


வமிசம்‌, ஆளுகை. 
ஆதினவம்‌ - கீழ்ப்படியாமை, மீறுதல்‌. 
ஆது - ஆறனுருபு, யானையைப்‌ 
பாகர்‌ தட்டுமோசை, தெட்பம்‌. 
ஆதுரம்‌ - அவா, நோய்‌. 
ஆதுரன்‌ - ஆசையுற்றோன்‌, நோயுற்‌ 
றோன்‌. 
ஆதுலர்க்குச்சாலையளித்தல்‌ - அற 
முப்பத்திரண்டினொன்று. 
ஆதுலன்‌ - தரித்திரன்‌. 
ஆதுவம்‌ - கள்‌. 
ஆதெரிசம்‌ - கண்ணாடி. 
ஆதேசம்‌ - ஆதாயம்‌, திரிபு, ஒழுங்கு, 
கரகசாரம்‌, பதில்‌, புத்தி. 
ஆதேயம்‌ - ஆதாயம்‌, தாங்கப்படுவ து. 
ஆதொண்டை - காற்றோட்டி. 
ஆதோரணர்‌ - துரத்துநெவர்கள்‌, 


யானைப்பாகர்‌. 


ஆதிரம்‌ 


ஆத்தன்‌ - கடவுள்‌, கூட்டாளி, 
சங்காத்தி, சினேகதென்‌, தோழன்‌, 
பெரியவன்‌, அருகன்‌, சிவன்‌. 

ஆத்தா - அணிநுணா. 

ஆத்தாடியுள்ளான்‌ - ஓர்‌ குருவி. 

ஆத்தாள்‌ - தாய்‌, பார்ப்பதி 

ஆத்தானம்‌ - ஆபத்து, கோபுரவாயில்‌, 
தருமசவை. 

ஆஸ்தானம்‌ - கொலு, கோபுரவாயில்‌, 
மண்டபம்‌, நீதித்தலம்‌. 

ஆஸ்தி - அதனம்‌, சம்பத்து, பாக்கியம்‌. 

ஆத்தி - ஒருமரம்‌. 

ஆத்திசூடி - சிவன்‌. 

ஆத்தியன்‌ - சிவன்‌. 

ஆத்தியோபாந்தம்‌ - ஆதியந்தம்‌. 

ஆத்திரதம்‌ - இஞ்ச. 

ஆத்திரம்‌, ஆத்திரவம்‌, ஆத்திரி, 
ஆத்திரியம்‌ - ஆவத்து. 

ஆத்துமகத்தியை, ஆத்துமகன்னம்‌ - 
தற்கொலை. 

ஆத்துமகம்‌ - பிறத்தல்‌. 

ஆத்துமகாதம்‌ - தற்கொலை. 

ஆத்துமசந்தேகம்‌ - உள்ளையம்‌. 

ஆத்துமசன்‌ - மகன்‌. 

ஆத்துமஞானம்‌ - ஆத்துமாவையறிதல்‌. 

ஆத்துமசுத்தி - பஞ்சசுத்தியினொன்று. 

ஆத்துமசை - மகள்‌. 

ஆத்துமஞ்ஞன்‌ - தன்னையுந்‌ தலை 
வனையுமறிபவன்‌. 

ஆத்துமதரிசம்‌ - பளிங்கு. 

ஆத்துமதரிசனம்‌ - ஆத்துமநிலை 
யறிதல்‌. 

ஆத்துமபுத்தர்‌ - பூனைக்காலி. 

ஆத்துமபுத்தி - சீவசாட்‌சி, சுயவறிவு, 
தன்னறிவு. 

ஆத்துமம்‌, ஆற்றுமம்‌, ஆத்துமா, 
ஆற்றுமா - பிராணன்‌, மனம்‌. 


ஆமணக்கமுத்து 


ஆத்துமயோனி - காமன்‌, சிவன்‌, 
பிரமன்‌, விட்டுணு. 

ஆத்துமலட்சணம்‌ - ஆத்துமாவின்சு 
பாவக்குணம்‌, அஃது அனந்தம்‌, 
சத்து, சித்து. 

ஆத்துமவசம்‌ - தன்னடக்கம்‌. 

ஆத்துமா - கரடிக்குட்டி, அறிவு, 
ஆன்மா, உடல்‌, உறுதி, காற்று, 
சீவன்‌, சுபாபம்‌, சூரியன்‌, தீ, 
பிரமன்‌, புத்தி, மகன்‌. 

ஆத்தை - ஈன்றாள்‌. 

ஆநின்று - நிகழ்காலவிடைச்சொல்‌, 
(உம்‌) நடவாநின்றான்‌. 

ஆந்திகை - அக்காள்‌. 

ஆந்தரங்கம்‌ - இரகசியம்‌, உச்சிதம்‌. 

ஆந்திரம்‌ - ஓர்பாடை, சாதிநான்கி 
னொன்று, தேயமன்பத்தாறி 
னொன்று, மரணம்‌. 

ஆந்தை - ஓர்பறவை, பஞ்சபட்சியி 
னொன்று. 

ஆபகை - ஆறு. 

ஆபச்சைவன்‌ - அட்டவசுக்களி 
லொருவன்‌. 

ஆபணம்‌ - கடை, கடைவீதி. 

ஆபணியம்‌ - கடைவீதி, 

ஆபதம்‌ - ஆபத்து. 

ஆபதோத்தாரணன்‌ - வயிரவன்‌. 

ஆபத்தம்‌ - பிரதிட்டை. 

ஆயபத்தம்பம்‌ - தரும நூல்பதினெட்டி 
னொன்று. 

ஆபத்து, ஆவத்து - அவசரம்‌, பெரிய 
தேவை, மிகுவருத்தம்‌. 


ஆபந்தம்‌ - அலங்காரம்‌, உருக்கம்‌, 


கட்டு, நுகம்‌. 
ஆபரணக்கடைய்புணர்வு - பின்‌ 
கோக்க. 
ஆபரணம்‌ - சீலை, பூணாரம்‌, சத்தா 
வத்தையினொன்று, அஃது 


இருபத்தைந்து தத்துவங்களையு 


wipro ASG] - 1 79 


மொன்றற்கொன்று பேதந்தெரிய 
வொட்டாமல்‌ மறைத்‌ திருப்பது. 

ஆபற்சன்னியாசம்‌ - ஆபத்துக்‌ 
காலத்திற்பெறுந்துறவு. 

ஆபனம்‌ - மிளகு. 

ஆபனிகன்‌ - வேடன்‌. 

ஆபாகம்‌ - அடுப்பு, குயக்கலஞ்சுடு 
கூழை. 

ஆபாசம்‌ - போலி, மிகுவிருப்பம்‌, 


எண்ணம்‌, நியாயம்‌, பிரவை, 
பொய்‌. 

ஆபாதசூடம்‌ - உச்சிதொடங்கி 
யுள்ளங்கால்மட்டும்‌. 
ஆபாதமத்தகம்‌, ஆபாதமத்தம்‌ - 
பாதாதிகேசம்‌. 


ஆபாடம்‌ - பாயிரம்‌. 

ஆபாலி - பேன்‌. 

ஆபானம்‌ - மதுக்கடை. 

ஆபிலவனம்‌-நீர்தெளித்தல்‌, முழுகுதல்‌. 

ஆபீரன்‌ - இடையன்‌. 

ஆபீனம்‌ - சிற்பர்வீதி, பசுவின்மடி, 
கிணறு, கொழுப்பு. 

ஆபூடம்‌ - துத்தநாகம்‌. 

ஆபூப்பியம்‌ - மா. 

ஆபோகம்‌ - அனுபவம்‌, பாம்பின்‌ 
படம்‌, பூரணம்‌, முயற்சி. 

ஆபோசனம்‌ - போசனம்‌. 

ஆபோதனம்‌ - அறிவு, போதித்தல்‌. 

ஆப்பம்‌ - கும்பவிராசி. 

ஆப்பி - சாணி. 

ஆப்பிரச்சனம்‌ - வழியுபசாரம்‌. 

ஆப்பு - மரம்பிளக்குங்கருவி. 

ஆப்பேறல்‌ - ஆப்பேறினபிரிவு. 

ஆமசிராத்தம்‌ - பச்சைப்படி கெரடுக்‌ 


கிறசிராத்தம்‌. 
ஆமசூலை - வயிற்றுவலி. 
ஆமணக்கமுத்து - ஆமணக்கங்‌ 
கொட்டை. 


80 wirptiuroor qs] - 1 


ஆமணக்கு - ஓர்‌ செடி. 

ஆமணத்தி - கோரோசனை. 

ஆயமண்டம்‌ - ஆமணக்கு. 

ஆமம்‌ - ஓர்‌ நோய்‌, பச்சை, நோய்‌, 
மலவரட்சி. 

ஆமயம்‌ - சாணி, நோய்‌. 

ஆமயாவித்துவம்‌ - அசீரணம்‌. 

ஆமரி - வசனம்‌. 

ஆமலகமலம்‌ - ஆகாசதாமரை. 

ஆமலகம்‌ - நெல்லிமரம்‌, பளிங்கு. 

ஆமமல்‌ - மூங்கில்‌. 

ஆமா - காட்டுப்பசு. 

ஆமாகோளம்‌ - கடுக்காய்ப்பூ. 

ஆமாங்கு - ஆம்படி, தகுதி, விபரீதம்‌. 

ஆமாசயம்‌ - இரைக்குடா, சமித்தல. 

ஆமாதிசாரம்‌ - வயிற்றுளைவு. 

ஆமாத்தியா - ஆலோசனைக்காரர்‌, 
குரு, தந்திரிகள்‌, வைத்தியர்‌. 

ஆமிசம்‌ - அனுபவம்‌, இச்சித்தல்‌, 
கைக்கூலி, போசனம்‌, மாமிசம்‌, 
விருப்பம்‌. 

ஆமிரம்‌ - மாமரம்‌, புளிப்பு. 

ஆமிரேடனம்‌ - கூறியது கூறல்‌. 

ஆமிலம்‌ - புளிப்பு, புளியமரம்‌. 

ஆமிலிகை - புளி, புளிப்பு. 

ஆமுகம்‌ - துவக்கம்‌, முகனை. 

ஆமுகர்‌ - நந்திதேவர்‌. 

ஆழமுத்தி - மோக்கம்‌. 

ஆமுத்து - ஆவின்பல்லிற்பிறந்த 
முத்து. 

ஆமுநாயம்‌ - பாரம்பரை, வேதம்‌. 

ஆமூலாக்கிரம்‌ - வேர்முதற்கிளை 
பரியந்தம்‌. 

ஆமேற்பில்லூரி - கடுக்காய்ப்பூ. 

ஆமோசனம்‌ - காலுதல்‌, பிரகா சித்தல்‌. 

ஆமை - இராசசின்னத்தொன்று, 


கர்மம்‌, வாசனை. 


ஆமணக்கு 


ஆமையாழ்‌ - செல்வழியாழ்த்திறம்‌. 

ஆமோதம்‌ - உவகை, மிகுமணம்‌. 

ஆம்‌ = ஆமெலனல்‌, இடைச்சொல்‌, 
ஈரம்‌, உவமையுருபு, நீர்‌, தன்மை 
முன்னிலையுளப்‌ பாட்டுப்பன்மை 
வினைவிகுதி (உம்‌) சொல்வாம்‌ 
அசைச்சொல்‌ (உம்‌) பணியுமாம்‌. 

ஆம்பலரி - சூரியன்‌, முதலை. 

ஆம்பல்‌ - அல்லி, இசைக்குழல்‌, ஊதிடு 
கொம்பு, கள்‌, சந்திரன்‌, துன்பம்‌, 
பண்‌, மூங்கில்‌, யானை, அடைவு, 
ஒரெண்‌. 

ஆம்பி - இறைகூடை, ஒலி, காளான்‌. 

ஆம்பியம்‌ - இரதம்‌. 

ஆம்பிரம்‌ - புளிப்பு, புளிமா, மாமரம்‌. 

ஆம்பிலம்‌ - கள்‌, புளிப்பு, புளியமரம்‌. 

ஆம்பு - காஞ்சொறி. 

ஆம்புலம்‌ - சூரை. 

ஆம்பூறு - சுரை. 

ஆயக்கல்‌ - காரக்கல்‌. 

ஆயசம்‌ - ஆயுதம்‌, இரும்பு. 

ஆயதம்‌ - அகலம்‌, நீளம்‌, முட்டை 
வடிவம்‌. 

ஆயதனம்‌ - பலிபீடம்‌, வாசம்வீட்டி 
னுட்டளம்‌. 

ஆயதி - எதிர்காலம்‌, நீளம்‌, பொருத்து, 
மகத்துவம்‌, மனக்கட்டு. 

ஆயத்தம்‌ - எத்தனம்‌. 

ஆயத்தி - உருக்கம்‌, எல்லை, நன்‌ 
னடை, நாள்‌, நீளம்‌, பெலன்‌. 

ஆயத்துறை - தீர்வைத்துறை. 

ஆயமுக்கரவன்‌ - குபேரன்‌. 

ஆயம்‌ - ஆதாயம்‌, கடமை, சுங்கம்‌, 


சூதாடுகருவி, சூதுதாயம்‌, தாய்‌, 
தோழி, நாணி, நீளம்‌, மகளிர்‌ 


கூட்டம்‌, மல்லரி, வரவு, வழக்கம்‌. 
ஆயர்‌ - இடையர்‌. 


ஆயனம்‌ - ஆண்டிற்பாதி, வருடம்‌. 


ஆரணவாணர்‌ 


ஆயாசம்‌ - இளைப்பு, சோர்வு, 
தயிரியக்கெடு, துக்கம்‌, முயற்சி. 

ஆயாமம்‌ - அகலம்‌, நீளம்‌. 

ஆயாள்‌ - வளர்க்குந்தாய்‌, தாயைப்‌ 
பெற்றவள்‌, தாய்‌. 

ஆயானம்‌ - சுபாபக்குணம்‌. 

ஆயி - தூய்‌. 

ஆயிரங்கண்ணன்‌ - இந்திரன்‌. 

ஆயிரங்கதிரோன்‌, ஆயிரங்கிரணன்‌ - 
ஆதித்தன்‌. 

ஆயிரஞ்சோதி - சூரியன்‌. 

ஆயிரநாமன்‌ - சிவன்‌, திருமால்‌. 

ஆயிரம்‌ - பத்து நூறு. 

ஆயிலியம்‌ - ஓர்‌ நாள்‌. 

ஆயில்‌ - ஆஅயிலியநாள்‌, ஓர்மரம்‌. 

ஆயிளை - கொடுவாட்டலை. 

ஆயிழை - பெண்‌. 

ஆயினிமேனி - பச்சைக்கல்‌. 

ஆயினும்‌ - இடைச்சொல்‌. 

ஆயு, ஆயுகம்‌, ஆயுசு, ஆயுள்‌ - வயது, 
வைத்தியம்‌. 

ஆயுண்மான்‌ -நித்தியயோகத்தொன்று. 

ஆயுதபரிட்சை - படைக்கலப்பயிற்சி. 

ஆயுதபூசை - படைக்கலப்பூசை. 

ஆயுதம்‌ - உபகரணம்‌, படைக்கலப்‌ 
பொனு. 

ஆயுதாகாரம்‌ - ஆயுதசாலை. 

ஆயுரு - பரிகாரவித்தை. 

ஆயுர்வேதம்‌ - ஆயுள்வேதம்‌ 

ஆயுவின்மை - ஈச்சுரனெண்குணத்‌ 
தொன்று, அஃது செனனமரண 
மின்மை. 

ஆயுள்‌ - வைத்தியன்‌. 

ஆயுள்வேதம்‌ - வைத்தியசாத்திரம்‌. 

ஆயுள்வேதியர்‌ - வைத்தியர்‌. 

ஆயே - ஓர்‌ வியப்புச்சொல்‌. 


ஆயோகம்‌ - கரை, பூசனை. 


wrpiuror 4A) - 1 81 


ஆயோசனம்‌ - பிடித்தல்‌, முயற்சி. 

ஆயோதம்‌, ஆயோதனம்‌ - சேனை, 
போர்‌. 

ஆய்‌ - ஆயென்னேவல்‌, இடையர்க்‌ 
குரியது, முன்னிலை யொருமை 
விகுதி, ஏவல்விகுதி, (உம்‌) கேளாய்‌, 
ஓர்விளியுருபு (உம்‌) கிள்ளாய்‌ தூய்‌ 
முன்னிலை யொருமை முற்று 
வினைவிகுதி (உம்‌) சென்றாய்‌. 

ஆயக்குழல்‌ - வேய்ங்குழல்‌, இடைய 
ரூது குழல்‌, அஃது கொன்றையங்‌ 
குழல்‌, முல்லையங்‌ குழல்‌ வேய்ங்‌ 
குழல்‌. 

ஆய்ச்சல்‌ - அச்சல்‌, பறிப்பு. 

ஆய்ச்சி க இடைச்சி, தாய்‌. 

ஆய்ச்சியர்‌ - இடைச்சியர்‌. 

ஆய்தம்‌ - அஃகேனம்‌, சிறுமை, 
நுண்மை. 

ஆய்தல்‌ - ஆராய்தல்‌ தெரிதல்‌, 
தேர்தல்‌, நுண்மை, பறித்தல்‌. 

ஆய்த்தல்‌ - ஆச்சுப்பார்த்தல்‌. 

ஆய்ந்தோர்‌ - அறிவுடையோர்‌, 
பார்ப்பார்‌, புலவர்‌. 

ஆய்ப்பாடி - இடையரூர்‌. 

ஆய்ப்பு - அசைப்பு, வீச்சு. 

ஆய்மலர்‌ - தாமரை. 

ஆய்வு - அகலம்‌, அழகு, ஆராய்தல்‌, 
நுட்பம்‌, வருத்தம்‌. 

ஆரகம்‌ - இரத்தம்‌. 

ஆரகூடம்‌, ஆரகூலம்‌ - பித்தளை. 

ஆரகேரம்‌ - வாகுவலையம்‌. 

ஆரகோரம்‌ - கொன்றை. 

ஆரஞா - அருந்துயர்‌, துக்கம்‌. 

ஆரட்சகன்‌ - இடையன்‌, சேகண்டிக்‌ 
காவற்காரன்‌. 

ஆரணம்‌ - மங்கலச்‌ சொல்லி 

னொன்று, வேதத்தின்‌ ஞான 

பாகை, வேதம்‌. 


ஆரணவாணர்‌ - பிராமணர்‌. 


82 wirpiuroor qs] - 1 


ஆரணன்‌ - பிரமன்‌. 

ஆரணி -காளி, பார்பதி, சுழல்காற்று. 

ஆரணியம்‌, ஆரண்ணியம்‌ - காடு, 
பற்றை. 

ஆரதம்‌ - சுத்தபோசனநிலை. 

ஆரதி - ஆலாத்தி. 

ஆரத்தியம்‌ - ஒளி. 

ஆரநாலகம்‌, ஆரநாலரம்‌ - காடி. 

ஆரம்‌ - ஆட்டதள்‌, ஆத்திமரம்‌, 
ஆபரணம்‌, ஓர்பாணம்‌, கடம்பு, 
கோடகசாலை, சந்தனமரம்‌, 


சந்தனம்‌, நந்தனவனம்‌, படப்‌ 
பொறி, பட்சிகளுடைய கழவரி, 


பதக்கம்‌, பித்தளை, பூமாலை, 
மாதரணிவடம்‌, முத்து, முத்து 
மாலை, கீச்சுக்கட்டம்‌, கோணம்‌, 
சனி, செவ்வாய்‌, நுனி. 

ஆரம்பம்‌ - ஒலி, துவக்கம்‌, பேரொலி, 
கொலை, பாயிரம்‌, பெருமை, 
முயற்சி. 

ஆரலம்‌ - பகை. 

ஆரல்‌ -ஓர்‌ பூடு, ஓர்‌ மீன்‌, கார்த்திகை 
நாள்‌, செவ்வாய்‌, நெருப்பு, மதில்‌. 

ஆரவம்‌ - ஒலி. 

ஆரவாரம்‌ - ஒலி, கிளர்ச்சி, கொண்‌ 
டாட்டம்‌, பேரொலி. 

ஆராதனம்‌ - சமைத்தல்‌, சம்பாத்‌ 
தியம்‌, நிறைவேற்றம்‌, வணங்கல்‌. 

ஆராதனை - பூசனை, வணக்கம்‌. 

ஆராதி - சத்துரு. 

ஆராதித்தல்‌ - பூசித்தல்‌. 

ஆராதியம்‌ - சமீபம்‌. 

ஆராத்திரியர்‌ - பார்ப்டார்‌. 

ஆராலிகன்‌ - பாகதாரி,. 

ஆராவம்‌ - ஆர்வம்‌. 

ஆராதூரி - அழிப்புக்காரன்‌, அழிவு. 

ஆராதூரித்தனம்‌ - அழிக்றெகுணம்‌. 

ஆராத்திரிகம்‌ - ஆலாத்திவிளக்கு. 


ஆரணன்‌ 


ஆராப்பத்தியம்‌ - அரும்பத்தியம்‌, 
அற்பம்‌. 

ஆராமம்‌ - சோலை, பூந்தோட்டம்‌. 

ஆராய்ச்சி - ஆராய்தல்‌, விசாரிப்புக்‌ 
காரன்‌. 

ஆராய்ச்சிமணி - இராசவாசலிலே 
கட்டிய வசையாமணி. 

ஆராய்தல்‌ - தெரிதல்‌, தேடல்‌. 

ஆராய்வு - விசாரிப்பு. 

ஆரி - சோழன்‌, மேன்மை, பார்ப்பனி, 
மாலை. 

ஆரிடம்‌ - ஆகமம்‌, இருஷிகள்வாக்கு, 
ஒன்று இரண்டு பசுவுமெருதும்‌ 
வாங்கிக்‌ கன்னியைத்‌ தீமுன்னர்க்‌ 
கொடுக்கும்‌ மணம்‌, நூல்‌, பூசை, 
வழக்குநிலம்‌. 

ஆரிடர்‌ - சமணர்‌, முனிவர்‌. 

ஆரியக்கூத்து - பாவைக்கூத்து. 

ஆரிதம்‌ - தரும.நூல்‌. 

ஆரியபுத்திரன்‌ - கணவன்‌,குருபுத்திரன்‌. 

ஆரியப்பாவை - சித்திரப்பாவை. 

ஆரியம்‌ - அழகு, இமையமலைக்கும்‌ 
யபொதியமலைக்குந்நடுத்தேசம்‌, 
செல்வம்‌, பண்டம்‌, வடமொழி. 

ஆரியரூபன்‌ - எத்தன்‌. 

ஆரியர்‌ - ஆசிரியர்‌, ஆரியதேசத்‌ 
தவர்‌, குருமார்‌, பார்ப்பாரிலோர்‌ 
பேதத்தோர்‌, புலவர்‌, மிலேச்சர்‌, 
வைத்தியர்‌. 

ஆரியவராடி - ஓர்பண்‌. 

ஆரியவேளாகொல்லி - கொல்லித்‌ 
திறத்தினொன்று. 

ஆரியன்‌ - அறிவுடையோன்‌, ஐயன்‌, 
குரு, சூரியன்‌, புலவன்‌, பிலேச்சன்‌, 
வைத்தியன்‌. 

ஆரியை - காளி, துற்கை, பார்வதி. 

ஆரியைதனயன்‌ - குமரன்‌, வயிரவன்‌, 
விநாயகன்‌, வீரபத்திரன்‌. 

ஆரீரம்‌ - சிற்றீரம்‌. 


ஆர்வமொழி 


ஆரு - குடம்‌, நண்டு, பன்றி. 

ஆருகதம்‌ - அருகசமையம்‌, நாவன்‌ 
மரம்‌. 

ஆருகதன்‌ - அருகசமையத்தவன்‌. 

ஆருணி - உபநிடதம்‌ முப்பத்திரண்டி 
னொன்று. 

ஆருதல்‌ - ஆர்தல்‌. 

ஆருத்திரை - திருவாதிரை. 

ஆருபதம்‌ - பித்தளை. 

ஆருப்பியம்‌ - வங்கமணல்‌. 

ஆருவம்‌ - நீர்‌. 

ஆரூடம்‌ - ஏறுதல்‌. 

ஆரூபம்‌ - அமையாமை, நீங்காமை. 

ஆரை - ஓர்‌ பூடு, புற்பாய்‌, மதில்‌. 

ஆரைப்பற்றி - உடும்பு. 

ஆரோகணம்‌ - ஏறுதல்‌, கற்படி, தாழ்‌ 
வாரம்‌, எழும்புதல்‌, ஏணி. 

ஆரோகம்‌ - அளவு, ஏறுதல்‌, சகனம்‌, 
நீளம்‌, பாரம்‌, மாதரிடை. 

ஆரோக்கியம்‌ - சுகம்‌, செளக்கியம்‌. 

ஆரோபணம்‌ - ஏறுதல்‌, உயர்த்தல்‌, 
ஒப்புவித்தல்‌, நாட்டுதல்‌, வில்‌ 
வளைத்தல்‌. 

ஆரோயம்‌ - ஒன்றைவேறொன்றா 
யறிதல்‌, சுட்டுதல்‌, ஏறுதல்‌, வைத்தல்‌. 

ஆரோபிதம்‌ - உண்டாக்கெது, நிறுத்‌ 
தினது, வைத்தது. 

ஆரோபித்தல்‌ - தாபித்தல்‌. 

ஆர்‌ - அருமை, ஆத்தி, ஆரென்‌ 
னேவல்‌, உயர்திணைப்‌ பன்மைப்‌ 
படர்க்கை விகுதி, ஐந்துருவாணி, 
கூர்சோதி, தேர்ப்பண்டியகவாய்‌, 
நிறைவு, பாகு, பூமி, யாரென்‌ 
வினா. 

ஆர்கதி - திப்பிலி. 

ஆர்கலி - கடல்‌, மழை. 

ஆர்கவிவாரணம்‌ - வெள்ளை 


யானை. 


ஆர்க்கம்‌ - இரத்தம்‌, பெறுபேறு. 


wpiuror 4A) - 1 83 


ஆர்க்கு - ஓர்‌ மீன்‌. 

ஆர்க்குவதம்‌ - கொன்றைமரம்‌. 

ஆர்க்கை - கட்டுதல்‌, துரும்பு, வரிச்சு. 

ஆர்ச்சவம்‌ - உண்மை, நேர்மை. 

ஆர்ச்சனம்‌, ஆர்ச்சனை, ஆர்ச்சிதம்‌ - 

பாதுகாத்தல்‌, 
வழியுப சாரம்‌, விருந்தோம்பல்‌. 

ஆர்தல்‌ - அனுபவித்தல்‌, இணைத்தல்‌, 
உடைத்தாயிருக்குதல்‌, குடித்தல்‌, 
தங்குதல்‌, நிறைதல்‌, புசித்தல்‌. 

ஆர்த்தநாதம்‌ - புலம்பல்‌. 

ஆர்த்தபம்‌ - மகளிர்சூதகம்‌. 


சம்பாத்தியம்‌, 


ஆர்த்தர்‌ - எளியவர்‌, துயருறுவோர்‌, 
பெரியோர்‌, யோகிகள்‌. 

ஆர்த்தல்‌ - அணிதல்‌, ஒலித்தல்‌, ஒளி 
வீசிமின்னுதல்‌, கட்டல்‌, பொரு 
தல்‌, பொருத்தல்‌. 

ஆர்த்தவம்‌ - புட்பம்‌. 

ஆர்த்தி - துன்பம்‌, மகிழ்ச்சி, விருப்பம்‌, 

ஆர்த்திகை - துன்பம்‌. 

ஆர்த்தி - வின்னுதி. 

ஆர்த்தியம்‌ - காட்டுத்தேன்‌. 

ஆர்த்திரகம்‌ - இஞ்சி. 

ஆர்த்திரசாகம்‌ - இஞ்சி. 

ஆர்த்துதல்‌ - நிறைத்தல்‌, நிறைவேற்று 
தல்‌, புசிப்பித்தல்‌. 

ஆர்பதம்‌ - நீழல்‌, வண்டு. 

ஆர்ப்பதம்‌, ஆற்பதம்‌ - சாரம்‌, பச்‌ 
செனவு. 

ஆர்ப்பரவம்‌ - இரைச்சல்‌. 

ஆர்ப்பரித்தல்‌ - ஆரம்பித்தல்‌. 

ஆர்ப்பரிப்பு - ஆரம்பம்‌. 

ஆர்ப்பு - கட்டு, சிரிப்பு, நுண்ணியன, 
பேரொலி, போர்‌. 

ஆர்மதி - கற்கடகவிராசி, நண்டு. 

ஆர்மை - கூர்மை, மதில்‌. 


ஆர்வமொழி - ஓஒரலங்காரம்‌. 


84 wirptiuroor qs] - 1 


ஆர்வம்‌ - அன்பு, ஆசை, ஒலி, சீலை, 
நரகம்‌, 
னொன்று, அஃது அன்புமுதலிய 
வற்றானளித்தல்‌. 


கடைப்படுதானமேழி 


ஆர்வலன்‌ - அன்புடையோன்‌, 
நாயகன்‌, மித்திரன்‌. 

ஆர்வு - ஆராய்தல்‌, உண்டல்‌, குடித்‌ 
தல்‌, நிறைவு. 

ஆர்வை - கோரைப்டாய்‌. 

ஆலகண்டன்‌ - சிவன்‌. 

ஆலகாலம்‌ - நஞ்சு, விடம்‌. 

ஆலக்கட்டி - துருசு. 

ஆலக்கொடிச்சி - அரிதாரம்‌. 

ஆலசம்‌ - சோம்பு. 

ஆலசியம்‌ - சோம்பு, தாமதம்‌. 

ஆலத்தி, ஆலாத்தி - அட்ட மங்கலத்‌ 
தொன்று, நீராஞ்சனம்‌. 

ஆலம்‌ - அம்புக்கூடு, ஓர்‌ மரம்‌, 
கலப்பை, நீர்‌, பாம்பினஞ்சு, 
மலர்ந்தபூ, மழு, மழை, நஞ்சு, 
மஞ்சளுஞ்சுண்ண முங்கலந்த நீர்‌. 

ஆலம்பம்‌ - ஆதாரம்‌ பற்றுக்கோடு, 
ஆலயம்‌, தேவர்கோயில்‌, யானைக்‌ 
கூடம்‌, வீடு, தூங்கல்‌, நிறுதிட்ட 
வரி, புகலிடம்‌. 


ஆலலம்‌ - கூறை. 

ஆலல்‌ - ஆடல்‌, ஒலித்தல்‌, சேருதல்‌, 
மயிற்குரல்‌. 

ஆலவட்டம்‌ - கால்செயவட்டம்‌. 

ஆலவணியம்‌ - அவலட்சணம்‌. 

ஆலவாலம்‌ - பாத்தி வயல்‌. 

ஆலனந்தலன்‌ - திருமால்‌. 

ஆலா - ஓர்‌ பட்சி. 

ஆலாங்கட்டி - மழைக்கட்டி. 

ஆலாதம்‌ - நெருப்புக்கொள்ளி. 

ஆலாத்து - அம்மாறு, ஓர்‌ புள்‌, 
கப்பல்‌, வெளவாற்‌ கொடி முடியுங்‌ 
கயிறு. 


ஆலாயம்‌ - அலப்பு, சம்பாஷணை. 


ஆர்வம்‌ 


ஆலாபனம்‌ - சம்பாஷித்தல்‌. 

ஆலாபித்தல்‌ - அலப்புதல்‌, சம்பாஷித்‌ 
தல்‌. 

ஆலானம்‌ - கட்டு, கயிறு, யானை 
கட்டுந்தறி. 

ஆலாலம்‌ - விடம்‌, வெளவால்‌. 

ஆலி - அமுதம்‌, ஆலாங்கட்டி, களி 
யென்னேவல்‌, கள்‌, காற்று, மழை, 
மழைத்துளி, தோழி, வமிசம்‌, 
வரம்பு, வரிவிடமுள்ளன. 

ஆலிங்கனம்‌ - தழுவல்‌. 

ஆலிஞ்சரம்‌ - நீர்ச்சாடி. 

ஆலித்தல்‌ - களித்தல்‌, தூறல்‌. 

ஆலிந்தம்‌ - திண்ணை, முற்றம்‌. 

ஆலீடம்‌ - வலக்கால்மண்டலித்திடக்‌ 
கான்முந்துறுந்நிலை. 

ஆலீனகம்‌ - துத்தநாகம்‌. 

ஆலு - நீர்க்குடம்‌. 

ஆலுதல்‌ - ஆலல்‌, தொங்குதல்‌. 

ஆலை - கரும்பாலை, கரும்பு, கள்‌, 
கிட்டி. 

ஆலேகனம்‌ - எழுத்து. 

ஆலேகனி - எழுத்தாணி, வரைகோல்‌. 

ஆலேபம்‌, ஆலேபனம்‌ - ஓர்‌ கந்ததயிலம்‌. 

ஆலையாய்‌ - மதுரை. 

ஆலோகம்‌ - பார்வை, பிரபை, முகமன்‌. 

ஆலோகனம்‌ - பார்வை. 

ஆலோகன்‌ - தெளிந்தபுத்திமான்‌. 

ஆலோசனை - யோசனை. 

ஆலோசித்தல்‌ - யோசித்தல்‌. 

ஆலோடனம்‌ - கலக்குதல்‌, கலப்பு. 

ஆலோலம்‌ - நீரொலி, புள்ளோச்சு 
மொலி, கலக்குதல்‌. 


ஆலோலிதமுகம்‌ - ஆசையான்‌ 
மலர்ந்தமுகமா யொருவனை 
யழைத்தல்‌. 


ஆலோலிதம்‌ - சந்தோஷம்‌, விருப்பம்‌. 
ஆலோன்‌ - சந்திரன்‌. 


ஆவிப்பதங்கம்‌ 


ஆல்‌ - அசைச்சொல்‌, ஆமெனல்‌, 
ஆலென்னேவல்‌, ஓர்மரம்‌, துவர்‌ 
பத்தினொன்று, மூன்றனுருபு. 

ஆல்வாடுதல்‌ - சிறுகக்காய்தல்‌. 

ஆவகம்‌ - சத்தவாயுவினொன்று. 

ஆவகை - யாறு. 

ஆவசதம்‌ - வீடு. 

ஆவசம்‌ - சத்தமுகிலினொன்று. 

ஆவட்டங்கொட்டல்‌ - ஆவாய்‌ கத்துதல்‌. 

ஆவடுதுறை - திருவாவடுதுறை. 

ஆவட்டை - ஓர்பூண்டு. 

ஆவணம்‌ - அடையாளம்‌, உரிமை, 
உரிமைப்பத்திரம்‌,கடை, கடைவீதி, 
தெரு, தேர்மொட்டுப்‌ பொருந்திய 
பீடம்‌, புநர்பூசம்‌, கரை. 

ஆவணி - அவிட்டநாள்‌, ஓர்‌ மாசம்‌. 

ஆவணீயம்‌ - கடை, கடைவீதி. 

ஆவனியம்‌ - கடைவீதி. 

ஆவதம்‌ - ஆவர்த்தம்‌. 

ஆவதத்தம்‌ - ஆபத்துக்காலத்துக்‌ 
கென்று வைத்ததிரவியம்‌, சத்த 
முகிலினொன்று. 

ஆவத்து - இக்கட்டு, உபத்திரவம்‌. 

ஆவகாளி - அம்புக்கூடு. 

ஆவம்‌ - அம்புக்கூடு, குங்குமமரம்‌, 
நாணி. 

ஆவணம்‌ - கரை. 

ஆவரகம்‌ - திரைச்சீலை, மூடி. 

ஆவரணசத்தி - பசு, பதி, பாச 
மூன்றையும்‌ பேதந்தெரியாது 
மறைப்பது. 

ஆவரணம்‌ - ஈட்டி, கோட்டை, சீலை, 
மறைவு, மூடி, 
புடைவை, வேலி. 

ஆவரி - அம்பு. 

ஆவரை - ஆவிரை. 

ஆவர்த்தகம்‌ - சுழலுதல்‌, சுழல்‌ 
காற்று, பிடருரோமம்‌, மயிர்முடி, 


பரிசை, 


மேற்‌ 


மனக்கலக்கம்‌. 


wrpiuror 4A) - 1 85 


ஆவர்த்தம்‌ - சத்தமேகத்தொன்று, 
அஃது நீர்பொழிவது, சுழல்‌ 
காற்று, சுழி, மயிர்‌ முடி. 

ஆவர்த்தனம்‌ - உருக்குதல்‌, கடைதல்‌, 
கலக்குதல்‌, சுழற்றுதல்‌, பழக்கம்‌. 

ஆவலங்கொட்டல்‌ - வாயாலார்த்‌ 
தாடல்‌. 

ஆவலம்‌ - கொல்லை. 

ஆவர்‌ - காதலர்‌, நாயகர்‌. 

ஆவலாதி - அங்கலாய்ப்பு, ஆசை. 

ஆவலி, ஆவளி - இரேகை, ஒழுங்கு, 
தொடர்ச்சி, வமிசம்‌. 

ஆவலித்தல்‌ - ஆசைப்படுதல்‌, 
கொட்டாவிவிடுதல்‌. 

ஆவலவிப்பு, ஆவல்‌ - ஆசை, பேராசை, 
வளைவு. 

ஆவளித்தல்‌ - ஆவலித்தல்‌. 

ஆவளிப்பேச்சு - ஆதரவற்றபேச்சு, 
ஒழுங்கற்றபேச்சு. 

ஆவறி - அங்கலாய்ப்பு. 

ஆவாகனம்‌ - தாபனம்‌, அழைத்தல்‌. 

ஆவாகித்தல்‌ - தாபித்தல்‌. 

ஆவாசம்‌ - வீடு. 

ஆவாபம்‌ - கைவளை, கூத்தினோர்‌ 
விகற்பம்‌, பாத்தி, விரைதானியம்‌. 

ஆவாபனம்‌ - நெய்வார்தறி, வடிக்‌ 


கயிறு. 
ஆவாய்கத்துதல்‌ - இல்லையென்று, 
சொல்லித்திரிதல்‌. 


ஆவாரை - ஆவரை, நிலவாகை. 

ஆவாலம்‌ - வெளவால்‌, பாத்தி, 

ஆவி - அரூபி, ஆன்மா, உயிரெ 
முத்து, உயிர்‌, உயிர்ப்பு, குளம்‌, 
தேவதிரீத்துவத்தி னொன்று, 
பிட்டு, புகை, வாசனை, வெப்பம்‌. 

ஆவிடை - சத்திரூபம்‌. 

ஆவிதம்‌ - துறப்பணம்‌. 

ஆவித்தல்‌ - கொட்டாவிவிடுதல்‌. 

ஆவிப்பதங்கம்‌ - வைப்புச்சரக்கு. 


86 wirpiuroor qs] - 1 


ஆவிபதம்‌ - புறாமுட்டை. 

ஆவியபத்தம்‌ - போர்முட்டி. 

ஆவியத்திரம்‌ - புகையிலை. 

ஆவியம்‌ - உயிர்‌, சரீரபலம்‌. 

ஆவியர்‌ -வேடர்‌, வேளாளர்‌. 

ஆவியேற்றம்‌ - பெருமூச்சு. 

ஆவிரம்‌ - இடையரூர்‌. 

ஆவிருத்தி - முழுவட்டம்‌, சுற்றுதல்‌, 
மாறிப்‌ பிறத்தல்‌, வழக்கம்‌. 

ஆவிரை - ஓர்மரம்‌. 

ஆவிலம்‌ - அழுக்கு, கலங்கனீர்‌. 

ஆவீதம்‌ - முப்புரிநூல்‌. 

ஆவுடையார்‌ - ஆவிடையார்‌. 

ஆவுரிஞ்சி - ஆவுரிஞ்சுந்தறி. 

ஆவெனல்‌ - இரக்கக்குறிப்பு, வாய்‌ 
திறத்தல்‌. 

ஆவேகம்‌ - சீக்ரெம்‌, தடுமாற்றம்‌. 

ஆவேசம்‌, ஆவேஷம்‌ - சன்னதம்‌, 
வெறி, வேடம்‌, பெருமை, மனம்‌ 
பற்றுதல்‌, வாயில்‌. 

சித்திரகாரர்வீதி, 


கம்மாலை, கோபம்‌, குரிய மண்ட 


ஆவேசனம்‌ - 


லம்‌, வாயில்‌. 
ஆவேசிகன்‌ - விருந்தன்‌. 
ஆவேட்டகம்‌ - வேலி. 
ஆவேட்டனம்‌ - சுற்றுதல்‌. 
ஆவேதகன்‌ - வழக்காளி. 
ஆவேலி - தொழுவம்‌. 
ஆவோ - அதிசயவிரக்கச்சொல்‌. 
ஆழம்‌ - கடல்‌, தாழ்வு. 
ஆழல்‌ - கறையான்‌, தாழ்தல்‌. 
ஆழாக்கு - அரைக்காற்படி. 
ஆழி-கடல்‌, கரைப்பொது, சக்கரம்‌, 
தேருருளை, மோதிரம்‌, யானைக்‌ 
கைநுனி, வட்டம்‌. 
ஆழிக்கொடி - பவளம்‌. 
ஆழித்தல்‌ - ஆழமாகத்தோண்டல்‌. 
ஆழியளித்தோள்‌ - சிவன்‌. 


ஆவிபதம்‌ 


ஆழியன்‌ - வஞ்சகன்‌, வருணன்‌. 

ஆழிவிட்டோன்‌ - சிவன்‌, விட்டுணு. 

ஆழிவித்து - முத்து. 

ஆழிவிரை - ஓர்‌ பயிர்‌. 

ஆழுதல்‌, ஆழ்தல்‌ - அழுந்தல்‌, தாழ்தல்‌. 

ஆழ்வார்‌ - கருடன்‌. 

ஆழ்த்தல்‌ - கட்டல்‌, தாழ்த்தல்‌, 

ஆளகம்‌ - சுரை. 

ஆளரி - சிங்கவேறு. 

ஆளல்‌ - ஆளுதல்‌. 

ஆளானம்‌ - கட்டுத்தறி, கலப்பை, 
யானைகட்டுந்தறி. 

ஆளி - ஆள்வோன்‌, ஒழுங்கு, கரைப்‌ 
பொது, சிங்கம்‌, சிங்கவிராச, செய்‌ 
கரை, யாளியானை, கிளிஞ்சில்‌ 
போன்ற சிப்பி, மட்டி. 

ஆளிமுரசோன்‌ - மதன்‌. 

ஆனியூர்தி - காளி, துற்கை. 

ஆளுகை - ஆட்௫, ஆளுந்தன்மை, 
இராச்சியப்பொது. 

ஆளுதல்‌ - அடிமைக்கொள்ளுதல்‌, 
ஆட்சிபண்ணல்‌. 

ஆளொட்டி - மறைவு. 

ஆள்‌ - அடிமை, ஆடவன்‌, ஆளென்‌ 
னேவல்‌, உயர்திணைப்பெண்பாற்‌ 


படர்க்கை யொருமைவிகுதி. 
ஆள்வணங்கி - அரசமரம்‌. 
ஆள்வள்ளி - மலைச்சக்கரைவள்ளி. 
ஆள்விழுங்கி - நிகள்வங்கி. 
ஆள்வினை - உற்சாகம்‌, முயற்சி. 
ஆறடிவிருத்தம்‌ - கலிவிருத்தம்‌, தரயு 
கொச்சகம்‌. 
ஆறதீகம்‌ - கல்நார்‌. 
ஆறலை - வழிப்பறிக்குந்தன்மை. 
ஆறலைத்தல்‌ - வழிப்பறித்தல்‌. 
ஆறலைப்பு - வழிப்பறி. 
ஆறல்‌ - அலைதல்‌, ஆறுதல்‌. 
ஆறாக்காரியம்‌ - தேற்றம்‌. 


ஆனந்த 


ஆறடி - தூர்த்தன்‌. 

ஆறாதாரம்‌ - சடாதாரம்‌, அவை 
மூலாதாரம்‌, சுவாதிட்டானம்‌, 
மணி பூரகம்‌, அனாகதம்‌, விசுத்தி, 
ஆஞ்ஞை. 

ஆறாதூறு - அவதூறு, அழிப்பு. 

ஆறாமீன்‌ - கார்த்திகைநாள்‌. 

ஆறு - ஆறென்னேவல்‌, ஒழுக்கம்‌, 
ஒரெண்‌, நதி, வழி. 

ஆறுகாட்டி - மாலுமி, வழிகாட்டி. 

ஆறுதல்‌ - ஆறியிருத்தல்‌, ஓய்தல்‌, 
சூடுகுளிர்தல்‌, தணிதல்‌. 

ஆறுமுகன்‌ - குமரன்‌. 

ஆறை - ஆற்றூர்‌. 

ஆற்பலம்‌ - சாரம்‌, பலம்‌. 

ஆற்றங்கரை - ஆற்றோரம்‌. 

ஆற்றலரி - சுடலைப்பூச்செடி, சேங்‌ 
கொட்டை. 

ஆற்றல்‌ - அதிகம்‌, செய்தல்‌, ஞானம்‌, 
தணித்தல்‌, நிலையுடைமை, பரித்‌ 
தல்‌, பொறை, மிகுதி, முயற்சி, வலி. 

ஆற்றறுத்தல்‌ - வலியழித்தல்‌. 

ஆற்றாக்கொலை - ஆற்றாப்பட்சம்‌. 

ஆற்றாப்பட்சம்‌ - ஆற்றாமை, தரிக்கக்‌ 
கூடாமை. 

ஆற்றார்‌ - தரித்திரர்‌, தோற்றோர்‌, 
வருந்தினார்‌. 


ஆற்றி - ஆறுதல்‌. 
ஆற்றிகேடு - ஆற்றாண்மை, சத்துக்‌ 
கேடு. 


ஆற்றிடைக்குறை - ஆற்றினொடுக்க 
மானவிடம்‌, அற்றுக்கிடையே 
யுயர்ந்ததிடர்‌. 

ஆற்று - ஆற்றென்னேவல்‌, தலைக்‌ 
கடை. 

ஆற்றுக்காலாட்டியர்‌ - மருதநிலப்‌ 
பெண்கள்‌. 

ஆற்றுக்கால்‌ - ஆற்றிலிருந்து பாயும்‌ 


வாய்க்கால்‌. 


wpiuror 4A) - 1 87 


ஆற்றுணா-கட்டுச்சோறு, வழியுணவு. 

ஆற்றுதல்‌ - தணித்தல்‌, துயர்தீர்த்தல்‌. 

ஆற்றுநீர்‌ - ஆற்றிற்சலம்‌. 

ஆற்றுநீர்ப்பொருள்கோள்‌ - பொருள்‌ 
கோளெட்டிலனொன்று. 

ஆற்றுநெட்டி - நீர்ச்சுண்டி.. 

ஆற்றுப்பச்சை - பச்சைக்கல்‌. 

ஆற்றுப்படுத்தல்‌ - சன்மார்க்கத்திலுட்‌ 
படுத்தல்‌, வழிநடத்துதல்‌. 

ஆற்றுப்படை - ஓர்‌ பிரபந்தம்‌, வழிப்‌ 
படுதல்‌. 

ஆற்றுப்பாசி - ஓர்பூண்டு. 

ஆற்றுப்பித்தல்‌ - ஆற்றோரம்‌. 

ஆற்றுமடை - வாய்க்காலமுகம்‌. 

ஆற்றுமல்லிகை - ஓர்‌ மல்லிகை. 

ஆற்றுமா - ஆன்மா. 

ஆற்றுவித்தல்‌ - ஆறுபாய்முகம்‌, 
உறுதிசெய்தல்‌, தயிரியப்படுத்தல்‌, 
வலிதருதல்‌. 

ஆற்றொமுக்கு - சூத்திரநிலை செய்யு 
ணிலைகளினொன்று. 

ஆனகம்‌ - தம்பட்டம்‌, துந்துமி, 
தேவதரு, மேளம்‌, இடி, போர்ப்‌ 
பறை, மத்தளம்‌, முகில்‌. 

ஆனந்த - ஓர்‌ வருடம்‌. 

ஆனந்தததம்‌ - யோனி. 

ஆனந்தபடம்‌ - கூறைப்புடைவை. 

ஆனந்தபயிரவி - ஓர்‌ பண்‌. 

ஆனந்தபாட்பம்‌ - பேரின்பக்கண்ணீர்‌. 

ஆனந்தபிரபவம்‌ - இந்திரியம்‌. 

ஆனந்தமயகோசம்‌ - பஞ்சகோசத்‌ 
தொன்று, அஃது அவித்தை. 

ஆனந்தமயம்‌- கோசமைந்தினொன்று, 
தனவசமற்றிருத்தல்‌, கடவுள்‌. 

ஆனந்தம்‌ - பேரின்பம்‌. 

ஆனந்தன்‌ -கடவுள்‌, சிவன்‌, கடவுள்‌, 
சந்தோஷம்‌. 

ஆனந்தரூபன்‌ - பஞ்சகோசகன்ம 


பந்தசன்ம மரணாதியற்ற வடிவன்‌. 


88 wirptiuroor aay] - 1 


ஆனந்தலட்சணம்‌ - பரமாத்து 
மாசகல பதார்த்தத்தைக்‌ காட்டி 
யுந்தன்னிடத்திற்‌ பிரமை நீங்கா 
திருப்பது. 

ஆனந்தவல்லி - பார்ப்பதி. 

ஆனந்தவாதி - கெளரிபாஷாணம்‌. 

ஆனந்தனம்‌ - இன்பங்கொடுப்பது, 
உபசரணை, சந்தோஷித்தல்‌. 

ஆனந்தி, ஆனந்தை - பார்வதி. 

ஆனந்தியம்‌ - அழிவின்மை, முடி 
வின்மை. 

ஆனந்தித்தல்‌ - சந்தோஷித்தல்‌. 

ஆனம்‌ - கள்‌, மஸ்துள்ளபானம்‌, 
பூரகவாயு. 

ஆனயம்‌, ஆனயனம்‌ - உபநயனம்‌. 

ஆனர்த்தம்‌ - களரி, நிர்‌, யுத்தம்‌. 

ஆனல்‌ - நீங்குதல்‌. 

ஆனனம்‌ - முகம்‌. 

ஆனாகம்‌ - சலவடைய்பு. 

ஆனாமை - உத்திராடம்‌, நீங்காமை, 
கெடாமை. 

ஆனி - உத்திராடநாள்‌, ஓர்‌ மாதம்‌, 
கேடு, கேட்டை, பொருந்தநதி, 
மூலநாள்‌, வெட்டுக்குருத்து, 


எல்லை, வாளலகு. 
ஆனியம்‌ - நாள்‌, பகல்‌, பருவம்‌, 
பொழுது, மூலநாள்‌. 
ஆனிலன்‌ - அனுமான்‌, வீமன்‌. 
ஆனிலை - பசுக்கொட்டில்‌. 
ஆனு - இனிமை, நன்மை. 
ஆணுலகு - தேவலோகம்‌. 
ஆனேறு - எருது. 
ஆனை - அத்தி, யானை. 
ஆனைக்கண்படுதல்‌ - புள்ளிபடுதல்‌. 
ஆனைத்தடிச்சல்‌ - புளிநடலை. 
ஆனைநேெரிஞ்சி - பெருநெருஞ்சி. 
ஆனைப்படுவன்‌ - விலங்கனோர்‌ 
நோய்‌. 


ஆனந்தலட்சணம்‌ 


ஆனையப்பந்தி - யரானைக்கூடம்‌. 

ஆனைப்பாகன்‌ - யானைப்பணிக்கன்‌. 

ஆனைப்பேன்‌ - ஓஒர்பேன்‌. 

ஆனையின்‌ - ஓர்பெருமீன்‌. 

ஆனைமுகன்‌ - விநாயகன்‌. 

ஆனையறுகு - ஓரறுகு. 

ஆனையேற்றம்‌ - ஆனையேறும்‌ 
பரிட்சை, யானையைமரக்கலத்‌ 
தேற்றுதல்‌. 

ஆனைவணங்கி - தேட்கொடுக்கி. 

ஆனைவாழை - ஓர்‌ வாழை. 

ஆன்‌ - உயர்திணையொருமையாண்‌ 
பால்‌ படர்க்கை விகுதி, சாரியை, 
பசுப்பொது, மூன்றனுருபு, ஆனென்‌ 
னேவல்‌. 

ஆன்மா - உயிர்‌, சிவனட்டமூர்த்தத்‌ 
தொன்று. 

ஆன்மீட்சணம்‌ - தேடல்‌. 

ஆன்வல்லோர்‌ - இடையர்‌. 

ஆன்றல்‌ - அகலம்‌, மாட்சிமை, மிகுதி. 

ஆன்றவர்‌, ஆன்றார்‌, ஆன்றோர்‌ - 
அறிவுடையோர்‌, சன்மார்க்கர்‌, 
புலவர்‌, பெரியோர்‌. 


8 


இ - உயர்திணைப்‌ படர்க்கை யொரு 
மைவிகுதி, சுட்டு, பெண்பால் விகுதி, 
முன்னிலை யொருமை விகுதி, 
ஒரெழுத்து, முப்பாலொருமை 
முன்னிலைவினைவிகுதி (உம்‌) 
உண்டி, முப்பாலொருமை முன்‌ 
னிலையேவல்‌ விகுதி, 


கேட்டி, உயர்‌ திணைப்‌ பெண்‌ 


(உம்‌) 


பாலொருமைப்படர்க்கைப்பெயார்‌ 
விகுதி, (உம்‌) குறத்தி, உயர்திணை 
யாண்பாற்படர்க்கை யொருமைப்‌ 
பெயர்விகுதி, (உம்‌) வில்லி, அலறி 
ணைப்‌ படர்க்கை யொருமைப்‌ 
யெயர்‌ விகுதி, (உம்‌) ஊருணி, 
விரவுத்திணையொருமைப்‌ பெயர்‌ 
விகுதி, (உம்‌) செவியிலி. 


இகெனல்‌ 


இஃது - இது. 

இக - இகவென்னேவல்‌, முன்னிலை 
யசைச்சொல்‌. 

இகத்தல்‌ - கடத்தல்‌, புறப்படுதல்‌, 
போதல்‌, மீறுதல்‌, விட்டுவிடுதல்‌, 
பழித்தல்‌. 

இகந்துபடுதல்‌ - கடந்துபோதல்‌, 
நிராகரிக்கப்படுதல்‌, தவறுதல்‌. 

இகபரசாதனம்‌ - இம்மைமறுமைக்‌ 
கடுத்தகடமைகளை நடப்பித்தல்‌. 

இகபரபுத்திரார்த்தபரபோகவிசாகம்‌ - 
இகத்திலுள்ளபெண்டு பிள்ளை 


முதலியனவும்‌ பரத்திலுள்ள 
தேவாமிர்த போகங்களும்‌ 
வெறுத்துவிடல்‌. 


இகபரம்‌ - இம்மைமறுமை, அஃது 
பூலோகபரலோகவனுபவம்‌. 

இகம்‌ - இம்மை, உலகம்‌, பூமி. 

இகரம்‌ - ஓரெழுத்து, சந்தம்‌. 

இகல - உவமைச்சொல்‌. 

இகலல்‌ - எதிர்த்தல்‌, பகைத்தல்‌, 
பொருதல்‌. 

இகலன்‌ - ஓரி, நரி, பகைவன்‌. 

இகலாட்டம்‌ - போராட்டம்‌. 

இகலார்‌, இகலோர்‌ - பகைவர்‌. 

இகலோகம்‌ - இவ்வுலகம்‌. 

இகல்‌ - பகை, போர்‌, வலி. 

இகல்‌ - இகலென்னேவல்‌, ஒப்பு, 
பெருங்காப்பியவுறுப்புளொன்று, 
அஃது மறனிலை. 

இகல்வு - எதிரிடை. 

இகவு - இகழ்ச்சி. 

இகழாவிகழ்ச்சி - ஓஒரலங்காரம்‌, 
அஃது புகழ்வது போலிகழ்வனது. 

இகம்‌ - இகழென்னேவல்‌, நிந்தை. 

இகழ்ச்சி - ஈனம்‌, நிந்தை, மறதி. 

இகர்ச்சிப்‌ புகழ்ச்சி - புகழ்மொழி 
யானிகழ்தல்‌ (உம்‌) பேராளி. 


wrpiuror 4A - 1 89 


இகழ்ச்சியில்‌ புகழ்ச்சி - ஓரணி, அஃது 
இகழ்ச்சியின்றிப்புகழ்தல்‌ (உம்‌) 
சத்தியத்திலரிச்சந்திரன்‌. 

இகம்ச்சியுட்‌ புகழ்ச்சி - ஓரணி, அஃது 
இகழ்ச்சியும்‌ புகழ்ச்சியுங்கலந்து 
கூறல்‌ (உம்‌) இவர்சற்றேவாசித்‌ 
தவர்‌. 

இகழ்ச்சிவிலக்கு - ஒரலங்காரம்‌, 
அஃது ஏதுவையிகழ்ந்து விலக்கு 
வது. 

இகழ்தல்‌ - நிந்தித்தல்‌. 

இகழ்வு - நிந்தை. 

இகளி - இடி. 

இகளை - வெண்ணெய்‌. 

இகாசம்‌ - பழிகூறல்‌. 

இகிதம்‌ - இன்பம்‌. 

இகுடி - ஆதொண்டை. 

இகுத்தல்‌ - அழைத்தல்‌, இரித்தல்‌, 
ஈதல்‌, எறிதல்‌, குழைத்தல்‌, கொல்‌ 
லல்‌, தாண்டல்‌, தாழ்த்துதல்‌, 
துடைத்தல்‌, மறித்தல்‌, வருந்து 
வித்தல்‌, வீழ்த்தல்‌, அழித்தல்‌, 
புடைத்தல்‌. 

இகும்‌ - அசைச்சொல்‌. 

இகுளை - சுற்றம்‌, தோழி, நட்பு. 

இகுள்‌ - இடி, ஓர்மீன்‌, கார்த்திகைநாள்‌. 

இகைத்தல்‌ - கொடுத்தல்‌, நடத்தல்‌. 

இக்கட்டு - தரித்திரம்‌, துன்பம்‌, இட 
நெருக்கம்‌, வெல்லக்‌ கட்டி. 

இக்கணம்‌ - இப்போழ்து. 

இக்கரை - ஒந்தக்கரை, இந்துப்பு. 

இக்கவம்‌ - கரும்பு. 

இக்கன - இப்போது. 

இக்கிரி - ஓர்முட்செடி. 

இக்கு - ஆபத்து, கரும்பு, கள்‌, தடை. 

இக்கியந்திரம்‌ - கரும்பாட்டுமாலை. 

இக்குறி, இக்கூறு - அன்னியநாள்‌, 
இச்செலவு. 

இக்கெனல்‌ - சீக்ெக்‌ குறிப்பு. 


90 wirptiuroor qs] - 1 


இக்கோ - அதிசயவிரக்கச்‌ சொல்‌. 

இக்கிரசம்‌ - கருப்பஞ்சாறு. 

இக்குவிகாரம்‌ - சருக்கரை. 

இங்கண்‌ - இவ்விடம்‌. 

இங்கம்‌ - அறிவு, சயிக்கை, நோக்கம்‌. 

இங்கரி - கஸ்தூரி. 

இங்கிசை - கொலை, சங்கையீனம்‌. 

இங்கிதம்‌ - அடையாளம்‌, இனிமை, 
எண்ணக்குறிப்பு, எண்ணம்‌, 
கருத்து, இங்கம்‌. 

இங்கு - இவ்விடம்‌, பெருங்காயம்‌. 

இங்குசுக்காண்டான்‌ - நீர்முள்ளி, 
நெருஞ்சில்‌. 

இங்குதாரி - பேரோசனை. 

இங்குதாழி - பீதரோகணி. 

இங்குமம்‌ - இங்கு. 

இங்குலிகம்‌ - சாதிலிங்கம்‌, சிவப்பு. 

இங்ஙனம்‌, இங்ஙன்‌ - இத்தன்மை, 
இவ்விடம்‌. 

இசகுபிசகு, இசக்குப்பிசக்கு, இசைவு 
பிசகு - குழப்பம்‌. 

இசங்கு - ஓர்‌ செடி. 

இசடு - அசடு, பொருக்கு. 

இசமான்‌ - எசமான்‌. 

இசலாட்டம்‌ - எசலாட்டம்‌. 

இசலி - சபதம்‌. 

இசி - இசியென்னேவல்‌, இணுங்கு 
தல்‌, சிரிப்பு. 

இசிதல்‌ - இணுங்கப்படுதல்‌, இழு 
படுதல்‌, நீளுதல்‌. 

இசித்தல்‌ - இணுங்கல்‌, இழுத்தல்‌, 
சிரிக்குதல்‌. 

இசிப்பு - ஈர்ப்பு, சிரிப்பு. 

இசிவு - இழுப்பு, உரிவு. 

இசின்‌ - இறந்தகால விடைநிலை, 
(உம்‌) என்றிசினோரே. 

இசை - இசைப்பாட்டு, இசைப்பு, 
இசையென்னேவல்‌, இணக்கம்‌, 


இக்கோ 


ஒலி, கூடிநிற்றல்‌, சொல்‌, பாட்டி 
சை, புகழ்‌, முத்தமிழினொன்று, 
இனிமை, கொடை, பண்பு, 
பொன்‌. 

இசைகேடு - சத்துக்கேடு. 

இசைக்கழல்‌ - தேர்நூறு குதிரையா 
யிரம்யானை நூறு காலாள்‌ பதினா 
யிரம்போரின்மடியவென்றவெற்றி 
பெற்ற வேந்தரிடக்‌ காவினணியும்‌ 
வீரவெண்டயம்‌. 

இசைக்குழல்‌ - ஊதுகுழல்‌. 

இசைததல்‌ - சம்மதித்தல்‌, பொருந்தல்‌. 

இசைத்தமிழ்‌ - சங்£தத்தமிழ்‌. 

இசைத்தல்‌ - இணக்குதல்‌, ஈதல்‌, 


ஒலித்தல்‌, கட்டல்‌, பேசல்‌, 
பொருந்தப்பண்ணுதல்‌. 

இசைத்திரிபு - இசையறுப்பு, வேறு 
பாடு. 


இசைநாள்‌-உத்திரட்டாதி, பூரட்டாதி. 

இசைநிறை - ஓசைநிறைத்துநிற்பது. 

இசைநிறையேகாரம்‌- ஈற்றசையே 
காரம்‌. 

இசைநாபுரம்‌ - யானையைக்கொன்ற 


சுத்த வீரனிடக்காளலணியும்‌ வீரச்‌ 


சிலம்பு. 

இசைபுனை - ஆயிரம்‌ பேரை வென்ற 
வனிடக்காலிலணியும்‌ வீரச்‌ 
சங்கிலி. 


இசைப்பாட்டு - இராகம்‌. 

இசைப்பு - இணக்கம்‌, கூடிநிற்றல்‌, 
சொல்லல்‌, பொருத்து. 

இசைப்புள்‌ - அன்றிற்‌ பறவை, குயில்‌. 

இசைமடந்தை - சரச்சுவதி. 

இசைமணி - பதினாயிரம்‌ பேரை 
வென்றவேந்தர்‌ பொன்னாற் செய்து 
இடக்காலிலணியும்‌ வீரகண்டை. 

இசைமுட்டி - செருந்தி, 

இசைமூடி - சிலந்திநாயகம்‌. 

இசையந்தாதி - ஒரலங்காரம்‌, அஃது 
ஒருவசனத்‌ தீறுமற்றொரு வசனத்‌ 
தாதியாக வருவது. 


இடந்தலைப்பாடு 


இசையுந்தொழிலர்‌ - சூத்திரர்‌. 
இசையுரிச்சொல்‌ - ஓசையாலறியப்‌ 
படுங்‌ குணச்சொல்‌ (உம்‌) கவிகடல்‌. 


wpiuror 4A) - 1 91 


இடக்கர்‌ - குடம்‌, தூர்த்தர்‌, நெருங்‌ 
கல்‌, மறைத்தசொல்‌. 


இடக்கியம்‌ - தேர்க்கொடி. 


இசையெச்சம்‌ - ஒழிந்துநிற்குஞ்‌ 
சொற்கொண்டு கருத்து முடிவது. 

இசையெஞ்சணி - இசையெச்சம்‌. 

இசைவளை - குதிரை நூறுபோர்க்‌ 
களத்திற்‌ பொரு துவென்ற மல்லு 
யுத்தர்‌ காற்பெரு விரலிலணியும்‌ 
வளை. 

இசைவிரும்பி - அசுணம்‌. 


இசைவு - 
பொருத்து. 
இசையவுபிசகு - இணக்கமின்மை. 


இணக்கம்‌, சம்மதி, 


இச்சகம்‌ - முகமன்‌. 

இச்சயம்‌ - ஆசை. 

இச்சாசத்தி - பஞ்ச சத்தியினொன்று. 
அஃது பஞ்சபூதமாக நின்று உயிர்க்‌ 
கருணேசஞ்‌ செய்வது. 

இச்சாபத்தியம்‌ - புறப்பத்தியம்‌, 
மைதுன முதலிய நீங்கல்‌, விடு 
பத்தியம்‌. 

இச்சாபோகம்‌ - இச்சித்தவனுபவம்‌. 

இச்சாவசு - குபேரன்‌. 

இச்சானுவிருத்தி - ஆசையடக்கம்‌. 

இச்சி - ஓர்‌ மரம்‌. 

இச்சித்தல்‌ - காமுறல்‌. 

இச்சியல்‌ - கடுகுரோகணி. 

இச்சு - ஓரிடை நிலை. 

இச்சை - அஞ்ஞானம்‌, ஆசை, இடித்‌ 
தல்‌, இட்டம்‌, பேராசை, பொய்‌. 

இஞ்சரகம்‌ - இறால்‌. 

இஞ்சி - இஞ்சிக்கிழங்கு, ஓர்‌ மருந்துப்‌ 
பூடு, கேடகம்‌, மதில்‌, வாவி. 

இஞ்சுச்சார்‌ - வெல்லம்‌. 

இடகலை - சந்திரகலை. 

இடக்கயம்‌ - இடக்கியம்‌. 

இடக்கரடக்கல்‌ - சொல்லத்தகா வார்த்‌ 
தையை மறைத்துச்‌ சொல்வது. 


இடக்கு - இழிச்சொல்‌, எதிரிடை, 
ஏறுமாறு, தடை. 

இடக்கை - ஓர்வாச்சியம்‌, தம்பட்டம்‌, 
இடதுகரம்‌, தாறுமாறு, மருத 
நிலத்தூர்‌. 

இடக்கையான்‌ - அஞ்சாவீரன்‌. 

இடங்கணம்‌ - பொரிகாரம்‌. 

இடங்கணி - சங்கிலி, ஆந்தை. 

இடங்கம்‌ - உளி. 

இடங்கரம்‌ - மகளிர்‌ சூதகம்‌. 

இடங்கர்‌ - குடம்‌, சிறுவழி, தூர்த்தர்‌, 
நீர்ச்சால்‌, முதலை. 

இடங்கழி, இடங்கழிமை - நெருங்கல்‌. 

இடங்கழியர்‌ - காமுகர்‌, தூர்த்தர்‌. 

இடங்காரம்‌ - மத்தளத்தினிடப்பக்கம்‌. 

இடங்கேடு - தரித்திரம்‌, வெறுமை. 

இடசாரி - இடச்சுற்று. 

இடங்கணி - ஆந்தை. 

இடதந்தம்‌ - இராசயானை. 

இடதானன்‌ - கன்னன்‌. 

இடது - இடப்புறம்‌. 

இடத்தல்‌ - அகலப்பண்ணுதல்‌, 
கிழித்தல்‌, தோண்டல்‌, பிரித்தல்‌. 

இடத்தாலணையும்‌ பேர்‌ - குறிஞ்சி 
முதலிய வைந்திணையைப் பற்றியும்‌ 
வான்‌, அகம்‌, புறம்‌, முதலிய இடங் 
களைப்‌ பற்றியும்‌ வரும்‌ பெயர்‌ 
(உம்‌) வெற்பன்‌, மறவன்‌, ஆயன்‌, 
ஊரன்‌, சேர்ப்பன்‌, வானத்தான்‌, 
அகத்தான்‌, புறத்‌ தான்‌ முதலியன. 

இடத்திடல்‌ - சொலித்தல்‌. 

இடநாகம்‌ - அடையிருக்கும்பாம்பு. 

இடந்தலைப்பாடு - களவுப்‌ புணர்ச்சி 
நான்கினொன்று, அஃது இடந் 
தலைப்படுதல்‌. 


92 wirptiuroor qs] - 1 


இடபம்‌ - இராச சின்னத்தொன்று, 
எருது, ஓரிராசி, மேற்றிசைப்‌ 
பாலன்குறி. 

இடபவீதி - சகூரியன்மூவகை வீதி 
யினடுவீதி. 

இடப்பகுபதம்‌ - ஓஒர்பகுபதம்‌. 

இடப்பிறிதின்‌கிழமை - இடம்பற்றிய 
பிறிதின்‌ கிழமை (உம்‌) அரசன 
துமாளிகை. 

இடயப்பு - இடக்கப்பட்டது, மண்‌ 
கட்டி, கான்முதலியவற்றைய கல 
விடுதல்‌. 

இடப்பொருள்‌ - ஏழாம்‌ வேற்றுமைப்‌ 
பொருள்‌. 

இடமரம்‌ - தேசோபத்திரவம்‌. 

இடமலைவு - ஓரலங்காரவழு, அஃது 
ஓரிடத்துள்ள பொருள்‌ மற்றொ 
ரிடத்துளவாகக்‌ கூறுவது. 

இடமன்‌ - இடப்புறம்‌. 

இடமிடுதல்‌ - பருத்தல்‌. 

இடமிடைஞ்சல்‌, இடமுடங்கு - இடங்‌ 
கழிமை, ஒடுக்கம்‌, நெருக்கம்‌. 

இடமை - பூமி. 

இடம்‌ - அகலம்‌, அகாயம்‌, ஓடப்‌ 
பக்கம்‌, ஓடம்பாடு, ஒளக்காரம்‌, 
எது, சமயம்‌, செல்வம்‌, தலம்‌, 
தன்மை முன்னிலை படர்க்கை 
யென்னுமூவிடம்‌, தூரம்‌, பெரு 
மை, விசாலம்‌, வீடு, இராகத்‌ தகுதி 
நான்கி னொன்று, அஃது அந்‌ 
திணையைப்‌ பற்றி வருவது, 
ஏழாம்வேற்றுமையுருபு, (உம்‌) 
என்னிடம்‌. 

இடம்பக்கம்‌ - திரவிய முதலியவுதவி. 

இடம்பம்‌ - பெருமை, மேம்பாடு. 

இடம்பகம்‌ - இடப்பக்கம்‌, வழிவகை. 

இடம்பாடு - செல்வம்‌, பருமை, விரிவு. 

இடம்புதல்‌ - விலகுதல்‌, வெறுத்து 
விடுதல்‌. 


இடபம்‌ 


இடம்புரி - இடக்கைக்கயிறு, இடம்‌ 
புரிச்சங்கு, சங்கு. 

இடம்மானம்‌ - ஒர்பாறை. 

இடர்‌ - ஆபத்து, இடைஞ்சல்‌, துன்பம்‌. 

இடலம்‌, இடவிப்பு - அகலம்‌. 

இடவித்தல்‌ - விசாலித்தல்‌. 

இடலை - துக்கம்‌, துன்பம்‌. 


இடல்‌ - எறிதல்‌, கொடுத்தல்‌. 


இடவகை - வீடு. 
இடவம்‌ - பூமி. 
இடவமு - தன்மை முன்னிலை 


படர்க்கை மூவிடத்தை பிறழக்‌ 
கூறல்‌, ஐந்திணைக்குரியவற்றுள்‌ 
ஒன்றற்‌ குரியவற்றை மற்றொன்‌ 
றற்குக்‌ கூறுவதுமாம்‌. 

இடவன்‌ - இடக்கப்பட்டது, எதிரி 
மாடு, மண்கட்டி. 

இடவாகுபெயர்‌ - இடத்தினா மத்தை 
யதனிடத்த பொருட்கு வழங்குவது 
(உம்‌) அகம்‌. 

இடவியது - அகலமுள்ள து. 

இடவை - வழி. 

இடவோட்டு - இடப்புறச்‌ செலவு, 
இராகுகேதுவின்‌ நடை. 

இடறி - யானை. 

இடறு - இடறென்னேவல்‌, தடை. 

இடறுகட்டை - தடைகாரன்‌. 

இடறுதல்‌ - தடக்குதல்‌, தட்டுதல்‌, 
காலினாலெற்றுதல்‌. 

இடனறிந்தொழுகல்‌ - வணிகரெண்‌ 
குணத்தொன்று. 

இடன்‌ - இடம்‌. 

இடா - இறைகூடை, ஓர்‌ பொறி. 

இடாகினி - காளியேவல்‌ செய்வாள்‌. 

இடாகு - புள்ளி. 

இடாசுதல்‌ - அகலறிற்குதல்‌, அடித்தல்‌, 
தள்ளல்‌, நெருக்கல்‌, மேற்படல்‌. 


இடாடிமம்‌ - தாதுமாதளை. 


இடும்பர்‌ 

இடாப்பித்தல்‌ - காலையகலப்‌ 
பண்ணி நிற்றல்‌. 

இடாப்பு - சவா துபண்ணினது, பார்த்‌ 
தெழுதும்பிரதி, பெயர்விலாசம்‌. 

இடாமுடாங்கு - எதிரிடை, ஏறுமாறு, 
ஒழுங்கின்மை. 

இடார்‌ - ஓறைகூடை, ஓர்‌ பொறி. 

இடி - இடியென்னேவல்‌, ஓடியேறு, 
உறுதிச்சொல்‌, ஒலி, சிற்றுண்டி, 
சுண்ணம்‌, தகரம்‌, தினைநென்‌ 
முதலியவற்றின்மா. 

இடிகரை - அழிந்தகரை. 

இடிகை - பூமி. 

இடிக்கொடியன்‌ - இந்திரன்‌. 

இடிஞ்சில்‌ - அகல்‌. 

இடிசாமம்‌ - கெடுகாலம்‌. 

இடிதல்‌ - உடைதல்‌, ஒடி தல்‌. 

இடித்தல்‌ - ஒடிக்குதல்‌, ஓடிவிழுதல்‌, 
உறுதிச்சொல்‌, ஒலித்தல்‌. 

இடித்துரை - உறுதிச்சொல்‌. 

இடிப்பு - ஒலி. 

இடிம்பு - அவமதிப்பு, ஒடும்பு. 

இடியப்பத்தட்டு - ஒடியப்பம்‌ விக்குந்‌ 
தட்டு. 

இடியப்பம்‌ - ஓர்சிற்றுண்டி. 

இடியப்பவுரல்‌ - ஓடியப்பம்‌ பிழியும்‌ 
பாத்திரம்‌. 

இடியேறு - ஓடி. 

இடிவு - அழிவு, இடிந்திறாப்பது, 
ஓடிவு. 

இடீகை - கிரந்த நிகண்டினொன்று. 
அஃது காரியங்களை வகுத்து 
ஒழுங்குபடுத்தத்தக்கது. 

இடீக்கு - இடம்பம்‌, பிரபவியம்‌, 
மேன்மை. 

இடு - கொடுவென்னேவல்‌. 

இடுகடை - தருமமீயும்‌ வாயில்‌. 

இடுகாடு - சுடுகாடு. 

இடுகிடை - இடுக்கண்‌, நெருக்கம்‌. 


wipro ASG] - 1 93 


இடுகு - ஒடுக்கம்‌. 

இடுகுதல்‌ - ஒடுங்குதல்‌, நோ. 

இடுகுறி - நியமிதமாத்திரப்பேர்‌. 

இடுகுறிச்சிறப்புப்பெயர்‌ - இடுகுறியா 
னொன்றற்‌ கேவருஞ்‌ சிறப்புப்‌ 
யெயர்‌. 

இடுகுறிப்பொதுப்பெயர்‌ - இடுகுறி 
யாற்பலவற்றிற்கும்‌ பொதுவாய்‌ 
வரும்‌ பெயர்‌. 

இடுகை - ஈகை. 

இடுக்கணி - இடுக்கு. 

இடுக்கண்‌ - இக்கட்டு, துன்பம்‌, 
வறுமை. 

இடுக்கம்‌ - ஒடுக்கம்‌, 
நெருக்கம்‌, வறுமை. 

இடுக்கல்‌ - இடுக்குதல்‌. 

இடுக்கி - இடுக்குவது, உலோபி, 
கொடிறு, சாவணம்‌. 

இடுக்கு - இடுக்கென்னேவல்‌, 
இடைஞ்சல்‌, ஒடுக்கம்‌, நெருக்க 


மானவிடம்‌. 


துன்பம்‌, 


இடுக்குதல்‌ - அணைத்தல்‌, நெருக்கல்‌. 
இடுக்குத்தடி - ட்டி த்தடி. 
இடுக்குப்பனை - கருப்ப நீர்ப்பனை. 
இடுக்குப்பிள்ளை - கைக்குழந்தை. 
இடுக்குமரம்‌ - எண்ணெயூற்றுமரம்‌. 
இடுக்குமுடுக்கு - மூலைமுடுக்கு. 
இடுதங்கம்‌ - மாற்றுயர்ந்த தங்கம்‌. 
இடுதண்டம்‌ - பம்பல்‌, வந்தி. 
இடுதண்டல்‌ - பம்பல்‌. 
இடுதல்‌ - அணிதல்‌, ஈதல்‌, எறிதல்‌, 
சொரிதல்‌, நிசமித்தல்‌, வைத்தல்‌. 
இடுதெண்டம்‌ - தண்டனை, வாரா 
வந்தி. 
இடுப்பு - இடை, பக்கம்‌. 
இடுமருந்து - கைமயக்குமருந்து. 
இடுமுடுக்கு - நெருக்கமானவிடம்‌. 
இடும்பர்‌ - 


செருக்கர்‌, துயர்செய்வோர்‌. 


ஓஒர்வகையிராக்கதர்‌, 


94 wirpiuroor qs] - 1 


இடும்பன்‌ - ஒரரக்கன்‌. 

இடும்பு - அவமதி, துன்பம்‌, 
தேசோபத்திரவம்‌. 

இடும்பை - அச்சம்‌, ஆபத்து, தரித்‌ 
திரம்‌, தவறு, துன்பம்‌, பொல்‌ 
லாங்கு, விகாரமெட்டினொன்று. 

இடுலி - பெண்ணாமை. 

இடுவந்தி - அநீதம்‌, நெருக்கடை, 
வாராவந்தி. 

இடுவேற்று - இடைத்தட்டு. 

இடை - அளவு, ஓடமூக்கினிற்குந்‌ 
நரம்பு, ஓடம்‌, ஓடையர்க்குரியது, 
ஏழனுருபு, சுவாசத்திற்சந்திர 
கலை, சுற்றாடல்‌, தெசநாடியி 
னொன்று, நடு, நிறை, நுசுப்பு, 
பக்கம்‌, பெளரணை, யானை, 
இடைச்சொல்‌, இடையென்னேவல்‌. 

இடைகலை - இடமூக்கால்‌ வருஞ்சு 
வாசம்‌, இடமூக்கினிற்குற்‌ நரம்பு. 

இடைக்கச்சு - இடைக்கட்டு. 

இடைக்கட்டு - அரைக்கச்சு. 

இடைக்குலநாதன்‌ - விட்ணெு. 

இடைக்கிடை - ஊடே யூடே, ஒன்றை 


விட்டொன்று. 
இடைக்குறை - இடையிற்குறைந்து 
நிற்கும்மொழி. 
இடைக்கொள்ளை - அவமிருத்தாய்ச்‌ 
சாதல்‌, இடையிலேவாருதல்‌. 
இடைசுருங்குபறை - உடுக்கை. 
இடைசூரி - அரும்புவளையம்‌. 
இடைச்சங்கம்‌ - மதுரையிலிரண்டா 
வதாயிருந்த சங்கம்‌. 
இடைச்சனி - பூரநாள்‌. 
இமடைச்சன்‌ - நடுமகன்‌. 
இடைச்சி - முல்லைநிலப்பெண்‌. 
இடைச்சீலை - திரைச்சீலை. 
இடைச்சேரி - இடையரூர்‌. 
இடைச்சொல்‌ - பெயர்வினைகளோ 
டே சார்ந்து வழங்குஞ்சொல்‌. 


இடும்பன்‌ 


இடைச்சொற்பகாப்பதம்‌ - ஓர்பகாப்‌ 
பதும்‌. 

இடைச்சோழகம்‌ - மறுகாற்றுக்‌ கடை 
யிலே வீசுந்தென்றல்‌. 

இடைஞ்சல்‌ - இக்கட்டு, நெருக்டை, 
வருத்தம்‌. 

இடைதரம்‌ - இடைத்தரம்‌. 

இடைத்திரிசொல்‌ - இயற்சொற்‌ 
போற்றம்‌ பொருள்‌ விளக்காது 
அரி துணர்பொருளனவாய்‌ நிற்கு 
மிடைச்சொல்‌ (உம்‌) சேறும்‌. 

இடைத்தொடர்க்குற்றுகரம்‌ - ஓர்‌ 
குற்றுகரம்‌. 

இடைதல்‌ - சீலை, தோற்குதல்‌, பின்‌ 
வாங்குதல்‌, வசக்கெடுதல்‌. 

இடைத்தட்டு - இடையிலேகாரியம்‌ 
பார்த்தல்‌, சஞ்சாயம்‌. 

இடைத்தரம்‌ - நடுத்தரம்‌. 

இடைநடு - ஊடே. 

இடைநரை - ஓடைக்கிடையேநரை 
மயிரிருப்பது. 

இடைநிலை - பகுபதங்களினிடை யே 
நிற்பது. 

இடைநிலைத்தீபகம்‌ - ஓரலங்காரம்‌, 
அஃது தீபகச்சொல்லிடையினிற்‌ 
பது. 

இடைநிலைப்பாட்டு - தாழிசை. 

இடைநிலைமயக்கு - மெய்யொடு 
மெய்யேனும்‌ உயிரொடு மெய்‌ 
யேனு மொழிக்‌ கிடைமயங்கி 
வருதல்‌. 

இடைநிலையெழுத்து - சொற்களுக் 
கிடையே மயங்கிவரத்தகு மெழுத்‌ 
துக்கள்‌. 

இடைநீரினிற்றல்‌ - நீரினீந்திநிற்றல்‌. 

இடையப்பழம்‌ - இடையிடைபமழுத்த 
பழம்‌. 

இடைப்பழுப்பு - பச்சைகலந்தபமழுப்பு, 
முற்றும்பழாதது. 


இட்டடை 


இடைப்புணரியைபு - நடுவிருசர்க்‌ 
கண்ணுமியைபுவருவது. 
இடைப்புணரெதுகை - நடுவிருச£ரிக்‌ 
கண்ணுமெதுகைவருவது. 
இடைப்புணர்முரண்‌ - நடுவிருசர்க்‌ 
கண்ணு முரண்வரத்‌ தொடுப்பது. 
இடைப்புணர்மோனை - நடுவிருசீர்க்‌ 
கண்ணுமோனைவர்த்‌ தொடுப்பது. 
இடைப்புணரளபெடை - நடுவிருசர்க்‌ 
கண்ணுமளபெடை வருவது. 
இடைப்புணரியைபு - நடுவிருசர்க்‌ 
கண்ணுமியைபு வருவது. 
இடைப்புணரெதுகை - நடுவிருச£ர்க்‌ 
கண்ணுமெதுகை வருவது. 
இடைப்புணர்மோனை - நடுவிருசர்க்‌ 
கண்ணுமோனைவர்த்‌ தொடுப்பது. 
இடைப்புழுதி - ஈரமும்புழுதியுங்‌ 
கலவன்‌. 
இடைப்புள்ளி - இடைவரி. 
இடைப்பூட்டு - அரைப்பூட்டு. 
இடைமடக்கு - ஓரலங்காரம்‌, அஃது 
இடைமுற்று மடங்கி வருவது. 
இடைழுள்‌ - இடைப்பரு. 
இடையர்‌ - முல்லைநிலமாக்கள்‌. 


இடையல்‌ - நல்லாடை, மெலிதல்‌. 

இடையாகெதுகை - அடிதோறு 
மிடையிலேயாகுமெதுகை. 

இடையாந்தரம்‌ - நடு. 

இடையிடுதல்‌ - ஊடே சம்பவித்தல்‌. 

இடையிடை - இடைக்கிடை. 

இடையிட்டு வண்ணம்‌ - எதுகைத்‌ 
தாது. 

இடையிட்டெதுகை - அடிகளொன்‌ 


றைவிட்டொன்‌ றெதுகையொன்றி 
வருவது. 

இடையியற்சொல்‌ - செந்தமிழ்‌ நிலத்து 
மொழிகளாய்ச்‌ செய்யுளினும்‌ 
வழக்கினு நின்று தம்‌ பொருளை 


யியல்டாய்‌ விளக்குமிடைச்சொல்‌. 


wpiuror 4A) - 1 95 


இடையினமோனை - இடையெழுத்‌ 
துக்கள்‌ ஒன்றற்கொன்று மோனை 
யாய்‌ வருவது. 
இடையினம்‌ - இடையெழுத்து. 
இடையீடு, இடையூறு - ஊறுபாடு, 
தடை, இடையெழுத்து, இடை 
யிட்டுக்‌ கொண்டது. 
இடையூறின்மை - தடை யின்மை, அஃது 
ஈச்சுரனெண்‌ குணத்‌ தொன்று. 
இடையெண - சிந்தடி ஒரடியாக 
எட்டவெருவனது. 
இடையினவெதுகை - இடையின 
வெழுத்துக்களொன்றற்‌ கொன்று 
எதுகையாய்‌ வருவது. 
இடையெழுஞ்சனி - பூரநாள்‌. 
இடையெழுத்து - 
மெல்லோசை யிரண்டிற்குமிடை 


வல்லோசை 


நிலைமையா யுச்சரிக்குமெழுத்து. 

இடையொடுகடைமடக்கு - ஒரலங்‌ 
காரம்‌, அஃது அடிகளினிடையுங்‌ 
கடையு மடங்கி வருவது. 

இடைவழக்கு - எதிரிக்கும்‌ வழக்‌ 
காளிக்குமிடையிலே வேறொரு 
வன்‌ தொடர்தல்‌. 

இடைவழி - நடுவழி, பாதிவழி. 

இடைவள்ளல்‌ - கேட்டன கொடுப்‌ 
போன்‌. 

இடைவிடாமழை -ஒயாமமை. 

இடைவு - தோல்வி, நீக்கம்‌, வெளி. 

இடைவெட்டு - இடையிலே பெறுதல்‌. 

இடைவெளி - ஊடுவெளி, நடுவெளி. 

இடோல்‌ - ஓர்பறை. 

இஷடப்பிரசாதம்‌ - தொடர்ந்தவன்பு, 
யாகசேடம்‌. 

இஷடம்‌ - ஆமணக்கு, சடங்கு, யாகபலி, 
யாகம்‌, விடுதலை. 

இட்டகாமியம்‌ - இச்சித்த பொருளை 
நினைத்த படிபெறுதல்‌. 


இட்டடை - கடைச்சல்‌ மரம்‌. 


96 wirpiuroor qs] - 1 


இட்டதேவதை - குலதேவகை. 

இட்டபோசம்‌ - தன்னிட்ட ம்‌, விரும்பிய 
போகம்‌. 

இட்டம்‌ - அன்பு, இச்சைப்படி. 

இட்டலி - ஒர்பண்ணிகாரம்‌. 

இட்டலிடைஞ்சல்‌ - இடையூறு, தரித்‌ 
திரம்‌, துன்பம்‌. 

இட்டளம்‌ - உவாதி, தளர்வு, துன்பம்‌. 

இட்டறுதி - முட்டு, வறுமை. 

இட்டி - ஈட்டி, யாகம்‌, செங்கல்‌, 
விருப்பம்‌. 

இட்டிகை - இடுக்குவழி, செங்கல்‌. 

இட்டிடை - அற்பம்‌, சிறுமை. 

இட்டிடைஞ்சல்‌ - ஓட்ட றுதி, முட்டு. 

இட்டியம்‌ - யாகம்‌. 

இட்டிவனம்‌ - ஓர்சடங்கு. 

இட்டு - அசைச்சொல்‌, அற்பம்‌, 
நுண்மை. 

இட்டுக்கட்டிப்பேசுதல்‌ - இல்லாததை 
நியமித்துப்பேசுதல்‌. 

இட்டுறுதி - ஆபற்காலவுதவி. 

இட்டேற்றம்‌ - அநீதம்‌, 

இட்டொருசட்டு - இட்டம்‌. 

இட்டோட்டு - அலைக்களிவு, தொழ்‌ 
தழை. 

இணக்கம்‌ - இசைவு, சம்மதம்‌, 


சோர்மானம்‌. 

இணக்கு - இணக்கென்னேவல்‌, 
இயையவு, சம்மதி. 

இணக்கோலை - பொருத்தோலை. 

இணங்கலார்‌ - பகைவர்‌. 

இணங்கல்‌ - உடன்படல்‌. 

இணங்கார்‌ - பகைவர்‌. 

இணங்கி - தோழி. 

இணங்கு - இணங்கென்னேவல்‌, 
பிசாசம்‌. 

இணங்குதல்‌ - சம்மதித்தல்‌, பொருந்து 
தல்‌. 


இட்டதேவதை 


இணபயம்‌ - யாக்கைக்குற்றம்‌ பதி 
னெட்டினொன்று. 

இணர்‌ - பூங்கொத்து, பூந்தாது, பூ 
மலர்‌, இணரென்னேவல்‌, கிச்சிலி 
மரம்‌, தளிர்‌. 

இணாட்டு - ஒலைத்தளிர்‌, குணாட்டு. 

இணாப்பு - ஏய்ப்பு. 

இணாப்புதல்‌ - ஏய்த்தல்‌. 

இணி - எல்லை, ஏணி. 

இணுக்கு - இணுக்கப்பட்டது, குலை 
யினெட்டு. 

இணுக்குதல்‌ - இணுங்குதல்‌. 

இணுங்குதல்‌ - இசித்தல்‌. 

இணை - இச்சை, இரண்டு, உவமை, 
கூந்தல்‌, சகாயம்‌, சோடு, துணை, 
பிணையென்னேவல்‌, வதில்‌. 

இணைகயல்‌ - அட்ட மங்கலத்தொன்று, 
இராசசின்னத்தொன்று. 

இணைக்குறளாசிரியப்பா - அகவற்‌ 
பாவுளொன்று, அஃது ஈற்றடியு 
முதலடியுமள பொத்து நடுவடி 
களுளொன்றும்‌ பலவும்‌ ஒரு 
சீரும்பல சீருங்குறைந்து வருவது. 

இணைதல்‌ - இசைதல்‌, சேர்தல்‌, 
பொருந்தல்‌. 

இணைத்தல்‌ - உவமித்தல்‌, சேர்த்தல்‌, 
தொடுத்தல்‌. 

இணைப்பு - இசைப்பு, சேர்ப்பு. 

இணைமணிமாலை - ஓர்‌ பிரபந்தம்‌, 
அஃது வெண்பாவும்‌ அகவலும்‌ 
வெண்பாவுங்கலித்துறையுமாக 
விணைத்து வெண்பாவகவலிணை 
மணிமாலையெனவும்‌ வெண்டாக்‌ 
கலித்துறையிணை மணிமாலை 
யெனவும்‌ நூறு நூறு அந்தாதித்‌ 
தொடை நான்‌ கானும்‌ பாடுவது. 

இணைமுரண்‌ - முதலிரு சீர்க்‌ கண்ணு 
முரண்வருவது. 

இணைமோனை, இணை மோனைத்‌ 
தொடை - முதலிரு சீர்க்கண்ணு 


மோனைவருவனு. 


இதளம்‌ 


இணையசை - நிரையசை. 

இணையடி - உபயபாதம்‌, ஓரலங்‌ 
காரம்‌, அஃது இருசீரொன்றாய்‌ 
வருதல்‌. 

இணையமல்‌ - இணைதல்‌. 

இணையளபெடை - முதலிருசர்க்‌ 
கண்ணுமளபெடை வருவது. 

இணையியைபு - அடிகளினீற்றசை 
யிரண்டு மொத்துவருவது. 

இணையெதுகை - முதலிரு சீர்க்‌ 
கண்ணுமெதுகை வருவது. 

இணையெழுத்து - போலியெழுத்து. 

இணைவிழைச்சு - கற்பின்மையாய்க்‌ 
கொள்ளுமிச்சை, திரீபுருஷரிரு 
வர்க்கு மொத்தவின்பம்‌. 

இணைவு - ஒன்றிப்பு, கலப்பு, சேர்‌ 
மானம்‌. 

இண்டர்‌ - இடையர்‌, சினேகர்‌, சுற்றம்‌. 

இண்டு - ஈகைக்கொடி, சிங்கிலிச்‌ 
செடி. 

இண்டை - இகைக்கொடி, தாமரை, 
மாலை, முல்லை. 

இதங்குதம்‌ - இதாகதெம்‌, நவ்வுசுவ்வு. 

இதணம்‌, இதண்‌ - அட்டாலை, 
பரண்‌. 

இதமியம்‌ - இதப்படுதல்‌, இனிமை, 
திருத்தி. 

இதமித்தல்‌ - ஒன்றித்தல்‌. 

இதம்‌ - இனிமை, உரிமை, சொல்‌, 
நன்மை. 

இதயம்‌ - மனம்‌. 

இதரபதார்த்தானவச்சின்னவான்மா - 
மறுமைக்கடுத்தவாத்துமா. 

இதரம்‌ - அழிவு, அன்னியம்‌, ஈனம்‌, 
ஓர்மருந்து, கீழ்மை, வித்தியாசம்‌. 

இதரயோகவிவச்சேதம்‌ - பிரிநிலை. 

இதரர்‌ - அன்னியர்‌, கீழ்மக்கள்‌. 

இதரவிதரம்‌, இதரேதரம்‌ - அன்னி 


யோன்னியம்‌. 


wpiuror 4A) - 1 97 


இதரேதரவுவமை - ஒரலங்காரம்‌, 
அஃது பொருளொருக்காலுவ 
மையாய்‌ உவமையொருக்காற்‌ 
பொருளாயொரு தொடர்க்கண்‌ 
வருவது. 

இதலை - கொப்பும்‌. 

இதல்‌ - கவுதாரி, சிவல்‌. 

இதவு - இதம்‌, முகமன்‌. 

இதழி - கொன்றை. 

இதழ்‌ - இலை, உதடு, கண்ணிமை, 
பனையேடு, பூவிதழ்‌. 


இதாகிதம்‌ - நன்மைதமை, விருப்பு 
வெறுப்பு. 

இதார்த்தம்‌ - எதார்த்தம்‌. 

இதி - உறுதி, பிசாசம்‌, அத்தாட்௫, 
இப்படி, காரணம்‌. 

இதிகாசப்பிரியர்‌ - நைமிசாரணியர்‌. 

இதிகாசம்‌ - அறிவு, பழங்கதை, 
மேற்கோள்‌. 

இதிகாசன்‌ - கூதமாமுனி, வேத 
வியாசன்‌. 

இதியாசம்‌ - அறிவு, உதாரணம்‌, கலை 
ஞானமறுபத்தினான்‌கினொன்று, 
பழங்கதை. 

இது - இஃது, சுட்டு. 

இதை - கலப்பை, காராமணி, புதுக்‌ 
கொல்லை, மரக்கலப்பாய்‌. 

இதைப்புனம்‌ - புதுக்கொல்லை. 

இத்தி - ஒர்‌ மரம்‌, துவர்பத்தினொன்று. 

இத்தியாதி - இதுமுதலானவை. 

இத்து - காவட்டம்புல்‌. 

இத்துரு - காவட்டப்புல்லு, வங்க 
மணல்‌. 

இத்தை - முன்னிலையசைச்சொல்‌. 

இந்தம்‌ - புளியமரம்‌. 

இந்தம்பரம்‌ - நீலம்‌. 

இந்தரி - இராகு. 

இந்தளம்‌ - ஓர்‌ பண்‌, தூபக்கால்‌. 


98 wirgpiuror aS] - 1 


இந்தனம்‌ - காடு, சுவாலை, நறும்பு 
கை, மேல்‌, விறகு. 


இந்தனோடை - உத்தரீயம்‌. 

இந்தி - பூனை. 

இந்தியம்‌ - இந்திரியம்‌, புலன்கள்‌. 

இந்திரகணம்‌ - மூன்றுநேரசைகூடிய 
சீர்‌, அஃது இயமானகணமென 
வும்‌ படும்‌. 

இந்திரகம்‌ - சங்கமண்ட பம்‌. 

இந்திரகீலம்‌ - மந்தரமலை. 

இந்திரகுஞ்சரம்‌ - இந்திரன்யானை. 

இந்திரகோபம்‌ - தம்பலப்பூச்சி. 

இந்திரசத்தி - இந்திராணி. 

இந்திரசாலம்‌ - அற்புதங்களைக்‌ 
காட்டும்‌ வித்தை, கலைஞான மறு 
பத்தி னான்கினொன்று, எத்து, 
ஓர்நூல்‌. 

இந்திரசாலி - அழிஞ்சில்‌, இந்திர 
சால வித்தைக்காரன்‌. 

இந்திரசுதன்‌ - அருச்சுனன்‌, வாலி. 

இந்திரதனு - வானவில்‌. 

இந்திரதிசை - மெக்கு. 

இந்திரநீலம்‌ - ஓரிரத்தினம்‌. 

இந்திரபதம்‌ - தேவலோகம்‌, பாலை. 

இந்திரபாஷாணம்‌ - வைப்புப்பாஷாண 
முப்பத்திரண்டி னொன்று. 

இந்திரபிரகரணம்‌ - இடியேறு. 

இந்திரமாசாலம்‌, இந்திரமாஞாலம்‌ - 
இந்திரசாலம்‌. 

இந்திரம்‌ - சிற்ப நூன்முப்பத்திரண்டி 
னொன்று, ஆத்துமா, இந்திரியம்‌, 
இரா, கடம்பமரம்‌, நவகண்டத்‌ 
தொன்று, மாயம்‌. 

இந்திரயாணி - இந்திராணி. 

இந்திரலோகேசன்‌ - இந்திரன்‌. 

இந்திரவல்லி - கொற்றான்‌. 

இந்திரவாசம்‌ - நெய்தல்‌. 

இந்திரவிகூடல்‌ - அமாவாச. 


இதனம்‌ 


இந்திரவிகூட்டம்‌ - அமாவாச. 

இந்திரவில்‌ - வானவில்‌. 

இந்திரனாள்‌ - கேட்டை. 

இந்திரன்‌ - தலைவன்‌, தேவேந்திரன்‌, 
மிருகசீரிடம்‌, கடவுள்‌. 

இந்திரன்‌ மைந்தன்‌ - அருச்சுனன்‌, 
சயந்தன்‌. 

இந்திராணி - இந்திரன்மனைவி. 

இந்திராணிப்பூ - கையணியினோ 
ருறுப்பு. 

இந்திராபரசன்‌ - உபேந்திரன்‌. 

இந்திராயுதம்‌ - வானவில்‌. 

இந்திரானுசன்‌ - விட்டுணு. 

இந்திரி - காந்தம்‌, கிழக்கு, நன்னாரி. 

இந்திரியகிராமம்‌ - பஞ்சேந்திரியம்‌. 

இந்திரியகோசரம்‌- புலனுக்கெட்டியது. 

இந்திரியக்காட்சி - கண்‌ முதலிய 
புலனாலறிதல்‌. 

இந்திரியத்துவாரம்‌ - பொறிவாயில்‌. 

இந்திரியநிக்கிரகம்‌ - இந்திரியமடக்கல்‌. 

இந்திரியநுகர்ச்சி, இந்திரியபோகம்‌ - 
ஐம்புலனுகர்ச்‌சி. 

இந்திரியப்பிரத்தியட்சம்‌ - பஞ்சேந்‌ 
திரியக்காட்‌ ௪. 

இந்திரியம்‌ - தாது, பஞ்சவிந்திரியம்‌. 

இந்திரியவருக்கம்‌ - பஞ்சேந்திரியம்‌. 

இந்திரியவிப்பிரதிபத்தி - இரிபுக்‌ 
காட்ச. 

இந்திரியாசங்கம்‌ - அனுபவவெறுப்பு. 

இந்திரியாபதனம்‌ - உடல்‌. 

இந்திரேயம்‌ - வெட்பாவட்டை. 

இந்திரை - இலக்குமி. 

இந்திரைகேள்வன்‌ - திருமால்‌. 

இந்திரைக்குமூத்தாள்‌ - மூதேவி. 

இந்திவரம்‌ - கருங்குவளை. 

இந்தீவரம்‌ - கருங்குவளை, கருநெய்‌ 
தல்‌. 


இயக்கர்‌ 


இந்து - கரடி, கரி, சந்திரன்‌, கெளரி 
பாஷாணம்‌, பச்சைக்‌ கருப்பூரம்‌. 

இந்துகமலம்‌ - வெண்டாமரை. 

இந்துசனகம்‌ - சமுத்திரம்‌. 

இந்துசேகரன்‌ - சிவன்‌. 

இந்துதலம்‌ - சந்திரன்கலை. 

இந்துகாந்தம்‌ - சாந்திரகாந்தக்கல்‌. 

இந்துதேசம்‌ - சிந்துதேசம்‌. 

இந்துஸ்தானம்‌, இந்துஸ்தானி - ஓர்‌ 
பாடை. 

இந்துபுத்திரன்‌ - புதன்‌. 

இந்துப்பு - ஓர்மருந்துச்சரக்கு. 

இந்துமதி - பூரணை. 

இந்துரத்தினம்‌ - முத்து. 

இந்துரம்‌ - எலி. 

இந்துரு - பெருச்சாளி. 

இந்துரேகை, இந்துலேகை - சந்திரன்‌ 


கலை. 
இந்துலோகம்‌ - வெள்ளி. 
இந்துளம்‌ - கடப்பமரம்‌, நெல்லி. 
இந்துளி - நெல்லி, பெருங்காயம்‌. 
இந்தோளம்‌ - ஓரிராகம்‌. 
இந்நாள்‌ - அந்நியநான்‌, இன்று. 
இபங்கம்‌ - புளிமா. 
இபம்‌ - மரக்கோடு, யானை. 
இப்பர்‌ - இடையர்‌, உழவர்‌, செட்டி 
கள்‌, வைசியர்பொனு. 
இப்பவம்‌ - இப்பிறப்பு. 
இப்பாலகன்‌ - யானைப்பாகன்‌. 
இப்பால்‌ - இந்தப்பக்கம்‌, இனிமேல்‌. 
இப்பி - சங்கு, சிப்பி. 
இமகரன்‌ - சந்திரன்‌. 
இமசானு - இமயம்‌. 
இமபடி - சூரியன்‌. 
இமப்பிரவை - எஏழ்நரகவட்டத்‌ 
தொன்று, அஃது குளிர்நிலம்‌. 
இமம்‌ - குளிர்‌, பனி, பொன்‌. 


wrpiuror 4ST) - 1 99 


இமயம்‌ - இமயமலை, பொன்மலை. 

இமலம்‌ - மரமஞ்சள்‌. 

இமவான்‌ - மலையரசன்‌. 

இமாசலம்‌, இமாலயம்‌ - இமயமலை. 

இமிசை - எளிமை, கொல்லுதல்‌, 
சங்கையீனம்‌, வருத்தம்‌. 

இமிர்தல்‌ - ஒலித்தல்‌, 
மொய்த்தல்‌. 

இமில்‌ - எருத்தினேரி. 

இமிழ்‌ - இனிமை, இமிழென்னேவல்‌, 
ஒலி. 

இமிழ்தல்‌ - இனிதாதல்‌, ஒலித்தல்‌, 
கக்குதல்‌. 

இமிழ்த்தல்‌ - ஒலித்தல்‌, சட்டல்‌, 
கொப்பளித்தல்‌. 

இமை - அற்பம்‌, இமைப்பொழுது, 
இமையென்னேவல்‌, கண்ணித்‌, 


முரிதல்‌, 


கரடி, மயில்‌. 

இமைத்தல்‌ - ஒளிசெய்தல்‌, கண்‌ 
ணிமைத்தல்‌. 

இமைப்பு - இமைத்தல்‌, இமைப்‌ 
பொழுது. 

இமைப்பொழுது - கணப்பொழுது. 

இமையவர்‌ - வானோர்‌. 

இமையவர்வேந்தன்‌ - இந்திரன்‌. 

இமையில்‌ - கருடன்‌. 

இம்பர்‌ - இவ்விடம்‌, இவ்வுலம்‌. 

இம்பூறல்‌ - சாயவேர்‌. 

இம்மடி - யானை. 

இம்மி - அற்பம்‌, ஓர்கணக்கு, நுண்‌ 
மை, புலம்‌, பொன்மை. 

இம்மெனல்‌ - அனுகரணவோசை, 
விரைவின்குறிப்பு. 

இம்மை - இப்பிறப்பு. 

இயக்கம்‌ - அசைதல்‌, இயங்குதல்‌ 
செய்குதல்‌, நடமாடுதல்‌, பலம்‌, 
பாக்கியம்‌, பெருமை, போதல்‌, 
மிகுதி, வட திசை. 

இயக்கர்‌ - கந்தருவர்‌. 


100 wirptiuroor qs] - 1 


இயக்கர்கோமான்‌ - குபேரன்‌. 
இயக்கன்‌ - கந்தருவன்‌, நாய்‌, 
குபேரன்‌. 
இயக்கி - கந்தருவஸ்திரீ, தரும 
தேவதை. 
இயக்கு - இயக்கென்னேவல்‌, நடை. 
இயக்குதல்‌ - உழத்தல்‌, ஒளிசெய்தல்‌, 
செலுத்துதல்‌, தங்கல்‌, நடத்தல்‌. 
இயங்காத்திசை - கூனியதிசை. 
இயங்காத்திணை - நடையில்லது. 
இயசு - இரண்டாம்வேதம்‌. 
இயங்கு - இயங்கென்னேவல்‌, ஓர்‌ 
செடி. 
இயங்குதல்‌ - இளைத்தல்‌, உலாவல்‌, 
ஒளிசெய்தல்‌, தங்கல்‌, நடத்தல்‌. 
இயங்குதிசை - டூரணதிசை. 
இயங்குதிணை - நடையுள்ளது. 
இயசுரு - இரண்டாம்வேதம்‌. 
இயத்தனம்‌ - கருவி, பாத்திரம்‌. 
இயந்திரம்‌ - ஆலை, 
குத்திரம்‌, தேர்‌, மதிலுறுப்பு. 
இயந்தை - மருதயாழ்த்திறம்‌. 
இயமதூதி - பாம்பினச்சுப்பல்லி 


சக்கிரம்‌, 


னொன்று. 
இயமம்‌ - அட்ட யோகத்தொன்று, 
அஃது இச்சை களவு கொலை 
இவற்றிற்கு நீங்கிப்‌ 
புலனடக்கியிருத்தல்‌. 


பொய்‌ 


இயமன்‌ - அரவினச்சுப்பல்லினொன்று, 
கூற்றுவன்‌. 

இயமானகணம்‌ - நேரசைமூன்றடுத்து 
வருவது. 

இயமானன்‌ - உயிர்‌, காரியத்தலைவன்‌, 
யாகஞ்செய்விப்போன்‌. 

இயமான்‌ - எசமான்‌. 

இயம்‌ - ஈ, ஒலி, சொல்‌, வாச்சியம்‌. 

இயம்பல்‌ - 
முழக்கல்‌, ஒலித்தல்‌, சொல்லல்‌, 
பழமொழி. 


எவ்வகைவாச்சியமு 


இயக்கர்கோமான்‌ 


இயம்புதல்‌ - வேட்கையுவமை, ஓரலங்‌ 
காரம்‌, அஃது பொருளையின்ன 
தொன்றென்று சொல்ல வேட்‌ 
கின்றுதென்னுள்ளமெனக்‌ கூறு 
வனு. 

இயலடி - இயற்சீரான்வருமடி. 

இயலல்‌ - ஏலுதல்‌, பொருந்தல்‌. 

இயலுவமம்‌ - அதீதம்‌ போலுஞ்‌ 
சாக்காடெனவருவது. 

இயல்‌ - இசை, இயற்றமிழ்‌, ஒத்து, 
ஒழுங்கு, குணம்‌, சாயல்‌, நடை, 
பகுதி, இயலென்னேவல்‌. 

இயல்பகத்திணை - அவ்வவ்வியல்‌ 
பைக்‌ கொண்டு பொருளைக்‌ 
காட்டுவது. 

இயல்பளவை - நால்வரிலொருவன்‌ 
கள்வனெனில்‌ மற்றையர்கள்‌ 
வரலரென்றுணர்தல்‌. 

இயல்பு - ஒழுக்கம்‌, குணம்‌, சுபாபம்‌, 
தகுதி, பெலன்‌. 

இயல்புகேடு - பலகீனம்‌. 

இயல்புக்காட்சி - காட்சிபேதத்‌ 
தொன்று. 

இயல்புப்புணர்ச்சி - எழுத்துவிகார 
மில்லாத புணர்ச்சி. 

இயல்பூ - வில்வம்‌. 

இயல்பூதி - நாய்வேளை. 

இயல்பேது - ஒரளவை, அஃது பல 
யபொருள்குறித்தவொரு சொல்‌ 
லாயினுமியல்பையுங்‌ காரணத்‌ 
தையுங்‌ கொண்டு ஒருபொருளைக்‌ 
கருதுவது, (உம்‌) மா. 


இயவர்‌ - கீழ்மக்கள்‌, சண்டாளர்‌ 


தோற்கருவியாளர்‌. 

இயவனர்‌ - கம்மாளர்‌, சித்திரகாரர்‌, 
சோனகர்‌. 

இயயவு - ஊர்‌, காடு, புகழ்‌, வழி. 

இயவுள்‌ - தலைவன்‌, தெய்வம்‌, 
புகழாளன்‌. 


இயைபின்மையணி 


இயவை - துவரை, தோரை நெல்‌, 
வழி. 

இயறல்‌ - போதல்‌, முத்தி. 

இயற்கை - ஏது, குணம்‌, சுபாபம்‌, 
தகுதி, தட்டுமுட்டு, பாக்கியம்‌, 
முறைமை. 

இயற்கைஞானம்‌ - சபாபஞானம்‌. 

இயற்கைப்புகழ்ச்சியணி - இயற்கை 
யையேயுவமையாய்க்‌ கூறல்‌ (உம்‌) 
கன்னன்‌ கொடையேகொடை. 

இயற்கைப்புணர்ச்சி - களவுப்‌ 
அஃது 
தலைவனும்‌ தலைவியு முயற்சி 
யின்றிக்‌ கூடுதல்‌. 

இயற்கைப்பொருள்‌ 
பொருள்‌. 

இயற்கையறிவு - சயவறிவு. 

இயற்கையுணர்வுடைமை - கடவு 


புணர்ச்சியினொன்று, 


- இயல்புப்‌ 


ளெண்குணத்தொன்று, அஃது 
பூருவ ஞானம்‌. 
இயற்கைவினைக்குறிப்பு - ஆக்கச்‌ 
சொல்‌ வேண்டாதியற்கைச்‌ சொல்‌ 
லாய்‌ நிற்கும்‌ வினைக்குறிப்பு. 
இயற்சீர்‌ - ஆசிரியவுரிச்சர்‌. 
இயற்சீர்வெண்டளை - நேர்முன்னி 
ரையும்‌ 
வருவது, ஆசிரியவுரிச்‌ £ரீற்றசை 


நிரைமுன்னேருமாய்‌ 


வருஞ்‌ சீர்முதலசையோ டொன்‌ 
றாது நிற்பது. 

இயற்சொல்‌ - இயற்றமிழ்‌, வழக்கச்‌ 
சொல்‌. 

இயற்படுத்துரைத்தல்‌ - வழிப்படுத்திச்‌ 
சொல்லல்‌. 

இயற்பெயர்‌ - காரணமின்றி வழங்கும்‌ 
பேர்‌. 

இயற்றமிழ்‌ - செந்தமிழ்‌, வழக்கத்‌ 
தமிழ்‌. 

இயற்றல்‌ - ஏவுதல்‌, செய்தல்‌. 

இயற்றளை - ஆசிரியத்தளை. 

இயற்றனம்‌ - கருவி, பாத்திரம்‌. 


wrpiuror 4A) - 1 101 


இயற்றி - முயற்சி. 

இயற்று - 
பாத்திரம்‌. 

இயற்றுதல்‌ - செய்தல்‌. 

இயற்றுதற்கருத்தா - வினைமுதற்‌ 
கருத்தா. 

இயற்றும்வினை - தன்வினை. 


இயற்றென்னேவல்‌, 


இயற்றும்‌ வினை முதல்‌ - செய்வினைக்‌ 
கருத்தா. 

இயனம்‌ - மரமேறிகளின்‌ கருவியுறை. 

இயனிலையுருவகம்‌ - உருவகவலங்‌ 
காரத்தொன்று, அஃது ஒன்றனங்‌ 
கம்‌ பலவற்றையு முருவகித்து 
முருவகியாது முரைத்தங்கியை 
யவருவித்‌ துரைப்பது. 

இயன்மொழிவாழ்த்து - ஓர்‌ பிரபந்தம்‌, 
வேள்வி. 

இயாகம்‌ - கொன்றை, பாத்திரம்‌, 
வேள்வி. 

இயாகாதிபதி - இந்திரன்‌. 

இயாதம்‌ - யானைத்தோட்டியின்‌ 
பிடர்‌. 

இயாழ்‌ - ஓரிசைக்கருவி. 

இயை - இசைப்பு, இயையென்‌ 
னேவல்‌, புகழ்‌. 

இயைதல்‌ - இணங்கல்‌, பொருந்தல்‌. 

இயைத்தல்‌ - இணக்கல்‌, பொருத்தல்‌. 

இயைபணி - ஒரலங்காரம்‌. 

இயைபிசையணி - பற்பல வசனத்தற்று 
மொழிகடமதுருபி னொப்புமை 
யானியையக்‌ கூறுதல்‌. 

இயைபிலுருவகம்‌ - ஒரலங்காரம்‌, 
அல்து 
முளொன்றோடெொன்றியை 


பலபொருளையுந்தம்‌ 


யாமலுருவகஞ்‌ செய்வது. 
இயைபின்மையணி - ஓரலங்காரம்‌, 
அஃது ஒருபொருளையேயுப 
மானமாகவும்‌ உபமேயமாகவுஞ்‌ 
சொல்வது (உம்‌) சேயிளையாள்‌ 


102 wirptiuroor qs] - 1 


செவ்வியினாற்றானேயுவமை 
தனக்கு. 

இயையு - இசைப்பு, இணக்கம்‌, செய்‌ 
யுளினோருறுப்பு, பொருத்தம்‌. 

இயைபுத்தொடை - அடிகளினிறுதி 
தோறுமோரெழுத்தேவருந்தொடை. 

இயைபுருவகம்‌ - ஓரலங்காரம்‌, அஃது 
பலபொருளையு முருவகஞ்‌ செய்‌ 
யுளி அவை தம்மு ளொன்றோ 
டொன்றியை புடையவாக வைத்‌ 
துருபகஞ்செய்வது. 

இயைபுவண்ணம்‌ - இடையெழுத்து 
மிக்குவருவது. 

இயைபுவனப்பு - செய்யுள்வனப்‌ 
பெட்டினொன்று. அஃது இடை 
மெலியின வொற்றிற்றிற்பயின்று 
வருவது. 

இயைபுளன்‌ - புகழாளன்‌. 

இயைய - உவமையுருபு (உம்‌) என்றா 
யியைய. 

இயைவு - இசைவு, இணக்கம்‌, 
பொருவு. 

இரகசியத்தானம்‌ - மூலத்தானம்‌. 

இரகசியம்‌ - அந்தரங்கம்‌, குறி, மறை. 

இரகம்‌ - சூரியகாந்தம்‌. 

இரகுநாதன்‌ - இராமன்‌. 

இரகுவரன்‌ - இராமன்‌. 

இரகிதம்‌ - இட்டம்‌, கைவிடுதல்‌, 
நீங்கியிருத்தல்‌, விடுதல்‌. 

இரக்கச்சொல்‌ - பரிதாபமொழி. 

இரக்கம்‌ - உருக்கம்‌, ஒலி, கிருபை, 
துன்பம்‌, உணவு, பிச்சை. 

இரங்கல்‌ - அழுதல்‌, உருகல்‌, ஒலித்தல்‌, 
பரிதபித்தல்‌. 

இரங்கல்விலக்கு - ஒரலங்காரம்‌, 
அஃது இரக்கந்தோன்றக்‌ கூறி 
விலக்குவது. 

இரசகந்தபாஷாணம்‌ - சாதிலிங்கம்‌. 

இரசகம்‌ - இரேசகம்‌. 

இரசகற்பூரம்‌ - ஓர்‌ மருந்து. 


இயையு 


இரசகன்‌ - வண்ணான்‌. 

இரசகுளிகை - இரும்பைப்‌ பொன்‌ 
னாக்கு மருந்து. 

இரசகேசரம்‌ - கருப்பூரம்‌. 

இரசசானு - இருதயம்‌, முகில்‌. 

இரசசிந்தூரம்‌ - ஒர்செந்தூரம்‌. 

இரசதம்‌ - வெள்ளி. 

இரசதம்‌ - இரத்தம்‌, கழுத்தணி, 
பொன்‌, யானைத்தந்தம்‌, வெண்மை. 

இரசதாது - இரதம்‌. 

இரசதாளி - ஒர்மரம்‌. 

இரசநாதம்‌ - இரதம்‌. 

இரசநாயகன்‌ - சிவன்‌. 

இரசபஸ்மம்‌ - ஓர்‌ மருந்து. 

இரசபலம்‌ - தென்னமரம்‌. 

இரசபுட்பம்‌ - இரசபஸ்மம்‌. 

இரசமணி - இரசங்கட்டியமணி. 

இரசமாத்திரை - இரசகுழிகை. 

இரசம்‌ - சாறு, சுவை, சூதம்‌, பாதரசம்‌. 

இரசம்‌ - சுக்கிலம்‌, தூளி, நஞ்சு, நீர்‌, 
பூந்தாது, பூப்பம்‌, மதம்‌. 

இரசலிங்கம்‌ - சாதிலிங்கம்‌. 

இரசவாதம்‌ - இரும்பைப்‌ பொன்‌ 
னாக்குதல்‌, கலைஞானமறுபத்தி 
னான்கி னொன்று. 

இரசவாழை - ஓர்‌ வாழை. 

இரசனம்‌ - ஒர்பொறி, பல்‌, சுவை, 
தொனி, வன்னம்‌. 

இரசனி - இராத்திரி, அவுரி. 

இரசனிகரன்‌, இரசனீகரன்‌ - சந்திரன்‌. 

இரசனீசலம்‌ - பனி. 

இரசனை - இரசிப்பு, அணிவகுப்பு, 
அலங்கரித்‌ தல்‌, நா, மயிர்கோதல்‌, 
மாதரிடையணி, மாலை கோத்தல்‌, 
வாசக விணைப்பு. 


இரசாதலம்‌ - கழேழுலகினொன்று. 


இரசாதிபன்‌ - இரசவஸ்துக்கட்கதி 
காரி. 


இரணகாளம்‌ 


இரசாயனம்‌ - ஓர்‌ மருந்து, இரச 
வாதம்‌, காயசித்தி மருந்து, நஞ்சு, 
மோர்‌. 

இரசாயனனி - கருடன்‌. 

இரசாலம்‌ - கரும்பு, பலாமரம்‌, மாமரம்‌, 
கோதும்பை. 

இரசிகம்‌ - குதிரை, தூர்த்தத்தனம்‌, 
யானை. 

இரசிகன்‌ - தூரர்த்தன்‌. 

இரசிகை - தூர்த்தி, நா, மாதரிடை 
யணி. 

இரசிதசுத்தி - ஈயம்‌. 

இரசிதம்‌ - வெள்ளி, இடி, ஒலி, 
வைப்புப்‌ பாஷாண முப்பத்திரண்டி 
னொன்று. 

இரசித்தல்‌ - உருசித்தல்‌. 

இரசிப்பு - உரு௪ி. 

இரசுனம்‌ - உள்ளி. 

இரசேந்திரம்‌ - இரசம்‌, பரிசனவேதி. 

இரசோகரன்‌ - வண்ணான்‌. 

இரசோபலம்‌ - இருள்‌, முத்து. 

இரசோரசம்‌ - இருள்‌. 

இரச்சு - கயிறு, சடை, முடிச்சு. 

இரச்சுலம்‌ - கவண்‌. 

இரச்சுவம்‌ - குற்றெழுத்து. 

இரச்சை - கயிறு. 

இரஞ்சகம்‌ - பிரியம்‌, திரிவாய்ப்‌ 
பெட்டி. 

இரஞ்சகன்‌ - பிரியவான்‌, விளக்கு 
வோன்‌, செய்பவன்‌, வன்னக்‌ 
காரன்‌, செஞ்சந்தனம்‌, திரிவாய்‌ 
மருந்து, பிரியம்‌. 

இரட்சம்‌ - இரட்சை. 

இரஞ்சிதம்‌ - இன்பம்‌, பிரியம்‌, 
விளக்கம்‌, செய்பவன்‌, வன்னக்‌ 
காரன்‌, காப்பாற்றல்‌. 

இரட்சகத்தா - காவற்கடவுள்‌. 

இரட்சகன்‌ - காக்கிறவன்‌, மீட்புக்‌ 
செய்பவன்‌. 


wrpiuror 4ST) - 1 103 


இரட்சணை - காவல்‌, மீட்பு. 
இரட்சண்ணியம்‌ - இரட்‌ சிப்பு, காத்தல்‌. 
இரட்சாபந்தனம்‌ - காப்பு. 
இரட்சித்தல்‌ - காத்தல்‌, மீட்குதல்‌. 
இரட்சிப்பு, இரட்சை - காவல்‌, மீட்பு. 
இரட்டர்‌ - வைசியர்‌. 
இரட்டல்‌ - அசைத்தல்‌, ஒலித்தல்‌, 
பணிமாறுதல்‌, இரட்டித்தல்‌. 
இரட்டாங்காலி - ஒரடியினிற்குமிரு 
மரம்‌. 
இரட்டி 
இரண்டுபங்கு, ஓர்‌ சாதி. 
இரட்டித்தல்‌ - இரட்டைபடவெண்‌ 
ணல்‌, இரண்டாமுறையுழுதல்‌, 
இரண்டுடங்காதல்‌, இரண்டுபடு 
தல்‌, ஒவ்வாமை. 
இரட்டிப்பு - இரட்டித்தல்‌. 
இரட்டியர்‌ - இடையர்‌, வைசியர்‌. 
இரட்டு - இரட்டென்னேவல்‌, 
இரட்டை, இரட்டை நூற்‌ 
புடைவை, ஒலி, ஓர்சாதி. 
இரட்டுதல்‌ - ஒலித்தல்‌, வீசுதல்‌. 
இரட்டுமி - ஓர்‌ வாத்தியம்‌. 
இரட்டுறமொழிதல்‌ - இரண்டருத்தம்‌ 


வினையச்சொல்வனு. 


- இரட்டியென்னேவல்‌, 


இரட்டை - இரண்டொன்றானது, 
பாடுவிச்சி, மிதுனவிராசி. 

இரட்டைக்கிழவி - இரு சொல்லடுக்கி 
வரல்‌, (உம்‌) கலகல. 

இரட்டைத்தொடை - ஓரலங்காரம்‌, 
அஃது அடிமுழுதும்‌ புகன்ற 
தொடையே புகல்வது, அடி 
முழுதும்‌ வந்தமொழியேவருவது. 

இரட்டைமணிமாலை - ஓர்‌ பிரபந்தம்‌, 
அஃது வெண்டபாவுங்‌ கலித்துறை 
யுமிருபஃதந்தாதித்‌ தொடையான்‌ 
வருவது. 

இரணகளம்‌ - போர்க்களம்‌. 


இரணகாளம்‌ - போர்நிறுத்தவூதுங்‌ 


காளம்‌. 


104 wirptiuroor qs] - 1 


இரணக்கொடி - போர்க்கொடி. 

இரணங்கொல்லி - ஓர்பூடு. 

இரணசங்கம்‌ - போர்வென்றூதுஞ்‌ 
சங்கு. 

இரணசின்னம்‌ - படைக்கலம்‌, படை 
சனம்‌. 

இரணசுக்கிரன்‌ - கண்ணோயு 
ளொன்று. 

இரணகசூரன்‌ - யுத்தவீரன்‌. 

இரணதாரை -போர்புரியவூது நதாரை. 

இரணதூரியம்‌ - போர்ப்பறை. 

இரணதோரணம்‌ - பகைவரை 
வெட்டியவர்‌ கடலையைத்‌ தோர 
ணங்கட்டிப்‌ பிடித்தல்‌. 

இரணத்தொடை - செய்யுட்டொ 
டையினொன்று, அஃது சொல்லா 
னேனும்‌ யொருளானேனுமறு 
தலைப்படத்தொடுப்பது. 

இரணபரிட்சை - சத்திரபரிட்சை. 

இரணபாதகம்‌ - கொலை, நம்பிக்கைத்‌ 
துரோகம்‌. 

இரணபாதகன்‌ - கொலைபாதகன்‌. 

இரணபேரி - போர்ப்பறை. 

இரணமத்தம்‌ - யானை. 

இரணமாலை - பகைவர்‌ குடலை 
மாலையாகவணிதல்‌. 

இரணமுடி - பகைவரை வென்று 
போர்க்களத்திற்‌ பூவைத்‌ தலை 
யிலே முடித்தல்‌. 

இரணமுழுக்கு - உதிரமுடலெங்குந்‌ 
தோயும்‌ படி போர்‌ செய்தல்‌. 

இரணமோசனம்‌ - அழிவு. 

இரணம்‌ - இரை, உணவு, உப்பளம்‌, 
ஒலி, கடன்‌, பல்‌, புண்‌, போர்‌, 
வேட்டை, அரவம்‌, சதுப்புநிலம்‌, 
பொன்‌, வனாந்தரம்‌. 

இரணரங்கம்‌ - போர்க்களம்‌, யானைக்‌ 
கொம்பினடு. 

இரணவிரணம்‌ - இரணத்தமும்பு, 
கொதுகு, துக்கம்‌. 


இரணக்கொடி 


இரணவீரம்‌ - தன்வேந்தர்‌ தடுத்துமஞ்‌ 
சாதுபோர்புரிசெளரியம்‌. 

இரணவைத்தியம்‌ - சத்திரவைத்தியம்‌. 

இரணாங்கணம்‌, இரணாசிரம்‌ - 
போர்க்களம்‌. 

இரணாபியோகம்‌ - படையெழுச்‌ச. 

இரணியகருப்பன்‌ - பிரமா, இச்சா 
ஞானக்‌ கிரியைகளையுடையோன்‌. 

இரணியநேரம்‌ - மாலைநேரம்‌. 

இரணியம்‌ - பொன்‌. 

இரணியன்‌ - துவாதசாதித்தரிலொரு 
வன்‌. 

இரணியாக்கன்‌ - ஒரசுரன்‌. 

இரணை - இரட்டை. 

இரண்டகம்‌ - இருமனம்‌, நம்பிக்கைத்‌ 
துரோகம்‌. 

இரண்டகவாதி - 
துரோகி. 


நம்பிக்கைத்‌ 


இரண்டன்‌ - துர்க்குணன்‌. 

இரண்டாக்கியம்‌ - இரண்டகம்‌. 

இரண்டாந்தரம்‌ - இரண்டாம்முறை, 
நடுத்தரம்‌. 

இரண்டடியெதுகை - முலிரண்டடி 
யோரெதுகையாய்‌ மற்றையடி 
களோ ரெதுகையாயேனும்‌ 
பலவெதுகையாயேனும்‌ வருவது. 

இரண்டு - உபயம்‌, புரளித்தனம்‌. 

இரண்டுபடுதல்‌ - வேறுபடுதல்‌. 

இரண்டுபண்ணுதல்‌ - புரளித்தனம்‌ 
பண்ணுதல்‌, வேற்றுமைபண்ணு 
தல்‌. 

இரதகீலம்‌ - நாய்‌. 

இரதகுண்டகன்‌ - தரர்த்தன்‌. 

இரதகுரு - கணவன்‌. 

இரதகூசிதம்‌ - புணர்ச்சிவெறுப்பு. 

இரதசாரி - தேரேற்றம்‌, வேச. 

இரததன்மாத்திரை - உருசியறிவு. 

இரததாரி - காமாதுரன்‌. 


இரத்தப்பீனசம்‌ 


இரதநாரீசம்‌ - காமம்‌, நாய்‌, வேசி. 

இரதபதம்‌ - புறவு. 

இரதபரிட்சை - ஒர்‌ வித்தை, கலை 
ஞான மறுபத்தினான்கினொன்று. 

இரதபாதம்‌ - தேருருள்‌. 

இரதம்‌ - அரைஞாண்‌, இனிமை, 
குணம்‌, சாத்தியம்‌, சுவை, சூதம்‌, 
தேர்‌, புணர்ச்சி, மாமரம்‌, அவய 
வம்‌, உடல்‌, சத்ததா துவினொன்று, 
அஃது உமிழ்‌ நீர்‌, பண்டி, பாதம்‌, 
வாகனம்‌. 

இரதயோனி - விபசாரி. 

இரதவாழை - ஒர்‌ வாமை. 

இரதவிரணம்‌ - நாய்‌. 

இரதனம்‌ - அரைஞாண்‌, கிண்கிணி, 
பல்‌. 

இரதன்‌ - கண்‌, கிளி. 

இரதாங்கபாணி - விட்டுணு. 

இரதாங்கம்‌ - சக்ரெம்‌, சில்‌. 

இரதாயனி - வேச. 

இரதி - ஆசைப்பெருக்கம்‌, இலந்தை 
மரம்‌, உருசி, காந்தள்‌, நிறுக்கும்‌ 
படிக்கல்‌, பித்தளை, பெண்யானை, 
மதன்றேவி, வேண்டல்‌, இரத்தல்‌, 
காமம்‌, புணர்ச்சி, பெண்‌. 

இரதிகாதலன்‌ - மன்மதன்‌. 

இரதிகுகரம்‌, இரதிக்கிரகம்‌ - யோனி. 

இரதிக்கிரியை - புணர்ச்சி. 

இரதிக்கிரீடை - சுரதலீலை. 

இரதித்தல்‌ - அடக்கதல்‌, இடுக்கண்‌ 
படுதல்‌, இழுக்குதல்‌, உருசித்தல்‌, 
மூடுதல்‌, விரும்பல்‌. 

இரதிபதி, இரதிப்பிரியன்‌ - காமன்‌. 

இரதிமந்திரம்‌ - யோனி. 

இரதியாளர்‌ - யாசகர்‌. 

இரதிரமணன்‌ - காமன்‌. 

இரத்தகம்‌ - செவ்வாடை. 


இரத்தகாசம்‌ - ஒர்நோய்‌. 


wrpiuror 4A) - 1 105 


இரத்தகுமுதம்‌, இரத்தகைரவம்‌ - 


செந்தாமரை, செவ்வாம்பல்‌. 
இரத்தகோகனதம்‌ - செந்தாமரை. 
இரத்தக்கலப்பு - உற்றவுறவு. 
இரத்தக்கவிச்சு - இரத்தவெடில்‌. 
இரத்தசந்தனம்‌ - செஞ்சந்தனம்‌. 
இரத்த சந்தியாகம்‌, இரத்தசரோருகம்‌ 
- செந்தாமரை. 
இரத்தசிகுவம்‌ - சிங்கம்‌. 
இரத்தசெந்துகம்‌ - நாங்கூம்‌. 
இரத்தசூலை - ஒர்‌ நோய்‌. 
இரத்தச்சுரப்பு - இரத்தங்கன்‌ றுதல்‌, 
சாரக்கொழுப்பு. 
இரத்தஞ்சிந்துதல்‌ - கொல்லுதல்‌. 
இரத்தஞ்சுண்டுதல்‌ - இரத்தம்‌ வற்று 
தல்‌, கொழுப்பேறுதல்‌. 
இரத்ததாது - செம்பு, செவ்வரிதாரம்‌. 
இரத்ததுண்டம்‌ - கிளி. 
இரத்தநரம்பு - உதிரநரம்பு. 
இரத்தபழம்‌ - ஆலமரம்‌. 
இரத்தபாஷாணம்‌ - வைப்புப்‌ பாஷாண 
முப்பத்திரண்டி னொன்று. 
இரத்தபாதம்‌ - கிளி. 
இரத்தபாரதம்‌ - சாதிலிங்கம்‌. 
இரத்தபானம்‌ - இரத்தம்பருகல்‌. 
இரத்தபிண்டம்‌ - சீனமல்லிகை. 
இரத்தபித்தசூலை - ஒர்‌ நோய்‌. 
இரத்தபித்தம்‌ - ஒர்‌ நோய்‌. 
இரத்தப்பசப்பு - இரத்தப்பசுமை. 
இரத்தப்பலி - இரத்தப்பிச்சை, இரத்த 
வுணவு. 
இரத்தப்பழி - கொலைப்பழி. 
இரத்தப்பிரமியம்‌ - ஒர்‌ நோய்‌. 
இரத்தப்பிரவாகம்‌ - இரத்தப்பெருக்கு. 
இரத்தப்பிரவை - ஏழ்நரக வட்டத்‌ 
தொன்று, அஃது இரத்த நிலம்‌. 
இரத்தப்பீனசம்‌ - ஓர்‌ நோய்‌. 


106 wirptiuroor qs] - 1 


இரத்தப்புடையன்‌ - ஒர்‌ பாம்பு. 
இரத்தபீனசம்‌ - ஒர்நோய்‌. 
இரத்தமண்டலம்‌ - செந்தாமரை. 
இரத்தமண்டலி - ஓர்‌ பாம்பு. 
இரத்தம்‌ - உதிரம்‌, சிவப்பு, பவளம்‌, 
சாதிலிங்கம்‌, செம்பு. 
இரத்தரோகம்‌ - கண்ணோயுளொன்று, 
ஓர்நோய்‌. 
இரத்தல்‌ - பிச்சைகேட்டல்‌, வேண்டு 
தல்‌. 
இரத்தவடி - வைகுரிக்குரு. 
இரத்தவற்கனம்‌ - செம்பு. 
இரத்தவிந்து - இரத்தினத்திலுள்ள 
பொரிவு. 
இரத்தவிரியன்‌ - ஓர்பாம்பு. 
இரத்தவீசம்‌ - மாதுளை. 
இரத்தவெடில்‌ - இரத்தமணம்‌. 
இரத்தவெறி - ஆங்காரம்‌, இரத்தங்‌ 
குடித்தவெறி. 
இரத்தாக்கம்‌ - எருமைக்கடா, புறவம்‌. 
இரத்தாக்கன்‌ - குரூரன்‌. 
இரத்தாசயம்‌ - இரத்தந்தங்குமிடம்‌. 
இரத்தாட்சி - ஓர்‌ வருடம்‌. 
இரத்தாதாரம்‌ - தோல்‌. 
இரத்தாதிசாரம்‌ - பிராந்திநோய்‌. 
இரத்தாம்பரம்‌ - சிவப்புப்புடைவை. 
இரத்தி - இத்தி, இலந்தை. 
இரத்திரி - இத்திமரம்‌. 
இரத்தினகருப்பம்‌ - சமுத்திரம்‌. 
இரத்தினக்கம்பளம்‌, இரத்தினக்‌ 
கம்பளி - உயர்ந்தகம்பளம்‌. 
இரத்தினசானு - மகாமேரு. 
இரத்தினச்சுருக்கம்‌ - ஒர்‌ வைத்திய 
நூல்‌. 
இரத்தினபரிட்சை - கலைஞானமறு 
பத்தினான்கினொன்று. 
இரத்தினமாத்திரை - ஒர்‌ குளிகை. 
இரத்தினம்‌ - மாமணிப்பொது. 


இரத்தப்புடையன்‌ 


இரத்தினி - பிடிமுழம்‌. 

இரத்துதல்‌ - பேசலாலெழுமொலி. 

இரத்தோற்பலம்‌ - செங்குவளை. 

இரஸ்து - படைகளுடையபோசனச்‌ 
சாமான்‌, வாழைப்பழம்‌. 

இரந்திரம்‌ - குழி. 

இரப்பாணன்‌, இரப்பாண்டி - யாசகன்‌. 

இரப்பு - தரித்திரம்‌, பிச்சை, மன்றாட்டு. 

இரப்புணி - இரப்போன்‌. 

இரமடம்‌ - பெருங்காயம்‌. 

இரமணம்‌, இரமணியம்‌ - இரம்மியம்‌, 
காமச்சேட்டை, சுரத விளை 
யாட்டு, புணர்ச்சி. 

இரமணன்‌ - காந்தன்‌, தலைவன்‌. 

இரமதி - காகம்‌, காமன்‌, காலம்‌, 
தூர்த்தன்‌, மோட்சம்‌. 

இரமம்‌ - ஆசை. 

இரமன்‌ - காமன்‌, நாயகன்‌. 

இரமரபதி - திருமால்‌. 

இரமாப்பிரியம்‌ - தாமரை. 

இரமை - இலக்குமி, செல்வம்‌, மனை 
யாட்டி. 

இரமியம்‌, இரம்மியம்‌ - பூரணசந்‌ 
தோஷம்‌. 

இரம்பம்‌ - ஈர்வாள்‌, கத்தூரிமிருகம்‌. 

இரலை - அச்சுவினிநாள்‌, ஊதிடு 
கொழம்பு, கருமான்‌, கலைமான்‌. 

இரவச்சம்‌ - இரத்தலினாலுண்டா 
கும்‌ பயமுங்கூச்சமும்‌. 

இரவணம்‌ - ஒட்டகம்‌, குயில்‌, 
வெண்கலம்‌, வெப்பம்‌. 

இரவதம்‌ - குயில்‌. 

இரவலர்‌ - ஏற்போர்‌. 

இரவலாளர்‌ - யாசகர்‌. 

இரவல்‌ - கைமாற்று, சொந்தமில்லா 
தது. 

இரவறிவான்‌ - கோழிச்சேவல்‌. 

இரவாக்கல்‌ - ஒரிரத்தினம்‌. 


இராசதெரு 


இரவி - சூரியன்‌, மலை. 

இரவிகாந்தம்‌ - சூரியகாந்தம்‌. 

இரவிநாள்‌ - இரேவதி. 

இரவிநிறமணி - சாதுரங்க பதுமராகம்‌. 

இரவு - இரத்தல்‌, இரப்பு, இராத்திரி. 

இரவுக்குறி - களவுப்புணர்ச்சியிலி 
ராக்காலஞ்‌ சந்திக்கநியமிக்கு 
மிடம்‌. 

இரவுக்கை - மார்க்கட்டுச்‌ சட்டை, 
முலைக்கச்சு. 

இரவுத்திரம்‌ - இரெளத்திரம்‌. 

இரவுரவம்‌ - இரெளரவம்‌. 

இரவெரிமரம்‌ - ஓர்‌ மரம்‌. 

இரவை - அற்பம்‌, மணிப்பொனது. 

இரவோர்‌ - யாசகர்‌. 

இரவோன்‌ - சந்திரன யாசகன்‌, வறிய 
வன்‌. 

இரற்று - இரற்றென்னேவல்‌, ஒலி. 

இரற்றுதல்‌ - ஒலித்தல்‌. 

இரா - இரவு, இருத்தலைச்செய்யா 
வென்னுமஃறிணைப்‌ பன்மை 
முற்று, இருந்தென்னெச்சம்‌. 

இராககசூத்திரம்‌ - தராசுக்கயிறு, பட்டு 
நூல்‌. 

இராகம்‌ - அன்பு, ஆசை, கீதம்‌, சடத்‌ 
தயினொன்று, சிவப்பு, நிறம்‌, 
வித்தியாதத்துவமேழினொன்று. 

இராகவன்‌ - இராமன்‌. 

இராகி - குரக்கன்‌. 

இராகிக்கிராகம்‌, இராசிக்கிராசம்‌ - 
திரணம்‌. 

இராகு - கரும்பாம்பு. 

இராகுகாலம்‌ - இராகுவின்காலம்‌. 

இராகூச்சிட்டம்‌ - உள்ளி. 

இராகை - குட்டம்‌, பருவமுடை 
யாள்‌, பூரணை. 

இராக்கதம்‌ - பெண்ணும்சுற்றமு 
முடன்படாது வலிதிற்கொள்ளும்‌ 


மணம்‌. 


wpiuror 4A - 1 107 


இராக்கதர்‌ - ஓர்‌ சாதியார்‌. 

இராக்கதிர்‌ - சந்திரன்‌. 

இராக்காய்ச்சல்‌ - ஓர்‌ சுரம்‌. 

இராக்கினி - இராசாத்தி. 

இராசகம்‌ - இராசகூட்டம்‌. 

இராசகலகம்‌ - படைக்குழப்பம்‌. 

இராசகனி - எலுமிச்சைக்கனி. 

இராசசிருங்கம்‌ - குடை. 

இராசகாரியம்‌ - அரசியல்‌. 

இராசகீரி - வெள்ளைக்கீரி. 

இராசகோலம்‌ - இராசவேஷம்‌. 

இராசகோழை - இராசபயம்‌, ஓர்‌ 
நோய்‌. 

இராசசம்‌ - இராசபிறப்பு. 

இராசசாரசம்‌ - மயில்‌. 

இராசசின்னம்‌ - அரசர்க்குள்ளமுடி 
முதலியவரிசை, இராசதத்துவம்‌. 

இராசசூயம்‌ - ஓர்‌ வேள்வி, தாமரை, 
மலை. 

இராசசேர்வை - இராசாக்களின்‌ 
சேர்மானம்‌. 

இராசதம்‌ - ஓர்காலம்‌, முக்குணத்தி 
னொன்று, அஃது ஊக்கம்‌ ஞானம்‌ 
வீரம்‌ தருமம்‌ தவம்‌ தானம்‌ கல்வி 
கேள்வியென்னுமெண்‌ 
முடையனு. 

இராசதந்தம்‌ - முன்வாய்ப்பல்‌. 


கன 


இராசதரிசனம்‌ - இராசாவைக்காணல்‌. 

இராசதருமம்‌ - அரசரறுதொழில்‌, 
இராசநீதி, செங்கோன்மை. 

இராசதாலம்‌ - சுமுகு. 

இராசதானம்‌ - இராசதானி. 

இராசதானி - தலைப்பட்டினம்‌, 
வேந்திருக்கை. 

இராசதுரோகம்‌ - இராசாக்களுக்குச்‌ 
செய்யும்வஞ்சகம்‌. 

இராசதெரு, இராசவீதி - இராச 
மனைத்தெரு, பெருந்தெரு. 


108 wirptiuroor qs] - 1 


இராசத்திரவியம்‌ - அரசர்செல்வம்‌. 
இராசத்துவம்‌ - இராசதத்துவம்‌, 
இராசாங்கம்‌. 
இராசநாகம்‌ - நாகபாம்பினோர்‌ 
சாதி. 
இராசநிட்டூரம்‌ - கொடுங்கோன்மை. 
இராசநோக்கு - இராசகிருபை, 
இராசபார்வை. 
இராசபஞ்சகம்‌ - அரசாட்சியி 
னிடைஞ்சல்‌. 
இராசபட்டம்‌ - முடிசூட்டு. 
இராசபட்டினம்‌ - இராசநகரம்‌. 
இராசபத்திரம்‌ - இராசகட்டளை. 
இராசபிளவை - ஓர்‌ சிலந்தி. 
இராசபுரி - இராசநகர்‌, வெல்லம்‌. 
இராசபுள்‌ - எண்காற்புள்‌. 
இராசமண்டலம்‌ - இராசசங்கம்‌. 
இராசமாநகரி - இராசபட்டினம்‌. 
இராசமாநாகம்‌ - கருவழலை. 
இராசமாமந்தம்‌ - கருவழலை. 
இராசமாளிகை - அரசரரண்மனை, 
இராசநகரம்‌. 
இராசமானியம்‌ - இராசமான்னியம்‌. 
இராசமான்னியம்‌ - இராசபொறுப்‌ 
பாய்நடப்பது. 
இராசயானை - எழுமுழவுயர்வும்‌ நவ 
முழநீளமும்‌ பதின்மூன்று முழச்‌ 


சுற்றுமுடையயானை. 
இராசயோகம்‌ - ஒருத்தமயோகம்‌. 
இராசராசன்‌ - இராசாதிராசன்‌, 
துரியோதனன்‌. 
இராசராசேசுபரி - துற்கை, பார்பதி. 
இராசரிகம்‌, இராசரிக்கம்‌ - இராச 
தத்துவம்‌. 
இராசலட்சுமி - அட்டலட்சுமியி 
னொன்று. 
இராசலேகம்‌ - திருமுகம்‌. 
இராசவசதி - அரண்மனை, சிங்கா 


சனம்‌. 


இராசத்திரவியம்‌ 


இராசவசித்துவம்‌, இராசவசியம்‌, 
இராசவசீகரம்‌ - இராசாவைத்தன்‌ 
வசமாக்கல்‌. 

இராசவரிசை - இராச சிறப்பு. 

இராசவள்ளி - ஓர்‌ கொடி. 

இராசவாயில்‌ - இராசவாய்தல்‌. 

இராசவிட்டூரம்‌ - கொடுங்கோல்‌. 

இராசவிருட்சம்‌ - கொன்றைமரம்‌. 

இராசன்‌ - அரசன்‌, இந்திரன்‌, சந்திரன்‌. 

இராசாக்கினை - இராசகட்டளை, 
இராசதண்டனை. 

இராசாங்கம்‌ - அட்ட வைசுவரியத்‌ 
தொன்று, இராசசின்னம்‌, இரா 
சத்துவம்‌, இராசவாளுகை. 

இராசாசனம்‌ - நீதாசனம்‌. 

இராசாணி - இராணி. 

இராசாதிகாரம்‌ - இராசதத்துவம்‌. 

இராசாதிராசன்‌ - திறைவாங்குமரசன்‌. 

இராசாத்தி - அரசன்மனைவி, அரச. 

இராசாளி - ஓர்‌ புள்‌. 

இராசி - இணக்கம்‌, ஒழுங்கு, குவிதல்‌, 
கூட்டம்‌, மத்தியானம்‌, மேட 
முதலிய வீடு. 

இராசிகம்‌ - அரசனால்வருவது, 
அட்‌ சரகணிதம்‌, அமிசம்‌, ஓரிராசி, 
குவியல்‌, நரம்பு, வரி. 

இராசிகை - வயல்‌, வரி. 

இராசிசக்கிரம்‌ - இராசிமண்டலம்‌. 

இராசித்தலைவர்‌ பொருத்தம்‌ - மணப்‌ 
பொருத்தம்‌ பத்தினொன்று. 

இராசிப்பொருத்தம்‌ - இராசியிணக்கம்‌, 
மணப்பொருத்தம்‌ பத்தினொன்று. 

இராசிநாதன்‌ - அவ்வவ்‌ விராசியி 
னின்று ஆளுகை செய்யுங்‌ கிரகம்‌. 

இராசிபாகம்‌ - பின்னம்‌. 

இராசியத்தானம்‌ - குறி, கெற்பக்ரெகம்‌, 
மறைவு. 

இராசியம்‌ - அந்தர்ப்புரம்‌, சா, பெண்‌ 
குறி, மறைவு. 


இராவராக்கு 


இராசிலம்‌ - சாரைப்டாம்பு, நீர்ப்டாம்பு. 

இராசிவக்கிரம்‌ - இராசிப்பிரிவி 
னொன்று. 

இராசிவட்டம்‌ - இராசிச்கக்கிரம்‌. 

இராசீக தெய்வீகம்‌ - அரசராலுந்‌ 
தெய்வத்தாலும்‌ வருவது. 

இராசீகம்‌ - அரசனால்வருவ து. 

இராசீகரம்‌ - அரசாட்சிக்குரியது, 
அரசாளுகை. 

இராசீலம்‌ - இராசிலம்‌. 

இராசீலம்‌ - தாமரைப்பூ. 

இராச்சியக்காரர்‌ - இராச்சியம்‌ 
பண்ணுவோர்‌. 

இராச்சியபாரம்‌ - இராச்சியப்‌ 
பொறுப்பு. 

இராச்சியம்‌ - அரசுசெல்லுமிடம்‌, 
ஆளுகை, உலகு, நாடு. 

இராச்சியவதி - இராச்சியகாரி. 

இராடம்‌ - ஓர்‌ தேயம்‌, கழுதை, பெருங்‌ 
காயம்‌, வெண்காயம்‌. 

இராட்சசன்‌, இராட்சதன்‌ - இராக்கதன்‌. 

இராட்சத - ஓர்‌ வருடம்‌. 

இராட்டினத்தொட்டி - இராட்டினம்‌, 
போலச்சுழல்தொட்டி. 

இராட்டினம்‌ - நரனுற்குங்கருவி. 

இராட்டினவாழை - ஒருதண்டில்‌ நடு 
வீட்டுமேலுங்‌ கீழுஞ்‌ சீப்பிடும்‌ 
வாமை. 

இராட்டினவூஞ்சல்‌ - இராட்டினம்‌ 
போற்சுற்றுமூஞ்சல்‌. 

இராட்டு - இராசா. 

இராணம்‌ - இலை, மயிற்றோகை. 

இராணி - இராசஸ்திரி. 

இராணுவம்‌ - படை, யுத்தமுகம்‌. 

இராதங்கம்‌ - கால்‌, கோரம்‌. 

இராதாங்கம்‌ - கலப்பை, மழைத்துளி. 

இராதை - விசாகம்‌. 

இராதைகாந்தன்‌ - கிருட்டிணன்‌. 


wpiuror 4A) - 1 109 


இராதம்‌ - கடைக்கொள்ளி. 

இராத்திரகம்‌ - பஞ்சராத்திரம்‌. 

இராத்திரம்‌ - இரவு. 

இராத்திரி - இரவு. 

இராத்திரிகாசம்‌ - வெண்டாபரை. 

இராத்திரிசரன்‌ - கள்வன்‌, சேகண்டிக்‌ 
காரன்‌, பைசாசம்‌. 

இராத்திரிவேதம்‌ - கோழி. 

இராந்து - தொடைச்சந்து. 

இராப்போசனம்‌ - இராச்சாப்பாடு, 
நற்கருணை. 

இராமகவி - ஓரிராகம்‌. 

இராமக்கிரியம்‌, இராமக்கிரியை - 
ஓரிராகம்‌. 

இராமசகன்‌ - சுக்கிரீபன்‌. 

இராமசந்திரன்‌ - இராமன்‌. 

இராமடை - பெருங்காயம்‌. 

இராமபாணம்‌ - இராமரம்பு, ஓர்‌ புழு, 
ஓர்‌ மருந்து. 

இராமதூதன்‌ - அனுமான்‌. 

இராமபத்திரி - ஒர்மருந்து. 

இராமமரம்‌ - அணிநுணா. 

இராமம்‌ - அழகு, ஆசை. 

இராமன்‌ - தசரதபுத்திரன்‌, வருணன்‌. 

இராமாயணம்‌ - இதிகாசத்தொன்று. 

இராமாலை - கருகுமாலை. 

இராமானம்‌ - இராநாழிகை. 

இராமிலன்‌ - கணவன்‌, காமன்‌. 

இராயசம்‌ - எழுத்துக்காரியம்‌. 

இராயணி, இராயணி - இராசஸ்திரி. 

இராயன்‌ - அரசன்‌. 

இராவணம்‌ - விளக்கு. 

இராவணம்மிசை - ஓர்புல்‌. 

இராவணாத்தம்‌ - வீணை. 

இராவணாரி - இராமன்‌. 

இராவணி - இந்திரசித்து. 

இராவராக்கு - ஓர்காதணி. 


110 wirptiuroor qs] - 1 


இராவுதல்‌ - அராவுதல்‌. 

இராவுத்தன்‌ - குதிரைப்பாகன்‌. 

இரிகம்‌ - இருதயம்‌. 

இரிங்கணம்‌ - ஓர்‌ புள்‌. 

இரிசல்‌ 
செலுத்தல்‌, இரரிதல்‌. 

இரிசியா - டூனைக்காலி. 


- புலனைவேறொன்றிற் 


இரிஞர்‌ - பகைவர்‌, அச்சமுள்ளோர்‌. 

இரிதல்‌ - அஞ்சுதல்‌, ஓடல்‌, கெடுதல்‌, 
சாய்தல்‌. 

இரித்தல்‌ - அச்சுறுத்தல்‌, ஓட்டுதல்‌, 
கெடுத்தல்‌. 

இரிபு - ஓடுதல்‌, பகை, அச்சம்‌, 
வெறுப்பு. 

இரிப்பு - அச்சுறுத்தல்‌. 

இரீட்டம்‌ - குறுகல்‌. 

இரியல்‌ - இரிதல்‌, நல்லாடை. 

இரீதி - ஒழுங்கு, பித்தளை. 

இருகால்‌ - அரை, இரண்டுமுறை. 

இருகுறணேரிசைவெண்பா - நேரிசை 
வெண்பா. 

இருக்கால்‌ - இரண்டுமுறை, கவற்றிற்‌ 
றாயத்துளொன்று. 

இருக்காழி - இரண்டு கொட்டை 
யுள்ளது. 

இருக்கு - முதல்வேதம்‌, வேதம்‌, உப 
நிடத முப்பத்திரண்டினொன்று. 

இருக்கை - அசனம்‌, இருத்தல்‌, ஊர்ப்‌ 
பொது, வீடு. 

இருசு - உரித்து, செவ்வை, பண்டி 
யுளிரும்பு. 

இருசுடர்‌ - ஆதித்தன்‌, சந்திரன்‌. 

இருசுடர்த்தோற்றம்‌ - பெருங்காப்பிய 
வுறுப்புளொன்று. 

இருஞ்சிறை - காவல்‌, மதில்‌. 

இருஷபத்துவசன்‌ - சிவன்‌. 

இருஷபம்‌ - இடபம்‌, காதிற்றுளை. 

இருஷி - இருடி, பிரவை, வேதம்‌. 


இராவுதல்‌ 


இருவிகேசன்‌ - திருமால்‌. 

இருஷியஞ்ஞம்‌ - வேதாப்பியாசம்‌. 

இருஷியமூகம்‌ - கட்கிந்தை. 

இருடி - ஆந்தை, இரு துடையாதிருப்‌ 
பவள்‌, முனிவன்‌. 

இருட்சி - இருள்‌, மயக்கம்‌. 

இருட்டு - இருள்‌, மயக்கம்‌. 

இருட்டுதல்‌ - இருளடைதல்‌. 

இருணம்‌ - உப்பளம்‌, உவர்த்தரை, 
கடன்‌. 

இருணிலம்‌ - நரகம்‌. 

இருண்மை - இருளுடைமை. 

இருதம்‌ - நீர்‌, மெய்‌. 

இருதயம்‌ - இரத்தாசயம்‌, மனம்‌. 

இருதலைக்கபடம்‌ - விலாங்குமீன்‌. 

இருதலைக்கொள்ளி - இருதலையுந்‌ 
தீபற்றியகொள்ளி. 

இருதலைஞாங்கர்‌ - குமரன்வேல்‌. 

இருதலைப்பட்சி - ஓர்‌ புள்‌. 

இருதலைப்பாம்பு - மண்ணுணிப்‌ 
பாம்பு. 

இருதலைப்பூச்சி - ஒர்‌ பூச்சி. 

இருதலைமணியன்‌ - ஓர்‌ பாம்பு. 

இருதலைமாணிக்கம்‌ - ஓர்‌ மந்திரம்‌. 

இருதிணை - அஃறிணை உயர்திணை. 

இருதிராசம்‌ - வேனில்‌. 

இருது - பருவம்‌, மகளிர்சூதகம்‌. 

இருது - இரண்டுமாதம்‌, ஒருமாதம்‌, 
பிரபை. 

இருதுகாலம்‌ - கருப்பந்தரிக்கத்தகு 
நாள்‌, அஃது பூப்படைந்து பதினாறு 
நாள்மட்டும்‌. 

இருதுக்காட்சி - அகப்பொருட்டுறை 
யினொன்று. 

இருதுசந்தி - பருவச்சங்ரெமம்‌. 

இருதுசாந்தி - ஓர்‌ சடங்கு. 

இருதுவிருத்தி - வருடம்‌. 

இருதோத்தி - சத்தியவசனம்‌. 


இருவாட்டித்தரை 


இருதோற்றம்‌ - சரமசரம்‌. 

இருத்தம்‌ - பிரகாரம்‌. 

இருத்தல்‌ - இருத்துதல்‌, சீவித்தல்‌, 
தங்கல்‌, தாழ்தல்‌. 

இருத்தி - இருத்தலைச்செய்யென்‌ 
னெச்சம்‌, இருப்பாயென்னும்‌ 
முற்று, இருவென்னேவல்‌, சித்தி. 

இருத்தை - இருபத்தினாலு நிமிஷங்‌ 
கொண்டறநேரம்‌, சந்திரனான்காம்‌ 
பக்கம்‌ ஒன்பதாம்பக்கம்‌ பதினான்‌ 
காம்பக்கம்‌, சேங்கொட்டை, 
நாழிகை, நாழிகைவட்டில்‌. 

இருநா - உடும்பு, பாம்பு. 

இருநிதிக்கிழவன்‌ - குபேரன்‌. 

இருநினைவு - இருமனம்‌. 

இருந்து - அசைச்சொல்‌, (உம்‌) எழுந்‌ 
திருந்தேன்‌. 

இருந்தை - கரி. 

இருபது - இரண்டுபத்து. 

இருபாவிருபஃது - ஓர்‌ பிரபந்தம்‌ 
அஃது பத்துவெண்பாவும்‌ பத்த 
கவலு மந்தாதித்‌ தொடையானிரு 
பதிணைந்து வருவது. 

இருபிறப்பாளர்‌ - பார்ப்பார்‌. 

இருபிறப்பு - சந்திரன்‌, சிறகு, பல்‌, 
பார்ப்பார்‌, முட்டையிற்பிறப்பன. 

இருபுட்சன்‌ - இந்திரன்‌. 

இருபுறவசை - இருமரபினிகழ்வு 
கூறல்‌. 

இருபுறவாழ்த்து - இருமரபின்‌ புகழ்‌ 
கூறல்‌. 

இருபெயரொட்டு - இருசொல்லொரு 
சொல்லாகநிற்பது, (உம்‌) பாம்பு 
பாம்பு. 

இருபெயரொட்டுப்‌ பண்புத்தொகை - 


ஆகிெயெவென்னு முருபுதொக்கு 
நிற்பவொரு பொருட்கே பொது 
வுஞ்சிறப்புமாக இருயெயர்‌ 


வருவன (உம்‌) ஆயன்‌ சாத்தன்‌. 


இருப்பாயுதம்‌ - அயுதப்பொது. 


wpiuror 4A) - 1 111 


இருப்பிடம்‌ - அசனம்‌, இருக்குமிடம்‌. 
இருப்பு-இருக்கத்தக்கவிடம்‌, இருக்குந்‌ 
தன்மை, இருக்கை, குதம்‌. 
இருப்புக்காய்வேளை - ஓர்செடி. 
இருப்புக்கிட்டம்‌ - கச்சுக்ட்டம்‌. 
இருப்புத்தட்டுமுட்டு - இரும்புமணை. 
இருப்புப்பாரை - குழிகல்லுங்கருவி. 
இருப்புமுள்‌ - குற்றுக்கோல்‌. 
இருப்புலக்கை - ஓராயுதம்‌. 
இருப்பை - இருப்பாயென்னுமுற்று, 
இலுப்பை. 
இருமடங்கு, இருமடி - இரட்டி. 
இருமடியாகுபெயர்‌ - ஒன்றற்காகு 
யெயராயிருப்பது அதனாலாய 
மற்றொன்றற்கும்‌ 
வழங்குவது, (உம்‌) கார்காலம்‌. 


யெயராய்‌ 


இருமடியேவல்‌ - ஈரேவல்‌. 

இருமரபு - தாய்வழிதந்தைவழி. 

இருமல்‌ - கக்கல்நோய்‌. 

இருமனம்‌ - சந்தேகம்‌. 

இருமுரடன்‌ - முரட்டுக்குணன்‌. 

இருமை - இம்மைமறுமை, இரு 
தன்மை, துக்கம்‌, பெருமை. 

இருமையியற்கை - ஒரலங்காரம்‌, 
அஃது, கூடுவதையும்‌ கூடாவதனை 
யுங்கூடக்கூறுவது. 

இரும்பன்‌ - காரெலி. 

இரும்பிலி - ஒர்‌ செடி. 

இரும்பு - ஆயுதப்பொது, சத்தலோ 
கத்தொன்று, அஃது கரும்மொன்‌. 

இரும்பை - குடம்‌, பாம்பு. 

இருவனருவல்‌ - குறுணல்‌, தூளும்பரு 
பருக்கையுமானது. 

இருவர்மாறுகொளொருதலை துணிவு 
- எழுவகைமதத்தினொன்று. 

இருவாட்சி, இருவாய்ச்சி - ஓர்‌ மரம்‌. 

இருவாட்டித்தரை - மணலுங்கழியு 
முள்ளதரை. 


112 wirpiuroor qsyir] - 1 


இருவாய்க்குருவி - ஓர்‌ புள்‌. 

இருவாளிப்பு - இருமனம்‌. 

இருவி - தினைத்தாள்‌. 

இருவிக்காந்தம்‌ - ஓர்‌ மருந்து. 

இருவினை - நல்வினைதீவினை. 

இருவேலி - வெட்டிவேர்‌. 

இருளர்‌ - வேடர்‌. 

இருளல்‌ - இருளுதல்‌. 

இருளன்‌ - ஓர்பிசாசன்‌. 

இருளி - பன்றி, பன்றிமோத்தை, 
முலையிலி, வெட்கம்‌. 

இருளை - நாணம்‌. 

இருள்‌ - இருட்டு, கறுப்பு, நரகம்‌, 
மயக்கம்‌, யானை. 

இருள்வலி - சூரியன்‌. 

இரேகபிராணன்‌ - தேகத்‌ தோடைக்‌ 
கியமான வன்‌, மிகுசினேகம்‌. 

இரேகம்‌ - தேகம்‌. 

இரேகாத்திரயம்‌ - அபயஞ்செய்தல்‌. 

இரேகி - அதிட்டவான்‌, கீழ்மகன்‌. 

இரேகித்தல்‌ - ஒன்றித்தல்‌, சேருதல்‌, 
பழகுதல்‌. 

இரேகு - ஆயம்‌. 

இரேகுத்தி - ஒரிராகம்‌. 

இரேகை - எழுத்து, சித்திரம்‌, வரி, 
வரை. 

இரேக்கு - தத்துவம்‌. 

இரேசகம்‌ - பிராணவாயுவை விடுதல்‌. 

இரேசம்‌ - இரசம்‌. 

இரேசலம்‌ - நவமணிக்குற்றத்‌ தொன்று, 
நெல்லினிறம்‌. 

இரேசனம்‌ - பிராணாயாமத்தில்‌ 
வாயுவைவிடல்‌, விரேசனம்‌. 

இரேசன்‌ - 
விட்டுணு. 

இரேசிதம்‌ - குதிரைவட்ட மாயோடல்‌, 
பரதவுறுப்புளொன்று, வெறுமை. 

இரேசித்தல்‌ - அந்தித்தல்‌, மூச்சுவிடுதல்‌. 


அரசன்‌, வருணன்‌, 


இருவாய்க்குருவி 


இரேசுதல்‌ - அந்திப்பு. 

இரேணு - அணு, அழகு. 

இரேணுகம்‌ - ஓர்‌ மருந்து. 

இரேதசு - வித்து. 

இரேபதம்‌ - கண்டம்‌, தருமநூல்பதி 
னெட்டினொன்று. 

இரேபதிகொண்கன்‌ - பலதேவன்‌. 

இரேயம்‌ - கள்‌. 

இரேவதம்‌ - இரேபதம்‌, இரேபதி. 

இரேவதி - கடைநாள்‌. 

இரேவு - ஆயத்துறை. 

இரேணுகம்‌, அரேணுகம்‌ - ஓர்‌ மருந்து. 

இரை - இருப்பு, இரையென்னேவல்‌, 
உணவு, பறவையுணவு, இலக்குமி, 
ஒலி, நீர்‌, பூமி, பேச்சு. 

இரைக்குடர்‌ - இரைப்பை. 

இரைச்சல்‌ - ஆரம்பம்‌, ஒலி, வீக்கம்‌. 

இரைதல்‌ - ஒலித்தல்‌, சீறுதல்‌. 

இரைத்து - வெண்கலம்‌. 

இரைநீர்‌ - கடல்‌. 

இரைப்பற்று - இரைப்பிடி. 

இரைப்பு - இரைதல்‌, வீக்கம்‌. 

இரைப்பெட்டி, இரைப்பை - இரை 
தங்கும்‌, பை. 

இரைமீட்குதல்‌ - அசைவெட்டுதல்‌, 
இரையெடுத்தல்‌. 

இரையெடுத்தல்‌ - இரைமீட்டல்‌, 
புசித்தல்‌. 

இரெளத்திரம்‌, இரெளத்திரவம்‌ - சடா 
பக்குணமொன்பதினொன்று, 
அஃது பெருங்கோபம்‌. 

இரெளத்திரி - ஓர்‌ வருடம்‌. 

இரெளரவம்‌ - ஓர்‌ நரகம்‌, சிவாகம 
மிருபத்தெட்டினொன்று. 

இலகடம்‌ - யரானைமேற்றவிசு. 

இலகரி - மஸ்து, மிகுமகிழ்ச்சி, 
பெருந்திரை. 

இலகான்‌ - கடிவாளம்‌. 


இலட்டகம்‌ 


இலகிமா, இலகுமா - அட்ட சித்தியி 
னொன்று, அஃது, பஞ்சினொய்‌ 
தாதல்‌. 
இலகிரி - அபின்‌, கஞ்சா, சாதிக்காய்‌, 
சாதிபத்திரி. 
இலகு - அகில்‌, ஒர்‌ மரம்‌, கன மின்மை, 
காலதசப்பிரமாணத்தொன்று 
அஃது துரிதமிரண்டு கொண்டது, 
குறிலெழுத்து, நொய்மை, இல 
கென்னேவல்‌, வானோர்‌ வரநான்கி 
னொன்று, அஃது கனமின்மை. 
இலகுதல்‌ - ஒளிசெய்தல்‌. 
இலகுத்துவம்‌ - அட்டசித்தியி 
னொன்று, அஃது இலகுவாதல்‌. 
இலக்கணச்சிதைவு - வழுவாய்‌ 
வழங்குஞ்சொல்‌. 
இலக்கணச்சுழி - நல்லங்கச்சுழி. 
இலக்கணச்சொல்‌ - இலக்கணவழி 
யால்வருஞ்சொல்‌. 
இலக்கணப்போலி - இலக்கணமுடை 
யது போல்வருஞ்சொல்‌. 
இலக்கணம்‌ - அடையாளம்‌, அழகு, 
இயல்‌, ஒழுங்கு, போதப்பிரகாரம்‌ 
வின்றினொன்று, அஃது தான்‌ 
விவகரிக்கும்‌ பொருளின்‌ சிறப்புத்‌ 
தன்மை கூறல்‌, இலக்கணநறூல்‌, 
அஃது எழுத்து, சொல்‌, பொருள்‌, 
யாப்பு, அணி, பேர்‌, முறைமை. 
இலக்கணவமழக்கு - இலக்கணநடை. 
இலக்கணவமழு - இலக்கணப்பிழை. 
இலக்கணவிளக்கம்‌ - ஓர்நூல்‌. 
இலக்கணி - இலக்கணமறிந்தவன்‌. 


இலக்கணை - உரியபொருளைவிட்டு 


அப்பொருளின்‌ சம்பந்தியை 
யுணர்த்துவது. 

இலக்கம்‌ - எண்‌, ஒளி, குறிப்பு, 
நூறாயிரம்‌. 


இலக்கர்‌ - சீலை. 
இலக்காந்தரம்‌ - இடையிலக்கம்‌. 


இலக்காரம்‌ - சீலை. 


wpiuror 4A] - 1 113 


இலக்கியம்‌ - இலக்கண நூற்படி முன்‌ 
னோர்‌ தந்த செய்யுள்‌, உதாரணம்‌. 

இலக்கினசட்டுவருக்கம்‌ - இராசிக்‌ 
குரிய வாறு காரியம்‌. 

இலக்கினம்‌ - முகுர்த்தம்‌. 

இலக்கு - எதிர்‌, ஓட்டம்‌, ஓப்பு, 
குறிப்பு, சுவடு, நேர்‌. 

இலக்கின்புடம்‌ - இராசியைப்பற்றி 
வருஞ்சுத்த புடம்‌. 

இலக்குமி - சீதேவி, அதிட்டம்‌, 
அழகு, சீதை, முத்து. 

இலக்குமன்‌ - இலட்சுமணன்‌. 

இலக்குவன்‌ - இராமன்றம்பி. 

இலங்கனம்‌ - கடத்தல்‌, பட்டினி. 

இலக்கிசார்‌ - இடைஞ்சல்‌. 

இலங்கு - குளம்‌. 

இலங்குதல்‌ - ஒளிசெய்தல்‌. 

இலங்கம்‌ - எறும்பு, களரி, கூட்டம்‌, 
முடம்‌. 

இலக்கை - ஆற்றிடைக்குறை, ஈழ 
மண்டலம்‌, தூங்குவது. 

இலங்கோடு - க்ழுடை. 

இலசுனம்‌ - வெள்வெண்காயம்‌. 

இலச்சினை - முத்திரைமோதிரம்‌. 

இலச்சை - வெட்கம்‌. 

இலஞ்சம்‌ - பரிதானம்‌. 

இலஞ்சி - ஏரி, குணம்‌, குளம்‌, கொப்‌ 
பூம்‌, சாரைப்பாம்பு, புன்கு, மகிழ 
மரம்‌, கழ்‌, புனம்‌, மடு. 

இலட்சணம்‌ - இடம்‌, இலக்கணம்‌, 
குறி, பார்வை, பேர்‌. 

இலட்சம்‌, இலட்சியம்‌ - இலக்கம்‌, 
அடையாளம்‌, எத்து, நூறாயிரம்‌. 

இலட்சயம்‌ - எண்ணத்தக்க து. 

இலட்சாபதி - இலட்‌சப்பிரபு. 

இலட்சுமணம்‌ - ஓர்‌ மரம்‌. 

இலட்டகம்‌, இலட்டு - அப்பவருக்கம்‌, 
பொரிமாத்திரளை. 


114 wirptiuroor qs] - 1 


இலட்டுகம்‌ - அப்பவருக்கம்‌, தோசை. 

இலணை - அரசமரம்‌. 

இலண்டம்‌ - ஆனையிலத்தி. 

இலண்டன்‌ - முரடன்‌. 

இலண்டு - முரட்டுத்தனம்‌. 

இலதை - கோற்கொடி, படர்கொடி. 

இலத்தி - குதிரைப்பீ, யானைக்‌ 
கூட்டம்‌. 

இலந்தை - ஓர்‌ மரம்‌, குளம்‌. 

இலபி, இலபிதம்‌ - பேறு, விதி, சம்ப 
விப்பது, பட்சித்தல்‌, பேச்சு. 

இலபித்தம்‌ - பேறு. 

இலம்பம்‌ - உச்சத்திற்குந்துருவத்திற்கு 
முள்ளதூரம்‌, கைக்கூலி, நிறு 
திட்ட வரி. 


இலபித்தல்‌ 
கிடைத்தல்‌. 


- சித்தித்தல்‌, பேறு 


இலம்பகம்‌ - அத்தியாயம்‌, நுதலணி 
மாலை, மாலை. 

இலம்படை - தரித்திரம்‌. 

இலம்பம்‌, இலம்பனம்‌ - தரங்குவது, 
மாலை. 

இலம்பாடி - ஓர்‌ சாதி, வறியள்‌. 

இலம்பாடு - தரித்திரம்‌, வறுமை. 

இலம்பாட்டோன்‌ - தரித்திரன்‌. 

இலம்பிதம்‌ - அசைவு, தூங்கல்‌. 

இலம்பை - தரித்திரம்‌. 

இலம்போதரன்‌ - விநாயகன்‌. 

இலயக்கியானம்‌ - இலயபிடி. 

இலயபிடி - இலயத்தானம்‌, ஒடுக்கம்‌. 

இலயம்‌ - இலயபிடி, ஒடுக்கம்‌, கூத்தின்‌ 
விகற்பம்‌, கூத்து, சாவு, அழிவு, 
உருக்கல்‌. 

இலயித்தல்‌ - ஒடுங்குதல்‌, சேர்ந்‌ 
தொன்றித்தல்‌, அடங்குதல்‌. 

இலயை - இலயகாலம்‌, தாளப்‌ பிர 
மாணம்‌ பத்தினொன்று. 


இலலாடம்‌ - நெற்றி. 


இலட்டுகம்‌ 


இலலாடரேகை - நுதற்குறி, நெற்றிவரி. 

இலலாடிகை - நுதற்றிலதம்‌, நெற்றிச்‌ 
சுட்டி. 

இலலாமம்‌ - அடையாளம்‌, அரச 
சின்னம்‌, கொடி, கொம்பு, திலகம்‌, 
வால்‌. 

இலலாலம்‌ - ஆபரணம்‌, இரேகை, 
குதிரை, நெற்றிமறை, பிடர்மயிர்‌, 
மகத்துவம்‌. 

இலவிதம்‌ - அபிநயம்‌, காமக்குறி, 
மகளிர்‌ விளையாட்டு. 

இலவிதை - இராகமுப்பத்திரண்டி 
னொன்று, பெண்‌, மான்மதம்‌. 

இலவங்கபத்திரி - ஒர்‌ மருந்து. 

இலவங்கம்‌ - ஒர்‌ வாசனைமரம்‌, 
அஃது பஞ்சவாசத்தொன்றுமாம்‌. 

இலவசம்‌, இலவியம்‌ - விலையின்றிப்‌ 
பெறுகை. 

இலவணபயஞ்சாட்சரம்‌ - ஓர்‌ மந்திரம்‌, 
ஓர்‌ மாந்திரீய நூல்‌. 


இலவணபாஷாணம்‌ - வைப்புப்‌ 
பாஷாண முப்பத்திரண்டி 
னொன்று. 


இலவணம்‌ - உப்பு, உவர்த்தல்‌. 

இலவணவித்தை - ஓர்‌ வித்தை. 

இலவந்திகை - ஏந்திரவாவி. 

இலவம்‌ 
பிரமாணத்தொன்று, அஃது கண 
மெட்டுக்கொண்டது, பூசை, அழிவு, 
அற்பம்‌, கராம்பு, சாதிக்காய்‌, பிழை 
நீக்கல்‌, மயிர்‌. 


- ஓர்‌ மரம்‌, காலதசப்‌ 


இலவம்பொதுமணி - செளந்திகப்பது 
மராகமணி. 

இலவலேசம்‌ - பிகச்சிறிது. 

இலவன்‌-இ)ராமன்‌ மக்களிலொருவன்‌. 

இலவிதம்‌ - அழகு, ஓரிராகவிகற்பம்‌, 
பரிகாசம்‌. 

இலவு - ஓர்‌ மரம்‌. 

இலவுகீகம்‌ - இலெளககம்‌. 


இலேகை 


இலளிதபஞ்சகம்‌ - ஒரிசைவிகற்பம்‌. 

இலளிதம்‌ - அழகு, சிவாகமமிருபத்‌ 
தெட்டினொன்று, பரிகாசம்‌. 

இலாகரி, இலாகிரி - மஸ்து. 

இலாகவம்‌, இலாகு - இலகு, தாபரம்‌. 

இலாகன்‌ - ஓர்‌ மீன்‌. 

இலாகை - மாதிரி. 

இலாக்கிரி - செம்மெழுகு. 

இலாங்கலம்‌, இலாங்கலி - கலப்பை, 
செங்காந்தள்‌, தென்னமரம்‌, ஆண்‌ 
குறி, பனைதெங்கு முதலியன. 

இலாங்கூலம்‌ - வால்‌. 

இலாசடி - தொந்தறை. 

இலாசம்‌, இலாசை - பொரி. 

இலாச்சம்‌ - மரக்கால்‌. 

இலாஞ்சனம்‌ - அடையாளம்‌, புள்ளி, 
பெயர்‌. 

இலாஞ்சனை - 
அலைவு. 

இலாஞ்சி - ஏலம்‌. 

இலாடசங்கிலி - ஒர்சங்கிலி, சடுத்தம்‌. 


அடையாளம்‌, 


இலாடம்‌ - குதிரையின்‌ காற்பறளை, 
தேயமன்பத்தாறினொன்று, 
நெற்றி, புளியமரம்‌, குற்றம்‌, 


புடைவை. 

இலாதார்‌ - சஞ்சாயம்‌. 

இலாந்துதல்‌ - மச்சுச்சாந்திடுதல்‌. 

இலாபம்‌ - ஆதாயம்‌, நயம்‌. 

இலாமிச்சை - ஓர்வாசனைப்புல்‌. 

இலாயம்‌ - குதிரைப்பந்தி, ஏலரிசி. 

இலாலனை - அன்புவைத்தல்‌, கெஞ்சு 
தல்‌, சீராட்டு தாலாட்டு. 

இலாவி - துதி. 

இலாவணம்‌ - உப்பு, சம்பாஷணை. 

இலாவணியம்‌, இலாவண்ணியம்‌ - 
பேரழகு. 

இலாளனை - இலாலனை. 


இலாவிருதம்‌ - நவகண்டத்தினொன்று. 


wrpiuror 4A) - 1 115 


இலிகி - எழுத்து. 

இலிகிதம்‌ - எழுத்து, கலைஞான 
மறுபத்தினான்கி னொன்று. 

இலிகித்தல்‌ - எழுதுதல்‌. 

இலிகுசம்‌ - எலுமிச்சை. 

இலிங்கசுத்தி - பஞ்சசுத்தியினொன்று. 


இலிங்கபாஷாணம்‌ - விளைவு பாஷாண 


முப்பத்திரண்டி னொன்று. 
இலிங்கபுராணம்‌ - அட்டாதச 
புராணத்தொன்று. 


இலிங்கம்‌ - அடையாளம்‌, ஆண்குறி, 
இங்குலிகம்‌, சிவலிங்கம்‌, அருத்தா 
பத்தி, ஆத்து மலிங்கம்‌, இஷ்ட 
லிங்கம்‌, உப நிடதமுப்‌ பத்திரண்டி 
னொன்று, பிரமசரிய நிலையி 
னொன்று. 

இலிங்கிகள்‌ - தபசிகள்‌, முனிவர்‌. 

இலிதை - குறிப்பிசை, பூமி. 

இலிபி - இலக்கம்‌, எழுத்து, விதி, 
மெழுகுதல்‌. 

இலிபித்தல்‌ - அனுகூலமாதல்‌, எழுது 
தல்‌, நியமித்தல்‌, விதித்தல்‌. 

இலிர்த்தல்‌ - சிலிர்த்தல்‌, தளிர்த்தல்‌, 
பொடித்தல்‌. 

இலீக்கை - ஈர்‌. 

இலீலாவினோதம்‌ - சுரதவிளையாட்டு. 

இலீலை - பரிகாசம்‌, புணர்ச்சி, மகளிர்‌ 
விளையாட்டு, விளையாட்டு, 
ககை. 

இலுதை -அணில்‌. 

இலுப்பை - இருப்பைமரம்‌. 

இலேககன்‌ - எழுத்துக்காரன்‌, 
கணக்கன்‌. 

இலேகம்‌ - எழுத்து, திருமுகம்‌. 

இலேகர்‌ - வானோர்‌. 

இலேகனி, இலேகிணி, இலேகினி - 
எழுதுகோல்‌, எழுத்தாணி, தூவல்‌. 

இலேகியம்‌ - ஓர்மருந்து, நக்கல்‌. 

இலேகை - எழுத்து, வரி, வரை. 


116 wirpiuroor qs] - 1 


இலேசம்‌ - அற்பம்‌, ஓரலங்காரம்‌ 
அஃது அகத்துக்‌ கருதியவற்றைப்‌ 
புறத்துக்குறிகளால்‌ உணர்த்து 
வது, காலவிரைவு, நொய்மை. 

இலேசு - அற்பம்‌, நொய்மை. 

இலேசனம்‌ - எழுத்து, நாவழித்தல்‌, 
பனையோலை. 

இலேபனம்‌ - பூச்சு, வாசனைத்தயிலம்‌. 

இலேபி - இலபி, பூச்சு. 

இலேபிதம்‌ - தடவல்‌. 

இலேவனம்‌ - மெழுகுதல்‌. 

இலை - இலைக்கறி, உலோபம்‌, 
பத்திரம்‌. 

இலைகிள்ளல்‌ - கைச்‌சித்திர மைந்தி 
னொன்று. 

இலைக்கதவு - ஓர்வகைக்‌ கதவு. 

இலைக்கள்ளி - ஒர்வகைக்கள்ளி. 

இலைக்கறி - கீரை. 

இலைக்கிளி - தத்துக்கிளி. 

இலைக்குட்டி - பலங்கெட்ட வாழைக்‌ 
குட்டி. 

இலைக்குறடு - நீண்டகுறடு. 

இலைக்கொடி - வெற்றிக்கொடி. 

இலைக்கொழுக்கட்டை - ஓர்வகைக்‌ 
கொழுக்கட்டை. 

இலைங்கம்‌ - இலிங்கம்‌, பதினெண்‌ 
புராணத்‌ தொன்று. 

இலைத்தல்‌ - 


சாரமின்மை. 


பச்சைநிறமாதல்‌, 


இலைத்திரி - காதில்வைக்குமோரி 
லைச்‌ சுருள்‌. 

இலைநிறம்‌ - பச்சைநிறம்‌. 

இலைப்பசளி - பெரும்பசளி. 

இலைப்பாசி - ஒர்பூண்டு. 

இலைமூக்கரிகத்தி - இலைக்காம்‌ 
பரியுங்கருவி. 

இலையாகிருதி - இலையாகாரம்‌. 

இலையாடுபொலிசை - கடும்பொலி 


சை. 


இலேசம்‌ 


இலையான்‌ - ஈ. 

இலையிலைத்தல்‌ - சுவைகெடுதல்‌, 
பச்சைநிறமாதல்‌. 

இலையுதிர்வு - 
முதுகாடு. 

இலைவாணிபம்‌ - இலைவியாபாரம்‌, 


இலைசொரிவு, 


வெற்றிலை முதலிய விலைப்பயிர்‌ 
வேளாண்மை. 
இலைவாணிபர்‌, 


போர்‌. 


வெற்றிலைவிற் 


இலெளகீகதருமம்‌ - உலகாசாரம்‌. 

இலெளகீகம்‌ - சிற்றின்பம்‌, பிரபடஞ்‌ 
சம்‌, மாமிசசிந்தை. 

இல்‌ - இடம்‌, இராச, இல்லையெனல்‌ 
உவமையுருபு (உம்‌) அழ லிற்பிறள்‌ 
மணி, ஏழாம்வேற்று மையுருபு 
(உம்‌) ஊரிலிருந்தான்‌, ஐந்தாம்‌ 
வேற்றுமை உருபு (உம்‌) மலையின்‌ 
வீழருவி, சாவு, தலைவி, மனைவி, 
வீடு, எதிர்மறையிடை நிலை, 
(உம்‌) செய்திலன்‌. 

இல்பொருள்‌ - இல்லாத பொருள்‌. 

இலபுலப்பயனறற்குறிப்பு - ஓரலங்‌ 
காரம்‌, அஃதுஇயல்பாயில்லாத 
பயனை யுள்ளதாகத்‌ தற்குறிப்புச்‌ 
செய்தல்‌, (உம்‌) வனத்தினின்று 
ஞற்று தவத்தினால்‌ நின்றடிக்‌ 
கிணை யாயதுகமலம்‌. 

இல்புலவேதுத்தற்குறிப்பு - ஒரலங்‌ 
காரம்‌, அஃது இல்லாதவேதுவை 
யெடுத்துத்தற்குறிப்புச்‌ செய்தல்‌, 
(உம்‌) முகவொளியைப்‌ பாவாய்‌ 
பெறற்குமுண்டகத்தோடி கலு 
மதியையமிலை. 

இல்லடை - அடைக்கலம்‌, இல்லு 
வமம்‌. 

இல்லடைக்கலம்‌ - அடைக்கலம்‌. 

இல்லதாரம்‌ - இல்வாச்சிரமம்‌. 

இல்லம்‌ - இல்வாழ்க்கை, தேற்றா 
மரம்‌, மனைவி, வீடு. 


இழிசனர்‌ 


இல்லல்‌ - கடத்தல்‌, நடத்தல்‌, போகு 
தல்‌. 

இல்லவள்‌ - மனைவி. 

இல்லவை 
மனைப்பொருள்‌. 


- இல்லாப்பொருள்‌, 


ல்லறம்‌ - இல்லாச்சிரமம்‌. 

1 
ல்லாச்சிரமம்‌ - இல்லொழுக்கச்‌ 

முஃஃத 
திருத்தல்‌. 
ல்லாண்முல்லை - முல்லைப்புறம்‌, 
மு ம ப 

அஃது தலைமகன்‌ பாசறைக்கண்‌ 
மாதரையுள்ளல்‌. 
ல்லாததனம்‌ - வறுமை. 

இல்லாதத ul 

இல்லாமை - தரித்திரம்‌. 

இல்லாள்‌ - எ௭சமாட்டி, தரித்திரி, 
மனைவி. 

இல்லான்‌ - கணவன்‌, தரித்திரன்‌. 
ல்லி - சில்லி, தேற்றா, பெண்‌ 

தறற 

ணுறுப்பிற்குறைவுள்ளான்‌. 

இல்லிடம்‌ - வீடு. 

இல்லுவமம்‌ - உபமாலங்காரத்தி 


னொன்று, அஃது இல்லாததற்குவ 
மை, (உம்‌) ககனாரவிந்தம்போலும்‌. 


இல்லுனர்‌ - மேவினர்‌. 

இல்லென்றல்‌ - இரத்தல்‌, இல்லை 
யெனல்‌, சாதல்‌. 

இல்லை - இன்மை, சாதல்‌. 

இல்லொழுக்கம்‌ - இல்லாளோடில்‌ 
லத்திருந்தறஞ்‌ செய்தல்‌. 

இல்லோன்‌ - கணவன்‌, தரித்திரன்‌. 

இல்வழக்கு - கூடாவழக்கு. 

இல்வாழ்க்கை - மனைவாழ்க்கை, 
கிழவோன்‌ மகிழ்ச்சி முதலாகச்‌ 
செவிலிமகிழ்ச்சியீறா யவம்‌. 

இல்வாழ்க்கைவிரி - தலைவன்றலைவி 
முன்‌ புகழ்தன்‌ 
முதலாக வன்னவர்‌ காதலறிவித்த 


பாங்கியைப்‌ 


லீறாகச்‌ சொல்லப்பட்டபத்தும்‌. 
இல்வாழ்வான்‌ - இல்லாச்‌சிரமத்‌ 
தோன்‌. 


wrpiuror 4ST) - 1 117 


இல்வாழ்வு - இல்வாழ்க்கை. 

இலக்காண்‌ - இப்பொழுது, இவ்‌ 
விடம்‌. 

இவணம்‌ - இங்கே. 

இவண்‌ - இவ்விடம்‌. 

இவர்தல்‌ - அசை, அசைப்பெருக்கம்‌, 
எழுச்சி, ஏறுதல்‌, செறிவு, சேறல்‌. 

இவவு - இழிவு. 

இவறல்‌ - அசை, ஆசைப்பெருக்கம்‌, 
மறதி. 

இவறன்மை - அசட்டை, அசை, 
உலோபக்குணம்‌. 

இவுளி - குதிரை. 

இவுளிமறவன்‌ - அரசற்குத்துணை 
வரிலொருவன்‌, குதிரைவீரன்‌. 

இவை - அஃறிணைப்பன்மை. 

இவ்‌ - இவை. 

இவ்விரண்டு - இரண்டிரண்டு. 

இழத்தல்‌ - இழந்துபோதல்‌, இழந்து 
விடுதல்‌. 

இழப்பு - இழத்தல்‌, கீழ்மை, நட்டம்‌. 

இழவு - இழத்தல்‌, சாவு. 

இழவுகாரன்‌ - சாவுக்குரியவன்‌. 

இழவுக்கடித்தல்‌ - மாரடித்தல்‌, வீணி 
லேவருந்தல்‌. 

இழவுவிழுதல்‌ - சாதல்‌. 

இழவுவினாவல்‌ - இழவு கொண்‌ 


டாடல்‌. 

இழவுவீடு - சாவீடு. 

இழவோலை - சாவோலை. 

இழி - இகழ்வு, இழியென்னேவல்‌, 
கீழ்மை. 

இழிகடை - அறக்கீழானது. 

இழிகண்‌ - இழியற்கண்‌. 

இழிகுலம்‌ - தாழ்ந்தகுலம்‌. 

இழிங்கு - ஈனம்‌ வடு. 

இழிசனர்‌ - அறிவீனர்‌, கீழ்மக்கள்‌. 


118 wirpiuroor qs] - 1 


இழிசொல்‌ - அசப்பியம்‌, சிறுசொல்‌, 
நிந்தைவார்த்தை. 

இழிச்சல்வாய்‌ - திறந்தவாய்‌. 

இமிச்சுதல்‌ - இறக்குதல்‌, கழ்ப்படுத்து 
தல்‌, இகழ்தல்‌. 

இழிச்சொல்‌ - பழிச்சொல்‌. 

இழிஞர்‌ - சண்டாளர்‌. 

இழிதகவு - இழிவு, எளிமை. 

இழிதல்‌ - அவகர்த்திப்படுதல்‌, இறங்‌ 
குதல்‌, குறைதல்‌, தாழ்தல்‌. 

இழிதிணை - அஃறிணை, அஃது 
தேவர்‌ நரகர்‌ மனிதரல்லாதனது. 

இழித்தல்‌ - இறக்குதல்‌, கழ்ப்படுத்தல்‌, 
கெஞ்சுதல்‌. 

இழிந்தோர்‌ - ஈனர்‌. 

இழிபு - ஒரலங்காரம்‌, அஃது இழிபு 
தோன்றக்கூறுவது, கீழ்மை, 
தாழ்வு. 

இழிப்பு - அவ$ழ்த்தி, இகழ்வு, 8ழ்ப்‌ 
பட்டதன்மை, நிந்தை. 

இழியற்கண்‌ - இமைதிறந்தகண்‌. 

இழிவு - ஈனம்‌, குற்றம்‌, கேடு, தாழ்வு, 
நிந்தை, பள்ளம்‌. 

இழிவுசிறப்பு - ஒன்றற்கேயுள்ளயிழி 
வைக்‌ காட்டியது. 

இழிவுச்சிறப்பும்மை - (உம்‌) பூனையும்‌ 
புலாற்றினனாது. 

இழுகுணி - பிசுனன்‌. 

இழுகுதல்‌ - பிசுனித்தனம்‌ பண்ணு 
தல்‌, பின்‌ போதல்‌. 

இழுக்கம்‌ - குறை, தப்பிதம்‌, தவறு, 
பின்வாங்குதல்‌, வசை, வழிவிலகு 
தல்‌. 

இழுக்கல்‌ - தவறுதல்‌, வழுக்கல்‌, 
வழுக்குநிலம்‌. 

இழுக்கு - ஆபரணத்தினோருறுப்பு, 
இழுக்கென்னேவல்‌, ஈனம்‌, கேடு, 
தவறு, பொய்‌, மறதி, வருத்தம்‌. 

இழுக்குதல்‌ - இழுத்தல்‌, தவறுதல்‌, 
பின்வாங்குதல்‌. 


இழிசொல்‌ 


இழுது - தித்திப்பு, நிணம்‌, செம்‌. 

இழுதுதல்‌ - கொழுத்தல்‌, நெய்த்தல்‌. 

இழுதை - அறிவிலான்‌, மொய்‌. 

இழுத்தல்‌ - இழுக்குதல்‌, சுரம்பாடுதல்‌ 
பின்வாங்குதல்‌, வலித்தல்‌. 

இழுபறி - தொந்தரை. 

இழுபறிப்படுதல்‌ - தொந்தரைப்படு 
தல்‌. 

இழுப்பாட்டியம்‌ - தாமதம்‌. 

இழுப்பாணி - கலப்பையினோருறுப்பு, 
தாமதகாரன்‌. 

இழுப்பு - இசைப்பு, இழுக்குதல்‌, 
சத்தத்தை நீட்டி வழங்கல்‌, தாமதம்‌. 

இழுப்புண்ணுதல்‌ - இழுக்கப்படுதல்‌. 

இழுமு - சந்தோஷம்‌, தித்திப்பு. 

இழுமெனல்‌ - அனுகரணவோசை, 
இனிமை. 

இழும்‌ - இனிமை, சந்தோஷம்‌. 

இழுவல்‌ - இழுப்பாட்டி மம்‌. 

இழு - இழுக்கப்படுவது, இழுத்த 
சுவடு, இழுப்பு. 

இழுவைக்கயிறு - இழுக்குங்கயிறு, 
நெடுங்கயிறு. 

இழை - ஆபரணம்‌, இழையென்‌ 
னேவல்‌, கலத்தலைச்செய்‌ செய்‌ 
தலைச்‌ செய்யென்னேவல்‌, காப்பு, 
பஞ்சிநூல்‌, கூட்டம்‌. 

இழைக்கயிறு - மெல்லியகயிறு. 

இழைக்குளிர்த்தி - புடைவையின்‌ 
மிருது. 

இழைதல்‌ - உட்குழைதல்‌, உரோஞ்‌ 
சுதல்‌, கலத்தல்‌, பிணைதல்‌. 

இழைத்தநாள்‌ - நியமித்தநாள்‌, முடிவு 
நாள்‌. 

இழைத்தல்‌ - அழுத்துதல்‌, கலப்பித்தல்‌, 
செய்தல்‌, முடைதல்‌, ஆராய்தல்‌. 

இழைநெருக்கம்‌ - இழைக்குளிர்த்தி. 

இழைபு - வனப்பெட்டினொன்று, 
அஃது வல்லொற்றின்றி வருஞ்‌ 
செய்யுள்‌. 


இளம்பிறை 


இழைப்பிடித்தல்‌ - காயங்காட்டல்‌. 

இழைப்புடைவை - நல்லாடை. 

இழைப்புளி - சீதளி. 

இழைப்போடுதல்‌ - புடைவை பொத்‌ 
துதல்‌. 

இழையூசி - மெல்லியவூசி. 

இழையோடுதல்‌ - நரலோடுதல்‌. 

இளகுதல்‌ - ஈரித்தல்‌, குழைதல்‌, தணி 
தல்‌, தளர்தல்‌, நுகைதல்‌, நெகிழ்‌ 
தல்‌, மிருதுவாதல்‌. 

இளக்கம்‌ - இளகெயெதன்மை, தணிவு, 
நுகைவு. 

இளக்கரம்‌ - இளக்கம்‌. 

இளக்கரித்தல்‌ - இளகிப்பின்னிடுதல்‌. 

இளக்காரம்‌ - இளக்கம்‌. 

இளக்குதல்‌ - 
நுகைத்தல்‌. 

இளங்கதிர்‌ - இளஞ்சூல்‌, காலையிற்‌ 
றோன்றுஞ்‌ சூரியகிரணம்‌, வாலா 
தித்தன்‌. 

இளங்கலையன்‌ - ஓர்‌ நெல்‌. 

இளங்கற்றி - இளங்கன்றுப்‌ பசு. 

இளங்கன்று - எருமை பசு முதலிய 
வற்றின்‌ சிறுகன்று, மரக்கன்று. 


இளங்காய்‌ - பழுப்படையாதகாய்‌. 


ளகச்செய்தல்‌, 
இ த 


இளங்கார்‌ - ஓர்‌ நெல்‌. 
இளங்கால்‌ - இளங்கொழுழந்து. 
இளங்காற்று - சிறுகால்‌. 
இளங்குடர்‌ - கடைக்குடல்‌. 
இளங்குரல்‌ 
இளங்கதிர்‌. 
இளங்கொடி - நஞ்சுக்கொடி, பெண்‌. 
இளங்கொற்றி - இளங்கன்று, இளங்‌ 


கன்றுப்பசு. 


- மிருதுவானகுரல்‌, 


இளங்கோக்கள்‌ - வைசியர்பொது. 


இளசு - இளவல்‌. 


இளஞ்சாயம்‌ - வெண்சாயம்‌. 


இளஞ்சூடு - சிறுசூடு. 


wrpiuror 4ST - 1 119 


இளஞ்சூல்‌ - இளங்கதிர்‌. 

இளநாக்கடித்தல்‌ - உறுதியற்றசொல்‌ 
சொல்லல்‌. 

இளநிறம்‌ - வெளிறினநிறம்‌. 

இளநீர்‌ - தெங்கி னிளங்காய்‌, தேங்‌ 
காய்க்‌ குண்ணீர்‌, மணிகளின்‌ 
வெள்ளொளி. 

இளநீர்க்குழம்பு - ஓர்‌ மருந்து. 

இளநீலம்‌ - வெளிறினநீலம்‌. 

இளநெஞ்சு - இளகெமனம்‌. 

இளந்தலை - இளக்கம்‌, இளப்பு. 

இளந்தாரி - வாலிபன்‌. 

இளந்தென்றல்‌ - சறுதென்றல்‌. 

இளந்தை - இளவயசு, இளைது, 
குழந்தை. 

இளந்தோயல்‌ - ஆயுதங்களினிளகிய 
தோய்ச்சல்‌. 

இளப்பம்‌ - கழ்மையானது. 

இளமட்டம்‌ - வாலிபமுடையதனு. 

இளமண்‌ - மணற்கொண்ட தரை. 

இளமண்டை - நொய்யதலை. 

இளமத்தியானம்‌ - மதியத்தின்‌ முன்‌ 
பொழுது. 

இளமழை - சிறுமழை. 

இளமை - உன்மத்தம்‌, பாலப்பருவம்‌, 
வாலைப்பருவம்‌. 

இளம்பசி - காலப்பசி, சிறுபசி. 

இளம்பதம்‌ - இளம்பாகம்‌, பக்குவ 
மற்றது. 

இளம்பருவம்‌ - இளவயசு, மெல்லிய 
பதும்‌. 

இளம்பறியல்‌ - இளசாய்ப்பறித்தது. 

இளம்பாடு - இளம்பதம்‌. 

இளம்பிடி - பெண்‌. 

இளம்பிள்ளைவாதம்‌ - சிறுபிள்ளை 
வாதம்‌. 

இளம்பிறை - வளர்பக்கச்‌ சந்திரன்‌, 
வாலசந்திரன்‌. 


120 wirptiuroor qs] - 1 


இளம்புல்‌ - அறுகு, முதிராதபுல்‌. 
இளவடி - இளம்பதத்தில்வடிப்பு. 
இளவரசு - இராசகுமாரன்‌, வாலபதி. 
இளவல்‌ - இளையோன்‌, குழந்தை, 
முதிராதது. 
இளவழிபாடு - சிறுபிள்ளைக்கல்வி. 
இளவாடை - சிறுவாடை. 
இளவாதித்தன்‌ - வாலசூரியன்‌. 
இளவாலிப்பு, இளவாளிப்பு - இளகு 
தல்‌, ஈரமாகுதல்‌. 
இளவிளவேனல்‌ - துளிர்காலம்‌. 
இளவுச்சம்‌ - மத்தியானத்துக்குழுன்‌. 
இளவுறை - இளந்தயிர்‌. 
இளவெந்நீர்‌ - £றுசூுடானநீர்‌. 
இளவெயில்‌ - காலைவெய்யில்‌. 
இளவெழுத்து - திருந்தாவெழுத்து. 
இளவேந்து - இளவரசு. 
இளவேனிலுரிமை - தென்றல்வீசலும்‌, 
வண்டு, கிளி, பூவை, அன்றில்‌, 
குயிலிவை மகழெதலும்‌, மாங்கனி 
யுதிர்தலும்‌, புன்னை, மகிழ்‌, தாழை, 
சண்பகமிவை மலர்தலும்‌, இந்திர 
கோபம்‌, கேகய முதலிய மெலிதலு 


மாம்‌. 

இளவேனில்‌ - சித்திரைவைகாசியின்‌ 
பருவம்‌, வெப்பம்‌. 

இளாவிருதம்‌ - நவகண்டத்தொன்று. 

இளி - அவமதிச்சிரிப்பு, இகழ்ச்சிக்‌ 
குறிப்பு, இணக்கம்‌, இனியென்‌ 
னேவல்‌, சிரிப்பு, நெற்றியிற்‌ பிறக்கு 
மிசை, யாழினோர்நரம்பு. 

இளிதல்‌ - இழிதல்‌. 

இளித்தல்‌ - அவமதித்தல்‌, சிரித்தல்‌. 

இளிப்பு - இளித்தல்‌, நிந்தை. 

இளிவு - இழிவு. 

இளை - இலக்குமி, இளமை, இனை 
யென்னேவல்‌, காவற்காடு, பிரதான 
காவல்‌, மேகம்‌, வேலி. 


இளைஞர்‌ - இளையோர்‌. 


இளம்புல்‌ 


இளைஞன்‌ - சிறுவன்‌. 

இளைது - இளையது. 

இளைத்தமண்‌ - சத்துக்குறைந்தமண்‌. 

இனனைத்தல்‌!5 கொய்ற்குயோசல்‌, 
மெலிதல்‌. 

இளைப்பாறுதல்‌ - ஆறிக்கொள்ளு 
தல்‌, வேலைவிட்டிருத்தல்‌. 

இளைப்பாறுமண்டபம்‌ - வசந்தமண்ட 
பம்‌. 

இளைப்பாற்றி - ஓய்ந்திருத்தல்‌. 

இளைப்பு - தொய்வு. 

இளைமை - இளையதன்மை. 

இளையவர்‌ - பெண்கள்‌. 

இளையள்‌, இளையாள்‌ - இலக்குமி, 
பின்பிறந்தாள்‌, பெண்‌. 

இளையோன்‌ - குமரன்‌, தம்பி. 

இளைவலி - கரிக்காடு. 

இற - இறவென்னேவல்‌, இறால்‌. 

இறகர்‌ - இறகு. 

இறகு - சிறகு. 

இறக்கம்‌ - இறங்குதுறை, இறங்குந்‌ 
தன்மை, பேோறவழி, வீக்கம்‌ 
முதலிய விறங்குல்‌. 

இறக்காது - பெயர்த்துச்சொல்லல்‌. 

இறக்குதல்‌ - இறங்கச்செய்தல்‌, சாதல்‌, 
தயிலமுதலியவடி த்தல்‌. 

இறங்கர்‌ - குடம்‌. 

இறங்கல்‌ - இறங்கப்படுவது, அதோ 
கதியாதல்‌, இறங்கு துறை, தாழ்‌ 
வாரம்‌, படி. 

இறங்குதல்‌ - கழ்நோக்குதல்‌, கீழ்ப்‌ 
படுதல்‌. 

இங்குதுறை - இறங்குந்துறை, காரி 
யத்தின்போக்கு. 

இறங்குபொழுது - சாயங்காலம்‌. 

இறங்குமிராசி - கடக முதற்றனு 
வீறான விராச. 

இறங்கமொட்டான்‌, இறங்குமுட்டான்‌ 
- ஓர்‌ நெல்‌. 


இறுவாய்‌ 


இறடி - கருந்தினை. 

இறத்தல்‌ - கடத்தல்‌, சாதல்‌, நடத்தல்‌, 
மிகுதி. 

இறந்தகாலம்‌ - செல்காலம்‌. 

இறந்தகாலவினைத்தொகை - செல்‌ 
காலவினை தொக்குநிற்பது (உம்‌) 
கொல்களிறு. 

இறந்தகாலவினையெச்சம்‌ - ௨-இ-ய- 
பு-ஆ-ஊ-என என்னும்‌ ஏழுவிகுதி 
களையும்‌ பெற்று இடைநிலை 
பெற்றும்‌ பெறாதும்‌ வருந்தெரி 
நிலை வினையெச்சம்‌. 

இறந்ததுதழீஇயவெச்சவும்மை - 
செல்கால நிகழ்ச்சியை விளக்கி 
நிற்குமும்மை (உம்‌) சாத்தனும்‌ 
வந்தான்‌. 

இறந்ததுவிலக்கல்‌ - ஓர்யுத்தி. 

இறந்துபடுதல்‌ - சாதல்‌. 

இறந்தோர்‌ - மரித்தோர்‌. 

இறப்பு - கடத்தல்‌, சாவு, போக்கு, 
மிகுதி, வீட்டிறப்பு. 

இறவி - இத்திமரம்‌, சத்ததீவினொன்று. 

இறல்‌ - கிளிஞ்சில்‌, கேடு, நரம்பு, 
முறிதல்‌, விசை. 

இறவாணம்‌ - ஓர்வாச்சியம்‌. 

இறவு - இறால்‌, வீட்டிறப்பு, உற்ற 
சமயம்‌, எல்லை. 

இறவுளர்‌ - குறிஞ்சிநிலமாக்கள்‌. 

இறவுள்‌ - குறிஞ்சிநிலம்‌. 

இறவை - இறவு, ஏணி, காடை. 

இறா - இறால்‌. 

இறாஞ்சுதல்‌ - உராஞ்சுதல்‌, தட்டி 
யெடுத்தல்‌, பருந்திறாஞ்சல்‌. 

இருட்டணம்‌ - இராட்டினம்‌. 

இறாட்டாணியம்‌ - இடுக்கண்‌. 

இறாட்டுதல்‌ - உரோஞ்சுதல்‌, பகைத்‌ 
தல்‌, முரண்டுதல்‌. 

இறாட்டுப்பிறாட்டு - ஏதடை. 

இறாத்தல்‌ - ஆறுபலங்கொண்டது, 
மீன்தீர்வைத்‌ துறை. 


wrpiuror 4A) - 1 121 


இறாத்துக்கட்டுதல்‌ - கட்டி தீதூக்குதல்‌. 

இறால்‌ - இடபவிராசி, இறவு, எருது, 
கார்த்திகைநாள்‌, தேன்‌கூடு. 

இறுகுதல்‌ - அழுந்துதல்‌, கடினமாதல்‌, 
நெருங்கல்‌, முரணாதல்‌. 

இறுக்கம்‌ - உருமம்‌, கடினம்‌, பிசுனித்‌ 
தனம்‌, வயிரிப்பு. 

இறுக்கர்‌ - பாலைநிலமாக்கள்‌. 

இறுக்கல்‌ - இறுகச்செய்தல்‌, உடுத்தல்‌, 
கடிந்துகொள்ளல்‌. 

இறுக்கன்‌ - உலுத்தன்‌. 

இறுங்கு - ஓர்‌ சோளம்‌. 

இறுதல்‌ - அறுதல்‌, ஒடிதல்‌, கெடுதல்‌, 
முடிதல்‌, முரிதல்‌. 

இறுதி - எல்லை, சாவு, முடிவு. 

இறுதிநிலைத்தீபம்‌, இறுதிநிலை 
விளக்கம்‌, இறுதிவிளக்கு - தீபகச்‌ 
சொற்கடையினிற்பனது. 

இத்தல்று - இறையிறுத்தல்‌, ஒடித்தல்‌, 
சேர்தல்‌, சொல்லுதல்‌, தங்கல்‌, 
தெளித்தல்‌, முரித்தல்‌, வடித்தல்‌, 
வெட்டல்‌. 

இறுப்பு - ஆவணஓலை, இறுத்தல்‌, 
குடியிறை. 

இறுமாத்தல்‌ - அகங்கரித்தல்‌, ஏமாத்‌ 
தல்‌. 

இறுமாப்பு - அகந்தை, ஏமாப்பு, 
நிமிர்ச்‌சி, மிகுமகிழ்ச்சி. 

இறும்பி - எறும்பு. 

இறும்பு - குறுங்காடு, சிறுமலை, 
தாமரைப்பூ, தூறு, மலை, வண்டு. 

இறும்பூது - அதிசயம்‌, சிறுதூறு 
தாமரைப்பூ, மலை, காந்தள்‌, 
தளிர்‌, தீபம்‌, பித்திகை, பெருமை, 
வண்டு. 

இறுவதஞ்சாமை - வணிக ரெண்‌ 


குணத்‌ தொன்று. அஃது நட்டத்‌ 
துக்கஞ்சாமை. 


இறுவரையம்‌ - எல்லை, தற்சமயம்‌. 


இறுவாய்‌ - முடிவு. 


122 wirptiuroor qs] - 1 


இறை - அணு, அரசன்‌, அற்பம்‌, இறகு, 
இறையென்னேவல்‌, உயர்ச்சி, 
ஊழித்தீ, எப்‌ 


பொருட்குமிறைவன்‌, கடமை, 


உயர்ந்தோன்‌, 


கடவுள்‌, கடன்‌, காலவிரைவு, குடி 
யிறை, கையிறை, சிறுமை, தங்கல்‌, 
தலை, நுட்பம்‌, நோய்‌, பெருமை, 
மறுமொழி, மூத்தோன்‌, வருத்தம்‌, 
வீட்டிறப்பு, பிரமன்‌, விடை. 
இறைகுத்தல்‌ - அளவுபார்த்தல்‌, 
நிதானம்‌ பண்ணுதல்‌. 
இறைகூடை - சீலாப்பூட்டை, 
பூட்டை. 
இறைக்குத்தல்‌ - கண்புரட்சியற்று 
நிற்றல்‌. 
இறைச்சி - மாமிசம்‌. 
இறைச்சிப்பொருள்‌ - தருக்கசாத்திரத்‌ 
தொன்று, புறத்துச்சொல்லுங்‌ 
குறிப்புப்பொருள்‌, தெய்வ முதலா 
கிய பொருளின்‌ கண்ணே பிறத்தல்‌. 
இறைஞ்சல்‌ - குனிதல்‌, வணங்கல்‌. 
இறைஞ்சார்‌ - பகைவர்‌. 
இறைஞ்சி - மரவுரி. 
இறைஞ்சுதல்‌ - குனிதல்‌, வணங்குதல்‌. 
இறைதல்‌ - சிதறுதல்‌, சிந்தல்‌. 
இறைத்தல்‌ - அள்ளிச்சொரிதல்‌, 
சொரிதல்‌, நீரிறைத்தல்‌. 
இறைபயப்பது - இருவகைவிடையி 
னொன்று, அஃது வினாவெதிர்‌ 
வினாவல்‌, உடன்படல்‌, உறுவது 
கூறல்‌, உற்றதுரைத்தல்‌, ஏவல்‌, 
சொற்றொகுத்திறுத்தல்‌,மறுத்தல்‌. 
இறைப்பிளவை - கைவரைச்சிலந்தி. 


இறைப்பு - இறைக்குந்தன்மை, 
சொரிதல்‌. 

இறைமகன்‌ - அரசபுத்திரன்‌, குமரன்‌, 
விநாயகன்‌. 


இறைமரம்‌ - எற்றல்மரம்‌. 
இறைமாட்சி - அரசியல்‌. 


இறைமாண்டார்‌ - அரசர்‌. 


இறை 


இறைமை - இராட்சியமுறை, தலை 
மை, தெய்வத்தன்மை. 

இறையமையாட்டி - தலைவி. 

இறையனார்பொருள்‌ - ஒர்‌ பொரு 
ளிலக்கணம்‌. 

இறையோன்‌ - கடவுள்‌. 

இறைவன்‌ - அரசன்‌, கடவுள்‌, குரு, 
தலைவன்‌, பிதா, மூத்தோன்‌, பிரமன்‌. 

இறைவி - இராசாத்தி, தலைவி, 
மனைவி. 

இறைவை - இறைகூடை, ஏணி, 
தூற்றுக்கூடை, நீரிறைக்குமரப்‌ 
பத்தல்‌. 

இற்செறிப்பு, இற்செறிவுறுத்தல்‌ - 
கன்னியைவீட்டி விருத்திக்காத்தல்‌. 

இற்பிறப்பு - குடிப்பிறப்பு. 

இற்புவி - பூனை. 

இற்று - இஃது, இத்தன்மைத்து, 
சாரியை (உம்‌) பதிற்றுப்பத்து. 

இற்றுப்போதல்‌ - அழுகிப்போதல்‌, 
முரிந்துபோதல்‌. 

இற்றை - இன்று. 

இனக்கட்டு - இனக்கூட்டம்‌, இன 
முறை. 

இனங்காக்கும்‌ யானை - யானைத்‌ 
திரட்குத்தலையானை. 

இனத்தார்‌ - சுற்றத்தார்‌. 

இனமொழிவிடை - இனத்தைச்‌ சொல்‌ 
விடை (உம்‌) மற்றைய செய்வேன்‌. 

இனம்‌ - குலம்‌, கூட்டம்‌, சுற்றம்‌, திரள்‌, 
பசுக்கூட்டம்‌, மந்திரிகள்‌, வருக்கம்‌. 

இனமோனை - இனவெழுத்துக்‌ 
களொன்றற்‌ கொன்று மோனை 
யாய்‌ வருவது. 

இனவரழி - வமிசபாரம்பரை. 

இனவெதுகை - இனவெழுத்துக்‌ 
களாலாகுமெதுகை. 

இனன்‌ - அரசன்‌, சந்திரன்‌,சூரியன்‌, 
உபாத்தி. 


இசைவெண்பா 


இனா - நகைச்சொல்‌. 

இனாம்‌ - நன்கொடை. 

இனி - இப்பால்‌, இப்பொழுது, 
பின்னால்‌. 

இனித்தல்‌ - இதப்படுதல்‌, தித்தித்தல்‌. 

இனிப்பு - இனிமை, சினேகம்‌, தித்திப்பு. 

இனிமை - இனிப்பு, சந்தோஷம்‌, 
மேன்மை. 

இனியவைகூறல்‌ - வாக்கின்‌ நற்‌ 
குணந்நான்‌கனொன்று அஃது 
நயச்சொல்‌. 

இனைததல்‌ - இரங்கதல்‌, வருந்தல்‌. 

இனைத்தல்‌ - ஒலித்தல்‌. 

இனைத்து - இத்தன்மைத்து. 

இன்‌ - இனிமை, ஐந்தனுருபு (உம்‌) 
மலையின்‌ வீழருவி, சாரியை (உம்‌) 
பூவின்மணம்‌. 

இன்கண்‌ - பிரியம்‌. 

இன்சபம்‌ - இராசசபை. 

இன்சொல்‌ - நயச்சொல்‌. 

இன்சொல்லுவமை - ஓரலங்காரம்‌, 
அஃதுபொருளில்‌ உவமைக்கொரு 
மிகுதி தோன்றக்‌ கூறியின்னமிகுதி 
யுடைத்தெனினு மொப்பதன்றிச்‌ 
சிறந்ததன்றென்பது. 

இன்பம்‌ - அகமகிழ்ச்சி, இனிமை, 
ஓரலங்காரம்‌. அஃது சொல்லா 
னாயினும்‌ பொருளானாயினுஞ்்‌ 
சுவை படத்தொடுப்பது, சுகம்‌, 
நூற்பயனான்கி னொன்று, பெரி 
யோரியல்பி னொன்று, யாக்கைக்‌ 
குறுகுற்றம்‌ பதினெட்டினொன்று. 

இன்பன்‌ - கணவன்‌. 

இன்பு - இன்பம்‌. 

இன்பூறல்‌ - சாயவேர்‌. 

இன்மை - இல்லாமை, துக்கம்‌. 

இன்மைநவிற்சியணி - ஓரலங்காரம்‌, 
அஃது யாதேனு மொன்றின்மை 
யால்‌ உபமேயத்திற்கு உயர்‌ பேனுந்‌ 


wrpiuror 4A) - 1 123 


தாழ்வேனுந்தோன்றச்‌ சொல்லு 
தல்‌. 

இன்றியமையாமை - இல்லாதுநிறை 
யாமை. 

இன்று - அசைச்சொல்‌, இந்தநாள்‌. 

இன்ன - இத்தன்மைய, உவமையுருபு. 

இன்னணம்‌ - இவ்விதம்‌. 

இன்னதல்லதிதுவெனமொழிதல்‌ - ஓர்‌ 
யுத்தி. 

இன்னம்‌, இன்னமும்‌ - அதிகம்‌, இது 
வரையும்‌, மறுபடியும்‌, மேலும்‌. 

இன்னல்‌ - தீமை, துன்பம்‌. 

இன்னா - ஆகாமை, தமை, துன்பம்‌. 

இன்னாங்கு - தீமை, துன்பம்‌. 

இன்னாச்சொல்‌ - இழிச்சொல்‌, கடுஞ்‌ 
சொல்‌, நகைச்சொல்‌. 

இன்னாதார்‌ - பகைவர்‌. 

இன்னாது - தீது. 

இன்னாமை - ஆகாமை, தவறு, 
வேண்டாமை. 

இன்னார்‌ - இத்தன்மையர்‌, பகைவர்‌. 

இன்னிசை - இராகம்‌, ஏழுநரம்‌ 
புள்ள வீணை. 

இன்னிசைக்‌ கலிப்பா - கலிப்பாவு 
ளொன்று. 

இன்னிசைக்காரர்‌ - பாணர்‌. 

இன்னிசைச்சிந்தியல்‌ வெண்பா - 
இன்னிசைவெண்பாப்போனடரந்து 
மூன்றடியான்‌ முடிவது. 

இன்னிசைவெண்பா - வெண்பாவு 
ளொன்று. 

இன்னியர்‌ - பாடுவார்‌. 

இன்னே - இத்தன்மையவாய்‌, இப்‌ 
பொழுதே. 

இன்னோசை - இனியவோசை. 

இன்னிசைவெண்பா - அஃது ஒரு 
விகற்பத்‌ தானேனும்‌ பல விகற்‌ 
பத்தூனேனு நான்கடியாய்த்‌ தனிச்‌ 
சொல்லின்றி வருவது. 


124 wirptiuroor agi] - 1 ப 


FE 


FF - இலையான்‌, ஈயென்னேவல்‌, 
ஒரெழுத்து, கொக்கு, முன்னிலை 
யசைச்சொல்‌, (உம்‌) நின்றீபெரும, 
வண்டு. 

ஈகம்‌ - சந்தனம்‌. 

ஈகை - இண்டங்கொடி, கற்பகம்‌, 
கொடை, பொன்‌, மேகம்‌, பூமி, 
முயற்சி, விருப்பம்‌. 

ஈகையாளன்‌ - கொடையாளன்‌. 

ஈங்கிசை, ஈங்கிஷை - கொலை, வடு. 

ஈங்கு - இண்டங்கொடி, இவ்விடம்‌, 
சந்தனம்‌. 

ஈங்கை - இண்டங்கொடி. 

ஈசசகி - குபேரன்‌. 

ஈசத்துவம்‌ - அட்ட சித்தியினொன்று, 
அஃது யாவர்க்குந்தேவனாகுதல்‌. 

ஈசல்‌ - சீழ்க்கை. 

ஈசனாள்‌ - ஆதிரைநான்‌. 

ஈசன்‌ - அரசன்‌, எப்பொருட்குமிறை 
வன்‌, கடவுள்‌, குரு, மூத்தோன்‌. 

ஈசன்‌ - அயன்‌, அரி, ஈசானன்‌, ஐயன்‌, 
சிவன்‌. 

ஈசானம்‌ - சவனைம்முகத்தொன்று, 
வடகழ்த்திசை, சிவன்‌, வடகீழ்ப்‌ 
பாலன்‌. 

ஈசானன்‌ - வட கீழ்த்திசைப்பாலன்‌. 

ஈசான்னியம்‌ - இசானம்‌. 

ஈசுவரன்‌ - ஈச்சுரன்‌. 

ஈசுரமூலி - பெருமருந்துக்கொடி. 

ஈசுரவிந்து - இரதம்‌. 

ஈசுரவேர்‌ - தராசுக்கொடி. 

ஈசுரன்‌ - இசன்‌, ஈச்சுவான்‌. 

ஈசுவரிபிந்து - கெந்தகம்‌. 

ஈசெல்‌, ஈசல்‌ - சறகுள்ளகறையான்‌. 

ஈச்சத்தோல்‌ - ஈயினெச்சம்பிடித்த 
தோல்‌. 


ஈச்சப்பி - உலோபி. 


ஈச்சு - ஓர்மரம்‌. 

ஈச்சுக்கோட்டல்‌ - சீழ்க்கைவிடுதல்‌. 

ஈச்சுர - ஓர்வருடம்‌. 

ஈச்சுரமூலி - பெருமருந்து. 

ஈச்சுரம்‌ - சவதத்‌ துவமைந்தினொன்று. 
அஃது ஞானக்குன்றிக்கிரியை 
யுயர்ந்தது. 

ஈச்சுரன்‌, ஈச்சுவரன்‌ - கடவுள்‌, தலை 
வன்‌, அனுபவந்தருகிெறவன்‌, சிவன்‌. 

ஈச்சோப்பி - ஈப்பீணி, ஈயோட்டி. 

ஈஞ்சு - ஒர்‌ மரம்‌. 

ஈஞ்சை - இகழ்ச்சி, கொலை, நிந்தை. 

ஈடணம்‌ - புகழ்‌. 

ஈடன்‌ - திராணிவான்‌, பணக்காரன்‌, 
பலசாலி. 

ஈடாடுதல்‌ - கொளகொளத்தல்‌, தளர்‌ 
தல்‌. 

ஈடாட்டம்‌ - ஊசாட்டம்‌, தளர்தளர்ப்பு, 
திராணி, விசாலம்‌. 

ஈடிகை, ஈஷிகை - எழுதுகோல்‌. 

ஈடிதம்‌ - துதித்தல்‌. 

ஈடு - உவமை, ஓர்‌ மருந்து, கடன்‌ 

அடைவு, 
குழைவு, சரியொத்தது, பெருமை, 
பதில்‌, வலி. 

ஈடடெறுதல்‌ - உய்யப்பெறுதல்‌, கடைத்‌ 
தேறுதல்‌. 

ஈடேற்றம்‌ - இரட்‌ சிப்பு, உய்வு, கடைத்‌ 
தேற்றம்‌, மீட்பு. 


கோடற்குவைத்த 


ஈட்சணம்‌ - நோக்கம்‌, பார்வை. 


ஈட்டம்‌ - கூட்டம்‌, தேட்டம்‌. 


ஈட்டல்‌ - சம்பாதித்தல்‌, தொகுத்தல்‌, 
வணிகரெண்குணத்தொன்று. 

ஈட்டி - சவளம்‌. 

ஈணை - அகணி. 

ஈட்டியது - சஞ்சிதவினை, தேடியது. 

ஈண்டல்‌, ஈண்டுதல்‌ - கூடல்‌, கூட்டம்‌, 


நெருக்கம்‌, நெருங்கல்‌. 


உ wrpiuror 4A) - 1 125 


ஈண்டு - இவ்வண்ணம்‌, இவ்விடம்‌, 
ஈண்டென்னேவல்‌, சீக்கரம்‌, புலித்‌ 
தொடக்கி. 

ஈண்டை - இவ்விடம்‌. 

ஈதல்‌ - அந்தணர்‌ அரசர்‌ வணிகர்க்‌ 
குரிய வறுதொழிலினொன்று, 
கணக்கிலீவு பண்ணுதல்‌, கொடுத்‌ 
தல்‌, சொரிதல்‌. 

ஈத்தல்‌ - ஈக்குதல்‌. 

ஈந்தி, ஈந்து - ஈஞ்சு. 

ஈப்பி - இலையானெச்சம்‌, ஈர்‌. 

ஈப்பிணி - உலோபி. 

ஈப்புலி - ஓர்‌ செந்து. 

ஈமத்தாடி - சிவன்‌. 

ஈமப்பறவை - கழுகு, கரகம்‌, பருந்து 

ஈமம்‌ - சுடுகாடு, விறகு. 

ஈம்‌ - சுடுகாடு. 

ஈயக்களங்கு - வங்கவெட்டை. 

ஈயக்கிட்டம்‌ - ஈயமுருக்கியெடுத்த 
கிட்டம்‌. 

ஈயக்குழவி - நீலப்பாஷாணம்‌. 

ஈயத்தின்பிள்ளை - நீலபாஷாணம்‌. 

ஈயமலை - ஓர்‌ மலை. 

ஈயம்‌ - பஞ்சலோகத்தொன்று. 

ஈயல்‌ - ஈதல்‌, சறகுமுனைத்தகறையர்‌. 

ஈரசைச்சீர்‌ - அஃது தேமா - புளிமா - 
கருவிளம்‌ - கூவிளம்‌ எனும்‌ வாய்‌ 
பாட்டான்‌ வருவது. 

ஈரடிப்பா - குறள்‌ வஞ்சிப்பாச்சிறுமை. 

ஈரடிமடக்கு - அடிகளுளிரண்டடி 
மடங்கி வருவது. 

ஈரவெண்காயம்‌ - ஈரஉள்ளி. 

ஈரிச்சல்‌ - குளிர்தல்‌. 

ஈர்ங்கை - உண்டுகழுவியகை. 

ஈழைக்கொல்லி - தாழகம்‌. 

ஈறல்‌ - பின்னல்‌. 


ஈறுகட்டி - இரசகருப்பூரம்‌. 


ஈற்றசையோகாரம்‌ - ஈற்றசையாகவரு 
மோகார விடைச்சொல்‌. 

ஈற்றயலைழுத்து - சொல்லினிறுதி 
யெழுத்துக்‌ கயலெழுத்து. 

ஈற்று - ஈனுகை, பெறுகை. 

ஈற்றுளைதல்‌ - ஈனவருந்துதல்‌. 

ஈற்றெலும்பு - கடையில்நரம்பு. 

ஈற்றெழுத்து - உயிரபன்னிரண்டும்‌ 
ஞ்-ண்‌-ந்‌-ம்‌ ய்‌-ல்‌-வ்‌-ழ்‌-ன்‌-ன்‌ என்னு 
மெழுத்துக்களும்‌. 

ஈற்றெழுத்துக்‌ கவி - முற்‌ பாட்டினந்‌ 
தத்தெழுத்தேனுஞ்‌ சொல்லேனும்‌ 


வரும்பாட்டிற்‌ காதியாய்‌ வருவது. 
ஈனசாதி - எளியசாதி. 
ஈனமிலணங்கு - தெய்வப்பெண்‌. 
ஈனம்‌ - அழிவு, இழிவு, குறைபாடு, 
தள்ளல்‌. 
ஈனல்‌, ஈன்றல்‌ - ஈனுதல்‌, கதிர்‌. 
ஈனனம்‌ - வெள்ளி. 
ஈனாயலடு - ஒருமுறையுமீனாத மலடு. 
ஈனாயம்‌ - சங்கையீனம்‌, நிந்தை. 
ஈனுதல்‌ - கதிர்முதலியன கக்குதல்‌, 
பெறுதல்‌. 
ஈனுமணிமை - புனிறு. 
ஈனை - இலைநரம்பு, பருமட்டம்‌. 
ஈன்றணிமை, ஈன்றணுமை - ஈனு 
மணிமை. 
ஈன்றல்‌ - உண்டாதல்‌. 
ஈன்றூார்‌ - தந்தைதாயர்‌. 
ஈன்றாள்‌ - தாய்‌. 


ஈன்றான்‌ - தந்‌ைத, பிரமன்‌. 


உ 


உ - ஓர்‌ சுட்டு, உருக்கம்‌, கட்டளை, 
கோபம்‌, சம்மதியிவற்றைக்‌ காட்டு 
மோரு பசருக்கம்‌, ஒரெழுத்து, ஓர்‌ 
வினையெச்ச விகுதி (உம்‌) செய்து, 
தன்மை யொருமை வினை விகுதி, 


126 wirpiuroor qs] - 1 உ 


(உம்‌) உண்கு, சாரியை, சிவன்‌, 
பிரமன்‌. 

உஃது - ஒன்றன்படர்க்கைச்‌ சுட்டுப்‌ 
பெயர்‌. 

உககனல்‌ - வடவைத்த. 

உகசந்தி - உகத்தின்‌ சந்திப்பு. 

உகசூரியர்‌ - பன்னிருசூரியர்‌. 


உகட்டுதல்‌ - தேக்கெடுத்தல்‌, புரள்தல்‌. 


உகத்தல்‌ - உயர்தல்‌, எழும்பல்‌, சந்‌ 
தோவஷித்தல்‌, விரும்பல்‌. 

உகப்பிரளையம்‌ - யுகமுடிவு. 

உகப்பு - உயர்ச்சி, சந்தோஷம்‌. 

உகமாருதம்‌ - ஊழிக்காற்று. 

உகம்‌ - நாள்‌, பாம்பு, பூமி, முடிவு, 
யுகம்‌. 

உகவை - சந்தோஷம்‌. 

உகரக்குறுக்கம்‌ - குற்றியலுகரம்‌. 

உகரம்‌, உகாரம்‌ - ஒரெழுத்து. 

உகருத்திரர்‌ - பன்னோருருத்திரர்‌. 

உகல்‌ - சிந்தல்‌, சொரிதல்‌. 

உகளம்‌ - இரண்டு. 


உகளல்‌ - கடத்தல்‌, குதித்தல்‌, பாய்தல்‌. 


உகளித்தல்‌ - குதித்தல்‌. 

உகளுதல்‌ - கடத்தல்‌, கட்டுதல்‌, குதித்‌ 
தல்‌, பாய்தல்‌. 

உகாந்தம்‌ - யுகமுடிவு. 

உகாரி - உருத்திரமூர்த்தி. 

உகிர்‌ - நகம்‌. 

உகுணம்‌ - மூட்டைப்பூச்சி. 

உகுதல்‌ - சொரிதல்‌, பொடியாதல்‌, 
விடுதல்‌. 

உகுத்தல்‌ - உதிர்த்தல்‌, ஊற்றுதல்‌, 
சிந்தல்‌, சொரிதல்‌, விடுத்தல்‌. 

உகைகதல்‌ - செல்லுதல்‌, எழுதல்‌. 


உகைத்தல்‌ - எழுதல்‌, ஏறுதல்‌, 
செலுத்தல்‌. 
உக்கம்‌ - ஆலவட்டம்‌, இட பம்‌, 


இடை, கோழி, த, பசு, பந்து. 


உக்கலை - மருங்கின்பக்கம்‌. 

உக்கல்‌ - உக்னெது, உக்குதல்‌, பக்கம்‌. 

உக்கனம்‌ - இராக்காவல்‌. 

உக்களை - மருங்கின்பக்கம்‌. 

உக்கா - கஞ்சாக்குடுகு, கள்‌. 

உக்காக்கம்‌ - அரைநாண்‌. 

உக்காரம்‌ - சத்திபண்ணல்‌, தொனுப்‌ 
போடுதல்‌. 

உக்காரி - பிட்டு. 

உக்கிரகந்தம்‌ - உள்ளி, பெருங்காயம்‌, 
வசம்பு. 

உக்கிரகெந்தம்‌ - வசம்பு, வேம்பு. 

உக்கிரம்‌ - உறைப்பு, கடுமை, கொடு 
மை, தலைக்காவல்‌, மூர்க்கம்‌, 
வேகம்‌, உத்திரம்‌, குரூரம்‌, கோபம்‌, 
பயங்கரம்‌, பரணி, பாத்திரபதம்‌, 
மகம்‌, முருங்கை, வெப்பம்‌. 

உக்கிரன்‌ - சிவன்‌, வீரபத்திரன்‌. 

உக்கிரன்‌ - சத்திரியனுக்குள்‌ சூத்‌ 
திரிக்கும்‌ பிறந்து வேட்டைத்‌ 
தொழில்‌ செய்வோன்‌, துருவாசன்‌, 
விசுவாமித்திரன்‌. 

உக்கிராணம்‌ - களஞ்சியம்‌. 

உக்கிரி - துற்கை, வசம்பு. 

உக்கிருட்டம்‌ - மேன்மை. 

உக்கு - இலவுங்கம்‌. 

உக்குதல்‌ - இற்றுப்போதல்‌. 

உக்குளான்‌ - சருகுமுயல்‌. 

உங்கரித்தல்‌ - அதட்டுதல்‌, உரப்புதல்‌. 

உங்காரம்‌ - உம்மென்றுரப்பல்‌. 

உங்காரித்தல்‌ - உங்கரித்தல்‌. 

உங்கு - உவ்விடம்‌. 

உங்கை - உன்மாதா, உன்றங்கை. 

உங்ஙனம்‌ - உத்தன்மை, உவ்விடம்‌. 

உசலம்‌ - ஓர்‌ மரம்‌. 

உசல்‌ - ஓர்‌ மரம்‌. 


உசற்காலம்‌ - கூரியோதையம்‌. 


உச்சிமோத்தல்‌ 


உசனம்‌ - உப்புராணம்‌ பதினெட்டி 
னென்று, தருமநூல்பதினெட்டி 
னொன்று. 

உசனன்‌ - சுக்கிரன்‌. 

உசா - ஆலோசனை, உசாவென்‌ 
னேவல்‌, ஒற்றர்‌. 

உசாத்துணை - உசாவு துணை. 

உசார்‌ - சாக்ரெதை. 

உசாவல்‌, உசாவுதல்‌ - ஆராய்தல்‌, 
எண்ணல்‌. 

உசி - கூர்மை. 

உசிதசமயம்‌ - அவதரம்‌. 

உசிதம்‌ - உத்தமம்‌, தகுதி, மேன்மை, 
யோக்கியம்‌, அழகு. 

உசிதன்‌ - பாண்டியன்‌. 

உசிரம்‌ - இடபம்‌, கிரணம்‌. 

உசிப்புதல்‌ - ஏவுதல்‌. 

உசிலை, உசில்‌ - சீக்ரிமரம்‌. 

உசு - உளு. 

உசுக்கல்‌, உசுப்புதல்‌ - ஏவுதல்‌. 

உசும்புதல்‌ - இயங்குதல்‌. 

உச்சடை - கொடிக்கூம்பு, கோபம்‌, 
வழக்கம்‌. 

உச்சட்டம்‌ - இலக்கு, நேர்‌. 

உச்சந்தம்‌ - அதிகப்படுதல்‌, ஒடுக்கம்‌. 

உச்சந்தலை - உச்‌சச்சிரசு. 

உச்சதரு - தென்னமரம்‌. 

உச்சதேவன்‌ - கிருட்டிணன்‌. 

உச்சந்திரம்‌ - கடைச்சாமம்‌. 

உச்சபாஷணம்‌ - பலக்கப்பேசல்‌. 

உச்சம்‌ - உயர்ச்சி, கிரகவுச்சம்‌, மத்தி 
யானம்‌, வல்லிசை, நுதி. 

உச்சயனி - உச்சினிநகரம்‌. 

உச்சரித்தல்‌ - சொல்லுதல்‌. 

உச்சரிப்பு - எழுத்தினோசை. 

உச்சவீடு - உதயத்துக்கேழாமிடம்‌. 

உச்சலம்‌ - அறிவு. 


wrpiuror 4A) - 1 127 


உச்சற்கம்‌ - அபானம்‌. 

உச்சன்‌ - இலக்குக்கெறியும்‌ பொருள்‌. 

உச்சாகம்‌, உச்சாயம்‌ - முயற்சி. 

உச்சாசனம்‌ - கொலை. 

உச்சாடணம்‌ - அகற்றல்‌, ஏவுதல்‌, கலை 
ஞானமறுபத்தினான்‌கினொன்று. 

உச்சாட்டியம்‌ - ஓட்டல்‌. 

உச்சாரணஞ்ஞன்‌ - பரபாஷைக்காரன்‌. 

உச்சாணி - உயர்ப்பு. 

உச்சாரணம்‌, உச்சாரணை - உச்சரித்‌ 
தல்‌, உச்சாடணம்‌. 

உச்சாரம்‌ - உயர்ச்சி, உச்சரிப்பு. 

உச்சாரிதம்‌ - உச்சரிக்கப்பட்டது. 

உச்சி - ஆண்மயிர்‌, தலை, நடு, நடுப்‌ 
பகல்‌, நாய்‌, துனி, மத்தியானம்‌, 


மயிர்முடி, விடிந்துபத்து நாழி கை 
யின்‌ மேற்பத்துநாழிகைப்பொழுது. 


உச்சிக்கரண்டி - குழந்தைகளுச்சியி 
லெண்ணெய்விடுங்கரண்டி. 

உச்சிக்கிழான்‌ - சூரியன்‌. 

உச்சிக்குடுமி - உச்சிச்சிகை. 

உச்சிக்குழி - உச்சித்துவாரம்‌, தலை 
நடு. 

உச்சிக்கொண்டை - உச்சியின்மயிர்‌ 
முடி. 

உச்சிச்சுட்டி - ஓராபரணம்‌. 

உச்சிட்டசாங்கரியம்‌ - ௭ச்சிற்பாத்திரத்‌ 

உச்சிட்டமோதனம்‌ - மெழுகு. 

உச்சிட்டம்‌ - ௭ச்சில்‌. 

உச்சிதம்‌ - அழகு, உயர்ச்சி, தகுதி, 
மேன்மை. 

உச்சித்திலகம்‌ - ஓர்‌ மரம்‌. 

உச்சிப்பிளவை - உச்சந்தலையிற்‌ 
சிலந்தி. 

உச்சிப்பின்னல்‌ - உச்சிச்சடை. 

உச்சிமோத்தல்‌ - உச்சிச்சிரசைமுகத்‌ 
தல்‌. 


128 wirptiuroor qs] - 1 


உச்சிரட்டம்‌ - தள்ளப்பட்டது. 

உச்சிரதம்‌ - பிரண்டை. 

உச்சிரதன்‌ - பிறந்தவன்‌. 

உச்சிரயம்‌ - உயரம்‌, முக்கோணத்‌ 
தினிறு திட்டவரி. 

உச்சிரயோகன்‌ - கனவான்‌. 

உச்சிருதி - உயரம்‌, முக்கோணத்‌ 
தினிறு திட்டவரி. 

உச்சிவிடுதி - மத்தியானவிடுதலை. 

உச்சினிமாகாளி - ஓர்காளி, விக்ரெ 
மாதித்தனிருந்தவூர்‌. 

உச்சின்னம்‌ - சமப்படுதல்‌. 

உச்சுக்காட்டுதல்‌ - தரண்டி விடுதல்‌. 

உச்சுதல்‌ - இலக்குக்கெறிதல்‌, தள்ளு 
தல்‌, வெல்லுதல்‌. 

உச்சுவலம்‌ - அசை, பொன்‌. 

உச்சுவாசம்‌ - சுவாசம்விடுதல்‌. 

உச்சூடை - கொடிக்கம்ப நுனி. 

உச்சூனம்‌ - கொழுப்பு. 

உச்சேசனம்‌ - மிச்சம்‌, வரள்கல்‌. 

உச்சேதம்‌ - அழித்தல்‌, வெட்டல்‌. 

உச்சைச்சிரவம்‌ - இந்திரன்குதிரை. 

உஞுற்று - உஞ்ற்றென்னேவல்‌, ஊக்கம்‌, 
முயற்சி, வழக்கோதல்‌, வளக்கம்‌. 

உஞ்ற்றுதல்‌ - ஏவிவிடுதல்‌, செய்தல்‌, 
தவறிப்போதல்‌, முயற்சி பண்ணு 
தல்‌. 

உஞ்சட்டை - ஒஞ்சட்டை. 


உஞ்சல்‌ - ஊஞ்சல்‌. 

உஞ்சு - நாயையேவிவிடுங்‌ குறிப்புச்‌ 
சொல்‌. 

உஞ்சுக்காட்டுதல்‌ - நரயையேவி விடுதல்‌. 

உஞ்சை - அவந்திநகர்‌. 

உடக்கு - சுரையினுட் புரி. 

உடங்கு - ஒருங்கு, ஒன்றிப்பு, கூடி 
நிற்றல்‌. 

உடசம்‌ - சிறுகுடில்‌, பன்னகசாலை. 


உடந்தை - உரித்து, கூட்டு, சேர்மானம்‌. 


உச்சிரட்டம்‌ 


உடம்‌ - உடன்‌. 

உடம்படிக்கை, உடன்படிக்கை, உடம்‌ 
பிடிக்கை, உடன்பிடிக்கை - சம்மதம்‌, 
பொருத்தச்சீட்டு, பொருத்தம்‌. 

உடம்படுதல்‌ - சம்மதப்படுதல்‌. 

உடம்படுமெய்‌ - உயிருமுயிரும்‌ புணர 
விடைவருஞ்‌ சந்தி யொற்று. 

உடம்படுவிலக்கு - ஓரலங்காரம்‌, 
அஃது உடம்பட்டார்‌ போலக்‌ 


கூறி விலக்குவது. 
உடம்பாடு - ஒருமிப்பு, சம்மதம்‌. 
உடம்பிடி - வேல்‌. 
உடம்பு - ஒற்றெழுத்து, சாரீரம்‌. 
உடம்புபுரட்டுதல்‌ - பிள்ளைப்பருவச்‌ 


செயலிலனொன்று. 

உடம்பெடுத்தல்‌ - உடம்புதேறல்‌, 
பிறத்தல்‌. 

உடம்பை - கலங்கனீர்‌. 

உடலம்‌ - சாரீரம்‌. 

உடலல்‌, உடறல்‌ - சினக்குறிப்பு, 
பகைத்தல்‌, பிரகாசித்தல்‌, பெருங்‌ 
கோபம்‌, பொருதல்‌. 

உடலெடுத்தல்‌ - சரீரந்தேறுதல்‌, 
சனனித்தல்‌. 

உடலெழுத்து - மெய்யெழுத்து. 

உடல்‌ - உடலென்னேவல்‌, ஒற்றெ 
முத்து, சரீரம்‌, பொன்‌, முப்பகை 
யினொன்று, பொருள்‌. 


உடல்வாசகம்‌ - நெட்டெழுத்து 


வாசகம்‌. 

உடல்வேலை - பருவேலை. 

உடற்குறை - தலையற்றவுடல்‌. 

உடற்கூறு - உடலினிலட்சணம்‌, 
உடலின்சுபாவம்‌. 

உடற்கொழுப்பு - குடற்கொழுப் பேறு 
தல்‌, அஃது தினைமறப்பிக்குமோர்‌ 
நோய்‌. 

உடற்றல்‌ - உலைத்தல்‌, சினக்குறிப்பு, 
பகைகொள்ளல்‌, பெருங்கோபம்‌, 
பொருந்தல்‌, வருத்துதல்‌. 


உடை 


உடற்றமும்பு - உடன்மறு. 

உடனிகழ்ச்சி, உடனிகழ்தல்‌, உடனி 
கழ்வு - ஒருங்குசம்பவித்தல்‌, மூன்‌ 
றாம்வேற்றுமைப்‌ பொருள்களி 
னொன்று. 

உடனிகழ்ச்சியணி - ஓரலங்காரம்‌, 
அஃது புணர்நிலை. 

உடனிலை - கூடநிற்றல்‌, தன்னொடு 
தானிற்றல்‌. 

உடனிலைமயக்கம்‌ - ஒரோற்றே 
தன்னொடு தான்‌ மயங்குதல்‌. 

உடனிலைமெய்மயக்கம்‌ - உடனிலை 
மயக்கு. 

உடனைக்குடனே - சம்பவித்தவுடனே. 

உடன்‌ - அன்னேரம்‌, கூட. 

உடன்கட்டையேறுதல்‌ - நாயகனுட 
னேமனைவிதயேறுதல்‌, பிரியே 
னென்று நிற்றல்‌. 

உடன்கூட்டு - ஒன்றுகூட்டு. 

உடன்கை - உடனே. 

உடன்பங்காளி - கூடியபங்குக்காரன்‌. 

உடன்பங்கு - கூட்டுப்பங்கு, சரிபங்கு. 

உடன்படல்‌ - எழுவகைமதத்தி 

னொன்று. 


உடன்படல்விடை, உடன்படுவிடை - 


வினாயதற்குடன்பாடுகாட்டு 
மொழி, (உம்‌) செய்வேன்‌. 
உடன்படுதல்‌ - சம்மதித்தல்‌. 
உடன்படுத்துதல்‌ - இணக்குதல்‌. 
உடன்பாடு - சம்மதம்‌. 
உடன்பாட்டுவினை - விதிவினை. 
உடன்பிறந்தார்‌ - சகோதரர்‌. 
உடன்பிறப்பு - சகோதரம்‌. 
உடன்போக்கிடையீடு - போக்கறி 
வுறுத்தன்‌ முதலிரக்கமீறாகிய 
நான்குமாம்‌. 
உடன்போக்கு - போக்கறிவுறுத்தன்‌ 
முதலாகத்‌ 
வெட்டும்‌. 


தோற்றலீறாகிய 


wpiuror 4ST) - 1 129 


உடன்போக்குவிரி - பாங்கி தலைவற்‌ 
குடன்‌ போக்குணர்த்தன்‌ முத 
லாகத்‌ தலைவன்றன்‌ பதியடைந் 
தமைதலைவிக்‌ குணர்த்த லீறாகெய 
பதினெட்டும்‌. 

உடன்மகரம்‌ - நடுப்புடைவையிற்‌ 
பற்றுவிக்குமகரம்‌. 

உடன்றல்‌ - கோபம்‌, சினக்குறிப்பு, 
பொருதல்‌. 

உடு - அகழி, அம்பிறகு, அம்பு, அம்புத்‌ 
தலை, ஆடு, உடுவென்னேவல்‌, 
ஓடக்கோல்‌, சீக்கிரி மரம்‌, விண்‌ 
மீன்‌. 

உடுகாட்டி - பொன்னாங்காணி. 

உடுக்கு - இடைசுருங்குபறை, ஒரு 
கட்பறை, சீலை. 

உடுக்கை - இடைசுருங்கியபறை, 
சீலை. 

உடுத்தல்‌ - ஆடைசாத்தல்‌, சோலை 
முதலிய குழப்பெறுதல்‌, தரித்தல்‌. 

உடுத்தாடை - சிற்றூடை. 

உடுத்துதல்‌ - ஆடை அணிதல்‌. 

உடுபதி - சந்திரன்‌, மரமஞ்சள்‌. 

உடுநீர்‌ - அகம்‌. 

உடுபதம்‌ - ஆகாயம்‌. 

உடுபம்‌ - தெப்பம்‌. 

உடுபன்‌ - சந்திரன்‌. 

உடுப்பகை - சூரியன்‌. 

உடுப்பு - உடை, புடைவை. 

உடும்புமுத்து - உடும்பிற்பிறந்த முத்து. 

உடுப்பை - உடுப்பாயென்னுமுற்று 
சீக்கிரிமரம்‌. 


உடுமானம்‌ - உடை. 


உடும்பு - ஓர்‌ மிருகம்‌. 
உடுவின்காந்தன்‌, உடுவின்வேந்தன்‌ - 


சந்திரன்‌. 
உடுவை - அகழ்‌. 
உடை - உடைமை, உடையென்னே 


வல்‌, சீலை, செல்வம்‌, வேலமரம்‌, 
உள்‌, கலணை, கால்‌. 


130 wirptiuroor qs] - 1 


உடைகுளம்‌ - பூராடநாள்‌. 

உடைதல்‌ - கெடுதல்‌, சாய்தல்‌, தகரு 
தல்‌, தளர்வு. 

உடைத்தல்‌ - கெடுத்தல்‌, தகர்த்தல்‌, 
தளர்த்தல்‌. 

உடைப்பு - உடைந்தறவு, தகர்ப்பு, 
தளர்வு. 

உடைமானம்‌ - உடை, புடைவை. 

உடைமை - உடையதன்மை, உரிமை, 
பணதி, பாக்கியம்‌, பொருள்‌. 

உடைய - அறாம்வேற்றுமையினோர்‌ 


சொல்லுருபு. 
உடையல்‌ - உடைகுதல்‌, உடைந்தது, 


முரியல்‌. 


உடையவன்‌, உடையான்‌ - உரிமைக்‌ 


காரன்‌, எசமான்‌, கடவுள்‌, சொந்தக்‌ 
காரன்‌. 


உடைவாள்‌ - உடையிற்கட்டும்வாள்‌. 


உடைவு - தகர்வு. 

உடைவேல்‌ - குடைவேல்‌. 

உட்கட்டு - உள்ளுரம்‌, ஓராபரணம்‌, 
வீட்டினுட்கட்டு. 

உட்கரணம்‌ - அந்தர்க்கரணம்‌. 

உட்கரிஷம்‌ - அதிசயம்‌, விளிம்பு. 

உட்கருத்து - உட்பொருள்‌, மனக்‌ 
கருத்து. 

உட்கல்‌ - அஞ்சல்‌, மடிதல்‌, வெட்கல்‌. 

உட்காத்தல்‌, உட்காருதல்‌ - இருத்தல்‌. 

உட்காய்ச்சல்‌ - உள்ளுக்குக்‌ காய்தல்‌, 
ஓர்‌ நோய்‌. 

உட்கு - உட்கென்னேவல்‌, பயம்‌, 
வெட்கம்‌. 

உட்குத்துப்புறவீச்சு - ஒர்‌ நோய்‌. 

உட்குறிப்பு - மனக்குறிப்பு. 

உட்குற்றம்‌ - காமமுதலியுகுற்றம்‌. 

உட்கூதல்‌ - தோன்றாதகுளிர்‌. 

உட்கை - உட்கல்‌, உட்பக்கம்‌, 

உள்ளங்கை. 


உட்கைச்சுற்று - வலச்சுற்று. 


உடைகுளம்‌ 


உட்கொள்ளுதல்‌ - அருந்துதல்‌, திரு 
வுளங்கொள்ளுதல்‌, மனசில்‌ 
வைத்தல்‌. 

உட்கோபம்‌ - தோன்றாக்கோபம்‌. 

உட்டணசஞ்சீவி - நீர்‌, பிரண்டை. 

உட்சமையம்‌ - சைவமுதலியவறு 
சமயம்‌. 

உட்செல்லல்‌ - உட்போதல்‌. 

உட்டணகாசம்‌-கண்ணோயுளொன்று. 

உட்டணசயித்தியம்‌ - வெம்மையிற்றண்‌ 
ணெனவு. 

உட்டணசிகை - குசன்‌ சனி பானு 
நின்றகால்‌. 

உட்டணம்‌ - அகோரம்‌, வெப்பம்‌, 
மிளகு. 

உட்டணவாயு - உட்டணங்கண்டு 
உடலிற்கிளரும்வாயு. 

உட்டணாசகம்‌ - குளிர்காலம்‌. 

உட்டணித்தல்‌ - உருமித்தல்‌, வெப்பங்‌ 
கொள்ளல்‌. 

உட்டணோதகம்‌ - வெந்நீர்‌. 

உட்டணோபகமம்‌ - வேனிற்காலம்‌. 

உட்டிரம்‌ - களர்நிலம்‌, நீர்‌, முட்செவ்‌ 
வந்தி. 

உட்டுளை - குழாய்‌, புரை. 

உட்டெளிவு - உள்ளத்தெளிவு, பழுது 
திருத்தியெடுத்துக்‌ கொண்டது, 
பேரறிவு. 

உட்பகை - காமமுதலியவறுபகை. 

உட்படி - படிக்கற்குவாடிய இடை 
யறிய இடும்படிக்கல்‌. 

உட்படுதல்‌ - உள்ளே போதல்‌, 
எல்லைக்குக்‌ கீழ்ப்படிதல்‌, ஏற்‌ 
படுதல்‌. 

உட்படுத்தல்‌ - உடன்படுத்தல்‌, உட்‌ 
செலுத்தல்‌, உள்ளேசேர்த்தல்‌. 

உட்பத்தியம்‌ - மருந்துசாதனை பண்‌ 
ணுந்தற்காலபத்தியம்‌. 

உட்பிரவேசித்தல்‌ - உட் படுதல்‌. 


உண்ணீர்‌ 


உட்புரை - உட்டுவாரம்‌. 

உட்பொருள்‌ - உட்‌ கருத்து, உட்பயன்‌. 

உட்போடுதல்‌ - வசமாக்கிக்‌ கொள்ளு 
தல்‌. 

உணக்கம்‌ - வாட்டம்‌. 

உணக்கல்‌ - காய்ச்சுதல்‌, துக்கப்‌ 
படுத்துதல்‌, வாட்டுதல்‌. 

உணங்கல்‌ - ஓசிதல்‌, காய்தல்‌, துக்கப்‌ 
படுதல்‌, வாடல்‌. 

உணத்தல்‌ - காயச்செய்தல்‌, வாட்டுதல்‌. 

உணராமை - அறியாமை, மயக்கம்‌. 

உணருதல்‌ - அறிதல்‌, ஊட றீர்தல்‌, 
எண்ணல்‌, காய்தல்‌, கெளிதல்‌, 
நினைத்தல்‌, வாடல்‌. 

உணர்ச்சி - அறிவு, கல்வி, சுவர்ன்னை, 
நினைவு, புத்தி, மனச்சாட்சி. 

உணர்தல்‌ - உணருதல்‌, அறிதல்‌, 
காய்தல்‌. 

உணர்த்தல்‌ - அறிவித்தல்‌, கற்பித்தல்‌, 
போதித்தல்‌. 

உணர்த்தி - அறிவு, உணர்வு. 

உணர்ந்ததையுணர்தல்‌ - ஒரளவை, 
அது முன்குளிர்வந்துற்ற காலத்து 
நெருப்பு மருந்தென்றறிந்தான்‌ 
பின்பு மது மருந்தென வுள்ளங்‌ 
கோடல்‌. 

உணர்ந்தோர்‌ - அறிவுடையோர்‌. 

உணர்வு - அறிவு, தெளிவு, நீங்கல்‌. 

உணர்வுகேடு - அறிவுகேடு, சுவர்ன்‌ 
னைகேடு. 

உணவு, உணா - ஆகாரம்‌, சோறு, 
போசனம்‌. 

உணவுதல்‌ - தெரித்தல்‌. 

உணி - அனுபவிப்பாள்‌, அனுபவிப்‌ 
பான்‌, அனுபவிப்பதென்னும்‌ 
பொருள்பட நிற்குமோ ரொருமைப்‌ 
படர்க்கை விகுதி. 

உணை - 


மெலிவு. 


உணையென்னேவல்‌, 


wpiuror 4A) - 1 131 


உணைததல்‌ - மெலிதல்‌. 

உண்கலம்‌ - போசனபாத்திரம்‌. 

உண்கு - உண்கென்னேவல்‌. 

உண்டல்‌ - புசித்தல்‌. 

உண்டாகுதல்‌, உண்டாதல்‌ - உண்டு 
படுதல்‌, தலைப்படுதல்‌, வளர்தல்‌. 

உண்டாக்குதல்‌ - உண்டுபடுத்துதல்‌, 
வளர்க்குதல்‌. 

உண்டாட்டு - மகளிர்விளையாட்டு, 
மதுபானக்கொண்டாட்டு, விளை 
யாட்டு, பெருங்காப்பியவுறுப்பு 
ளொன்று, அஃது மது முதலிய 
வுண்ணுஞ்்‌ சிறப்புக்‌ கூறுதல்‌. 


உண்டி - உணவு, உண்டா யென்னு 


முற்று, உண்டி யென்னேவல்‌, சோறு, 
நால்வகை யுணவி னொன்று. 
அஃது உண்பன, பறவையுணவு. 
உண்டிச்சீட்டு - உண்டியற்சட்டு. 
உண்டியல்‌ - உண்டியற்சீட்டு, பொக்‌ 
கிஷம்‌. 
உண்டில்லாதது - கோள்‌, தேவை 
யானது. 


உண்டு - உள்ளது, ஊன்றுகால்‌. 


உண்டுபடுதல்‌ - உண்டாதல்‌. 

உண்டுபடுத்தல்‌, உண்டுபண்ணுதல்‌ - 
உண்டாக்குதல்‌. 

உண்டென - போதத்தக்கதாக. 

உண்டை - உண்டாயென்னும்‌ முற்று, 
தார்நூல்‌, திரளை, படைவகுப்பு, 
சிற்றுண்டி. 

உண்ணல்‌ - புசித்தல்‌. 

உண்ணா - அண்ணம்‌, உண்ணா 
வென்னு மெதிர்‌ மறைப்பன்மை 

உண்ணாக்கு - மேனாக்கு. 

உண்ணாமுலை - பார்ப்பதி. 

உண்ணி - ஒர்‌ செந்து. 

உண்ணிக்கொக்கு - ஒர்‌ கொக்கு. 

உண்ணீர்‌ - குடிக்குநீர்‌. 


132 wirptiuroor sg] - 1 


உண்பித்தல்‌ - உண்ணச்செய்தல்‌. 


உண்மாசு - மனக்கறை. 


உண்மை - அறிவு, உள்ளது, சத்தியம்‌, 
நேர்மை. 

உண்மைத்தவறு - தப்பிதம்‌. 

உண்மைத்துரோகம்‌, உண்மைப்‌ 
பாதகம்‌ - நம்பிக்கைத்துரோகம்‌, 
பொய்‌. 

உண்மைப்படுதல்‌ - மெய்ப்படுதல்‌, 
விசுவாசம்‌ பொருந்தல்‌. 

உண்மைப்பொருள்‌ - உவமேயப்‌ 
பொருள்‌. 

உண்மையளவை - மெய்மையினாற்‌ 
பிரமாணித்தல்‌. 

உண்மையுவமம்‌ - 
அஃது உவமையைக்‌ கூறி மறுத்துப்‌ 
பொருளையே கூறி முடிப்பது. 


ஓரலங்காரம்‌, 


உண்மைவசை - ஓர்‌ வசை. 

உண்மையவாழ்த்து - ஓர்‌ வகைவாழ்த்து. 

உதகம்‌ - நீர்‌, பூமி, மழை, மழைத்துளி. 

உதகதானம்‌ - தாராதத்தம்‌. 

உதகவன்‌ - த. 

உதகம்‌ - நீர்‌. 

உதகாதாரம்‌ - நீர்நிலை. 

உதகாரம்‌ - முகில்‌. 

உதகு - புன்கு. 

உதகும்பம்‌, உதகோதஞ்சனம்‌ - நீர்ச்‌ 
சாடி. 

உதகோதரம்‌ - முகில்‌. 

உதக்கிரியை - நீர்க்கடன்‌. 

உதக்கு - வடக்கு. 

உதசம்‌ - சாபம்‌, பசுமடி. 

உதஞ்சனம்‌ - மூடி. 

உதடன்‌ - அதட்டுக்காரன்‌. 

உதடு - அதரம்‌. 

உதடுபிதுக்கி - ஒருபுறத்திற்பிதுங்கி 
விழுமுதடுள்ளவன்‌. 

உதட்டடி - அதகடி, வாய்வெருட்டு. 


உண்பித்தல்‌ 


உதணம்‌ - மொட்டம்பு. 

உததி - கடல்‌, நீர்க்குடம்‌, முகில்‌. 

உததிக்கிரமன்‌ - கலவன்‌. 

உததிசுதை - இலட்சுமி. 

உததிமேகலை - பூமி. 

உததியானுசன்‌ - வியாழம்‌. 

உதபாரம்‌ - முகில்‌. 

உதபானம்‌ - கிணறு. 

உதப்பி - பேசுகையிற்றெறிக்கும்‌ 
வாய்நீர்‌. 

உதப்புதல்‌ - 
குதப்புதல்‌. 

உதமேகம்‌ - முகில்‌. 


கடிந்துகொள்ளல்‌, 


உதம்‌ - அழைத்தல்‌, கேட்டல்‌, நீர்‌. 

உதம்புதல்‌ - அதட்டுதல்‌. 

உதயகாலை - அருணோதயம்‌. 

உதயமனகிரி - ஓர்மலை. 

உதயமனம்‌ - உதயகாலம்‌, உதயமலை, 
உதயம்‌. 

உதயம்‌ - உதித்தல்‌, தோற்றம்‌, விடியல்‌, 
அதிட்டம்‌, இலாபம்‌, உதய கிரி, 
உலகசிஷடிப்பு, வெளிச்சம்‌. 

உதயலக்கினம்‌ - சென்மலக்கம்‌. 

உதயனம்‌ - உதித்தல்‌. 

உதயன்‌ - சூரியன்‌. 

உதயாதி - விடியல்‌. 

உதயாத்தமனம்‌, உதயாத்தம்‌ - அத்த 
மன உதயமனங்கள்‌, அந்திசந்தி. 

உதரக்கொதி - ப௪. 

உதரதி - சமுத்திரம்‌, சூரியன்‌. 

உதரத்துள்ளதீ-உயிர்முத்த்யினொன்‌ று. 

உதரபந்தனம்‌ - ஓராபரணம்‌. 

உதரப்பிரிவு - தங்குடித்தமர்‌. 

உதரம்‌ - கருப்பை, வயிறு, யுத்தம்‌. 

உதராக்கினி - பசித்த. 

உதராமயம்‌ - வயிற்றுழைவு. 

உதராவர்த்தம்‌ - கொப்பூழ்‌, தட்டுக்‌ 
கட்டு. 


உதீசி 


உதவகன்‌ - தீ. 

உதவச்சிரம்‌ - சமுத்திரத்திலிருந்து 
திரண்டெழுந்து மேலே போகு 
நீர்த்‌ தம்பம்‌. 

உதவரங்கெட்டது - பமிகவுமிளந்த து. 

உதவல்‌ - ஈதல்‌, காரியத்திற்காதல்‌, 
துணைச்செய்கல்‌. 

உதவாகனம்‌ - முகில்‌. 

உதவாசம்‌ - நீர்க்கரை, வீடு. 

உதவாசனம்‌ - முகில்‌. 

ஒத்தாசை, 
சகாயம்‌, துணை. 

உதவிந்து - நீர்த்துளி. 

உதள்‌ - ஆடு, ஆட்டுக்கடா, மேடவி 
ராசி. 


கொடை, 


உதவி - 


உதறுகாலி - எறிகாற்பசு. 

உதறுதல்‌ - இடங்கொடா மற்றள்ளு 
தல்‌, குலைவுகொண்டு நடுங்குதல்‌, 
சிதற அசைத்து வீசுதல்‌. 

உதன்னியம்‌ - நீர்த்தாகம்‌. 

உதாகரணம்‌ - அத்தாட்சி, இலக்கிய 
மெடுத்துக்காட்டல்‌. 

உதாகலம்‌ - உரல்‌. 

உதாகாரம்‌ - உதாரணம்‌. 

உதாசனம்‌ - எண்ணாமை, தூஷணம்‌. 

உதாசனன்‌ - கண்குத்திப்பாம்பு, தீ. 

உதாசினம்‌ - உதாசனம்‌, விருப்பு 
வெறுப்பின்மை. 

உதாசீனன்‌ - பிறத்தியான்‌. 

உதாத்தம்‌ - ஓரலங்காரம்‌, வேதவுச்‌ 
சாரண மூன்றினுச்சவுச்சாரணம்‌. 

உதாரணம்‌ - இலக்கிய மெடுத்துக்‌ 
காட்டல்‌, ஒப்பனை, துணைக்‌ 
காரணம்‌. 

உதாரத்தம்‌ - ஓரலங்காரம்‌, அஃது 
செல்வம்‌ முதலியவற்றின்‌ மிகுதி 
தோன்றக்‌ கூறுவது. 

உதாரத்துவம்‌ - பெருங்‌ கொடைத்‌ 
தனம்‌. 


wpiuror 4ST) - 1 133 


உதாரம்‌ - உத்தண்டம்‌, ஓரலங்காரம்‌, 
அஃது பொருளின்றிக்‌ குறிப்பா 
னொரு நெறிப்பட நிரப்புங்கவி, 


கொடை, வீரம்‌. 
உதாரன்‌ - கொடையாளன்‌. 
உதாரி - கொடையாளி, வீரன்‌. 
உதார்த்தம்‌ - உரூபகத்தினொன்று. 
உதாவணி - கண்டங்காலி. 
உதானம்‌, உதானன்‌ - நாபியில்நிற்கும்‌ 
வாயு, கண்மடல்‌, கொப்பும்‌. 
உதி - உதியென்னேவல்‌, உலைத்‌ 
அருத்தி, ஒதியமரம்‌. 
உதிட்டிரன்‌ - தருமன்‌. 
உதிதம்‌ - சொல்லல்‌. 
உதித்தல்‌ - தோற்றுதல்‌, பருத்தல்‌. 
உதிப்பு - தோற்றம்‌, பிறப்பு. 
உதியன்‌ - சேரன்‌, பாண்டியன்‌. 
உதிரக்கட்டு - ஒர்நோய்‌. 
உதிரக்கலப்பு - உறவு. 
உதிரக்கிரிகி - அட்டை, கரடி. 
உதிரக்குடோரி - கருடன்‌, கிழங்கு. 


உதிரபந்தம்‌ - மாதுளை. 

உதிரம்‌ - இரத்தம்‌. 

உதிரவிரியன்‌ - ஓர்‌ பாம்பு. 

உதிரவேங்கை - ஓர்‌ மரம்‌. 

உதிரன்‌ - செவ்வாய்‌. 

உதிரி - வசூரியிலோர்வகை, சிறுகீரை, 
துளசி. 

உதிரிக்குத்து - வசூரியினாலுண்‌ 
டாகுமோர்வகைக்குத்து. 

உதிரோற்காரி - சத்தமுகிலினொன்று, 
அஃது இரத்தம்‌ பொழிவது. 

உதிர்காய்‌ - சொரிகாய்‌. 

உதிர்காலம்‌ - இலையுதிர்காலம்‌. 

உதிர்தல்‌ - சொரிதல்‌. 

உதிர்த்தல்‌ - உகுத்தல்‌, சொரிவித்தல்‌. 

உதிர்ப்பு - உதிர்வு. 

உதீசி - வடக்கு. 


134 wipro ASA] - 1 உது 


உது - உஃது. 

உதும்பரம்‌ - அத்திமரம்‌, எருக்கு, 
செம்பு, நெற்களம்‌. 

உதை,உதைத்தல்‌ - உதையென்னேவல்‌. 

உதைகால்‌ - பிண்டுக்கால்‌. 

உதைகாற்பக - உதறுகாற்பசு. 

உதைகொடுத்தல்‌ - பபிண்டு கொடுத்தல்‌. 

உதைசுவர்‌ - அணைகவர்‌. 

உதைதல்‌ - உதைத்தல்‌, செலுத்தல்‌. 

உதைத்தல்‌ - அதைத்தல்‌, காலாலெறி 
தல்‌, செலுத்தல்‌. 

உத்தண்டம்‌ - அதிகாரம்‌, உக்கிரம்‌, 

தயிரியம்‌, துணிவு, 


வலிமை, வாக்குவல்லமை, வீரம்‌. 


கொடை, 


உத்ததீ - மேட்டிமை. 

உத்தமசரீரம்‌ - கருடகாந்திருவர்‌ 
முதலியோருடம்பு. 

உத்தமதாளி, உத்தாமணி - வேலிப்‌ 
பருத்தி. 

உத்தமதானம்‌ - பாக்குவெற்றிலைக்‌ 
கொடை, பிளவிலை. 

உத்தமபட்சம்‌ - நற்பட் சம்‌, முதற்றரம்‌. 

உத்தமபாத்திரம்‌ - சற்பாத்திரம்‌. 

உத்தமபுருடன்‌ - 
முடையன்‌. 


உத்தமலக்கண 


உத்தமம்‌ - உண்மை, நன்மை, முதன்மை. 
உத்தமவிமிசதி - உத்தமவருடமிருபது. 
உத்தமன்‌ - சற்குணன்‌, பெரியவன்‌, 
மிகுநண்பன்‌, மூன்றாமனு. 
உத்தமாகாணி - ஒர்கொடி. 
உத்தமாங்கம்‌ - தலை. 
உத்தமி - சற்குணமுள்ளவள்‌. 
உத்தமோத்தமம்‌ - அதிகவுத்தம்‌. 
உத்தம்‌ - ஓரலங்காரம்‌ அஃது காரணத்‌ 


திற்கேற்றகாரியம்‌ நிகழ்வது, 
சொல்லல்‌. 


உத்தரகாலம்‌ - வருங்காலம்‌, சாந்திர 
மாதம்‌, ௮ஃது பூரணை துவங்கி 
மற்றப்‌ பூரணை யளவும்‌. 


உத்தரகுரு, உத்தரகுருவம்‌, உத்தர 
கோளம்‌ -போக பூமியாறினொன்று, 
அஃது சன்மார்க்‌ கரிருக்கும்‌ நல்‌ 
லனுபவபூமமி. 

உத்தரகோசமங்கை - ஓர்தலம்‌. 

உத்தரகோசலை - அயோத்தி. 

உத்தரக்கிரியை - அசுபக்கிரியை. 

உத்தரசாட்சி - பிரதிவாதியின்‌ 
சாட்சி. 

உத்தரணம்‌ - முற்றத்துறத்தல்‌. 

உத்தரணி - சுருவை. 

உத்தரதுருவம்‌ - வடமுனை. 

உத்தரதேசம்‌ - உத்தரபூமி. 

உத்தரபட்சம்‌ - அத்தாட்சி, அபர 
பக்கம்‌, ஞாயமுத்தரித்துக்‌ கண்ட 
தீர்ப்பு, மறுமொழி. 

உத்தரபதம்‌ - பிரத்தியபதம்‌. 

உத்தரபாதம்‌ - மறுமொழி. 

உத்தரபாத்திரபதம்‌ - இரேவதி, 
உத்திரட்டாதி. 

உத்தரபாற்குனி - உத்திரம்‌. 

உத்தரபுருடன்‌ - படர்க்கையிடத்‌ 


தவன்‌. 

உத்தரமத்திமபூமி - துருவசக்ரெத்‌ 
திற்குங்‌ கற்கிச்சக்கிரத்திற்கு நடு. 

உத்தரமந்தோச்சம்‌ - கூரியனுக்குங்‌ 
கிரகத்திற்கு முள்ளதி தூரம்‌. 

உத்தரமீமாஞ்சை - ஆறு சாத்திரத்‌ 
தொன்று. 

உத்தரம்‌ - உயர்ச்சி, ஊழித்த, மறு 
மொழி, வடக்கு, சேடம்‌, பலம்‌, 
பின்‌. 

உத்தரவாதம்‌ - உத்தரிப்பு, வகை 
சொல்லுந்தன்மை. 

உத்தரவாதி - எதிரி. 

உத்தரவு - மறுமொழி, விடை. 

உத்தராசங்கம்‌ - உத்தராீகம்‌. 

உத்தராசாடம்‌ - உத்திராடம்‌. 


உத்தராசாபதி - குபேரன்‌. 


உத்திரிப்பொருள்‌ 


உத்தராசை - வடக்கு. 

உத்தராதலம்‌ - உயர்வு, தாழ்வு, மேல்‌, 

உத்தராதி - வடக்கு. 

உத்தராதிகாரம்‌ - சுதந்தரம்‌. 

உத்தராத்தகோளம்‌ - பூமியின்‌ வட 
பாதியுண்டை. 

உத்தராபதம்‌ - வடக்கு. 

உத்தராபாசம்‌ - பொய்மறுமொழி. 

உத்தராபோசனம்‌ - இரண்டாம்‌ 
முறை புசிக்குமுணவு. 

உத்தராயணம்‌ - அருக்கன்‌ மூவகை 
வீதியினொன்று. 

உத்தரி - குதிரை. 

உத்தரிஷணம்‌ - புளகப்பொடிப்பு. 

உத்தரித்தல்‌ - அனுபவித்தல்‌, சம்‌ 
மதித்தல்‌, சாதித்தல்‌, தருக்கித்‌ தல்‌, 
பொறுப்புச்சரிக்கட்டுதல்‌, மறு 
மொழிசொல்லுதல்‌. 

உத்தரிப்பு - வருத்தம்‌, வருந்தல்‌. 

உத்தரீகம்‌, உத்தரீயம்‌ - ஏகாசம்‌, 
மேற்போர்வை. 

உத்தரோத்தரம்‌ - எதிர்மறுமொழி, 
மிகுதி. 

உத்தவம்‌ - ஒஓமாக்கினி, திருவிழா. 

உத்தளம்‌ - உத்தூளிதம்‌. 

உத்தாபம்‌ - உபத்திரம்‌, மிகுவெப்பம்‌, 
முயற்சி. 

உத்தாபலம்‌ - இசங்கு. 

உத்தாபனம்‌ - எழுப்புதல்‌, பதில்‌ 
வைத்தல்‌. 

உத்தாமணி - உத்தமாகாணி. 

உத்தாரணம்‌ - உயர்த்துதல்‌, பிரித்தல்‌. 

உத்தாரசங்கம்‌ - உத்தாீகம்‌. 

உத்தாரம்‌ - மறுமொழி, விடை, 
அடுப்பு, உயர்ச்சி, உவாந்தித்தல்‌, 
கடன்‌, பங்கு. 


உத்தாரவிபாகம்‌ - பங்கிடுதல்‌. 


wpiuror 4A) - 1 135 


உத்தானபரதன்‌ - சுவாயம்புமனுவின்‌ 
மகன்‌. 

உத்தானம்‌ - இசைப்பு, ஏறினது, முத்‌ 
தானம்‌, அத்தநாள்‌, ஆழமின்மை, 
இடை, உள்வளைவு, ஊழித்த, 
எல்லை, எழும்புதல்‌, சங்கெமம்‌, 
சந்தோஷம்‌, சேனை, துணைக்‌ 
காரணம்‌, நிமிர்ந்துடெத்தல்‌, பலி 
பீடம்‌, புத்தகம்‌, மலங்கழித்தல்‌, 
மனிததத்துவம்‌, முயற்சி, முற்றம்‌, 
யுத்தம்‌. 

உத்தி - இசைவு, இணக்கம்‌, செல்வம்‌, 
சொல்‌, தந்திரவுத்தி, திருவுறுப்பு, 
தூக்கங்கள்‌, தேமல்‌, படப்பொறி. 

உத்திட்டம்‌ - குறிப்பு. 

உத்திதாங்குலி - அபயரர்த்தம்‌. 

உத்தியதம்‌ - அத்தியாயம்‌. 

உத்தியம்‌ - யாகமிருபத்தொன்றி 
னொன்று, உத்தியோகம்‌. 

உத்தியாபனம்‌ - முடிவு, விரதமுதலிய 
முடித்தல்‌. 

உத்தியாவனம்‌ - பூந்தோட்டம்‌. 


உத்தியானபாலன்‌ - தோட்டக்காரன்‌. 


உத்தியானம்‌ - பூந்தோட்டம்‌, 
தோட்டம்‌. 
உத்தியோகம்‌ - அதிகாரத்தோடுங்‌ 
கூடியதொழில்‌, உள்ளமிகுதி, 
முயற்சி. 


உத்திரட்டாங்கம்‌ - தசநாட கத்தொன்று. 
உத்திரட்டாதி - ஓர்நாள்‌. 

உத்திரதம்‌ - அச்சுருவாணி. 

உத்திரம்‌ - உத்திரநாள்‌, சிறுவளை. 
உத்திரவகுலி - அருந்ததி. 
உத்திராசாடம்‌ - உத்திராடம்‌. 
உத்திராடம்‌ - ஒர்‌ நட்‌ சத்திரம்‌. 
உத்திராபன்னி - சணல்‌. 

உத்திராபம்‌ - பேரொலி. 
உத்திரிப்பொருள்‌ - மந்திரம்‌, அருச்‌ 


சனை, யோகம்‌. 


136 wirptiuroor qs] - 1 


உத்திரி - அருச்சனை, தியானம்‌, 
பருத்தி, மந்திரம்‌. 

உத்திரேகம்‌ - துவக்கம்‌, வருத்திப்பு. 

உத்தினம்‌ - மத்தியானம்‌. 

உத்தீபனம்‌ - தீபமேற்றல்‌, விகார 

உத்து - அத்தாட்சி, தெளிவு. 

உத்துங்கம்‌ - உயர்ச்சி, மகத்துவம்‌, 
மிருது, மேன்மை. 

உத்துவந்தனம்‌ - தூக்கல்‌. 

உத்துவருத்தனம்‌ - அரைத்தல்‌, 
ஏறுதல்‌, தேய்த்தல்‌, முழைத்தல்‌, 
வாசனையூட்டல்‌. 

உத்துவாகம்‌ - கலியாணம்‌. 

உத்துவாகிதமுகம்‌ - தலை நிமிர்ந்து 
பார்த்தல்‌. 

உத்துவாகனம்‌ - உழுதிரட்டித்தல்‌, 
கலியாணம்‌. 

உத்துவாசனம்‌ - பிகவளர்ச்சி. 

உத்துவேகம்‌ - அச்சம்‌, துக்கம்‌, பாக்கு. 

உத்துவேட்டணம்‌ - சூழ்தல்‌. 

உத்தூளனம்‌, உத்தூளிதம்‌ - உடம்பு 
முற்றும்‌ பொடிவிபூதியணிதல்‌, 
விபூதிப்பொடி. 

உத்தேகம்‌ - மதிப்பு, விருப்பம்‌. 

உத்தேகித்தல்‌ - மதித்தல்‌. 

உத்தேசம்‌ - போதப்பிரகாரம்‌ மூன்றி 
னொன்று. அஃது தான்விபரிக்கும்‌ 
பொருளைப்‌ பெயர்மாத்திரங்‌ 
கூறல்‌, மதிப்பு, ஒப்பந்தம்‌, சொல்லல்‌, 
விசாரணை, விபரம்‌. 

உத்தேசனம்‌ - அனுப்பல்‌, சாணை 
பிடித்தல்‌. 

உத்தேசித்தல்‌ - திருட்டாந்திரப்‌ 
படுத்தல்‌. 

உத்தேரிதம்‌ - குதிரைநடையைந்தி 
னொன்று. 

உந்தரம்‌ - வழி, எலி. 

உந்துரம்‌, உந்துரு - எலி. 


உத்திரி 


உந்தி - ஆன்கூடம்‌, உயர்ச்சி, கடல்‌, 
கொப்பூழ்‌, தேருருளை, நடு, நீர்ச்‌ 
சுழி, பரப்பு, மகளிர்‌ விளையாட்டி 
னொன்று, யாழினுறுப்பு, யாறு, 
தேர்த்தட்டு, தொழில்‌. 

உந்திபூத்தோன்‌ - விட்டுணு. 

உந்து - உந்தென்னேவல்‌, பெற்ற 
மளைக்குமோர்‌ குறிப்புச்சொல்‌. 

உந்துதல்‌ - உயர்ச்சி, ஏறுதல்‌, செலுத்‌ 
அதல்‌, தள்ளுதல்‌. 

உந்துரு - பெருச்சாளி. 

உந்தை - உன்றந்தை. 

உப - இரண்டாவது, இரண்டு, ஒருப்‌ 
சருக்கம்‌, துணை, அதிசயம்‌, அலங்‌ 
காரம்‌, உவமை, கட்டளை, கண்‌ 
டனை, கீழ்மை, கொலை, சமீபம்‌, 
மிகுதி, முயற்சி, விருப்பம்‌ இவற்றைக்‌ 
காட்டுமோரு பசருக்கம்‌. 

உபகசிதம்‌ - சிரிப்பு. 

உபகதை - பழங்கதை. 

உபகண்டம்‌ - கழுத்தடி, குதிரை நடை. 

உபகந்தம்‌ - வாசம்‌. 

உபகமம்‌ - கொள்கை, சமீபம்‌, 
பொருத்தம்‌. 

உபகரணம்‌ - உபயோகம்‌, கருவி, 
துணைக்காரணம்‌, அரசசின்னம்‌, 
உண விடுதல்‌, உதவி, காணிக்கை 
கொடுத்தல்‌, சீவனம்‌. 

உபகரித்தல்‌ - உதவிசெய்தல்‌, உப 
காரஞ்செய்தல்‌, கொடுக்குதல்‌, 
சங்கித்தல்‌. 

உபகாசம்‌ - அவமதிச்சிரிப்பு. 

உபகாதம்‌ - சருவுதல்‌, நோய்‌ பற்றாசு. 

உபகாரபரன்‌ - உபகாரி. 

உபகாரணன்‌, உபகாரன்‌ - உபகாரி. 

உபகாரம்‌ - ஈகை, உதவி, சகாயம்‌, 
தயவு, தொங்கல்‌, மலர்ந்தபுட்பம்‌. 

உபகாரி - ஈகையாளன்‌, துணைச்‌ 
செய்வோன்‌, நன்மைசெய்வோன்‌. 


உபகாரிகை - எசமாட்டி, சத்திரம்‌. 


உபத்தாயம்‌ 


உபகிருதம்‌, உபகிருதி - உதவி. 

உபகுஞ்சிகை - ஏலம்‌. 

உபகுல்லம்‌ - சுக்கு. 

உபகுல்லியை - அகம்‌, திப்பிலி. 

உபகூகனம்‌ - அதிசயம்‌, ஆலிங்கனம்‌. 

உபகேசி - உமை. 

உபக்கிரகணம்‌ - பிடித்தல்‌, வேதாப்‌ 
பியாசம்‌. 

உபக்கிரகம்‌ - உதவி, உற்பாதம்‌, ரகா 
திபன்‌, தருப்பைக்‌ கட்டுபிடித்தல்‌. 

உபக்கிரகன்‌ - மறியற்காரன்‌. 

உபக்கிரமம்‌ - துவக்கம்‌, காரியமுயற்சி 
செய்தல்‌, சோதித்தல்‌, தைரியம்‌, 
வைத்தியம்‌. 

உபக்கிரோசம்‌ - நிந்தனை. 

உபசங்காரம்‌ - எதிர்ச்சங்காரம்‌, மாற்று. 

உபசதனம்‌ - அயல்‌. 

உபசத்தி - ஊழியம்‌, சந்திப்பு, நன்‌ 
கொடை. 

உபசமம்‌ - சமாதானம்‌. 

உபசமனம்‌ - அமைந்திருத்தல்‌, சமா 
தானம்‌. 

உபசயம்‌ - உயர்ச்சி, குவியல்‌, திரட்௫, 
மிகுதி, முதலாமிராசியிலிருந்து 
மூன்றாம்‌ ஆறாம்‌ பத்தாம்‌ பதி 
னொராம்‌ பாகைகள்‌. 

உபசரணை - உபசாரம்‌, வழிபாடு. 

உபசரிதம்‌ - உபசரணை. 

உபசரித்தல்‌ - சங்கித்தல்‌, மரியாதை 
பண்ணுதல்‌, வழிபடுதல்‌. 

உபசருக்கம்‌ - ஆரியமொழிகளின்‌ 


அடையுரு, உற்பாதம்‌, சாக்குறி, 
சொன்மூலம்‌, மாறுதல்‌. 


உபசருச்சனம்‌ - சரெகணம்‌. 

உபசாந்தம்‌, உபசாந்தி - அமரிக்கை, 
சமாதானம்‌, ஒழிவு. 

உபசாபகன்‌ - கோட்காரன்‌. 

உபசாபம்‌ - சதியோசனை, பிரிவினை. 


உபசாயம்‌ - சாமக்காவல்‌. 


wrpiuror 4A) - 1 137 


உபசாரகரணம்‌, உபசாரகருமம்‌, 
உபசாரகிரியை - விருந்தோம்பல்‌. 

உபசாரகன்‌ - உபசரணைகாரன்‌. 

உபசாரம்‌ - ஆசாரம்‌, சங்கித்தல்‌, 
அருத்தாபத்தி, உபகாரம்‌, உப 
சரணை, ஊழியம்‌, தொழில்‌, 
மருந்துசெய்தல்‌, மன்றாட்டு. 

உபசாரி - உபசரிப்போன்‌. 

உபசிரதம்‌ - சம்மதப்படல்‌. 

உபசிருட்டம்‌ - புணர்ச்சி. 

உபசீவனம்‌ - ஓஒசீவனம்‌. 

உபசேபனம்‌ - ஊழியம்‌. 

உபஞ்ஞை - வாலஞானம்‌. 

உபட்சேபம்‌ - செய்யுட்போங்கு. 

உபதரிசகன்‌ - துவாரபாலன்‌. 

உபதாது - கலப்பானலோகம்‌. 

உபதாபம்‌ - ீக்ரெம்‌, நோய்‌, வருத்தம்‌, 
வெப்பம்‌. 

உபதானகம்‌ - உபகை. 

உபதானம்‌ - தலையணை, அத்தி 
பாரம்‌, கடமை, துணைக்காரணம்‌, 
நஞ்சு, பட்சம்‌. 

உபதி - அணாப்பு, சில்‌, பயம்‌. 

உபதிசன்‌ - எத்தன்‌. 

உபதேசகலை - ஓரளவை, அஃது 
கடவுட்டன்மையையறிவித்தல்‌. 

உபதேசகன்‌ - உபதேச. 

உபதேசம்‌ - சமையபோதகம்‌, தீட்சை, 
போதனை. 

உபதேசனம்‌ - உபதேசம்‌. 

உபதேசி - போதகன்‌. 

உபதேசித்தல்‌ - போதித்தல்‌. 

உபதை - காணிக்கை, சோதனை, 
மாய்மாலம்‌. 

உபத்தம்‌ - கருமேந்திரியமைந்தி 
னொன்று. அஃது குறி, பெண்குறி. 

உபத்தாயம்‌ - அபத்தம்‌, உபத்திரம்‌, 
உபாயம்‌. 


138 wirpiuroor qs] - 1 


உபத்தானம்‌ - அயல்‌, கூட்டம்‌, 


சமீபம்‌. 

உபத்திதி - அறிவு, சமீபம்‌. 

உபத்திரம்‌, உபத்திரவம்‌, உபத்திரியம்‌ 
- துன்பம்‌, வருத்தம்‌, இக்கட்டு, 
கொடுங்‌ கோன்மை, வலோற்‌ 
காரம்‌. 

உபத்தை - உலுப்பை. 

உபநயம்‌, உபநயனம்‌ - பூணூல்‌, பூணூற்‌ 
சடங்கு, மூக்குக்‌ கண்ணாடி. 

உபநயித்தல்‌ - டூணுரற்சடங்கு செய்‌ 
தல்‌. 

உபநாகம்‌ - இரணந்தர்க்கு மருந்து. 

உபநாகனம்‌ - பூசுதல்‌. 

உபநாயம்‌ - துவைத்துக்கட்டு மருந்து, 
முப்புரி நூலணிதல்‌. 

உபநிடதம்‌ - வேதசாரசாத்திரம்‌, 
வேதத்தினுட் பொருள்‌. 

உபநிட்சரம்‌ - தெரு, பெருந்தெரு. 

உபநிட்கிரமணம்‌, உபநிட்டானம்‌ - 
பிள்ளை பிறந்த நான்காம்மாசம்‌, 
வெளியே கொண்டு வந்து சந்திர 
தரிசனை பண்ணுவித்தல்‌, இராச 
தெரு. 

உபநிதானம்‌, உபநிதி - ஈடு. 

உபநியாசம்‌ - ஈடு, பிரமாணம்‌, முக 
வுரை. 

உபநியாயம்‌ - பலமுறைநியாய மெடுத்‌ 
துக்காட்டல்‌. 

உபபதம்‌ - அற்பம்‌, பகுதி. 

உபபதி - இரண்டாமதிகாரி, சோர 
நாயகன்‌. 

உபபத்தி - கூட்ட ம்‌, செய்கை, தியானம்‌, 
பிறப்பு, முகாந்திரம்‌, முடிவு. 

உபபலம்‌ - உதவி, தாபரம்‌, துணை. 

உபபாதகம்‌ - மகாபாதகம்‌. 

உபபீடனம்‌ - உபாதி. 

உபபுராணம்‌ - பதினெண்புராணங்‌ 
களிலிருந்தெடுத்துச்‌ சொல்லப்‌ 


உபத்தானம்‌ 


பட்ட பதினெண்‌ சார்புப்‌ புரா 
ணங்கள்‌. 
உபபுறம்‌ - புறநகரம்‌. 
உபபோகம்‌ - அனுபவம்‌, இன்பம்‌. 
உபமம்‌ - உவமை, பாவனை. 


உபமலம்‌ - மனமாசு. 


உபமாதீபகம்‌ - தீபகாலங்காரத்‌ 
தொன்று. 
உபமானத்தொகை - உபமானந்‌ 


தொக்குநிற்பது (உம்‌) முகத்திற்‌ 
கொப்பாங்காந்தி கொள்‌ பொரு 


ளுமுண்டோ. 
உபமானம்‌ - உவமை, ஓரளவை. 
உபமிதம்‌ - ஒப்பிடப்பட்டது. 
உபமிதி - ஒப்பு. 
உபமேயம்‌ - உவமைப்பொருள்‌. 


உபமேயோபமானம்‌ - உபமேயத்தையு 
வமானமாகவும்‌ உவமானத்தை 
யுபமேயமாகவுஞ்‌ சொல்வது. 


உபமை - உவமை. 

உபயகுலம்‌ - இருமரபு. 

உபயகோமுகி - கன்றின்முகமாத்திரந்‌ 
தோற்றவீன்று நிற்கும்‌ பசு. 

உபயசம்பவம்‌ - இருதலைநியாயமும்‌ 
பொருந்தியொருவழிவருவது. 

உபயத்தம்‌ - சிலேடை. 

உபயமம்‌ - கலியாணம்‌. 

உபயமாதம்‌ - கன்னி தனு மிதுனம்‌ 
மீன மாதங்கள்‌. 

உபயம்‌ - இரண்டு, உபகாரம்‌, மகிமை. 

உபயராசி - கன்னி தனு மிதுனம்‌ மீனம்‌. 

உபயவாதி - இருபுறத்துநியாயமும்‌ 
பேசுபவன்‌, எதிரி. 

உபயவோசை - ஈரடுக்கொலி, 

உபயாங்கன்‌ - சதாசிவன்‌. 

உபயார்த்தம்‌ - இருவினைக்கருத்து. 

உபயோகம்‌ - கருவி, காரியத்திற்கேற்‌ 


றிருப்பது, சமீபம்‌, நன்னடை, 


உபாந்தியம்‌ 


பாவிப்பு, பிரயோகம்‌, மருந்து 
செய்தல்‌. 

உபயோகி - அனுகூலி, ஒத்தாசையா 
யிருப்பவன்‌. 

உபயோகித்தல்‌ - காரியத்திற்‌ கேற்பித்‌ 
தல்‌, சாதனமாயிருத்தல்‌. 

உபரசம்‌ - கடனுரை. 

உபரசன்‌ - தம்பி. 

உபரசிதம்‌ - உபசரிப்பு, குருவைக்‌ 
காத்தல்‌. 

உபரட்சணன்‌ - கடைகாப்போன்‌. 

உபரதி - வெறுத்துத்தள்ளுதல்‌. 

உபரதித்தல்‌ - உபரதிப்படுத்துதல்‌. 

உபரமணம்‌ - முற்றத்துறத்தல்‌. 

உபராகம்‌ - கிராணகாலம்‌, கிராணம்‌, 
இராகு உபத்திரவம்‌, துன்னடை. 

உபராசன்‌ - இளவரசன்‌. 

உபராவம்‌ - ஒளி. 

உபரி - மேல்‌, அதிகம்‌, ஓர்மீன்‌. 

உபரிலீலை - ஓர்‌ வகைப்‌ புணர்ச்சி. 

உபரோதகம்‌ - உள்ளறை. 

உபரோதம்‌ - கட்டுதல்‌, சூழ்தல்‌, தடை, 
தற்காப்பு. 

உபலத்தி - அறிவு, சம்பாத்தியம்‌. 

உபலம்‌ - கல்‌, சிறுகல்‌, பூசித்தல்‌. 

உபலாலணை - கோதுகுலம்‌ பண்‌ 
ணுதல்‌, சீராட்டு. 

உபலாலிகை - தாகம்‌. 

உபலாளனம்‌ - தூய்தாக்கல்‌. 

உபலிங்கம்‌ - உற்பாதம்‌. 

உபலேபம்‌, உபலேபனம்‌ - மெழுகுதல்‌. 

உபவசித்தல்‌ - உபவாசித்தல்‌. 

உபவம்‌ - சீந்தில்‌. 

உபவருத்தனம்‌ - இராச்சியம்‌, குடி 
யில்லாவூர்‌. 

உபவனம்‌ - பூங்கா. 


உபவாசம்‌ - உணவொழிதல்‌, நோன்பு. 


wpiuror 4A) - 1 139 


உபவாசவிரதம்‌ - உணவொழிந்்‌ திருக்கு 
நோன்பு. 

உபவீதம்‌ - பூணூல்‌. 

உபவேசம்‌ - ஆசனம்‌, இருத்தல்‌, 
மலங்கழித்தல்‌. 

உபற்பவம்‌ - இராகு, கிரகணம்‌. 

உபன்னியாசம்‌ - ஈடு, ஒற்றுமை, 
கட்டளை, பாயிரம்‌. 

உபாகமம்‌ - மூலாகமப்படி செய்யுஞ்‌ 
சார்பாகமம்‌, பொருத்தம்‌. 

உபாகரணம்‌ - ஆயத்தக்கிரிகை. 

உபாகருமம்‌ - பிதிர்தற்பனம்‌. 

உபாகிதம்‌ - உற்கை. 

உபாகிருதம்‌ - உற்பாதம்‌, பலி. 

உபாக்கியானம்‌ - இதிகாசம்‌, இலக்‌ 
கியப்போதனை. 

உபாங்கம்‌ - அணியப்பட்டது, 
பரதவுறுப்புளொன்று, புறவங்கம்‌. 

உபாசங்கம்‌ - அம்பறாத்தூணி. 

உபாசயம்‌ - நித்திரை. 

உபாசனம்‌, உபாசனை - ஆசரணை, 
வழிபாடு, வில்வித்தை. 

உபாசிதம்‌ - வணக்கம்‌. 

உபாசித்தல்‌ - ஆசரணைபண்ணுதல்‌, 
வழிபடுதல்‌. 

உபாசிரயம்‌ - அடைக்கலம்‌. 

உபாஞ்சனம்‌ - மெழுகுதல்‌. 

உபாதானகாரணம்‌ - துணைக்காரணம்‌. 

உபாதானம்‌ - ஈவு, பிச்சை, உப 
யார்த்தம்‌, எண்ணம்‌, துணைக்‌ 
காரணம்‌, முதற்காரணம்‌, விலக்கல்‌. 

உபாதி - தடை, பகுத்தறிதல்‌, வருத்தம்‌, 
காரியம்‌, தியானம்‌, தேகசம்பந்தங்‌ 
களிலையமவந்தாலவற்்‌றுண்மனஞ்‌ 
செல்லாமனிறுத்தல்‌, மாரீசம்‌ 

உபாத்தி - ஆசிரியன்‌. 

உபாத்தியாயன்‌ - ஆசிரியன்‌. 

உபாந்தியம்‌ - ஈற்றயல்‌, ஒன்றுவிட்ட 
யல்‌. 


140 wirpiuroor qs] - 1 


உபாயதந்திரம்‌ - தந்திரப்புத்தி. 

உபாயம்‌ - உபசாரச்சொல்‌, சுளுகு, 
சொற்பம்‌, தந்திரம்‌, வகை. 

உபாயவிலக்கு - ஓரலங்காரம்‌. அஃது 
ஒருபாயங்‌ காரணமாக விலக்கு 
வது. 

உபாயனம்‌ - உபகாரம்‌. 

உபாயி - சுளுகுப்புத்திக்காரன்‌, தந்திர 
முள்ளவன்‌. 

உபானம்‌, உபானவரி - கோபுரத்தின்‌ 
கீழ்ச்சித்திரவரி. 

உபேட்சித்தல்‌ - வெறுத்துவிடுதல்‌. 

உபேட்சை - அசட்டை, அருவருப்பு, 


பிரியவீனம்‌, உபாயம்‌, நிந்தை, 
பொறுமை, மாயம்‌, விடுதல்‌ 

உபேந்திரன்‌ - விட்டுணு. 

உபோதகம்‌ - பேய்ப்பசளை. 

உப்பங்கழி - உப்புக்கழி, உப்புப்‌ 
போடும்பாண்டம்‌. 

உப்பட்டி - கதிர்த்திரட் சேர்வை. 

உப்பமைத்தல்‌ - உப்புவிளைவித்தல்‌. 

உப்பமைப்போர்‌ - உப்புச்செய்வோர்‌, 
நெய்தனிலமாக்கள்‌. 

உப்பரிகை - மேல்மாடம்‌. 

உப்பளம்‌ - உப்பவிளைநிலம்‌, கழிக்‌ 
கரை. 

உப்பளவர்‌ - நெய்தனிலமாக்கள்‌. 

உப்பிசம்‌ - பொருமுதல்‌, முட்டுத்‌ 
தொய்வு. 

உப்பிலி - இண்டங்கொடி. 

உப்பு - அராகம்‌, இலவணம்‌, இனிமை, 
உவர்த்தல்‌, எல்லை, கடல்‌, மகளிர்‌ 
விளையாட்டு. 

உப்புக்கசனை - உப்பூறணி. 

உப்புக்கட்டி - சிறுகட்டுக்கொடி. 

உப்புக்கண்டம்‌ - உப்புகயெல்‌. 

உப்புக்கரித்தல்‌, உப்புக்கூர்த்தல்‌ - 
உப்பு வர்த்தல்‌, உப்புமிகுத்தல்‌. 

உப்புக்கீரை - ஒர்கீரை. 


உபாயதந்திரம்‌ 


உப்புக்குத்தி - ஓர்குருவி. 

உப்புக்கொள்ளுதல்‌ - ஒர்‌ விளையாட்டு. 

உப்புதல்‌ - ஊதுதல்‌, பொருமுதல்‌, 
வீங்குதல்‌. 

உப்புத்தரவை - உவர்நிலம்‌. 

உப்புத்திராவகம்‌ - ஓர்‌ திராவகநீர்‌. 

உப்புப்படுதல்‌ - உப்புவிளைதல்‌. 

உப்புப்பற்றுதல்‌ - உப்புப்பிடித்தல்‌. 

உப்புப்பால்‌ - ஈன்றணுமைப்டால்‌. 

உப்புப்புல்லு - ஒர்புல்லு. 

உப்புப்பூத்தல்‌ - உப்புப்பற்றுதல்‌. 

உப்புரிகை, உப்புரிசை - உப்பரிகை. 

உப்புவாணிகர்‌ - உப்பமைப்போர்‌. 

உப்புவிந்து - ஆண்சரக்கு. 

உப்பை, உவ்வை - ஒளவை சகோதரி 
களிலொருத்தி. 

உமணர்‌ - உப்பமைப்போர்‌. 

உமது - உம்முடையனது. 

உமம்‌ - இறங்குதுறை, நகரம்‌. 

உமரி - ஒர்பூடு, நத்தை. 

உமலகம்‌ - அரிதாரம்‌. 

உமலோத்திரம்‌ - விளாம்பிசின்‌. 

உமல்‌ - ஓலைப்பை. 

உமாகட்கம்‌ - தருப்பை. 

உமாகுரு - இமையம்‌. 

உமாசகிதன்‌ - சிவன்‌. 

உமாசுதன்‌ - கணேசன்‌, குமரன்‌, வீர 
பத்திரன்‌. 

உமாதசி - சணல்‌. 

உமாதம்‌ - அறிவின்மை. 

உமாதி - அறிவில்லாள்‌, அறிவில்லான்‌. 

உமாபட்சி - ஒர்புள்‌. 

உமாபதி - சிவன்‌. 

உமி - உமியென்னேவல்‌, தானியங்‌ 
களின்றோல்‌. 

உமிக்கரப்பன்‌ - ஓர்‌ வகைக்கரப்பன்‌. 


உமிச்சிரங்கு - ஓர்‌ வகைச்சிரங்கு. 


உயர்த்துதல்‌ 


உமிக்காந்தல்‌ - உமியெரிந்ததுகள்‌. 

உமிச்சிரங்கு - சிறுசிரங்கு. 

உமிதல்‌ - கொப்பழித்தல்‌, நாவினாற்‌ 
சாரம்‌ வாங்கல்‌. 

உமித்தல்‌ - இற்றுப்போதல்‌, பதனமழி 
தல்‌. 

உமித்தவிடு - சுணைத்தவிடு. 

உமிநகம்‌ - மெல்லியநசம்‌. 

உமிநீர்‌ - வாய்நீர்‌. 

உமியுண்ணி- ஒருண்ணி. 

உமிரி - உமரி. 

உமிழ்தல்‌ - கொப்பழித்தல்‌, சத்தி 
செய்தல்‌, சொரிதல்‌, தெவிட்டல்‌. 

உமிழ்நீர்‌ - உமிநீர்‌, துப்பல்‌. 

உமேசன்‌ - சிவன்‌. 

உமை - பார்வதி, அமைதி, கீர்த்தி, 
துற்கை, பிரகாசம்‌. 

உமைமகன்‌ - முருகன்‌, வினாயகன்‌, 
வீரபத்திரன்‌. 

உமையாள்‌ - சவுக்காரம்‌, பார்வதி. 

உமைகரநதி - கங்கை. 

உம்‌ - இடைச்சொல்‌, அய்யப்‌ 

பொருள்‌ (உம்‌) வரினும்‌ வருவான்‌. 

அக்கப்பொருள்‌, (உம்‌) வலியனு 

மாயினான்‌. எச்சப்பொருள்‌, (உம்‌) 

பாடவும்‌ வேண்டும்‌. எண்பொருள்‌, 

(உம்‌) நீயுமவனும்‌. எதிர்‌ மறைப்‌ 

பொருள்‌, (உம்‌) வரவுங்‌ கூடும்‌. 

சிறப்புப்பொருள்‌, (உம்‌) அந்தண 

னுங்‌ கள்ளுண்டான்‌. தெரிநிலைப்‌ 

ஆணுமன்று 

பெண்ணுமன்று. முற்றுப்பொருள்‌, 


(உம்‌) எங்குமில்லை, தன்மைமுன்‌ 


(உம்‌) 


பொருள்‌ 


னிலை படர்க்கை யுளப்பாட்டு 
வினைவிகுதி, (உம்‌) வருதும்‌, முன்‌ 
னிலையே வற்பன்மை விகுதி,(உம்‌) 
வாரும்‌, பெயரெச்ச வினைவிகுதி, 
(உம்‌) வருங்காலம்‌. 


உம்பருலகு - தேவலோகம்‌. 


wpiuror 4ST) - 1 141 


உம்பர்‌ - அகாயம்‌,௨ யர்ச்சி,உவ்விடம்‌, 


பார்ப்பார்‌, மேல்‌, வானோர்‌. 

உம்பல்‌ - ஆட்டினே ற, ஆண்‌ யானை, 
எருது, எருமைக்‌ கடா, எழுச்சி, 
குலம்‌, கோத்திரம்‌, மகன்‌, முறை 
மை, யானை, வலி, விலங்கேற்‌ றின்‌ 
பொது, வழித்தோன்றல்‌. 

உம்பளம்‌ - உபகாரம்‌, கொடை, 
வெகுமானம்‌. 

உம்பி - உன்றம்பி. 

உம்பிளிக்கை - இலவிசப்பொருள்‌. 

உம்மங்காய்‌ - கொட்டையில்லாப்‌ 
பனங்காய்‌. 

உம்மை - உம்மென்னுமிடைச்‌ சொல்‌, 
கழிபிறப்பு, வருபிறப்பு. 

உம்மைத்தொகை - உம்மென்னுஞ்‌ 
சொல்தொக்குநிற்பது, 
செல்கதி. 

உம்மையெஞ்சணி - ஒரணி. 


(உம்‌) 


உம்வரம்‌ - மேல்வாயிற்படி. 

உயக்கம்‌ - உபத்திரவம்‌, துக்கம்‌, 
வருத்தம்‌, வாட்டம்‌. 

உயங்கல்‌, உயங்குதல்‌ - மனந்தளர்‌ 
தல்‌, வருந்தல்‌, வாடுதல்‌. 

உயத்தி - வெள்ளைப்பாஷாணம்‌. 

உயரம்‌ - உயர்ச்சி, மிகுதி, மேல்‌. 

உயரி - உயரமானது. 

உயர்‌ - உயரென்னேவல்‌, குன்றிச்‌ 
செடி, வருத்தம்‌. 

உயர்குலம்‌ - மேலானகுலம்‌. 

உயர்ச்சி, உயர்த்தி - உயர்பு, மேல்‌, 
மேன்மை. 

உயர்தல்‌ - அதிகப்படல்‌, ஏறுதல்‌, 
நிமிர்தல்‌, மேற்படல்‌, வளர்தல்‌. 

உயர்திணை - உயர்ந்தகுலம்‌, அஃது 
மானிடர்‌ தேவர்‌ நரகர்‌. 

உயர்தினம்‌ - சுபநாள்‌, திருவிழா. 

உயர்த்துதல்‌ - அதிகப்படுத்துதல்‌, 
கிழர்ப்புதல்‌, சுமையெடுத்துதல்‌. 


142 wirpiuroor qs] - 1 


உயர்நிலத்தோர்‌ - வானோர்‌. 

உயர்நிலம்‌ - மேடு. 

உயர்நிலை - தேவலோகம்‌. 

உயர்ந்தகுளச்சி - பவளப்‌ புற்றுப்‌ 
பாஷாணம்‌. 

உயர்ந்தோர்‌ - அறிஞர்‌, பார்ப்பார்‌, 
முனிவர்‌. 

உயர்பு, உயர்வு - உயரம்‌, மேன்மை. 

உயர்ப்பு - அதிகப்பாடு, நிமிர்ச்சி, 
வளர்ச்சி. 

உயர்விழிவுப்புகழ்ச்சியுவமை - ஓரலங்‌ 
காரம்‌. 

உயர்வுசிறப்பு - ஒன்றற்‌ கெயுரிய 
வுயர்வைக்காட்டி நிற்குஞ்சொல்‌. 

உயர்வுசிறப்பும்மை - உயர்வைச்‌ சிறப்‌ 
பிக்குமும்மை, (உம்‌) குறவருமரு 
ளுங்குன்றம்‌. 

உயர்வுநவிற்சியணி - ஓரலங்காரம்‌, 
அஃது ஒருபொருள்தன்‌ சொல்‌ 
லாற்‌ சொல்லப்படாமற்‌ கேட்‌ 
போரை மகிழ்விப்பது மிஃகு தன்‌ 
றெனத்‌ தெரிந்துந்‌ தன்னிச்சை 
அலஃதாமெனக்‌ கொள்வது மரம்‌. 

உயல்‌ - உயிர்வாழ்தல்‌. 

உயவர்‌ - வருந்தினர்‌. 

உயவல்‌ - நினைத்தல்‌. 

உயவு - துன்பம்‌, நிவனப்பு, வருத்தம்‌. 

உயவை - காக்கணங்கொடி, அன்பம்‌, 
முகில்‌. 

உயாவல்‌ - உசாவல்‌. 

உயிரளபு, உயிரளபெடை - உ௰யிரெ 
முத்துக்‌ களுள்ளபு நீண்டிசைக்கு 
மெழுத்து. 

உயிரிலுள்ளதீ-உயிர்முத்த்யினொன் று. 

உயிரெழுத்து - அகரவரியி னெழுத்‌ 
துக்கள்‌. 

உயிரொழிதல்‌ - சாதல்‌. 

உயிரொழித்தல்‌ - கொல்லல்‌. 

உயிரொளித்தல்‌ - உயிர்போனது 


போற்காட்டல்‌. 


உயர்நிலத்தோர்‌ 


உயிரோம்பல்‌ - உயிர்காத்தல்‌. 
உயிர்‌ - ஆன்மா, காற்று, சீவன்‌. 
உயிர்குடித்தல்‌ - கொல்லல்‌. 


உயிர்க்கட்டை - உடம்பு. 


உயிர்தருமருந்து - மிருதசஞ்சீவினி. 

உயிர்த்தல்‌ - உயிரடை தல்‌, மகப்பெறு 
தல்‌, மூச்சுவிடல்‌, வாய்‌ விடல்‌, 
விடுத்தல்‌, ஈனுதல்‌. 

உயிர்த்தறுவாய்‌ - பிராணாவத்தை. 

உயிர்த்தானம்‌ - உயிர்நிலை, சென்மத்‌ 
தானம்‌. 

உயிர்த்துணை - கடவுள்‌, பிராண 
சினேகம்‌, மனைவி. 

உயிர்த்துணைவன்‌ - உயிர்த்தோழன்‌, 
நாயகன்‌. 

உயிர்த்துணைவி - உயிர்த்தோழி, 
சரச்சுவதி, மனைவி. 

உயிர்த்தெழுதல்‌ - மரித்தவனுயிர்‌ 
பெற்றெழுதல்‌. 

உயிர்த்தொடர்க்குற்றுகரம்‌ - ஓர்‌ 
குற்றுகரம்‌. 

உயிர்நிலை - உடல்‌, உட்கருத்து, 
பிராணனிற்குமிடம்‌. 

உயிர்ப்பளி - கொலைபாதகம்‌. 

உயிர்ப்பனவு - உயிரின்தன்மை, 
செழிப்பு, பச்செனவு. 

உயிர்ப்பிராணி - சீவனுள்ளது. 

உயிர்ப்பு - காற்று, மூச்சு. 

உயிர்மாய்த்தல்‌ - கொலைசெய்தல்‌, 
தற்கொலை. 

உயிர்மெய்‌ - ககரமுதல்‌ னெளகார 
மீறாய்க்டெந்த இருநூற்றுப் பதினா 
றெழுத்தும்‌. 

உயிர்வாழ்தல்‌ - நாள்விடுதல்‌. 

உயிர்ப்புவீங்கல்‌ - நெட்டுயிர்த்தல்‌. 

உயிர்வேதனை - சீவவருத்தம்‌, உயிர்க்‌ 
குறும்‌ வேதனை, அஃது அனல்‌, 
சீதம்‌, அசனி, புனல்‌, வாதம்‌, ஆயுதம்‌, 
விடம்‌, மருந்து, பசி, தாகம்‌, பிணி, 
முனிவு, முதலியன. 


உராய்போதல்‌ 


உயிறு - இலாமிச்சை. 

உயில்‌ - சாதனப்பத்திரிகை. 

உய்தடி - உண்டாகுந்தடி. 

உய்தல்‌ - ஈடேறுதல்‌, உண்டுபடுதல்‌, 
தாழ்த்தல்‌, பிழைத்தல்‌. 

உய்தி - ஈடேற்றம்‌, உயிர்வாழ்தல்‌. 

உய்த்தலில்பொருண்மை - ஓரலங்‌ 
காரம்‌. அஃது கருதிய பொருள்‌ 
மொழிக்கண்ணே தோன்றத்‌ 
தொடுப்பது. 

உய்த்தல்‌ - செலுத்தல்‌, சேர்த்தல்‌. 

உய்த்துணர்தல்‌ - ஆராய்தல்‌, நுட்ப 
பமாய்த்தோ்தல்‌. 

உய்த்துணர்வைப்பு - தந்திரயுத்தியி 
னொன்று. 

உய்மணல்‌ - கருமணல்‌. 

உய்யக்கொண்டான்‌ - எருமை முல்லை, 
கொய்யா. 

உய்யானம்‌, உய்யானனம்‌ - சோலை, 
பூந்தோட்டம்‌. 

உய்வனவு - ஈடேற்றம்‌, தழைவு, 
வாழ்வு. 

உய்வித்தல்‌ - ஈடேற்றுதல்‌, பிழைப்‌ 
பித்தல்‌, வாழ்வித்தல்‌. 

உய்வு - ஈடேற்றம்‌, பிழைப்பு. 

உரகடல்‌ - பெருங்கடல்‌. 

உரகபந்தம்‌, உரகபந்தனம்‌ - நாக 
பெந்தம்‌. 

உரகம்‌ - பாம்பு, மல்லிகை. 

உரகர்‌ - சமணர்‌, நாகர்‌. 

உரகன்‌ - ஆதிசேடன்‌. 

உரகாசனன்‌ - கருடன்‌, விட்டுணு. 

உரகாரி - கருடன்‌. 

உரகேந்திரன்‌ - சேடன்‌. 

உரக்கம்‌ - வசத்திலிருப்பு. 

உரங்கம்‌ - பாம்பு. 

உரங்குத்தல்‌ - பலப்பித்தல்‌. 


உரசல்‌ - உரிஞ்சல்‌. 


wpiuror 4A) - 1 143 


உரசி - நெஞ்சம்‌. 

உரசிதம்‌, உரசிருகம்‌ - முலை. 

உரஞ்சுதல்‌ - துடைத்தல்‌, தேய்த்தல்‌. 

உரஞ்செய்தல்‌ - உரங்குதத்தல்‌, திரப்‌ 
படுத்தல்‌. 

உரணம்‌ - ஆட்டுக்கடா, முகில்‌. 


உரண்டம்‌, உரண்டை - காக்கை. 

உரத்தல்‌ - பலத்தல்‌, வலியுறல்‌. 

உரத்திதம்‌ - விருத்தி. 

உரத்திதன்‌ - விருத்தியானவன்‌. 

உரந்தை - துன்பம்‌. 

உரபடி, உரபிடி - உரப்பு. 

உரப்பல்‌ - அதட்டல்‌. 

உரப்பித்தல்‌ - பலப்பித்தல்‌. 

உரப்பு - உரப்பென்னேவல்‌, பலப்பு. 

உரப்புதல்‌ - வாயாலதட்டல்‌. 

உரம்‌ - உள்ளமிகுதி, ஊக்கம்‌, ஞானம்‌, 
மதில்‌, மார்பு, வலி. 

உரம்போடுதல்‌ - உரப்பித்தல்‌. 

உரல்‌ - நென்முதலியகுத்துமுரல்‌. 

உரவர்‌ - அறிவுடையோர்‌, சமணர்‌. 


உரவல்‌ - உலாவல்‌. 


உரவன்‌ - அருகன்‌, அறிவுடை யோன்‌, 
பலமுடையோன்‌. 


உரவு - அறிவு, வலி. 

உரவுநீர்‌ - உலாவுநீர்‌, உவர்நீர்‌. 
உரவோர்‌ - அறிஞர்‌, மூத்தோர்‌. 
உரறல்‌ - பெருங்கோபம்‌. 


உரற்றல்‌ - ஒலித்தல்‌, பேரொலி. 

உரற்று - உரற்றென்னேவல்‌, ஒலி. 

உரன்‌ - அறிவு, உள்ளமிகுதி, பலம்‌, 
மார்பு, வெற்றி. 

உராஞ்சல்‌ - உரிஞ்சுதல்‌, உரைதல்‌. 

உராதரம்‌ - முலை. 

உராய்‌ - உராயென்னேவல்‌, தேய்த்தல்‌. 

உராய்தல்‌ - உரிஞ்சல்‌. 


உராய்போதல்‌ - உரைதல்‌. 


144 wirptiuroor qs] - 1 


உராவல்‌ - உலாவல்‌. 

உரி - அரைப்படி, உரிச்சொல்‌, உரிய, 
உரியென்னேவல்‌, கொத்தமல்லி, 
தோல்‌, மரப்பட்டை. 

உரிசை - தீம்சுவை. 

உரிச்சீர்‌. - 


வெண்பாவுரிச்சர்‌ நிரையசையா 


நேரசையாயிறுவது 


யிறுவது வஞ்சியுரிச்சர்‌. 

உரிச்சொல்‌ - பொருள்களின்‌ பல 
வகைக்‌ குணங்களை யுணர்த்துஞ்‌ 
சொல்‌. 

உரினுதல்‌, உரிஞ்சல்‌, உரிஞ்சுதல்‌ - 
தேய்த்தல்‌, வழுந்தல்‌. 

உரிதல்‌ - கழலல்‌, கழற்றல்‌, முளைத்‌ 
தல்‌. 

உரித்தல்‌ - உரிக்குதல்‌, வழுந்துதல்‌. 

உரித்து - உரிமை, உரியது. 


உரிப்பகாப்பதம்‌ - பகுக்கப்படாதுரிச்‌ 
சொல்லாய்‌ நிற்பன. 

உரிப்பொருள்‌ - அகத்திணை முப்‌ 
பொருளினொன்று, அஃது புணர்‌ 
தல்‌, புணர்தனிமித்தம்‌, ஊடல்‌, 
ஊடனிமித்தம்‌, இரங்கல்‌, இரங்‌ 
கனிமித்தம்‌ என்பன. 

உரியடி - உரிச்சீரான்‌ வருமடி. 

உரிமை - ஆட்சி, உரித்து, ஒவ்வொன்‌ 
றிற்குத்தகுவது, குணம்‌, சுதந்தரம்‌, 
மனைவி. 

உரிமைக்கஞ்சி - சாவீட்டிற்‌ சுற்றத்‌ 
தார்க்கு வார்க்குங்கஞ்சி. 

உரிமைக்கடன்‌ - சேர்ந்திருந்த வுரித்‌ 
துக்குச்‌ செய்யுங்கடன்‌. 

உரிமைக்காணி - உரிமைவழியிற்‌ 
காணி. 

உரிமைச்சொல்‌ - உரித்துக்கொண்ட 
பேச்சு. 

உரிமைத்தத்துவம்‌ - உரித்தெடுக்கும்‌ 
அதிகாரவுறுதி. 

உரிமைபாராட்டுதல்‌ - உரித்துக்‌ 

கொண்டாடல்‌. 


உராவல்‌ 


உரிமைபேசல்‌ - உரிமைகாட்டிப்‌ 
பேசல்‌. 

உரிமைப்பங்கு - உரிமைவழியாய்‌ 
வரும்பங்கு. 

உரிமைப்பாடு - உரித்து. 

உரிமைப்பிள்ளை - உரித்துக்‌ குடந் 
தைப்பிள்ளை. 

உரிமைப்பெண்‌ - விவாகத்துக்குரிமை 
யான பெண்‌. 

உரிமைமண்‌ - சவக்குழியிலுரிமைக்‌ 
காரர்போடும்‌ மண்‌. 


உரிமையாட்சி - உரிமையால்வந்த 


ஆட்சி. 

உரிமைவழி - உரித்துக்காரணமாய்‌ 
வருவது. 

உரியது - உடையது, சுதந்தரமானது, 
தக்கது. 


உரியவள்‌, உரியாள்‌, உரியோள்‌ - உரித்‌ 
தானவள்‌, மனைவி. 

உரியவன்‌ - உரித்தானவன்‌, கணவன்‌. 

உரியியற்சொல்‌ - செந்தமிழ்‌ மொழி 
களாய்‌ வழக்கினுஞ்‌ செய்யுளினு 
நின்று தம்‌ பொருளையேயியல்‌ 
பாய்விளக்குமுரிச்சொல்‌. 

உரியெண்‌ - அவ்வவ்சங்கததத்திற்‌ 
குரிமையாய்‌ நிற்குமெண்‌, அஃது 
நற்சங்கலிதவுரிமை - அரை வருக்க 
சங்கலிதவுரிமை - ஒன்றரை - மூன்றி 
லொன்று சங்கலிதசங்கலித 
வுரிமை, ஒன்று, ஆறிலொன்று 
கனசங்கலிதவுரிமை - மூன்றரை - 
இரண்டு - கால்‌. 

உரியோர்‌ - அறிஞர்‌, உறவோர்‌. 

உரியோன்‌ - கணவன்‌, சுதந்திரி. 

உரிவை - தோல்‌. 

உரீகாரம்‌ - வாக்குத்தத்தம்‌. 

உரு - அட்டை, உடல்‌, உருத்தலைச்‌ 
செய்யென்னேவல்‌, உள்‌, கலை, 


கோபம்‌, சன்னதம்‌, செபத்தினுரு, 
நிறம்‌, நோய்‌, மரக்கலம்‌, வடிவு, 


உருப்பசி 


வேற்றுமைக்குறிமுதலிய வெண்‌ 
வகையிடைச்சொற்குறி, பதமை, 
வைக்கோற்புரி. 

உருகம்‌ - பிறப்பு. 

உருகுதல்‌ - இரங்குதல்‌, கரைதல்‌, 
நீராளமாதல்‌. 

உருக்கம்‌ - அன்பு, இரக்கம்‌, உருக்குந்‌ 
தன்மை, தொடை. 

உருக்கனடித்தல்‌, உருக்கன்‌ - ஓர்‌ 
நோய்‌ சடைவு. 

உருக்கு - உருக்கென்னேவல்‌, எஃகு. 

உருக்குதல்‌ - உருகச்செய்தல்‌. 

உருக்குப்பிரமியம்‌ - ஒர்‌ நோய்‌. 

உருக்குமணல்‌, உருக்குமண்‌ - அய 
பஸ்மம்‌. 

உருக்குமணி - கிருட்டிணன்றேவி. 

உருக்குவளை - மெதுகாணி. 

உருக்குமம்‌ - பொன்‌. 

உருக்கொள்ளுதல்‌ - உறுப்படை தல்‌, 
சன்னதங்கொள்ளுதல்‌. 

உருசி, உருசிகரம்‌, உருசை - சுவை. 

உருசிதட்டுதல்‌ - உருசிப்படுதல்‌. 

உருசிதம்‌ - உருசி. 


உருசித்தல்‌ - சுவைத்தல்‌, சுவைப்‌ 
படுதல்‌. 

உருசு - அத்தாட்‌ ௪. 

உருட்சி - திரட்சி. 

உருட்டல்‌ - உருளச்செய்தல்‌, கவறெறி 
தல்‌, புரட்டல்‌, வெல்லல்‌. 

உருட்டு - உருட்டென்னேவல்‌, உருள்‌ 
தல்‌, புரட்டு. 

உருட்டுவண்ணம்‌ 


- துரிதமுள்ள 
வண்ணம்‌, அராகந்‌ தொடர்ந்து 
வருவது. 

உருணி - உருளுந்தன்மையுடையனு. 


உருண்டை - உண்டை. 


உருத்தகம்‌ - ஒர்சன்னிநோய்‌. 

உருத்தல்‌ - கோபம்‌, கோபித்தல்‌, 
சினக்குறிப்பு, தோற்றுதல்‌, மிகுதி, 
முளைத்தல்‌. 


wpiuror 4A) - 1 145 


உருத்திதம்‌ - உரியபொருள்‌, தொழிலி 
லாபம்‌, வளர்தல்‌. 
உரு கை த்திரகணி- தேவதாசி. 
உருத்திரசடை - மஞ்சிலிக்கான்‌. 
உருத்திரபஞ்சமம்‌ - ஓர்‌ பண்‌. 
உருத்திரம்‌ - ஓரலங்காரம்‌. அஃது 
வெகுளிதோன்றக்கூறுவது, 
பெருங்கோபம்‌, மஞ்சள்‌. 
உருத்திரரோகம்‌ - மாரடைப்பு. 
உருத்திரவீணை - ஓர்‌ வீணை. 
உருத்திரன்‌ - சிவன்‌, பெருங்கோபி, 
ஏகாதசவுருத்திரரி னொருவன்‌. 
உருத்திராக்கம்‌, உருத்திராட்சம்‌ - 
உருத்திரமணி. 
உருத்திராணி, உருத்திரை - பார்வதி. 
உருத்திராபிஷேகம்‌ - உருத்திர மந்திரஞ்‌ 
செபித்துச்‌ செய்யுமபிஷேகம்‌. 
உருத்திரோற்காரி - ஓர்‌ வருடம்‌. 
உருத்துவம்‌ - பருப்பம்‌. 
உருபுத்தொகை - உவமையுருவு 
தொக்கு நிற்பது, (உம்‌) புயற்‌ கருங்‌ 
குழல்‌. 
உருநாட்டு - சித்திரம்‌. 
உருபகதீவகம்‌ - ஓரலங்காரம்‌. 
உருபு - உருவம்‌, வேற்றுமையுருபு 
முதலிய விடைச்சொல்‌. 
உருபுமயக்கம்‌ - ஓர்‌ வேற்றுமையுருபு 
நிற்கவேண்டுமிடத்துப்‌ பிறி 
தொன்று தன்‌ பொருள்படாத 
தன்‌ பொருள்‌ படநிற்றல்‌. 
உருபுப்புணர்ச்சி - வேற்றுமையுருபு 
புணர்ந்துவருவது. 
உருபுவமானத்தொகை - உருபுமுபமா 


னமுந்தொக்கு நிற்பது, (உம்‌) வாய 
நயச்சிவப்புளதொன்றில்லை. 
உருபுவமைத்தொகை - உருபுவமை 
தொக்குநிற்பது, (உம்‌) சேல்விழி. 
உருப்பசி - 
லொருத்தி. 


தெய்வப்பெண்களி 


146 wirptiuroor qs] - 1 


உருப்படி - உரு, உருமுழுவதும்‌. 

உருப்படுதல்‌ - உருவேறல்‌, சன்னதங்‌ 
கொள்ளல்‌. 

உருப்படுத்தல்‌ - உருவேறப்பண்ணு 
தல்‌, சித்திரித்தல்‌. 

உருப்பம்‌ - உட்டணம்‌, தினைமா, 
மிகுதி. 

உருப்பு - பூரணம்‌, வெப்பம்‌. 

உருமணி - கருவிழி. 

உருமுதல்‌ - உறுமுதல்‌. 


உருமம்‌ - உட்டணம்‌, மத்தியானம்‌. 

உருமாறுதல்‌ - கோலம்மாறுதல்‌. 

உருமித்தல்‌ - உட்டணித்தல்‌, மன 
வெப்பமடைதல்‌. 

உருமு, உருமேறு - இடி, விடுதல்‌. 

உரும்‌ - அச்சம்‌, இடி, விடுதல்‌. 

உருவகம்‌ - ஓரலங்காரம்‌, அஃது, உவ 
மையைப்‌ பொருளாயும்‌ பொரு 
ளையுவமையாயுங்‌ கூறுவது. 

உருவசவுயர்வுநவிற்சியணி - ஓரலங்‌ 
காரம்‌, அஃது உபமேயத்தையச்‌ 
சொல்லாற்‌ சொல்லாமல்‌ உப 
மானச்‌ சொல்லால்‌ இலக்கணை 
யாய்ச்‌ சொல்லுதல்‌ (உம்‌) வில்லு 
வக்காயிரண்டு கொண்ட வல்லி. 

உருவகவுருவகம்‌, ஓரலங்காரம்‌, 
அஃது, உருவகத்தையே பெயர்த்‌ 
தும்‌ பிறிதொன்றாக வுருவகஞ்‌ 
செய்வது. 

உருவகித்தல்‌ - உபமேயத்திலுவ 
மானத்தைப்‌ பேதமின்றியேற்றிச்‌ 
சொல்லுதல்‌. 

உருவங்காட்டி - கண்ணாடி. 

உருவசாத்திரம்‌ - கலைஞானமறு 
பத்தினான்கினொன்று. 

உருவசி - உருப்ப௫ி. 

உருவம்‌ - அழகு, உடலுறுப்பு, உடல்‌, 
காரணக்கூடியது, நிறம்‌, விக்ரெகம்‌. 


உருவல்‌ - உருவுதல்‌, காதணியி 


னொன்று. 


உருப்படி 


உருவழிதல்‌ - உருக்கெடுதல்‌. 

உருவாக்குதல்‌ - உண்டுபண்ணுதல்‌, 
படைத்தல்‌, பொருளாக்குதல்‌. 

உருவாணி - தேய்ந்துபோனது. 

உருவாணிபற்றுதல்‌ - தேய்ந்து போதல்‌. 

உருவாதல்‌ - உருவமெடுத்தல்‌, உரப்‌ 
மடைகதல்‌, பொருளாதல்‌. 

உருவாரம்‌ - வெள்ளரி. 

உருவி - நாயுருவி. 

உருவித்தல்‌ - உருவகப்படுத்தல்‌. 

உருவியுப்பு - நாயுருவியுப்பு. 

உருவிலி - உருவில்லாதவன்‌, மன்மதன்‌. 


உருவு - அச்சம்‌, உருவம்‌, உருவென்‌ 


னேவல்‌. 

உருவுதல்‌ - இலைமுதலியன வுருவுதல்‌, 
உறுப்பு, உறை கழித்தல்‌, புதைந்‌ 
தோடல்‌. 

உருவுவமம்‌ - உருவவுபமானம்‌, அஃது 
மனுவடிவம்‌ 
குருவடிவெனவருவ து. 

உருவெடுத்தல்‌ - உருக்கொள்ளுதல்‌. 


போலுங்‌ 


உருவெளி - மனதிலுள்ள பொருளின்‌ 
மருட்சித்தோற்றம்‌. 

உருவெளிப்படுதல்‌ - மனதி லெண்‌ 
ணியது தோன்றுமனத்‌ தோற்றம்‌. 

உருவேறல்‌ - அதிகப்படுதல்‌, உருப்‌ 


படுதல்‌. 
உருவொளி - கண்ணாடி முதலிய 
வற்றிற்காணும்‌ நிழல்‌. 


உருளரிசி, கொத்தமல்லி. 

உருளல்‌ - உருளுதல்‌. 

உருளி - உரோகணிநாள்‌, தேருருளை, 
பொருத்துப்புரட்ச, வட்டம்‌. 

உருளிபோர்தல்‌ - பொருத்து 
விலகுதல்‌. 

உருளுதல்‌ - புரளுதல்‌. 

உருளை - உண்டை, தேர்முதலிய 
வற்றினுருள்‌. 


உரோமாம்பரம்‌ 


உருள்‌ - உருளென்னேவல்‌, உரோ 
கணிநாள்‌, தேருருளை, பண்டி. 

உரூடபதம்‌ - 
இடுகுறிமாத்திரப்பெயர்‌. 

உரூடம்‌, உரூடி - இடுகுறி, பகாப்பதம்‌, 
இடுகுறி. 

உரூடியார்த்தம்‌ - இயற்சொல்‌. 

உரூபகம்‌ - அத்தாட்சி, சத்ததாளத்‌ 
தொன்று, ஓரலங்காரம்‌, ஓர்செய்யுள்‌. 

உரூபகாரப்படுத்தல்‌ - அத்தாட்சிப்‌ 
படுத்தல்‌. 

உரூபகாரம்‌ - அத்தாட்‌ ௪. 

உரூபம்‌ - உருவம்‌, கிரிகாமாலை 
பண்ணல்‌, சுபாபம்‌, மந்தை. 

உரூபி - உரூபமுள்ளது. 

உருபிகரம்‌ - உரூபம்‌. 

உரூபிகரித்தல்‌ - உரூபப்படுதல்‌. 

உரூபித்தல்‌ - அத்தாட்‌ சிப்படுத்தல்‌. 

உரூபு - உரூபம்‌, சாயல்‌. 

உரூப்பியம்‌ - அழகானது, பொன்‌ 
வெள்ளிநகை, வெள்ளி, வெள்ளை. 

உரேந்திரன்‌ - வீரன்‌. 

உரை - உயர்ச்சி, உரையென்னேவல்‌, 
ஒலி, சொல்‌, சொற்பயன்‌, தேய்‌ 
மானம்‌, தேய்வு, பொன்‌. 

உரைகட்டுதல்‌ - உரைபண்ணுதல்‌. 

உரைகல்‌ -கட்டனளைக்கல்‌. 

உரைகாரர்‌ - வண்ணார்‌. 

உரைக்கோள்‌ - உரைகாரன்கருத்து. 

உரைசல்‌ - உரைதல்‌. 

உரைதல்‌ - தேய்தல்‌. 

உரைத்தல்‌ - ஒலித்தல்‌, சொல்லுதல்‌, 
தேய்த்தல்‌. 

உரைத்தாமென்றல்‌ - ஓர்யுத்தி. 

உரைத்துமென்றல்‌ - ஒர்யுத்தி. 

உரைநூல்‌ - உரையுள்ளநூல்‌. 

உரையல்‌ - உரைகல்‌. 


உரையாசிரியன்‌ - உரைசெய்தோன்‌. 


wrpiuror 4A) - 1 147 


உரையாடல்‌ - பேசல்‌. 

உரையாணி - மாற்றறியுமாணி. 

- கூலுரைக்கு 
வேண்டுமிலக்கணம்‌, அஃது 
பாடம்‌, கருத்து, சொல்வகை, 


உரையிலக்கணம்‌ 


சொற்பொருள்‌, தொகுத்துரை, 
உதாரணம்‌, வினா விடை, விசேடம்‌, 
விரிவு, அதிகாரம்‌, துணிவு, பயன்‌, 
ஆசிரியவசனம்‌. 

உரையிற்கோடல்‌ - ஓர்யுத்தி. 

உரோகணி - ஓர்‌ நட்சத்திரம்‌. 

உரோகணிதனயன்‌ - பலபத்திரன்‌. 

உரோகதி - நாய்‌. 

உரோகம்‌ - நோய்‌, இறங்குதல்‌, ஏறுதல்‌, 
ஒளியின்மை. 

உரோகாதம்‌ - நெஞ்சிடித்தல்‌, மார 
டித்தல்‌. 

உரோகி - நோயாளி. 

உரோகிணி - உரோகணி. 

உரோங்கல்‌ - உலக்கை. 

உரோசம்‌ - மானம்‌, வெட்கம்‌, முலை. 

உரோசல்‌ - உரைஞ்சல்‌. 

உரோசனை - கோரோசனைமயிட 
ரோசனை முதலியரோசனை. 

உரோசனி - கோரோசனை, செந்தா 
மரை. 

உரோசித்தல்‌ - உரோசப்படுதல்‌. 

உரோஞ்சுதல்‌ - உரைஞ்சதல்‌. 

உரோணி - உரோகணிநாள்‌. 

உரோதம்‌ - தடை. 

உரோதனம்‌ - அழுதல்‌. 

உரோபணம்‌ - இறங்குதல்‌. 

உரோமக்கட்டு - நிறைமயிர்‌. 

உரோமக்கிழங்கு - வசம்பு. 

உரோமத்துவாரம்‌ - மயிர்த்துவாரம்‌. 

உரோமப்புளகம்‌, உரோமப்புளகிதம்‌ - 
மயிர்ப்பொடிப்பு. 


உரோமாம்பரம்‌ - கம்பளம்‌, சால்வை. 


148 wirptiuroor gyi] - 1 


உரோமாரிஷம்‌ - மயிர்ப்புளகம்‌. 
உரோமி - மயிர்ச்சிகைப்பூடு. 
உரோமம்‌ - புறமயிர்‌, மயிர்‌, மயிர்ப்‌ 
பரப்பு. 
உரோமரேகை, உரோமாவலி - உரோ 
மத்தினொழுங்கு. 
உரோமாஞ்சலி, உரோமாஞ்சிதம்‌ - 
உரோமப்‌ பொடிப்பு. 
உரோருகம்‌ - முலை. 
உலகசஞ்சாரம்‌ - உலகவாழ்வு. 
உலகசயன்‌ - புத்தன்‌. 
உலகநடை - உலகவியற்கை. 
உலகநாதன்‌ - அரசன்‌, கடவுள்‌. 
உலேகநேநத்திரன்‌ - சூரியன்‌. 
உலகபரந்தவன்‌ - சூரியன்‌, விட்டுணு. 
உலகப்புரட்டன்‌ - மிகுபுரளிக்காரன்‌. 
உலகமலையாமை - நரலழகினொன்று. 
உலகமலைவு - ஓஒரலங்காரவழு, 
அஃது உலகொழுக்‌ கிறப்பக்‌ 
கூறுவது, கற்றோர்க்கும்‌ மயங்க 
வைத்தல்‌. 
உலகமாதா - இலக்குமி, சரச்சுவதி. 
உலகமுண்டோன்‌ - விட்டுணு. 
உலகம்‌ - அகாயம்‌, உயர்ந்தோர்‌, 
உலகு, பதவி, பிரபஞ்சம்‌, மங்கலச்‌ 
சொல்‌ முப்பத்திரண்டினொன்று, 
குணம்‌, சனம்‌, திசை. 
உலகவழக்கம்‌ - இயல்பாய்‌ வழங்கு 
வது, உலகொழுங்கு. 
உலகவிரட்சகன்‌ - கடவுள்‌, மனிஷ 
ரையீடேற்றுபவன்‌. 
உலகளந்தோன்‌ - விட்டுணு. 
உலகாசாரம்‌ - உலகவொழுக்கம்‌. 


உலகாயிதம்‌ - புறச்சமையமாறி 


னொன்று. 

உலகாயிதன்‌ - உலகாயிதசமையத்‌ 
தோன்‌. 

உலகு - ஆகாயம்‌, உயர்ந்தோர்‌, 
ஒழுக்கம்‌, திசை, நாடு, நிலம்‌, பூமி, 


மக்கள்‌, முப்பகையினொன்று. 


உரோமாரிஷம்‌ 


உலகுலம்‌ - திப்பிலி. 

உலகோம்பல்‌ - அரசரறுதொழிலி 
னொன்று அஃது உலகுகாத்தல்‌. 

உலக்கை - இருப்புத்தண்டு, ஒழிகை, 
குத்துமுலக்கை, திருவோணம்‌. 

உலக்கைக்கணை - உலக்கையின்‌ 
திரண்ட தலை, திரண்ட தலை 
யுள்ள வுலக்கை. 

உலக்கைப்பாட்டு - வள்ளைப்பாட்டு. 

உலங்கலம்‌ - கற்பாத்திரம்‌. 

உலங்கு - கொச்கு. 

உலண்டம்‌, உலண்டு - கோற்புழு. 

உலத்தல்‌ - ஒழித்தல்‌, கெடுதல்‌, சாதல்‌. 

உலத்திசூலை - ஓர்சூலை. 

உலப்பு - ஒழிபு, கேடு, சாவு. 

உலப்புதல்‌ - அலப்புதல்‌, ஆர்த்தல்‌. 

உலமரல்‌, உலமருதல்‌ - அச்சக்குறிப்பு, 
துன்பம்‌. 

உலம்‌ - கற்றிரள்‌, திரண்டகல்‌. 

உலம்பல்‌, உலம்புதல்‌ - ஒஞ்சித்தல்‌, 
ஒலித்தல்‌. 

உலர்ச்சி - காய்வு. 

உலர்தல்‌, உலரல்‌ - காய்தல்‌. 

உலர்த்தல்‌ - உலர்த்துதல்‌. 

உலர்த்திச்சூலை - ஒர்‌ நோய்‌. 

உலர்த்துதல்‌ - காய்ச்சுதல்‌. 

உலவமரம்‌ - இலவமரம்‌. 

உலவம்‌ - உலோபம்‌. 

உலவாக்கிழி - எடுக்கவெடுக்கப்‌ 
பொருள்‌ குறையாக்கிழிக்கட்டு. 

உலவுதல்‌ - உலாவுதல்‌, ஒழிதல்‌. 

உலவை - ஊர்‌, ஓடைமரம்‌, காற்று, 


கிலுகிலுப்பை, குடி, குலம்‌, தழை, 
மரக்கொம்பு, மரப்பொந்து, 


முல்லைநிலக்‌ கான்யாறு, வள்ளி, 
விலங்கின்கொம்பு. 

உலவைநாசி - திப்பிலி. 

உலிந்தம்‌ - ஓர்தேயம்‌. 


உலோகம்‌ 


உலறல்‌ - காய்தல்‌, சினக்குறிப்பு. 

உலறுதல்‌ - காய்தல்‌, சிலும்புதல்‌. 

உலா - உலாவென்னேவல்‌, ஓர்‌ 
பிரபந்தம்‌. அஃது பாட்டுடைத்‌ 
தலைவன்‌ உலாவந்ததாக நேரிசைக்‌ 
கலிவெண்பாவாற்‌ கூறியவனது 
குலமுதலிய மகிமையை விளக்கு 
வது, பவனிவருதல்‌. 

உலாகுமம்‌ - மனோசிலை. 

உலாங்கிலி - காவட்டப்புல்லு. 

உலாஞ்சுதல்‌ - கிறுகிறுத்தல்‌, தள்ளாடு 
தல்‌. 

உலாத்தல்‌ - உலாவுதல்‌. 

உலாத்து - உலாத்தென்னேவல்‌, 
உலாவுகை. 

உலாத்துக்கதவு - பிணையற்கதவு. 

உலாத்துதல்‌ - உலாவல்‌. 

உலாப்போதல்‌ - பவனிபோகதல்‌. 

உலாமடல்‌ - ஓர்‌ பிரபந்தம்‌. அஃது 
ஒருபெண்ணைக்‌ கனவின்‌ மணந்‌ 
தோன்‌ அவள்‌ பொருட்டு மட 
லூர்வேனெனககலி வெண்பா 
வாற்கூறுவது. 

உலாவல்‌, உலாவுதல்‌ - பொழுது 
கழித்துவிளையாடல்‌, மெல்ல 
நடத்தல்‌. 

உலு - தினைமுதலியவற்றின்‌சப்‌ 
பட்டை. 

உலுக்குதல்‌ - குலுக்குதல்‌. 

உலுக்குமரம்‌ - பிண்டி மரம்‌. 

உலுடிதம்‌ - துவாரம்‌. 

உலுண்டனம்‌ - உருட்டுதல்‌. 


உலுத்தம்‌ - பொருளாசை. 

உலுததன்‌ - பொருளாசைக்காரன்‌. 

உலுத்துதல்‌ - உதிர்த்தல்‌. 

உலுப்பை - காய்வருக்கம்‌, சாமான்பை, 
சிறுகாய்‌. 

உலுவா - ஓர்சரக்கு. 

உலுவாவரிசி - வெந்தயம்‌. 


wpiuror 4ST) - 1 149 


உலூகம்‌ - கோட்டான்‌, ஆந்தை, 
இந்திரன்‌, குங்குலியம்‌. 

உலூகலம்‌ - உரல்‌. 

உலூதை - சிலந்திப்பூச்‌சி. 

உலை - உலையென்னேவல்‌, கம்மா 
ளரினுலை, பாகஞ்‌ செய்யவைக்கு 
நீருலை. 

உலைக்களம்‌ - அடுப்பு, உலைமுகம்‌. 

உலைக்குறடு - கம்மாளர்‌ கருவியி 
னொன்று. 

உலைசல்‌ - உலைவு, ஒவ்வாமை. 

உலைச்சல்‌ - அலைவு, கலக்கம்‌. 

உலைதல்‌ - அலைதல்‌, அழிதல்‌, 
கெடுதல்‌, வருந்தல்‌. 

உலைத்தல்‌ - அலைத்தல்‌, அழித்தல்‌, 
கெடுத்தல்‌, வருத்தல்‌. 

உலைத்துருத்தி - உதி. 

உலைப்பு - அலைப்பு, வருத்தம்‌. 

உலைமுகம்‌ - கம்மாளரினுலைமுகம்‌. 

உலைக்கு - கொல்லுலையின்‌ மூக்கு. 

உலையூடி - உலைமூடுஞ்சிறுசட்டி. 

உலையாணிக்கோல்‌ - சுட்டுக்கோல்‌. 

உலையேற்றுதல்‌ - உலைவைத்தல்‌. 

உலைவு - அச்சம்‌, அலைவு, நடுக்கம்‌, 
நிலையின்மை. 


உலொங்குதல்‌ - கழ்ப்படுதல்‌. 
உலொட்டி - மஸ்துள்ளபதார்த்தம்‌. 


உலொட்டை - சொட்டைப்பேச்சு. 


உலோககாந்தம்‌ - காந்தம்‌. 
உலோககாரன்‌ - கொல்லன்‌. 
உலோகக்கட்டி - பஞ்சலோகத்தை 
யுருக்கிக்‌ கூட்டியகட்டி. 
உலோகத்திரம்‌ - வெள்ளிலோத்திரம்‌. 
உலேகபாலன்‌ - இராசா. 


உலோகம்‌ - எழுவகையுலோகம்‌, 
தேவலோகமுதலிய பதினாலு 
லோகம்‌, பூமி, இரத்தம்‌, பஞ்ச 


லோகம்‌, பார்வை, மனிதன்‌. 


150 wirptiuroor qs] - 1 


உலோகரூடம்‌ - தேசவழமை. 

உலோகவேடணை - மண்ணிச்சை. 

உலோகாய்தம்‌ - ஒர்மதம்‌. 

உலோகார்த்தம்‌ - உலகநன்மை. 

உலோகிதம்‌ - சிவப்பு, இரத்தம்‌, 
செவ்வாய்‌, மஞ்சள்‌, யுத்தம்‌. 

உலோகொத்தமம்‌ - பொன்‌. 

உலோகோயம்‌ - இமயமலைக்குத்‌ 
தெற்கு மிராமேசுரத்துக்கு வடக்கு 
முள்ள தேசங்கள்‌. 

உலோசம்‌ - கண்மணி, காதணி, சுட்டி 
யாபரணம்‌, வானம்‌, வின்னாண்‌. 

உலோசனம்‌ - கண்‌. 

உலோட்டி - சோலி, வெறியுள்ள 
சாராயம்‌. 

உலோபம்‌ - அற்பம்‌, ஆசை, ஈயாமை, 
உட்பகையாறினொன்று, கெடு 
தல்‌, விகாரமெட்டி னொன்று. 

உலோபனம்‌ - ஒறுப்பு, குறைத்தல்‌. 

உலோொபன்‌ - பிசுனன்‌. 

உலோபி - நொய்யது, பிசுனன்‌. 

உலோபித்தல்‌ - பிசுனித்தனம்‌ பண்ணல்‌. 

உலோமகருணம்‌, உலோமாஞ்சம்‌ - 
புளகப்பொடிப்பு. 

உலோமம்‌ - வால்‌, ஓரிருடி. 

உலோமசன்‌ - ஓரிருடி. 

உலோமம்‌ - ஒழுங்கு. 

உலோமன்‌ - உரோமன்‌, ஒழுங்குடை 
யான்‌. 

உலோலம்‌ - அசைவு, விருப்பம்‌. 

உலோலிதமுகம்‌ - சந்தையாலொரு 
தோண்‌ மேற்றலைசாய்ந்து நிற்கு 
முகம்‌, துக்கமுகம்‌. 

உலோலிதம்‌ - அசைவு, சிந்தையா 
லொரு தோண்மேற்றலை சாய்த்‌ 
தல்‌, பயம்‌. 

உலோலை - இலக்குமி, நா. 

உலெளகீகம்‌ - இலெளக்கம்‌. 


உல்‌ - கழு, கூர்க்கட்டை, பாரை. 


உலோக 


உலகு - ஆயம்‌. 

உல்லகசனம்‌ - புளகப்பொடிப்பு. 

உல்லங்கனம்‌ - உல்லிங்கனம்‌. 

உல்லம்‌ - ஓர்‌ மீன்‌. 

உல்லரி - தளிர்‌. 

உல்லாசம்‌ - அத்தவாளம்‌, உத்தாரீகம்‌, 

சந்தோஷம்‌, 
அத்தியாயம்‌, வத்திப்பு. 

உல்லாடி - மெல்லிய ஆள்‌. 


உள்ளக்களிப்பு, 


உல்லாபம்‌ - மழலைச்சொல்‌. 

உல்லாபன்‌ - நோயுற்றொழிந்தோன்‌. 

உல்லி - ஒல்லி, மெல்லிய ஆள்‌, மெல்‌ 
லியது, வெங்காயப்பு. 

உலலிங்கனம்‌ - கலக்கம்‌, சண்டை 
மிகுதி, மீறுதல்‌. 

உல்லியம்‌ - கிணறு. 

உல்லியர்‌ - கூவநூலோர்‌. 

உல்லு - ஒருதலைகருள்ள கட்டை. 

உல்லேகனம்‌ - உயர்த்துதல்‌, உவாந்தித்‌ 
தல்‌, எழுதல்‌, கல்லுதல்‌, சீவுதல்‌. 

உல்லோசம்‌ - மேற்கட்டி. 

உல்லோலம்‌ - பெருங்கடற்றிரை. 

உவகுலம்‌ - திப்பிலி. 

உவகை - களிப்பு, மாய்யாக்கை 
பதினெண்குற்றத்து ளொன்று. 

உவகைப்பறை - மங்கலப்பறை. 

உவக்காண்‌ - உங்கே. 

உவச்சர்‌ - சோனகர்‌. 

உவட்சி - அசைப்பு. 

உவட்டல்‌ - அருவருத்தல்‌, எதிரெடுத்‌ 
தல்‌, சத்திபண்ணல்‌, பெருகல்‌, 
வெறுத்தல்‌. 

உவட்டுரை - இகழ்ச்சிச்சொல்‌. 

உவட்டித்தல்‌ - அருவருத்தல்‌, எதிரெ 
டுத்தல்‌, தேக்கெடுத்தல்‌. 

உவட்டிப்பு - அருவருப்பு, குமட்டு. 

உவட்டு - அருவருப்பு, உவட்டென்‌ 
னேவல்‌, புரட்சி, பெருக்கு. 


உவனித்தல்‌ 


wpiuror 4A] - 1 151 


உவட்டுதல்‌ - அருவருத்தல்‌, குமட்டு 
தல்‌, புரளுதல்‌. 

உவட்டெடுத்தல்‌ - பெருக்கெடுத்தல்‌. 

உவணகேதனன்‌ - விட்டுணு. 

உவணமுயர்த்தோன்‌ - விட்டுணு. 

உவணம்‌ - உயர்ச்சி, கருடன்‌, கழுகு, 
பருந்து. 

உவணன்‌ - கருடன்‌. 

உவணி - வாள்‌. 

உவணை - உவ்விடம்‌, தேவலோகம்‌. 

உவண்‌ - உவ்விடம்‌. 

உவதி - பதினாறுவயதுப்பெண்‌. 

உவதை - மலையின்வீழருவி. 

உவத்தல்‌ - மகிழ்தல்‌. 

உவப்பு - உயரம்‌, பொலிவு, மகிழ்வு, 
விளையாட்டு. 

உவமத்தொகை - உவமையுருபு 
தொக்க தொடர்‌ மொழி (உம்‌) 
பரன்மொழி. 

உவமம்‌ - ஒன்றோடெொன்றையொப்‌ 
புறுத்தல்‌. 

உவமாதீவகம்‌ - ஓரலங்காரம்‌. 

உவமாநிலம்‌ - சுவர்‌. 

உவமானப்பிரமாணம்‌ - ஒரளவை, 
அஃது ஆமாவை ஆப்போன்‌ 
றிருக்கு மென்றறிதல்‌. 

உவமானம்‌ - உவமிக்கும்பொருள்‌, 
சமானம்‌. 

உவமானித்தல்‌ - ஒப்பிடுதல்‌. 

உவமானோவமானம்‌ - ஒரலங்காரம்‌. 

உவமித்தல்‌ - உவமைப்படுத்தல்‌. 

உவமேயம்‌ - உவமிக்கப்படுபொருள்‌. 

உவமை - உவமம்‌, ஒரலங்காரம்‌. 
அஃது பண்பு தொழில்‌ பயன்‌ 
முதலிய காரணமாகப்‌ பொரு 
ளொடு பொருளிசைய வொப்பு 


மைப்‌ படுத்துவது. 
உவமைத்தொகை - உவமையுருபு 
தொக்கியசொல்‌. 


உவமையகத்திணை - இரு பொருடரு 
மொன்றனை ஒப்புமை காட்டி 
யுரைத்தல்‌. 

உவமையாகுபெயர்‌ - உவமானத்தின்‌ 
பெயரை உவமேயத்திற்கு வழங்கு 
வது, (உம்‌) மயில்வந்தாள்‌. 

உவயையுருபு - உவமை. 

உவமையுருவகம்‌ - ஓரலங்காரம்‌. 
அஃது உருவகஞ்செய்‌ பொரு 
ளைத்‌ திரும்பவு மோர்‌ விசேடத்‌ 
தினால்‌ ஒன்றோ டொப்புமைப்‌ 
படுத்துவது. 

உவராகம்‌ - ரொணகாலம்‌. 

உவரி - கடல்‌, மகளிர்விளையாட்டு, 
மூத்திரம்‌. 

உவரிக்கெண்டை - ஒர்மீன்‌. 

உவரிலீலை - உபரிலீலை. 

உவர்‌ - உவர்ப்பு, கடல்‌, கடுகடுப்பு, 
களர்நிலம்‌, சவர்‌, முன்னிலைப்‌ 
பன்மைவிகுதி, உயர்திணைப்‌ 
பலர்பாற்‌ படர்க்கைச்சுட்டுப்‌ 
பெயர்‌. 

உவர்க்கடல்‌ - சத்தசமுத்திரத்‌ தொன்று. 

உவர்க்களம்‌, உவர்த்தரை - உப்பளம்‌, 
சவர்நிலம்‌. 

உவர்க்காரம்‌ - சவர்க்காரம்‌. 

உவர்த்தல்‌ - அறுசுவையினொன்று. 
அஃது துவர்ப்பு, வெறுப்பு. 

உவர்நீர்‌ - உப்புச்சலம்‌. 

உவர்ப்பு - உப்புறைப்பு, நிந்தை, 
வெறுப்பு. 

உவர்மண்‌ - சவர்மண்‌. 

உவளகம்‌ - அந்தர்ப்புரம்‌, இடைச்‌ 
சேரி, உப்பளம்‌, ஓர்பக்கம்‌, கன்மதம்‌, 
குளம்‌, பள்ளம்‌, மதில்‌, இரண்டு. 

உவளல்‌ - துவளல்‌. 

உவளித்தல்‌ - தரயதாக்கல்‌. 

உவனாயம்‌ - துவைத்துக்‌ கட்டிமெருந்து. 


உவனித்தல்‌ - ஈரலித்தல்‌. 


152 wirptiuroor qs] - 1 


உவனிப்பு - ஈரம்‌. 

உவன்‌ - ஓர்‌ சுட்டுச்சொல்‌. 

உவா - அமாவாச, இளையோன்‌, 
கடல்‌, தம்பி, நிறைவு, பூரணை, 
யானை, வாலிபன்‌. 

உவாகருமம்‌ - உபாகருமம்‌. 

உவாதி - உபாதி. 

உவாத்தி, உவாத்தியாயன்‌ - கற்பிப்‌ 
போன்‌. 

உவாநாடி - சரகணபரிசனநாடி. 

உவாரந்தி - சத்தி. 

உவாய்‌ - ஒர்மரம்‌. 

உவாலம்பனம்‌ - தரஷ்ணை. 

உவாவறுதி - அமாவாசி பூரணையின்‌ 
முடிவு. 

உவிதல்‌ - நீர்வற்றியவிதல்‌, நெருக்கத்‌ 
தினாலவிதல்‌. 

உவை, உவ்‌ - உதுகள்‌. 

உவ்வி - தலைவி. 

உவ்வு - தவம்‌. 

உவ்வை - உப்பை. 

உழக்கல்‌ - கலக்கல்‌, காரியந்நட த்தல்‌, 
சிலம்பம்பழகல்‌, மறுவைத்தல்‌, 

உழக்கு - உழக்கென்னேவல்‌, காற்‌ 
கொத்து. 

உழச்சியர்‌ - மருதநிலப்பெண்கள்‌. 

உழத்தல்‌ - பழகல்‌, புரளல்‌, வருந்தல்‌. 

உழத்தி - மருதநிலப்பெண்‌. 

உழத்திப்பாட்டு - ஒர்‌ பிரபந்தம்‌. 
அஃது வேளாண்மைச்சிறப்பும்‌ 
வேளாண்மைமாந்தர்‌ சிறப்பும்‌ 
தோன்ற இடையிடைசிந்தும்‌ 
விருத்தமும்‌ விரவிவரப்‌ பாடுவது. 

உழத்தியர்‌ - மருதநிலப்‌ பெண்கள்‌. 

உழப்பாளி - பிரயாசி, முயற்சியுள்ள 
வன்‌. 

உழப்பு - ஊக்கம்‌, குழப்பப்பேச்சு, 


முயற்சி, வலி. 


உவனிப்பு 


உழமண்‌ - அழுக்கெடுக்கும்‌ மண்‌. 

உழம்பல்‌ - ஒலித்தல்‌, குழம்பல்‌, 
பிதற்றல்‌. 

உழர்தல்‌ - கோதிவகிர்தல்‌, புரளுதல்‌, 
வருத்தமாற்றாதுபுரளுதல்‌. 


உழலல்‌ - ஆடுதல்‌, உலைந்து திரிதல்‌, 
சுழலல்‌. 


உழலை - உழலைமரம்‌, தாகம்‌. 

உழல்‌ - உழலென்னேவல்‌, உழுதல்‌. 

உழவர்‌ - சூத்திரர்‌, பூவைசியர்‌, 
மருதநிலமாக்கள்‌, வேளாளர்‌. 

உழவன்‌ - உழவுமாடு, உழுபவள்‌, 
கருமபாரகன்‌, வீரன்‌. 

உழவாரம்‌ - உழைவாரம்‌. 

உழவு - உழுந்தொழில்‌, சூத்திரர்‌ 
வசியர்க்குரியவறு தொழிலி 
னொன்று, படைச்சால்‌. 

உழவுகட்டி - உழவிலேபுரண்ட மண்‌ 
ணாங்கட்டி. 

உழவுகோல்‌ - கேட்டிக்கம்பு, முட்‌ 
கோல்‌. 

உழவுசால்‌ - உழவிடும்வளையம்‌. 

உழற்றி - சுழற்சி, திரிதல்‌, வருத்தம்‌. 

உழற்றுதல்‌ - சுழற்றுதல்‌, வருத்துதல்‌, 
வருந்திப்புரளல்‌. 

உழன்றி - சுழலத்தக்கது. 

உழி - இடம்‌, ஏழனுருபு, பக்கம்‌. 

உழிஞை - சிறுபூளை. 

உழிஞைமாலை - ஓர்‌ பிரபந்தம்‌. 
அலது மாற்றாரதூர்ப்புறஞ்‌ சூழ 
உழிஞைப்‌ பூமாலை குடிப்‌ படை 
வளைப்பதைக்‌ கூறுவது, பகை 
வரரண்‌ பிடிப்பார்க்கு மாலை. 

உழிதரல்‌ - சுழலல்‌, திரிதல்‌. 

உழு - உழுவென்னேவல்‌, ஓர்பூச்சி. 

உழுகை - உழுதல்‌. 

உழுதல்‌ - உழல்‌. 

உழுநர்‌ - உழவர்‌. 


உபந்து - ஓர்‌ பயறு. 


உளுத்தல்‌ 


உழுபடை - கலப்பை. 

உழுவம்‌ - எறும்பு. 

உழுவல்‌ - உழுவனென்னுமுற்று, 
குணம்‌, முறை, விடாது தொடர்ந்த 
வன்பு. 

உழுவான்‌ - ஓர்‌ புழு, உழுவானெடுத்த 
மண்‌. 

உழுவை - ஒரு மீன்‌, புலி. 

உழை - இடம்‌, உழையென்னேவல்‌, 
ஏழனுருபு அவனுழை 
வந்தான்‌, ஏழிசையினொன்று, 


(உம்‌) 


சிரத்தாற்பிறக்குமிசை, பக்கம்‌, 
மான்‌, யாழினோர்‌ நரம்பு, இரா, 
பசு, வைகறை. 

உழைத்தல்‌ - சேகரித்தல்‌, சொல்லா 
லெழுமொலி, பிரயாசப்படுதல்‌, 
வருந்தி யீட்டுதல்‌, வேலைசெய்தல்‌. 

உழைப்பு - சுறுசுறுப்பு, சேகரிப்பு, 
பிரயாசம்‌. 

உழைமண்‌ - உழமண்‌. 

உழையர்‌, உழையோர்‌ - ஏவல்செய்‌ 
வோர்‌, மந்திரிகள்‌. 

உழைவாரம்‌ - ஓராயுதம்‌. 

உளகு - யாழினோருறுப்பு. 

உளதம்‌ - கேட்டல்‌. 

உளத்தியலிடை - நாயகசுரத்திலிடை ச்‌ 
சொல்‌. 

உளபுலப்பயன்றற்குறிப்பு - ஓரலங்‌ 
காரம்‌, அஃது இயல்பாயுள்ள 
பயன்‌ வேறொன்றாலாய தெனத்‌ 
தற்குறிப்புச்‌ செய்தல்‌ (உம்‌) முல்லை 
சுமந்து தேய்ந்த திடை. 

உளபுலவேதுத்தற்குறிப்பு - ஒரலங்‌ 
காரம்‌, அஃது கயல்‌ பாயுள்ளதை 
ஏதுவினால்‌ வந்ததென அத்திய 
வசயித்தல்‌ (உம்‌) நின்றாளவனி 
மிதித்தலினாற்‌ சேந்தன வென்‌ 
றுள்ளு மென்னெஞ்சு. 

உளப்படுதல்‌ - இணங்குதல்‌, உட்படு 
தல்‌, மனதிலிருத்தல்‌, உறழச்‌ 
செய்தல்‌. 


wpiuror 4A) - 1 153 


உளப்பாடு - இணக்கம்‌, உட்படுக்கை. 

உளப்பாட்டுவினை - ஒரிடைப்‌ பொரு 
ளுடன்‌ பிறவிடப்பொருள்களையு 
முட்படுத்தியவ்வொன்‌ றிற்குரிய 
விகுதியான்‌ வினைப்‌ படுவது. 

உளம்‌ - கருத்து, மனம்‌. 

உளராதல்‌ - இடமாதல்‌, உடந்தையா 
தல்‌, உள்ளாதல்‌. 

உளரிகிரதம்‌ - சம்மதப்படல்‌. 


உளர்‌ - உடந்தை, உட்பட்டது, உள 


ரென்னேவல்‌, எது. 

உளர்ச்சி - உளர்வு. 

உளர்தல்‌ - அசைதல்‌, இறகு உதறுதல்‌, 
இறகுகோதல்‌, ஈடாடுதல்‌, குரவை 
யிடல்‌, சிந்தல்‌, சுலாவல்‌, சுழலல்‌, 
தடவல்‌. 

உளர்வு - அசைவு, ஈடாட்டம்‌, சலா 
வல்‌, சழலல்‌, பேரொலி. 

உளவன்‌ - வேவுகாரன்‌. 

உளவு - அசுகை, ஒற்று, வேவு. 

உளறுதல்‌ - குளிறுதல்‌, தடுமாறிப்‌ 
பேசல்‌, பிதற்றல்‌, பேரொலி. 

உளறுபடி, 
குழப்பம்‌. 

உளி - இடம்‌, ஏழனுருபு, (உம்‌) என்‌ 
னுளி, தறிக்குங்கருவியினொன்று. 


கலகம்‌, 


உளறுபிடி - 


உளிஞை - கோபுரவாயில்‌, படை. 

உளிப்பாரை - குழிகல்லுங்கருவியி 
னொன்று. 

உளியம்‌ - கரடி. 

உளிவைத்தல்‌ - மரத்திலுளியிட்டுத்‌ 
தறித்தல்‌. 

உளு - ஓர்‌ புழு, உளுவென்னேவல்‌. 

உளுக்காத்தல்‌, உளுக்கார்த்தல்‌ - 
இருத்தல்‌, இருத்துதல்‌. 

உளுக்கு - ஒர்கருவி, நரப்புச்சுருக்கு. 

உளுக்குதல்‌ - உளுத்தல்‌, சுளுக்குதல்‌. 

உளுத்தல்‌ - சிதைந்துபோதல்‌, மர 
முதலியமாவாகதல்‌. 


154 wirpiuroor ay] - 1 


உளுந்து - ஓர்பயறு. 

உளுப்பு - உளுத்தல்‌. 

உளுவை - ஓர்‌ மீன்‌. 

உளை - ஆண்மயிர்‌, உளையென்‌ 
னேவல்‌, ஒலி, குதிரை முதலிய 
வற்றின்‌ பிடர்மயிர்‌, சேறு, புற 
மயிர்‌, பேசலாலெழுமொலி. 

உளைதல்‌ - உவாதிப்படுதல்‌, கைகால்‌ 
முதலிய வுளைதல்‌, நொதித்தல்‌, 
பிரசவ வேதனைப்படுதல்‌, மனம்‌ 
நோதல்‌. 

உளைத்தல்‌ - அழைத்தல்‌, ஒலித்தல்‌. 

உளைந்துபேசல்‌ - ஒருவனைக்‌ கருதிப்‌ 
பேசல்‌, சுடப்பேசுதல்‌, மனத்தாங்்‌ 
கலாய்ப்பேசல்‌. 

உளைப்பு - அழைப்பு, ஒலிப்பு. 

உளைமாந்தை - ஒர்நோய்‌. 

உளைவு - சரீரவருத்தம்‌, மனநோய்‌, 
வாதநோயினொன்று. 

உள்‌ - உட்புறம்‌, உள்ளென்னேவல்‌, 
ஏழனுரறாபு (உம்‌) ஊருள்‌, மனம்‌. 

உள்கல்‌, உள்ளுதல்‌ - நினைத்தல்‌. 


உள்யோசனை - உள்ளுக்குள்ளான 
யோசனை. 

உள்வணக்கம்‌ - மனவணக்கம்‌. 

உள்வயிரம்‌ - அகவயிரம்‌, மனவயிரம்‌. 

உள்வலிப்பு - ஓர்‌ நோய்‌. 

உள்வழிகடந்தோன்‌ - கடவுள்‌. 


உள்வளையல்‌ - உள்ளேவளைய 


லானது. 


உள்வளைவு - உட்கலிவு. 


உள்வாரம்‌ - கமவாரம்‌, மனவிருப்பம்‌. 


உள்விழுதல்‌ - உள்ளேபோதல்‌, 
சினேகங்கூடுதல்‌. 

உள்வினை -உட்கள்ளம்‌, உட்பகை. 

உள்வீச்சுச்சன்னி - ஓர்‌ சன்னி. 

உள்வெக்கை - ஒர்‌ நோய்‌. 

உள்வெட்டு - சோற்றிவெட்டு. 


உள்ளக்களிப்பு - மனமகிழ்ச்சி. 


உளுந்து 


உள்ளக்குறிப்பு - மனக்குறிப்பு. 
உள்ளங்கம்‌ - உள்ளுறுப்பு. 
உள்ளங்கால்‌ - உட்கால்‌. 
உள்ளங்கை - அகங்கை. 


உள்ளடக்கம்‌ - அமசடக்கம்‌. 


உள்ளடக்குதல்‌ - உட்பட்டிருக்கச்‌ 
செய்தல்‌. 

உள்ளடங்குதல்‌ - உட்பட்டிருத்தல்‌. 

உள்ளடி - உள்ளங்கால்‌, கிட்டடி. 

உள்ளடியார்‌ - உறவர்‌. 


உள்ளது - உடையது, உள்ளமை. 


உள்ளத்தம்‌ - கருத்துப்பொருள்‌. 
உள்ளத்துறைவோன்‌ - கடவுள்‌. 
உள்ளநாள்‌ - ஆயுநான்‌. 
உள்ளபடி - உண்டானஅளவு. 


உள்ளப்புணர்ச்சி - மனதிலேபுணர்ச்சி 


பண்ணுவதாக நினைத்துருசி 
யடைதல்‌, வீணெண்ணத்திற்‌ 
கொண்டமகிழ்‌. 


உள்ளமிகுதி - ஊக்கம்‌. 

உள்ளமுடையான்‌ - ஓர்‌ நூல்‌. 

உள்ளமை - உடைமை, உண்மை. 

உள்ளம்‌ - கருத்து, மனம்‌, முயற்சி. 

உள்ளல்‌ - உள்ளான்குருவி, நினைத்தல்‌. 

உள்ளவன்‌ - உடையவன்‌, பணக்காரன்‌. 

உள்ளளவு - உண்டானமட்டும்‌, சீவ 
நாள்‌ மட்டும்‌. 

உள்ளாகுதல்‌ - உடந்தையாதல்‌, உட்‌ 
படுதல்‌. 

உள்ளாடுசத்துரு - உள்ளானவனைப்‌ 
போலிருக்குஞ்‌ சத்துரு. 

உள்ளாடுதல்‌ - உடந்தைப்படுதல்‌, 
உள்ளேசேருதல்‌. 

உள்ளாதல்‌ - உடந்தையாதல்‌, உட்‌ 
படுதல்‌. 

உள்ளாந்தரங்கம்‌ - அந்தரங்கம்‌. 

உள்ளாயிருத்தல்‌ - உற்ற யோசனைக்‌ 
காரனாயிருத்தல்‌. 


உறழல்‌ 


உள்ளார்‌ - உடையோர்‌, உள்மனிதர்‌, 
பகைவர்‌. 


உள்ளாளனம்‌, உள்ளானம்‌ - கூத்தின்‌ 


விகற்பம்‌. 

உள்ளாளுங்கள்ளாளும்‌ - இருபுறத்‌ 
துக்குமிணங்கிக்‌ கள்ளமாய்‌ 
நிற்பவன்‌. 


உள்ளான்‌ - ஓர்‌ குருவி. 
உள்ளி - வெண்காயம்‌. 
உள்ளிடுதல்‌ - உட்படுதல்‌. 


உள்ளிடை - உட் காரியம்‌. 


உள்ளிட்டது - உள்ளடங்கியது. 

உள்ளிட்டார்‌ - கூட்டாளிகள்‌, 
பங்காளிகள்‌. 

உள்ளிந்திரியம்‌ - மனமுதலியபுலன்‌. 

உள்ளியர்‌ - அறிவுடையோர்‌. 

உள்ளின்மனசு - மனமாச்‌. 

உள்ளீடு - உட் படுகை. 

உள்ளுக்குள்‌ - உள்ளே. 

உள்ளுடன்‌ - பலகாரத்திலுள்வைத்த து. 

உள்ளுடை - உள்வேட்டி, கெளபீனம்‌. 


உள்ளுடைவு - மனத்துயர்‌. 
உள்ளுதல்‌ - நினைத்தல்‌. 
உள்ளுயிர்க்குன்று - நத்தை. 
உள்ளுறுத்தல்‌ - உட் படுத்தல்‌, நினைப்‌ 
பித்தல்‌. 
உள்ளுறை - உள்ளெண்ணம்‌. 
உள்ளுறையுவமம்‌ - தோன்றாமலுவ 
மிப்பது, உய்த்துணர்‌ வகைத்‌ 
விலங்‌ 
கொடும்‌ பிறவற்‌ றொடும்புலப்‌ 
படுவது. 


உள்ளூர்‌ - வழக்கமானவூர்‌. 


தாய்ப்புள்ளொடும்‌ 


உள்ளே - உள்ளாக. 

உள்ளோசை - மணிமுதலியவற்றி 
னுள்ளனுக்கு. 

உறக்கம்‌ - நித்திரை, யாக்கைக்குற்றம்‌ 
பதினெட்டினொன்று. 


wpiuror 4A) - 1 155 


உறக்கல்‌ - கறக்குதல்‌, விரலாற்‌ பிதுக்கி 
யெடுத்தல்‌, உறங்கச்‌ செய்தல்‌. 

உறக்கு - நித்திரை, உறக்கென்‌ 
னேவல்‌. 

உறக்குதல்‌ - இலைமுதலிய வொடுங்கு 
தல்‌, நித்திரைசெய்தல்‌, வதங்குதல்‌. 

உறங்கல்‌ - உறங்குதல்‌. 

உறங்கி - புளியமரம்‌. 

உறட்டலன்‌ - வரண்டவன்‌. 

உறட்டல்‌ - வரண்டது. 

உறட்டற்களி - வரட்களி. 

உறட்டி - அப்பம்‌, வரண்டது. 

உறட்டு - உறண்டை நாற்றம்‌, குறை, 
குறைசொல்லல்‌, சதுப்புநிலம்‌, 
சுறட்டு. 

உறட்டுதல்‌ - வரட்டுதல்‌. 


உறட்டை, உறண்டை - துற்கந்தம்‌, 


வரட்சி. 
உறண்டல்மண்‌ - வரளமண்‌. 
உறண்டற்களி - வரட்களி. 
உறண்டுதல்‌ - வரள்தல்‌. 
உறத்தல்‌ - கறத்தல்‌, 
முற்றக்கவர்தல்‌. 
உறல்‌ - கட்டல்‌, வருதல்‌, உறுதல்‌. 


பிதுக்கல்‌, 


உறவர்‌ - உறவோர்‌. 
உறவாடுதல்‌ - உறவாதல்‌. 
உறவி - உயிர்‌, உலைக்களம்‌, உறவு, 


ஊற்று, எறும்பு, ஓர்புழு, கிணறு, 


மலைமுருங்கை. 

உறவின்முறையார்‌, உறவுமுறையார்‌ - 
உறவர்‌. 

உறவு - எறும்பு, சினேகம்‌, சுற்றம்‌, 
உற்றசமயம்‌. 

உறவுகூடுதல்‌, உறவுசெய்தல்‌ - சனேகங்‌ 
கூடல்‌. 

உறவோர்‌ - சுற்றத்தோர்‌. 

உறழ - ஓருவமையுருபு. 

உறழல்‌ - உறழ்தல்‌. 


156 wirpiuroor agi] - 1 


உறழ்‌ - இடையீடு, ஒப்பு, காலம்‌, 
பெருக்கம்‌. 

உறழ்ச்சி - உறழ்வு, எண்கூட்டின 
பெருக்கம்‌. 

உறழ்தலுவமை - ஓரலங்காரம்‌. 

உறழ்தல்‌ - உவமித்தல்‌, எண்கூட்டிப்‌ 
பெருக்கல்‌, இடையிடல்‌, போலுதல்‌. 

உறழ்வு - இடையீ டு, உணர்வு, உவமை, 
எண்ணின்பெருக்கம்‌, பகை,போர்‌. 

உறி - உறியென்னேவல்‌, தூக்கு. 

உறிஞ்சுதல்‌ - உள்ளேவாங்கல்‌. 

உறிதல்‌ - உறிஞ்சுதல்‌. 

உறு - உறுவென்னேவல்‌, மிகுதி. 

உறுகண்‌ - அச்சம்‌,தரித்திரம்‌, துன்பம்‌, 
நோய்‌. 

உறுகண்ணாளர்‌ - உறுகண்ணுடை 
யோர்‌, தரித்திரர்‌. 

உறுகண்ணாளன்‌ - அச்சமுள்ளான்‌. 

உறுக்கல்‌ - அதட்டல்‌, கடத்தல்‌, 
குதித்தல்‌, கோபம்‌, சினக்குறிப்பு. 

உறுக்காட்டம்‌, உறுக்காட்டியம்‌ - 
உறுக்குதல்‌, தத்துவம்‌. 

உறுகுது - வஞ்சகம்‌. 

உறுதல்‌ - அடைதல்‌, சம்பவித்தல்‌, 


சேர்தல்‌, பொருந்தல்‌, வருதல்‌. 

உறுதி - அங்கம்‌, அறிவு, உண்மை, 
கல்வி, திடன்‌, நன்மை, நிச்சயம்‌, 
முறிச்சீட்டு, வலி. 

உறுதிச்சுற்றம்‌ - உற்றதுணைவர்‌. 

உறுதிச்சொல்‌ - நிசச்சொல்‌. 

உறுதிபயத்தல்‌ - நயன்றரல்‌. 

உறுதிப்படுத்தல்‌ - சாதனமுடித்தல்‌, 
வற்புறுத்தல்‌. 

உறுதிப்பத்திரம்‌ - எழுத்துறுதி. 

உறுதியர்‌ - உற்ற துணைவர்‌, தூதர்‌, 
மந்திரிகள்‌. 

உறுத்தல்‌ - உறுவித்தல்‌, ஒற்றுதல்‌, 
சேர்த்தல்‌, நினைப்பித்தல்‌, பயத்தல்‌. 


உறுத்தை - அணில்‌. 


உறழ்‌ 


உறுந்தறுவாய்‌ - தற்சமயம்‌. 

உறுபு - செறிவு, பாலையாழ்த்திறம்‌, 
மிகுதி. 

உறுப்படக்கி - ஆமை. 

உறுப்பிலபிண்டம்‌ - உறுப்புக்குறை 
யெட்டினொன்று. அஃது அங்கங்‌ 
கள்‌ நிறைவில்லாதது. 

உறுப்பினகவல்‌ - 
மேற்பரந்திசைப்பது. 

உறுப்பு - அங்கம்‌, அடுக்கு, அரை 
யாளம்‌, அவயவம்‌, உடல்‌, உறுதி, 


ஒருபொருண்‌ 


துறுவல்‌, நெருக்கம்‌, மரக்கொம்பு, 
மிகுதி. 

உறுப்புக்குறைவிசேடம்‌ - ஓரலங்‌ 
காரம்‌. அஃது வேண்டுமுறுப்புக்‌ 
குறைவைச்‌ செயலினருமை 
தோன்றக்கூறுவது. 

உறுப்புத்தற்கிழமை - உறுப்போ 
டொற்றுமை யுடையது. 

உறுப்புத்தோல்‌ - மெளஞ்சி. 

உறுப்புநலனழிதல்‌ - துயருறு 
வோரதங்கத்‌ தழகுகெடல்‌. 

உறுப்புமயக்கம்‌ - உறுப்புக்குறை 
யெட்டினொன்று. 

உறுமல்‌ - இரைதல்‌, உறுமுதல்‌, 
எழும்பல்‌, குமுறல்‌. 

உறுமா, உறுமாலை, உறுமால்‌ - தலைச்‌ 
சீலை, தலைப்பாகை. 

உறுமி - ஓர்பாறை. 

உறுவ - தெரிதல்‌, வணிகரெண்‌ குணத்‌ 
தொன்று அஃது வருவதறிதல்‌. 

உறுவதுரைத்தல்விடை - வினாவுக்கு 
விடையாய்‌ உறுவதைச்‌ சொல்லல்‌, 
(உம்‌) உண்டாயோவெனவயிறு 
நோமெனல்‌. 

உறுவர்‌ - முனிவர்‌. 

உறுவல்‌ - உறுவேனென்னுமுற்று, 
துன்பம்‌. 

உறுவன்‌ - அருகன்‌, முனிவன்‌. 

உறுவித்தல்‌ - வருவித்தல்‌. 


உற்பத்திக்கிரமம்‌ 


உறுவை - ஒளவைசகோதரிகணால்‌ 
வருளொருத்தி. 

உறை - ஆடையழுக்கற்றுநீர்‌, இடம்‌, 
இருப்பிடம்‌, இரை, இலக்கக்‌ 
குறிப்புளொன்று, உயர்ச்சி, உவர்‌ 
நீர்‌ உறையென்னேவல்‌, காரம்‌, 
நீளம்‌, படைக்கூடு, பண்டம்பெய்‌ 
யுறை, பாலிடுபிரை, மருந்து, 
மழை, மழைத்துளி, வாழ்நாள்‌, 
விலங்குணவு, வெண்கலம்‌, 
பொருள்‌. 

உறைகாரர்‌ - உறைசெய்வோர்‌. 

உறைகாலம்‌ - மழைகாலம்‌. 

உறைதல்‌ - இருத்தல்‌, நிலம்‌ பால்‌ 
முதலியன விறுகுதல்‌, வசித்தல்‌. 

உறைத்தல்‌ - அழுந்தல்‌, கார்த்தல்‌. 

உறைத்துளி - மழைத்துளி. 

உறைந்தமழை - கட்டியானமமை. 

உறைபதி - இருப்பிடம்‌, சுயவிருப்பு. 

உறைப்பு - காரம்‌, கூர்மை, கொடுமை, 
பலப்பு. 

உறையபோர்‌ - பாலிடுபிரை. 

உறையிடம்‌, உறைவிடம்‌ - இருப்பிடம்‌, 


உள்வீடு, தங்குமிடம்‌. 
உறையுள்‌ - உறைகாலம்‌, ஊர்ப்பொது, 
நாடு, மக்கட்படுக்கை, மருதநிலத்‌ 
தூர்‌, வீடு, இருக்குமிடம்‌. 
உறையூர்‌ - சோழனூர்‌, மருதநிலத்தூர்‌. 
உறைவு - இருப்பு, உறையுந்தன்மை. 
உற்கடம்‌ - யானை, வெறி. 
உற்கடுகாதனம்‌ - சம்மணமாயிருத்தல்‌. 
உற்கடிதம்‌ - பஞ்சதாளத்தொன்று. 
உற்கணம்‌ - தட்டை. 
உற்கண்டிதம்‌ - துக்கப்படல்‌. 
உற்கம்‌ - கடைக்கொள்ளி, தீத்திரள்‌. 
உற்கரித்தல்‌ - சனத்தார்த்தல்‌, வாந்‌ 
தித்தல்‌. 
உற்கருடம்‌ - அதிசயம்‌. 
உற்கலம்‌ - கெளடமைந்தினொன்று. 


wrpiuror 4A) - 1 157 


உற்கலன்‌ - சுமைகாரன்‌. 

உற்காதம்‌ - ஆரம்பஞ்செய்காரியம்‌. 

உற்காமுகம்‌ - கொள்ளிவாய்ப்பேய்‌. 

உற்காரசூலை - ஒர்நோய்‌. 

உற்காரம்‌ - உக்காரம்‌, வாந்தி, இரைதல்‌, 
தூற்றியபொலி, விழுங்கல்‌. 

உற்கிரமணம்‌ - போதல்‌. 

உற்கிராமம்‌ - எதிரிடை, திறம்புதல்‌. 

உற்கிருஷடம்‌ - மேன்மை. 

உற்கீரணம்‌ - உவரந்தித்தல்‌. 

உற்குரோசம்‌ - நீர்வாழ்பறவை. 

உற்கை - கடைக்கொள்ளி, விண்மீன்‌, 
விண்வீழ்கொள்ளி. 

உற்கை - சுவாலை, தீ, தீக்கொள்ளி, 
விண்வீழ்கொள்ளி. 

உற்கோசகன்‌ - பரிதானம்‌ வாங்கி. 

உற்சர்க்கம்‌ - அத்திவாரம்‌, கைவிடுதல்‌. 

உற்சவம்‌ - திருவிழா, உயர்ச்சி, களிப்பு, 
கோபம்‌, விருப்பம்‌. 

உற்சவவிக்கிரகம்‌ - எழுந்தருளுந் 
திருவுரு 

உற்சற்சனம்‌ - நன்கொடை. 

உற்சாகம்‌ - ஊக்கம்‌, புண்ணியமேழி 
னொன்று, முயற்சி, சந்தோஷம்‌, 
நூல்‌. 

உற்சாயம்‌ - உற்சாகம்‌. 

உற்சாதனம்‌ - அழித்தல்‌, உழுதிரட்‌ 
டித்தல்‌, போதல்‌, வாசனையூட்டல்‌. 

உற்சாரகன்‌ - கடைகாப்போன்‌. 

உற்சேதம்‌ - உடல்‌, உயர்ச்சி, காயப்‌ 
பட்டசாீரம்‌, கொலை. 

உற்சேபணம்‌ - கால்செய்வட்டம்‌. 

உற்சேபம்‌ - அலைபுரள்கதல்‌, அனுப்பு 
தல்‌, எறிதல்‌, கக்குதல்‌, மோதுதல்‌. 

உற்பதம்‌ - தப்பு. 

உற்பதனம்‌ - உற்பத்தி. 

உற்பத்தி - தோற்றம்‌, பிறப்பு. 

உற்பத்திக்கிரமம்‌ - வங்கஷை அட்ட 


வீணை. 


158 wirpiuroor qs] - 1 


உற்பத்திப்பிரயோகம்‌ - காரணங்‌ 
களானாய காரியம்‌, பொருண்‌ 
மாட்சி. 


உற்பலபத்திரம்‌ - திலகம்‌, நகரேகை. 

உற்பலம்‌ - கருநெய்தல்‌, குவளை, தே 
வியார்செங்கழுநீர்‌, செங்குவளை. 

உற்பலம்பம்‌ - தோற்றல்‌. 

உற்பலவனம்‌ - நடந்தது. 

உற்பவமாலை - ஓர்‌ பிரபந்தம்‌, அஃது 
பாட்டுடைத்தலைமகன்‌ பிறப்‌ 
பினை அசிரியுவிருத்தத்தாற்‌ பாடு 
வது. 

உற்பவம்‌ - கருப்பந்தரித்தல்‌, பிறப்பு. 

உற்பவனம்‌ - பூரணாகுதி செய்தல்‌. 

உற்பவித்தல்‌ - உற்பத்தியாதல்‌, பிறத்தல்‌. 

உற்பனம்‌, உற்பன்னம்‌ - தோற்றம்‌, 
பிறப்பு. 

உற்பாடனம்‌ - கக்கல்‌, நிருமூடம்‌. 

உற்பாதகம்‌ - எண்காரற்புள்‌. 

உற்பாதம்‌ - கொடுமை, துன்னிமித்தம்‌. 

உற்பாதம்‌ - தப்பு, தானாய்ச்சம்‌ 
பவித்தது, பூகம்பமுதலியன, விண்‌ 
வீழ்‌ கொள்ளி. 

உற்பாதனம்‌ - பிறப்பித்தல்‌. 

உற்பிராசனம்‌ - நிந்தை. 

உற்பீசம்‌ - நிலத்திற்பிறப்பன. 

உற்றுதுரைத்தல்விடை - வினாவுக்கு 
விடையாய்ச்சம்பவித்ததைச்‌ 
சொல்லல்‌ (உம்‌) உண்டாயோவென 
வயிறுநோகின்ற தென்பது. 

உற்றபண்புரைப்போர்‌ - தரதர்‌. 

உற்றவன்‌ - உறவின்முறையான்‌, 
சேர்ந்தவன்‌. 

உற்றறிதல்‌ - உணர்ந்தறிதல்‌, சேர்ந்‌ 
தறிதல்‌, பரிசித்தறிதல்‌. 

உற்றாண்மை - உள்ளந்தரங்கம்‌, 
உற்றசினேகம்‌. 

உற்றார்‌ - உறவோர்‌. 


உற்றிடம்‌ - உற்றசமயம்‌. 


உற்பத்திப்பிரயோகம்‌ 


உற்றுக்கேட்டல்‌ - புலனடக்கிக்கேட்கு 
தல்‌. 

உற்றுணர்தல்‌ - ஆராய்ந்தறிதல்‌. 

உற்றுப்பார்த்தல்‌ - கண்ணூன்றிப்‌ 
பார்த்தல்‌. 

உன்‌ - உனது, உன்னென்னேவல்‌, 
மனம்‌. 

உன்மதம்‌ - மதிமயக்கம்‌. 

உன்மத்தகி - குறிஞ்சா. 

உன்மத்தம்‌ - ஊமத்தை, மயக்கம்‌, 
மன்மதன்‌ கணையினொன்று, 
வெறி. 

உன்மத்து, உன்மத்தை - பூமத்தை. 

உன்மந்தம்‌ - கொலை. 

உன்மார்க்கம்‌ - துன்னடை. 

உன்மனை - பிராசாதவியல்பி 
னொன்று. 

உன்முகம்‌ - மேனோக்கியமுகம்‌, 
மேனோக்கம்‌. 

உன்மேதை - கொழுப்பு. 

உன்மை - தசைபிடுங்குங்குறடு. 

உன்னதம்‌ - உயர்ச்சி, மேன்மை. 

உன்னதி - வத்திப்பு. 

உன்னமனம்‌ - எழுச்சி. 

உன்னம்‌ - அன்னப்புள்‌, நினைவு, நீர்‌ 
வாழ்பறவைப்பொது, மனம்‌, ஈரம்‌. 

உன்னயம்‌ - உயர்வு. 

உன்னயனம்‌ - அருத்தாபத்தி, 
ஆலோசித்தல்‌. 

உன்னலர்‌ - பகைவர்‌. 

உன்னல்‌ - உன்னுதல்‌, நினைத்தல்‌. 

உன்னாகம்‌ - காடி. 

உன்னாமம்‌ - உயர்த்துதல்‌. 

உன்னாயம்‌ - உயர்வு. 

உன்னாலயம்‌ - இதயம்‌. 

உன்னி - குதிரை, அழிஞ்சல்‌. 

உன்னிப்பு - கவனிப்பு, குறிப்பு, பலம்‌, 
முயற்சி. 


ஊடுருவல்‌ 


உன்னியம்‌ - அயிக்கம்‌. 
உன்னுதல்‌ - களர்தல்‌, நினைத்தல்‌, 
பாய்தல்‌. 


ன 

ஊ - உணவு, ஊன்‌, ஒரெழுத்து, 
வருத்தமாற்றாதனுங்கல்‌. 

ஊகடன்‌ - முருங்கை. 

ஊகம்‌ - கருத்து, குரங்கு, தியானம்‌, 
நினைவு, படைவகுப்பு, புலி. 

ஊகனம்‌ - தீர்த்தல்‌. 

ஊகனி - துடைப்பம்‌. 

ஊகாரம்‌ - ஒரெழுத்து. 

ஊகித்தல்‌ - நியாயஞ்சொல்லல்‌, 
நினைத்தல்‌, 
யோசித்தல்‌. 


மட்டுக்கட்டுதல்‌, 


ஊகிபாஷை - யூக்பொஷை. 

ஊகை - யூகை. 

ஊக்கம்‌ - உயர்ச்சி, உள்ளமிகுதி, 
உற்சாகம்‌, முயற்சி, வலி, உண்மை. 

ஊக்கல்‌ - ஏறுதல்‌, தளர்த்தல்‌. 

ஊக்கு - ஊக்கம்‌, முயற்சி. 

ஊக்குதல்‌- உற்சாகங்கொள்ளுதல்‌, 
முயலுதல்‌. 

ஊங்கு - பெரிது, மிகுதி, உவ்விடம்‌, 
விசேடம்‌, உயர்ச்சி. 

ஊங்கென - மிகவும்‌. 

ஊசரத்திராவணம்‌ - வெடியுப்பு. 

ஊசரம்‌ - டூவழலை. 

ஊசல்‌ - அசைதல்‌, ஊஞ்சல்‌, ஊழல்‌, 
ஓர்‌ பிரபந்தம்‌. அஃது ஆசிரிய 
விருத்தத்தானாதல்‌ கலித்தாழிசை 
யானாதல்‌ ஆடிரூசல்‌ ஆடாமோ 
ஊசலென முடிவுறக்‌ கூறுவது, 
பதனழிதல்‌. 

ஊசா - ஓர்செடி. 

ஊசாடுதல்‌ - ஊட ாடுதல்‌. 

ஊசாட்டம்‌ - உலாத்து, களவு, வரத்துப்‌ 
போக்கு, விரைவு. 


wpiuror 4A) - 1 159 


ஊசி - எழுத்தாணி, சூசி. 

ஊசிக்கண்‌, ஊசிக்காது - ஊசித்‌ 
தொளை. 

ஊசிக்காந்தம்‌ - ஓர்மருந்து 

ஊசிக்கால்‌ - மச்சுக்கால்‌. 

ஊசிப்பாலை - ஓர்‌ பாலை. 

ஊசிப்புல்‌ - ஒர்புல்‌. 

ஊசிமல்லிகை - ஓர்‌ மல்லிகை. 

ஊசிமிடறு - சறுமிடறு. 

ஊசிமுனை - ஊசி நுதி. 

ஊசிமூலைத்தலைவாரை - ஒர்‌ தலைப்‌ 
பெட்டி. 

ஊசியவாடை - தைத்த புடைவை. 

ஊசுதம்‌ - அச்சம்‌. 

ஊசுதல்‌ - நாறுதல்‌, பதனழிதல்‌. 

ஊஞ்சல்‌ - உஞ்சால்‌. 

ஊடகம்‌ - ஓர்‌ மீன்‌. 

ஊடலுவகை - ஊடலினாலே கூடலின்‌ 
பஞ்சிறந்ததெனக்கூறுவது. 

ஊடல்‌ - கல்வியிற்பிணங்கல்‌. 

ஊடல்விரி - வெள்ளணியணிந்து 
விடுத்‌ துளித்தலைவன்‌ வாயில்‌ 
வேண்டன்‌ முதலாகப்‌ பாங்கி 
தலைவனையன்‌ பிலைகொடியை 
யென்றிகழ்‌ தலீறாகியவை. 

ஊடறுத்தல்‌ - நடுவறுத்தல்‌. 

ஊடாடுதல்‌ - நடமாடுதல்‌, பழகுதல்‌. 

ஊடாட்டம்‌ - பழக்கம்‌. 


ஊடான்‌ - ஓர்‌ மீன்‌. 


ஊடு - உள்‌, ஊடென்னேவல்‌, ஏழ 
னுரபு, தார்‌ நூல்‌, நடு. 

ஊடுசெல்லல்‌ - ஊடுபோகதல்‌. 

ஊடுதல்‌ - பிரிதல்‌, பிரியவீனப்படுதல்‌. 

ஊடுபற்றுதல்‌ - விளக்குக்குள்ளே 
பற்றியெரிதல்‌. 

ஊடுபோக்கல்‌ - நடுவறுத்தல்‌. 

ஊடுருவல்‌ - தட்டுருவல்‌. 


160 wirptiuroor qsyir] - 1 


ஊடுருவுதல்‌ - நுழைதல்‌, பீறுதல்‌, 
புதைதல்‌. 

ஊடுவெளி - இடைவெளி. 

ஐஊடை - புடைவையின்‌ குறுக்கு நூல்‌, 
மனைவி. 

ஊட்டம்‌ - உண்டி. 

ஊட்டல்‌ - ஊட்டுதல்‌. 

ஊட்டி - உணவு, பறவையுணவு, 
மழை, மிடறு. 

ஊட்டிரம்‌ - தேட் கொடுக்க. 

ஊட்டுக்கன்று - பால்குடிக்குங்கன்று. 

ஊட்டுக்குற்றி - மிடறு. 

ஊட்டுதல்‌ - அகிற்புகை பஞ்சு மை 
முதலியவூட்டுதல்‌, உண்பித்தல்‌, 
கன்று முதலிய பாலுண்ணல்‌. 

பஞ்ச தாயரு 

ளொருத்தி, அவள்‌ பிள்ளைக்‌ 


ஊட்டுந்தாய்‌ - 


கூட்டுதல்‌ செய்வாள்‌. 
ஜஊணம்‌ - ஓர்‌ தேயம்‌. 
ஐஊணர்‌ - பேருண்டிக்காரர்‌. 


ஊண்‌ - இரை, சோறு. 


ஊண்பாக்கு - உண்டபின்னிடும்‌ 
பிளவிலை. 

ஊதநாதன்‌ - இனத்தைக்காக்கும்‌ 
யானை. 


ஊதம்‌ - கேட்டல்‌. 

ஊதல்‌ - ஆரவாரம்‌, ஊதுதல்‌, காற்று. 

ஊதாநிறம்‌ - மங்கனிறம்‌. 

ஊதாரி - அழிப்புக்காரன்‌. 

ஊதாரித்தனம்‌ - அழிப்பு. 

ஊதிகை - முல்லைக்கொடி. 

ஊதிடுகொழம்பு - கொம்பினாற்செய்த 
இசைக்குழல்‌. 

ஊதியம்‌ - இலாபம்‌, கல்வி. 

ஊதியொடுக்கம்‌ - சுவாசம்‌. 

ஊதுகட்டி - சொக்கவெள்ளி. 

ஊதுகரப்பன்‌ - ஓர்‌ கரப்பன்‌. 


ஊதுகாமாலை - ஓர்‌ நோய்‌. 


ஊடுருவுதல்‌ 


ஊதுகுழல்‌ - ஒர்‌ வாச்சியம்‌. 

ஊ துகொழ்பு - ஊதிடுகொம்பு. 

ஊதுதல்‌ - அரித்தல்‌, காற்றுநொய்‌ 
தாய்வீசல்‌, குழல்முதலியவூதல்‌, 
பொருமுதல்‌. 

ஊதுமா - ஓரினிப்புக்கூழ்‌. 

ஊதுமாந்தம்‌ - ஒர்நோய்‌. 

ஊதுவிரியன்‌ - ஓர்‌ பாம்பு. 

ஊதை - காற்று, குளிர்காற்று. 


ஊத்தை - அழுக்கு, ஊன்‌, சுரோணித 
நீர்‌, புலால்‌. 

ஊத்தைகுடியன்‌ - ஓர்‌ பிசாசம்‌. 

ஊத்தைச்சீலை - அழுக்குச்சீலை. 

ஊத்தைநாறி - பீநாறி. 

ஊத்தைப்பாண்டம்‌ - உடம்பு. 

ஊத்தைப்பிணம்‌ - அழுக்குடம்பு. 

ஊமச்சி - ஊமைச்‌சி. 

ஊமணை - அந்தங்கெட்ட து, ஊமை, 
ஊமைமுகமுள்ளது, மந்தன்‌. 

ஊமணைச்சி - அமழகற்றவள்‌. 

ஊமணையன்‌ - அவலட்சணன்‌. 

ஊமத்தங்கூகை - கூகை. 

ஊமத்தம்‌, ஊமத்தை - பூமத்தை. 

ஊமத்து - ஊமத்தை. 

ஊமல்‌ - கிழங்குகழிந்த பனங்கொட் 
டை. 

ஊமற்கச்சி - ஊமற்பாதி. 

ஊமன்‌ - ஊமை, கூகை. 

ஊமாண்டி - ஊமை. 

ஊமை - உறுப்புக்குறை யெட்டி 
னொன்று. அஃது மூங்கை, கீரி, 
ஓர்வாத்தியம்‌. 

ஊமைக்கட்டு - முகங்கொள்ளாத 
கட்டு. 

ஊமைக்காடை - ஒர்காடை. 

ஊமைச்சி - ஊமைப்பெண்‌, ஓர்‌ 
நத்தை. 


ஊர்நேரிசை 


ஊமைத்தேங்காய்‌ - கிலுங்காததேங்‌ 
காய்‌. 

ஊமைப்பயில்‌ - கரபாஷை, கைப்பயில்‌. 

ஊமையன்‌ - ஊமை. 

ஊமையெழுத்து - ஒலியற்றவெழுத்து. 

ஊமைவிளையாட்டு -ஒர்‌ விளையாட்டு. 

ஊம்‌ - மவுனம்‌. 

ஊம்பல்‌ - சூப்புதல்‌. 

ஊய்தல்‌ - பதன ழிதல்‌. 

ஊரப்பார்த்தல்‌ - ஊர்ந்து செல்ல 
மந்திரித்தல்‌. 

ஊரலியன்‌ - வைசியன்‌. 

ஊரல்‌ - ஈரம்‌, உரிஞ்சல்‌, ஊருதல்‌, 
காய்ந்துவருநறெபுண்‌, கிளிஞ்சில்‌, 
பசுமை. 

ஊரற்பதம்‌ - பச்சைப்பதம்‌. 

ஊரற்புண்‌ - காய்ந்துவரும்புண்‌. 

ஊரன்‌ - மருதநிலத்தலைவன்‌. 

ஊராண்மை - பிக்கசெயல்‌. 

ஊரார்‌ - ஊரவர்‌, பிறர்‌. 

ஊராளி - ஊதிகாரி, ஓர்சாதியான்‌. 

ஊரி - இளமை, ஊரி, சங்கு, மேகம்‌. 

ஊரிலிகம்பலை - கலாதி. 

ஊரின்னிசை - ஒர்‌ வெண்பாவாற்‌ 
றொண்ணுறேனும்‌ பிரபந்தம்‌. 
அஃது பாட்டுடைத்‌ தலைவனுூ 
ரினைச்‌ சாரவின்னிசை எழுபதே 
னுங்கூறுவது. 

ஊரு - அச்சம்‌, தொடை, அட்டை. 

ஊருகால்‌ - சங்கு. 

ஊருசன்‌ - வைசியன்‌. 

ஊருடைமுதலியார்‌ - முருங்கை. 

ஊருணி - ஊரடுத்தகுளம்‌, ஊரெல்‌ 
லாமுண்ணுங்குளம்‌, கணெைறு. 

- ஏறுதல்‌, செலுத்தல்‌, 
நகருதல்‌. 

ஊரெல்லை - ஊரினெல்லைமானம்‌. 


ஊருதல்‌ 


wrpiuror 4A) - 1 161 


ஊரெழுச்சி - ஊரவர்களொன்றா 
யெழுதல்‌. 

ஊரோச்சம்‌ - ஊரெல்லாம்‌ பேசத்தக்‌ 
கதாயிருத்தல்‌. 

ஊர்‌ - ஊரென்னேவல்‌, நாடு, பரி 
வேடம்‌. 

ஊர்கூடுதல்‌ - ஊரவர்கள்‌ திரளுதல்‌. 

ஊர்கோலம்‌ வருதல்‌ - பட்டினப்‌ 
பிரவேசம்‌ வருதல்‌. 

ஊர்கோள்‌, ஊர்கோள்வட்டம்‌ - பரி 
வேடம்‌. 

ஊர்க்கதை - நிசமற்றபேச்சு. 

ஊர்க்குருவி - அடைக்கலக்குருவி. 

ஊர்ச்சம்‌ - கார்த்திகைமாதம்‌. 

ஊர்ச்சிதம்‌ - உறுதி, தத்துவம்‌, நிலைப்‌ 
படுதல்‌. 

ஊர்தல்‌ - ஊருதல்‌, ஏறுதல்‌, செலுத்து 
தல்‌, பரத்தல்‌. 

ஊர்தி - எருது பண்டி முதலியவாக 
னங்கள்‌. 

ஊரத்தம்‌ - ஊர்த்துவம்‌, சைவம்‌ 
பதினாறினொன்று. 

ஊர்த்துவகதி - மேற்கதி, மேனோக்கு. 

ஊர்த்துவகபுரம்‌ - அரிச்சந்திர 
னுடைய நகரம்‌. 

ஊர்த்துவகம்‌ - மேலேறுதல்‌. 

ஊர்த்துவகாயம்‌ - உடல்‌. 

ஊர்த்துவதேவன்‌ - விட்டுணு. 

ஊர்த்துவபாதம்‌ - எண்காற்புள்‌. 

ஊர்த்துவபுண்டரம்‌ - மேனோக்கப்‌ 
பூசும்புண்டரம்‌. 

ஊர்த்துவமுகம்‌ - மேல்முகம்‌. 

ஊர்த்துவம்‌ - மேல்‌, மேனோக்கம்‌. 

ஊர்த்துவராசி - மேனோக்ரொச. 

ஊர்த்துவலிங்கன்‌ - சிவன்‌. 

ஊர்த்துவலோகம்‌ - தேவலோகம்‌. 

ஊர்நேரிசை - ஓர்‌ பிரபந்தம்‌. அஃது 
பாட்டுடைத்‌ தலைவனுரினைச்‌ 


162 wirptiuroor qs] - 1 


சார நேரிசை வெண்பாவாற்‌ 
கூறுவது. 

ஜஊர்புல்‌ - ஓர்‌ புல்‌. 

ஊர்ப்பகை - ஊர்ப்பமழி. 

ஊர்ப்புகைச்சல்‌ - புகைநிறமாய்த்‌ 
தோற்றல்‌. 

ஊர்ப்புரளி - ஊர்க்குழப்பம்‌. 

ஊர்ப்புலம்‌ - ஆமணக்கு. 

ஊர்மனை - குடியிருப்பு. 

ஊர்மன்று - உளரம்பலம்‌, பொது 
மனை. 

ஊர்ம்மிகை - அலை, மோதிரம்‌. 

ஊலுகம்‌ - ஆந்தை. 

ஊர்வலம்‌ வருதல்‌ - பட்டினப்பிர 
வேசம்‌ வருதல்‌. 

ஊர்வன, ஊர்வனவு - எழுபிறப்பி 
னொன்று. அஃது ஊரும்பிராணி. 

ஊர்வெண்பா - ஓர்பிரபந்தம்‌. அஃது 
பாட்டுடைத்‌ தலைவனுரினைச்‌ 
சாரவெண்பாவாற்‌ பத்துச்செய்யுள்‌ 
கூறுவது. 

ஊழகம்‌, ஊழம்‌ - வைகறை. 

ஊழலித்தல்‌ - இளைத்தல்‌, நாற்ற 
மடைந்து கெடுதல்‌, பதனழிதல்‌. 

ஊழல்‌ - ஆகாதது, நரகம்‌, நாற்றம்‌, 
பழுதானது. 

ஊழல்நாற்றம்‌ - துற்கந்தம்‌. 

ஊழி - உறைகாலம்‌, ஓர்‌ பிசரசம்‌, 
நெடுங்காலம்‌, பிரமனாயு, பூமி, 
யுகமுடிவு, வீதி. 

ஊழிகாலம்‌ - உகாந்தகாலம்‌. 

ஊழிக்காய்ச்சல்‌ - கொள்ளைநோய்‌. 

ஊழிக்கால்‌ - உகாந்தவாயு. 

ஊழித்தீ - வடவாமுகாக்கினி. 

ஊழிநாள்‌ - முடிவுநான்‌. 

ஊழிநோய்‌ - தொரந்தவியாதி, பெரு 
வாரிநோய்‌. 

ஊழியக்காரன்‌ - வேலைக்காரன்‌. 


ஊழியம்‌ - தொண்டு. 


ஊர்புல்‌ 


ஊழியூழிகாலம்‌ - நித்தியம்‌. 

ஊழைக்குருத்து - துளசி. 

ஊழ்‌ - உலகமுடிவு, ஊழ்த்தலைச்‌ 
செய்யென்னேவல்‌, குணம்‌, நிய 
மம்‌, பகை, பழவினை, பழைமை, 
முடிவு, முறை, வெயில்‌. 

ஊழ்த்தல்‌ - உதிர்தல்‌, ஊன்‌, சிதைவு 
செவ்வி, நினைத்தல்‌, பதனழிவு, 
புலால்‌, மடித்தல்‌, மலர்தல்‌, முதிர்‌ 
தல்‌, வாடுதல்‌. 

ஊழ்த்துணை - மனைவி. 

ஊழ்முறை - நியதி, பூருவநியாயம்‌. 

ஊழ்வினை - பழவினை. 

ஊளன்‌ - ஆணரி. 

ஊளா, ஊளி - ஓர்‌ மீன்‌. 

ஊளான்‌ - நரி. 

ஊளை - நாய்‌ நரிமுதலிய வோலிடுஞ்‌ 
சத்தம்‌. 

ஊளைகொள்ளுதல்‌, ஊளையிடுதல்‌ - 
ஒலிடல்‌, குரவையிடுதல்‌. 

ஊறணி - ஊறல்‌, ஊற்று. 

ஊறல்‌ - ஊறுதல்‌, ஊற்று, காய்ந்தல்‌, 
பச்சை, மயப்பு. 


ஊறவைத்தல்‌ - ஊறும்படி வைத்தல்‌. 

ஊறற்பாக்கு - நீரிலூறிய பாக்கு. 

ஊறு - இடையூறு, ஊறென்னேவல்‌, 
கொலை, தழும்பு, தீண்டல்‌, தீமை 
பரிசம்‌. 

ஊறுகாய்‌ - அடைகாய்‌. 

ஊறுகோள்‌ - கொலை. 

ஊறுதல்‌ - சாரமேறுதல்‌, நனைதல்‌, 
நீர்பெருகுதல்‌, பலவமழியினும்‌ 
பொருள்‌ வந்தடைதல்‌, மாமிசஞ்‌ 
சேர்ந்து பிடித்தல்‌. 

ஊறுநீர்‌ - ஊற்றுநீர்‌. 

ஊறுபாடு - இடையூறு, இரணம்‌, 
சேதம்‌. 

ஊறுபுண்‌ - ஊறிப்பிடிக்கறகாயம்‌. 


எகினம்‌ 


ஊறுவைத்தல்‌ - இடையூறுண்டாக்‌ 


wrpiuror 4A) - 1 163 


ஊனம்‌ - ஈனம்‌, குறைபாடு, கேடு, 


கல்‌, தழும்புடுத்தல்‌, வடுவைத்தல்‌. 

ஊற்றங்கோல்‌ - ஊன்றுகோல்‌. 

ஊற்றம்‌ - அசைவின்றிநிற்றல்‌, அறிவு 
டைமை, பற்றுக்கோடு, புகழ்‌, 
முயற்சி, வலி. 

ஊற்றல்‌ - நீர்முதலியவூறிவருதல்‌, 
பெய்தல்‌. 

ஊற்றாணி - இடையூறு, ஊறு. 

ஊற்றாம்பெட்டி - ஊற்றுப்பெட்டி. 

ஊற்றால்‌ - உரோகணிநாள்‌, கரப்பு, 
மீன்கூடு. 

ஊற்றால்கவித்தல்‌, ஊற்றால்போடல்‌ - 
கரப்புக்குத்துதல்‌. 

ஊற்று - ஊற்றென்னேவல்‌, ஊன்று 
கோல்‌, நீருற்று. 

ஊற்றுக்கண்‌ - ஊற்றுத்துவாரம்‌. 

ஊற்றுக்குழி - நீரூறும்படி தோண்டுங்‌ 
குழி. 

ஊற்றுக்கோல்‌ - ஊன்றுகோல்‌. 

ஊற்றுண்ணல்‌ - சாதல்‌, சிந்தப்படல்‌. 

ஊற்றுதல்‌ - எண்ணெய்‌ முதலிய 
வூறச்‌ செய்தல்‌, கழேயொழுக்கல்‌, 
வார்க்குதல்‌. 


ஊற்றுநீர்‌ - ஊறுநீர்‌. 


ஊற்றுப்பட்டை - ஊற்றிறைக்கும்‌ 
பட்டை. 

ஊற்றுப்பூ - எண்ணெயற்றின 
தேங்காய்ப்பு. 


ஊற்றுப்பெட்டி - எண்ணெயூற்றும்‌ 
பெட்டி. 

ஊற்றுப்பெயர்தல்‌ - ஊற்றுத்திரும்பு 
தல்‌. 

ஊற்றுமரம்‌ - எண்ணெயூற்றும்‌ 
சிறமரம்‌. 

ஊற்றெடுத்தல்‌ - ஊறலெழுதல்‌. 

ஊனகத்தண்டு - கருவண்டு. 

ஊனக்கண்‌ - கட்பொறி. 


ஊனமானம்‌ - உரோசாபிமானங்கள்‌. 


சாரம்‌, மாமிசநீர்‌. 
ஊனன்‌ - குறைவுள்ளோன்‌. 
ஊனாயம்‌ - பிழை. 
ஊனான்‌ - ஓர்‌ கொடி. 


ஊனுருக்கி - கயவியாதி. 


ஊனொட்டி - உடும்பிறைச்‌சி. 

ஊன்‌ - தசை, நிணம்‌. 

ஊன்விற்போர்‌ - இறைச்சி விற்போர்‌. 

ஊன்றக்கட்டுதல்‌ - பலப்படுத்தல்‌. 

ஊன்றல்‌ - சார்தல்‌, தள்ளல்‌, நடுதல்‌, 
பதித்தல்‌, பலப்படுத்தல்‌, மெய்ப்‌ 
பரிச்மட்டினொன்று, 
நினைத்தல்‌. 

ஊன்றி - ஓர்பாம்பு. 

ஊன்றிப்பேசல்‌ - அசைநிறுத்திப்‌ 
பேசல்‌, பலப்படுத்திப்பேசல்‌. 

ஊன்றுகோல்‌ - உதைகால்‌. 

ஊன்றுகோல்‌ - பற்றுக்கோல்‌. 

ஊன்றுதல்‌ - அமர்த்தல்‌, தாபரங்‌ 
கொடுத்தல்‌, நடுதல்‌, நிலைப்‌ 
படுதல்‌, பதித்தல்‌, பலப்பித்தல்‌, 
வேர்வைத்தல்‌. 


or 


எ - ஓரெழுத்து, வினாவெழுத்து, 
அம்பு. 

எஃகம்‌ - எறியாயுதம்‌, கைவேல்‌, 
சக்ரெம்‌. 

எஃ்கைல்‌ - எட்டுதல்‌, ஏறுதல்‌, நொய்‌ 
தாக்கல்‌, பஞ்சுமுதலியவெஃகுதல்‌, 
மேலேவாங்கல்‌. 

எஃகு - ஆயுதப்பொது, உருக்கு, 
எஃகென்னேவல்‌, கூர்மை, மன 
வொடுக்கம்‌, வேல்‌. 

எஃகுகோல்‌ - பஞ்சவட்டந்தடி. 

எகரம்‌ - ஒரெழுத்து. 

எகினம்‌ - எகின்‌. 


164 wirptiuroor sg] - 1 


எகின்‌ - அன்னம்‌, கவரிமா, செம்‌ 
மரம்‌, நாய்‌, நீர்நாய்‌, புளிமா, புளிய 
மரம்‌. 

எகுன்று - குன்றிக்கொடி. 

எக்கச்செக்கம்‌ - இடக்கு, ஒவ்வாமை, 
குழப்பம்‌. 

எக்கண்டம்‌ - ஒருமிக்க, முழுதும்‌. 

எக்கரணம்‌, எக்கரவம்‌ - தொனுப்‌ 
போடுதல்‌. 

எக்கர்‌ - சொரிதல்‌, மறைத்தசொல்‌, 
மேலுக்கேறப்பண்ணல்‌. 

எக்கல்‌ - ஏறுதல்‌, பதிவு, பொருதல்‌, 
வயிற்றையெக்கல்‌, வற்றல்‌, குவிதல்‌, 
சொரிதல்‌. 

எக்கழுத்தம்‌, எக்கழுத்தல்‌ - இறுமாப்பு. 

எக்களித்தல்‌ - பிகமகிழ்தல்‌. 

எக்களிப்பு - மிகுமகிழ்ச்சி. 

எக்காளம்‌ - ஒரூதுகுழல்‌. 

எக்கியம்‌ - யாகம்‌. 

எக்கியோபவீதம்‌ - பூணூல்‌. 

எக்குதல்‌ - ஒருபுறம்‌ வற்றிவளைதல்‌, 
வயிற்றைவற்றப்‌ பண்ணல்‌. 

எங்கண்‌, எங்கு - எவ்விடம்‌. 

எங்ஙனம்‌, எங்ஙன்‌ - எவ்விடம்‌, 
எவ்விதம்‌. 

எசமாட்டி, எசமானி - தலைவி. 

எசமானினி - தலைவி. 

எசமானன்‌, எசமான்‌ - தலைவன்‌, 
முதல்வன்‌. 

எசமானிக்கை - முதன்மைத்தனம்‌. 

எசம்‌ - நரம்பு. 

எசுர்‌ - உபநிடதமுப்பத்திரண்டி 
னொன்று. 

எச்சச்சொல்‌ - பேராவது வினை 
யாவது குறைந்து நிற்குஞ்சொல்‌, 
பெயர்வினை, உம்மை, சொல்‌, 
பிரிநிலை, என, ஒழியிசை, எதிர்‌ 
மறை, இசை, குறிப்பு முதலிய 
குறைந்து நிற்குஞ்சொல்‌. 


எகின்‌ 


எச்சதேவன்‌ - யாகதேவன்‌. 

எச்சம்‌ - எச்சில்‌, குறை, சந்ததி, சேடம்‌, 
பட்‌ சிப்பீ, பிள்ளை, யாகம்‌, காரியம்‌. 

எச்சரிக்கை, எச்சரீக்கை - ஓர்‌ பிர 
பந்தம்‌, கருத்து, கவனம்‌. 

எச்சரித்தல்‌ - முன்னறிவித்தல்‌, விழிக்‌ 
கப்பண்ணுதல்‌. 

எச்சரிப்பு - ௭ச்சரித்தல்‌. 

எச்சவனுமானம்‌ - ஓரளவை, அஃது 
அற்றைக்‌ கண்டவன்‌ மலைக்கண்‌ 
மழையுண்டெனவறிதல்‌. 

எச்சவாய்‌ - குதம்‌. 

எச்சன்‌ - யாகத்தினதிதேவகை. 

எச்சிலன்‌ - பிசுனன்‌. 

எச்சில்‌ - உச்சட்டம்‌. 

எச்சில்வாய்‌ - உச்சிட்டவாய்‌. 

எச்சிற்பேய்‌ - உச்சிட்ட தேவதை. 

எச்சிற்றழும்பு, எச்சிற்றேமல்‌ - தழு 
தணை. 

எச்சு - ஓர்‌ வாத்தியக்கருவி. 

எஞ்சணி - எஞ்சி நிற்குஞ்சொல்‌. 

எஞ்சல்‌ - குறைதல்‌, மிஞ்சுதல்‌. 

எஞ்சிநிற்றல்‌ - ஒழிந்துகுறிப்பாய்‌ 
நிற்குதல்‌. 

எஞ்சியசொல்லினெய்தக்கூறல்‌ - ஓர்‌ 
தந்திரயுத்தி. 

எஞ்சுமுரை - ௭ச்சமாய்நிற்கும்‌ பொருள்‌ 
விரித்தவுரை. 

எஞ்ஞான்றும்‌ - எப்போழ்தும்‌. 

எடாத எடுப்பு - தொடங்காத தொடக்‌ 
கம்‌, பெரியகாரியம்‌. 

எடுகூலி - சுமைகூலி. 

எடுக்குதல்‌ - எடுத்தல்‌. 

எடுத்தடிமடக்கு - திடுகூறு. 

எடுத்தடிவைத்தல்‌ - குழந்தைதளர்‌ 
நடையாய்‌ நடத்தல்‌. 

எடுத்தபடி - நேர்ந்தபடி. 

எடுத்தமொழியினெய்த வைத்தல்‌ - 
ஓர்யுத்தி. 


எட்டுதல்‌ 


எடுத்தலளவு - நிறை. 

எடுத்தலளவையாகுபெயர்‌ - நிறையின்‌ 
பெயர்நிறுக்குங்கருவிக்கு 
வழங்குவது, (உம்‌) துலாக்கோல்‌. 

எடுத்தலும்மைத்தொகை - நிறை 
யளவும்மை தொக்குநிற்பது, (உம்‌) 
ஒன்றேமுக்காற்பலம்‌. 

எடுத்தல்‌ - இடங்குறித்தல்‌, உடைத்‌ 
தாதல்‌, எடுக்குதல்‌, எடுத்துதல்‌, 
ஏற்றுக்கொள்ளல்‌, ஓரோசை, 
சுமத்தல்‌, தரித்தல்‌, தாங்குதல்‌, 
தூக்குதல்‌, தெரிந்துகொள்ளல்‌, 
தொடக்குதல்‌, நீக்குதல்‌, பற்றிக்‌ 
கொள்ளல்‌, வாங்குதல்‌, வீடு 
முதலியகட்டல்‌, வேடங்கொள்‌ 
ளுதல்‌, பொருந்தல்‌. 

எடுத்தன்‌ - பொதிமாடு. 

எடுத்தாட்சி - வழக்கம்‌. 

எடுத்தார்கைப்பிள்ளை - எவர்சொல்‌ 
வதையுங்‌ கேட்டு நடப்பவன்‌. 

எடுத்து - எடுத்துந்தன்மை, எடுத்‌ 
தென்னெச்சம்‌, எடுத்தென்னேவல்‌, 
சுமை. 

எடுத்துக்காட்டல்‌ - ஓர்யுத்தி. 

எடுத்துக்கட்டு - பொய்‌. 

எடுத்துக்காட்டு - உதாரணம்‌. 

எடுத்துக்காட்டுதல்‌ - உதாரணங்‌ 
களினாற்றெரிவித்தல்‌. 

எடுத்துக்காட்டுவமையணி - ஓஒரலங்‌ 
காரம்‌, அஃது விம்பப்பிரதிவிம்ப 
பாவத்தைக்‌ காட்வவெனு. 

எடுத்துக்கூட்டுதல்‌ - பிசகினதை 
ஒருபடி சரிப்படுத்தல்‌. 

எடுத்துக்கைநீட்டுதல்‌ - கைத்தொண்டு 
செய்தல்‌. 

எடுத்துதல்‌ - எடுக்கப்பண்ணுதல்‌, 
ஏற்றுதல்‌. 

எடுத்துத்தொடுத்தல்‌ - கட்டி ப்பேசல்‌. 

எடுத்துப்பிடித்தல்‌ - குணாகுணங்்‌ 
களை நிறுத்திப்பிடி த்துப்‌ பேசல்‌. 


wpiuror 4ST) - 1 165 


எடுத்துப்பேசுதல்‌ - நியாயமுத்தரித்‌ 
தல்‌, பரிந்துபேசல்‌, விட்டதைத்‌ 
திரும்பவெடுத்துப்பேசல்‌. 

எடுத்தேற்றம்‌, எடுத்தேற்றி - இணக்க 
மின்றியிருப்பது. 

எடுபடுதல்‌ - திக்கற்றுப்போதல்‌, 
நியமந்தப்புதல்‌, வெளிவருதல்‌. 

எடுபட்டவன்‌ - நிலையற்றவன்‌. 

எடுபாடு - நிமிர்ச்சி, நிலையின்மை, 
மகிமை, விசாலமானநடை.. 

எடுபிடி - மதிப்பு, முயற்சி. 

எடுப்பல்‌ - எடுத்தல்‌, தரங்கனோரை 
யெழுப்பல்‌. 

எடுப்பித்தல்‌ - எடுக்கச்செய்தல்‌, சுவர்‌ 
முதலியவேற்றுவித்தல்‌. 

எடுப்பு - எடுத்தல்‌, எடுப்பென்னே 
வல்‌, கோப்பு, பெரியவெண்ணம்‌. 

எப்புச்சாய்ப்புடு - தராதரமறிந்து 
நடக்குந்தடை, நிமிர்ச்சியுங்‌ குறை 
வும்‌, மேன்மை. 

எடை - எடுத்தல்‌, எழுப்பல்‌, நிறை 
மிடை. 


எட்கடை, எட்கிடை - எட்பிரமாணம்‌. 


எட்சாதம்‌ - எள்ளுச்சாதம்‌. 

எட்ட - தூரமாக. 

எட்டக்கட்டுதல்‌ - தரரமாய்ப்போதல்‌. 

எட்டம்‌ - தூரரம்‌. 

எட்டம்பற்றுதல்‌ - கிடைத்தல்‌. 

எட்டர்‌ - மங்கலப்பாடகர்‌. 

எட்டல்‌ - எட்டுதல்‌. 

எட்டாக்கை - தூரம்‌. 

எட்டி - ஓர்‌ சாதி, காஞ்சிரமரம்‌, 
செட்டி. 

எட்டியர்‌ - செட்டிகள்‌, வைசியர்பொது. 

எட்டிற்பத்தில்‌ - இடையிடை. 

எட்டினர்‌ - சினேகிதர்‌. 


எட்டு - அட்டம்‌, அசை, எட்‌ டென்‌ 
னேவல்‌, சாச்சடங்கினொன்று. 


எட்டுதல்‌ - அகப்படுதல்‌, தாவுதல்‌. 


166 wirpiuroor qs] - 1 


எட்பாகு - எட்டுவையல்‌. 

எட்பிரமாணம்‌ - எள்ளளவு. 

எண்‌ - எண்ணிக்கை, எண்ணென்‌ 
னேவல்‌, எளிமை, எள்‌, கணக்கு, 
சோதிடநூல்‌, வரையறை, வலி, 
விசாரம்‌. 

எண்கணன்‌ - பிரமன்‌. 

எண்காற்புள்‌ - சரபம்‌. 

எண்கு - கரடி. 

எண்குணன்‌ - கடவுள்‌. 

எண்சிறப்புள்ளோன்‌ - அருகன்‌. 

எண்சுவடி - கணக்கேடு. 

எண்செய்யுள்‌ - எண்ணாற்பெயர்‌ 
பெறும்‌ பிரபந்தம்‌. 

எண்டோளன்‌ - சிவன்‌. 

எண்டோளி - காளி, துற்கை. 

எண்ணக்குறிப்பு - நினைவு. 

எண்ணத்தப்பு - நினைவுமயக்கம்‌, 
மதிகேடு, மதியாமை. 

எண்ணப்படுதல்‌ - கணிக்கப்படுதல்‌, 
நினைவிற்றோற்றல்‌, மதிக்கப்படு 
தல்‌. 

எண்ணம்‌ - ஆலோசனை, கிலேசம்‌, 
குறிப்பு, நினைவு, மதிப்பு. 

எண்ணர்‌ - கணிதர்‌, மந்திரிகள்‌. 

எண்ணலர்‌ - பகைவர்‌, பிறரைமதியா 
தோர்‌. 

எண்ணலளவு - இலக்கத்தாலெண்ணு 
மளவு. 

எண்ணலளவையாகுபெயர்‌ - எண்‌ 
ணுக்குரியபெயரையதற்குரிய 
பொருட்கு வழங்குவது, (உம்‌) 
ஒன்று வந்தது. 

எண்ணலும்மைத்தொகை - எண்ண 
லும்மை தொக்கு நிற்பது, (உம்‌) 
அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீடு. 

எண்ணல்‌ - எண்ணுதல்‌, கணிதம்‌, 
குறித்தல்‌, தேர்ச்சி, நினைத்தல்‌, 
மதித்தல்‌. 


எட்பாகு 

எண்ணாதகண்டன்‌, எண்ணாத 
நெஞ்சன்‌ - துணிவுள்ளவன்‌. 

எண்ணாதவன்‌ - துணிந்தவன்‌. 

எண்ணார்‌ - பகைவர்‌. 

எண்ணிக்கை - எச்சரிக்கை, எண்‌, 
சங்கை, மதிப்பு. 

எண்ணிலிகாலம்‌ - அளவில்லாத 
காலம்‌. 

எண்ணில்‌ கண்ணுடையோன்‌ - புத்தன்‌. 

எண்ணும்மை - எண்ணுக்கு நிற்குமும்‌ 
மென்னுமிடைச்சொல்‌ (உம்‌) 
நீயுமவனும்‌, எண்ணைக்காட்டி 


நிற்குமும்மை, இரவும்‌ 


பகலும்‌. 


(உம்‌) 


எண்ணும்மைத்தொகை - எண்ணலும்‌ 
மைத்தொகை, (உம்‌) அற்பகல்‌. 

எண்ணுவண்ணம்‌ - எண்பயின்று 
வருவது. 

எண்ணுவமம்‌ - ஒருவமானம்‌. (உம்‌) 
ஒருவனுக்கன்னமிடுவது ஆயிரங்‌ 
கோதானமீந்ததற்கொப்பு. 

எண்ணுறுத்தல்‌ - உறுதிப்படுத்தல்‌. 

எண்ணெய்‌ - தயிலம்‌. 

எண்ணெய்க்காப்பு - எண்ணெ 
யபிஷெகம்‌. 

எண்ணெய்க்காரன்‌ - எண்ணெய்‌ 
வாணிபன்‌. 

எண்ணெய்ச்சாணை - ஓர்‌ சாணைக்‌ 
கல்‌. 

எண்ணெய்ப்புல்லிடுதல்‌ - நெசவு 
பாவுக்கெண்ணெயிடுதல்‌. 

எண்ணெய்மணி - வெள்மட்ட மணி. 

எண்ணெய்வாணிபன்‌ - எண்ணெய்‌ 
விற்போன்‌. 

எண்ணேகாரம்‌ எண்ணைக்காட்டுமே 
காரம்‌ - (உம்‌) நிலனே, நீரே, த்யே. 

எண்ணோகாரம்‌ - எண்ணைக்காட்டு 
மோகாரம்‌ (உம்‌) முத்தனென்கோ, 
முதன்‌ மூர்த்தியென்கோ. 


எதிர்நிலையணி 


எண்படுதல்‌ - அகப்படுதல்‌. 

எண்பது - எட்டுமுறைபத்து. 

எண்பித்தல்‌ - அத்தாட்‌ சபண்ணல்‌. 

எண்மர்‌ - கணிதர்‌. 

எண்மை - எளிமை, கணிசம்‌. 

எதாஸ்து - அப்படியாகட்டும்‌. 

எதாப்பிரகாரம்‌ - அந்தப்பிரகாரம்‌. 

எதார்த்தம்‌ - யதார்த்தம்‌. 

எதிர - உவமைச்சொல்‌. 

எதிரதுதழீ இயவெச்சவும்மை - 
எஞ்சியசெயலைவிளக்கி யெதிர்‌ 


காலத்தைத்‌ தழுவி நிற்குமும்மை, 
(உம்‌) இனிக்கொற்றனும்‌ வருவான்‌. 

எதிரது நோக்கிய வெச்சவும்மை - 
எதிர்மறைச்‌ சொல்லைக்‌ காட்டி 
நிற்குமும்மை. 

எதிரதுபோற்றல்‌ - ஓர்‌ யுத்தி. 

எதிராத்தம்‌ - ஏற்ற, நிதார்த்தம்‌. 

எதிராப்பு - கழலாதப்டி வைக்கநெ 
ஆப்பு. 

எதிராளி - எதிரி. 

எதிரி - ஏதிர்நிற்றெவன்‌, பகைவன்‌. 

எதிரிடை - எதிரித்தனம்‌, பகை. 

எதிருக்கெடுத்தல்‌ - ஏப்பமெடுத்தல்‌, 
வாந்தித்தல்‌. 

எதிருத்தரம்‌ - மறுமொழி. 

எதிருரை - எதிரிடைப்பேச்சு, மறு 
மொழி. 

எதிரூன்றல்‌ - எதிர்தல்‌. 

எதிரெடுத்தல்‌ - உண்ட துமேலுக்கு 
வருதல்‌, ஏவறையெடுத்தல்‌, தேக்‌ 
கெடுத்தல்‌, வாந்தித்தல்‌. 

எதிரேற்று - தனக்கெதிரே வந்ததைத்‌ 
திருப்பிவிடுதல்‌. 

எதிரொலி - அதிர்ந்து கேட்றெசத்தம்‌, 
பிரதித்தொனி. 

எதிரொலித்தல்‌ - பிரதித்தொனி 
காணல்‌. 


எதிர்‌ - எஏதிரென்னேவல்‌, ஒப்பு, முன்‌. 


wpiuror 4A) - 1 167 


எதிர்கட்சி - முன்பக்கம்‌. 

எதிர்காலம்‌ - வருகாலம்‌. 

எதிர்காலவினைத்தொகை - வருங்‌ 
காலவினைதொக்குநிற்பது, (உம்‌) 
இனிக்கொல்களிறு. 

எதிர்காலவினையெச்சம்‌ - இன்‌-ஆல்‌- 
கால்‌-கு-இய-இயா-வான்‌-பான்‌- 
பாக்கு எனும்‌ விகுதிகளைக்‌ 
கொண்டு இடைநிலை பெற்றும்‌ 
பெறாதுந்தாமே எதிர்காலங்‌ 
காட்டி நிற்கும்‌ வினையெச்சம்‌. 

எதிர்காற்று - நேர்காற்று. 

எதிர்கொள்ளுதல்‌ - நவபுண்ணியத்‌ 
தொன்று. அஃது வந்தவர்க்கு முன்‌ 
சென்‌ றளவளாதல்‌. 

எதிர்கோள்‌ - எதிர்கொள்ளல்‌. 

எதிர்க்கை - எதிர்மரம்‌. 

எதிர்ச்‌சட்டு - எதிர்முறி. 

எதிர்ச்செட்டு - இரண்டாஞ்செட்டு, 
எதிரிடைச்செட்டு. 

எதிர்தல்‌ - சந்தித்தல்‌, தோன்றல்‌, 
மலைதல்‌, மாறுபடுதல்‌. 

எதிர்த்தல்‌ - அலைத்தல்‌, சந்தித்தல்‌, 
நேர்தல்‌, மாறுபடுதல்‌, முற்படுதல்‌. 

எதிர்நிரனிறை - நேரின்றிமாறிவரும்‌ 
நிரனிறை. 

எதிர்நிலை - எதிர்நிற்றல்‌, கண்ணாடி. 

எதிர்நிலையகத்திணை - அகப்பொரு 
ளுறுப்பி னொன்று, ஒன்றனை 
விளக்கவதனை மறித்து எதிர்‌ 
நிற்கும்‌்பொருளைக்காட்டல்‌(உம்‌) 
முட்டரூடாடிய நட்புக்‌ கட்டை 
யூடாடிய கால்‌. 

எதிர்நிலையணி - உபமானத்திற்குக்‌ 
குறைவு தோன்றச்‌ சொல்லல்‌, 
(உம்‌) அணங்கு முகம்‌ போன்‌ 
மதியுஞ்‌ செயுமேமகிழ்‌ அன்றியும்‌ 
அவன்னியத்தை யுபமேயமாகக்‌ 
காட்டி வன்னியத்தையிகம்‌ தனு 
மாம்‌, (உம்‌) முகமேமதியு முனை 
யொக்கும்‌. 


168 wirptiuroor qs] - 1 


எதிர்ந்தோர்‌ - பகைவர்‌. 

எதிர்பார்த்தல்‌ - வரவுபார்த்தல்‌. 

எதிர்ப்படுதல்‌ - எதிர்தல்‌, சம்பவித்தல்‌, 
நேரிடுதல்‌. 

எதிர்ப்பாடு - நேரிடுதல்‌. 

எதிர்ப்பாய்ச்சல்‌ - நேரிட்ட பாய்ச்சலுக்‌ 
கெதிர்த்துப்‌ பாய்தல்‌. 

எதிர்ப்பு - எதிர்த்தல்‌. 

எதிர்மறுப்பு - உடன்‌ பாட்டிற்கு 
மாறாய்ச்‌ சொல்லுதல்‌. 

எதிர்மறையணி - 
அஃது ஒழிப்பணிக்கு வேறாகியுங்‌ 
கேட்போரை மகிழ்விப்ப தாயு 


ஓரலங்காரம்‌, 


மிருக்கன்றமறுப்பைச்‌ சொல்லு 
தல்‌. 

எதிர்மறையும்மை - எதிர்மறுத்துச்‌ 
சொல்லுமும்மை, (உம்‌) சாத்தன்‌ 
வருதற்குமுரியன்‌. 

எதிர்மறையெச்சம்‌ - எஏதிர்மறுப்பைக்‌ 
காட்டுமெச்சம்‌, (உம்‌) அவனோ 
கொண்டான்‌. 

எதிர்மறையெஞ்சணி - எதிர்மறை 
யெச்சவலங்காரம்‌. 

எதிர்மறையேகாரம்‌ - எதிர்மறுக்கு 
மேகாரம்‌, (உம்‌) தூற்றாதேதூர 
விடல்‌. 

எதிர்மறையோகாரம்‌ - எதிர்மறுக்கு 
மோகாரம்‌, (உம்‌) ந5ானோகொண் 
டேன்‌. 

எதிர்மறைவிகுதி - வினையையெதிர்‌ 
மறுக்கும்‌, இல்‌-அல்‌-ஆ என்னு 
மூன்றுமாம்‌, (உம்‌) உண்டிலன்‌- 
உண்ணலன்‌-உண்ணான்‌. 

- வினாவெதிர்‌ 

மறுத்துத்தரங்கூறல்‌, (உம்‌) செய்யே 


எதிர்மறைவிடை 


னெனன்‌. 
எதிர்மறை - எதிர்மறுப்பு. 
எதிர்மறைவினை - எதிர்மறுப்புள்ள 
வினை, அஃது இல்‌-அல்‌-ஆ எனும்‌ 
விகுதிகள்‌ புணர்ந்த வினைச்‌ 
சொல்‌. 


எதிர்ந்தோர்‌ 


எதிர்மின்‌ - நீர்ப்பாய்ச்சலுக்கெதிர்‌ 
வரும்மீன்‌. 

எதிர்முசம்‌ - நேர்முகம்‌. 

எதிர்முறி - கள்ளச்சீட்டு. 

எதிர்மொழி - எதிர்வார்த்தை, மறு 
மொழி. 

எதிர்வாதம்‌ - பிரதிவாதம்‌. 

எதிர்வாதி - பிரதிவாதி. 

எதிர்வினை - 
வருவினை. 


எதிர்மறைவினை 


எதிர்வினைவிலக்கு - ஓரலங்காரம்‌. 
அஃது வருகாலவிடையுற்றைக்‌ 
காட்டிமறுப்பது. 

எதிர்வு - எதிர்காலம்‌, எதிர்த்தல்‌, 
வருவது. 

எதிர்வைத்தல்‌ - சரிவைத்தல்‌. 

எது -யாது. 

எதுகை - செய்யுட்டொடை. அஃது 
இரண்டாமெழுத்தொன்றி 
வருவது. 

எதுகைத்தொடை -செய்யுட்டொடரை 


யினோர்‌ வகை, அஃது அடிகளின்‌ 


முதற்‌ 
தொன்றிவரினடி யெதுகை அடி 


சீரினிரண்டாமெழுத்‌ 


களின்‌ முதலிரு சீர்களிரண்டா 
மெழுத்தொன்றிவரி னிணை 
யெதுகை. 

எதேச்சை, எதேஷடம்‌, எதேட்டம்‌ - 
தன்னிட்டம்‌. 

எத்தனம்‌ - ஆயத்தம்‌. 

எத்தனித்தல்‌ 
நோக்கமாயிருத்தல்‌. 


- ஆயத்தமாக்கல்‌, 


எத்தன்‌ - அணாப்புக்காரன்‌. 

எத்து - அணாப்பு, எற்று, எத்தென்‌ 
னேவல்‌. 

எத்துணை - எவ்வளவு. 

எத்துதல்‌ - அணாப்புதல்‌. 

எத்தேசகாலமும்‌ - எப்போழ்தும்‌. 

எந்திரம்‌ - இயந்திரம்‌, சூத்திரம்‌, திரி 
கை, தேர்‌, பண்டி, மதிலுறுப்பு. 


எரிநாள்‌ 


எந்திரவாலி - கூத்திரவாலி. 

எந்திரன்‌ - சூத்ிரி, தேர்‌. 

எந்தை - எமதுசுவாமி, என்றந்தை. 

எப்படி - எவ்விதம்‌. 

எப்பொருட்குமிறைவன்‌ - எல்லா 
வற்றிற்குமதிபன்‌. 

எப்பொழுதும்‌, எப்போதும்‌, எப்போழ்தும்‌ 
- எக்காலமும்‌. 

எப்போ, எப்போது - எப்பொழுது. 

எமகணம்‌ - யமகணம்‌. 

எமதூதி - நாகபாம்பின்‌ நச்சுப்பல்லி 
னொன்று. 

எமநாகம்‌ - அசமதாகம்‌. 

எமநாமம்‌ - ஊமத்தை. 

எமர்‌ - எமதுசுற்றத்தார்‌, எம்முடைய 
வர்‌. 

எமள்‌ - எம்முடையவள்‌. 


எமன்‌ - இயமன்‌, எம்முடையவன்‌, 


நாகபாம்பினது நச்சுப்பல்லி 
னொன்று. 
எம்‌ - தன்மைப்பன்மை விகுதி, 


எம்முடைய, தன்மைப்‌ படர்க்கை 
யுளப்‌ பாட்டுப்பன்மை விகுதி, 
(உம்‌) உண்டனெம்‌. 

எம்பர்‌ - எவ்விடம்‌. 

எம்பி - என்றம்பி. 

எம்பிராட்டி - ஏங்கள்தலைவி. 

எம்பிராள்‌, எம்பெருமான்‌ - எங்கள்‌ 
தலைவன்‌, எங்கள்‌ தேவன்‌. 

எம்புகம்‌ - நிலக்கடம்பு. 

எம்மர்‌ - எம்முடையோர்‌. 

எம்மனோர்‌ - எம்மோடெொத்தவர்‌. 


எம்மாத்திரம்‌ - எவ்வளவு. 


எம்மான்‌ - எமதுதெய்வம்‌, எம்பிரான்‌. 


எம்மை - எங்களை, எப்பிறப்பும்‌. 
எம்மையும்‌ - எப்பிறப்பும்‌. 
எம்மோர்‌ - எம்முடையவர்‌. 


எயில்‌ - ஊர்ப்பொது, மதில்‌. 


wrpiuror 4A) - 1 169 


எயிறலைப்பு - பற்கடி ப்பு. 

எயிறு - பல்லு, பன்றிக்கொம்பு, 
யானைக்கொம்பு, வக்கிெதந்தம்‌. 

எயிறுதின்றல்‌ - பற்கடித்தல்‌. 

எயிற்றியர்‌ - பாலைநிலப்பெண்கள்‌, 
வேபடுவப்பெண்கள்‌. 

எயினர்‌ - பாலைநிலமாக்கள்‌, வேடர்‌. 

எயின்‌ - வேடருக்குரியன, வேட சாதி. 

எய்‌ - எய்யென்னேவல்‌, முட்பன்றி. 

எய்தல்‌ - அடைதல்‌, நால்வகை யூறு 
பாட்டினொன்று. அஃது எய்தல்‌. 

எய்துதல்‌ - அடைதல்‌, சம்பவித்தல்‌, 
பெறுதல்‌. 

எய்த்தல்‌ - இளைத்தல்‌, மெலிதல்‌. 

எய்ப்பன்றி - முட்பன்றி. 

எய்ப்பாடி - வேட ரூர்‌. 

எய்ப்பிலவைப்பு - தான்‌ தளர்ந்தும்‌ 
பிறரைத்தாங்கல்‌. 

எய்ப்பு - இளைப்பு, பலவீனம்‌. 

எய்யாமை - அறியாமை. 

எரி - எரியென்னேவல்‌, கேட்டை 
நாள்‌, தீ,நரகம்‌, பிரவை, புநர்பூசம்‌. 

எரிகரும்பு - கரும்பு. 

எரிகாசு- அகிற்கூட்டை ந்தினொன்று. 
அஃது காசுக்கட்டி. 

எரிகாலி - காட்டாமணக்கு. 

எரிகுடலன்‌ - மிகுபசியுள்ளவன்‌. 

எரிகுன்மம்‌ - ஒர்‌ நோய்‌. 

எரிக்கலக்காம்போதி - ஓரிராகம்‌. 

எரிசனம்‌ - நரகர்‌. 

எரிச்சல்‌ - அமற்றல்‌, எரிதல்‌, கோபம்‌, 
பொறாமை. 

எரிதயிலம்‌ - எரித்தெடுக்குந்தயிலம்‌. 

எரிதல்‌ - அழற்றல்‌, அனற்றல்‌, தசு, 
வாலித்தல்‌, பிரகாசித்தல்‌, வெந்‌ 
தற்றுப்போதல்‌. 

எரித்தல்‌ - ஏரியச்செய்தல்‌. 


எரிநாள்‌ - கார்த்திகைநாள்‌. 


170 wirptiuroor qs] - 1 


எரிபடுவன்‌ - ஒர்‌ நோய்‌. 

எரிபக்கம்‌ - ஏரிவந்தம்‌. 

எரிபிடாரி - எரிச்சற்காரன்‌, ஓர்‌ 
தேவதை. 

எரிபுழு, எரிபூச்சி - கரியமயிர்க்குட்டி. 

எரிபொழுது - இலங்குபொழுது. 

எரிப்பு - எரித்தல்‌, பொறாமை. 

எரிப்புறம்‌ - நரகம்‌. 

எரிமருந்து - சுடுமருந்து. 

எரிமுகி - சேங்கொட்டைமரம்‌. 

எரியல்‌ - எரிதல்‌, எரிந்தது. 

எரியவிட்டமருந்து - நீற்றினபலமம்‌. 

எரியிடுதல்‌ - ஏரியவைத்தல்‌. 

எரிவட்டம்‌ - நரகவட்ட த்துளொன்று. 

எரிவண்டு - பட்ட விடமெரிகெறவண்டு. 

எரிவந்தம்‌ - பிகவெரிக்குமோர்நோய்‌. 

எரிவனம்‌ - சுடுகாடு. 

எரிவிழித்தல்‌ - கோபித்துப்பார்த்தல்‌. 

எரிவு - அழற்சி, எரிதல்‌. 

எரு - சாணி. 

எருக்கம்‌ - எருக்கு. 

எருக்கல்‌, எருக்குதல்‌ - கொல்லல்‌, 
சுமத்தல்‌, வெட்டல்‌. 

எருக்களம்‌ - ஆனிலை. 

எருக்கு - எருக்கலை, எருக்கென்‌ 
னேவல்‌. 

எருச்சாட்டி - எருப்பட்ட நிலம்‌. 

எருதடித்தல்‌ - உழுதல்‌, போரடித்தல்‌. 

எருது - இடபம்‌, இடபவிராசி. 

எருதுமறித்தல்‌ - பசுவுடனே எருது, 
புணர்தல்‌. 

எருத்தங்கோட்டல்‌ - தலைகவிழ்தல்‌. 

எருத்தடி - ஈற்றயலடி.. 

எருத்தம்‌, எருத்து - பிடர்‌, தரவு. 

எருத்துக்கரணம்‌ - ஓர்‌ கரணம்‌. 

எருத்துப்பூட்டு - ஓர்‌ பூட்டு. 

எருத்துவாலன்‌ - ஓர்‌ குருவி. 


எரிபடுவன்‌ 


எருந்து - கிளிஞ்சில்‌. 

எருமணம்‌ - செங்குவளை. 

எருமுட்டை - எருவராட்டி. 

எருமுட்டைப்பீநாறி - வெதுப்படக்கி. 

எருமை - காரா. 

எருமைக்கற்றாழை - ஓர்‌ கற்றாழை. 

எருமைக்காய்ஞ்சொறி - ஓர்‌ காய்ஞ்‌ 
சொறி. 

எருமைக்கொற்றான்‌ - ஓர்‌ கொடி. 

எருமைச்சுறா - ஓர்மீன்‌. 

எருமைத்தக்காளி - ஓர்‌ செடி. 

எருமைநாக்கி - சாணாக்கி. 


எருமைநாக்கள்ளி - ஓர்‌ கள்ளி. 


எருமைநாத்தொட்டி - வைப்புப்‌ 
பாஷாண முப்பத்திரண்டி 
னொன்று. 


எருமைப்பாச்சோற்றி - ஒர்பூண்டு. 

எருமைமுல்லை - ஓர்‌ முல்லை. 

எருமைமுன்னை - ஓர்‌ கொடி. 

எருமையூர்தி - யமன்‌. 

எருவராட்டி - காய்ந்த ௭௬. 

எருவாரம்‌ - எருச்செய்கைப்பங்கு. 

எருவிடுவாசல்‌ - குதம்‌. 

எருவை - உதிரம்‌, ஓர்‌ பூடு, கழுகு, 
கழுதை, கொறுக்கை, கோரை, 
செம்பு, யானை. 

எலி - பூரநாள்‌, மூடிகம்‌. 

எலிச்செவி, எலிச்செவித்துத்தி - ஓர்‌ 
ய்டு. 

எலித்திசை - வட மேற்றிசை. 

எலிப்பளை - எலிப்புற்று. 

எலிப்பாஷாணம்‌ - ஓர்‌ மருந்து. 

எலிப்புலி - பூனை. 

எலிப்புற்று - ஏலிவளை. 

எலிப்பொறி - எலிபடுக்குஞ்சூத்திரம்‌. 

எலியாமணக்கு - ஓர்‌ மரம்‌. 


எலியொட்டி - ஒட்டொட்டி. 


எழல்‌ 


எலியோடி - முகட்டுப்பாய்ச்சு. 

எலியோட்டி - ஓர்‌ பூடு. 

எலிவளை - எலிப்புற்று. 

எலு - கரடி, தோழமை. 

எலுநன்‌ - சோழன்‌. 

எலுமிச்சை - எலும்பிச்சை. 

எலும்பன்‌ - எலும்புபுறப்பட்ட வன்‌. 

எலும்பிலி - ஓர்‌ மரம்‌, புழு. 

எலும்பு - என்பு. 

எலும்புக்கூடு - எலும்புக்கோவை. 

எலும்புக்கோறை - எலும்புத்துவாரம்‌. 

எலும்புருக்கி - ஓர்‌ நோய்‌, ஓர்‌ பூடு, ஓர்‌ 
மரம்‌. 

எலுவன்‌ - தோழன்‌. 

எல்‌ - இகழ்ச்சிக்குறிப்பு, இரவு, ஒளி, 
சூரியன்‌, நாள்‌, பகல்‌, வெயில்‌. 

எல்லரி - கைமணி. 

எல்லவன்‌ - சந்திரன்‌, சூரியன்‌. 

எல்லாம்‌ - முழுவதும்‌. 

எல்லாரும்‌ - சகலரும்‌. 

எல்லி - இராத்திரி, சூரியன்‌. 

எல்லீரும்‌, எல்லீர்‌ - நீவிர்யாரும்‌. 

எல்லு - சூரியன்‌, நாள்‌. 

எல்லேமும்‌, எல்லேம்‌ - நூமெல்லாரும்‌. 

எல்லை - அவதி, அளவு, கூப்பிடு 
தூரம்‌, சூரியன்‌, நாள்முடிவு, பகற்‌ 
பொழுது. 

எல்லைகடத்தல்‌ - அளவைக்‌ கடத்தல்‌, 
ஆணையைக்கடத்தல்‌. 

எல்லைகட்டுதல்‌ - தீர்த்தல்‌, முடிவு 
கட்டுதல்‌, வரம்புவைத்தல்‌, வரை 
யறுத்தல்‌. 

எல்லைகுறித்தல்‌ - அவதிகுறித்தல்‌, 
எல்லைகட்டுதல்‌. 

எல்லைக்கட்டு - இறைக்கட்டு, எல்லை 
மானம்‌. 

எல்லைக்கல்‌, எல்லைக்கால்‌ - எல்லை 
யறியநிறுத்துவது. 


wrpiuror 4A) - 1 171 


எல்லைக்காவல்‌ - எல்லைமானக்‌ 
காவல்‌. 
எல்லைக்குறிப்பு - எல்லையடை 
யாளம்‌. 
எல்லைக்கெட்டநேரம்‌ - ஒவ்வாத நேரம்‌. 
எல்லைக்கேடு - ஒவ்வாமை. 
எல்லைத்தீ - ஊழித்த. 
எல்லைப்படுத்தல்‌ - அளவுபடுத்தல்‌, 
எல்லைகட்டுதல்‌. 
எல்லைப்பிடாரி - ஓர்‌ தேவதை. 
எல்லைப்பொருள்‌ - ஒருபொருளினது 
குறிப்பதற்கு 
எல்லையாய்‌ நிற்கும்‌ பொருள்‌, 
(உம்‌) உத்தரார்த்த கோளத்திற்கு 
தெற்கு சமரேகை. 


திசையளவைக்‌ 


எல்லைமானம்‌ - எல்லை. 

எல்லையின்மை - அ௮ளவின்மை. 

எல்லோ - அதிசயவிரக்கச்சொல்‌. 

எல்லோமும்‌, எல்லோம்‌ - நாமெல்‌ 
லாரும்‌. 

எல்லோரும்‌ - சகலரும்‌. 

எல்லோன்‌ - சூரியன்‌. 

எல்வை - காலம்‌, நாள்‌. 

எவட்சாரம்‌ - ஓர்‌ சரக்கு. 

எவண்‌ - எவ்விடம்‌. 

எவரும்‌ - எல்லாரும்‌. 

எவற்று - எது. 

எவன்‌ - என்னை, யாது, யாவன்‌, 
யாவை. 

எவை - யாவை. 

எவையும்‌ - யாவையும்‌. 

எவ்‌ - எவை. 

எவ்வது - எது, எவ்வண்ணம்‌. 

எவ்வம்‌ - குற்றம்‌, தனிமை, தீராத 
நோய்‌, துக்கம்‌, துன்பம்‌. 

எவ்வரும்‌ - எவரும்‌. 

எவ்வனம்‌ - இளமை, மதர்த்தல்‌. 


எழல்‌ - எழும்பல்‌, துக்கம்‌. 


172 wirptiuroor qs] - 1 


எழால்‌ - ஓர்‌ பட்சி, யாழ்‌, யார்நரம்‌ 
பினோசை. 

எழிலறிதல்‌ - அசுவைமட்டுக்கட்டு 
தல்‌, குறிப்பறிதல்‌. 

எழிலி - கடையெழுவள்ளலிலொரு 
வன்‌, மேகம்‌. 

எழில்‌ - அசுகை, அழகு, இளமை, 
வண்ணம்‌, வலி. 

எழினி - இடைச்சீலை, தரைச்சலை. 

எழு - உழலைமரம்‌, எழுவென்னே 
வல்‌, ஓர்மரம்‌, கம்பம்‌, வளைதடி. 

எழுகூற்றிருக்கை - ஓர்‌ பிரபந்தம்‌, 
அஃது ஏழறைத்தட்டு விளை 
யாட்டுச்சிறப்புக்கூறுவது. 

எழுகை - எழுதல்‌. 

எழுச்சி - எழும்புதல்‌, ஏறிச்செல்லல்‌, 
கண்ணோயினொன்று, 
முயற்சி. 

எழுச்சிக்கொடி - கண்ணினிற்பற்று 


மன 


மோர்கொடி. 

எழுச்சிபாடுவோன்‌ - தேவரரசர்‌ 
முதலியோர்க்குப்‌ பள்ளியெழுச்சி 
பாடுவோன்‌. 

எழுச்சிமுரசம்‌ - தேவரரசரிவர்களை 
வைகறையிலெழுப்ப முழக்கு 
முரசம்‌. 

எழுச்சியிலை - பலவனிலை. 

எழுதகம்‌ - எழுதப்பட்ட ரூபு, சித்திரக்‌ 
கம்பி, சித்திரசொறூபம்‌. 

எழுதல்‌ - எழுதுதல்‌, எழும்புதல்‌, 
கிளர்தல்‌. 

எழுதாக்கிளவி, எழுதாமறை - வேதம்‌. 

எழுதுகோல்‌ - தூரியக்கோல்‌. 

எழுதுதல்‌ - எழுதல்‌. 

எழுத்தந்தாதி - ஈற்றெழுத்தாதியாகப்‌ 


பாடல்‌. 
எழுத்தடைத்தல்‌ - எழுத்துக்களை 
யறைவகுத்தடைத்தல்‌. 


எழுத்ததிகாரம்‌ - எழுத்திலக்கணம்‌. 


எழால்‌ 


எழுத்தலங்காரம்‌ - எழுத்திலோரியல்‌. 
எழுத்தறப்படித்தல்‌ 


வாசிக்கப்பயிலல்‌. 


- தீர்க்கமாய்‌ 


எழுத்தாணி - ஓலையிலெழுதுங்கருவி. 
எழுத்தாணிப்பூடு - ஓர்‌ பூடு. 
எழுத்தாளர்‌ - அறிஞர்‌, எழுத்துக்காரர்‌. 
எழுத்தானந்தம்‌ - பாடற்கு விலக்கப்‌ 
பட்டவெழுத்து. 
எழுத்திலக்கணம்‌ - பஞ்சவிலக்கணத்‌ 
தொன்று. 
எழுத்திலாவோசை - எழுத்தொலி 
காட்டாத அசை௮ஃது இரைச்சல்‌ 
முதலியன. 
எழுத்தினோசை - அக்கரம்‌ விளக்கி 
நிற்குந்தொனி. 
எழுத்து - அக்கரம்‌, சித்திரம்‌. 
எழுத்துக்காரன்‌ - எழுதுகிறவன்‌, 
புடைவை முதலியவற்றிற்‌ சித்திரந்‌ 
தட்டுவோன்‌. 
எழுத்துக்காரியஸ்தன்‌ - எழுத்துக்‌ 
காரன்‌. 
எழுத்துக்குற்றம்‌ - 
முதலியனவருதல்‌. 
எழுத்துக்கூட்டுதல்‌ - எழுத்துக்களைப்‌ 
புணர்த்தி வாசித்தல்‌ 
எழுத்துச்சந்தி - எழுத்துக்களின்‌ 


நச்செழுத்து 


புணர்ச்சி. 

எழுத்துச்சாரியை - ஒரெழுத்தான்‌ 
வருஞ்சாரியை. 

எழுத்துச்சுருக்கம்‌ - எழுத்துக்களை 
யிடைவிட்டெழுதிவாசிப்பது. 

எழுத்துநடை - நன்றாய்ச்‌ செல்லும்‌ 
வாசனை. 


எழுத்துப்புடைவை - சித்திரப்படாம்‌. 
எழுத்துப்பொருத்தம்‌ - பாலன்முதலி 
யனவெழுத்துத்தானப்‌ பொருத்தம்‌. 
எழுத்துவருத்தனம்‌ - சத்திரக்கவியி 
னொன்று. அஃது எழுத்தெழுத்‌ 


தாய்ப்‌ பிரிக்கப்‌ பொருள்பயப்பது. 


எற்றற்கொட்டு 


எழுத்துவாசனை - எழுத்துநடை. 

எழுநா - நெருப்பு. 

எழுந்தபடி - நினைத்தபடி, நேரிட்ட 
படி. 

எழுந்தமானம்‌ - யோசனை பண்ணா 
மை. 


வெளி 
கொண்டுவருதிெவிக்கிரகம்‌. 

எழுந்தருளுதல்‌, எழுந்திருத்தல்‌ - 
பெரியோரெழுதல்‌. 

எழுந்தேற்றம்‌ - எழுந்தமானம்‌, எழுந்‌ 
தருளல்‌. 

எழுபவம்‌ - உயர்பிறப்பு, எழுபிறப்பு. 


எழுந்தருளிவிக்கிரகம்‌ - 


எழுப்பம்‌ - எழுச்சி, நடமாட்டம்‌, 
வளர்ச்சி. 

எழுப்பிவிடுதல்‌, எழுப்புதல்‌ - எழும்பப்‌ 
பண்ணுதல்‌, முயற்சியுண்டாக்கு 
தல்‌. 

எழுப்பு - எழுப்புதல்‌ எழுப்பென்னே 
வல்‌. 

எழுமான்புலி - ஓர்‌ பூடு. 

எழுமுகனை - துவக்கம்‌, முதல்‌. 

எழுமை - உயர்ச்சி, எழுபிறப்பு. 

எழும்பல்‌ - எழும்புதல்‌, கைத்தோம்பு. 

எழுவரைக்கூடி - ஓர்‌ பாஷாணம்‌. 

எழுவாயுருபு - பெயர்‌ வேற்றுமை 
யுமுபு. 

எழுவாயெழுனி - மகநாள்‌. 

எழுவாய்‌ - அதி. 

எழுவாய்வேற்றுமை - முதலாம்‌ 
வேற்றுமை. 

எழுவான்‌ - கிழக்கு. 

எளிசு - அருமையற்றது, இலேசானது, 
எளியது. 

எளிஞர்‌ - எளியவர்‌. 

எளிதரவு - எளிமைத்தனம்‌. 

எளிது - எளிசு. 

எளிமை - தரித்திரம்‌, தளர்வு, தனிமை, 
தாழ்வு. 


wpiuror 4ST - 1 173 


எளியர்‌, எளியார்‌ - ஈனர்‌, தரித்திரர்‌, 
திராணியற்றவர்‌. 

எளியவிலை - அற்பவிலை. 

எள்‌ - எள்ளு, எள்ளென்னேவல்‌. 

என்கல்‌, எள்குதல்‌ - இகழ்தல்‌. 

எள்ள - உவமைச்சொல்‌. 

எள்ளல்‌ - அவமதிச்சிரிப்பு, நிந்தை. 

எள்ளிடை - எள்ளளவு. 

எள்ளுச்செவி - ஓர்‌ பூண்டு. 

எள்ளுதல்‌ - இகழ்தல்‌, தள்ளுதல்‌. 

எள்ளோரை - எள்ளுச்சாதம்‌. 

எறிகாலி - காலாலெறியும்பசு. 

எறிதல்‌ - அடித்தல்‌, உதைதல்‌, குத்தல்‌, 
நால்வகையூறினொன்று, வீசல்‌, 
வெட்டல்‌. 

எறித்தல்‌ - ஒளிவீசல்‌, வெயில்காலல்‌. 

எறிபடை - கைவிடுபடை.. 

எறிப்பு - ஒளிசெய்தல்‌, கோடை, 
விம்பித்தல்‌. 

எறிமணி - சேமக்கலம்‌. 

எறிமுத்து - வகூரிநோயிலிடை யிடை 
போட்டமுத்து. 

எறியாயுதம்‌ - வேல்முதலியபடை. 

எறியால்‌ - ஓர்‌ மீன்‌. 

எறியீட்டி - எஏறிவல்லையம்‌. 

எறிவு - எறிதல்‌. 

எறும்பி - யானை. 

எறும்பு - பிபீலிகை. 

எறுழி - பன்றி. 

எறுழ்‌ - தடி, தண்டு, தூண்‌, வலி. 

எற்பாடு - மாலைப்‌ பொழுதுக்கு 
முன்‌ பத்துநாழிகை நேரம்‌. 

எற்றல்‌ - அடித்தல்‌, அறுத்தல்‌, இறை 
மரம்‌, எதிர்த்தல்‌, எறிதல்‌, எற்றுதல்‌, 
குத்தல்‌, கொல்லல்‌, தட்ட ப்படுதல்‌, 
வெட்டல்‌. 

எற்றல்மரம்‌ - இறைமரம்‌. 

எற்றற்கொட்டு - இறைமரக்கொட்டு. 


174 wirpiuroor qs] - 1 


எற்றற்பட்டை - சீலாப்பட்டை. 

எற்றித்தல்‌ - இரங்கல்‌. 

எற்று - இரக்கக்குறிப்பு, எத்தன்‌ 
மைத்து, எறிதல்‌, எற்றென்னேவல்‌. 

எற்றுதல்‌ - எறிதல்‌, கொல்லல்‌, நீர்‌ 
முதலியவற்றையெற்றல்‌, புடைத்‌ 
தல்‌. 

எற்றுநூல்‌ - மரக்கோட்டம்‌ பார்க்கு 
நூல்‌. 

எற்றை - என்று. 

எற்றோ - அதிசயவிரக்கச்சொல்‌, 
இரக்கச்சொல்‌, எத்தன்மைத்தோ. 

என - என்க, ஓர்‌ உவமையுருபு, 
என்னுடையது, ஒரெச்சச்‌ சொல்‌, 
(உம்‌) ஒல்லெனவொலித்‌ தது, 
எண்ணிடைச்சொல்‌, (உம்‌) பகை, 
பாலம்‌, அச்சம்‌, பழியென நான்கு. 

எனது, எனாது - என்னுடையது. 

எனல்‌ - என்றல்‌. 

எனா - எண்ணிடைச்சொல்‌, (உம்‌) 
சாத்தனெனா கொற்றனெனா. 

என்வெஞ்சணி - எனவெஞ்சணி. 

எனில்‌ - என்று சொல்லில்‌. 

எனைத்து - எத்தன்மைத்து, எவ்வளவு. 

எனைத்துணை - எவ்வளவு. 

எனையவன்‌ - எத்தன்மையவன்‌, எவன்‌. 

எனைவரும்‌ - யாவரும்‌. 

எனைவீர்‌ - எல்லாநீர்‌. 

எனைவேமும்‌, எனைவேம்‌, எனை 
வோமும்‌, எனைவோம்‌ - எல்லோரும்‌. 

எனைவோரும்‌ - யாவரும்‌. 

என்‌ - இகழ்ச்சிக்குறிப்பு, இடைச்‌ 
சொல்‌, என்ன, ஐயக்கிளவி, சொல்‌ 
லுக, தன்மை யொருமைச்‌ சொல்‌. 

என்கு, என்கும்‌ - என்றுசொல்லும்‌. 

என்பாபரணன்‌ - சிவன்‌. 

என்பித்தல்‌ - அத்தாட்‌ சிப்படுத்தல்‌, 
என்று சொல்வித்தல்‌. 

என்பு - எலும்பு, புல்‌. 


எற்றற்பட்டை 


என்புதின்றி - கழுதைக்குடத்தி. 

என்புருக்கி - எலும்புருக்கி. 

என்மர்‌, என்மனார்‌, என்றிசினோர்‌ - 
என்றுசொல்வார்‌. 

என்வெஞ்சணி - எனவென்னெச்சம்‌. 

என்றா - எண்ணிடைச்சொல்‌. 

என்று - எந்நாள்‌, சூரியன்‌. 

என்றும்‌ - எப்போழ்தும்‌. 

என்றூழி - எப்போழ்தும்‌. 

என்றூழ்‌ - சூரியன்‌, வெயில்‌. 

என்றூள்‌ - கோடை. 

என்ன - உவமைச்சொல்‌, எத்தன்மைய 
என்று சொல்க, யாவை. 

என்னல்‌ - என்றுசொல்லல்‌. 

என்னே - அதிசயவிரக்கச்சொல்‌. 

என்னை - என்றந்தை, என்ன, விரவுத்‌ 
திணை யொருமைத்‌ தன்மைச்‌ 
செயப்படுபொருள்‌. 

என்னோ - அதிசயவிரக்கச்சொல்‌, 
இரக்கச்சொல்‌, அயக்கிளவி. 


a 

ஏ - அடே, இசைநிறை, ஈற்றசை, 
எண்ணின்குறிப்பு, (உம்‌) நிலனே 
நீரே, எதிர்மறை, (உம்‌) பொய்யே, 
ஓரெழுத்து, தேற்றக்குறிப்பு, (உம்‌) 
நானேவந்தது, பாணம்‌, பிரிவின்‌ 
குறிப்பு, (உம்‌) இவற்றுளொன்றே 
நன்று, வினாக்குறிப்பு (உம்‌) தரலே 
வந்தது. 

ஏஏ - இகழ்ச்சிக்குறிப்பு. 

ஏககுண்டலன்‌ - குபேரன்‌, பலராமன்‌. 

ஏககுரு - உடன்கற்றோன்‌. 

ஏகசகடு - ஒரொட்டு. 

ஏசசக்கிரம்‌ - தனியரசாட்சி செலுத்து 
தல்‌. 

ஏகசக்கிரவர்த்தி, ஏகசக்கிராதிபதி - 
சுயாதிபதி. 


ஏகசமன்‌ - ஒருசரி. 


ஏகாசம்‌ 


ஏகசமானம்‌ - ஒரேசமானம்‌. 

ஏகசரம்‌ - காண்டாமிருகம்‌. 

ஏகசாதர்‌ - சகோதரர்‌. 

ஏகசாதி - சூத்திரன்‌. 

ஏகசிந்தை - ஒருமனம்‌, ஒன்றிப்பு. 

ஏகசிருங்கம்‌ - காண்டாமிருகம்‌. 

ஏகசிருங்கன்‌ - கிருஷ்டிணன்‌. 

ஏகசூனு - ஒரேபேறானபிள்ளை. 

ஏகதந்தன்‌ - வினாயகன்‌. 

ஏகதாளம்‌ - சத்ததாளத்தொன்று. 

ஏகதிரீயத்துவம்‌ - ஒன்றில்மூன்று 
தத்துவங்கொண்டிருத்தல்‌. 

ஏகதேகம்‌ - யெளவனம்‌. 

ஏகதேசக்காரன்‌ - மாறுபாடுள்ளவன்‌. 

ஏகதேசம்‌ - அரிது, அலங்காரத்து 
ளொன்று, ஓட்டுக்கு, ஓரிடம்‌, 
முன்பின்னாக, வித்தியாசம்‌, பங்கு. 

ஏகதேசவுருபகம்‌, ஏகதேசவுருவகம்‌ - 


அஃது ஒரேயங்கத்தையுருவகஞ்‌ 
செய்வது 

ஏகதேசவுருவகம்‌ - ஓரலங்காரம்‌. 

ஏகதேவன்‌ - கடவுள்‌, சிவன்‌, புத்தன்‌. 

ஏகதொகை - முழுத்தொகை. 

ஏகத்துவம்‌ - ஒருபொருளாயிருக்குந் 
தன்மை. 

ஏகநாதன்‌, ஏகநாயகன்‌ - கடவுள்‌, 
சுயாதிபதி. 

ஏகபந்தனம்‌ - ஒருகூட்டாய்க்‌ கூடுதல்‌, 
ஒன்றிப்பு. 

ஏகபத்திரிகை - வெண்டுள௫. 

ஏகபத்தினி - பதிவிரதை. 

ஏகபாதம்‌ - நான்கடியுமோரடியாய்‌ 
வருங்கவி. 

ஏகபாதவாதனம்‌ - அத்தமேற்காலா 
தனமாய்க்‌ கெந்து ஒரு கான்மேனீ 
முட்வது. 

ஏகபாவனை - ஒருமைப்பாவனை. 


ஏகபிங்கலன்‌ - குபேரன்‌. 


wpiuror 4A) - 1 175 


ஏகபிங்கன்‌ - குபேரன்‌. 

ஏகபிண்டன்‌ - நெருங்கெவுறவன்‌. 

ஏகபோகம்‌ - இட்ட ம்‌, இருவருமொத்த 
போகம்‌. 

ஏகப்பிழை - முற்றும்பிழை. 

ஏகப்பெருவெள்ளம்‌ - ஒருமிக்கமூடிிய 
பெருவெள்ளம்‌. 

ஏகமாய்‌ - ஒன்றாய்‌. 

ஏகம்‌ - ஓப்பில்லாதது, ஒன்‌ று, தனிமை, 
முழுவதும்‌. 

ஏகம்பன்‌ - கச்சிப்பதீசன்‌. 

ஏகரூபன்‌ - கடவுள்‌. 

ஏகல்‌ - உயர்ச்சி, நடத்தல்‌, போகல்‌. 

ஏகவசனம்‌ - ஒருமைச்சொல்‌, ஒரே 
மொழி, மெய்‌. 

ஏகலிங்கன்‌ - குபேரன்‌. 

ஏகவத்தவாதனம்‌ - ஏகபாதவாதன 
மாகக்‌ கிடந்துகையை நீட்டி 
யிருப்பது. 

ஏகவஸ்து - கடவுள்‌. 

ஏகவாசம்‌ - ஆலமரம்‌, கூடி யிருத்தல்‌, 
தனியிருப்பு. 

ஏகவீரன்‌ - இணையில்வீரன்‌. 

ஏகவெளி - மறைவிலாவெளி. 

ஏகவேணி - மூதேவி. 

ஏகன்‌ - ஒருவன்‌, கடவுள்‌, சிவன்‌. 

ஏகாக்கம்‌ - காக்கை. 

ஏகாக்கிரம்‌, ஏகாக்கிருதை - ஒரே 
நோக்கம்‌. 

ஏகாங்கம்‌ - தனிமை, சந்தனம்‌, புதன்‌. 

ஏகாங்கவுருவகம்‌ - ஒரலங்காரம்‌, 
அஃது ஒன்றனங்கம்‌ பலவற்றை 
யும்வாளா கூறி யோரங்கத்தையே 
யுருவகிப்பது. 

ஏகாங்கி - சந்நியாசி, தனிமையா 
யிருப்பவன்‌. 


ஏகாசம்‌ - உத்தாயம்‌, போர்வை. 


176 wirptiuroor qs] - 1 


ஏகாட்சரி - புவனாசத்தி, மிறைக்கவி 
யினொன்று. அஃது ஓர்வரி 
யெழுத்தானோர்‌ கவிமுடிவது. 

ஏகாட்சரிகக்கிஷம்‌ - ஒர்மாந்திரிய 
நூல்‌. 

ஏகாண்டம்‌ - ஆகாயம்‌, வெளி. 

ஏகாதசம்‌ - பதினொன்று. 

ஏகாதசி - பதினொராந்திதி. 

ஏகாதிபதி - தனியாட்சி பண்ணுபவன்‌. 

ஏகாதிபத்தியம்‌ - தனியரசாட்‌ ௪. 

ஏகாத்தியம்‌ - தனிச்செங்கோன்மை. 

ஏகாந்தசேவை - தனிச்சேவை. 

ஏகாந்தமண்டபம்‌ - கொலுமண்டபம்‌, 
தனியிருக்கு மண்டபம்‌. 

ஏகாந்தம்‌ - தனித்திருக்குமிடம்‌, 
தனிமை, சந்தனம்‌, புதன்‌. 

ஏகாந்தவாழ்வு - தனிவாழ்வு. 

எஏகாம்பரன்‌ - சிவன்‌. 

ஏகாரவல்லி - பலா, பாகல்‌. 

ஏகாலி - சவுக்காரம்‌, வண்ணான்‌. 

ஏகாலியர்‌ - வண்ணார்‌. 

ஏகி - கைம்பெண்‌. 

ஏகீபலித்தல்‌ - ஒன்றித்தல்‌, சேருதல்‌. 

ஏகீபாவம்‌ - ஒருமைப்பாவனை. 

ஏகீயன்‌ - தோழன்‌. 

ஏகுதல்‌ - போகுதல்‌. 

ஏகோத்திட்டம்‌ - அபரக்கிரியையி 
னொன்று, ஏகோதிட்டம்‌. 

ஏகோபித்தல்‌ - ஒருமனப்படுதல்‌, 
ஒன்றாதல்‌, சேர்தல்‌. 

ஏக்கம்‌ - ஏங்கல்‌, பயம்‌, பேராசை. 

ஏக்கழுத்தம்‌ - இறுமாப்பு. 

ஏக்கறல்‌ - ஏக்கறுதல்‌. 

ஏக்கறவு - ஏற்றுக்கொள்ளுதல்‌, 
வணங்கல்‌. 

ஏக்கறுதல்‌ - அங்கலாய்த்தல்‌, அவ 
மானித்தல்‌, தாழ்ந்துநிற்றல்‌. 

ஏக்கிபோக்கி - எளியோர்‌. 


ஏகாட்சரி 


ஏக்கை - இகழ்ச்சி. 

ஏங்கல்‌ - அஞ்சல்‌, அழுதல்‌, இரங்கல்‌, 
ஒலித்தல்‌, மயிற்குரல்‌. 

ஏசம்‌ - வெண்கலம்‌. 

ஏசல்‌ - பழிமொழி, வைதல்‌. 

ஏசறுதல்‌ - துக்கித்தல்‌. 

ஏசனம்‌ - கலக்குதல்‌. 

ஏசாதவர்‌ - குற்றமில்லாதவர்‌, தேவர்‌. 

ஏசி - கிளி. 

ஏசு - ஏசென்னேவல்‌, குற்றம்‌. 

ஏச்சு - உதாசனம்‌, வைதல்‌. 

ஏட - தோழன்முன்னிலை. 

ஏடகம்‌ - சீலை, தென்னமரம்‌, பலகை, 
பனைமரம்‌, பூவிதழ்‌, ஆட்டுக்‌ 
கடா, திருவேடகம்‌. 

ஏடணை - விருப்பம்‌. 

ஏடல்‌ - கருத்து. 

ஏடன்‌ - செவிடன்‌, தோழன்‌. 

ஏடா - தோழன்முன்னிலை. 

ஏடாகுடம்‌, ஏடாகூடம்‌ - ஏறாமேடு. 

ஏடாகோடம்‌ - ஏற்றத்தாட்சியான 
நடை. 

ஏடாசிரியர்‌ - குருவில்லா தேடுமாத்‌ 
திரத்திற்‌ கற்றோர்‌. 

ஏடி - தோழிமுன்னிலை. 

ஏடு - கண்ணிமை, பனையேடு, 
பாலாடை, பூவிதழ்‌. 

ஏடுகம்‌ - பிரேதக்கல்லறை. 

ஏட்டிக்குப்போட்டி - எதிருக்கெதிர்‌, 
ஒவ்வாமை. 

ஏட்டிற்கல்வி - குருவில்லாக்கல்வி. 

ஏட்டை - அசை, தளர்வு, துன்பம்‌, 
வறுமை. 

ஏணகம்‌ - மான்‌.. 

ஏணம்‌ - எலும்பு, நிலைபெறுதல்‌, 
மான்‌, மான்றோல்‌, வலி. 

ஏணல்‌ - வளைவு. 


ஏணாசினம்‌ - மான்றோல்‌. 


ஏமதவஞ்சம்‌ 


ஏணாப்பு - இறுமாப்பு. 

ஏதசன்‌ - பிராமணன்‌. 

ஏணி - இறைவை, எல்லை, நாடு, 
மான்‌ கன்று. 

ஏணிலையுடைமை - கண்ணோட்டம்‌. 

ஏணை - ஆடுமஞ்சம்‌. 

ஏண்‌ - நிலையுடைமை, வலி, வளைவு. 

ஏண்கோண்‌ - திருக்கு, நேரின்மை. 

ஏண்டாப்பு - இறுமாப்பு. 

ஏதடை - விரோதம்‌. 

ஏதண்டை - சிறாம்பி. 

ஏதம்‌ - குற்றம்‌, கேடு, துன்பம்‌, பல 
வன்னம்‌, மான்‌. 

ஏதனம்‌ - சுவாசம்‌ விடல்‌. 

ஏதி - ஆயுதப்பொது, துண்டு, வாள்‌. 

ஏதியம்‌ - கிரணம்‌. 

ஏதிலார்‌ - அயலோர்‌, தரித்திரர்‌, 
பகைவர்‌, பிறர்‌. 

ஏதில்‌ - அயல்‌. 

ஏதின்மை - பிரியவீனம்‌, வெறுமை. 

ஏது - ஏன்‌, ஓரலங்காரம்‌, அஃது 
இன்ன காரணத்தானின்னதா 
மெனக்‌ கூறுவது, காரணம்‌, யாது, 
உபகரணம்‌. 

ஏதுங்கெட்டவன்‌ - இடமற்றவன்‌, 
வீணன்‌. 

ஏதுத்தற்குறிப்பு - ஓரலங்காரம்‌. 

ஏதும்‌ - யாதொன்றும்‌. 

ஏதுவனுமானம்‌ - ஓரளவை, அஃது 
புகையைக்‌ கண்டு நெருப்புண்‌ 


டென வறிதல்‌. 
ஏதுவானவன்‌ - இடமுள்ளவன்‌, 
பிராத்தியுள்ளவன்‌. 


ஏதுவிலக்கு - ஒரலங்காரம்‌, அஃது 
இன்னதினானின்ன காரணமின்‌ 
றெனக்‌ கூறுவது. 

ஏதுவின்முடித்தல்‌ - ஒர்யுத்தி. 

ஏதுவுருவகம்‌ - ஓரலங்காரம்‌. அஃது 
காரணத்தைக்காட்டி யுருவகப்‌ 
படுத்துவது. 


wpiuror 4ST - 1 177 


ஏதுவுவமை - காரணங்களை 
யெடுத்துக்காட்டி யுவமையைப்‌ 
பொருட்‌ கொப்பிட்டுக்‌ கூறுவது, 
(உம்‌) மாமணியும்‌ பாசிலையும்‌ 
இளம்பிறையுங்‌ கூடிபிரபையால்‌ 
வானவிற்போன்றது. 

ஏதை - பேதை, வறியன்‌. 

ஏத்தல்‌ - துதித்தல்‌. 

ஏத்திரி - சாதிபத்திரி. 

ஏத்து - ஏத்தென்னேவல்‌, துதி. 

ஏத்துவம்‌ - பின்பு. 

ஏந்தல்‌ - அரசன்‌, உயர்ச்சி, ஏந்துதல்‌, 
பெருமை, பெருமையிற்சிறந்தோன்‌, 
மலை, மேடு. 

ஏந்தல்வண்ணம்‌ - 
சிறந்து வருவது. 

ஏந்தானம்‌ - ஏந்துதல்‌, சிறாம்பி. 

ஏந்தி - ஏந்துபவன்‌, தரித்தவன்‌. 

ஏந்திசை - இராகத்தகுதியுளொன்று. 

ஏந்திசைச்‌ செப்பல்‌ - வெண்சீர்‌ 


சொல்லியது 


வெண்டளையான்‌ வருவது. 

ஏந்திசைத்துள்ளல்‌ - கலித்தளை 
யிசைந்து வருவது. 

ஏந்திசைத்‌ தூங்கல்‌ - வஞ்சித்தளை 
யொன்றி வருவது. 

ஏந்திசையகவல்‌ - நேரொன்றாசிரியத்‌ 
தளையான்‌ வருவது. 

ஏந்திரம்‌ - இயந்திரம்‌. 

ஏந்திரவச்சு - பண்டியச்சு. 

ஏந்திழை - பெண்‌. 

ஏந்துகொம்பு - மேல்வளைவான 
கொம்பு. 

ஏந்துதல்‌ - தாங்கல்‌. 

ஏப்பம்‌ - ஏவறை. 

ஏமகண்டன்‌ - ஓரிராக்கதன்‌. 

ஏமகூடம்‌ - அட்ட மலையிற்பொன்‌ 
மலை. 

ஏமதவஞ்சம்‌ - போக பூமியாறி 
னொன்று. 


178 wirptiuroor qs] - 1 


ஏமத்தூரி - பொன்னூமத்தை. 

ஏமம்‌ - இரா, இன்பம்‌, உன்மத்தம்‌, 
கலக்கம்‌, களிப்பு, காவல்‌, சேமம்‌, 
திரைச்சீலை, புதையல்‌, பொன்‌, 
மயக்கம்‌, விபூதி. 

ஏமருதல்‌ - கலங்குதல்‌, திகைத்தல்‌, 
மிகுகளிப்புறல்‌, மூர்க்கமுறல்‌. 

ஏமவஞ்சம்‌ - போகபூமியாறினொன்று. 

ஏமாத்தல்‌ - அவாவுறல்‌, களித்தல்‌. 

ஏமாப்பு - கருத்து, செருக்கு, மிகு 
களிப்பு, வலியாதல்‌. 

ஏமாறுதல்‌ - அலமருதல்‌, தடுமாறல்‌. 

ஏமி - உடனிகழ்வான்‌. 

ஏமிவாந்தல்‌ - திகைத்துப்பார்த்தல்‌. 

ஏமிலாந்தி - அலமலந்து பார்ப்போன்‌. 

ஏமிலாப்பு - அலமலப்பு. 

ஏமுறல்‌, ஏமுறுதல்‌ - இறுமாப்புறல்‌, 
மயங்குதல்‌. 

ஏம்‌ - தன்மைப்பன்மைவிகுதி. 

ஏம்பல்‌ - ஏம்புதல்‌. 

ஏம்பலித்தல்‌ - அங்கலாய்த்தல்‌. 

ஏம்புதல்‌ - ஏம்பலித்தல்‌. 

ஏய்தல்‌ - இயைதல்‌, ஒப்பாதல்‌, 
பொருந்தல்‌. 

ஏய்த்தல்‌ - அனாப்புதல்‌, இசையப்‌ 
பண்ணுதல்‌, உவமித்தல்‌, சமாளித்‌ 
தல்‌. 

ஏய்ப்ப - உவமைச்சொல்‌, (உம்‌) முத்‌ 
தேய்ப்ப. 


ஏய்ப்பிலேவட்டன்‌ - எத்துக்குட்படு 


பவன்‌, கணிசமற்றவன்‌, மதிகேடன்‌. 


ஏய்ப்பு - ஏய்த்தல்‌. 

ஏரகம்‌ - ஒரூர்‌. 

ஏரண்டம்‌ - ஆமணக்கு. 

ஏரல்‌ - கிளிஞ்சில்‌, சமுத்திரச்சுண்டி. 
ஏரா - மரக்கலத்தினோருறுப்பு. 
ஏராண்மை - உழவு. 


ஏராதது - ஏலாதது. 


ஏமத்தூரி 


எராளம்‌ - மிகுதி. 

ஏராளர்‌ - உழுநர்‌. 

ஏரி - இமில்‌, குளம்‌, புநர்பூசம்‌. 

ஏரிசா - கடற்கொந்தளிப்பு, புரளித்‌ 
தனம்‌. 

ஏரின்வாழ்நர்‌ - டூவைசியர்‌. 

ஏருழல்‌-வைசியர று தொழிலினொன்று. 

ஏருழவர்‌ - உழவுதொழிலாளர்‌. 

ஏருழுநர்‌ - உழவர்‌. 

ஏர்‌ - அழகு, உழவுக்கிசைந்ததள 
பாடம்‌, உழுமாடு. 

ஏர்க்கால்‌ - கலப்பையினோருறுப்பு. 

ஏர்ச்சீர்‌ - உழவுக்கிசைந்ததளபாடம்‌, 
வேலைக்கிசைந்த பணிமுட்டு. 

ஏர்த்தொழிலர்‌ - புவைசியர்‌. 

ஏர்த்தொழில்‌ - உழவுதொழில்‌. 

ஏர்பு - எழுச்சி. 

ஏர்ப்பண்‌ - ஏர்ச்சீர்‌. 

ஏர்ப்பு - ஈர்ப்பு. 

ஏர்ப்பூட்டு - ஏர்தொடுத்தல்‌. 

ஏர்வாரம்‌ - கமவாரம்‌. 

ஏல - இயல, முன்னம்‌. 

ஏலக்கோலம்‌ - ஆயத்தம்‌. 

ஏலப்பாட்டு - இழுக்குநர்சொல்லும்‌ 
பாட்டு. 

ஏலம்‌ - இயங்கு, ஓர்‌ மரம்‌, பஞ்ச 
வாசத்தொன்று, மயிர்ச்சாந்து, 
முதிரை, வாசனைப்பண்டம்‌. 

ஏலவரிசி - ஏலக்கொட்டை. 

ஏலவே - முன்னே. 

ஏலா, ஏலாள்‌ - தோழிமுன்னிலை. 

ஏலாதது - இயலாதது, பொருந்தாது. 

ஏலாதார்‌ - இயலாதார்‌, பகைவர்‌. 

ஏலாதிகடுகம்‌ - ஓர்மருந்து. 

ஏலாப்பு - துன்பம்‌. 

ஏலாமை - இணங்காமை, கூடாமை, 
துன்பம்‌. 


ஏழ்பிறப்பு 


ஏலி - கள்‌. 

ஏலை - ஏலம்‌. 

ஏலுதல்‌ - இயலுதல்‌, பொருந்தல்‌. 

ஏல்‌ - ஏலென்னேவல்‌, ஒப்பு, முன்னி 
லையொருமை வியங்கோள்விகுதி, 
எதிர்மறையேவலொருமை விகுதி, 
(உம்‌) நடவேல்‌ - வினையெச்ச 
விகுதி, (உம்‌) வருமேல்‌. 

ஏல்வை - காலம்‌, குளம்‌, பொழுது. 

ஏவங்கேட்டல்‌ - ஒருவருக்காக ஏவி 
விடப்பட்டுப்‌ போயதட்டல்‌. 

ஏவம்‌ - ஒருவருக்காக ஏவிவிடப்பட்டு 
அதட்டும்படி வருகை, குற்றம்‌. 

ஏவல்‌ - ஆணைசெலுத்துதல்‌, ஏவுதல்‌. 

ஏவல்கொள்ளுதல்‌ - தொண்டுசெய்‌ 
வித்தல்‌. 

ஏவல்செய்தல்‌ - தொண்டுசெய்தல்‌. 

ஏவல்மேவல்‌ - ஏவற்றொழிலும்‌ உள்‌ 
வேலையும்‌. 

ஏவல்வாய்பாடு - ஏவற்சொல்‌. 

ஏல்விலன்‌ - குபேரன்‌. 

ஏவல்விகுதி - ஏவலில்வரும்விகுதி, 
அஃது, ஆய்‌-மின்‌-உம்‌ முதலியவை. 

ஏவல்விடை - வினாவையெதிர்‌ மறுத்‌ 
தேவும்‌ வினை, (உம்‌) உண்டாயோ 
வென்ற வழி நீயுண்‌ ணென்பனது. 

ஏவல்வினா - ஏவும்வினா (உம்‌) 
எழுகறொயா. 

ஏவல்வினை - ஏவலைச்செய்யும்‌ 
வினை. 

ஏவறை - எதிருக்கெடுத்தல்‌. 

ஏவற்காரன்‌ - பணிவிடைகாரன்‌. 

ஏவற்பணி - ஏவற்றொழில்‌. 

ஏவற்பேய்‌ - ஏவிவிட்ட பேய்‌. 

ஏவிவிடுதல்‌ - ஏவுதல்‌. 

ஏவிளம்பி - ஓர்‌ வருடம்‌. 

ஏவு - அம்பு, அனுப்புந்தன்மை, 
ஏவென்னேவல்‌, வருத்தம்‌. 


wpiuror 45) - 1 179 


ஏவுதல்‌ - அனுப்புதல்‌, எழுப்பிவிடு 
தல்‌, கற்பித்தல்‌, செலுத்துதல்‌, 
தூண்டிவிடுதல்‌. 

ஏவுதற்கருத்தா - இயற்றுதற்‌ கருத்‌ 
தூாவையேவுவோன்‌. 

ஏவும்விடை - ஏவல்விடை. 

ஏவும்வினை - தொழிற்டாற்படுத்தும்‌ 
வினைச்சொல்‌. 

ஏவும்வினைமுதல்‌ - ஏவுதற்கருத்தா. 

ஏவுவான்‌ - ஏவிவிடுவான்‌. 

ஏழகம்‌ - ஆடு, செம்மறிக்கடா, துரு 
வாட்டேறு. 

ஏழ்மை, ஏழ்மைத்தனம்‌ - எளிமைத்‌ 
தனம்‌, ஏழைத்தனம்‌. 

ஏழனுருபு - ஏழாம்வேற்றுமை, ௮ஃது 
கண்‌. 

ஏழிலம்பாலை, ஏழிலைம்பாலை - 
ஓர்மரம்‌, அஃது மகளிரான்மலர்‌ 
மரம்‌ பத்தினொன்று. 

ஏழு - ஒரெண்‌. 

ஏழுநிலைக்கோபுரம்‌ - ஏழுநிலை 
யுள்ள கோபுரம்‌. 

ஏழுநிலைமாடம்‌ - ஏழடுக்குமாடம்‌. 

ஏழுபுரம்‌ - சத்தபுரி அஃது அயோத்தி, 
அவந்தி, காசி, காஞ்சி, துவாரகை, 
மதுரை, மாயை. 

ஏழேழுதலைமுறை - ஏழ்தலை முறை 
யும்‌ புத்திரபரம்பரையாய்வரு 
மேழ்தலைமுறை. 

ஏழை - அறிவிலான்‌, தரித்திரன்‌, 
பெண்‌. 

ஏழைமை - ஏழைத்தன்மை. 

ஏழ்‌ - ஒரெண்‌. 

ஏழ்ச்சி - எழுச்சி. 

ஏழ்பரியோன்‌ - சூரியன்‌. 

ஏழ்பவம்‌ - ஏழ்பிறப்பு. 

ஏழ்பிறப்பு - ஏழுபிறப்பு. அஃது 
ஊர்வன, தாபரம்‌, தேவர்‌, நீர்வாழ்‌ 
வன, பறவை, மக்கள்‌, விலங்கு. 


180 wirptiuroor qs] - 1 


ஏளனம்‌ - அவமதிச்சிரிப்பு, நீக்கல்‌. 

ஏளிதம்‌ - இகழ்ச்சி, எளிமை. 

ஏற - அதிகமாக, உயர. 

ஏறக்கட்டுதல்‌ - கட்டியுயர்த்துதல்‌, 
பலப்படுத்துதல்‌. 

ஏறக்குறைய - முன்பின்னாக. 

ஏறங்கோட்பறை - முல்லைப்பறை. 

ஏறத்தாழ-கூடக்குறைய, முன்பின்னாக. 

ஏறல்‌ - ஏறுதல்‌. 

ஏறவிடுதல்‌ - மரக்கலத்தைக்கரைக்குத்‌ 
தூரமாய்விடுதல்‌, மேலேவிடுதல்‌. 

ஏறவிறங்கப்பார்த்தல்‌ - கேசாதிபாத 
மீறாகப்பார்த்தல்‌. 

ஏறாங்கடைசி - அறமுடிவு. 

ஏறாமேடு - சரிப்படுத்தக்கூடாத 
காரியம்‌, நீரேறாதமேடு. 

ஏறாளர்‌ - படைவீரர்‌. 

ஏறிடுதல்‌ - அடைதல்‌, ஏறவிடுதல்‌, 
சரையாப்பித்தல்‌. 

ஏறிட்டுப்பார்த்தல்‌ - உற்றுப்பார்த்தல்‌. 

ஏறியவீரி - சவ்வீரபாஷாணம்‌. 

ஏறு - அசுபதி, இடபவிராச௫, இடி, 
எருது, எருமை, கவரி, சங்கு, சுறா, 
பசு, பன்றி, புல்வாய்‌, மரை, மான்‌, 
இவற்றினாண்‌, ஏறென்னேவல்‌, 
தழும்பு, விலங்கேற்றின்‌ பொது. 

ஏறுகுதிரை - ஏறுங்குதிரை. 

ஏறுக்குமாறு - குழப்பம்‌. 

ஏறுசலாகை - மரங்கோக்குஞ்சலாகை. 


ஏறுதல்‌ - அதிகப்படுதல்‌, இவர்தல்‌, 


உட்போதல்‌, உயருதல்‌, மேற்‌ 
போதல்‌. 

ஏறுதழுவல்‌ - மணமுடிக்கும்பொருட்டு 
இடபத்தைப்பிடித்தல்‌. 


ஏறுநெற்றி - அகன்றநெற்றி. 
ஏறுபடி - அதிகபடி, தாழ்வாரம்‌. 
ஏறுபெட்டி - கருப்பநீர்ப்பெட்டி. 
ஏறுபொழுது - இளநேரம்‌. 


ஏளனம்‌ 


ஏறுமாறு - குழப்பம்‌. 

ஏறுமிராசி - மகரமுதல்மிதுனமீறான 
விராசிகள்‌. 

ஏறுவட்டம்‌ - ஏறினவட்டம்‌. 

ஏறுவால்‌ - குறல்வால்‌. 

ஏறுவிடுதல்‌ - மணமுடிக்கவருபவன்‌ 
பிடிக்கும்‌ பொருட்டு இடபம்‌ 
விடுதல்‌. 

ஏறுவெயில்‌-முன்பொழுதின்‌ வெய்யில்‌. 

ஏறுழவர்‌ - படைவீரர்‌. 

ஏறூர்ந்தோன்‌ - சிவன்‌. 

ஏறெடுத்தல்‌ - உயர்த்துதல்‌, மேலெ 
டுத்தல்‌. 

ஏற்க - இணங்க, உவப்பாக, முன்‌. 

ஏற்கன - முன்‌. 

ஏற்குதல்‌ - இணங்கல்‌, இரத்தல்‌, 
ஒப்புக்கொள்ளல்‌, பொருந்தல்‌, 
வாங்கல்‌. 

ஏற்கென - முன்னே. 

ஏற்கை - இணங்குகை, வாங்குந்‌ 
தன்மை. 

ஏற்படுதல்‌ - உடன்படுதல்‌. 

ஏற்படுத்தல்‌ - இணக்கம்பண்ணுதல்‌, 
நிருமித்தல்‌. 

ஏற்பாடு - உடன்பாடு, நியமம்‌, 
பொருத்தம்‌. 

ஏற்பு - இரப்பு, ஈர்ப்பு, பொருத்தம்‌. 

ஏற்புளிக்கோடல்‌ - ஒரு யுத்தி அஃது 
ஏற்றவிடத்திற்பாவித்தல்‌. 

ஏற்புறவணிதல்‌ - மணமகளையலங்‌ 
கரித்தல்‌. 

ஏற்போர்‌ - இரப்போர்‌. 

ஏற்ற - தகுதியான, பக்குவமான. 

ஏற்றக்கால்‌ - தூண்‌. 

ஏற்றக்குறைச்சல்‌ - ஏற்றத்தாழ்ச்சி. 

ஏற்றக்கோல்‌ - துலாக்கொடி. 

ஏற்றச்சால்‌ - நீர்மொள்ளும்பாத்திரம்‌. 

ஏற்றது - இயன்றது, பொருந்தியது. 


ஐங்குழு 


ஏற்றத்தாழ்ச்சி - ஒவ்வாமை, முன்‌ 
பின்னாக. 

ஏற்றமடல்‌ - காமத்தோரரும்மடல்‌. 

ஏற்றமரம்‌ - துலா. 

ஏற்றமாலை - ஓர்பிரபந்தம்‌. 

ஏற்றமொழி - புகழ்மொழி. 

ஏனமுத்து - பன்றிக்கோட்டிற்‌ பிறந்த 
பச்சை நிறமுத்து. 

ஏற்றம்‌ - அதிகம்‌, உயர்ச்சி, எழும்புதல்‌, 
துலா, புகழ்‌, மிகுதி, மேன்மை. 

ஏற்றம்வற்றம்‌ - பெருக்குங்குறைவும்‌. 

ஏற்றரவு - முகனை. 

ஏற்றல்‌ - அடுக்குதல்‌, இணங்கல்‌, 
இரத்தல்‌, உணர்த்தல்‌, எதிர்த்தல்‌, 
எழுப்பல்‌, எறிதல்‌, ஏற்றுதல்‌, 
கொள்ளல்‌, தகுதி. 

ஏற்று - ஏற்றுதல்‌, ஏற்றென்னேவல்‌, 
மரத்தின்மேற்செய்த ஏதண்டை. 

ஏற்றுக்கொள்ளுதல்‌ - பெற்றுக்கொள்‌ 
ளூதல்‌. 

ஏற்றுதல்‌ - அதிகப்படுத்தல்‌, உயரப்‌ 
பண்ணுதல்‌, ஏறப்பண்ணுதல்‌. 

ஏற்றுதுறை - ஏற்றிவிடுந்துறை. 

ஏற்றுப்பனை - ஆண்பனை. 

ஏற்றுமதி - தோணியிலேற்றப்படுஞ்‌ 
சரக்கு. 

ஏற்றுவாகனன்‌ - சிவன்‌. 

ஏனம்‌ - இயற்று, எழுத்தின்சாரியை, 
ஒலைக்குடை, தப்பிதம்‌, பன்றி, 
பாவம்‌. 

ஏனல்‌ - கதிர்‌, செந்தினை, தினைப்‌ 
புனம்‌, பைந்தினை. 

ஏனவாயன்‌ - தப்பிதகாரன்‌. 

ஏனவும்‌ - ஒழிந்தவும்‌. 

ஏனாதி - ஓர்‌ மருந்து, தந்திரி, நாவிதன்‌, 
மந்திரி, மறவன்‌. 

ஏனை - ஒழிந்த, மலங்குமீன்‌, மற்று. 

ஏனைய - ஒழிந்தன. 


wpiuror 4ST) - 1 181 


ஏன்‌ - என்னை, தன்மையொருமை 
விகுதி. 

ஏன்றல்‌ - இயலல்‌, குறித்தல்‌, பொருந்‌ 
தல்‌. 

ஏன்றுகொள்ளுதல்‌ - இயலுதல்‌. 


& 
ஐ - அரசன்‌, அழகு, ஆசான்‌, இரண்ட 
னுருபு, இருமல்‌, எசமானன்‌, 
ஓரிடைச்சொல்‌, ஒரெழுத்து, 


கடவுள்‌, குரு, கோழை, சாரியை, 
(உம்‌) ஏற்றினோடேற்றை, சுவாமி, 
நுண்மை, பிதா, யானையைப்‌ 
பாகன்‌ தட்டுமோசை, சிவன்‌, முன்‌ 
னிலையொருமை வினைவிகுதி, 
(உம்‌) வந்தனை, தொழிற்‌ பெயர்‌ 
விகுதி, (உம்‌) நடை, பண்புப்பெயர்‌ 
விகுதி, (உம்‌) தொல்லை, வினை 
முதற்‌ பொருள்‌ விகுதி, (உம்‌) 
பறவை, செயப்படுபொருள்‌ விகுதி, 
(உம்‌) தொடை, கருவிப்‌ பொருள்‌ 
விகுதி, (உம்‌) பார்வை. 

ஜங்காயதயிலம்‌ - பிண்ட தயிலம்‌. 

காரக்குறுக்கம்‌ - தன்மாத்திரையிற்‌ 
சுருங்கிய ஐகாரம்‌. 

ஏக்கம்‌, ஐக்கியம்‌ - ஒன்றிப்பு. 

ஏங்கணைக்கிழவன்‌ - மன்மதன்‌. 

ஜங்காற்கிளையோன்‌ - முருகன்‌, வீர 
பத்திரன்‌. 

ஐங்கரன்‌ - வினாயகன்‌, சிவன்‌. 

ஜங்காயம்‌ - ஐந்துகாயம்‌. அஃது உள்ளி, 
கடுகு, சுக்கு, பெருங்காயம்‌, மிளகு, 
தலைப்பிள்ளைக்கரு. 

ஜங்காயம்‌ - தலைப்பிள்ளைக்கரு. 

ஐங்குரவர்‌ - பஞ்சகுரு. அவர்‌ இராசா, 
குரு, தமையன்‌, பிதா, உபாத்தி 
யாயன்‌. 

ஐங்குழு - அரசர்க்குரிய பஞ்சகுழு, 
அவர்‌ சாரணர்‌, சேனாபதியர்‌, 


தூதர்‌, புரோகிதர்‌, மந்திரியர்‌. 


182 wirpiuroor qs] - 1 


ஏசானம்‌ - ஈசானம்‌. 

சானி - வட கீழ்த்திசையானை. 

ஏசானியன்‌ - ஈசானன்‌. 

ஏசுவரியம்‌ - செல்வம்‌, பாக்கியம்‌. 

ஐஞ்ஞார்த்தகம்‌ - பஞ்சப்பொறிகளை 
யடக்கத்தியானித்திருத்தல்‌. 

ஐஞ்ஞூறு - ஓரெண்‌. 

இட்டிகம்‌ - ஓமச்சடங்கு. 

ணம்‌ - ஏணம்‌. 

தி, ஐதிகம்‌ - ஓரளவை. அஃது 
தொன்றுதொட்டுவருங்கேள்வியை 
நம்புவது. 

ஐந்தடக்கல்‌ - பஞ்சேந்திரியங்களை 
யொடுக்குதல்‌. 

ஐந்தடிவிருத்தம்‌ - கலிவிருத்தம்‌, தரவு 
கொச்சகம்‌. 

ஐதியளவை - வழங்குங்கேள்விப்படி 
மெய்யென்றுணர்தல்‌. 

ஐது - அடர்த்தியற்றது, அற்பம்‌. 

ஐந்தரம்‌ - அழகுள்ளது, நெருக்க 
மின்மை, பனை, மந்தம்‌. 

ஐந்தரு - பஞ்சதரு. ௮ஃது அரிச்‌ 
சந்தனம்‌, கற்பகதரு, சந்தானம்‌, 
பாரிசாதம்‌, மந்தாரம்‌. 

ஐந்தருநாதன்‌ - இந்திரன்‌. 

ஜஐந்தலைநாகம்‌ - ஓர்‌ பாம்பு. 

ஜந்தவம்‌ - மிருகசீரிடம்‌. 

ஐந்தவித்தல்‌ - பஞ்சப்புலனடக்கல்‌. 

ஐந்தனுருபு - இன்வேற்றுமை. 

ஐந்தானம்‌ - மிருகசீரிடம்‌. 

ஐந்திரன்‌ - அருச்சுனன்‌, இந்திரன்‌, 
வாலி. 

ஐந்திணை - அன்புடைக்காமம்‌, 
ஐவகை நிலம்‌. 

ஐந்திணைச்செய்யுள்‌ - ஓர்‌ பிரபந்தம்‌, 
அஃது புணர்தன முதலியவைந்‌ 
துரிப்பொருளும்‌ விளங்கக்‌ குறிஞ்சி 
முதலியவைந்திணையினையுங்‌ 
கூறுவது. 


ஐசானம்‌ 


ஐந்திரம்‌ - ஓர்‌ கிரந்தவிலக்கணம்‌, 
கிழக்கு. 

ஐந்திரி - கிழக்கு. 

ஐந்திரியம்‌ - இந்திரியம்‌, ஓர்‌ நூல்‌. 

ஐந்து - ஒரெண்‌. 

ஜந்துருவாணி - தேரகத்துச்செறி 
கதிர்‌. 

ஐந்தை - சிறுகடுகு. 

ஐந்தொகைவினா - ஓர்‌ கணக்கு. 

ஐந்தொழில்‌ - பஞ்சகிருத்தியம்‌. 

ஐந்நூறு - ஐந்து நூறு. 

ஐப்பசி - அச்சுவினிநாள்‌, ஓர்‌ மாதம்‌. 

ஜமிச்சம்‌ - ஐயம்‌. 

ஜமீன்‌ - அத்தநாள்‌, உரோகணி. 

முகன்‌ - சிவன்‌. 

ஐமுகாஸ்திரம்‌ - ஓர்‌ பாணம்‌. 


ஐமுகி - காட்டாமணக்கு, சிவன்‌. 


மை - அடர்பு, கூட்டம்‌, தகட்டு 
வடிவு பகுதி. 
ஐம்பது - ஒரெண்‌. 
ஐம்பால்‌ - ஆண்டால்‌ முதலியவைந்து 
பால்‌, அஃது ஒருவன்‌ ஒருத்தி, 
ஒன்று பல, பலர்‌, ஐவகைமயிர்‌ 
முடி, பெண்மயிர்‌. 
ஐம்புலத்தடங்கான்‌ - கடவுள்‌. 
ஐம்புலம்‌, ஐம்புலன்‌ - பஞ்சபுலன்‌. 
ஐம்புலவிடயன்‌ - இல்வாழ்வான்‌. 
ஐம்புலன்விழையான்‌ - துறவி. 
ஐம்புலன்வென்றோர்‌ - முனிவர்‌. 
ஐம்புலனடக்கல்‌ - சாத்துவிதகுணத்‌ 
தொன்று. அஃது பஞ்சபுலனடக்‌ 
கல்‌. 
ஐம்புலன்‌ வென்றோன்‌ - அருகன்‌, 
பஞ்சபட்சிப்பாஷாணம்‌. 
ஏம்புலாதி - ஐம்புலன்‌, பேராசை. 
ஐம்பூதம்‌ - பஞ்சபூதம்‌. 
ஐம்பூதவிலிங்கம்‌ - பஞ்சபூதவி 


லிங்கம்‌. 


ஐவகைப்பொன்‌ 


ஐம்பூதியம்‌ - பஞ்சபூதியம்‌. 

ஐம்பொறி - பஞ்சபொறி. 

ஐம்பொறிநுகர்ச்சி - அனுபவம்‌. 

ஐம்பொறியடக்கான்‌ - இல்வாழ்வான்‌. 

ஐம்பொறியடக்கி - துறவி. 

ம்பொறிவிடயம்‌ - ஐம்புலத்தான 
றியப்பட்டது. 

ஐம்பொன்‌ - பொன்முதலிய ஐவகையு 


லோகம்‌. அஃது இரும்பு, ஈயம்‌, 
செம்பு, பொன்‌, வெள்ளி. 


ஐம்முகப்பிரமன்‌ - பூருவபிரமன்‌. 

ஐய - அழகிய, ஐயனே, வியப்புச்‌ 
சொல்‌. 

யகோ, ஐயாகோ - ஐயோ. 

ஐயக்கணசூலை - ஒர்நோய்‌. 

ஐயக்காட்சி - ஐயம்‌, ஓரளவை அஃது 
குற்ற்யோமகனோவெனக்காண்டல்‌. 

ஐயக்கிளவி - ஐயச்சொல்‌. 

ஐயங்கவீனம்‌ - புதுவெண்ணெய்‌. 

ஐயங்காய்ச்சி - ஓர்தேவதை, ஓஒர்நோய்‌. 

ஐயங்கார்‌ - பிராமணருக்குள்ளதி 
காரி, வைணவப்பிராமணன்‌. 

யநாடி - சிலேற்பனநாடி. 

யபூளி - பருமணல்‌. 

ஐயப்படாமை-அறத்துறுப்பினொன்று 
அஃது சந்தேகப்‌ படாமை. 

யப்படுதல்‌ - சந்தேகப்படுதல்‌. 

யப்பாடு - ஐயம்‌. 

ஐயமறுத்தல்‌ - பஞ்சவினாவினொன்று 
அலது சந்தேகந்தீர்த்தல்‌. 

யம்‌ - இரப்போர்கலம்‌, ஓர்விதக்‌ 
காட்சி, கோழை, சந்தேகம்‌, பிச்சை, 
முத்திவிக்னைம்‌ மூன்றினொன்று, 
மோர்‌. 

ஐயர்‌ - பார்ப்பார்‌, பெருமையிற்‌ 
சிறந்தோர்‌, முனிவர்‌, வானோர்‌. 

ஐயவணி - ஓரலங்காரம்‌, அஃது 
ஒப்புமையினானொரு பொருளை 


யதுவேோ அதன்‌ ஓப்புடைப்‌ 


wpiuror 4A) - 1 183 


பொருளோ வெனவயையமுறுதல்‌, 
(உம்‌) மானோவிழி யோகடுவோ 
வடுவோ. 

யவி - கடுகு. 

ஐயவிலக்கு - ஓரலங்காரம்‌. அஃது 
ஐயற்றதனைவிலக்குதல்‌. 

யவினா - சந்தேகவினா, (உம்‌) குற்றி 
யோமகனோ. 

யவும்மை - சந்தேகவும்மை, (உம்‌) 
பத்தாயினுமெட்டாயினுங்கொடு. 

ஐயவுவமை - ஓரலங்காரம்‌. அஃது 
உவமையையும்‌ பொருளையும்‌ 
அயுற்றுரைப்பது (உம்‌) முகமோ 


மலரோவறியேம்‌. 
ஜயனார்‌ - வனரட்சகன்‌, இவள்‌ 
சாத்தன்‌. 


யன்‌ - உவாத்தியாயன்‌, குரு, சாத்தன்‌, 
தந்தை, மூத்தோன்‌. 

ஐயாயிரம்‌ - ஒரெண்‌. 

யானனம்‌ - சிங்கம்‌. 

ஏயானனன்‌ - சிவன்‌. 

ஐயிதழ்த்துத்தி - ஒர்‌ துத்தி. 

ஐயுறல்‌, ஐயுறுதல்‌ - ஐயப்படல்‌. 

ஐயுறவு - சந்தேகம்‌. 

யெனல்‌ - விரைவின்குறிப்பு. 

ஐயை - காளி, தலைவி, தவப்பெண்‌, 
துற்கை, பார்பதி, மகள்‌. 

யையோ, ஐயோ - அதிசயவிரக்கச்‌ 
சொல்‌, இரக்கச்சொல்‌. 

ராணி - இந்திராணி. 

ஐராவணம்‌ - இந்திரன்‌ யானை. 

ஐராவதம்‌ - இந்திரன்‌ யானை, கீழ்த்தி 
சையானை, தோடை. 

ஏராவதம்‌ - தோடை. 

ஐவகைப்பொழுது - சிறுபொழுதின்‌ 
வகையைந்து அவை காலை, நண்‌ 
பகல்‌ மாலை, யாமம்‌, வைகறை. 


வகைப்பொன்‌, ஐவகையுலோகம்‌ - 
அம்பொன்‌. 


184 wirptiuroor agi] - 1 


ஜவகைமயிர்முடி - ஐவகைக்கூந்தல்‌. 
அஃது குழல்‌, கொண்டை, சுருள்‌, 
பனிச்சை, முடி. 

வசு - பதில்‌. 

வணம்‌, ஜவணி - மருதோன்றி. 

ஜவண்ணமணி - செளந்திகப்பது 
மராகமணி. 

ஓவர்‌ - பஞ்சப்பொறி, பாண்டவர்‌. 

வனம்‌ - மலைநேெல்‌. 

வாய்மிருகம்‌ - கரடி, சிங்கம்‌. 

விரலி - ஐவேலி. 

ஜவிரல்‌ - அத்தநாள்‌. 

ஐவேசு - வழிவகை. 


வேலி - ஓர்‌ கொவ்வை. 


2 

ஒஃகல்‌ - ஒதுங்கல்‌. 

ஒகரம்‌ - ஒரெழுத்து, மயில்‌. 

ஒக்க - ஒருமிக்க, கூட, மெத்த. 

ஒக்கம்‌ - உயர்ச்சி, ஊர்ப்பொது, 
எழுதல்‌, கிராமம்‌, பட்டினம்‌, கரை. 

ஒக்கலிடுதல்‌, ஒக்கலித்தல்‌ - இனங்‌ 
கூட்டல்‌, சுற்றமுறைமை நடப்‌ 
பித்தல்‌. 

ஒக்கலை - மருங்கின்பக்கம்‌. 

ஒக்கல்‌ - இடைய்பக்கம்‌, உறவு, 
ஓத்தல்‌, குடி, மூட்டுதல்‌. 

ஒக்கல்போற்றல்‌ - வேளாண்மை 
மாந்தரியல்புளொன்று. அஃது 
சுற்றத்தைப்‌ பேணல்‌. 

ஒக்குதல்‌ - கொப்பளித்தல்‌, சமானித்‌ 
தல்‌, பிற்படவிடல்‌. 

ஒக்கோலை - அம்பர்‌. 

ஒசிதல்‌ - அசைதல்‌, ஒடி தல்‌, துவளல்‌, 
முறிதல்‌. 

ஒசித்தல்‌ - அசைத்தல்‌, ஒடித்தல்‌, 
முறித்தல்‌. 

ஒச்சந்தம்‌ - உச்சந்தம்‌. 


ஐவகைமயிர்முடி 


ஒச்சம்‌ - ஒச்சை, கவனித்தல்‌, வெட்கம்‌. 

ஒச்சித்தல்‌ - வெட்கப்படுதல்‌. 

ஒச்சியம்‌ - வெட்கம்‌. 

ஒச்சை - உற்றுக்கேட்டல்‌. 

ஒஞ்சட்டை - ஒடுக்கமானது. 

ஒஞ்சரிதீர்ப்பு - ஓரவாரமானதர்வை. 

ஒஞ்சரித்தல்‌ - ஒருச்சாய்த்தல்‌. 

ஒஞ்சரிவழக்கு - ஒருதலைவழக்கு. 

ஒஞ்சி - மார்பு. 

ஒஞ்சித்தல்‌, ஒஞ்சுதல்‌ - மனதையடக்‌ 
கல்‌, வெட்கப்படுதல்‌. 

ஒடி - ஒடியென்னேவல்‌, கவண்‌. 

ஒடிசில்‌ - கவண்‌. 

ஒடிதல்‌ - முறிதல்‌. 

ஒடித்தல்‌ - ஒளிசெய்தல்‌, முறித்தல்‌. 

ஒடியல்‌ - பனங்கிழங்குப்பிளவு, ஓடி 
பட்டது. 

ஒடிவு - முறிவு. 

ஒடு - ஒடுக்கட்டி, ஓர்‌ மரம்‌, புண்‌ 
ணிற்கள்ளம்‌, மூன்றாமுருபு, (உம்‌) 
கையொடுகாலும்‌, இசை நிறை 
யிடைச்சொல்‌, (உம்‌) சொல்லென்‌ 
றெய்யநின்‌ னொடு பெயர்த்தே. 

ஒடுக்கட்டி - கழலைக்கட்டி. 

ஒடுக்கநாள்‌ - இடைஞ்சனாளன்‌. 

ஒடுக்கம்‌ - அடக்கம்‌, சருக்கம்‌, 
நெருக்கமானவிடம்‌, பதுங்கல்‌, 
முடிவு, வழிபாடு. 

ஒடுக்கவணக்கம்‌ - கீழ்ப்படிறெ 
குணத்தோடே கூடிய வணக்கம்‌. 

ஒடுக்கிடம்‌ - நெருக்கமானவிடம்‌, 
மூலை. 

ஒடுக்கு - ஓடுக்கென்னேவல்‌, ஒடுங்‌ 
கினது, நெருக்கமானது. 

ஒடுக்குதல்‌ - இறையிறுத்தல்‌, 
குறைத்தல்‌, சுருங்கப்பண்ணுதல்‌. 

ஒடுக்குத்துண்டு - பற்றுத்துண்டு. 

ஒடுக்குவாய்‌ - ஒடுங்னெவாய்‌. 


ஒட்டுரிமை 


ஒடுங்கல்‌ - அடங்கல்‌, ஒதுங்கல்‌, 
சுருங்கல்‌, பதுங்கல்‌. 

ஒடுங்கி - ஆமை. 

ஒடுங்குண்ணல்‌ - ஒடுக்கப்படுதல்‌. 

ஒடுதடங்கல்‌ - நெளிந்தது, நேரற்றது, 
வளைந்தது. 

ஒடுவடக்கி - குப்பைமேனி, திராய்‌ 
மரம்‌. 

ஒடை - ஓர்‌ மரம்‌. 

ஒட்ட - அடியோடே, அணுக, இறுக, 
கிட்ட, சேர. 

ஒட்டகப்பாரை - ஓர்‌ மீன்‌. 

ஒட்டகம்‌ - ஓர்‌ மிருகம்‌. 

ஒட்டங்கி - கன்னார்கருவியினொன்று. 


ஒட்டடை - புகையுறை. 


ஒட்டம்‌ - உடன்படிக்கை, ஓடு, 
தோண்டலளவைத்திடர்‌, பந்தயப்‌ 
பொருள்‌. 

ஒட்டர்‌ - மண்வேலைகாரர்‌. 

ஒட்டலன்‌ - ஓரலன்‌, பகைவன்‌, 
மெலிந்தவன்‌. 


ஒட்டல்‌ - இடங்கொடுத்தல்‌, உடன்‌ 

ஓட்டுதல்‌, ஒளித்தல்‌, 
குறுகல்‌, சேர்த்தல்‌, வற்றல்‌. 

ஒட்டறை - புகையுறை. 

ஒட்டற்காது - சுருங்கற்கா து. 

ஒட்டாக்கொற்றி - கறக்கவிடாதபசு. 


படல்‌, 


ஒட்டாம்பாரை - ஒட்ட கப்பாரை. 

ஒட்டாரம்‌ - முரட்டுத்தனம்‌. 

ஒட்டார்‌ - பகைவர்‌. 

ஒட்டாவுருவம்‌ - கருங்கற்சிலை. 

ஒட்டி - ஓர்‌ மீன்‌. 

ஒட்டிகக்குவான்‌ - ஒர்புல்‌. 

ஒட்டிக்கிரட்டி - ஒன்‌ றுக்கரெண்டுபங்கு. 

ஒட்டியக்கரு - ஓட்டியவித்தைக்கு 
வேண்டுங்கரு. 

ஒட்டியம்‌ - ஓர்‌ பாஷை, தேயமன்‌ 
பத்தாறினொன்று. 


wpiuror 4A) - 1 185 


ஒட்டியர்‌ - ஓர்‌ சாதியார்‌. 

ஒட்டியாணம்‌ - ஓராபரணம்‌, மாதரி 
டையணி, யோகப்ட்டை. 

ஒட்டியாதேவி - ஓர்‌ தேவதை. 

ஒட்டினர்‌ - சினேகுதர்‌, மித்திரர்‌. 

ஒட்டு - அருகு, ஒட்டென்னேவல்‌, 
ஒளிப்பிடம்‌, ஒன்றிப்பு, ஒரலங்‌ 
காரம்‌, அஃது கவிபாற்‌ கருதிய 
பொருளை மறைத்ததன்‌ பொரு 
ளை வெளிப்படுத்தற்குரிய பிறி 
தொன்றைச்‌ சொல்வது, கண்ணி, 
கதிர்கொய்த தாள்‌, சபதம்‌, சிறு 
கடுக்கன்‌, திண்ணைக்குந்து, 
படைவகுப்பு. 

ஒட்டுக்கண்‌ - கண்ணினோர்‌ நோய்‌. 

ஒட்டுக்காய்ச்சல்‌ - உடம்போ டொத்த 
காய்ச்சல்‌, தொற்றுக்‌ காய்ச்சல்‌. 

ஓட்டுக்கு - ஒருமிக்க. 

ஒட்டுக்குஞ்சு - பேன்குஞ்சு. 

ஒட்டுக்குடி - ஒதுக்குக்குடி.. 

ஒட்டுக்கேட்டல்‌ - ஒளித்து விசேஷங்‌ 
கேட்டல்‌. 

ஒட்டுக்கொடுத்தல்‌-இடங்கொடுத்‌ 
தல்‌. 

ஒட்டுச்செடி - ஒட்டொட்டி. 

ஒட்டுடந்தை - உரித்து. 

ஒட்டுதல்‌ - இடங்கொடுத்தல்‌, 
பொருத்துதல்‌, பொருந்துதல்‌. 

ஒட்டுத்திணணை - திண்ணைக்குத்து. 

ஒட்டுத்தீட்டுக்கலப்பு - உதிரக்கலப்‌ 
பானவுறவு. 

ஒட்டுத்துத்தி - ஒர்‌ துத்தி. 

ஒட்டுத்தையல்‌ - ஒர்‌ தையல்‌. 

ஒட்டுநர்‌ - மித்தரர்‌. 

ஒட்டுப்பார்த்தல்‌ - உளவுபார்த்தல்‌. 

ஒட்டுப்புல்‌ - ஓர்‌ புல்‌. 

ஒட்டுமயிர்‌ - வெட்டி முளைத்தகுறள்‌ 
மயிர்‌. 

ஒட்டுரிமை - உடந்தை. 


186 wirpiuroor qs] - 1 


ஒட்டுருவம்‌ - மரவிக்ரெகம்‌. 

ஒட்டுவிசேஷம்‌ - ஒட்டி நின்று கேட்கும்‌ 
வார்த்தை. 

ஒட்டுவிடுதல்‌ - பிரிந்துபோதல்‌. 

ஒட்டுவித்தை - இந்திரசாலத்திலோர்‌ 
வித்தை. 

ஒட்டுவியாதி - தொற்றுநோய்‌. 

ஒட்டுவேலை - ஓட்ட வைக்நெ வேலை. 

ஒட்டுவைத்தல்‌ - ஆணையிடல்‌, ஒளி 
வைத்தல்‌, கண்ணிவைத்தல்‌. 

ஒட்டுறவு - உரித்துறவு. 

ஒட்டை - ஒட்டகம்‌, பத்ததுவிரற்‌ 
கிடை. 

ஒட்டொட்டி - ஓர்‌ செடி, ஓர்‌ புல்‌. 

ஒட்டோலகம்‌, ஒட்டோலக்கம்‌ - ஆடம்‌ 
பரம்‌, சனத்திரள்‌, வெற்றி. 


ஒட்பம்‌ - அழகு, நன்மை, முதுக்‌ 
குறைவு, மேன்மை. 


ஒண்டன்‌ - ஆணரி, நரி. 

ஒண்டொடி - பெண்‌. 

ஒண்ணல்‌ - கூடுதல்‌, பொருந்தல்‌. 

ஒண்ணாதது - ஒவ்வாதது. 

ஒண்ணாப்பு - இயலாப்பு. 

ஒண்ணாமை - கூடாமை. 

ஒண்ணுதல்‌ - இயலுதல்‌, பெண்‌. 

ஒண்மை - அழகு, அறிவு, ஒழுங்கு, 
நன்மை, மிகுதி. 

ஒதி - உதிமரம்‌. 

ஒதுக்கம்‌ - ஒழுக்கம்‌, தாழ்மை, நடை, 
மறைவு, தீட்டு. 

ஒதுக்கல்‌ - ஒதுங்கச்செய்தல்‌, தீர்த்தல்‌. 

ஒதுக்கிடம்‌ - புகலிடம்‌, மறைவிடம்‌. 

ஒதுக்கு - ஒதுக்கென்னேவல்‌, சார்பு, 
மறைவு. 

ஒதுக்குக்குடி - இரவற்குடி. 

ஒதுக்குதல்‌ - தீர்த்தல்‌, புடைவை 
முதலியவொதுக்குதல்‌. 


ஓட்டுருவம்‌ 


ஒதுக்குப்படல்‌ - காற்றைக்காக்கும்‌ 
படல்‌. 

ஒதுக்குப்பாடு - மறைவு. 

ஒதுக்குப்புறம்‌ - ஒதுக்குப்பாடு. 

ஒதுங்கல்‌ - நடத்தல்‌, பதுங்கல்‌, விலகல்‌. 

ஒதுங்கிடம்‌ - புழைக்கடை. 

ஒதுங்கிநடத்தல்‌ - தாழ்மையாய்‌ 
நடத்தல்‌, விலகிநடத்தல்‌. 

ஒதுங்குபுறம்‌ - புறம்போக்கு. 

ஒதுப்புறம்‌ - ஒதுக்டெம்‌. 

ஒத்த - சரிவந்த. 

ஒத்தபண்புரைப்போர்‌ - தூதர்‌. 

ஒத்தமொளி - ஒருசரி, ஒன்றுபோல. 

ஒத்தல்‌ - ஒத்துதல்‌, ஒப்பு, சமானித்‌ 
தல்‌, நடு, பொருந்தல்‌. 

ஒத்தவாக்கியம்‌ - ஒன்று போன்ற 
வசனம்‌. 

ஒத்தறுத்தல்‌ - தாளம்போடல்‌. 

ஒத்தாசை - உதவி. 

ஒத்தாப்பு - ஒதுக்கு. 

ஒத்திக்கை - உதவி. 

ஒத்திசை - விட்டிசையாதிசைக்கும்‌ 
பண்‌. 

ஒத்திடுதல்‌ - ஒத்துப்பிடித்தல்‌, தாளம்‌ 
போடுதல்‌. 

ஒத்து - ஒத்தென்னேவல்‌, ஒரூதுகுழல்‌. 

ஒத்துக்கொள்ளுதல்‌ - ஒப்புவித்துக்‌ 
கொள்ளுதல்‌, சம்மதித்தல்‌. 

ஒத்துதல்‌ - ஒற்றிடுதல்‌, தாளம்‌ 
போடுதல்‌, விலகுதல்‌. 

ஒத்துப்பார்த்தல்‌ - சரிபார்த்தல்‌. 

ஒத்துவாழ்தல்‌ - இணங்கியிருத்தல்‌. 

ஒத்துவிடுதல்‌ - இணங்கிவிடுதல்‌, 
ஒப்பித்து விடுதல்‌, பொருந்தி 
விடுதல்‌. 

ஒப்ப - உவமையுருபு (உம்‌) மதியொப்ப. 

ஒப்பக்கதிர்‌ - பணியையொப்பனை 


செய்யுங்கருவி. 


ஒருகாலிலி 


ஒப்பங்கொடுத்தல்‌ - அழுத்துதல்‌, 
கட்டளை கொடுத்தல்‌. 

ஒப்படை, ஒப்படைத்தல்‌ - ஒப்புக்‌ 
கொடுத்தல்‌. 

ஒப்பணி - ஓரலங்காரம்‌. 

ஒப்பந்தம்‌ - உடன்பிடிக்கை, ஒப்பரவு, 
சமன்‌. 

ஒப்பமிடுதல்‌ - உலோகங்களை யொப்‌ 
பனையாக்கல்‌. 

ஒப்பம்‌ - கையெழுத்து, நிலமுதலிய 
வற்றினொப்பம்‌, மினுக்குதல்‌. 

ஒப்பம்பண்ணுதல்‌ - ஒப்பனையாக்கல்‌. 

ஒப்பரவு - ஒப்பம்‌,ஒழுங்கு, சமாதானம்‌. 

ஒப்பளவை - உவமையினாலுவமே 
யத்தையறிவது. 

ஒப்பனை - அலங்கரித்தல்‌, அலங்‌ 
காரம்‌, உவமை, ஒப்பரவு, சாட்சி, 
செவ்வை. 

ஒப்பாகுதல்‌ - சமானமாகுதல்‌, சரி 
வருதல்‌. 

ஒப்பாசாரம்‌ - கண்சாடை, மாரீசம்‌. 

ஒப்பாரி - ஒப்பு, ஒப்புச்சொல்லி 
யழுதல்‌. 

ஒப்பிடுதல்‌ - உவமித்தல்‌, சமப்படுத்தல்‌. 

ஒப்பிதம்‌ - இசைவு, ஒவ்வுதல்‌, மட்டம்‌. 

ஒப்பித்தல்‌ - உவமித்தல்‌, ஒத்துக்‌ 
கொள்ளுதல்‌,  ஒத்துவிடுதல்‌, 
ஒப்பனை செய்தல்‌, சம்மதித்தல்‌. 

ஒப்பிலபோலி - ஒப்புவமையைக்‌ 
காட்ட வராதபோலென்னுஞ்்‌ 
சொல்‌. 

ஒப்பிலுவமை - ஒரலங்காரம்‌, அஃது 
ஒப்பின்றெனக்‌ கூறுதல்‌, (உம்‌) 
தானேதனக்குநிகர்‌. 

ஒப்பின்முடித்தல்‌ - ஓர்யுத்தி. 

ஒப்பு - அழகு, உவமானம்‌, ஒப்பாரி, 
ஒப்பென்னேவல்‌, கூட்டு, சமன்‌, 
சம்மதம்‌, பொருந்தல்‌. 

ஒப்புக்கொடுத்தல்‌ - ஒப்புவித்தல்‌, 
கையளித்தல்‌. 


wpiuror 4A) - 1 187 


ஒப்புக்கொப்பாரம்‌ - விருந்துமுதலிய 
உபசாரஞ்செய்தல்‌. 

ஒப்புக்கொள்ளுதல்‌ - ஏற்றுக்‌ கொள்‌ 
ளூதல்‌. 

ஒப்புதல்‌ - ஒத்தல்‌, சம்மதித்தல்‌, 
பொருந்தல்‌. 

ஒப்புப்பொருள்‌ - புகழ்பொருளினுந் 
தன்னிலுமிருக்கிறசாதாரண 
தருமத்தி னாலுவமானமாதெ 
பொருள்‌, (உம்‌) காக்கையிற்கரிது 
களம்பழம்‌. 

ஒப்புமைக்கூட்டம்‌ - ஒரலங்காரம்‌. 
அஃது பலபொருளைப்‌ பொது 
வாகியவொரு தருமத்தின்‌ 
முடித்தல்‌. 

ஒப்புமைக்கூட்டவுவமை - ஓரலங்‌ 
காரம்‌. அஃது பலபொருளையொரு 
தருமத்தின்‌ முடித்துவ மானித்தல்‌. 

ஒப்புரவு - கொடை, சமாதானம்‌, 
முறைமை. 

ஒப்புவமை - ஓஒரலங்காரம்‌. அஃது 
உவமிக்கப்பட்ட பொருளை மற்‌ 
றோருவமைச்‌ கெடுத்துவமிப்பது. 

ஒப்புவித்தல்‌ - அத்தாட்சி பண்ணல்‌, 
ஒப்புக்கொடுத்தல்‌. 

ஒப்புறுத்தல்‌ - உவமித்தல்‌. 

ஒயிலமரம்‌ - ஆக்கினைக்கென்று 
நிறுத்தியமரம்‌. 

ஒயில்‌ - அலங்காரம்‌, சாயல்‌. 

ஒய்தல்‌ - தவிர்தல்‌. 

ஒய்யல்‌ - ஒழிதல்‌, செலுத்தல்‌. 

ஒய்யாரம்‌ - அலங்காரம்‌, ஆடம்பரம்‌, 
கெறுவம்‌, சாயல்‌. 

ஒய்யெனல்‌ - மந்தக்குறிப்பு. 

ஒரித்தல்‌ - இட்ட மாயிருத்தல்‌. 

ஒருகண்டசீர்‌ - எப்போதும்‌. 

ஒருகண்ணன்‌ - ஒற்றைக்கண்ணன்‌. 

ஒருகண்ணுக்குறங்கல்‌ - ஒருமுறை 
யுறங்கல்‌. 


ஒருகாலிலி - குபேரன்‌, சனி. 


188 wirptiuroor qsyir] - 1 


ஒருகுடி, ஒருகுடித்தமர்‌ - தாயத்தார்‌. 

ஒருகூட்டு, ஒருகை - ஒருசோர்மானம்‌, 
ஒருபக்கம்‌, ஒன்றிப்பு. 

ஒருகொடி - ஒருவமிசம்‌. 

ஒருகொள்ளை - மிகுதி. 

ஒருக்கணித்தல்‌ - ஒருச்சாய்த்தல்‌. 

ஒருக்கம்‌ - ஒருதன்மை, மனவொடுக்‌ 
கம்‌. 

ஒருக்கால்‌ - ஒருமுறை. 

ஒருக்கிடை - ஒரேகடை.. 

ஒருக்குதல்‌ - ஒருப்படுத்தல்‌. 

ஒருங்கல்‌ - அடங்கல்‌, கேடு. 

ஒருங்கு - அடக்கம்‌, அழிவு, எல்லாம்‌, 
ஒருங்கென்னேவல்‌, ஒருதன்மை, 
ஒருமிக்க, கூடிநிற்றல்‌. 

ஒருங்குடன்றோற்றம்‌ - ஓரலங்காரம்‌. 
அஃது காரணகாரியமொருங்கு 
தோற்றல்‌. 

ஒருங்குதல்‌ - அடங்குதல்‌, அழிகுதல்‌, 
ஒருவழிப்படல்‌. 

ஒருசந்தி - ஒருநேரப்போசனம்‌, 
விரதம்‌. 

ஒருசாயல்‌ - ஒரேமாதிரி. 

ஒருசாய்வு - ஒருகண்ட சீர்‌. 

ஒருசாரார்‌ - ஒரு நூலாசிரியர்‌, ஒரு 
புடையார்‌. 

ஒருசார்‌ - ஒருபக்கம்‌. 

ஒருசிறை - ஒதுக்டெம்‌, ஒருபக்கம்‌. 

ஒருசேர - ஒருமிக்க. 

ஒருசொன்னீர்மை - ஒருசொற்றன்மை. 

ஒருச்சரிதல்‌ - ஒருபுறத்துக்குச்சரிதல்‌. 

ஒருச்சரிவு - ஒருச்சரிதல்‌. 

ஒருச்சாய்தல்‌ - ஒருபுறத்துக்குச்சாய்தல்‌. 

ஒருச்சாய்த்தல்‌ - ஒருபக்கத்துக்குச்‌ 
சாயப்பண்ணல்‌. 

ஒருச்சாய்ப்பு - ஒருபுறத்துக்குச்சரிவு. 

ஒருதரம்‌ - ஒருமுறை. 

ஒருதலை - உறுதி, ஒரு பக்கம்‌, நிசம்‌. 


ஒருகுடி 


ஒருதலைக்காமம்‌ - ஆட வனுந்திறியு 
மங்கங்கிருந்து வருந்தல்‌. 

ஒருதலை துணிதல்‌ - ஓர்யுத்தி. 

ஒருதலைநோவு - ஒருத்தலைவி. 

ஒருதலையுள்ளுதல்‌ - ஒருதலைக்‌ 
காமத்தோர்‌ புணர்ச்சியை யிடை 
விடாது நினைத்தல்‌, அஃது 
பத்தவத்தையினொன்று. 

ஒருதலைவழக்கு - ஒருத்தலைநியாயம்‌. 

ஒருதன்மை - ஒருநிலை, ஒரேவிதம்‌, 
மாறாத தன்மை. 

ஒருதாரை - ஒருமிக்க. 

ஒருதாரைக்கத்தி - ஒருபுறங்கூருள்ள 
கத்தி. 

ஒருத்தலைநியாயம்‌ - ஒருபுறநியாயம்‌. 

ஒருத்தலைப்பரம்‌, ஒருத்தலைப்பாரம்‌ - 
ஒருபுறத்துப்‌ பாரம்‌. 

ஒருத்தலைவலி - ஒருபுறத்துத்தலை 
வலி. 

ஒருத்தல்‌ - எருமை, கரடி, கவரி, 
பன்றி, புலி, புல்வாய்‌, மரை, மான்‌, 
யானை இவற்றினாண்‌, விலங்‌ 
கேற்றின்‌ பொது. 

ஒருநெல்லுப்பெருவெள்ளை - ஓர்‌ 
நெல்‌. 

ஒருபடி - ஒருகொத்து, வகை, வருத்‌ 
தத்தோடே. 

ஒருபடித்தாய்‌ - அவ்விதமாய்‌, பிரயாச 
மாய்‌, மட்டாய்‌. 

ஒருபவம்‌ - ஒருபிறப்பு. 

ஒருபாவொருபஃது - ஓர்‌ பிரபந்தம்‌. 
அஃது அகவல்‌ வெண்பா கலித்‌ 
துறை யெனுமிவற்‌ றொன்றாலந்‌ 
தாதித்‌ தொடையாய்ப்‌ பத்துச்‌ 
செய்யுட்பாடுவது. 

ஒருபுடை - ஒருபக்கம்‌. 

ஒருபுடையொப்புமை - ஏகதேசவுவமம்‌. 

ஒருபொருட்டீபகம்‌ - ஒருபொருடா 
னேகவிமுற்றுந்தீபகமாய்நின்று 
முடிவது. 


ஓ wrpiuror 4A] - 1 189 


ஒருபொருட்பன்மொழி - ஒருபொரு 
ளைக்‌ குறித்து வரும்‌ பலசொல்‌. 

ஒருபொருள்‌ - ஏகார்த்தம்‌, கடவுள்‌. 

ஒருபொருள்‌ குறித்த பலபெயர்த்திரி 
சொல்‌ - செந்தமிழ்நிலத்து மொழி 
களாய்ச்‌ செய்யுட்கேயுரிய வாய்க்‌ 
கற்றோர்க்கு மாத்திரம்‌ பொருள்‌ 
விளக்கினவாய்‌ ஒன்றன்‌ பெயரை 
யே விளக்கும்‌ பலயெயர்த்திரி 
சொல்‌, (உம்‌) கிள்ளை, தத்தை. 

ஒருபொருள்குறித்த பலவிடைத்திரி 
சொல்‌ - செந்தமிழ்‌ நிலத்து மொழி 
களாய்க்‌ கற்றோர்க்கு மாத்திரம்‌ 
பொருளைவிளக்கி ஒரு பொரு 
டரும்‌ பலவிடைத்‌ திரிசொல்‌, 
(உம்‌) என்ளன்‌. 

ஒருபொருள்‌ குறித்த பலவினைத்‌ 
திரிசொல்‌ - செந்தமிழ்நிலத்து மொழி 
களாய்க்‌ கற்றோர்க்கு மாத்திரம்‌ 
பொருள்‌ விளக்கித்திரி சொல்லாய்‌ 
நிற்கும்‌ பலவினைத்‌ திரிசொல்‌ 
(உம்‌) சரித்தான்‌, நடந்தான்‌. 

ஒருபொழுது - ஒருசந்தி. 

ஒருப்படல்‌ - ஒருமனப்படல்‌, ஒன்றித்‌ 
தல்‌, சம்மதித்தல்‌. 

ஒருப்பாடு - சம்மதம்‌. 

ஒருப்பார்வை - விடாதுபார்த்தல்‌. 

ஒருப்பிடி - உறுதிப்பிடி, வலுபிடி.. 

ஒருமட்டம்‌ - ஒரேசரி. 

ஒருமரம்‌ - செம்மரம்‌. 

ஒருமனப்படுதல்‌ - ஒரெண்ணமாதல்‌ 
சம்மதப்படுதல்‌. 

ஒருமிக்க - ஏகமாய்‌. 

ஒருமித்தல்‌ - ஒன்றுபடல்‌, சம்மதித்தல்‌. 

ஒருமிப்பு - ஒன்றிப்பு. 

ஒருமுகம்‌ - ஒருகூட்டம்‌, ஒருபுறம்‌. 

ஒருமை - இறையுணர்வு, ஒரு தன்மை, 
ஒருபிறப்பு, ஒற்றுமை, ஓர்மம்‌, 
தனிமை, நிச்சயம்‌. 


ஒருமைப்படுதல்‌ - உடன்படல்‌, ஒற்று 
மைப்படல்‌. 

ஒருமைமகள்‌ - பதிவிருதை. 

ஒருமையிற்பன்மை - ஒருமைப்பாலிற்‌ 


பன்மைப்பால்‌ கூறல்‌, (உம்‌) 
ஒருவர்‌ வந்தார்‌. 

ஒருமொழி - ஒருபொருளையே 
விளக்கி நிற்குஞ்சொல்‌. 


ஒருவகை - ஒருபோங்கு, ஒருவிதம்‌. 
ஒருவந்தம்‌ - உறுதி, ஒற்றுமை, 
சம்பந்தம்‌, தனித்திருக்குமிடம்‌. 
ஒருவயிற்போலியுவமை - ஓரலங்காரம்‌. 
அஃது ஒருதொடர்மொழிக்கட்‌ 
பலவுவமை வரவவ்வுவமை தோறு 
முவமைச்‌ சொற்புணரா தொரு 
வமைச்‌ சொற்புணர்த்து வருவது. 
ஒருவழிச்சேறல்‌ விலக்கு - ஒரலங்‌ 
காரம்‌. அஃது ஒரு பொருட்கோர்‌ 
காரியங்‌ காட்டியதற்கு மாத்திர 
மன்று இன்னுஞ்‌ சிலவற்றிற்‌ 
குண்டெனக்கூறுவது. 
ஒருவழிப்படுதல்‌ - ஒன்றாய்ச்சேர்தல்‌, 
நேர்படுதல்‌. 
ஒருவழிமேவல்‌ - ஓரவாரம்‌. 
ஒருவழியொப்பினொரு பொருண்‌ 
மொழிதல்‌ - ஓரலங்காரம்‌. 
ஒருவிசை - ஒருமுறை. 
ஒருவிதம்‌ - ஒருமாதிரி. 
ஒருவினைச்சிலேடை - ஒரலங்காரம்‌. 
அஃது ஒருவினையான்‌ வருவது. 
ஒருவு - ஆடு, செய்யுளுறுப்பினோர்‌. 
பேதம்‌, நீங்கென்னேவல்‌. 
ஒருவுதல்‌ - நீங்கல்‌. 
ஒருவேளை - ஒருபொழுது. 
ஒரூஉமுரண்‌ - முதலாஞ்சீரினு நான்‌ 
காஞ்சீரினுமுரண்வருவது. 
ஒரூஉமோனை, ஒரூத்தொடை - செய்‌ 
யுட்டொடையினொன்று, அஃது 
நாற்சீரடியில்‌ முதற்சீருமிறுதிச்‌ 
சருமோனை முதலியவற்றிலியைந்‌ 


190 wipro ASA] - 1 ஓ 


திருப்பது, முதற்சீர்க்‌ கண்ணு நான்‌ 
காஞ்சீர்க்கண்ணு மோனை 
வருவது. 

ஒரூஉவண்ணம்‌ - ஓரீத்தொடுப்பது. 

ஒரூஉவளபெடை - முதற்சர்க்கண்ணு 
நான்காஞ்சீர்க்கண்ணுமளபெடை 
பயிலுவது. 

ஒரூஉவியைபு - ஈற்றுச்‌சரினுமீற்றய 
விரு சீரிடைவிட்டயற்‌ சீரினு 
மியைபு வருவது. 

ஒரூஉவெதுகை - முதற்சீர்க்கண்ணு 
நான்காஞ்சீர்க்கண்ணு மெதுகை 
வருவது. 

ஒரே - ஒன்று. 

ஒரோவொன்று - ஒவ்வொன்று. 

ஒலி - ஆரவாரம்‌, இடி, ஒலியென்‌ 
னேவல்‌, ஒசை, காற்று, முழக்கம்‌. 

ஒலிக்குறி - ஒலியைக்காட்டுங்குறி. 

ஒலிசை - மணவாளப்பிள்ளைக்குக்‌ 
கொடுக்குமுபகாரம்‌. 

ஒலித்தல்‌ - ஆடை யழுக்கற்றல்‌, ஆர்த்‌ 
தல்‌, தளைத்தல்‌, மிகக்காய்த்தல்‌. 

ஒலிமுகம்‌, ஒலிமுகவாய்தல்‌ - கோட்‌ 
டையின்‌ முன்புறவாய்தல்‌. 

ஒலியலந்தாதி - ஓர்பிரபந்தம்‌. அஃது 
பதினாறுகலையோரடியாகவைத்து 
நாலடிக்கறுபத்து நாலுகலை 
வகுத்துப்‌ பலசந்தமாக வண்ண 
முங்‌ கலைவைப்புந்‌ தவறாமலந்‌ 
தாதித்து முப்பது செய்யுட்பாடு 
வது. அன்றியும்‌ வெண்பா வகவல்‌ 
கலித்துறையெனு மிம்மூன்றை 
யும்‌ பப்பத்தாக வந்தாதித்துப்‌ 
பாடியதுமாம்‌. 

ஒலியல்‌ - சீலை, தீ, தெரு, தோல்‌, பூ 
மாலை, யாறு. 

ஒலியெழுத்து - ஒலிவடிவாமெழுத்து. 

ஒலுகல்‌ - ஒதுங்குதல்‌, ஒல்கல்‌. 

ஒல்‌ - ஒலிக்குறிப்பு, ஒல்லென்னேவல்‌, 
முடிவிடம்‌. 


ஒல்கல்‌, ஒல்குதல்‌ - அருகல்‌, குழைதல்‌, 
குறைதல்‌, தளர்தல்‌, துவளல்‌, 
மெலிதல்‌. 

ஒல்லட்டை - ஓரலன்‌. 

ஒல்லல்‌ - இயலல்‌, பொருந்தல்‌. 

ஒல்லாடி - ஒஞ்சட்டை. 

ஒல்லாமை - இகழ்தல்‌, இயலாமை, 
பொருந்தாமை, வெறுப்பு. 

ஒல்லார்‌ - பகைவர்‌. 

ஒல்லி - ஒடுங்னெஆள்‌, ஒஓடுங்கெது, 
மெலிந்தவன்‌, வெறிதாய்ப்போன 
தேங்காய்‌ முதலியன. 

ஒல்லிமேய்தல்‌ - தேங்காய்ப்பருப்‌ 
பிடையிடையே 
போதல்‌. 

ஒல்லுதல்‌ - இணங்குதல்‌, இயலுதல்‌, 
சம்பவித்தல்‌, நிந்தித்தல்‌, நிறை 
வேற்றல்‌, பொத்துதல்‌, பொருந்தல்‌. 

ஒல்லுநர்‌ - நூலுரையுணர்வோர்‌, 


வெறிதாய்ப்‌ 


மித்திரர்‌. 
ஒல்லெனல்‌ - அனுகரணவோசை, 
ஒலிக்குறிப்பு. 


ஒல்லை - கடுப்பு, காலவிரைவு, சிறு 
பொழுது, சீக்ரெம்‌, பழமை. 

ஒவ்வாதபக்கம்‌ - பொருந்தாத பக்கம்‌. 

ஒவ்வாமை - இயலாமை, தகுதியீனம்‌, 
பொருந்தாமை. 

ஒவ்வுதல்‌ - இசைதல்‌, இணங்குதல்‌, 
பொருந்துதல்‌. 

ஒவ்வொன்று - ஒன்றொன்று, வகைக்‌ 
கொன்று. 

ஒழி - உப்பட்டி, ஒழியென்னேவல்‌. 

ஒழிகடை - ஈறு. 

ஒழிகை - ஓய்தல்‌, விடுகை. 

ஒழிதல்‌ - அழிதல்‌, சாதல்‌, தவிர்தல்‌, 
நீங்கல்‌, முடிதல்‌, விடுதல்‌. 

ஒழித்தல்‌ - அழித்தல்‌, எழுச்சி, குறைத்‌ 
தல்‌, கொல்லல்‌, முடித்தல்‌. 

ஒழிபணி - பலவற்றைச்‌ சுருக்கிக்‌ 
காட்டுவது. 


ஒளிப்பு 


ஒழிபியல்‌ - பொதுவியல்‌. 

ஒழிபு - மிச்சம்‌. 

ஒழிப்பணி - அபறநுதியுருபகவலங்‌ 
காரம்‌, அஃது ஒருதருமத்தையா 
ரோபித்தல்‌. 

ஒழிப்பு - தவிர்ப்பு, விலக்கு. 

ஒழிப்புயர்வு நவிற்சியணி - ஒரலங்‌ 
காரம்‌, அஃது உயர்புநவிற்சி ஓழிப்‌ 
பொடு வருதல்‌. 

ஒழிய - தவிர. 

ஒழியவைத்தல்‌ - ஒழிவித்துவைத்தல்‌, 
ஒழிவுபார்த்தல்‌, முடித்தல்‌. 

ஒழியாமை - ஒழிவில்லாமை. 

ஒழியாவொழுக்கம்‌ - பிறழாவொழுக்‌ 
கம்‌. 

ஒழியிசை, ஒழியிசையெச்சம்‌ - ஒழிந்து 
நிற்குஞ்‌ சொற்களைக்‌ கொண்டு 
முடிவது. 

ஒழியிசையெஞ்சணி - ஒழியிசை 
யெச்சம்‌. 

ஒழியிசையோகாரம்‌ - ஒழி பொருளைக்‌ 
காட்டுமோகாரம்‌, (உம்‌) 
கொளலோ கொண்டான்‌. 

ஒழிவளவை - ஒரளவை, அஃது 
கீழ்ச்சேரிதோற்றதென்புளிமேற்‌ 
சேரிவென்றதெனக்‌ கோடல்‌. 

ஒழிவித்தல்‌ - அழித்தல்‌, ஒழியவைத்‌ 
தல்‌, முடித்தல்‌. 

ஒழிவு - ஒழிகை, குறைவு, முடிவு. 

ஒழுகல்‌ - உயர்ச்சி, ஒழுக்கம்‌, நடை, 
நீர்முதலியவொழுகுதல்‌, நீர்‌ 
முதலியவோடுதல்‌, நீளம்‌, போதல்‌, 
முறையாக நடத்தல்‌. 

ஒழுகிசை - ஒரலங்காரம்‌. அஃது 
இன்னாவிசையின்றிவருவனது. 

ஒழுகிசைச்செப்பல்‌ - வெண்சீரு 
மியற்சீரும்‌ விரவிவருவது. 

ஒழுகிகைத்துள்ளல்‌ - கலிப்பா 

வோசையினொன்று. 


wpiuror 4A) - 1 191 


ஒழுசிகையகவல்‌ - நேரொன்றா 
சிரியத்தளையு நிரையொன்றா 
சிரியத்தளையும்‌ விரவி வருவது. 

ஒழுகு - உயரம்‌, ஒழுகென்னேவல்‌, 
ஒழுங்கு, நீளம்‌, பண்டி, முறைமை, 
முறைமையாய்‌ நடத்தல்‌. 

ஒழுகுதல்‌ - நீர்முதலியவார்தல்‌. 

ஒழுகுவண்ணம்‌ - ஒசையினொழுகும்‌ 
வண்ணம்‌. 

ஒழுகை - ஒழுகு, பண்டி. 

ஒழுக்கம்‌ - உயர்ச்சி, எழுச்சி, குலம்‌, 
நடை, பண்பு, புண்ணியத்‌ தோற்றந்‌ 
நான்கனொன்று, மரியாதை, 
முறை, வழி. 

ஒழுக்கம்‌ - அறப்பான்‌ மூன்றனு 
ளொன்று, அஃது நான்காச்சிரமத்‌ 
தோர்க்கு விதித்தன செய்தலும்‌ 
விலக்கென ஓஒழிதலும்‌. 

ஒழுக்கல்‌ - எழுச்சி, ஒழுகுவித்தல்‌. 

ஒழுக்கவணக்கம்‌ - நல்லொழுக்கம்‌. 

ஒழுக்கவமழு - தாமதகுணத்தொன்று. 
அஃது முறைத்தவறு. 

ஒழுக்கு - ஒழுகல்‌, ஒழுக்கென்‌ 
னேவல்‌, நடை, முறைமை. 

ஒழுக்குதல்‌ - ஒழுகச்செய்தல்‌, துளித்‌ 
தல்‌, நடத்துதல்‌. 

ஒழுக்கெறும்பு - ஒரெறும்பு. 

ஒழுங்கல்‌ - ஒழுங்குதவறுதல்‌, நிரல்‌ 
படல்‌. 

ஒழுங்கு - ஒழுங்கென்னேவல்‌, கட்ட 
ளை, நன்னடை, நிரை, முறை. 

ஒழுங்கை - ஒடுங்கியவழி. 

ஒளி - ஒளிப்பிடம்‌, ஒளியென்னே 
வல்‌, சந்திரன்‌, சூரியன்‌, நெருப்பு, 
பிரவை, புகழ்‌, விண்மீன்‌, விளக்கு, 
வெயில்‌. 

ஒளித்தல்‌ - பதுங்கல்‌, மறைதல்‌, 
மறைத்தல்‌. 

ஒளிப்பிடம்‌ - மறைவிடம்‌. 

ஒளிப்பு - ஒளிக்குதல்‌, மறைவு. 


192 wirptiuroor sg] - 1 


ஒளிமழுங்கல்‌ - பிரகாசம்‌ மங்குதல்‌. 
ஒளியிலுருவம்‌ - சுவரிலெழு துருவ 


முதலியன. 
ஒளியிழை - ஆபரணம்‌, பெண்‌. 
ஒளியுள்ளுருவம்‌ - கண்ணாடி 
யுளுருவம்‌. 


ஒளியோன்‌ - சூரியன்‌. 

ஒளிர்தல்‌ - ஒளிசெய்தல்‌. 

ஒளிர்பு - பிரவை. 

ஒளிர்முகம்‌ - வயிரக்கல்‌. 

ஒளிவட்டம்‌ - கண்ணாடி, சக்கிரம்‌. 

ஒளிவட்டி - பச்சைக்கருப்பூரம்‌. 

ஒளிவாடுதல்‌ - ஒளிவிடுதல்‌. 

ஒளிவிடுதல்‌,ஒளிவீசுதல்‌ - டிரகாசித்தல்‌. 

ஒளிவு - ஒளி. 

ஒளிவைத்தல்‌ - மிருகங்களைப்‌ படுக்க 
மறைப்பு வைத்தல்‌. 

ஒளிவைத்துப்பார்த்தல்‌ - உற்றுப்‌ 
பார்த்தல்‌, கைவிலக்கு வைத்துப்‌ 
பார்த்தல்‌. 

ஒளிறல்‌ - ஒளிகொள்ளல்‌. 

ஒள்‌ - அழகு, ஒளி, மேன்மை. 

ஒள்ளியர்‌ - அறிவுடையோர்‌. 

ஒள்ளியோன்‌ - அறிவுடையோன்‌, ஒளி 
செய்வோன்‌, சுக்கரன்‌, நல்லோன்‌. 

ஒறுத்தல்‌ - அலைத்தல்‌, கடிதல்‌, குறை 
தல்‌, குறைத்தல்‌, நோய்‌ செய்தல்‌, 
வருத்தல்‌, வெறுத்தல்‌. 

ஒறுப்பு- அடக்கம்‌, அதட்டுதல்‌, குறைவு, 
தண்டிப்பு, வெறுப்பு. 

ஒறுவாய்‌ - ஓடிந்தவாய்‌. 

ஒறுவினை - தீராவருத்தம்‌. 

ஒறுவு - வருத்தம்‌. 

ஒற்கம்‌ - 
பொறுமை, வறுமை. 

ஒற்றர்‌ - தூதர்‌, வேவுகாரர்‌. 

ஒற்றல்‌ - உடுத்தல்‌, ஒற்றுதல்‌. 


அடக்கம்‌, 


ஒடுக்கம்‌, 


ஒளிமழுங்கல்‌ 


ஒற்றளபெடை - மெய்யெழுத்தினீண்‌ 
டிசை கொள்வது. 

ஒற்றாடல்‌ - தரதுசொல்லல்‌. 

ஒற்றி - ஈட்டடைமானம்‌. 

ஒற்றிடம்‌ - ஓர்‌ பூச்சு. 

ஒற்றிடுதல்‌ - வக்கம்பிடி த்தல்‌. 

ஒற்றித்தபக்கம்‌ - ஒருமைப்பட்ட 
பக்கம்‌. 

ஒற்றித்தல்‌ - ஒற்றைப்பட வெண்ணல்‌. 

ஒற்றித்தவெண்‌ - ஒற்றைப்பட்ட 
கணக்கு. 

ஒற்றியூரன்‌ - சிவன்‌. 

ஒற்று - உளவு, ஒற்றும்‌ பொட்டணி, 
ஒற்றென்னேவல்‌, தூதன்‌, தூது, 
மெய்யெழுத்து. 

ஒற்றுதல்‌ - அடுத்தல்‌, உடுத்தல்‌, 
எற்றுதல்‌, ஒற்றல்‌, கிட்டல்‌, தள்ளி 
விடுதல்‌, விலகுதல்‌. 

ஒற்றுப்பேர்த்தல்‌ - மிறைக்கவியி 
னோருறுப்பு. அஃது ஓர்பயனன்றி 
யின்னுமோர்‌ பயன்படுத்தவெழுத்‌ 
தைத்திரித்தல்‌. 

ஒற்றுமை - உரிமை, ஒருமை, குறிப்பு, 
செல்வம்‌, தகுதி. 

ஒற்றுமைகோடல்‌ - வேளாண்மை 
மாந்தரியல்பினொன்று. அஃது 
ஒன்றித்து வாழ்தல்‌. 

ஒற்றுமைநயம்‌ - ஒருமித்த தன்மை. 

ஒற்றெழுத்து - மெய்யெழுத்து. 

ஒற்றை - ஒன்று, தனிமை, தனியேடு. 

ஒற்றைக்கடவை - பன்னத்திலொற்றை 
விழுந்தவிடம்‌. 

ஒற்றைக்கண்ணன்‌ - குபேரன்‌, சுக்கிரன்‌. 

ஒற்றைக்குடை - ஏகசத்திரம்‌. 

ஒற்றைக்கொம்பன்‌ - வினாயகன்‌. 

ஒற்றைத்தாலி - தனித்தாலி. 

ஒற்றைத்தாட்பூட்டு - ஒரேதாட் பூட்டு. 

ஒற்றையாழித்தேரோன்‌ - சூரியன்‌. 

ஒற்றையாழித்தேர்‌ - சூரியன்றேர்‌. 


ஒன்னார்‌ 


ஒற்றையிரட்டைபிடித்தல்‌ - ஒர்‌ விளை 
யாட்டு. 

ஒற்றொலிவெண்டுறை - ஒரோசைத்‌ 
தான்‌ வரும்‌ வெண்டுறை. 

ஒற்றொழிபாட்டு - ஒற்றெழுத்துத்‌ 
தீர்ந்தவொரு பொருட்பாட்டு. 

ஒன்பான்‌ - ஒன்பது. 

ஒன்ற - பொருந்த. 

ஒன்றடிமன்றடி - ஒருகலப்பு, குழப்பம்‌, 
தலைதடுமாற்றம்‌. 

ஒன்றப்பார்த்தல்‌ - அடுக்கப்பார்த்தல்‌. 

ஒன்றல்‌ - ஒன்றுதல்‌. 

ஒன்றறியாதவன்‌ - ஏதுமறியாதவன்‌. 

ஒன்றற்றவன்‌ - கூடாதவன்‌, வெறுவிலி. 

ஒன்றன்கூட்டம்‌ - ஒருபொருளின்‌ 
கூட்டம்‌. 

ஒன்றன்பால்‌ - ஒருமைப்பால்‌. 

ஒன்றாதவஞ்சித்தளை - 
னோருறுப்பு. அஃதுநேர்முன்‌ 
நேரொன்றி வருவது. 

ஒன்றாதவஞ்சித்தளை - கனி முன்னேனு 
நிழன்முன்னேனு நேரொன்றி 
வருவது. 

ஒன்றாய்‌ - ஒருமிக்க. 


யாப்பி 


ஒன்றார்‌ - பகைவர்‌. 
ஒன்றாலொன்றும்‌ - யாதொன்றும்‌. 
ஒன்றி - ஒற்றை, ஒன்றியென்னேவல்‌, 
தனித்தஆன்‌, தனித்தது. 
ஒன்றிக்காரன்‌ - 
சமுசாரமில்லாதவன்‌. 
ஒன்றித்தல்‌ - ஒருமைப்படுதல்‌, 
பொருந்துதல்‌. 
ஒன்றிப்பு - ஒருமிப்பு. 
ஒன்றியவஞ்சித்தளை - யாப்பினோ 
ருறுப்பு: அஃது கனிமுன்னிரை 
யொன்றி வருவது. 
ஒன்றினமுடித்தறனனினமுடித்தல்‌ - ஓர்‌ 
யுத்தி. 


wpiuror 4A) - 1 193 


ஒன்றின்மை - யாதொருபற்று 
மில்லாமை. 

ஒன்று - ஏகம்‌, ஒன்றென்னேவல்‌. 

ஒன்றுகட்டுதல்‌ - சரிப்படுத்தல்‌. 

ஒன்றுகற்றவன - சிலகற்றவன்‌. 

ஒன்றுகூடியிருத்தல்‌ - ஆட வனுந்திறி 
யுந்தங்களிற்‌ கலந்திருத்தல்‌, ஒன்றித்‌ 
திருத்தல்‌. 

ஒன்றுகூட்டு - உறவு, ஒருகூட்டு, 
கொண்டுகூட்டு. 

ஒன்றுக்கற்றவன்‌ - கூட்டற்றவன்‌. 

ஒன்றுக்கிருத்தல்‌ - சலம்விடுதல்‌. 

ஒன்றுக்குப்போதல்‌ - சலங்கழிக்கப்‌ 
போதல்‌. 

ஒன்றுக்கொன்று - ஒன்றோடொன்று, 
பதிலுக்குப்பதில்‌. 

ஒன்றுதல்‌ - இசைதல்‌, இணங்கல்‌, 
ஐக்கப்படுதல்‌, பொருந்துதல்‌. 

ஒன்றுபடல்‌, ஒன்றுபடுதல்‌ - கூடுதல்‌, 
பொருந்துதல்‌. 

ஒன்றுபாதி - அத்தசாமம்‌, ஒன்றிற்‌ 
பாதி, சிலபல. 

ஒன்றுமாறியொன்று - ஒன்றன்பின்‌ 
னொன்று. 

ஒன்றுநர்‌ - சினேதிதர்‌, மித்திரர்‌. 

ஒன்றைவிட்டயல்‌, ஒன்றைவிட்டொன்று 
- அடுத்ததைவிட்டு மற்றது. 

ஒன்றொழிபொதுச்சொல்‌ - இருதி 
ணையிலு மாண்பால்‌ பெண்பா 
விரண்டிற்கும்‌் பொதுவாய்‌ நின்று 
அப்பால்களினொரு பாலைக்‌ 
குறிப்பினீக்குஞ்சொல்‌ (உம்‌) 
ஆயிரமக்கள்‌ போர்செய்தார்‌. 

ஒன்றோ - அதிசயவிரக்கச்சொல்‌, 
இடைச்சொல்‌ (உம்‌) பொய்படு 
மொன்றோடனை பூணும்‌. 

ஒன்னப்பூ - மாதர்காதணியினொன்று. 

ஒன்னலர்‌ - பகைவர்‌. 


ஒன்னார்‌ - பகைவர்‌. 


194 wirptiuroor qs] - 1 ஓ 


2 


ஓ - அசைநிலை (உம்‌) வம்மினேோ, 

அதிசயவிரக்கச்சொல்‌ (உம்‌) 
ஓபுதினம்‌, இரக்கச்சொல்‌ (உம்‌) 
ஓகெட்டேன்‌, இழிவுசிறப்பு (உம்‌) 
ஒகொடியன்‌, உயர்வுசிறப்பு (உம்‌) 
ஒபெரியன்‌, எதிர்மறை (உம்‌) 
யானோசெய்தது, ஒழியிசை (உம்‌) 
கெொளலோபகொண்டான்‌, 
ஒரெழுத்து, தெரிநிலை (உம்‌) 
ஆணோ அதுவுமன்று, பிரிநிலை 
(உம்‌) அவனோகொண்டான்‌, 
வினா 
(உம்‌) சாத்தனோ, அகாரஉகார 
சந்தியக்கரம்‌, அரன்‌, 
அழைத்தல்‌, இரக்கம்‌ இவற்றைக்‌ 
காட்டு மோரு பசற்கம்‌. 


மடையடைக்குங்கதவு, 


அயன்‌, 


ஒகணம்‌, ஒகோதனி - மூட்டைப்‌ 
பூச்சி. 

ஓகம்‌ - அடைக்கலம்‌, ஓர்குருவி, 

திரட்டு, 
பெருக்கு, போதனை, வீடு. 

ஓகாரம்‌ - ஓரெழுத்து. 

ஒகாரவுரு, ஒங்காரவுரு - கடவுள்‌. 

ஒகுலம்‌ - அப்பம்‌. 


ஒகை - உவகை. 


சமுகம்‌, புகலிடம்‌, 


ஓகோ - அதிசயச்சொல்‌. 

ஓக்கமிரட்டி - ஒர்வகைக்கலித்தாழிசை. 

ஓக்கம்‌ - உயர்ச்சி, எழூஉதல்‌, பருமை, 
பெருமை. 

ஓக்காளம்‌ - ஓங்காளம்‌. 

ஒங்கலுற்பவன்‌ - காந்தபாஷாணம்‌. 

ஓங்கல்‌ - அரசன்‌, உயர்ச்சி, எழுச்சி, 
சத்திபண்ணல்‌, மரக்கலம்‌, மலை, 
மூங்கில்‌, மேடு, யானை, வலியுடை 
யோன்‌. 

ஓங்காரம்‌ - பிரணவம்‌. 

ஒங்காரவுரு - கெளரிபாஷாணம்‌, 
கடவுள்‌. 


ஒங்காரி - சத்தி. 


ஒங்காரித்தல்‌ - உறுக்குதல்‌. 

ஒங்கானம்‌ - வாந்திப்பு. 

ஒங்கில்‌ - ஓர்‌ மீன்‌. 

ஒங்குதல்‌ - அதிகப்படல்‌, உயர்தல்‌, 
உயர்த்துதல்‌, தேறுதல்‌, வளர்தல்‌. 

ஒசம்‌ - கீர்த்தி, பிரவை, கோசம்‌, 
தாபரம்‌, பிராண வாயு. 

ஒசரம்‌ - பதில்‌. 

ஒசரி - கேடு, துக்கக்குறிப்பு. 

ஒசனித்தல்‌ - பறவைசிறகடி த்தல்‌. 

ஒசன்‌ - உவாத்தி. 

ஒசீவனம்‌ - பிழைப்பு. 

ஒசு - கீர்த்தி. 

ஒசை - ஒலி, கீர்த்தி, வாழை. 

ஒசைக்கழல்‌ - வீரவெண்டயம்‌. 

ஒசையுடைமை - நரலழகினொன்று. 

ஒச்சம்‌ - பெரும்பேர்‌. 

ஒச்சர்‌ - கணக்காயர்‌. 

ஒச்சல்‌ - எறிதல்‌, ஓட்டல்‌, செலுத்தல்‌. 

ஒடதி - ஒருகாற்காய்த்துப்படுமரம்‌, 
கொடி, மரமுதன்மருந்து. 

ஒடதிபதி - சந்திரன்‌. 

ஓடம்‌ - தோணி, மிதவை, நெய்வார்‌ 
கருவியினொன்று. 

ஓடல்‌ - அச்சக்குறிப்பு, ஓடுதல்‌. 

ஓடவைத்தல்‌ - புடமிடுதல்‌. 

ஒடாணி - ஆபரணக்‌ கடைப்‌ பூட்‌ 
டாணி. 

ஒடாவி - சித்திரகாரன்‌, தச்சன்‌, படகு 
செய்வோன்‌. 

ஓடி - ஓவெது, ஓடுவான்‌, ஓடுவான்‌, 
வனநேெல்‌. 

ஒடி, ஒடிகை - வனநேெல்‌. 

ஒடியம்‌ - சபைக்கடாப்பேச்சு. 

ஒடு -ஆமைமுதலியவற்றினோடு, 
இரப்போர்கலம்‌, உடைந்தமண்‌ 


பாண்டம்‌, ஓடென்னேவல்‌, 


ஒமல்‌ 


கொட்டைகளினுறை, நீளுதல்‌, 
மூன்றனுருபு, வீடுவேயுமோடு. 

ஓடுதல்‌ - நீர்முதலியவோடுதல்‌, 
வளர்தல்‌, பிளத்தல்‌. 

ஓடுதாவடி - ஓடித்திரிதல்‌. 

ஒடுபந்தர்‌ - நடைப்பந்தர்‌. 

ஓடுவிப்புருதி - ஓர்‌ சிலந்தி. 

ஒடை - அகழி, ஓர்‌ கொடி, கிலு 
கிலுப்பை, குளம்‌, நெற்றிப்பட்டம்‌ 
மலைவழி, யானைநுதற்பட்டம்‌. 

ஒடை - ஓர்மரம்‌, யானை. 

ஒட்டபல்லவம்‌ - மேலுதடு. 

ஒட்டம்‌ - உதடு, ஓடுதல்‌, தோல்வி, 
மேலுதடு. 

ஒட்டல்‌ - ஓடப்பண்ணல்‌, செலுத்தல்‌. 

ஒட்டாங்கிழிஞ்சில்‌ - ஓர்மீன்‌. 

ஒஓட்டாங்குச்சு - கலவோடு. 

ஒட்டாம்பாரை - ஒர்மீன்‌. 

ஒட்டி - ஓடப்பண்ணுவோன்‌. 

ஒட்டுத்துத்தி - ஓர்பூடு. 

ஒட்டுமுத்து - உள்வயிரமற்றமுத்து. 

ஒட்டை - சில்லி, துவாரம்‌. 

ஓஒட்டைவாயன்‌ - வெளிவாயன்‌. 

ஒணம்‌ - ஆறு, திருவோணம்‌. 

ஓணான்‌ - ஒந்தி. 

ஒணான்குத்தி - ஓர்‌ பருந்து. 

ஒதக்கால்‌ - பெருங்கால்‌. 

ஒதமிறங்குதல்‌ - பீசமூதிப்பருத்தல்‌. 

ஒதம்‌ - அண்டவாதம்‌, ஈரம்‌, ஓர்‌ வித 
வீக்கம்‌, கடல்‌, கடற்றிரை, பெருக்கு, 
வெள்ளம்‌. 

ஒதல்‌ - அந்தணர்வணிகர்க்குரியவறு 
தொழிலினொன்று, சொல்லல்‌, 


படித்தல்‌, போதித்தல்‌, மந்திரஞ்‌ 
செபித்தல்‌, வாசித்தல்‌, ஒழிதல்‌. 

ஒதனம்‌ - உண்டி, சோறு, பெருமை, 
போர்‌. 


ஒதன்மை - ஓதற்றன்மை, பாடல்‌. 


wrpiuror 4A] - 1 195 


ஒதி - அறிவு, அறிவுடையோன்‌, இடங்‌ 
கழிமை, ஓந்தி, கல்வி, ஞானம்‌, 
பூனை, பெண்மயிர்‌, போர்‌, மலை. 

ஒது - பூனை. 

ஒதிமமுயர்த்தோன்‌ - பிரமன்‌. 

ஒதிமம்‌ - அன்னம்‌, கவரிமா, மலை. 

ஓதுதல்‌ - சொல்லுதல்‌, படித்தல்‌, 
போதித்தல்‌, மந்திரமுச்சரித்தல்‌. 

ஒதுவார்க்குணவிடுதல்‌ - அறமுப்‌ 
பத்திரண்டினொன்று. 

ஒதுவான்‌ - ஆசான்‌, திருப்பாட்டுப்‌ 
பாடுவோன்‌, மாணாக்கன்‌. 

ஓதுவித்தல்‌ - அந்தணரரசர்க்குரிய 
வறு தொழிலினொன்று, படிப்‌ 
பித்தல்‌. 

ஒதை - ஒலி, பேரொலி, மதிலுண்‌ 
மேடை, மதில்‌, மலை. 

ஒதைவாரி - இறகு. 

ஓத்தி - ஓஒந்தி. 

ஒத்து - ஓரினப்பொருளை யொரு 
வழி வைத்திருக்குமியல்‌, வேதம்‌. 

ஒத்துப்புறனடை - இயலிற்கற்றிற்‌ 
சொல்லப்படும்புறனடை. 

ஓத்துமுறைவைப்பு - ஓர்யுத்தி. 

ஒத்துரைப்போர்‌ - பொருந்தச்‌ சொல்‌ 
லுவோர்‌, வேதமோது வோர்‌. 

ஒநாய்‌ - ஓர்விதநாய்‌. 

ஒந்தி- ஓணான்‌. 

ஒமகுண்டம்‌ - வேள்விக்குண்டம்‌. 

ஒமசாந்தி - ஓமம்வளர்த்துச்சாந்தி 
பண்ணல்‌. 

ஓமத்திரவியம்‌ - ஓமத்திற்குரியவுப 
கரணம்‌. 

ஓமப்பொடி - திருநீறு. 

ஒமமண்டயபம்‌ - ஓமாலயம்‌. 

ஓமம்‌ - அசமோதகம்‌, அப்பிரகம்‌, ஓர்‌ 
பூடு, யாகம்‌. 

ஒமம்வளர்த்தல்‌ - யாகம்பண்ணல்‌. 


ஒமல்‌ - பேச்சுப்பரத்தல்‌. 


196 wirpiuroor qs] - 1 


ஒமவிறகு - சமிதை. 

ஒமாக்கினி - ஓமத்தீ. 

ஓமான்‌ - ஓந்தி. 

ஒமி - தீ, நீர்‌, நெய்‌. 

ஒமிடி - துக்கம்‌. 

ஒமுடிவு - அழிவு. 

ஒமை - மாமரம்‌. 

ஒம்‌ - ஆமெனல்‌, தன்மைப்பன்மை 
விகுதி, பிரணவம்‌, அயன்‌ - அரன்‌ 
- அரி. 

ஒம்படல்‌ - சம்மதித்தல்‌. 

ஒம்படை - காவல்‌, கையடை. 

ஒம்படைக்கிளவி - கையடைவாக்கு. 

ஒம்பல்‌ - உண்டாக்கல்‌, பாதுகாத்தல்‌, 
வளர்த்தல்‌. 

ஒயல்‌ - ஓய்தல்‌. 

ஒயாமாரி - இடைவிடாமை. 

ஓய்‌ - ஒயென்னேவல்‌, பால்பகாவுயர்‌ 
திணையொருமை முன்னிலை 
விளியுருபு. 

ஒய்தல்‌ - ஆறுதல்‌, ஒழிதல்‌, சாய்தல்‌, 
தளர்தல்‌. 

ஒய்ந்திருக்குதல்‌ - ஆறியிருக்குதல்‌, 
வேலையொழிந்திருக்குதல்‌. 

ஓய்ப்பிடியாள்‌ - ஒரகத்தி. 

ஒய்வு - சாதல்‌, தளர்வு, முடிதல்‌. 

ஓய்வுகரை - அளவுமுடிவு. 

ஒரகத்தி - உருமைச்‌ சுதந்தரகாரி, 
கணவனின்‌ சகோதரன்‌ மனைவி. 

ஒரக்கண்ணன்‌ - சாய்ந்த பார்வை 
யுள்ளவன்‌. 

ஒரக்காரன்‌ - பக்கபாதக்காரன்‌. 

ஒரசைச்சீர்‌ - நேரசையானாவது 
நிரையசை யானாவதுவரு மசைச்‌ 
சீர்‌. 

ஒரடிமடக்கு - நான்கடி யுள்ளோரடியே 
மடங்கிவருவது, (உம்‌) துறை 
வாதுறைவார்‌ பொழிற்‌ றுணைவர்‌ 


நீங்க. 


ஓமவிறகு 


ஒரபட்சம்‌ - ஓரவாரம்‌. 

ஒரம்‌ - காரசாரம்‌, சத்திசாரம்‌, பக்க 
பாதம்‌, பக்கம்‌, விளிம்பு. 

ஒரம்பேசல்‌ - ஒருபக்கஞ்சாயப்பேசல்‌. 

ஓரல்‌ - ஆய்தல்‌, ஒடுக்கமானது. 

ஒரவாரம்‌ - ஒருபக்கவாரம்‌. 

ஒரா - ஓர்‌ மீன்‌. 

ஒராட்டி - ஓர்‌ மீன்‌. 

ஒராசிடை நேரிசை வெண்பா - ஓராசி 
டையிட்டுவரும்‌ வெண்பா. 

ஒராட்டு - தாலாட்டு. 

ஒராட்டுதல்‌ - ஒலாட்டுதல்‌. 

ஒராயம்‌ - சத்தார்‌. 

ஒரி - ஆணீரி, ஆண்மயிர்‌, ஆண்முசு, 
ஒல்லட்டை, கடையெழு வள்ளலி 
லொருவன்‌, கிழநரி, புறமயிர்‌, 
விலங்கின்படுக்கை, விலங்கேற்றின்‌ 
பொது. 

ஒரிசு - ஆயத்தம்‌, இசைவு, இணக்கம்‌, 
சமாதானம்‌. 

ஒரிதழ்த்தாமரை - ஓர்‌ பூடு. 

ஒரிபூத்தல்‌ - தேடாமற்டெத்தல்‌. 

ஒரிலைத்துத்தி - ஓர்‌ பூடு. 

ஒருதல்‌ - ஓர்தல்‌. 

ஒரும்‌ - அசைச்சொல்‌ (உம்‌) செயற்‌ 
பாலதோருமறனே, பெயரெச்சம்‌. 

ஒருள்ளிப்பூடு - பல்லிலாவுள்ளி. 

ஒரெழுத்தினம்‌ - ஒரெழுத்துவரிக்குள்‌ 


வருங்கலி. 
ஒரெழுத்துமடக்கு - அடிகடோறு 
மிடைபிறிதெழுத்தின்றி வந்த 


வெழுத்தே வருவது. 

ஒரை - இராசிப்பொது, சமயம்‌, 
சித்திரான்னம்‌, தோழி, மகளிர்‌ 
கூட்டம்‌, மாதர்‌ விளையாடுங்‌ 
களம்‌, மாதர்விளையாடுங்‌ கலன்‌ 
கள்‌, விளையாட்டு, நாழிகை, 
மூர்த்தம்‌. 

ஒரோவழி - ஒருசார்‌. 


ஒளசீரம்‌ 


ஒரோவிடம்‌, ஒரோவிடை - ஒவ்வொரி 
டம்‌. 

ஒர்‌ - ஒன்று, ஒரென்னேவல்‌. 

ஒர்கட்புள்‌ - காகம்‌. 

ஒர்குடிமணாளன்‌, ஒர்குடியிற்‌ கொண்‌ 
டொன்‌ - சகலன்‌. 

ஒர்க்கோலை - ஒர்வாசனைப்‌ பண்டம்‌. 

ஒர்சல்‌ - ஓரிசு. 

ஒர்ச்சி - ஆலோசனை. 

ஒர்தல்‌ - ஆராய்தல்‌, தெளிதல்‌. 

ஒர்ப்பு - ஆடூஉக்குணந்‌ நான்கி 
னொன்று. அஃது ஓர்மம்‌, கரும 
முடிக்குந்‌ துணிவு, பொதுக்கட்டு 
தல்‌, பொறுமை. 


ஒர்மம்‌, ஒர்மிப்பு - மனத்திடன்‌. 

ஒர்மை - துணிவு. 

ஒர்வு - ஆராய்வு. 

ஒலக்கமண்டபம்‌ - சங்கமண்டபம்‌. 

ஒலக்கம்‌ - சங்கத்தானம்‌, திருச்சமுகம்‌. 

ஓலமிடுதல்‌ - அபயமிடுதல்‌, அழுதல்‌, 
கற்றல்‌. 

ஒலம்‌ - அபயமிட்டழைத்தல்‌, ஒலி, 
கடல்‌, திரை, துக்கக்குறிப்பு, பாம்பு. 

ஒஓலாட்டு - தூலாட்டு. 

ஒலிடுதல்‌ - ஊளையிடுதல்‌, ஒலமிடுதல்‌. 

ஒலை - ஒலி, கமுகு தூழை தெங்கு 
பனைமுதலியவற்றினிலை, சட்டு. 

ஒலைக்கணக்கர்‌ - வித்தியார்த்திகள்‌, 
பண்டிதர்‌. 

ஒலைக்கண்‌ - ஓலைச்சட்டம்‌. 

ஒலைக்காந்தல்‌ - ஓலைத்துகள்‌. 

ஒலைக்கிணாட்டு - ஒலைத்தளிர்‌. 

ஒலைக்கிழிஞ்சில்‌ - ஒர்விதசங்கு. 

ஒலைக்கூடு - ஓலைக்குடை. 

ஒலைதீட்டல்‌ - திருமுகம்‌ வரைதல்‌. 

ஒலைதீட்டும்படை - எழுத்தாணி. 

ஒலைப்பூ - தாழைப்பு. 

ஒலைமுதிரை - ஓர்‌ முதிரை. 


wrpiuror 4A) - 1 197 


ஒலையங்கில்‌ - ஒர்‌ மூங்கில்‌. 

ஒஓலையெழுதுதல்‌ - சீட்டெழுதுதல்‌, 
சீதனவுறுதியெழுதுதல்‌. 

ஒலைவாங்குதல்‌ - சாதல்‌. 

ஒஓலைவாளை - ஓர்‌ மீன்‌. 

ஓல்‌ - ஒலி, ஒலித்தல்‌, ஓலம்‌. 

ஓவம்‌ - உயரம்‌, சித்திரம்‌, சித்திர 
வேலை. 

ஒவர்‌ - ஓவியர்‌, கம்மாளர்‌, பாடற்‌ கழ்‌ 
மக்கள்‌. 

ஓவல்‌ - ஓவுதல்‌. 

ஓவன்‌ - சித்திரகாரன்‌. 

ஓவாப்பிணி - மாறாததுன்பம்‌. 

ஒவாமுயற்சி - ஒழியாமுயற்சி, இஃது 
வேளாண்மை மாந்தரியல்பு 
ளொன்று. 

ஒவியம்‌ - சித்திரம்‌. 

ஒவியர்‌ - கம்மாளர்‌, சித்திரகாரர்‌. 

ஓவுதல்‌ - இசைதல்‌, ஒழிதல்‌, வருந்தல்‌. 

ஒவெனல்‌ - அதிசயக்குறிப்பு, இரக்கக்‌ 
குறிப்பு. 

ஒவென்றவெளி - பெரியவெளி. 

ஒளி - ஒழுங்கு, யானைக்கூடம்‌. 

ஒனம்‌ - எழுத்தின்‌ சாரியை. 


ஒனாய்‌ - கோணாய்‌. 


ogolr 

ஒள - ஒரெழுத்து, ஒளவென்னேவல்‌, 
கடித்தல்‌, அழைத்தல்‌, வியப்பு, 
தடை, இவற்றைக்காட்டு மோருப 
சருக்கம்‌, அனந்தன்‌, பூமி. 

ஒளகாரக்குறுக்கம்‌ - தன்‌ மாத்திரையிற்‌ 
குறுகிய ஒளகாரம்‌. 

ஒளசரம்‌ - கோடாங்கல்லு. 

ஒளசனசம்‌ - அட்டாதசதருமசாத்‌ 
திரம்‌. 

ஒளசீரம்‌ - அசனம்‌, கவரிமாமயிர்‌, 
படுக்கை. 


198 wirpiuroor qs] - 1 


ஒளஷதம்‌, ஒளடதம்‌ - மருந்து. 

ஒளடதவாதி - ஓர்மதக்காரன்‌. 

ஒளதகம்‌ - உதகம்‌. 

ஒளதாரியம்‌ - உதாரம்‌, மிகுகொடை.. 

ஒளதாரியன்‌ - வரையாது கொடுப்‌ 
போன்‌. 

ஒளபசிலேஷம்‌ - ஒருவழிமேவல்‌. 

ஒளபதேயம்‌ - பண்டிச்சில்‌. 

ஒளபத்தியம்‌ - புணர்ச்சி. 

ஒளபரிதிகம்‌ - ஈடு. 

ஒளபாசனம்‌, ஒளபாசனை - உபாசனை, 
வைத்கச்சடங்கு நடத்தல்‌. 

ஒளரகம்‌ - உரகம்‌. 

ஒளரசன்‌ - குலமொத்தகன்னியைத்‌ 
தீவேட்டுப்‌ பெற்ற புத்திரன்‌. 

ஒளரிதம்‌ - தருமநூல்‌ பதினெட்டி 
னொன்று. 

ஒளவித்தல்‌ - அழுக்காறடைதல்‌, 
பெருமையடைகதல்‌. 

ஒளவியம்‌ - அழுக்காறு, பொறாமை. 

ஒளவுதல்‌ - அங்கலாய்த்துவிழுதல்‌, 
அழுந்தியெடுத்தல்‌. 

ஒளவை - தவப்பெண்‌, தாய்‌, திருவள்‌ 
ளுவர்‌ சகோதரி. 


o 
oo 


& - அக்கேனம்‌ இது கூ. 


௧௯ 


கஃகான்‌ - ஒரெழுத்து. 
கஃசு - காற்பலம்‌. 

க - அரசன்‌, உடல்‌, 
ஒரெழுத்து, கந்தருவசாதி, காமன்‌, 
காற்று, சூரியன்‌, செல்வம்‌, திரு 
மால்‌, தீ. தொனி, நமன்‌, பிரமன்‌, 
மயில்‌, மனம்‌, விநாயகன்‌. 


ஆன்மா, 


ககபதி - கருடன்‌, இராசாளிப்பறவை. 


ககமாறம்‌ - மணித்தக்காளி. 


ஒளஷதம்‌ 


ககம்‌ - அம்பு, பறவை. 

ககரம்‌ - ஒரெழுத்து, ஒன்றினிலக்கம்‌. 

ககவசுகம்‌ - ஆல்‌. 

ககனபம்‌ - வீணாதண்டு. 

ககனம்‌ - அகாயம்‌, காடு, கிழங்கு, 
படை, புட்பொனு. 

ககனாக்கிரகம்‌ - அண்ட முகடு. 

ககனாரவிந்தம்‌ - அந்தரத்தாமரை, 
பொய்‌. 

ககன்‌ - சூரியன்‌. 

ககாரம்‌ - ஒரெழுத்து. 

ககுஞ்சலம்‌ - சாதகப்புள்‌. 

ககுபம்‌ - திசை, மருதமரம்‌. 

ககேசன்‌ - கருடன்‌. 

ககேசுரன்‌, ககேந்திரன்‌ - கருடன்‌. 

ககோளம்‌ - கோளம்‌, வானவட்டம்‌. 

ககோளவித்தை - வானசாத்திரம்‌. 

கக்கசம்‌ - பிரயாசம்‌. 

கக்கப்பாளம்‌ - கக்கப்பை, கக்கப்‌ 
பொட்டணி. 

கக்கப்‌ பொட்டணி - இடுக்குப்‌ 
பொட்டணி. 

கக்கம்‌ - கமுக்கட்டு, கைக்குழியின்‌ 
கீழ்‌, எண்ணெஙய்க்கடுகு. 

கக்கரி, கக்கரிகம்‌ - ஓர்கொடி. 

கக்கலாத்து - ஒர்செந்து. 

கக்கல்‌ - இருமல்‌, கக்கப்பட்டது, 
கக்குதல்‌, சத்திபண்ணல்‌. 

கக்கார்‌ - தேமா. 

கக்கிஷம்‌, கக்கிசம்‌ - ஒன்றை விளக்கு 
முறை, ஓர்மாந்திரிய நூல்‌, பிர 
யாசம்‌, வருத்தம்‌. 

கக்கிஷாரம்‌, கக்கிசாரம்‌ - பிரயாசம்‌. 

கக்குதல்‌ - ஆணிமுதலியபுறப்படுதல்‌, 
இருமுதல்‌, உட்கொள்ளாமை 

எதிரெடுத்தல்‌, 

கதிர்குலை முதலியவீனுதல்‌, கொப்‌ 

பளித்தல்‌, சத்தித்தல்‌. 


வெளிவருதல்‌, 


கசபரீட்சை 


கக்குரீதி - கக்கசம்‌. 

கக்குவான்‌ - குக்கல்‌. 

கங்கடம்‌ - கவசம்‌. 

கங்கணங்கட்டல்‌ - ஒருகாரியத்தி 
லாயத்தப்படல்‌, சயக்குறியணிதல்‌, 
விருதுகட்டல்‌. 

கங்கணம்‌ - கைவளை, நீர்த்துளி, 
மஞ்சட்காப்பு, முடி. 

கங்கபத்திரம்‌ - அம்பு, பருந்திறகு. 

கங்கம்‌ - கழுகு, கோளகபாஷாணம்‌, 


சீப்பு, தீப்பொறி, பருந்து, பெரு 


மரம்‌, மரணம்‌, வரம்பு. 

கங்கன்‌ - பிறவிச்சர்பந்தபாஷாணம்‌. 

கங்கரம்‌ - மோர்‌. 

கங்காதரன்‌ - சிவன்‌, குமரன்‌, வீடென்‌. 

கங்காதீரம்‌ - கங்கைக்கரை. 

கங்காதேவி - கங்கை. 

கங்காளமாலி - சிவன்‌. 

கங்காளம்‌ - உண்கலம்‌, தசைகழிந்த 
உடன்முழுவெலும்பு. 

கங்காளன்‌ - சிவன்‌. 

கங்காளி - காளி. 

கங்கு - எல்லை, கருந்தினை, கரை, 
கவர்‌, கழுகு, பக்கம்‌, பருந்து, பனை 
மட்டையின்கவை, வரம்பருகு, 
வரம்பு, வரையறை, தீப்பற்றிய 
அரும்பு, தீப்பொறி. 

கங்குகரை - எண்ணிக்கை. 

கங்குல்‌ - இரா, இருள்‌, பரணிநாள்‌. 

கங்குல்விழிப்பு - கூகை. 

கங்குற்கிறை - சந்திரன்‌. 

கங்கேஷமிசுரம்‌ - கவுடதாக்கம்‌. 

கங்கை - சத்தநதிகளினொன்று, நதி, 
மேனைபுத்திரரிலொருத்தி. 

கங்கைகோத்திரம்‌ - நீர்விளங்குன்றம்‌, 
வேளாளார்குலம்‌. 

கங்கைக்குணன்‌ - நவட்சாரம்‌. 


கங்கைசக்களத்தி - பார்ப்பதி. 


wpiuror 4A - 1 199 


கங்கைதூவி - மேகம்‌. 

கங்கைபெற்றோன்‌, கங்கையைந்தன்‌ - 
குமரன்‌, வினாயகன்‌, வீடென்‌. 

கங்கையோன்‌ - அருசு. 

கங்கைவேணியன்‌ - சிவன்‌. 

கசகசப்பு - ஒலிக்குறிப்பு. 

கசகசா - ஓர்‌ மருந்து. 

கசகசெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

கசகம்‌ - வெள்ளரி. 

கசகரிகம்‌ - கக்கரி. 

கசகன்னம்‌ - காதையசைக்கும்‌ 
வித்தை, மாரீசம்‌. 

கசகன்னி - வெருகு. 

கசகுதல்‌ - நழுவுதல்‌, வருந்தல்‌. 

கசக்கம்‌ - சுணக்கம்‌. 

கசக்கார்‌ - தேமா. 

கசக்கு - கயக்கு. 

கசக்குதல்‌ - 
வருத்துதல்‌. 

கசங்கலம்‌ - கடல்‌. 


கயங்கச்செய்தல்‌, 


கசங்கனம்‌ - கடைவீதி. 

கசங்கு - ஈந்து, கசங்கென்னேவல்‌, 
கயங்கு. 

கசங்குதல்‌ - குழைதல்‌, தேம்பல்‌, 
வேலையினாவிளைத்தல்‌. 

கசடர்‌ - கீழ்மக்கள்‌. 

கசடு - அய்யம்‌, கீழ்மை, குறைவு, 
குற்றம்‌, தழும்பு, மாசு. 

கசட்டை - இளமை, கசப்பு, கயர்‌. 


கசட்டைத்தயிர்‌ - ஆடை நீக்னெதயிர்‌. 


கசட்டைப்பிஞ்சு - இளம்பிஞ்சு, கசப்புப்‌ 
பிஞ்சு. 

கசத்தல்‌ - கைத்தல்‌, வெறுத்தல்‌. 

கசந்தலை - கயந்தலை. 

கசபம்‌ - புல்‌. 

கசபரீட்சை - கலைஞானமறுபத்தி 
னான்கினொன்று. அஃது யானைப்‌ 
பாட்சை. 


200 wirptiuroor qs] - 1 


கசபுடம்‌ - ஆயிரம்‌ எருவைத்தெரிக்‌ 
கும்‌ புடம்‌. 

கசபுளுகன்‌ - பெரியபுளுகன்‌. 

கசப்பு - கைப்பு, மனத்துக்கம்‌, 
வெறுப்பு. 

கசப்பி - மயிர்ச்சிகைப்பூடு, வல்லாரை, 
வேம்பு. 

கசமடையன்‌ - பெருமூடன்‌. 

கசமாது - ஊமத்தை. 

கசபம்‌ - புல்‌. 

கசம்‌ - ஓரளவு, ஓர்‌ நோய்‌, மயிர்‌, 
யானை, கயம்‌, தாமரை. 

கசரிபு - சிங்கம்‌. 

கசர்‌ - இளநீர்முதலியவற்றின்கயர்‌, 
லூர்‌ சரக்கு, ஓர்‌ சுவை. 

கசர்ப்பு - இறைச்சி. 

கசலை - துன்பம்‌. 

கசவஞ்சி - மகாலோபி. 

கசவம்‌ - கடுகுச்செடி. 

கசவாரக்கெட்டது - அறக்கெட்டது. 


கசவிருள்‌ - பெரியவிருள்‌. 
கசற்பம்‌ - மஞ்சள்‌. 

கசனை - ஈரம்‌, காவி. 

கசன்‌ - வியாழன்‌ மகன்‌. 
கசாகூலம்‌, கசாகூளம்‌ - குப்பை. 
கசாக்கிரம்‌ - மயிர்‌ நுனி. 

கசாயம்‌ - கஷாயம்‌. 

கசாரி - சிங்கம்‌. 

கசாருகன்‌ - கொலையாளன்‌. 
கசாளம்‌ - அடையல்‌. 

கசிகசிப்பு - ஒட்டீரம்‌. 

கசிதம்‌ - துடுப்பு, பதித்தல்‌, பூச்சு. 


கசிதல்‌ - அழுதல்‌, இரங்கல்‌, உருகல்‌, 
ஊறுதல்‌, கரைதல்‌. 


கசித்தி - வீழி. 

கசியபன்‌ - காசிபரிஷி. 

கசிவகத்துண்மை - வேளாண்மை 
மாந்தரியல்புளொன்று. 


கசபுடம்‌ 


கசிவு - அழுகை, அன்பு, கசிதல்‌, 
வருத்தம்‌, வெயா்வை. 

கசுகசுத்தல்‌ - ஈரலித்தல்‌, கசிவாயிருத்‌ 
தல்‌. 

கசுகசுப்பு - ஒட்டீரத்தன்மை. 

கசுகசெனல்‌ - ஈரமொட்டுங்குறிப்பு. 

கசுகுசுத்தல்‌ - இரகசியம்‌ பேசுங்‌ 
குறிப்பு, இரகசியம்‌ பேசுதல்‌. 

கசுபிசுத்தல்‌ - 
யிருக்குதல்‌. 

கசுமாலம்‌ - அழுக்கு, கெட்டது. 


ஒட்டீரமாயிளகி 


கசேந்திரஜசுவரியம்‌ - மிகுஐசுவரியம்‌. 

கசேந்திரன்‌ - அயிராபதம்‌, இராச 
யானை. 

கசை - கவசம்‌, குதிரைச்சம்மட்டி, 
முறுக்கனகம்பி, சவுக்கு, பின்னற்‌ 
கயிறு. 

கசைமுறுக்கி - ஓர்‌ கருவி. 

கச்சகம்‌ - குரங்கு. 

கச்சக்கடாய்‌ - ஆமை. 

கச்சந்தூஷன்‌ - தவளை. 

கச்சட்டம்‌ - கெளபீனம்‌, சண்டை. 

கச்சபநிதி-குபேோரனவநிதியினொன்று. 

கச்சபம்‌ - ஆமை, மற்போற்நிலையி 
னொன்று. 

கச்சம்‌ - அளவு, கடன்‌, கவசம்‌, 
குதிரையங்கவடி, துணிவு, நிச்சயம்‌, 
மரக்கால்‌, மீனெலும்பு, முன்‌ 
றானை, யானைக்‌ கழுத்திடு கயிறு, 


வார்‌. 

கச்சல்‌ - ஓர்‌ மீன்‌, கைப்பு, பிசகு, 
வெறுப்பு. 

கச்சவடம்‌ - வியாபாரம்‌. 

கச்சளம்‌ - இருள்‌, கண்ணிடுமை. 

கச்சற்கொடி - ஓர்‌ கொடி. 

கச்சற்கோரை - ஓர்‌ கோரை. 

கச்சன்‌ - ஆசை. 


கச்சாந்தகரை - திராய்‌. 


கடகடத்தல்‌ 


கச்சாயம்‌ - ஓர்‌ பணிகாரம்‌, கடலரு 
கானமுனை. 

கச்சாலம்‌ - சரபாஷாணம்‌. 

கச்சாலை - காஞ்சிநகரம்‌. 

கச்சான்‌ - மேல்காற்று, மேற்றிசை. 

கச்சி - ஊமற்பிளவு, காஞ்சிபுரம்‌, 
சிரட்டைக்கையில்‌. 

கச்சு - இடைக்கட்டு, பிணிகை, 
முலைக்கட்டு. 

கச்சுக்கச்செனல்‌ - விடாதுபிதற்றல்‌. 

கச்சுச்சாத்தல்‌ - விக்ரெகத்துக்குக்‌ 
கச்சிடுதல்‌. 

கச்சுப்பிச்சுப்படுதல்‌ - கம்பலைப்‌ 
படுதல்‌. 

கச்சுரு - நெருப்பு. 

கச்சூரம்‌ - கழற்சிக்கொடி, போந்து. 

கச்சை - கயிறு, கவசம்‌, கெளபீனம்‌, 
தழும்பு, யானை கட்டுங்கயிறு, 
வார்‌. 

கச்சைகட்டுதல்‌ - அரைகட்டுதல்‌, 
தாறுபாய்ச்சிக்கட்டுதல்‌. 

கச்சைக்கொடியன்‌ - கன்னன்‌. 

கச்சோணி - வாசனைப்பண்டம்‌. 

கச்சோதநிறமணி - சாதுரங்கப்பது 
மராகம்‌. 

கச்சோதம்‌ - மின்மினி. 

கச்சோலம்‌ - ஏலப்பட்டை. 

கஞலல்‌ - கஞ்றல்‌. 

கஞறம்‌ - கள்‌. 

கஞறல்‌ - எழுச்சி, கடுப்பு, சினக்‌ 


குறிப்பு, நிறைதல்‌, நெருங்கல்‌, 
பொலிவு, மிகுதி. 
கஞன்றல்‌ - எழுச்சி. 
கஞ்சகம்‌ - கச்சு, விடுந்தலைப்பு, கண்‌ 
ணிடுமோர்‌ மருந்து, முன்றானை. 
கஞ்சகன்‌ - கண்ணன்‌. 
கஞ்சகாரர்‌ - கன்னார்‌. 
கஞ்சக்கருவி - தாளம்முதலிய 


வெண்‌ கலவாத்தியம்‌. 


wrpiuror 4ST) - 1 201 


கஞ்சத்தகடு - ஈயத்தினாற்‌ செய்யு 
மோர்தகடு. 

கஞ்சம்‌ - அப்பவருக்கம்‌, ஒரூர்‌, 
கஞ்சா, கற்கடகபாஷாணம்‌, கைத்‌ 
தாளம்‌, தாமரை, நீர்‌, வஞ்சம்‌, 
வெண்கலம்‌. 

கஞ்சரன்‌ - சூரியன்‌, பிரமன்‌. 

கஞ்சரீடம்‌ - வலியான்குருவி. 

கஞ்சல்‌ - எளியது, குப்பை, கூளம்‌. 

கஞ்சனம்‌ - கண்ணாடி, கரிக்குருவி, 
கைத்தாளம்‌, வலியான்‌. 

கஞ்சனை - கண்ணாடி,கலசப்‌ பானை. 

கஞ்சன்‌ - ஒரரசன்‌, பிரமா, குறியவன்‌. 

கஞ்சா - கள்‌, கோரக்காமூலி, சாராயம்‌. 

கஞ்சாக்குடுக்கை - குடுகுடா. 

கஞ்சாங்கொற்றி - கனமற்றது, பாலற்‌ 
றது, பிச்சிப்பேய்‌. 

கஞ்சாங்கோரை - ஓர்‌ துளச. 

கஞ்சாரி - கண்ணன்‌. 

கஞ்சாலேகியம்‌ - ஓர்‌ மருந்து. 

கஞ்சி - அன்னப்டால்‌, காஞ்சி. 

கஞ்சிகை - இரத்தினச்சிவிகை, சீலை, 
திரைச்சீலை. 

கஞ்சிதண்ணீர்குடித்தல்‌ - சாச்சடங்கி 
னொன்று. 

கஞ்சிப்பசை - கஞ்சியாலான பசை. 

கஞ்சியிடல்‌ - கஞ்சிப்பசைதோய்த்தல்‌. 

கஞ்சீயம்‌ - வெண்கலம்‌. 

கஞ்சுகம்‌ - சட்டை, மார்ச்சட்டை. 

கஞ்சுகம்‌ - பாம்பின்றோல்‌. 

கஞ்சுகர்‌ - மெய்க்காப்பாளர்‌. 

கஞ்சுகன்‌ - காவற்காரன்‌, வயிரவன்‌. 

கஞ்சுகி - காவற்காரன்‌, சட்டை, 
திரைச்சீலை, பாம்பு. 

கஞ்சுளி - சட்டை, பொக்கணம்‌. 

கடகடத்தல்‌ - உபயவோசை கொள்‌ 
ளல்‌, உழன்றுபோதல்‌, கழலல்‌, 
வசக்கெடுதல்‌. 


202 wirptiuroor qs] - 1 


கடகடப்பு - கட கடத்தல்‌, வசக்கேடு. 

கடகடெனல்‌ - ஈரடுக்கொலிக்குறிப்பு. 

கடகம்‌ - ஆயுதவருக்கம்‌, உருள்‌, 
கங்கணம்‌, கற்கடகம்‌, கூடை, 
கூத்தின்‌ விகற்பம்‌, கெண்டிகை, 
கேடகம்‌, கைவளை, படை, மதில்‌, 
மலைப்பக்கம்‌, யானைக்‌ கூட்டம்‌, 
வட்டம்‌, இராசதானி, கிம்புரி, 
நாடு, பூவாதுகாய்க்கு மரம்‌, மலை, 
வீடு. 

கடகன்‌ - நடுவன்‌. 

கடகாதகம்‌ - காக்கை, நரி. 

கடசம்‌ - கங்கணம்‌. 

கடசியம்‌ - கன்னத்தட்டு. 

கடதாசி - சங்கதூதி. 

கடத்தல்‌ - செலுத்தல்‌, தாண்டல்‌, 
நடத்தல்‌, நெடுகவிடுதல்‌, பாய்தல்‌, 
பொழுதுபோக்கல்‌, மீறுதல்‌, 
விலக்குதல்‌. 

கடத்துதல்‌ - செலுத்துதல்‌, நாட்‌ 
போக்குதல்‌, நெடுகவிடுதல்‌, விலக்‌ 
குதல்‌. 

கடத்தேறுதல்‌ - கடைத்தேறுகதல்‌. 

கடத்தேற்றம்‌ - கடைத்தேற்றம்‌. 

கடத்தேற்றுதல்‌ - கடைத்தேற்றுதல்‌. 

கடந்தஞானம்‌ - முற்றத்துறந்தஞானம்‌. 

கடந்தபொருள்‌ - கடவுள்‌, கிட்டாதது, 
போனபொருள்‌. 

கடந்தவெண்ணம்‌ - முதிர்ச்சியான 
வெண்ணம்‌. 

கடபலம்‌ - தேக்குமரம்‌. 

கடப்பாடு - ஈகை, கடமை, செய்ய 
வேண்டுவது, தகுதி, நடை, நேர்மை, 
முறைமை. 

கடப்பாரை - ஓர்‌ கருவி. 

கடப்பு - ஓர்‌ நெல்‌, கடத்தல்‌, கடவை. 

கடப்புக்கால்‌ - வளையற்கால்‌. 

கடமா, கடமான்‌ - காட்டுப்பசு. 

கடமாத்தான்‌ - சிவன்‌, நோய்தீர்ப்‌ 
போன்‌. 


கடகடப்பு 


கடமுடெனல்‌ - ஈரடுக்கொலிக் குறிப்பு. 

கடமுனி - அகத்தியன்‌. 

கடமை - இறை, கடன்‌, காட்டுப்பசு, 
முறைமை. 

கடம்‌ - அருநெறி, உடல்‌, உபநிடதம்‌ 
முப்பத்திரண்டினொன்று, கடமை, 
கயிறு, காடு, குடம்‌, தோட்டம்‌, 
நீதி, மலைப்பக்கம்‌, யானைக்கதுப்பு, 
யானைக்‌ கூட்டம்‌, யானைமதம்‌, 
யானை மத்தகம்‌, வாச்சியம்‌ வானம்‌, 


ஓர்மந்திரம்‌, காக்கை, குடமுழவு, 
கொடிக்கடை, கோளை, சாரல்‌, 
சுடலை. 


கடம்பம்‌ - வாலுளுவை, அம்பு, கீரைத்‌ 
துண்டு. 

கடம்பர்‌ - ஓர்‌ சாதியார்‌. 

கடம்பல்‌ - குமிழ்மரம்‌. 

கடம்பன்‌ - குமரன்‌. 

கடம்பாடவி, கடம்புவனம்‌ - மதுரை. 

கடம்பு - ஓர்‌ மரம்‌. 

கடம்பூர்‌, கடம்பை - ஒரூர்‌. 

கடயம்‌ - அத்தகடகம்‌, இந்திராணி 

கடரி - மரமஞ்சள்‌. 

கடலகம்‌ - ஊர்க்குருவி, பூமி. 

கடலஞ்சிகம்‌ - தருப்பை. 

கடலடக்கி - பேமுசுட்டை. 

கடலடம்பு - ஓரடம்பு. 

கடலடி - இலவுங்கம்‌. 

கடலடைத்தான்‌ - அவின்‌, கஞ்சா. 

கடலர்‌ - நெய்தனிலமாக்கள்‌. 

கடலாடி - நாயுருவி. 

கடலாமணக்கு - ஓராமணக்கு. 

கடலியாத்திரை - கடற்பயணம்‌. 

கடலியோச்சியம்‌ - சமுத்திரசாத்திரம்‌. 

கடலிறாஞ்சி - ஓர்‌ மரம்‌. 

கடலுடும்பு - ஓர்‌ மீன்‌. 

கடலுராஞ்சி - நீர்வாழ்பறவையி 
னொன்று. 


கடற்பாலை 


கடலெடுத்தல்‌ - சமுத்திரம்‌ பெருகுதல்‌. 

கடலெலி - ஓர்‌ மீன்‌. 

கடலெள்ளு - ஒரென்‌. 

கடலை - ஓர்‌ பயறு. 

கடலைக்கம்பி - புடைவையருகிற்‌ 
கீறுங்‌ கம்பிகளினொன்று. 

கடலோடி, கடலோட்டி - மரக்கல 
மோட்டுவோன்‌. 

கடலோடுதல்‌ - கடற்பிரயாணம்‌ பண்‌ 
ணுதல்‌. 

கடலோட்டு - கப்பலோட்டு. 

கடலோரம்‌ - கடற்கரை. 

கடல்‌ - இராசசின்னத்தொன்று, 
ஒரெண்‌, சமுத்திரம்‌, பசு. 

கடல்கட்டி - நீர்தடுப்போன்‌, மச்சங்‌ 
களின்வாய்‌ கட்டுவோன்‌. 

கடல்கொள்ளுதல்‌ - கடலெடுத்தல்‌. 

கடல்நாய்‌ - நீர்நாய்‌. 

கடல்படுதிரவியம்‌ - கடலிலுண்டா 
குந்திரவியமைந்து. அவை அக்கு, 
உப்பு, சங்கு, பவளம்‌, முத்து. 

கடல்மனிதன்‌ - நீரிலிருக்குமோர்வித 
மனு. 

கடல்முனை - கடலந்தம்‌. 

கடல்வண்டு - குடைவண்டு. 

கடல்வண்ணம்‌ - விண்டு. 

கடல்வண்ணன்‌ - ஐயன்‌. 

கடல்வருணனை - பெருங்காப்பி 
யவுறுப்பிளொன்று, அஃது கடற்‌ 
சிறப்புக்‌ கூறுவது. 

கடல்விராஞ்சி - ஒரு செடி. 

கடவ - அப்படியாக. 

கடவது - அகட்டும்‌, கூடியது, செய்ய 
வேண்டுவது, முறையானது. 

கடவல்‌ - செலுத்தல்‌. 

கடவல்லி - உபநிடதம்‌. 

கடவனாள்‌ - செல்லுநாள்‌. 


கடவன்‌ - செய்வானாக, செய்வேனாக. 


wpiuror 4ST) - 1 203 


கடவாப்பண்டம்‌ - பயணச்சாமான்‌. 

கடவான்‌ - கண்டாயம்‌, செய்வா 
னாக, வரம்பிலுடைவு. 

கடவு - வழி. 

கடவுட்பணி - சேடன்‌, தேவதொண்டு. 

கடவுதல்‌ - ஏவுதல்‌, செலுத்தல்‌, தகுதி 
யாதல்‌, வினாவல்‌. 

கடவுமரம்‌ - கணக்கு. 

கடவுளர்‌ - தேவர்‌. 

கடவுள்‌ - குரு, தெய்வம்‌, நன்மை, 
முனிவன்‌. 

கடவுள்‌ வணக்கம்‌ - கடவுள்‌ வாழ்த்து, 
தேவவணக்கம்‌. 

கடவுள்வாழ்த்து - தேவதுதி. 

கடவை - ஏணி, கடத்தல்‌, கடப்பு, 
கடப்புமரம்‌, குற்றம்‌, வாயில்‌. 

கடவைப்படுதல்‌ - விட்டுப்பிரிதல்‌. 

கடவைப்படுத்தல்‌ - தூத்தரித்தல்‌ 
நீக்கல்‌. 

கடறு - அருநெறி, காடு, வாளுறை. 

கடற்கரை - கடலருகு. 

கடற்காகம்‌, கடற்காக்கை - ஓர்பறவை, 
கடலுராஞ்சிமரம்‌. 

கடற்காளான்‌ - கடலினோர்பாக௫. 

கடற்குதிரை - ஒரு நீர்வாழ்மிருகம்‌. 

கடற்குருவி - கல்லுப்பு. 

கடற்கொஞ்சி - ஓர்‌ மரம்‌. 

கடற்கொடி - தும்பை. 

கடற்கொழுப்பை - எழுத்தாணிப்பூடு. 

கடற்சார்பு - நெய்தனிலம்‌. 

கடற்சில்‌ - ஒர்‌ கடன்‌ மரக்கொட்டை. 

கடற்சேர்ப்பன்‌ - நெய்தற்றலைவன்‌, 
பாண்டியன்‌. 

கடற்பட்சி - கிளிஞ்சல்‌. 

கடற்பன்றி - ஒர்‌ கடல்மிருகம்‌. 

கடற்பாசி - கடலிலுண்டாகும்பாசி. 

கடற்பாம்பு - நீர்வாழுமோர்‌ விதடாம்பு. 

கடற்பாலை - சமுத்திரசோகி. 


204 wirptiuroor qs] - 1 


கடற்பிணா - நெய்தனிலப்‌ பெண்‌. 

கடற்பிறந்தாள்‌ - இலக்குமி, 

கடற்புறா - கடலின்வாழ்புறா. 

கடற்றாரா - கடலின்வாழுமோர்‌ 
பறவை. 

கடற்றாழை - கொந்தாமை. 

கடற்றீ - கடனுரை. 

கடற்றேங்காய்‌ - கடற்றெங்கங்காய்‌. 

கடனம்‌ - தாழ்வாரம்‌, முயற்சி. 

கடனாளி - கடன்பட்ட வன்‌. 

கடனுரை - ஓர்‌ பண்ணிகாரம்‌, ஓர்‌ 
மருந்து. 

கடனெடுத்தல்‌ - கடன்வாங்குதல்‌, 
பழிசாதித்தல்‌. 

கடன்‌ - அளத்தல்‌, இருமணம்‌, குடி 
யிறை, மரக்கால்‌, முறைமை. 

கடன்கட்டு - கடன்‌. 

கடன்கழித்தல்‌ - கரிசனமற்றவேலை 
செய்தல்‌, தென்புலத்தார்க்குச்‌ 
செய்வன செய்தல்‌, பதிலளித்தல்‌. 

கடன்காரன்‌ - கடன்கொடுத்தவன்‌, 
கடன்பட்டவன்‌, பார்வைக்‌ கூழி 
யஞ்செய்வோன்‌. 

கடன்சீட்டு - பற்றியகடனைக் காட்டு 
முறுகி. 

கடன்செய்தல்‌ - இறந்தோர்க்கு 
வேண்டுஞ்சடங்குசெய்தல்‌. 

கடன்மூர்த்தி - அருகன்‌. 

கடன்முறி - கடன்‌சட்டு. 

கடன்வழி - பிரயோசனமின்மை, 
வீண்‌. 

கடன்றீர்த்தல்‌ - கடனிறுத்தல்‌. 

கடா - ஆடு, எருமை இவற்றினாண்‌, 
கடாவென்னேவல்‌, வினா. 

கடாகம்‌ - பெருங்கொப்பரை, ணெைறு. 

கடாகாசம்‌ - குடத்தின்றோன்றியலா 
காயம்‌. 


கடாகாயம்‌, உருவுக்குள்வெளி. 


கடற்பிணா 


கடாக்கம்‌ - கடாட்சம்‌. 

கடாசுதல்‌ - எறிதல்‌, கடாவுதல்‌. 

கடாச்சங்காத்தம்‌ - மடைத்தனம்‌, 
மதியாத்தன்மை. 

கடாட்சம்‌ - கடைக்கண்‌, கிருபை, தயவு. 

கடாட்சவீட்சணம்‌ - கருபைக்‌ கண்‌ 
வைத்தல்‌. 

கடாட்சாவேட்சணம்‌ - மோகப்‌ பார்வை. 

கடாட்சித்தல்‌ - கருபைசெய்தல்‌. 

கடாம்‌ - யானைமதம்‌. 

கடாயம்‌, கஷாயம்‌, கஷாயனம்‌ - குடி நீர்‌, 
மருத்தூறனீர்‌. 

கடாரம்‌ - ஒரூர்‌, கருமைகலந்த பொன்‌ 
மை, கொப்பரி. 

கடாரன்‌ - காமாதுரன்‌. 

கடாரி - நாகு. 

கடாரை - ஓர்‌ நாரத்தை. 

கடாவல்‌ - ஆணி முதலிய கடாவல்‌, 
செலுத்தல்‌, வினாவல்‌. 

கடாவு - கடாவென்னேவல்‌, வினா. 

கடாவுதற்சீட்டு - பொருத்தச்சட்டு. 

கடி - அச்சம்‌, அழகு, இன்பம்‌, அயம்‌, 
ஒளி, கடிக்கப்பட்ட தழும்பு, கடி 
யென்னேவல்‌, கரிப்பு, களிப்பு, 
காலநுட்பம்‌, காலம்‌, காவல்‌, 
கூர்மை, கைப்பற்றல்‌, சீக்கிரம்‌, 
தொனி, நந்தனவனம்‌, நிதம்பம்‌, 
பிசாசம்‌, புதுமணம்‌, புதுமை, 
பொழுது, மிகுதி, 
விளக்கம்‌, அதிசயம்‌, அரை, இரப்‌ 
போர்‌ கலம்‌, சிறுகொடி, நீக்கல்‌, 
புணர்வு. 

கடிகண்டு - பூனைக்காலி. 


வாசனை, 


கடிகம்‌ - கரமுட்டி. 
கடிகாசூத்திரம்‌ - 
நாழிகைவட்டம்‌. 
கடிகாசூத்திரன்‌ - குயவன்‌. 
கடிகாஸ நானம்‌ - அரைஸ நானம்‌. 


அரைஞாண்‌, 


கடிகாரம்‌ - நாழிகைவட்டம்‌. 


கடுகாலாத்தி 


கடிகை - அரையாப்பு, உண்கலம்‌, 
கரகம்‌, தாழ்க்கோல்‌, துண்டம்‌, 
நாழிகை, வேதம்‌, சமயம்‌. 

கடிகைமாக்கள்‌ - நாழிகைக்கலி 
சொல்லோர்‌, மங்கலப்பாடகர்‌. 

கடிகையாரம்‌ - கடியாரம்‌. 

கடிகை வெண்பா - ஒரு பிரபந்தம்‌. 
அஃது தேவரிடத்துமரசரிடத்துந்‌ 
நிகழுங்காரியங்‌ கடிசையள விற்‌ 


றோன்றி நடப்பதாக முப்பத்தி 
ரண்டு நேரிசை வெண்பாவாற்‌ 


கூறுவது. 

கடிகை வேளாளர்‌ - ஓர்‌ வேளாளர்‌. 

கடிகோல்‌ - கழிகோல்‌, கொடுங்கோல்‌. 

கடிசு - கடுமை. 

கடிசூத்திரம்‌ - கடிகாகசூத்திரம்‌. 

கடிசை - பாய்மரந்தாங்கி. 

கடிச்சை - ஓர்‌ பூடு, ஓர்‌ மீன்‌. 

கடிஞை - இரப்போர்கலம்‌. 

கடிதடம்‌ - சகனப்பக்கம்‌, நிதம்பம்‌. 

கடிதம்‌ - அடுக்கல்‌, இணைவு, செய்யப்‌ 
பட்டது. 

கடிதல்‌ - அழித்தல்‌, அறுத்தல்‌, கோ 
பித்தல்‌, சினக்குறிப்பு, தண்டுத்‌ தல்‌, 
வெட்டல்‌. 

கடிது - கடியது. 

கடிதேசம்‌ - இடை. 

கடித்தல்‌ - கயிறு முதலிய விறுகிப்‌ 
பிடித்தல்‌, கறித்தல்‌, தழும்புபடுத்‌ 
தல்‌. 

கடிநாய்‌ - கடிக்தறெநாய்‌. 

கடிந்தமன்‌ - குயவன்‌. 

கடிந்தோர்‌ - முனிவர்‌. 

கடிபிடி - சண்டை. 

கடிப்பகை - கடுகு. 

கடிப்பம்‌ - காதணி, கெண்டி கை, பூண்‌ 
கொள்கலம்‌. 

கடிப்பா - ஊறுகாய்‌, கறி. 


கடிப்பிடுகோல்‌ - முரசறைகோல்‌. 


wrpiuror 4A) - 1 205 


கடிப்பிணை - காதணி. 

கடிப்பிரோதம்‌ - தொடைச்சந்து. 

கடிப்பு - கடிபட்ட காயம்‌, கோல்‌. 

கடிப்பிரதேசம்‌ - பின்பக்கம்‌. 

கடிப்பை - சிறுகடுகு. 

கடியந்திரம்‌ - ஏற்றமரம்‌. 

கடியது - கடுமையானது. 

கடியல்‌ - மரக்கலங்களின்‌ குறுக்கு 
மரம்‌. 

கடியன - கடிக்கப்பட்டது, கடிக்க 
குணமுடையது, கடியது. 

கடியாரம்‌ - நாழிகை வட்டம்‌. 

கடியிரத்தம்‌ - மூக்ரெட்டை. 

கடிரோமம்‌ - கோரைக்கிழங்கு. 

கடிலா - மூக்ரெட்டை. 

கடிவாய்‌ - பற்பட்டவிடம்‌. 

கடிவாளம்‌ - குதிரையின்‌ வாய்வடம்‌. 

கடிவுகம்‌ - அரையில்வருந்திரட்‌ ௪. 

கடிவை - யானை 

கடினகாலம்‌ - தீங்கான காலம்‌, 
பஞ்சங்கோதாரியுள்ள காலம்‌. 

கடினம்‌ - கடுமை, கற்கசம்‌, கொடுமை, 
மிகுதி, முறைப்பு. 

கடீரகம்‌ - உபத்தம்‌. 

கடீரம்‌ - அல்குல்‌. 

கடு - கசப்பு, கடுக்காய்மரம்‌, கடு 
வென்னேவல்‌, கார்த்தல்‌, நஞ்சு, 
முள்‌, கூர்‌, கூன்‌, மாவிலங்கு. 

கடுகடுத்தல்‌ - உவர்த்தல்‌, கசத்தல்‌, 
வெடுவெடுத்தல்‌. 

கடுகடுப்பு - ஓர்‌ சுவை, வெடுவெடுப்பு, 
அதிசக்கிரம்‌. 

கடுகம்‌ - கடுகுரோகணி, கார்க்கும்‌, 
மருந்து, கார்ப்பு, சுக்கு, திப்பிலி, 
மிளகு, குடம்‌, மோதிரம்‌. 

கடுகல்‌, கடுகுதல்‌ - விரைதல்‌. 

கடுகன்னம்‌ - கடுகோரை. 


கடுகாலாத்தி - ஓராலாத்தி. 


206 wirptiuroor qs] - 1 


கடுகு - எண்ணெய்க்கஷாயம்‌, 
இயலி, கடுகென்னேவல்‌ 
கடுகுசாதம்‌ - கடுகோரை. 
கடுகுடுத்தல்‌ - விரைவு பண்ணுதல்‌ 
கடுகுமணி - கடுகு, சிறுமணி. 
கடுகுரோகணி - ஓர்‌ மருந்து. 
கடுகோரை - சித்திரான்னத்தொன்று. 
கடுக்கன்‌ - ஓர்‌ காதணி. 
கடுக்கன்புல்‌ - ஓர்‌ புல்‌. 
கடுக்காய்‌ - திரிபலையினொன்று, 
துவர்பத்தினொன்று. 
கடுக்காய்த்தலையன்‌ - ஓர்‌ பாம்பு, 
சிறுத்துவட்டித்தலையுடையவன்‌. 
கடுக்காய்நண்டு - ஓர்‌ நண்டு. 
கடுக்காய்வேர்‌ - அரேணுகம்‌. 
கடுக்கிரந்தி - இஞ்ச. 
கடுக்குதல்‌ - உவமையாதல்‌, உளைதல்‌, 
கடிவாய்கடுக்குதல்‌, பசைப்படுத்‌ 
தல்‌. 
கடுக்கென்குதல்‌ - வளர்தல்‌. 
கடுக்கென்றவன்‌ - வளர்ந்தவன்‌. 
கடுக்கை - கொன்றைமரம்‌. 
கடுக்கைக்கண்ணியன்‌ - சிவன்‌. 
கடுங்கணாளர்‌ - வள்கண்ணர்‌. 
கடுங்கண்‌ - கொடுமை. 
கடுங்கருத்து - கூரிய கருத்து, வன்‌ 
கருத்து. 
கடுங்காய்‌ - பழாதகாய்‌, சாதிக்காய்‌. 
கடுங்காய்ச்சல்‌ - அறக்காய்தல்‌. 
கடுங்காரம்‌ - ஆயக்கல்‌, ஒருப்பு, கடுங்‌ 
கூட்டானகாரம்‌, மிகவுறைப்பு, 
சாதிபத்திரி. 
கடுங்காலம்‌ - உபத்திரவகாலம்‌, 
கொடியகாலம்‌. 
கடுங்கூர்மை - அமரியுப்பு, அறக்‌ 
கூர்மை. 


கடுங்கை - கடுமை. 


கடுகு 


கடுங்கோடை - வன்கோடை, வேனிற்‌ 
காலம்‌. 

கடுங்கோபம்‌ - மிகுகோபம்‌. 

கடுசரம்‌ - கடுரோகிணி. 

கடுசாரம்‌ - காரச்சாரம்‌. 

கடுசித்தாழை - ஒர்‌ தாமை. 

கடுஞ்சாரி - நவட்சாரம்‌. 

கடுஞ்சினப்பூமி - உழமண்‌. 

கடுஞ்சினேகம்‌ - பிகுசினேகம்‌. 

கடுஞ்சுண்ணத்தி - னக்காரம்‌. 

கடுஞ்செட்டு - கொடியவியாபாரம்‌. 

கடுஞ்சொல்‌ - நூால்வகையிழிச்‌ சொல்‌ 
லினொன்று. 

கடுடம்‌ - மருக்காரை. 

கடுதலைமுடிச்சு - கபடச்செய்கை. 

கடுதலைவிற்பூட்டு - வழுவாத பூட்‌ 
டானசொல்‌. 

கடுதல்‌ - திருடல்‌, பறித்தல்‌. 

கடுதாசி - காகிதம்‌. 

கடுத்தம்‌ - அடர்த்தி, சோன கருடைய 
சீதனவுடம்பிடிக்கை, புத்தகத்‌ 
தினட்டை. 

கடுத்தலூசி - கற்றுளைக்குங்கருவி. 

கடுத்தலை - வாள்‌. 

கடுத்தல்‌ - உவமையாதல்‌, ஐயம்‌, 
கோபம்‌, கோபித்தல்‌, சினம்‌, வேகம்‌. 

கடுத்திரயம்‌ - திரிகடுகம்‌. 

கடுநடை - நடைச்சுறுக்கு. 

கடுநிம்பம்‌ - நிலவேம்பு. 

கடுநீர்‌ - மதி, மேகம்‌. 

கடுந்தது - கடந்தது, கடின முடையது. 

கடுந்தரை - வன்னிலம்‌. 

கடுந்தழற்பூமி - உழமண்‌. 

கடந்தி - நாயுருவி. 

கடுந்திலாலவணம்‌ - அமரியுப்பு. 

கடுந்தோயல்‌ - ஆயுதங்களையறக்‌ 
காய்ச்சித்தோய்வனது. 


கடைக்குறை 


கடுப்ப - உவமைச்சொல்‌. 

கடுப்படக்கி - எருமுட்டைப்பீநாறி. 

கடுப்பிறக்கல்‌ - அகங்காரத்தைய 
கற்றல்‌. 

கடுப்பு - அகங்காரம்‌, கொதிப்பு, 
சினம்‌, விரைவு. 

கடுப்புச்சூடு - வற்றற்சூடு. 

கடுப்புமரம்‌ - எண்ணெயூற்றுமிடுக்கு 
மரம்‌. 

கடப்பூ - ஊமத்தை. 

கடுப்பெடுத்தல்‌ - கடுப்பிறக்கல்‌. 

கடுமரம்‌ - கடுக்காய்மரம்‌, நச்சுமரம்‌, 
எட்டிமரம்‌. 

கடுமலை - காரீயமலை. 

கடுமன்‌ - கடுமை. 

கடுமுடுக்கு - விரைவு, வில்லங்கம்‌. 

கடுமுடுத்தல்‌ - விரைதல்‌. 

குடுமுடெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

கடுமுள்‌ - ஆயுதப்பொது, நச்சுமுள்‌, 
கண்டங்கத்தரி. 

கடுமூர்க்கம்‌ - மிகுகோபம்‌. 

கடுமை - கொடுமை, சீக்கிெம்‌, மிகுதி, 
முறைப்பு. 

கடும்பகல்‌ - மத்தியானம்‌. 

கடும்பச்சை - நாகப்பச்சை. 

கடும்பலம்‌ - இஞ்ச, கருணைக்‌ கிழங்கு. 

கடும்பு - உறவு, சும்மாடு, பாற்கடும்பு 
முதலியன. 

கடும்புப்பால்‌ - ஈன்றணுமைப்டால்‌. 

கடுரம்‌ - மோர்‌. 

கடுரோகிணி, 
மருந்து. 

கடுவங்கம்‌ - வேர்க்கொம்பு. 


கடுரோணி - ஓர்‌ 


கடுவட்டி - அந்தவட்டி. 
கடுவல்‌ - கடுநிலம்‌. 
கடுவழி - அந்தரவழி, அருமையான 


வழி. 


wpiuror 4ST) - 1 207 


கடுவன்‌ - குரங்கு, நாய்‌, பூனை, முசு 
இவற்றினாண்‌, விலங்கேற்றின்‌ 
பொது, மாவிலங்கு. 

கடுவாயன்‌ - கழுதை, பாம்பு. 

கடுவாய்‌ - ஓர்‌ புலி, நாய்‌. 

கடுவெளி - நிழலற்றவெளி, வெறு 
வெளி. 

கடூரம்‌ - கொடுமை. 

கடேந்திரநாதர்‌ - ஓர்‌ சித்தர்‌. 

கடேரம்‌ - நோய்‌, முகில்‌. 

கடேரன்‌ - நோயாளி. 

கடை - அங்காடி, இடம்‌, ஏழனுருபு, 
(உம்‌) அவன்கடைச்சென்றான்‌, 
கடையென்னேவல்‌, கதவு, கழ்‌, 
புறவாயில்‌, பூணின்‌ 
புணர்வு, பெண்குறி, முடிவு, வழி, 


வாயில்‌. 


கடைப்‌ 


கடைகாப்பாளர்‌ - வாயில்காவலாளர்‌. 

கடைகால்‌ - பால்கறக்கும்‌ மூங்கிற்‌ 
குழல்‌, பின்கோக்கியி னோருறுப்பு, 
பின்னணை. 

கடைகெட்டவன்‌ - £ழ்மகன்‌. 

கடைகேடு - மிகவிழிபு. 

கடைகோல்‌ - தீக்கடைகோல்‌. 

கடைக்கட்டு - முடிப்பு. 

கடைக்கணித்தல்‌ - கடாட்‌சஞ்‌ செய்‌ 
தல்‌, கடைக்கண்ணாற்‌ பார்த்தல்‌, 
புறக்கணித்தல்‌. 

கடைக்கண்‌ - கண்ணின்கடை. 

கடைக்கனல்‌ - வடவாக்கினி. 

கடைக்காப்பு - பதிகத்தின்‌ கடைசிப்‌ 
பாட்டு. 

கடைக்கால்‌ - தறுவாய்‌. 

கடைக்குடர்‌ - கீழக்குடர்‌. 

கடைக்குட்டி - கடை சிப்பிள்ளை. 

கடைக்குளம்‌ - உத்திராடநாள்‌. 


கடைக்குறை - ஈறுகுறைந்துநிற்குஞ்‌ 
சொல்‌. 


208 wirptiuroor qs] - 1 


கடைக்கூட்டல்‌ - அனுபவத்திற்குக்‌ 
கொண்டு வந்து சேர்த்தல்‌, செய்‌ 
வினைப்பயனையனுடவிப்பது. 

கடைக்கூழை - ஓர்தொடை, பிற்படை. 

கடைக்கூழை முரண்‌, கடைக்‌ கூழை 
மோனை, கடைக்கூழையள பெடை, 
கடைக்கூழையியைபு, கடைக்கூழை 
யெதுகை - செய்யுட்டொடை 
யினொவ்வோர்‌ விகற்பம்‌. 

- ஓரடியின்‌ 
முதற்சீர்க்‌ கணன்றியேனைச்‌ சீர்க்‌ 
கண்‌ முரண்வருவனது. 

கடைக்கூழைமோனை - முதற்சீர்க்‌ 
கணின்றி 


மோனை வருவது. 


கடைக்கூழைமுரண்‌ 


யேனைச்சீர்க்கண்‌ 


கடைக்கூழையளபெடை - முதற்சீர்க்‌ 
கணின்றியேனைச்‌ சீர்க்கணள 
பெடைவளவது. 

கடைக்கூழையியைபு - ஒரடியின்‌ 
கடைச்சீர்க்கணின்றி யேனைச்‌ 
சீர்க்கணியைபு வருவது. 

கடைக்கூழையெதுகை - ஒரடியின்‌ 
முதற்‌ சீர்க்கணின்றி யேனைச்‌ 
சர்க்க ணெதுகை வருவது. 

கடைக்கொள்ளி - குறங்கொள்ளி. 

கடைக்கோடி - அறக்கடை ௫. 

கடைசாரம்‌ - காரியத்தின்முடிவு, 
முடிவு. 


கடைசாரி - கடைகெட்டவள்‌. 
கடைசார்‌ - காரியம்‌, பின்னணை. 
கடைசால்‌ - பின்னணை. 

கடைசி - கடையப்பெண்‌, முடிவு. 
கடைசியர்‌ - மருதநிலப்பெண்கள்‌. 
கடைசோரி - அப்பக்கடை. 
கடைச்சங்கம்‌ - பிற்சங்கம்‌. 
கடைச்சரக்கு - கறிச்சரக்கு, பலசரக்கு. 
கடைச்சல்‌ - கடைதல்‌. 

கடைச்சல்‌ மரம்‌ - கடையுமரம்‌. 


கடைச்சற்காரர்‌ - ஓர்‌ சாதியார்‌. 


கடைக்கூட்டல்‌ 


கடைச்சன்‌ - இளையமகன்‌. 
கடைசசி - இளையமகள்‌, கடையப்‌ 
பெண்‌, மருதநிலப்பெண்‌. 
கடைச்சித்தாழை - பறங்கித்தாழை. 
கடைஞர்‌ - மருதநிலமாக்கள்‌. 
கடைதடம்‌ - வாயில்‌. 
கடைதலைவிற்பூட்டு - பூட்டுவிற்‌ 
பொருள்கோள்‌, பேச்சிற்கொளு 
விப்‌ பிடித்தல்‌. 
கடைதல்‌ - கலக்குதல்‌, குடைதல்‌. 
கடைதிறப்பு - ஓர்‌ பிரபந்தம்‌. 
கடைத்தரம்‌ - கழ்த்தரம்‌. 
கடைத்தலைவாய்தல்‌ - முதல்வாயில்‌. 
கடைத்தெரு - கடைவீதி. 
கடைத்தேறுதல்‌ - ஈடேறுதல்‌. 
கடைத்தேற்றம்‌ - ஈடேற்றம்‌. 
கடைநாள்‌ - இரேவதி. 
கடைநிலை - ஓர்‌ பிரபந்தம்‌. அஃது 
சான்றோர்‌ எம்வரவினைத்‌ தலை 
வற்குரையெனக்‌ கடைகாவலர்க்‌ 
குக்கடைக்‌ கண்ணின்று கூறுவது. 
கடைநிலைத்தீபகம்‌ - இறுதிவிளக்கு. 
கடைநிலைத்தீபம்‌ - ஓர்‌ பயனிலை. 
அது இறுதிநிலை விளக்கம்‌. 
கடைப்படல்‌, கடைப்படுதல்‌ - பிகவிழி 
பாதல்‌. 
கடைய்படுதானம்‌ - இலவுக்ககாரண 
மாய்க்கொடுக்குங்கொடை, அத 
மதானம்‌, அவை அச்சம்‌, ஆரவம்‌, 
கடைப்‌ பாடு, கண்ணோட்டம்‌, 
காரணம்‌, கைம்மாறு, புகழ்‌. 
கடைப்பிடி - கருமமுடிக்குந்‌ துணிவு. 
அஃது அஆடிஉக்குணந்நான்கி 
னொன்று, தேற்றம்‌, மறவாமை. 
கடைப்பிடித்தல்‌ - உறுதிமாய்ப்பிடித்‌ 
தல்‌, தெளிவாயறிதல்‌, மறவாதிருத்‌ 
தல்‌. 
கடைப்பிறப்பு - கழ்ப்பிறப்பு. 
கடைப்புணர்வு - ஆபரணக்‌ கடைப்‌ 


பூட்டு. 


கடகத்தம்பம்‌ 


கடைப்புளி - கருமமுடி க்குந்‌ துணிவு, 
தேற்றம்‌, மறவாமை. 

கடைப்பூட்டு - பின்நோக்கி. 

கடைப்போதல்‌ - நிறைவேறல்‌. 

கடைமடக்கு - நான்கடியினீறும்பல 
பொருளவொரு சொல்லான்‌ 
முடியுங்கவி. 

கடைமரம்‌ - கடையுந்தறி. 

கடைமீன்‌ - இரேவதிநான்‌. 

கடைமுரண்‌ - 


னொன்று, அடிதோறுமிறுதிச்‌ 
சர்மறுதலைப்பட்டுவருவ து. 


செய்யுளுறுப்பி 


கடைமோனை - நான்கடியினீறுமோ 
ரெழுத்தின்‌ முடியுங்கவி. 

கடையம்‌ - இந்திராணிகூத்து, கடம்‌. 

கடையர்‌ - ஓர்சாதி, சுண்ணாம்புக்‌ 
காரர்‌, மருதநிலத்தவர்‌. 

கடையமழிதல்‌ - கஷ்ட ப்படல்‌, கெடுதல்‌, 
குன்றல்‌, தேய்தல்‌. 

கடையரழித்தல்‌ - தேய்த்தல்‌, மிகக்‌ 
கெடுத்தல்‌. 

கடையளபெடை - செய்யுளுறுப்பி 
னொன்று, அடியினிறுதிக்‌ கண்‌ 
ணளபெடைபயிலுவனு. 

கடையனல்‌ - ஊழித்த. 

கடையாகுமோனை - இடையாகு 
மோனை முரணிவருவ து. 

கடையாகெதுகை - அடிகடோறு 
முதற்சரினீற்றசை யொன்றி 
வருவது. 

கடையாட்டம்‌ - 
வருத்தம்‌. 

கடையாணி - அருகாணி. 

கடையாந்தரம்‌ - முடிவு. 


கடையாயர்‌ - கடையர்‌. 


மிகுந்தகஷ்டம்‌, 


கடையால்‌ - கடைசால்‌. 
கடையிணைமுரண்‌, கடையிணை 
மோனை, கடையிணையளபெடை, 


கடையிணையியைபு, கடையியைபு, 


wrpiuror 4A) - 1 209 


கடையிணையெதுகை - செய்யு 
ளுறுப்பினொன்று. 

கடையிணைமுரண்‌ - ஒரடியின்‌ கடை 
யிரு சீர்க்கண்ணு முரண்‌ வருவது. 

கடையிணையமோனை - ஒரடியின்‌ 
கடையிரு சர்க்கண்ணு மோனை 
வருவது. 

கடையிணையளபெடை - ஒரடியின்‌ 
கடையிரு சீர்க்கண்ணுமள பெடை 
வருவது. 

கடையிணையியைபு - ஒரடியின்‌ 
முதலிருசர்க்கண்ணு மியைபு 
வருவது. 

கடையிணையெதுகை - ஒரடியின்‌ 
கடை யிருசீர்க்கண்ணு மெதுகை 
வருவது. 

கடையியைபு - அடிதோறுமுதற்சர்க்‌ 
கண்ணியைபுவருவது. 

கடையெதுகை - அடி தோறுமிறுதிக்‌ 
கண்ணெதுகைவருவது. 

கடையீடு - இழந்தது. 

கடையுணி - கீழ்மகன்‌. 

கடையெதுகை - கடையியைப்‌ு. 

கடையெழுஞ்சனி - உத்திரநான்‌. 

கடைவளர்தல்‌ - ஈனுங்காலத்துக்குறி 
விரிதல்‌. 

கடைவள்ளல்‌ - பலமுறையுங்கேட்க 
மறுத்துக்கொடுப்பவன்‌. 

கடைவாசல்‌, கடைவாயில்‌ - தலை 
வாய்தல்‌. 

கடைவாய்‌ - வாயருகு 

கடைவாய்நக்கி - உலோபி. 

கடைவால்‌ - கடைசிவால்‌. 

கடைவு - கடைதல்‌. 

கடோரம்‌ - கொடுமை, வயிரம்‌. 

கட்கட்டி - இமையிற்கட்டு. 

கடகத்தம்பம்‌ - கலைஞானமறுபத்தி 
னான்கினொன்று, அஃது வெட்‌ 
டறாமற்றடுக்கும்வித்தை. 


210 wirpiuroor qs] - 1 


கட்கம்‌ - வாள்‌. 

கட்கராடம்‌ - பரிசை. 

கட்காகாதம்‌ - வாளேறு. 

கட்காதாரம்‌ - வாளுறை. 

கட்சம்‌ - மந்திரசாத்திரம்‌, சங்கபா 
ஷாணம்‌, நவக்கெககட்ச மென்னு 
மோர்நூல்‌. 

கட்சாந்தரம்‌ - அந்தப்புரம்‌. 

கட்சி - காடு, சரீரம்‌, பக்கம்‌, பங்கு, 
பறவைக்கூடு, மனிதர்படுக்கை, 
வழி. 

கட்செவி - பாம்பு. 

கட்டகாலம்‌, கஷ்ட்டகாலம்‌ - கரகந்தீங்‌ 
கானகாலம்‌, பஞ்சங்‌ கோதாரி 
யுள்ள காலம்‌. 

கட்டக்கடுமை - அத்ககடுமை. 

கட்டங்கம்‌, கட்டங்கு - தண்டு, 
பொல்லு. 

கட்டாசாத்தியம்‌ - கடுமசாத்தியம்‌. 

கட்டசீவி - ஆயக்காரன்‌, துறைகாவற்‌ 
காரன்‌ 

கட்டபாரை - கடப்பாரை. 

கட்டப்படுதல்‌ - சம்பந்தத்திற்குள்‌ 
ளாதல்‌, பிணிக்கப்படுதல்‌, வருத்‌ 
தப்படுதல்‌. 

கட்டம்‌, கஷடம்‌ - காடு, தாடி, துன்பம்‌, 
மலம்‌, மிகுவருத்தம்‌, துறைமுகம்‌. 

கட்டல்‌ - கட்டுதல்‌, தடை, திருடல்‌, 
தோண்டல்‌, பிடுங்குதல்‌, மூடல்‌, 
மெய்ப்பரிசமெட்டினொன்று, 
உடுத்தல்‌, பருக்கொள்ளல்‌. 

கட்டவிழ்தல்‌ - முறுக்கவிழ்தல்‌. 

கட்டழகு - அலங்காரம்‌, பேரழகு. 

கட்டழல்‌ - நெருப்பு. 

கட்டழிதல்‌ - நெறிதப்புதல்‌. 

கட்டழித்தல்‌ - நெறியழித்தல்‌, முற்று 
மழித்தல்‌. 

கட்டளை - அளவு, உத்தரவு, உரை 
கல்‌, உவமை, ஒழுங்கு, கற்பனை, 


கட்கம்‌ 


செங்கல்லச்சு, துலாராசி, நிறை, 
நிறையறிகருவி, முறை. 
கட்டளைக்கலித்துறை - கலித்துறையி 
னோர்பேதம்‌, முதற்‌ சீர்நான்கும்‌ 
வெண்டளை பிழை யாநிற்பக்‌ 
கடையொரு சீரும்‌ விளங்காயாகி 


வருவது. 

கட்டளைக்கலிப்பா - கலிப்பாவினோர்‌ 
பேதம்‌, முதற்கண்மாச்‌ சீர்பெற்று 
நாற்சீரான்வருவ தரையடியாகவும்‌ 
அஃதிரட்டி கொண்ட தோரடி 
யாகவும்‌ மவ்வடி நான்கு கொண்டு 
வருவது. 

கட்டளைக்கல்‌ - உரைகல்‌, படிக்கல்‌. 

கட்டளைக்கோல்‌, கட்டளைச்சட்டம்‌ - 
நியாயப்பிரமாணம்‌. 

கட்டனன்‌ - குள்ளன்‌. 

கட்டாகட்டிமை - பமிகுந்தகட்டிமை. 

கட்டாக்காலி - கட்டுக்ககப்படாத 
காலி. 

கட்டாசம்‌ - நாபிமிருகம்‌. 

கட்டாஞ்சி - முள்வேல்‌. 

கட்டாடி - குறிசொல்வோன்‌, வண்‌ 
ணாரிற்றலைவன்‌. 

கட்டாணி - தூர்த்தன்‌, பேராசைக்‌ 
காரன்‌. 

கட்டாண்மை - பேராண்மை. 

கட்டாந்தரை - கடுந்தரை, வெறுந்‌ 
தரை. 

கட்டாம்பாரை - ஓர்‌ மீன்‌. 

கட்டாயம்‌ - கடுமை, கட்டுப்பாடு, 
நெருக்கடை, வெறுப்பு. 

கட்டாரம்‌ - குற்றுவாள்‌. 

கட்டாரி - குற்றுவாள்‌. 

கட்டாரிக்குத்துணி - ஓர்‌ புடைவை. 

கட்டார்ச்சிதம்‌, கஷ்ட்டார்ச்சிதம்‌ - 
வருந்தித்தேடினதேட்டம்‌. 

கட்டி - அகமகிழ்ச்சி,இடப்பு, ஓர்புள்‌, 
ஓர்கருப்பிண்டம்‌, கருப்புக்‌ கட்டி 


கட்டுவிட்டுப்பாய்தல்‌ 


முதலியன, சருக்கரை, திரண்ட 

மாத்திரளை, பாடை. 
கட்டிக்கொள்ளுதல்‌ - அடிப்படுத்துதல்‌. 
கட்டிபடுதல்‌ - கட்டியாதல்‌. 
கட்டிமுட்டி - பரிதுஞ்சிறிதுமானகட்டி. 
கட்டிமை - கட்டுப்பாடு, பிசுனத்தனம்‌. 
கட்டியகாரர்‌, 

புகழ்வோர்‌. 


கட்டியக்காரர்‌  - 


கட்டியங்கூறல்‌ - எழுச்சிகூறல்‌, புகழ்‌ 
கூறல்‌. 

கட்டியப்பொல்லு - எழுச்சி கூறுவோர்‌ 
பிடிக்குந்தண்டு. 

கட்டியம்‌ - ஒர்‌ கூத்து, புகழ்ந்துபேசல்‌. 

கட்டியாரம்‌ - இறுக்கம்‌, கடுமை, 
நெருக்டை. 

கட்டில்‌ - மஞ்சம்‌. 

கட்டிவிமழுதல்‌ - கட்டியாதல்‌, கெற்பம்‌ 
விழுதல்‌. 

கட்டிளமை - பிக்களெமை. 

கட்டு - உறுதி, ஓர்‌ வகைக்குறி, கட்‌ 
டென்னேவல்‌, காவல்‌, கிளை, 
சம்பந்தம்‌, சிலந்திப்பரு, தளை, 
பொய்மலைப்பக்கம்‌, மிகுதி, 
வரம்பு. 

கட்டுக்கதை - பொய்க்கதை. 

கட்டுக்கலியாணம்‌ - பாணிக்கரெகணம்‌. 

கட்டுக்கமுத்தி - மங்கிலியதாரிணி. 

கட்டுக்காரன்‌ - குறிசொல்வோன்‌. 

கட்டுக்காவல்‌ - கடுங்காவல்‌. 

கட்டுக்கிடையன்‌ - வெகுநாளாய்க்‌ 
கெக்கெசரக்கு. 

கட்டுக்குத்தகை - 
விற்குங்குத்தகை. 

கட்டுக்கூட்டு - எழுத்துமாறியெழு 
தல்‌, ஒன்றாய்க்கூடல்‌, பொய்யான 
தொடுப்பு. 

கட்டுக்கொடி - காலிகட்டுங்கயிறு. 


ஏகதேசமாய்‌ 


கட்டுச்சோறு - அற்றுணா. 
கட்டுடைத்தல்‌ - அணையுடைத்தல்‌. 


wpiuror 4ST - 1 211 


கட்டுண்ணல்‌ - கட்டுப்படுதல்‌. 

கட்டுதல்‌ - சம்மந்தப்படுத்தல்‌, சுவர்‌ 
முதலியவெழுப்புதல்‌, பிணித்தல்‌, 
விவாகம்பண்ணுதல்‌, வீடுமுதலிய 
தொடுத்தல்‌. 

கட்டுத்தறி - யானைமுதலிய கட்டுந்‌ 
தூண்‌. 

கட்டுத்திரவியம்‌ - களிக்கட்டுப் பொன்‌. 

கட்டுத்தேர்‌ - கட்டியெழுப்புந்தேர்‌. 

கட்டுத்தையல்‌ - ஓர்‌ வகைத்தையல்‌. 

கட்டுத்தோணி - தெப்பம்‌. 

கட்டுப்படுதல்‌ - அடங்குதல்‌, அமைதல்‌, 


தங்குதல்‌. 
கட்டுப்படுத்துதல்‌ - அடக்கிக்‌ கொள்‌ 
ளூதல்‌, எல்லைப்‌ படுத்துதல்‌, 


கழமையப்‌ பண்ணுதல்‌. 

கட்டுப்பாடு - பந்தம்‌. 

கட்டுப்பெட்டி - ஒர்‌ வகைப்பெட்டி. 

கட்டுமட்டு - அச்சறுக்கை, அடக்கம்‌, 
அளவாய்நடத்தல்‌. 

கட்டுமரம்‌ - மிதவை. 

கட்டுமாமரம்‌ - ஒர்மரம்‌. 

கட்டுமுகனை - அச்சறுக்கை. 

கட்டுமுரித்தல்‌ - கட்டுடைத்தல்‌, 
நியமம்மீறுதல்‌. 

கட்டுமை - கட்டுப்பாடு. 

கட்டுரை - உறுதிச்சொல்‌, ஏற்றசொல்‌, 
பொருளுள்ளசொல்‌, பொய்‌. 

கட்டுரைத்தல்‌ - உறுதிப்படச்‌ சொல்‌ 
லுதல்‌. 

கட்டுவம்‌, கட்டுவன்‌ - ஓர்‌ காலணி. 

கட்டுவருக்கம்‌ - பலவிதஉடை. 

கட்டுவாங்கம்‌ - தண்டு. 

கட்டுவிடல்‌, கட்டுவிடுதல்‌ - அவிழ்தல்‌, 
இந்திரியமோசனம்‌, உடைதல்‌, 
உருகுதல்‌, பலவீனமாதல்‌. 

கட்டுவிஷேசம்‌ - கட்டுக்கதை. 

கட்டுவிட்டுப்பாய்தல்‌ - கட்டுடைத்துப்‌ 
பெருகல்‌. 


212 wirpiuroor qs] - 1 


கட்டுவிரியன்‌ - ஒர்‌ பாம்பு. 

கட்டுவை - கட்டில்‌. 

கட்டெறும்பு - ஒரெறும்பு. 

கட்டை - குறைவு, நீளங்குறைந்தது, 
மரக்கட்டை, விறகு. 

கட்டைக்கருத்து - மந்தக்கருத்து. 

கட்டைக்காலி - கரடி. 

கட்டைக்குரல்‌ - அமர்ந்தகுரல்‌. 

கட்டைக்குருத்து - பொத்திக்குருத்து. 

கட்டைவாக்கு - அரதனத்தின்மங்க 
லொள்‌. 

கட்டைவைத்தல்‌ - ஓர்‌ விளையாட்டு. 

கட்டோசை - பேரொலி. 

கட்டோடே - முற்றாக. 

கணகணத்தல்‌, கணகணப்பு - உரத்த 
சூடு, ஒலிக்குறிப்பு. 

கணகம்‌ - படையிலோர்தொகை 
அஃது குமுதம்மூன்று கொண்டது. 

கணகன்‌ - கணிதன்‌. 

கணக்கன்‌ - எழுத்துக்காரன்‌, ஓர்மரம்‌, 
கணக்குப்பார்க்கெவன்‌, புதன்‌, 
ஓர்சாதியான்‌. 

கணக்காசாரம்‌ - கணிக்குமொழுங்கு. 

கணக்காயர்‌ - அறிஞர்‌, ஒத்துரைப்‌ 
போர்‌, பொருந்தச்‌ சொல்வோர்‌. 

கணக்காய்ச்சல்‌ - கணரோகம்‌. 

கணக்கு - எண்‌, எழுத்து, மட்டு. 

கணக்கோலை - கணக்கேடு, தளி 
ரோலை. 

கணத்திரவியம்‌ - பொதுத்திரவியம்‌. 

கணநாதர்‌, கணநாயகர்‌ - கணாதிபர்‌. 

கணபதி - விநாயகன்‌. 

கணப்பு - சூடு, தீச்சட்டி. 

கணப்பூண்டு - ஓர்‌ பூண்டு. 

கணப்பொருத்தம்‌ - செய்யுட்‌ பொருத்‌ 
தத்தொன்று விவாகதசப்‌ பொருத்‌ 
தத்தொன்று. 

கணப்பொழுது - நொடி நேரம்‌. 


கட்டுவிரியன்‌ 


கணமூலி - சாணாக்கி. 

கணம்‌ - ஒர்‌ நோய்‌, ஓர்‌ புல்‌, கால 
நுட்பம்‌, கூட்டம்‌, சிறுமை, திரட்சி, 
நொடிநேரம்‌, 
தொகை, பிசாசம்‌, மாத்திரை, 


படையிலோர்‌ 


வட்ட ம்‌,வருக்கம்‌, விண்மீன்‌, விலங்‌ 


கின்கூட்டம்‌, குறைவு, சீரிலக்‌ 
கணம்‌, தீப்பொறி, நீர்த்துளி. 

கணம்புல்வர்‌ - அறுபத்துமூவரி 
லொருவர்‌. 


கணரோகம்‌ - ஒர்‌ நோய்‌. 

கணவம்‌ - அரசமரம்‌. 

கணவர்‌ - கொழுநர்‌, பூதவீரர்‌. 

கணவன்‌ - அதிபன்‌, காந்தன்‌. 

கணவாய்‌ - ஓர்‌ மீன்‌, குறைவு, சீரிலக்‌ 
கணம்‌, தீப்பொறி, நீர்த்துளி. 

கணவீரம்‌ - அலரி. 

கணனம்‌ - எண்ணல்‌. 

கணாசலம்‌ - கைலை. 

கணாதிபன்‌ -  கணநாயகன்‌, 
விநாயகன்‌. 

கணாரிடுதல்‌ - ஒலிக்குறிப்பு. 

கணி - ஓர்‌ சாதி, கணிப்போன்‌, கணி 
யென்னேவல்‌, மருதநிலம்‌, வேங்‌ 
கைமரம்‌. 

கணிகம்‌ - நரறுகோடி. 

கணிகம்‌ - வேசி. 

கணிசம்‌ - கணிக்கத்தக்கது, சங்கை, 
மதிப்பு, அதிகம்‌. 

கச்சி - உளி, தறிகை, மழு, முட்ணி 
கோல்‌, வெற்றிலை மூக்கரிகத்தி. 

கணிதசிந்தாமணி - ஓர்‌ நூல்‌. 

கணிதன்‌ - சத்துரு. 

கணித்தீபிகை - ஓர்‌ நூல்‌. 

கணிதம்‌ - எண்‌, எண்ணிக்கை, கலை 
ஞான மறுபத்தினான்்‌கி னொன்று. 
அஃது சோதிட நூல்‌. 

கணிதர்‌ - சோதிடர்‌. 

கணித்தல்‌ - எண்ணல்‌, மதித்தல்‌. 


கண்டக்காறை 


கணிப்பு - கணித்தல்‌. 

கணியான்‌ - கூத்தாடி. 

கணீரிடுதல்‌ - ஒலிக்குறிப்பு. 

கணீர்கணீரெனல்‌ - ஈரடுக்கொலிக்‌ 
குறிப்பு. 

கணீல்‌ - ஒலிக்குறிப்பு. 

கணு - கவர்‌, மரத்தின்முளி, மூங்கில்‌. 

கணுக்கால்‌ - படு. 

கணுக்கிரந்தி - ஒர்‌ நோய்‌. 

கணுப்பாலை - ஒர்பாலை. 

கணுவட்டு - சிறுவாழைக்குலை. 

கணேசன்‌ - வினாயகன்‌, சிவன்‌. 

கணை - அம்பு, ஒலி, ஒரு நோய்‌, 


திரட்சி, நிறைவு, பூரநாள்‌, வளை 
தடி, சிவிகைமேல்வம்பு. 

கணைக்கால்‌ - முழந்தாளின்‌ கீழ்க்‌ 
கால்‌. 

கணையம்‌ - காவற்காடு, யொன்‌, 
போர்‌, யானைக்கம்பம்‌, வளைகடி, 
அம்பு. 

கண்‌ - இடம்‌, ஏழனுருபு (உம்‌) என்‌ 
கண்‌, ஓர்‌ விகுதி (உம்‌) வன்கண்‌, 
ஓலைக்கண்‌, நுங்குக்கண்‌, கணு, 
கண்ணென்னேவல்‌, கண்ணோட 
டம்‌, துவாரம்‌, தேங்காய்‌ முதலிய 
முளைக்கு மிடம்‌, பெருமை, மயிற்‌ 
றோகைக்‌ கண்‌, மூங்கில்‌, விழி 
அஃது பஞ்சப்பொறியினொன்று. 

கண்கட்டி - கட்கட்டி. 

கண்கட்டு - திட்டி த்தம்பனம்‌. 

கண்கமழு 
விடுந்நீர்‌. 


கண்காசம்‌ - ஒரு நோய்‌. 


- முளைவெளிக்கமுன்‌ 


கண்காட்சி - கண்ணுக்குச்‌ சிறப்பு. 

கண்காட்டல்‌ - கண்ணினரற்குறிப்புக்‌ 
காட்டல்‌. 

கண்காணம்‌ - மேல்சாரிப்பு. 


கண்காணி - மேல்விசாரிப்புக்காரன்‌. 


wpiuror 4A) - 1 213 


கண்காணித்தல்‌ - மேல்விசாரணை 
செய்தல்‌. 
கண்காரர்‌ - அஞ்சனம்‌ பார்ப்போர்‌, 
குறிப்பறியத்தக்கவர்கள்‌. 
கண்குத்திப்பாம்பு - ஒர்‌ பாம்பு. 
கண்குவளை - கண்குழி. 
கண்குளிர்தல்‌ - பார்வைக்குத்‌ திருத்‌ 
தியாயிருத்தல்‌. 
கண்குறிப்பு - பரர்வையாலறிதல்‌. 
கண்கூடு - காட்சியளவை. 
கண்கூர்மை - பார்வைநுட்பம்‌. 
கண்கூலி - கண்டதற்காகக்‌ கொடுப்‌ 
பது. 
கண்கையில்‌ - தாய்க்கையில்‌. 
கண்கொள்ளாக்காட்சி - அடங்காத 
காட்சி. 
கண்கொழுப்பு - அகங்காரம்‌, மதம்‌. 
கண்சயிக்கினை - கண்சாடை. 
கண்சாடை, கண்சாய்ப்பு - அறிந்து 
மறியார்‌ போன்றிருத்தல்‌. 
கண்சாதல்‌ - பதனழிதல்‌, வாடல்‌. 
கண்சிமிட்டல்‌ - கண்ணாலேகுறிப்புக்‌ 
காட்டல்‌. 
கண்சைகை - கண்சாடை. 
கண்டகசங்கம்‌ - முட்‌ சங்கு. 
கண்டகபலம்‌ - பாலப்பமம்‌. 
கண்டகம்‌ - உடைவாள்‌, காடு, நீர்‌ 
முள்ளி, முள்‌, வயிரம்‌, வாள்‌, ஊச 
முனை, கம்மாலை, தடை, புளகம்‌. 
கண்டகர்‌ - அசுரர்‌, கீழ்மக்கள்‌, துட்டர்‌. 
கண்டகாசனம்‌ - ஓட்ட கம்‌. 
கண்டகி - ஓர்‌ நதி. 
கண்டகிச்சிலை - சாலக்கிராமம்‌. 
கண்டகூணிகை - வீணை. 
கண்டகோடாலி - ஒர்வகைக்கோடாலி. 
கண்டக்கரப்பன்‌ - ஒர்‌ நோய்‌. 
கண்டக்கருவி - மிடறு. 


கண்டக்காறை - பொன்னிறம்‌. 


214 


கண்டக்கிரந்தி 


wrpiurr ASIA - 1 


கண்டக்கிரந்தி - ஓர்‌ நோய்‌. 

கண்டங்கத்தரி - ஒர்‌ வழுதுணை, 
அஃது சிறுபஞ்சமூலத்தொன்று, 
தசமூலத்துமொன்ற. 

கண்டங்கருவிலி - ஓர்பாம்பு. 

கண்டங்காலி - ஓர்‌ மரம்‌. 

கண்டசாம்‌ - கழுத்திலணியுமோர்‌ 
பணி. 

கண்டசருக்கரை - ஒரு வகைச்‌ சருக்‌ 
கரை. 

கண்டசித்தி - கண்டகாரியத்திற்குப்‌ 
பாட்டுச்‌ சொல்லவல்லபம்‌, ஆசு 
கவி. 

கண்டசூலை - ஓர்‌ நோய்‌. 

கண்டதிப்பிலி - ஓர்‌ சரக்கு. 

கண்டதுண்டம்‌ - பலதுண்டம்‌. 

கண்டஸநானம்‌ - குளித்தல்‌. 

கண்டநாளம்‌ - மிடறு. 

கண்டந்‌ திறத்தல்‌ - தொண்டை 
திறத்தல்‌. 

கண்டபூர்த்தி - கண்ட மளவு. 

கண்டபேரண்டயபட்சி - இருதலைப்‌ 
பட்சி. 

கண்டப்புற்று - ஓர்‌ நோய்‌. 

கண்டமணி - கண்டாமணி. 

கண்டமண்டலம்‌ - குறைவட்டம்‌. 

கண்டமாலை - ஓர்‌ நோய்‌. 

கண்டம்‌ - எல்லை, எழுத்தாணி, 
கண்ட சருக்கரை, கண்டை, கவசம்‌, 
கழுத்து, கள்ளி, குன்றிவேர்‌, கை 
பிடிவாள்‌, சாதிலிங்கம்‌, சிறுவாள்‌, 
தத்து, திரைச்சீலை, துண்டம்‌, 
நாடு, நித்தியயோகத்‌ தொன்று, 
படையினோர்‌ தொகை, மணி, 
மணியுள்ளோசை, யானைக்கச்சை, 
யானைக்கழுத்து, வெல்லம்‌, நீர்க்‌ 
குமிழி. 

கண்டர்‌ - துரிசி. 


கண்டல்‌ - ஓர்‌ மரம்‌, தாழை, நீர்முள்ளி. 


கண்டறியாதவன்‌ - முன்னனுபவித்‌ 
தறியாதவன்‌. 

கண்டறை - கற்புளை. 

கண்டனம்‌, கண்டனை - தள்ளுதல்‌, 
நிராகரித்தல்‌, உரல்‌, பொலிதூற்றல்‌. 

கண்டன்‌ - எசமான்‌, சோழன்‌, நாயகன்‌. 

கண்டன்‌ - வீரன்‌. 

கண்டாகண்டன்‌ - ஓர்பத்தன்‌. 

கண்டாங்கி - ஓர்‌ புடைவை. 

கண்டாஞ்சி - முள்வேல்‌. 

கண்டாமணி - கண்டை. 

கண்டாயம்‌ - கடைவை, துவாரம்‌. 

கண்டாரவம்‌-ஓரிசை, மணியினோசை. 

கண்டாலம்‌ - ஓட்ட கம்‌, பாரை, யுத்தம்‌. 

கண்டாவிழ்தம்‌ - ஒர்‌ மருந்து. 

கண்டி - ஓரளவு, ஒரூர்‌, கடைவை, 
மீன்பிடிக்கவடைக்கும்பிறிவு, 
ஓஒராபரணம்‌. 

கண்டிகை - உருத்திராட்சம்‌, கடகம்‌, 
தோளணி, பணிச்செப்பு, பதக்கம்‌, 
மாதரணிவடம்‌, கைக்குழி 

கண்டிதம்‌ - கண்டிப்பு, தறிப்பு, பூர 
ணம்‌, வரையறுப்பு. 

கண்டித்தல்‌ - கடிந்துகொள்ளுதல்‌, 
கொடுமை பண்ணுதல்‌, தறித்தல்‌ 
பிறிவுபடல்‌, வெட்டல்‌. 


கண்டிப்பு - கண்டித்தல்‌, தூலரூபின 
தன்மை, நிச்சயம்‌. 

கண்டியர்‌ - பாணர்‌. 

கண்டில்‌ - இருபத்தெட்டுத்துலாங்‌ 
கொண்டது. 

கண்டில்வெண்ணெய்‌ - ஓர்‌ பூடு. 

கண்டிறத்தல்‌ - கண்விழித்தல்‌. 

கண்டினை - கண்டிப்பு. 

கண்டீரவம்‌ - சதுரக்கள்ளி, புலி. 

கண்டீரவம்‌ - சதுரக்கள்ளி, சிங்கம்‌. 

கண்டு - கழலைக்கட்டி, கற்கண்டு, 
கண்டங்கத்திரி, சொறி, தீத்தளல்‌, 
பரு. 


கண்ணிகுத்துதல்‌ 


கண்டுகுணம்பாடி - முகமன்பேசு 
வோன்‌. 

கண்டுசாடை, கண்டுசாய்ப்பு - கண்‌ 
சாடை. 

கண்டுஞ்சல்‌ - கண்ணடைதல்‌, நித்‌ 
திரை செய்தல்‌. 

கண்டுத்துத்தி - ஓர்‌ பூடு. 

கண்டுபாரங்கி - பஞ்சமூலத்தொன்று. 
அஃது சிறுகாஞ்‌ சோன்றி. 

கண்டுபாவனை - பிறரைப்பார்த்துச்‌ 
செய்வது. 

கண்டுமுதல்‌ - கண்டமுதல்‌. 

கண்டுமூலம்‌ - திப்பிலி. 

கண்டுதி - காஞ்சொறி, தினவு. 

கண்டூரம்‌ - ஓர்‌ மருந்து. 

கண்டை - எறிமணி, ஓராபரணம்‌, 
சீலை, பெருமணி, யானைமணி, 


சரிகை, நூற்கண்டை. 

கண்ணகை - கோவலன்‌ மனைவி. 

கண்ணஞ்சல்‌ - அஞ்சுதல்‌, கண்ணை 
மின்னுதல்‌. 

கண்ணடி - கண்ணாடி. 

கண்ணடியர்‌ - கன்னடியர்‌. 

கண்ணடைதல்‌ - ஊற்றடை தல்‌, துவார 
மிறுகல்‌, பயிர்குருத்‌ தடைதல்‌. 

கண்ணடைத்தல்‌ - துவாரமிறுகுதல்‌. 

கண்ணப்பன்‌ - ஒர்‌ சிவதொண்டன்‌. 

கண்ணமங்கை - விட்டுணுதலத்தி 
னொன்று. 

கண்ணராவி - பரர்த்தவனிரங்கத்‌ 
தக்கது. 

கண்ணல்‌ - கருதல்‌, குறித்தல்‌, கன்றல்‌. 

கண்ணழித்தலீ - பதப்‌ பொருளுரைத்‌ 
தல்‌. 

கண்ணழிவு - தடுத்தல்‌, பதப்பொரு 
ளுரை. 

கண்ணறை - அகலம்‌, துவாரம்‌, வன்‌ 


னெஞ்சு. 


wrpiuror 4A) - 1 215 


கண்ணன்‌ - கிருட்டிணன்‌, அஃது 
திருமால்தெச அவதாரத்‌ தொன்று, 
திருமால்‌. 

கண்ணா - ஓர்‌ மரம்‌, திப்பிலி. 

கண்ணாடி - உருவங்காட்டி இஃது 
அட்ட மங்கலத்துமொன்று. 

கண்ணாடிச்சால்‌ - பொட்டுழவு. 

கண்ணாடித்தரா - தராவிலோர்‌ பேதம்‌. 

கண்ணாடிப்புடையன்‌ - ஓர்‌ பாம்பு. 

கண்ணாடிவிரியன்‌ - ஓர்‌ பாம்பு. 

கண்ணாட்டி - அன்பானவள்‌, மனை 
யாட்டி. 

கண்ணாமண்டை - கண்மண்டை 

கண்ணாம்பூச்சிகாட்டுதல்‌ - ஒர்‌ 
விளையாட்டு. 

கண்ணாம்பூச்சியாடுதல்‌ - கண்‌ 
சுழன்றுகிறுகிறுப்புத்‌ தோற்றல்‌, 
பிள்ளைகளினோர்விளையாட்டு. 

கண்ணாம்பொத்தி - ஓர்‌ விளை 
யாட்டு. 

கண்ணாயிருத்தல்‌ - உற்றுப்‌ பார்த்‌ 
திருத்தல்‌, காவலாயிருத்தல்‌, மிகு 
கருத்தாயிருத்தல்‌. 

கண்ணாய்ப்பார்த்தல்‌ - கருத்தாய்வி 
சாரித்தல்‌. 

கண்ணாரக்காணல்‌ - வெளியரங்க 
மாய்க்‌ காணல்‌. 

கண்ணாளர்‌ - கம்மாளர்‌, சித்திரகாரர்‌, 
சினேகதர்‌, நாயகர்‌. 

கண்ணாளன்‌ - கணவன்‌, தோழன்‌. 

கண்ணாள்‌ - சரசுபதி, சனேகமுள்ள 
வள்‌. 

கண்ணி - தாம்பு, பாவினடி, புட்‌ 
படுக்குங்கயிறு, பூ, பூங்கொத்து, பூ 
மாலை, பூவரும்பு. 

கண்ணிகட்டுதல்‌ - அரும்பு கொள்ளு 
தல்‌. 

கண்ணிகம்‌ - மணித்தக்காளி. 

கண்ணிகுத்துதல்‌ - தடம்‌ வைத்தல்‌. 


216 wirptiuroor agi] - 1 


கண்ணிகை - தாமரைக்‌ கொட்டை, 
பூ வரும்பு. 

கண்ணிக்கயிறு - நெய்வார்கட்டுங்‌ 
கயிற்றினொன்று. 

கண்ணிக்கொடி - ஓர்‌ புல்‌. 

கண்ணிதழ்‌, கண்ணிமை - கண்மடல்‌. 

கண்ணிமைத்தல்‌ - இமைவெட்டல்‌. 

கண்ணீராக்கி - பச்சைக்கருப்பூரம்‌. 

கண்ணிலி - குருடன்‌, எறும்பு. 

கண்ணீர்‌ - கண்ணிலிருந்து வழியுநீர்‌. 

கண்ணுகம்‌ - குதிரை. 

கண்ணுக்கரசன்‌ - துருசு. 

கண்ணுக்கினியான்‌ - பொன்னாங்‌ 
காணி. 

கண்ணுக்குக்கண்ணானவன்‌ - கண்‌ 
போன்றவன்‌, தோழன்‌. 

கண்ணுக்குத்தைத்தல்‌ - கண்ணுக்குப்‌ 
பிரியப்படுதல்‌. 

கண்ணுதல்‌ - கருதல்‌, சிவன்‌. 

கண்ணுலைமூடி - ஒருலைமூடி. 

கண்ணுவம்‌ - கம்மியம்‌. 

கண்ணுவன்‌ - ஓரிருடி. 

கண்ணுூளர்‌ - கண்ணாளர்‌ நாடகர்‌. 

கண்ணுளாளர்‌ - நாடகர்‌. 

கண்ணுள்‌ - கூத்து. 

கண்ணுள்வினைஞர்‌ - கண்ணாளர்‌. 

கண்ணறக்கம்‌ - நித்திரை. 

கண்ணுறல்‌ - காணல்‌. 

கண்ணுறாவி - இரங்கப்படத்‌ தக்க 
மெலிவு. 

கண்ணுறுதல்‌ - பார்த்தல்‌. 

கண்ணுறுத்தல்‌ - கண்ணுருட்டல்‌. 

கண்ணூறு - கண்பார்வையால்வந்த 
தோஷம்‌. 

கண்ணெச்சில்‌ - கண்ணூறு. 

கண்ணெறிதல்‌ - கடைக்‌ கண்ணாற்‌ 
பார்த்தல்‌, விரும்பல்‌. 

கண்ணேணி - மூங்கிலேணி. 


கண்ணிகை 


கண்ணேறு - கண்ணூறு. 

கண்ணோ - கண்ணிலோர்வியாதி. 

கண்ணோடுதல்‌ - இச்சித்தல்‌, பார பட்‌ 
சமாயிருத்தல்‌, மேல்விசாரணை 
பண்ணல்‌, விருப்பம்‌ வைத்தல்‌. 

கண்ணோட்டம்‌ - கண்குறிப்பு, நாகா கம்‌, 
பட்சம்‌. 

கண்ணோய்‌ - கண்ணினோய்‌. 

கண்திட்டம்‌ - கண்‌ மதியம்‌. 

கண்திட்டி, கண்திஷ்டி - கண்ணூறு. 

கண்படல்‌, கண்படுதல்‌ - திட்டி படுதல்‌, 
நித்திரைசெய்தல்‌. 

கண்படை - நித்திரை, மனிதர்‌ படுக்கை. 

கண்படைநிலை - ஓர்‌ பிரபந்தம்‌, 
அஃது பெருமையிற்‌ சிறந்தோர்‌ 
அவைக்கண்நெடி துவையெவமி 
மருத்துவர்‌ முதலியோரவர்க்குக்‌ 
கண்டுயில்‌ கோடலைக்‌ கருதிக்‌ 
கூறுவது. 

கண்பட்டை - கண்மடல்‌. 

கண்பாடு - நித்திரை. 

கண்பிடி - ஓர்‌ காம்பிற்பற்றினகாய்‌ 
களிவிளங்காய்‌. 

கண்புகைச்சல்‌ - ஓர்‌ நோய்‌, வெள்‌ 
ளெழுத்து. 

கண்புணராமை - ஓரளவை, அஃது 
சிலவற்றைக்கண்டதன்‌ பெயரறியா 
திருத்தல்‌. 

கண்புதைத்தல்‌ - கண்பொத்தல்‌. 

கண்பூத்தல்‌ - கண்புகைதல்‌. 

கண்பூர்தல்‌ - கண்டி ருத்தியடை தல்‌. 

கண்பொத்திக்குட்டல்‌ - ஒர்‌ விளை 
யாட்டு, களவெடுத்தல்‌. 

கண்பொறித்தட்டுதல்‌ - கண்பமின்னல்‌. 

கண்பொன்றுதல்‌ - கண்செம்முதல்‌. 

கண்போடுதல்‌ - மனம்‌ வைத்தல்‌. 

கண்மங்கல்‌, கண்மங்குலம்‌, கண்மங்‌ 
குளம்‌ - கண்ணொளி குறைதல்‌, 
வெள்ளெழுத்துவருதல்‌. 


கதனம்‌ 


கண்மடல்‌ - இமை, ஊற்றுக்கண்‌. 

கண்மட்டம்‌, கண்மட்டு - கண்மதிப்பு. 

கண்மணி - கண்ணிற்கருமணி. 

கண்மதியம்‌ - கண்மதிப்பு. 

கண்மயக்கு - மயக்கம்‌. 

கண்மருட்சி - கண்மயக்கு. 

கண்மருட்டு - கண்ணாலே மயக்குதல்‌. 

கண்மலர்‌ - ஓர்‌ பணி, கண்‌. 

கண்மறிக்காட்டல்‌ - கண்குறிப்புக்‌ 
காட்டல்‌. 

கண்மாயம்‌ - கண்ணை மறைத்தல்‌. 

கண்மின்னியார்த்தல்‌ - கண்சுழன்‌ 
றொளியார்த்தல்‌. 

கண்முகிழ்த்தல்‌ - கண்மூடுதல்‌. 

கண்மூடல்‌ - இருள்‌. 

கண்மூடி - அறிவீனன்‌, குருடன்‌. 

கண்மூடுதல்‌ - இமைகுவித்தல்‌, 
கண்டுங்‌ காணார்‌ போன்றிருத்தல்‌, 
சாதல்‌, நித்திரை செய்தல்‌. 

கண்மை - கண்ணோட்டம்‌. 

கண்வரி - கண்ணின்வர்‌ி. 

கண்வளர்தல்‌ - நித்திரை செய்தல்‌. 

கண்வாட்டி - கண்போன்றாள்‌, மனைவி. 

கண்வாளர்‌ - கணவர்‌, கம்மாளர்‌. 

கண்விடுதல்‌ - உருகுதல்‌, துவாரம்‌ 
விடுதல்‌. 

கண்விதுப்பழிதல்‌ - கண்ணின தழகு 
கெடல்‌. 

கண்விழி - கண்மணி. 

கண்விழித்தல்‌ - கண்டி றத்தல்‌, நித்தி 
ரை விழித்தல்‌, வாட்டந் தெளிதல்‌. 

கண்விழிப்பு - கவனம்‌, சாக்கிரதை. 

கண்வினைஞர்‌ - கம்மாளர்‌. 

கண்வைத்தல்‌ - விரும்பிப்பார்த்தல்‌. 

கதகதெனல்‌ - விரைவைக்காட்டு 
மீரடுக்கொலிக்குறிப்பு. 


கதகாலம்‌ - செல்காலம்‌. 


wrpiuror 4A] - 1 217 


கதசம்‌ - உட்டணம்‌, சரித்திரம்‌, 
தேற்றா, நோய்‌, முகில்‌. 

கதண்டு - கருவண்டு. 

கதம்‌ - உக்ரெம்‌, கோபம்‌, பாம்பு, வலி, 
போதல்‌. 

கதம்பம்‌ - ஆன்கூட்டம்‌, கடம்ப மரம்‌, 
கானாங்கோழி, சனக்‌ கூட்டம்‌, 
மேகம்‌, வாசனைப்‌ பொடி, வெண்‌ 
கடம்பு. 

கதம்பு - கடம்பு, கூட்டம்‌. 

கதம்பை - ஒர்புல்‌, தென்ன மட்டைத்‌ 
தும்பு. 

கதரம்‌ - யானைத்தோட்டி. 

கதலம்‌ - வாழை. 

கதலி - கடுதாசிப்பட்டம்‌, காற்றாடி 
தேற்றாமரம்‌, வாழை, விருதுக்‌ 
கொடி. 


கதலிகம்‌ - தேற்றா. 

கதலிகை - துகிற்கொடி. 

கதலிமுத்து - வரழையிற்பிறந்த பழுப்பு 
நிறமுத்து. 

கதவிச்சி - கருப்பூரம்‌. 

கதலிபாகம்‌, கதலீபாகம்‌ - சங்கீதத்தி 
னோர்சுவை, பாடலினோர்‌ சுவை. 

கதலிப்பூ - பச்சைக்கருப்பூரம்‌. 

கதலிவனம்‌ - அனுமன்றபோவனம்‌. 

கதலுதல்‌ - அசைதல்‌. 

கதவடிகாரர்‌ - ஓர்‌ சாதியார்‌. 

கதவம்‌ - கதவு, காவல்‌. 

கதவாக்கியம்‌ - சோதிடசாத்திரத்‌ 
தினோர்‌ வாக்கியம்‌. 

கதவு - கபாடம்‌, காவல்‌. 

கதவுநிலை - கதவுநிற்குந்‌ தூண்‌. 

கதழ்வு - உவமைச்சொல்‌, கடுப்பு, 
சிறப்பு, பகை, பெருமை, மிகுதி, 
வேகம்‌. 

கதறல்‌, கதறுதல்‌ - அழுதல்‌, கூப்பிடல்‌. 

கதனம்‌ - கடுப்பு, கலக்கம்‌, போர்‌, 
கொலை, பேச்சு. 


218 wirptiuroor qs] - 1 


கதாசித்து - இடைவிட்டகாலம்‌. 

கதாப்பிரசங்கம்‌ - சரித்திரஞ்‌ சொல்லல்‌, 
சம்பாஷணை. 

கதாமஞ்சரி - கோவையானககை. 

கதாயுதம்‌ - தண்டாயுதம்‌. 

கதாயுதன்‌ - வயிரவன்‌, வீமன்‌. 

கதாயுத்தம்‌ - தண்டுப்போர்‌. 

கதாயோகம்‌ - சம்பாஷணை. 

கதாய்‌ - கந்தை, பீறல்‌. 

கதி - அதிட்டம்‌, ஆதரவு, கதியென்‌ 
னேவல்‌, குதிரைநடை, நடை, 
பதவி, பிறப்பு, புகலிடம்‌, மோட்சம்‌, 
விரைவு. 

கதிக்கும்பச்சை - நாகப்பச்சை, 
பச்சைக்கல்‌. 

கதிக்கை - அதிகரிப்பு, கருவாளி 
மரம்‌. 

கதித்தல்‌ - எழுச்சி, ஒலித்தல்‌, சிறத்தல்‌, 
மிகுத்தல்‌, பருத்தல்‌. 

கதிபதம்‌ - கூறிய துகூறல்‌. 

கதிப்பு - எழும்பல்‌, ஒலி, மிகுதி, 
பருமன்‌. 

கதிமை - கூர்மை, பருமை. 

கதியன்‌ - கூரியது. 

கதிரம்‌ - அம்பு, கருங்காலி. 

கதிரவன்‌ - சூரியன்‌. 

கதிரெழுதுகள்‌ - அணு எட்டுக்‌ 
கொண்டது, சூரியகிரணத்தெழுந்‌ 


துகள்‌. 
கதிரோன்‌ - ஆதித்தன்‌. 
கதிர்‌ - இருப்புமுள்‌, திரணம்‌, 


சூரியன்‌, தேருட்பரப்பினமரம்‌, 
பயிர்க்‌ கதிர்‌, கதிரென்னேவல்‌. 
கதிர்காமம்‌ - ஓஒரூர்‌. 
கதிர்க்கோல்‌ - இருப்புமுள்‌, நேரிய 
கோல்‌. 
கதிர்செய்தல்‌ - ஒளிவிடல்‌. 
கதிர்த்தல்‌ - இறுமாத்தல்‌, ஒளிசெய்‌ 
தல்‌, கூர்த்தல்‌. 


கதாசித்து 


கதிர்நாள்‌ - உத்திரநாள்‌. 

கதிர்ப்பகை - இராகு, கேது, அல்லி, 
குவளை. 

கதிர்ப்பாரி - தரமரை. 

கதிர்ப்பாழை - ஆண்பனைப்பாழை. 

கதிர்மகன்‌ - கன்னன்‌, சனி, சுக்கிர பன்‌. 

கதிர்வாங்குதல்‌ - கதிர்விடுதல்‌. 

கதிர்விடுதல்‌ - ஒளிசெய்தல்‌, கதிரீனு 
தல்‌. 

கதிர்விட்டெறித்தல்‌ - கிரணம் விட்டி 
லங்குதல்‌, செல்வம்‌ பொலிந்து 
விளங்குதல்‌, பிரகாசித்தல்‌. 

கதிர்வீசுதல்‌ - கதிரீனுதல்‌, கிரணம்‌ 
வீட்டிலங்குதல்‌, செல்வம்‌ பொ 
லிந்து விளங்குதல்‌ பிரகாசித்தல்‌. 

கது - வடுப்படல்‌, வெடிப்பு. 

கதுகொதுத்தல்‌ - ஒலிக்குறிப்பு, 
கொதித்தல்‌. 

கதுக்கு - இராட்டினக்காது. 

கதுக்குதல்‌ - அதக்குதல்‌. 

கதுப்பு - ஆண்மயிர்‌, கவுள்‌, பசுக்‌ 
கூட்டம்‌, பெண்மயிர்‌, மஞ்சள்‌. 

கதுப்புளி - முக்கருவுள்ள சூட்டுக்‌ 
கோல்‌. 

கதுமுதல்‌ - உறுமுதல்‌, கடிந்து கொள்‌ 
ளுதல்‌. 

கதுமெனல்‌ - சீக்ரெக்குறிப்பு, க்ரெம்‌. 

கதுமை - கூர்மை. 

கதுவாய்‌ - வடுப்படல்‌. 

கதுவாலி - கவுதாரி, காடை. 

கதுவுதல்‌ - கலங்குதல்‌, நார்முதலிய 
வரிந்திழுத்தல்‌, நீங்காதுபற்றல்‌, 
பற்றுதல்‌, வாங்குதல்‌. 

கதை - காரணச்சொல்‌, சொல்‌, 
சொல்லென்னேவல்‌, தடி, தண்‌ 
டாயுதம்‌. 

கதைகட்டல்‌ - கதையுண்டு பண்ணல்‌. 

கதைத்தல்‌ 
சொல்லுதல்‌, மிகப்பேசல்‌. 


- கதைசொல்லுதல்‌, 


கத்தூரியெலுமிச்சை 


கதைபிடுங்குதல்‌ - கதைவிட்டுக்கதை 
கேட்டல்‌, பேசிக்காரியமறிதல்‌. 

கதைமாறுதல்‌ - ஒன்றுசொல்லிப்‌ 
பின்னொன்று சொன்னேனென்றல்‌. 

கதையறிதல்‌ - காரியமறிதல்‌. 

கதைவிடுதல்‌ - ஒன்றையறியப்பேச்சு 
விடுதல்‌. 

கதோபகதனம்‌ - சம்பாஷணை. 

கத்தக்காம்பு - ஓர்‌ சரக்கு. 

கத்தபம்‌ - கழுதை. 

கத்தம்‌ - கதை, புயம்‌. 

கத்தராளி - அதிபதி. 

கத்தரி - ஒர்‌ பாம்பு, கத்தரி யென்னே 
வல்‌, வழுதுணை, வேனிற்காலத்‌ 
துக்‌ கடுங்கோடை, சாதிபத்திரி. 

கத்தரிகை - கத்தரிக்குங்கருவி. 

கத்தரிகைக்கால்‌ - கத்தரிகை போலப்‌ 
பிணைத்தமிண்டி. 

கத்தரிக்கை - கத்தரித்தல்‌, மயிரெறி 
கருவி. 

கத்தரிக்கோல்‌ - கத்தரிகை. 

கத்தரித்தல்‌ - அறுத்தல்‌, திரிவாய்‌ 
மருந்து சிதறியெரிதல்‌. 

கத்தரிநாயகம்‌ - யானைச்சீரகம்‌. 

கத்தரிமணியன்‌ - ஓர்‌ பாம்பு. 

கத்தரிவிரியன்‌ - ஓர்பாம்பு. 

கத்தரை - கோத்திரம்‌. 

கத்தல்‌ - கத்துதல்‌. 

கத்தவியம்‌, கருத்தவியம்‌ - தத்துவம்‌. 

கத்தளை - ஓர்‌ மீன்‌. 

கத்தனம்‌ - கத்தரித்தல்‌. 

கத்தன்‌ - ஆக்குவோன்‌, கடவுள்‌, முத 
லாளி, அருகன்‌, சிவன்‌, விட்டுணு. 

கத்தா - கடவுள்‌, செய்பவன்‌, முதல்‌ 
வன்‌. 

கஸதி - வருத்தம்‌. 

கத்தி - ஆயுதப்பொது, வாள்‌. 

கத்திகட்டி - இராணுவவீரன்‌. 


wrpiuror 4ST) - 1 219 


கத்திகட்டுதல்‌ - கம்பலைப்படுதல்‌. 

கத்திகை - கருக்குவாளிமரம்‌, சிறு 
கொடி, துகிற்கொடி, பூமாலை. 

கத்திதீட்டுதல்‌ - கூராக்கல்‌, பகை 
சாதித்தல்‌. 

கத்திப்போர்‌ - வாட்போர்‌. 

கத்தியம்‌ - இலக்கணமின்றியிலக்‌ 
கணப்‌ பாட்டுப்‌ போற்‌ சொல்வது, 
சீலை, நல்லாடை. 

கத்தியோதம்‌ - மின்மினிப்பூச்‌சி. 

கத்திரி - ஒர்பாம்பு, மயிரெறிகருவி, 
கண்டங்கத்தரி. 

கத்திரிக்கை - மயிரெறிகருவி. 

கத்திரிக்கைப்பூட்டு - ஓர்‌ பூட்டு. 

கத்திரிணி - தேக்குமரம்‌. 

கத்திரியர்‌ - சத்திரியர்‌. 

கத்திருதத்துவம்‌ - கருத்ததத்துவம்‌. 

கத்திருவம்‌ - குதிரை. 

கத்திருவாச்சியம்‌ - டிறவினை. 

கத்து - கத்துதல்‌, கத்தென்னேவல்‌, 
சந்து. 

கத்துதல்‌ - கூப்பிடல்‌, பிதற்றல்‌. 

கத்துரு-ஆள்வோன்‌,காசிடர்‌ மனைவி 
களிற்‌ சருட்பங்களை யீன்றாள்‌, 
நடத்துவோன்‌, படைப்போன்‌. 

கத்துருத்துவம்‌ - ஆளுகைநடத்துதல்‌. 

கத்துருவம்‌ - குதிரைப்பற்‌ பாஷாணம்‌, 
குதிரை. 

கத்தூரி, கஸ்தூரி - மான்மதம்‌. 

கத்தூரிநாரத்தை - ஓர்‌ நாரத்தை. 

கத்தூரிநாவி - ஓர்‌ மிருகம்‌. 

கத்தூரிப்பிள்ளை, கத்தூரிப்பூனை - 
நாவி. 

கத்தூரிமஞ்சள்‌ - ஓர்‌ மஞ்சள்‌. 

கத்தூரிமான்‌ - ஓர்‌ சாதியானமான்‌, 
நாவி. 

கத்தூரிமிருகம்‌ - நாவி. 

கத்தூரியெலுமிச்சை - ஒரெலுமிச்சை. 


220 wirptiuroor qs] - 1 


கத்தை - கழுதை, கற்றை. 
கந்தகத்திராவகம்‌ - கந்தகச்செயநீர்‌. 
கந்தகபாஷாணம்‌ - கந்தகம்‌. 
கந்தகபூமி - காங்கையானதேசம்‌. 
கந்தகம்‌ - கெந்தகம்‌, உள்ளி, முருங்கை. 
கந்தகரசாயனம்‌ - ஓர்‌ மருந்து. 
கந்தகவுப்பு - ஒருப்பு. 
கந்தகாலோத்தரம்‌ - ஓர்‌ நூல்‌. 
கந்தசட்கம்‌ - தமரத்தை. 
கந்தசட்டி - ஐப்பசிமாதத்தினமர 
வாசிதொடங்கியாறுநாள்‌. 
கந்தசாரம்‌ - இந்திரனந்தனம்‌, சந்தனம்‌. 
கந்ததன்மாத்திரை - மணத்தையறியு 
மறிவு. 
கந்தநாகுலி - செவ்வியம்‌. 
கந்தநாகுலியம்‌ - அரத்தை. 
கந்தபத்திரம்‌ - வெண்டுளாய்‌. 
கந்தபரடாணம்‌ - கந்தகம்‌. 
கந்தபுட்பை - அவுரி. 
கந்தமாதனம்‌ - ஓர்மலை. 
கந்தமாதிரு - பூமி. 
கந்தமூடிகம்‌ - கத்தூரிமிருகம்‌. 
கந்தபூதியம்‌ - நாய்வேளை. 
கந்தபொடி - வாசனைப்பொடி. 
கந்தப்புராணம்‌ - காந்தம்‌. 
கந்தமூலம்‌ - கெங்கு. 
கந்தம்‌ - அணுத்திரள்‌, இந்திரியம்‌, 
கருணை, கழுத்தடி, கிழங்கு, பகுதி, 
டங்கு, பஞ்சகந்தம்‌, பொதியமலை, 
உள்ளி, 
சந்தனக்குழம்பு, முருங்கை. 


கந்தரக்காட்டம்‌ - வெள்ளைப்‌ பாஷா 


வாசனைவேர்‌, 


ணம்‌. 
கந்தரசு - சாம்பிராணி. 
கந்தரம்‌ - கடற்பாசி, கழுத்து, காடக 
பாஷாணம்‌, புனல்முருங்கை, 
மலைக்குகை, மேகம்‌. 


கந்தராசம்‌ - சந்தனம்‌. 


கத்தை 


கந்தருப்பன்‌ - காமன்‌. 

கந்தருவம்‌ - இசை, இசைப்பாட்டு, 
எண்வகைமணத்துளொன்று. 
அஃது கன்னியுந்தலை மகனு 
மொருப்‌ பட்டுக்கலப்பது, தேவ 

குதிரை, 


சாதியிலோர்வகை, 
தேகம்விட்ட அத்துமா. 

கந்தருவர்‌ - தேவசாதியிலோர்‌ வகை 
யார்‌. 

கந்தர்ப்பன்‌ - மன்மதன்‌. 

கந்தலோகம்‌ - சுப்பிரமணியபதம்‌. 

கந்தல்‌ - கெடுதல்‌, கெட்டது, பீறல்‌. 

கந்தவகம்‌ - மூக்கு, காற்று. 

கந்தவகன்‌ - காற்று. 

கந்தவடி - வாசனைத்தயிலம்‌. 

கந்தவருக்கம்‌ - சுகந்தம்‌. 

கந்தவாகன்‌ - காற்று. 

கந்தவாரம்‌ - அந்தர்ப்புரம்‌, அரசன்‌ 
றேவியில்லம்‌. 

கந்தளம்‌ - கவசம்‌, கதுப்பு, தளிர்‌, 
பொன்‌, யுத்தம்‌. 

கந்தற்பகூபம்‌ - யோனி. 

கந்தற்பசுவரம்‌ - காமம்‌. 

கந்தனேந்திரர்‌ - ஓர்‌ சித்தர்‌. 

கந்தன்‌ - அருகன்‌, ஓர்‌ பிதிர்‌, குமரன்‌, 
சூதபாஷாணம்‌, காமன்‌. 

கந்தாயம்‌ - பங்கு, விளைவுகாலம்‌. 

கந்தாரம்‌ - காந்தாரம்‌. 

கந்தி - கந்தகம்‌, கந்தியென்னேவல்‌, 
கமுகு, தவப்பெண்‌, வாசம்‌. 

கந்தித்தம்‌ - சீலை. 

கந்தித்தல்‌ - மணத்தல்‌. 

கந்தியுப்பு - கந்தகவுப்பு. 

கந்திரி - பண்டி. 

கந்திவாருணி - பேய்த்தும்மட்டி. 

கந்து - அருகு,கட்டுத்தறி,கந்‌ தென்‌ 
னேவல்‌, கழுத்தடி, சந்து, தூண்‌, 
தூற்றினமணி யருகு, பண்டி, 
பண்டியுள்ளிரும்பு, பற்றுக்கோடு, 


கப்பல்வாழை 


பனங்கூடல்‌,மாடு பிணைக்குங்‌ 
கயிறு, யாக்கையின்‌ மூட்டு,யானை 
யணைதறி, வைக்கோற்றிரன்‌. 

கந்துகட்டுதல்‌ - நீர்கொதித்து வரை 
கட்டல்‌, வைக்கோற்றிரட்டி 
வளைத்துவிடுதல்‌. 

கந்துகம்‌ - குதிரை, குறுநிலமன்னர்‌ 
குதிரை, பந்து. 

கந்துகன்‌ - தான்றி. 

கந்துதல்‌ - கெடுதல்‌. 

கந்துமாறுதல்‌ - இணைத்ததை மாற்றி 
விடுதல்‌. 

கந்துவான்‌ - கந்து. 

கந்துளம்‌ - பெருச்சாளி. 

கந்துள்‌ - கரி. 

கந்தேறு - கோடகசாலை. 

கந்தை - சீலை, நல்லாடை, பீறற்‌ 
புடைவை. 

கந்தோதம்‌ - தாமரை. 

கபடஸதன்‌ - கபடன்‌. 

கபடநாடகம்‌, கபடவித்தை - மகா 
தந்திரமான செய்கை. 

கபடநாடகன்‌ - திருமால்‌. 

கபடம்‌ - தந்திரம்‌, வஞ்சகம்‌. 

கபடன்‌ - வஞ்சகன்‌. 

கபடு - கபடம்‌. 

கபட்டுப்படிக்கல்‌ - இடைகுறைவான 
படிக்கல்‌. 

கபநாசம்‌ - கண்டங்கத்தரி. 

கபநாசனி - தேற்றாவித்து. 

கபந்தம்‌ - கவந்தம்‌. 

கபம்‌ - கோமை. 

கபம்பம்‌ - வாலுளுவை. 

கபாடக்கட்டி - வசம்பு. 

கபாடம்‌ - கதவு, காவல்‌. 

கபாலக்கரப்பன்‌ - ஓர்‌ நோய்‌. 

கபாலக்குத்து - தலை மண்டைக்‌ 


குத்து. 


wrpiuror 4ST) - 1 221 


கபாலசன்னி - ஓர்‌ சன்னி. 

கபாலசாந்தி - ஆவிரை. 

கபாலதரன்‌ - சிவன்‌, வயிரவன்‌. 

கபாலமலை - ஒர்மலை. 

கபாலம்‌ - தலையோடு. 

கபாலவாசல்‌ - உச்‌சித்துவாரம்‌. 

கபாலன்‌ - சீர்பந்தபாஷாணம்‌. 

கபாலி - உமை, சிவன்‌, வயிரவன்‌. 

கபாலீச்சுரன்‌ - சிவன்‌. 

கபி - குரங்கு. 

கபிஞ்சலம்‌ - ஆந்தை, காடை. 

கபிதம்‌ - கருஞ்சீரகம்‌. 

கபித்தம்‌ - விளாமரம்‌. 

கபிலம்‌ - உப்புராணம்‌ பதினெட்டி 
னொன்று, கருமைகலந்த பொன்‌ 
மை. 

கபிலன்‌ - ஒரறிஞன்‌. 

கபிலை -கருமைகலந்தூ பான்மை, 
தென்‌ கீழ்த்திசையானைக்குப்‌ 
பெண்யானை, தேவப்பசு, பசு, 
நீரிறைக்குஞ்சூத்திரத்‌ தொன்று. 

கபோதகம்‌ - சித்திரக்கம்பி. 

கபோதம்‌ - கரும்புறா, சுவர்த்தலங்‌ 
களின்‌ சித்திரக்கம்பி, புறா. 

கபோலம்‌ - கதுப்பு. 

கப்பச்சு - கம்மாளர்கருவியினொன்று. 

கப்படம்‌ - சீலை. 

கப்படா - அரை. 

கப்படி - ஓர்‌ மரம்‌. 

கப்பணம்‌ - இருப்பு நெருஞ்சின்முன்‌, 
ஓராபரணம்‌, கழுத்திடுமிரும்புத்‌ 
தகடு, கைவேல்‌. 


கப்பம்‌ - அரசிறை. 

கப்பரை - இரப்போர்கலன்‌, கிடாரம்‌. 
கப்பலோட்டு - கடல்யாத்திரை. 
கப்பல்‌ - மரக்கலம்‌. 

கப்பலவாணம்‌ - ஓர்‌ வாணம்‌. 


கப்பல்வாழை - ஓர்வாமை. 


222 wirpiuroor qs] - 1 


கப்பறை - சூுதினோர்தாயம்‌. 

கப்பற்கடலை - ஒர்‌ கடலை. 

கப்பற்கதலி - ஓர்‌ வாழை. 

கப்பற்காரன்‌ - கப்பற்றலைவன்‌. 

கப்பற்சண்டை - கப்பலிலிருந்து 
செய்யும்போர்‌. 

கப்பற்பாட்டு - ஏலப்டாட்டு, ஒர்‌ பாடல்‌. 

கப்பி - ஓர்கருவி, கழிகடை, குறுநல்‌, 
தானியம்‌. 

கப்பித்தல்‌ - கிளைவிடல்‌, முகை 
யரும்பல்‌. 

கப்பிப்பிஞ்சு - கழிகடைப்பிஞ்சு. 

கப்பியல்‌ - கப்பி. 

கப்பு - கவர்‌, கொப்பு, சிறுதூண்‌. 

கப்புக்கால்‌ - குறுங்கால்‌. 

கப்புதல்‌ - கம்முதல்‌. 

கப்புத்தோள்‌ - வலத்தோளுமிடத்‌ 
தோளுமாகக்காவுதல்‌. 

கப்புநாமம்‌ - இருகவர்நாமம்‌. 

கப்புவிடுதல்‌ - கவர்வைத்தல்‌. 

கமகமத்தல்‌ - பிகமணத்தல்‌. 

கமகமெனல்‌ - வாசனைக்குறிப்பு. 

கமகன்‌ - அரும்பொருளைச்செம்‌ 
பொருணடையாய்க்காட்டிப்‌ 
பாடுவோன்‌. 

கமக்காரன்‌ - கமத்திலெசமான்‌, 
வேளாளன்‌. 

கமங்கட்டுதல்‌ - கமமுண்டுபண்ணல்‌, 
வேளாண்மைக்கணிகோலுகதல்‌. 

கமசுகட்டுதல்‌ - முயன்றுநிற்றல்‌. 

கமடத்தரு - சீவதாரு. 

கமடம்‌ - ஆமை. 

கமண்டலம்‌ - கெண்டிகை, சுரைக்‌ 
குடுகு இஃது தவத்தோர்‌ பஞ்ச 
முத்திரையினொன்று. 

கமபாஷை - ஓர்‌ பயில்‌. 

கமம்‌ - நிறைவு, விளைநிலம்‌. 

கமரி - ஒர்புல்‌. 


கப்பறை 
கமருதல்‌ - அழுதல்‌. 
கமர்‌ - வெடிப்பு. 
கமலகுண்டலமாய்விழுதல்‌ - கழ்‌ 


மேலாய்‌ விழுதல்‌. 
கமலக்கண்ணன்‌ - விண்டு. 
கமலநிருத்தம்‌ - கூத்தினோர்விகற்பம்‌. 
கமலநிறமணி - 


மாகம்‌. 


சாதுரங்கப்பது 


கமலம்‌ - தாமரை, நீர்‌. 

கமலயோனி - பிரமன்‌. 

கமலராகம்‌ - பதுமராகம்‌. 

கமலவூர்தி - அருகன்‌, பிரமன்‌. 

கமலாக்கினி - மட்டானகத. 

கமலாசனன்‌ - பிரமா. 

கமலாசனி - இலக்குமி. 

கமலாலயம்‌ - திருவாரூர்‌. 

கமலாலையை - இலக்குமி. 

கமலி - குங்குமபாஷாணம்‌. 

கமலிப்பட்டு - ஒர்பட்டு. 

கமலினி - உமைசேடி களினொருத்தி. 

கமலை - இலக்குமி. 

கமல்‌ - குடசப்பாலை. 

கமவாரம்‌ - அணியப்பங்கு. 

கமழ்தல்‌ - மணத்தல்‌. 

கமறுதல்‌ - அலறுதல்‌, குமிறுதல்‌, 
மிகக்காய்தல்‌. 

கமனகுளிகை - இரசகுளிகை, 
நினைத்த விடத்துக்குப்‌ போகப்‌ 
பண்ணும்‌ மருந்து. 

கமனசித்தி - கமனம்பண்ணும்‌ வல்ல 
பம்‌. 

கமனம்‌ - கதி, போதல்‌. 

கமனம்‌ பண்ணுதல்‌ - கமனமாய்ச்‌ 

பெண்ணிடத்திற்‌ 

சேர்தல்‌, போதல்‌. 


செல்லல்‌, 


கமனி - ஆகாயமார்க்கமாச்‌ செல்‌ 
பவன்‌. 


கமனித்தல்‌-கமனம்பண்ணல்‌, போதல்‌. 


கம்பிவாங்குதல்‌ 


கமாரிடுதல்‌ - சத்தம்‌ பண்ணல்‌, 
வெடித்தல்‌. 

கமாரெனல்‌ - சத்தம்பண்ணுதல்‌. 

கமார்‌ - வெடிப்பு. 

கமித்தல்‌ - பொறுத்தல்‌. 

கமுகந்தீவு - சத்ததவினொன்று. 

கமுகம்பூச்சம்பா - ஓர்‌ நெல்‌. 

கமுகு - ஓர்‌ மரம்‌. 

கமுகுமுத்தம்‌ - கமுகிற்பிறந்தபச்சை 
நிறமுத்து. 

கமுக்கட்டு - கைக்குழி. 

கமுக்கம்‌ - அடக்கம்‌, அமைந்திருத்தல்‌. 

கமுக்குக்கமுக்கெனல்‌ - ஈரடுக்‌ 
கொலிக்குறிப்பு. 

கமை - பொறுமை. அஃது சத்த 
புண்ணியத்தொன்று. 

கம்‌ - ஆகாயம்‌, காற்று, தலை, நீர்‌, 
பிரமன்‌, மேகம்‌, வெண்மை, 
அறிவு, இந்திரியம்‌, சந்தோஷம்‌, 
முத்தி, விந்து. 

கம்பக்கணை - அசையாதவன்‌, அசை 
யாத்தம்பம்‌, தழுக்குணி. 

கம்பங்கோரை - ஓர்‌ புல்‌. 

கம்பட்டக்காரன்‌ - காசடிப்போன்‌. 

கம்பட்டமடித்தல்‌ - காசடித்தல்‌. 

கம்பட்டமுளை - காசடி க்கும்‌ முத்திரை. 

கம்பட்டம்‌ - காசு. 

கம்பத்தம்‌ - வேளாண்மை. 

கம்பத்தன்‌ - இராவணன்‌. 

கம்பத்து - தோணியின்‌ வெடிப்பு. 

கம்பந்தாளி - ஓர்‌ தாளி. 

கம்பந்திராய்‌ - ஒர்‌ திராய்‌. 

கம்பம்‌ - அசைவு, தூண்‌, நடுக்கம்‌, 
பாய்மரம்‌, விளக்குத்தண்டு. 

கம்பர்காஞ்சி - ஒரரூர்‌. 

கம்பலம்‌ - கம்பளி, செவ்வாடை, 
மேற்சட்டி. 


கம்பலை - அச்சம்‌, ஒலி, சண்டை, 


wrpiuror 4A) - 1 223 


துன்பம்‌, நடுக்கம்‌, மருதநிலம்‌, 
வயல்‌, வருத்தம்‌. 

கம்பலைகட்டுதல்‌, கம்பலைப்படல்‌ - 
சண்டை பிடித்தல்‌, பேச்சுவார்த்‌ 
தைப்படல்‌. 

கம்பலை மாரி - கம்பலைப்‌ படுநறெவன்‌. 

கம்பவாணம்‌ - ஓர்‌ வாணம்‌. 

கம்பளத்தார்‌ - ஒர்சாதியார்‌. 

கம்பளம்‌ - கம்பளி, செம்மறிக்கடா, 
செவ்வாடை, துருவாட்டேறு. 

கம்பளர்‌ - மருதநிலமாக்கள்‌. 

கம்பளி - ஓர்‌ மரம்‌, ஓர்‌ வகைச்சீலை, 
ஓூர்‌ வகையாடு. 

கம்பளிக்கொண்டான்‌ - ஓர்பூடு. 

கம்பற்று - தோணியிற்சில்லி. 

கம்பனம்‌ - அசைவு, அதிர்த்தல்‌. 

கம்பன்‌ - ஓர்புலவன்‌, ஓரிராக்கதன்‌. 

கம்பாகம்‌ - அமாற்கயிறு. 

கம்பாயம்‌ - ஓர்‌ புடைவை. 

கம்பானத - கம்டையாறு. 

கம்பாநதி - அமாற்கயிறு. 

கம்பி - இரும்புமுதலியவற்றின்‌ கம்பி, 
கம்பியென்னேவல்‌, காதணி, 
சித்திரக்கம்பி. 

கம்பிகட்டுதல்‌ - புடைவை முதலிய 
வற்றிற்குக்‌ கம்பிகறுதல்‌. 

கம்பிகை - ஒர்வாத்தியம்‌. 

கம்பிக்கடுக்கன்‌ - ஓர்வகைக்கடுக்கன்‌. 

கம்பிக்கரை - கம்பிக்குறியுள்ள 
புடைவை. 

கம்பிக்குறி - கம்பிபோன்றகுறி. 

கம்பிதம்‌ - அசைவு, நடுக்கம்‌. 

கம்பித்தல்‌ - நடுங்கல்‌. 

கம்பிமணி - ஒர்‌ வகைமணி. 

கம்பியச்சு - கம்மாரோர்கருவி, 
சித்திரக்கம்பி. 

கம்பியுப்பு - ஒருப்பு. 

கம்பிவாங்குதல்‌ - நெடுகிவிடுதல்‌. 


224 wirpiuroor qs] - 1 


கம்பிளி - கம்பளி. 

கம்பிவிறிசு - ஒர்வானம்‌. 

கம்பீரித்தல்‌ - அஆர்ப்பரித்தல்‌, 
வீராவேசப்படுதல்‌. 

கம்பீரசன்னி - ஓர்‌ நோய்‌. 

கம்பீரம்‌ - ஆர்ப்பரிப்பு, ஆழம்‌, 
செருக்கு. 

கம்பீரன்‌ - வீரகெற்சித முள்ளவன்‌. 

கம்பு - ஒர்பயிர்‌, சங்கு, சிறுதடி, 
செந்தினை, மரக்கொம்பு. 

கம்புள்‌ - சங்கு, சம்பங்கோழி, வானம்‌ 
பாடி. 

கம்பை - எல்லை, ஓஒர்யாறு, கதவு 
முதலியவற்றின்‌ கம்பை, பொறுப்பு. 

கம்பைக்கல்‌ - ஓர்‌ மணி. 

கம்மக்கை - வேலைநேெருக்கம்‌. 

கம்மம்‌ - கம்மியம்‌, வேலை. 

கம்மல்‌ - இருமல்‌, ஒரு வகைக்கடுக்‌ 
கன்‌, குரலடையப்பு, மந்தாரம்‌, மாசு. 

கம்மவார்‌ - கமக்காரர்‌, ஓர்‌ சாதியார்‌. 

கம்மாலை - கம்மத்தொழில்‌ செய்யுந்‌ 
தலம்‌. 

கம்மாளர்‌ - கம்மியர்‌. 

கம்மாறர்‌ - கரையார்‌. 

கம்மியம்‌ - கைத்தொழில்‌, பேறு. 

கம்மியர்‌ - கம்மாளர்‌, தொழில்‌ செய்‌ 
வோர்‌. 

கம்முதல்‌ - அதட்டியுரப்பல்‌, இரு 
முதல்‌, குரல்கன்றல்‌, மூடுதல்‌. 

கம்மெனல்‌ - வாசனைக்குறிப்பு. 

கம்மை - சிறுகீரை. 

கயக்கம்‌ - கயங்கப்படுதல்‌. 

கயக்கு - கசக்கென்னேவல்‌, கயக்குதல்‌, 
சோர்வு. 

கயக்குதல்‌ - நசுக்குதல்‌, முறுக்குதல்‌, 
மெலிவித்தல்‌. 

கயங்கு - கம்பு, கயங்கென்னேவல்‌. 


கயங்குதல்‌ - குழைவு, சோர்தல்‌, 


கம்பிளி 


நொந்து மெலிதல்‌, விலகிவிடுதல்‌. 

கயந்தலை - மனத்துயர்‌, யானைக்‌ 
கன்று. 

கயப்பினை - வங்கமணல்‌. 

கயமுகன்‌ 5 வினாயகன்‌, 
கயமுகாசூரன்‌. 

கயமுகாரி - விநாயகன்‌. 

கயமுனி - யானைக்கன்று. 

கயமை - கீழ்மை, சண்டாளத்தனம்‌. 

கயம்‌ - அகழி, அழிவு, ஆழம்‌, இளமை, 
ஓர்நோய்‌, கீழ்‌, குளம்‌, கேடு, 
தேய்வு, நீர்‌, பெருமை, மேன்மை, 
யானை. 

கயரோகம்‌ - கசரோகம்‌. 

கயர்‌ - கசர்‌, கயரென்னேவல்‌. 

கயல்‌ - கெண்டைமீன்‌. 

கயவஞ்சி - உலோபன்‌. 

கயவஞ்சித்தனம்‌ - உலோபத்தனம்‌. 

கயவர்‌ - கீழ்மக்கள்‌. 

கயவளாகம்‌ - ீழுலகம்‌. 

கயவாம்‌ - கரிக்குருவி, கழிமுகம்‌, 
பிளந்தவாய்‌. 

கயவு - உயரம்‌, கழிமுகம்‌, களவு, 
பெருமை, மிகுதி, மேன்மை. 

கயனை - கசனை. 

கயாகரம்‌ - ஓர்நிகண்டு. 

கயாரி - சிங்கம்‌. 

கயானன்‌ - கயமுகாகசூரன்‌, 
விநாயகன்‌. 

கயிங்கரன்‌ - ஏவல்செய்வோன்‌. 

கயிங்கரியம்‌ - வேலை. 

கயிங்கிதம்‌ - ஆகாயத்திற்சுருபமறிதல்‌. 

கயிப்பு - இலாகிரி. 

கயிரம்‌ - அலரி. 

கயிரவம்‌ - செவ்வாம்பல்‌, வெள்ளாம்‌ 
பல்‌. 

கயிரிகம்‌ - ஓர்மண்‌. 


கயிரை - சுற்றம்‌. 


கரணிதம்‌ 


கயிர்‌ - தவறு. 

கயிலாசம்‌, கயிலை - ஒர்மலை. 

கயிலாயன்‌, கயிலையாளி - சிவன்‌. 

கயிலி - பலவன்னவரிப்புடைவை. 

கயிலையிற்கடுங்காரி - மாமிசபேதி. 

கயில்‌ - ஆபரணக்‌ கடைப்புணர்வு, 
தேங்காய்ப்பாதி, பிடர்‌. 

கயிறடித்தல்‌ - நரல்போடுதல்‌. 

கயிறு - வடம்‌. 

கயிறுகட்டுதல்‌ - நெடுகவிடுதல்‌. 

கயிறுசாத்துதல்‌ - சாத்திரம்பார்க்க 
எட்டிலேகயிறிடுதல்‌. 

கயிறுதடி 
னொன்று. 

கயிறுபிடித்தல்‌ - நூரல்பிடித்து ஒழுங்கு 
படுத்தல்‌. 

கயிறுமுறுக்குதல்‌ - தொந்தரைப்‌ 
படுத்தல்‌, வருத்தப்படுத்தல்‌. 

கயிறுமுறுக்குதல்‌ - கயிறுதிரித்தல்‌, 
வருத்தப்படுத்தல்‌. 

கயிற்றுக்கொடி - கயிற்றாலாய கட்டுக்‌ 


- நெய்வார்‌ கருவியி 


கொடி. 

கயிற்றுக்கோலாட்டம்‌ - ஓர்விளை 
யாட்டு. 

கயிற்றுக்கோல்‌ - வெள்ளிக்கோல்‌. 

கயிற்றுப்பொருத்தம்‌ - மணப்‌ 
பொருத்தம்‌ பத்தினொன்று. 

கயிற்றேணி - நரலேணி. 

கயினி - அத்தநாள்‌, கைம்பெண்‌. 

கயை - ஓர்‌ புண்ணியச்சேத்திரம்‌. 

கர - ஓர்‌ வருடம்‌, கரவென்னேவல்‌. 

கரகம்‌ - அலாங்கட்டி, கமண்டலம்‌, 
கெண்டிகை, வட்டில்‌. 

கரகரணம்‌ - பரதவுறுப்புளொன்று. 

கரகரத்தல்‌, - அரி 
கண்டப்‌ படுத்தல்‌, ஒலிக்‌ குறிப்பு, 
பரிசக்குறிப்பு. 

கரகரப்பு - சருச்சரையூறு, தினவு. 


கரகரெனல்‌ 


wrpiuror 4A - 1 225 


கரசம்‌ - யானைக்கரணம்‌, யானை. 

கரசரணாதி - கைகால்‌ முதலிய 
சாங்கம்‌. 

கரசல்‌ - புன்செய்‌. 

கரசாகை - விரல்‌. 

கரசிக்கிருட்டி - ஓர்‌ பறவை. 

கரசீகரம்‌ - துதிக்கையுமிழ்நீர்‌. 

கரசை - கரசம்‌. 

கரடகபாஷாணம்‌ - ஓர்‌ மருந்து. 

கரடகம்‌, கரடகம்பம்‌ - தந்தரம்‌, 
வஞ்சகம்‌, ஓர்‌ புல்‌. 

கரடகன்‌ - தந்திரி, வஞ்சகன்‌. 

கரடம்‌ - காக்கை, மதம்பாய்சுவடு, 
யானைமதம்‌. 

கரடி - ஐவாய்மிருகம்‌. 

கரடிகை - ஓர்‌ பறை. 

கரடிக்கூடம்‌ - அரங்கம்‌. 

கரடிப்பறை - ஒர்‌ பறை. 

கரடிவித்தை - ஆயுதபரிட்சை. 

கரடு - கணு, காற்பரடு, சருச்சரை, 
முரடு, வஞ்சகம்‌, ஓர்புல்‌. 

கரடுமுரடு - செம்மையற்றது, வயிர 
முங்கணுவுங்‌ கொண்டது. 

கரட்டரிதாரம்‌ - ஓர்‌ மருந்து. 

கரட்டான்‌ - ஒரோணான்‌. 

கரட்டுக்கரட்டெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

கரட்டுத்தாளகம்‌ - விழைவுபாஷாண 
முப்பத்திரண்டினொன்று. 

கரட்டுநிலம்‌ - வன்றரை. 

கரட்டோணான்‌ - ஒரோந்தி. 

கரணம்‌ - அந்தரிந்திரியம்‌, அறுதிச்‌ 
சீட்டு, உபகரணம்‌, எண்ணிக்கை, 
ஏது, ஐம்பொறி, கணிதம்‌, கல்வி, 
காரணம்‌, கூத்தினோர்‌ விகற்பம்‌, 
கூத்து, நற்செய்கை, பஞ்சாங்கத்தி 
னொன்று, விருப்பம்‌, செய்கை. 


கரணி - செய்குதல்‌, செய்பவன்‌. 
கரணிதம்‌ - அந்தக்கரணம்‌. அஃது 


226 wirptiuroor agi] - 1 


அங்காரம்‌ சித்தம்‌ புத்தி மனம்‌, 
கல்வி, கூட்டம்‌, கூத்தின்‌ விகற்பம்‌. 

கரணியமேனிக்கல்‌ - கரும்புள்ளிக்கல்‌. 

கரணை - ஓர்‌ செடி, ஓர்‌ தூறு, ஓர்‌ 
வகைக்கட்டு, முளி, வீணைத்‌ தண்டு. 

கரணைப்பலா - வெருகு. 

கரணைப்பாவட்டை - ஒர்பாவட்டை. 

கரண்டகம்‌ - ஓர்‌ செப்பு. 

கரண்டம்‌ - கமண்டலம்‌, கரண்டகம்‌, 
நீர்க்காக்கை. 

கரண்டி - சிற்றகப்பை. 

கரண்டை - முனிவர்வாசம்‌. 

கரத்தல்‌ - ஒளித்தல்‌, கொடாமை, 
திருடல்‌. 

கரநியாசம்‌ - கைக்கிரியை. 

கரந்துறைகோள்‌ - காணாக்கிரகம்‌. 

கரந்துறைச்செய்யுள்‌ - மிறைக்கவியி 
னொன்று. 

கரந்தை - ஓர்‌ பூடு, அஃது அட்டாத 
சமூலத்தொன்று, பகைவரோட்டின 
நிரை மீட்டவர்க்கு மாலை, 
கல்லாரை. 

கரபத்திரம்‌ - ஈர்வாள்‌, கைவாள்‌. 

கரபம்‌ - கழுதை. 

கரபாத்திரமெடுத்தல்‌, கரபாத்திரம்‌ - 
கையிலன்னம்‌ வாங்கிப்‌ புசித்துத்‌ 
திரிதல்‌. 

கரப்பன்‌ - ிரந்திப்புண்‌. 

கரப்பன்பூச்சி - ஓர்‌ பூச்சி. 

கரப்பன்பூடு - ஓர்‌ பூடு. 

கரப்பு - ஒளிப்பு, களவு, மத்து, மீன்‌ 
கூடு. 

கரப்பிரசாரம்‌ - பரதவுறுப்புளொன்று. 

கரப்புக்குடில்‌ - சிறுகுடில்‌. 

கரப்பொறி - குடிலைத்‌ தண்டேற்றி 
வைத்தல்‌. 

கரமஞ்சரி - நாயுருவி. 


கரமுகன்‌ - வினாயகன்‌. 


கரணியமேனிக்கல்‌ 


கரம்‌ - எழுத்தின்‌ சாரியை, (உம்‌) 
அகரம்‌, ஓலைக்குவியல்‌, கழுதை, 
கிரணம்‌, குடியிறை, கை, நஞ்சு, 
யானைத்துதிக்கை. 

கரம்பு - பாழ்நிலம்‌. 

கரம்பை - சிறுகளா, பாழ்நிலம்‌, ஓர்‌ 
பூடு, களிமண்‌. 

கரவடம்‌ - களவு. 

கரவடர்‌, கரவர்‌ - திருடர்‌. 

கரவாகம்‌ - காக்கை. 

கரவாளம்‌, கரவாள்‌ - பட்டா கரவீரம்‌, 
அலரிச்செடி. 

கரவு - உலோபம்‌, ஒளித்தல்‌, களவு, 
வஞ்சகம்‌. 

கரவுவெளிப்படுப்பணி - ஒருவரது 
மறைத்த செய்கையைத்தன்‌ செய்‌ 
கையால்‌ வெளிப்படுத்தல்‌, (உம்‌) 
கடிமனைக்கு காலைவருகாவலற்கு 
துஞ்சும்படி விரித்தாள்‌ ஓரணங்கு 
பாய்‌. 

கரவை - கம்மாளர்‌ கருவியினொன்று. 

கரளம்‌ - காஞ்சிரமரம்‌, நஞ்சு. 

கரளை, கருளை - வளர்தலின்மை. 

கரன்‌ - ஓரரக்கன்‌. 

கரா - ஆண்முதலை, முதலை, இல 
வுங்கம்‌. 

கராகண்டிதம்‌ - தெளிவு. 

கராசலம்‌ - யானை. 

கராசனம்‌ - புலி. 

கராடம்‌ - மருக்காரை. 

கராமுத்து - முதலையிற்பிறந்த 
வெண்ணிற முத்து. 

கராம்‌ - ஆண்முதலை, முதலை. 

கராம்பு - ஓர்‌ சரக்கு. 

கராளகேசரி - சிங்கம்‌. 

கராளம்‌, கராளி - தீக்குணம்‌. 

கராளை - வளராதவன்‌. 

கரி - இருந்தை, கரியென்னேவல்‌, 


சாட்சி, நஞ்சு, யானை, வயிரம்‌. 


கருகுதல்‌ 


227 


wrpiuror 4A) - 1 


கரிகரம்‌ - கலவிவிளையாட்டி 
னொன்று. 

கரிகறுத்தல்‌ - கவலையான்‌ முகங்‌ 
கருகல்‌. 

கரிகன்னி - வெருகு. 

கரிகாடு - கரிந்தகாடு, யானை திரியுங்‌ 
காடு. 

கரிகாலன்‌ - ஓர்‌ சோழன்‌. 

கரிக்கண்டு - கரிசலாங்கண்ணி. 

கரிக்காந்தல்‌ - தரட்கரி. 

கரிக்குடர்‌ - மடக்குக்குடர்‌. 

கரிக்கருவி - ஓர்‌ புள்‌. 

கரிக்கொடி - மூவகைக்கொடியி 
னொன்று. 

கரிசங்கு - தென்னோலைக்கரிசங்கு. 

கரிசலாங்கண்ணி - ஓர்‌ பூடு. 

கரிசலை - பொற்றலைக்கையாந்த 
கரை. 

கரிசல்‌ - கரியற்காடு, கருமண்ணிலம்‌, 
முதிர்ந்தவிலை. 

கரிசனம்‌ - அன்பு, யானைக்கோடு. 

கரிசனம்‌ - இழுத்தல்‌, உழுதல்‌. 

கரிசன்னி - வெண்காக்கணம்‌. 

கரிசாலை - கையான்தகரை. 

கரிசு - இருநூறுபறைகொண்ட 
அளவு குறைவு, குற்றம்‌, தவறு. 

கரிசை - கரிசு. 

கரிசனை - கரிசனம்‌. 

கரிச்சாங்கிழங்கு - ஓர்பூடு. 

கரிச்சால்‌, கரிச்சான்பூடு - கரிசலாங்‌ 
கண்ணி. 

கரிச்சான்‌ - கருங்குருவி. 

கரிணி - பெண்யானை, யானை. 

கரிணிகம்‌ - ஒர்காதணி. 

கரிதம்‌ - அச்சம்‌. 

கரிதல்‌ - கருகுதல்‌, பெருங்கோபம்‌. 

கரிதன்‌ - அச்சமுள்ளோன்‌. 


கரித்தல்‌ - எரிதல்‌, கார்த்தல்‌. 


கரிநாள்‌ - கருநாள்‌. 

கரிப்பான்‌ - ஓர்‌ பூடு. 

கரிப்பு - அச்சம்‌, கரித்தல்‌. 

கரிப்புறத்திணை - புறத்திணையி 
னொன்று, அஃது சான்றோர்‌ 
சொற்றவற்றைச்சாட்சியாகக்‌ 
காட்டல்‌. 

கரிப்பூசுதல்‌ - வசைவைத்தல்‌. 

கரிமரநாய்‌ - கறுப்புமுறுப்புக்‌ கேடு 
மானது. 

கரிமா - அட்ட சித்தியினொன்று, 
அஃது இருப்புமலையினுங்‌ 
கனத்தல்‌. 

கரிமுகன்‌ - வினாயகன்‌. 

கரிமுண்டம்‌ - அறக்கறுவல்‌. 

கரியது - கருநிறமுள்ள து. 

கரியபோளம்‌ - நறும்பிசின்‌. 

கரியமணி - கண்மணி, கரியபா௫. 

கரியமால்‌ - காய்ச்சற்பாஷாணம்‌, 
விட்டுணு. 

கரியல்‌ - கருகல்‌. 

கரியவன்‌, கரியான்‌ - இந்திரன்‌, கடவுள்‌, 
கண்ணன்‌, கள்வன்‌, கறுவல்‌, சனி. 

கரில்‌ - கார்ப்பு, குற்றம்‌, கொடுமை. 

கரிவங்கம்‌ - காரீயம்‌. 

கரிவாகனன்‌ - இந்திரன்‌, ஐயன்‌. 

கரிவைரி - வெள்ளைப்பாஷாணம்‌. 

கரீரம்‌ - அகத்தி, குடம்‌, கும்பவிராச, 
மிடா, யானை, யானைப்பல்லடி. 

௧ரு - அட்ட கருமக்கரு, ஒரு காகம்‌, 
மக்கரு, கருப்பம்‌, கருப்பொருள்‌, 
நடு, நிறம்‌, பெருமை, முட்டை, மேடு, 


மேன்மை, யோசனை, பிள்ளை. 
கருகருத்தல்‌ - அரிகண்டப்படுத்தல்‌. 
கருகல்‌ -கருனைது, கருகுதல்‌, பொருண்‌ 
மறைவு, மாலைநேரம்‌. 


கருகுதல்‌ - கரிதல்‌, கறுத்தல்‌, தீதல்‌, 
பொருண்மறைதல்‌. 


228 wirptiuroor qsyir] - 1 


கருகுமாலை - மசண்டை, மாலை 
நேரம்‌. 

கருகூலம்‌ - கருப்புக்கட்டி, பொக்கசம்‌. 

கருக்கட்டுதல்‌ - மழைக்‌ குணமாயிருத்‌ 
தல்‌, யோசனை பண்ணல்‌, வார்ப்பு 
வேலைக்குக்‌ கருப்பிடித்தல்‌. 

கருக்கரிவாள்‌ - கூன்வாள்‌. 

கருக்கரைதல்‌ - கருப்பமழிதல்‌. 

கருக்கல்‌ - இருள்‌, கருனெது, சப்‌ 
பட்டை மனதை நோவச்‌ செய்தல்‌, 
மாலைநேரம்‌. 

கருக்காக்குதல்‌ - கூராக்குதல்‌. 

கருக்காய்‌ - இளங்காய்‌. 

கருக்கானவன்‌ - கப்டன்‌. 

கருக்கிடுதல்‌ - கூராக்குதல்‌. 

கருக்கிடை - யோசனை. 

கருக்கு - ஈர்வாட்பல்‌, கருகல்‌, கருக்‌ 
கென்னேவல்‌, கூர்‌, பனை மட்டை 
இலைமுதலியவற்றின்‌ கருக்கு. 

கருக்குச்சுருட்டு - கபடம்‌. 

கருக்குடி - சவுக்காரம்‌. 

கருக்குதல்‌ - கருகப்பண்ணுதல்‌. 

கருக்குப்பீர்க்கு - ஒர்பீர்க்குக்கொடி. 

கருக்குவாய்ச்சி, கருக்குவாளி - ஒர்‌ 
மரம்‌. 

கருக்குழி - கருப்பாசயம்‌. 

கருக்கூடு - கருப்பை. 

கருக்கூட்டுதல்‌ - கருத்துவிசாரித்தல்‌, 
சினைத்தல்‌, நியாயந்தேடுதல்‌, 
மழைக்குணங்கொள்ளுதல்‌. 

கருக்கொள்ளுதல்‌ - கருப்பற்றுதல்‌. 

கருங்கடல்வண்ணன்‌ - ஐயன்‌, விண்டு. 

கருங்கண்ணி - ஓர்‌ மீன்‌. 

கருங்கந்து - அக்கந்தின்‌ புறக்கந்து. 

கருங்கரப்பன்‌ - கருங்ரெந்தி. 

கருங்கல்‌ - ஒர்‌ சாதிக்கல்‌. 


கருங்கற்றலை - ஓர்‌ மீன்‌. 


கருகுமாலை 


கருங்காக்கணம்‌ - ஓர்‌ காக்கணங்‌ 
கொடி. 

கருங்காலி - ஓர்‌ மரம்‌. 

கருங்காலி - கருங்குவளை. 

கருங்கிரந்தி - ஓர்‌ நோய்‌. 

கருங்கிளி - ஓர்‌ கிளி. 

கருங்குங்குலியம்‌ - ஒரு மருந்து. 

கருங்குதிரையாளி - வயிரவல்‌. 

கருங்குந்தம்‌ - கண்ணோயி லொன்று. 

கருங்குரங்கு - கருநிறமந்தி. 

கருங்குவளை - நீலோற்பலம்‌. 

கருங்குறுவை - ஓர்‌ நெல்‌. 

கருங்குன்றி - ஓர்குன்றி. 

கருங்கை - கடுங்கைவேலை. 

கருங்கொடி - ஓர்‌ பூடு. 

கருங்கொட்டி - ஒர்‌ கொட்டி. 

கருங்கொண்டல்‌ - வட கீழ்க்காற்று. 

கருங்கொல்‌ - இரும்பு. 

கருங்கொல்லர்‌ - இரும்புவேலை 
செய்வோர்‌. 

கருங்கொள்‌ - ஒர்‌ கொள்‌. 

கருங்கோழி - ஒர்‌ கோழி. 

கருங்கோள்‌ - இராகு. 

கருசம்‌ - தேயமன்‌ பததாறினொன்று. 

கருசிலாங்கண்ணி - ஓர்‌ பூடு. 

கருச்சிதம்‌ - முளக்கம்‌, வீராவேசம்‌. 

கருஞ்சனம்‌ - முருங்கை. 

கருஞ்சாதி - கழ்மக்கள்‌. 

கருஞ்சாரை - ஓர்பாம்பு. 

கருஞ்சார்‌ - அரைப்பூட்டு. 

கருஞ்சீரகம்‌ - ஓர்‌ சரக்கு. 

கருஞ்சுக்கான்‌ - ஓர்‌ கல்‌. 

கருஞ்சுரை - ஓர்‌ சுரை. 

கருஞ்சூரை - ஒர்‌ முட்செடி, செங்கத்‌ 
தாரி. 

கருஞ்செம்பை - ஓர்‌ செடி. 

கருடகேதனன்‌ - விட்டுணு. 


கருத்துக்கொள்ளல்‌ 


கருடக்கல்‌ - ஓர்‌ கல்‌. 

கருடக்கொடி - குறிஞ்சா, பெரு 
மருந்து. 

கருடக்கொடியோன்‌ - விட்டுணு. 

கருடக்கொவ்வை - காக்கணங்‌ 
கொவ்வை. 

கருடசாரம்‌ - உப்பு. 

கருடணம்‌ - அரைத்தல்‌, தேய்த்தல்‌. 

கருடணை - சேர்த்திக்கை. 

கருடதிசை - மெக்கு. 

கருடதியானம்‌ - ஓர்‌ மந்திரம்‌. 

கருடத்தொண்டை - காக்கண்ஞ்‌ செடி, 
கொவ்வை. 

கருடபச்சை - ஓர்‌ மருந்துக்கல்‌, 
மரகதம்‌, அஃது சிவனிந்திரியத்‌ 
தைக்கருடன்‌ கவ்விக்‌ கடலில 
விடவதனாற்‌ பிறந்தது. 

கருடபஞ்சாக்கரம்‌ - ஓர்‌ மந்திரம்‌. 

கருடபாஷாணம்‌ - ஓர்‌ கல்‌. 

கருடபார்வை - இராசபார்வை, விடந்‌ 
தர்க்கும்பார்வை யினொன்று. 

கருடர்‌ - பதினெண்கணத்தொருவர்‌. 

கருடல்‌ - விரும்பல்‌. 

கருடவாகனன்‌ - விட்டுணு. 

கருடவித்தை - ஓர்‌ வித்தை. 

கருடன்‌ - செம்பருந்து. 

கருடாஞ்சனம்‌ - கருடபச்சைக்கல்‌. 

கருடி - சூழ்தல்‌, படைவளைதல்‌. 

கருடித்தல்‌ - இழுத்துக்கொள்ளுதல்‌. 

கருடுதல்‌ - விரும்புதல்‌. 

கருணன்‌ - கன்னன்‌. 

கருணாகடாட்சம்‌ - சருபைப்‌ பார்வை, 
தயவு. 

கருணாகரம்‌ - கருணைக்‌ கிருப்பிடம்‌. 

கருணாகரன்‌ - கிருபாமூர்த்தி. 

கருணாக்கிரகன்‌ - சருபையில்லான்‌. 

கருணாநிதி - கடவுள்‌, காருண்ணியன்‌. 


கருணாப்பள்ளி - ஓர்‌ நகரம்‌. 


wpiuror 4A) - 1 229 


கருணாமூர்த்தி - கடவுள்‌, கிருபாரூபி. 

கருணாலயன்‌ - கடவுள்‌. 

கருணி - குகை, வெற்பு, பிடியன்‌ 
யானை. 

கருணிகை - பூவினிற்கொட்டை. 

கருணிதன்‌ - கிருபையுடையோன்‌. 

கருணீகன்‌ - கணக்கன்‌. 

கருணை - ஓர்‌ செடி, கிருபை. இஃது 
சுபாபக்குண்மொன்பதினொன்று, 
பட்சம்‌, யொரிக்கறி, பெருங்‌ 
கிழங்கு. 

கருணோதயன்‌ - கடவுள்‌. 

கருதலர்‌, கருதார்‌ - பகைவர்‌. 

கருதலனுமானம்‌ - ஒரளவை, அஃது 
உரையால்‌ அறிவிளைவையறிதல்‌. 

கருதல்‌ - மதித்தல்‌, 
விரும்பல்‌. 

கருத்தபம்‌ - கழுதை. 

கருத்தமம்‌ - சேறு, பாவம்‌, மாமிசம்‌. 


எண்ணல்‌, 


கருத்தமன்‌ - வருணன்றந்தை. 

கருத்தவ்வியம்‌ - தத்துவம்‌. 

கருத்தனாகுபெயர்‌ - கருத்தாவாகு 
பெயர்‌. 

கருத்தன்‌ - அரன்‌, அருகன்‌, கடவுள்‌, 
நடப்பிப்போன்‌. 

கருத்தா - அருகன்‌, கடவுள்‌, சிவன்‌, 
செய்பவன்‌. 

கருத்தாக்காரகம்‌ - வினைமுதற் 
பொருளைக்‌ காட்டுமுருபுடைப்‌ 
பெயர்‌. 

கருத்தாவாகுபெயர்‌ - கருத்தாவின்‌ 
பெயரைக்‌ காரியத்திற்கு வழங்கல்‌, 
(உம்‌) திருவள்ளுவர்‌. 

கருத்தாளி - குறிப்பறிவான்‌, விவேகி, 
ஓர்மரம்‌. 

கருத்து - ஆழமானபயன்‌, எண்ணம்‌, 
குறிப்பு, சித்தம்‌, சொற்பொருள்‌, 
நினைப்பு, விருப்பு. 

கருத்துக்கொள்ளல்‌ - மனம்வைத்தல்‌. 


230 wirptiuroor qsyir] - 1 


கருத்துடையடைகோளியணி - ஒரலங்‌ 
காரம்‌, அஃது அபிப்பிராயத்து 
குரிய விசேடணத்தைச்‌ சொல்லு 
தல்‌. 

கருத்துடையடையணி - அபிப்பிராயத்‌ 
தோடு கூடிய விசேடணத்தைச்‌ 


சொல்லுதல்‌. 

கருத்துப்பொருள்‌ - மனக்காட்சிப்‌ 
பொருள்‌. 

கருத்துரை - செய்யுட்‌ கருத்துரைக்கு 
முரை. 


கருத்தொட்டுதல்‌ - யோசித்தல்‌. 

கருநடம்‌ - ஓர்‌ தேயம்‌, ஓர்‌ பாடை. 

கருநந்து - நத்தை. 

கருநாகம்‌ - இராகு, ஓர்‌ மரம்‌, கரும்‌ 
பாம்பு. 

கருநாசம்‌ - சத்திரைமூலம்‌. 

கருநாடகம்‌ - கன்னட தேசத்தாரின்‌ 
விசேடம்‌, நாகா£கம்‌. 

கருநாடகவித்தை - நாகரீககல்வி. 

கருநாபிக்கிழங்கு - ஓர்கழங்கு. 

கருநாரை - ஓர்‌ கொக்கு. 

கருநார்‌ - கரியநார்‌. 

கருநாள்‌ - ஆகாதநாள்‌. 

கருநிமிளை - ஒரு நிமிளை. 

கருநிலம்‌ - நீரின்மலையின்‌ வனத்திற்‌ 
பயன்‌ படாமிகுநிலம்‌. 

கருநெய்தல்‌ - கருங்குவளை. 

கருநெய்தனிறமணி - சாதுரங்கப்பது 
மராகம்‌. 

கருநெல்லி - ஒர்நெல்லி. 

கருநெறி - த. 

கருநொச்சி - ஓர்‌ நொச்சி, சுரோணித 
நீர்‌. 

கருந்தகரை - ஓர்‌ தகரை. 

கருந்தனம்‌ - செல்வம்‌, பொன்‌. 

கருந்தாது - இரும்பு. 

கருந்தாரை - காரொளி. 


கருத்துடையடைகோளியணி 


கருந்திடர்‌ - மேடு. 

கருந்தினை - ஒரு தினை. 

கருந்துகிலோன்‌ - பலபத்திரன்‌. 

கருந்துவரை - ஓர்‌ துவரை. 

கருந்துளசி - ஒர்‌ துளசி. 

கருந்தோழி - அவுரி. 

கருப்பகோசம்‌ - கருப்பப்பை. 

கருப்பகோளகை - கருப்பாசயப்பை. 

கருப்பக்கிரகம்‌ - மூலஸ்தானம்‌. 

கருப்பக்கிரணம்‌ - கருப்பந்தரித்தல்‌. 

கருப்பங்கொள்ளுதல்‌ - கருப்பந்தரித்‌ 
தல்‌. 

கருப்பசூலை - ஒர்‌ நோய்‌. 

கருப்பஞ்சாற்றுக்கடல்‌ - சத்தசமுத்தி 
ரத்தொன்று. 

கருப்படம்‌ - கந்தைப்புடைவை. 

கருப்பட்டி - கற்கண்டு, பனங்கட்டி. 

கருப்பஸ்திரி - கருப்பவதி. 

கருப்பதாரணம்‌ - கருப்பந்தரித்தல்‌. 

கருப்பநாடி - கொப்பூழ்க்கொடி.. 

கருப்பபாதகம்‌ - செம்முருங்கை. 

கருப்பபாதனம்‌ - கருப்பம்விழுத்தல்‌. 

கருப்பநாள்‌ - பிறந்தநாளுக்கு ஒன்ப 
தாந்நாள்‌. 

கருப்பநீர்‌ - கருப்பஞ்சாறு, பனை 
முதலிய வற்றினீர்‌. 

கருப்பப்பரிசம்‌ - கருப்பந்தரித்தல்‌. 

கருப்பப்பை - கருப்பகோளகை. 

கருப்பமழிதல்‌ - கருக்கரைதல்‌. 

கருப்பம்‌ - சனை, அரண்மனை, உப 
நிடத முப்பத்திரண்டினொன்று, 
உள்‌. 

கருப்பரம்‌ - அத்தி, இரும்புப்பாண்‌ 
டம்‌, தலையோடு. 

கருப்பவதி - கருப்பந்தரித்தவள்‌. 

கருப்பவாதை, கருப்பவேதை - கருப்ப 
வேதனை. 


கருப்பவாயு - ஓர்‌ வாயு, பிறசூதவாயு. 


கருமபூமி 


கருப்பற்று - கருப்பந்தரிப்பு. 

கருப்பனி - கருப்பவதி. 

கருப்பாகாரம்‌ - கெற்பக்ரெகம்‌. 

கருப்பாசயப்பை - கருப்பப்பை. 

கருப்பாசயம்‌ - கருவிருக்குமிடம்‌. 

கருப்பாதானம்‌ - ஓர்‌ சடங்கு. 

கருப்பிடித்தல்‌ - யோசனை மட்டுக்‌ 
கட்கதெல்‌. 

கருப்பிணி - கருப்பஸ்திரி. 

கருப்பிணியவேட்சணம்‌ - பிரசூதி 
வைத்தியம்‌. 

கருப்பினி - கருப்பவதி. 

கருப்பு - அரிது, குறுவிலை. 

கருப்புக்கட்டி - கற்கண்டு, பனங்கட்டி. 

கருப்புரம்‌ - ஓர்நெல்‌, நீர்‌, பாவம்‌, 
பொன்‌. 

கருப்புவில்‌ - மதன்வில்‌. 

கருப்புவில்லி - காமன்‌. 

கருப்பூரசலாசத்து - ஓர்‌ மருந்து. 

கருப்பூரதீபம்‌ - கருப்பூரவிளக்கு. 

கருப்பூரத்துளசி - ஓர்‌ துளசி. 

கருப்பூரத்தயிலம்‌ - ஓர்‌ மருந்து. 

கருப்பூரநீர்‌ - ஓர்‌ மருந்து. 

கருப்பூரப்புல்‌ - ஓர்‌ வாசனைப்புல்‌. 

கருப்பூரமரம்‌ - ஓர்‌ மரம்‌. 

கருப்பூரம்‌ - சூடன்‌, பஞ்சவாசத்‌ 
தொன்று, யொன்‌, 
பொன்னரிதாரம்‌. 

கருப்பூரவள்ளி - ஒர்‌ செடி. 

கருப்பூரவில்வம்‌ - ஒர்‌ வில்வம்‌. 

கருப்பூரவெற்றிலை - ஓர்‌ வெற்றிலை. 

கருப்பூர்‌ - ஒரூர்‌. 

கருப்பூர்வழக்கு - அழிவழக்கு. 

கருப்பெட்டி - கருப்பை. 

கருப்பை - கருப்பாசயப்பை, கரும்‌ 
பனங்காய்ப்பனை, காரெலி. 

கருப்பொருள்‌ - அவ்வவ்‌ நிலத்திலுற்‌ 
பத்திப்‌ பொருள்‌. அஃது உணா, 


wrpiuror 4A) - 1 231 


ஊர்‌, குடி, தலைவர்‌ தெய்வம்‌, 

தொழில்‌, நீர்‌, பண்‌, பறை, புள்‌, 

மரம்‌, மலர்‌, யாழ்‌, விலங்கு 
என்பன. 

கருமகரன்‌ - நமன்‌, வேலைகாரன்‌. 

கருமகள்‌ - காக்கை. 

கருமகாண்டம்‌ - கன்மநிவிர்த்தி 
முதலியவற்றைச்‌ சொல்லுந்நூல்‌. 

கருமகாண்டிகர்‌ - மூவகைப்பக்குவரி 
லொருவர்‌. 

கருமகாரன்‌ - கம்மாளன்‌, வேலையாள்‌. 

கருமக்கத்தா - கிரியை நடத்து 
வோன்‌, செய்வோன்‌. 

கருமகீலகன்‌ - வண்ணான்‌. 

கருமக்காரகம்‌ - வினையைப்‌ பொரு 
ளிற்புலப்படுத்து முருபுடைப்‌ 


பெயர்‌. 

கருமக்கியானம்‌ - கரும அறிவு. 

கருமங்கட்டுப்படல்‌ - பாவஞ்செய்தல்‌, 
வினைதீராதுநிற்றல்‌. 

கருமசண்டாளன்‌ - துரோகி. 

கருமசம்‌ - களங்கம்‌, சத்து, வினை, 
அரசமரம்‌, கலியுகம்‌. 

கருமசுத்தி - சரியையிற்குற்றத்தீர்ப்பு, 
பாவப்பிராயச்சித்தம்‌. 

கருமஞ்சரி - நாயுருவி. 

கருமணி - கண்மணி, நீலமணி. 

கருமத்தலைவர்‌ - வருங்காரியஞ்‌ 
சொல்வோர்‌. 

கருமத்துரோகம்‌ - வினைப்பவம்‌. 

கருமநிட்டான்‌ - பிராமணன்‌. 

கருமநிவிர்த்தி - பாவத்தர்ப்பு. 

கருமபந்தம்‌ - செய்வினைத்தொடர்‌. 

கருமபந்தனம்‌ - பழவினைத்‌ தொடர்பு. 

கருமபாகை - வேதநூற்பொருளி 
னொன்று. 

கருமபாவம்‌ - கிரியாபாவம்‌. 

கருமபூமி - இருவினையியற்றற்குரிய 
வுலகம்‌, சுடுகாடு. 


232 wirpiuroor sy] - 1 


கருமப்பழி - துரோகம்‌. 

கருமப்பிறப்பு - பரவச்சென்மம்‌. 

கருமமுடித்தல்‌ - செய்தொழில்‌ முடித்‌ 
தல்‌, நியமநிட்டை முடித்தல்‌. 

கருமமூலம்‌ - தருப்பை. 

கருமம்‌-உட்டணம்‌, கடமை, காரியம்‌, 
செயப்படுபொருள்‌, செய்கை, 
வெப்பம்‌, வேனிற்காலம்‌. 

கருமயிர்‌ - கரடி. 

கருமயுகம்‌ - கலியுகம்‌. 

கருமலை - இரும்புச்சுரங்கமலை. 

கருமவிபாகம்‌ - ஊழ்வினைப்பயன்‌. 

கருமவியாதி - மருந்தினாலாறாத 
நோய்‌. 

கருமவிருத்தி - சுத்தநடக்கை. 

கருமவுவமம்‌ - செயலுவமம்‌. 

கருமவேதனை - மிக்கவருத்தம்‌. 

கருமா - பன்றி, யானை. 

கருமாதி - அந்தியேட்டி முதலிய 
சடங்கு. 

கருமாதிகாரம்‌ - கருமங்கள்‌ செய்து 
முடிக்கு மதிகாரம்‌, கிரியைக்கதி 
காரம்‌. 

கருமாதிகாரன்‌ - அரசர்க்குத்‌ துணை 
வரிலொருவன்‌, காரியத்தலை 
வன்‌, நிமித்தகாரன்‌. 

கருமாதிக்காரர்‌ - கருமத்திலாதிக்கம்‌ 
பெற்றோர்‌, காரியத்தலைவர்‌. 

கருமாதிசெய்தல்‌ - ஈமக்கடன்‌ முதலிய 
செய்தல்‌. 

கருமாத்துமா - கன்மஞ்செய்தவன்‌. 

கருமாந்தம்‌, கருமாந்தரம்‌, கருமாந்திரம்‌ 
- கருமாதி, பாவம்‌, கார்காலம்‌. 

கருமாந்தியம்‌ - அந்தியேட்டி. 

கருமாயம்‌ - அருமையானது, அதிக 
விலை. 

கருமாரன்‌ - கொல்லன்‌. 

கருமாரி - ஓர்‌ மரம்‌, பிற்சூுத வேதனை. 


கருமார்‌ - கொல்லர்‌. 


கருமப்பழி 


கருமானம்‌ - கரியவானம்‌, கருவித்தை. 

கருமானுட்டானம்‌ - நியமநிட்டை. 

கருமானுபவம்‌ - செய்வினைப்போகம்‌. 

கருமான்‌ - கலைமான்‌, கொல்லன்‌, 
பன்றி. 

கருமி - நித்தியகருமம்‌ வழுவாது 
செய்வோன்‌, பாவி. 

கருமிசம்‌ - வினை. 

கருமுகில்‌ - வைப்புப்பாஷாண முப்பத்‌ 
திரண்டினொன்று. 

கருமுகிற்சிலை - காந்தக்கல்‌. 

கருமுகிற்பாஷாணம்‌ - ஓர்‌ பாஷாணம்‌. 

கருமுகை - இருவாட்சி, சிறு செண்‌ 
பகம்‌. 

கருமுடித்தல்‌ - அட்ட கருமக்‌ கருவுண்‌ 
டாக்கல்‌, வேதைக்‌ கருமுடித்தல்‌. 

கருமுதல்‌ - ஓர்‌ மீன்‌. 

கருமுரடன்‌ - கீழ்ப்படியாதவன்‌. 

கருமுரல்‌ - ஓர்‌ மீன்‌. 

கருமேகம்‌ - காளமேகம்‌. 

கருமேந்திரியம்‌ - கண்மேந்திரியம்‌. 

கருமை - கறுப்பு, நஞ்சு, பெருமை, 
வலி. 

கரும்பனசை - கருவழலைப்டாம்பு. 

கரும்பாம்பு - இராகு, கருவழலை. 

கரும்பாலை - ஓர்‌ மரம்‌, கரும்பாட்‌ 
டுஞ்செக்கு. 

கரும்பித்தம்‌ - ஓர்‌ நோய்‌, ஓர்பித்தம்‌. 

கரும்பிள்ளை - காக்கை. 

கரும்பு - கன்னல்‌, புநர்பூசம்‌. 

கரும்புசம்‌ - வண்டு. 

கரும்புமுத்து - 
மஞ்சணிறமுத்து. 


கரும்புல்‌ - பனைமரம்‌. 


கரும்பிற்பிறந்த 


கரும்புலி - ஒர்‌ புலி. 
கரும்புளித்தல்‌ - செம்பிற்களிம்‌ பூறு 
தல்‌. 


கருவூலம்‌ 


கரும்புள்‌ - சாகம்‌, வண்டு, கரிக்குருவி, 
பெண்வண்டு. 

கரும்புள்ளிக்கல்‌ - ஓர்‌ கல்‌. 

கரும்புள்ளிதீட்டல்‌ - ஒர்‌ கோலந்‌ 

கரும்புறம்‌ - பனை. 

கரும்புறவு, கரும்புறா - ஓர்‌ புறவு. 

கரும்பூ - நீலோற்பலம்‌. 

கரும்பூமத்தை - கரியவூமத்தை. 

கரும்பேன்‌ - புடைவையிற்‌ பற்றுங்‌ 
கரும்புள்ளி. 

கரும்பொன்‌ - இரும்பு. 

கருவகம்‌ - கருத்தரிக்குந்தானம்‌. 

கருவங்கம்‌ - காரீயம்‌. 

கருவடம்‌ - மலையுமாறுஞ்‌ சூழ்ந்தவூர்‌. 

கருவண்டு - ஓர்‌ வண்டு. 

கருவண்ணம்‌ - கறுப்புநிறம்‌. 

கருவதை - சிசுவதை. 

கருவம்‌ - அகங்காரம்‌, ஒரெண்‌, சினை. 

கருவரி - இருள்‌, கறுத்தவிழியின்‌ 
ரேகை. 

கருவவ்வால்‌ - ஓர்‌ மீன்‌. 

கருவழலை - ஓர்‌ பாம்பு. 

கருவழித்தல்‌ - சசுவதை. 

கருவளைச்சுக்கான்‌ - கருஞ்சுக்கான்‌ 
கல்‌. 

கருவறிதல்‌ - கருத்தறிதல்‌. 

கருவறுத்தல்‌ - நாளுக்குநாட் கவர்தல்‌. 

கருவாடு - காய்ந்த மீன்‌. 

கருவாட்டுவாவி - எருத்துவாலன்‌ 
குருவி. 

கருவாமுப்பு - ஒருப்பு. 

கருவாலி - ஓர்‌ மரம்‌, ஓர்‌ குருவி. 

கருவாழை - ஓர்‌ வாழை. 

கருவாளி - கருத்துடையோன்‌. 

கருவானம்‌ - கருமானம்‌. 

கருவி - ஆயுதப்பொது, உபகரணம்‌, 


கலசம்‌, குதிரைக்கல்லணை, 


wpiuror 4A - 1 233 


கூட்டம்‌, தொடர்பு, நட்பு, மெய்‌ 
வாய்‌ முதலிய கருவி, மேகம்‌, யாழ்‌, 
வாச்சியம்‌, வீணை, காரணம்‌. 

கருவிகரணம்‌ - பொறியும்‌ அந்தா்க்‌ 
கரணமும்‌. 

கருவிகழலுதல்‌ - பெலன்கெடல்‌. 

கருவிகாண்டம்‌, கருவிநூல்‌ - வாசிக்கப்‌ 
பழகும்‌ புத்தகம்‌. 

கருவிக்காரகம்‌ - கருவிப்பொருளைக்‌ 
காட்டு முருபுடைப்பெயர்‌. 

கருவிப்புட்டில்‌ - படடையுறை. 

கருவிப்பை - ஆயுதவுறை. 

கருவியாகுபெயர்‌ - கருவியானாய 
பெயர்‌ (உம்‌) நாழி. 

கருவிலி - ஓர்‌ பாம்பு. 

கருவிழி - கண்மணி. 

கருவிளங்கனி - மூன்று நிரையசை 
யாய்‌ வருஞ்சீர்க்கு வாய்பாடு. 

கருவிளங்காய்‌ - நிரைநிரை நேராய்‌ 
வருஞ்சீர்க்கு வாய்பாடு. 

கருவிளநறுநிழல்‌ - நாலுநிரையசை 
யாய்‌ வருஞ்சீர்க்குவாய்பாடு. 

கருவிளநறும்பூ - நிரைநிரைநிரை 
நேராய்வருஞ்சர்க்கு வாய்பாடு. 

கருவிளந்தண்ணிழல்‌ - நிரைநிரை 
நேர்நிரையாய்‌ வருஞ்சீர்க்கு வாய்‌ 
பாடு. 

கருவிளந்தண்பூ - நிரைநிரை நேர்‌ 
நேராய்வருஞ்சீர்க்கு வாய்பாடு. 

கருவிளம்‌ - இரண்டுநிரையசையாய்‌ 
வருஞ்சர்க்குவாய்பாடு, ஓர்மரம்‌, 
காக்கணஞ்செடி.. 

கருவிளா - ஓர்‌ மரம்‌. 

கருவிளை - காக்கணஞ்செடி. 

கருவுயிர்த்தல்‌ - ஈனல்‌. 

கருவுளமைப்பு - சென்மத்தினியமம்‌. 

கருவமத்தை - ஓர்‌ பூமத்தை. 

கருவூர்‌ - சேரனூர்‌. 

கருவூலம்‌ - பொக்கசம்‌. 


234 wirpiuroor qs] - 1 


கருவெடுத்தல்‌ - உட ம்பெடுத்தல்‌. 

கருவேம்பு - ஒர்‌ மரம்‌. 

கருவேல்‌ - ஓர்‌ மரம்‌ 

கருவை - ஓரூர்‌, வரகுவைக்கோல்‌. 

கருள்‌ - இருள்‌, கறுப்பு, நல்லாடை. 

கருனீகசனனி - ஒர்‌ சன்னி. 

கரேணு - பெண்யானை. 

கரை - அருகு, எல்லை, கரை யென்‌ 
னேவல்‌, முடிவு, கானல்‌. 

கரைகடத்தல்‌ - எல்லைக்குமேற்‌ 
படல்‌. 

கரைகன்று - அழிகன்று. 

கரைகாணல்‌ - எல்லைகாணுதல்‌. 

கரைசீலை - இந்துப்பு. 

கரைச்சல்‌ - உருக்கம்‌. 

கரைஞ்சான்‌ - அகில்‌. 

கரைதல்‌ - அழுதல்‌, அழைத்தல்‌, 


அறப்பழுக்குதல்‌, ஆரவாரம்‌, 
இரங்கல்‌, உருவழிதல்‌, ஒலித்தல்‌, 
சொல்லுதல்‌, பதனழிதல்‌, 
பேரொலி. 


கரைதுறை - துறைமுகம்‌. 

கரைத்தல்‌ - எழுத்திலாவோசை, 
கரைக்குதல்‌, 
மொலி. 

கரைபிடித்தல்‌ - கரையடை தல்‌. 

கரைபுரட்டுதல்‌, கரைபுரளுதல்‌ - கரை 
மூடிப்பாய்தல்‌. 

கரைப்படுதல்‌ - கரையேறுதல்‌. 


சொல்லாலெழு 


கரைப்பாதை - கரையோரமானவமி. 

கரைப்போக்கு - கரையோரம்‌. 

கரைப்போர்‌ - கரையிலிருந்து பண்‌ 
ணுஞ்சண்டை. 

கரையடுத்தல்‌ - கரைக்குக்கிட்டுதல்‌. 


- கரைந்தது, கரைந்து 
போவது, கனிதல்‌. 


கரையல்‌ 


கரையார்‌ - ஓர்‌ சாதி. 


கரையோட்டு - கரைபிடித்தோடல்‌. 


கருவெடுத்தல்‌ 


கரைவலை - கரைக்குக்கொண்டு 
வரும்‌ வலை. 

கரைவலைக்காரர்‌ - கரையாரிலோர்‌ 
பகுதி. 

கரைவழி - கரைப்பாதை. 

கரைவாடை - வடமேல்காற்று. 

கரைவு - கரைதல்‌. 

கரோடி - தலையோட்டுப்‌ பொருத்து, 
முடிமாலை. 

கரோடிகை - கழுதை, சூட்டுமாலை, 
முடிமாலை. 

கரோருகம்‌ - நகம்‌. 

கர்க்கடகம்‌ - ஓரிராசி, நண்டு. 

கர்ச்சூரம்‌ - கழற்கொடி, போந்து. 

கர்த்தத்துவம்‌ - அதிகாரம்‌, சகலத்‌ 
தையுந்‌ நடத்துகிற தத்துவம்‌. 

கர்த்தபம்‌ - கழுதை. 

கர்ப்பக்கல்‌ - ஓர்‌ மருந்துக்கல்‌. 

கர்வடம்‌ - நானூறு கிராமத்திற்குத்‌ 
தலைக்கரொமம்‌, மலையும்‌ யாறுஞ்‌ 
சூழ்ந்தவூர்‌. 

கர்வம்‌ - இலக்கங்கோடி, செருக்கு. 

கலகக்குருவி - ஒர்‌ பட்சி. 

கலகப்பிரியன்‌ - சண்டைக்காரன்‌. 

கலகம்‌ - ஓர்‌ பட்சி, குழப்பம்‌, 
பேரொலி, போர்‌. 

கலகலத்தல்‌ - அறக்காய்தல்‌, ஒலிக்‌ 
குறிப்பு, மிகப்பேசுதல்‌. 

கலகலம்‌ - பறவைக்குரல்‌, ஆபரணச்‌ 
செப்பு. 

கலகலெனல்‌ - ஈரடுக்கொலிக்குறிப்பு. 

கலகவாயன்‌ - சண்டைக்காரன்‌, 
வாயாலார்ப்பவன்‌. 

கலகவாய்க்குருவி - ஓர்‌ குருவி. 

கலக்கடி - கலக்கம்‌. 

கலக்கம்‌ - அச்சம்‌, ஆரவாரம்‌, குழப்பம்‌, 
துன்பம்‌,தெளிவின்மை. 


கலக்கல்‌ - கலங்கச்செய்தல்‌, குழப்பல்‌. 


கலன்கழிமடந்தை 


கலக்கு - கலக்கென்னேவல்‌, கலங்கப்‌ 
பண்ணுதல்‌. 

கலக்குதல்‌ - கலங்கச்செய்தல்‌. 

கலங்கடித்தல்‌ - திகைக்கடி த்தல்‌. 

கலங்கல்‌ - அஞ்சல்‌, அழுதல்‌, கலங்கு 
தல்‌, சேற்றுநீர்‌, நீர்பாயுமதகு. 

கலங்கனீர்‌ - கலங்கற்றண்ணீர்‌. 

கலங்காவரிச்சு - குடிலின்கால்வரிச்சு. 

கலங்குதல்‌ - துயரப்படுதல்‌, தெளி 
வின்றாதல்‌. 

கலங்கொம்பு - கலைமான்‌ கொம்பு. 

கலசர்‌ - இடையர்‌. 

கலந்தை - பெருமை. 

கலதம்‌ - சொட்டைத்தலை. 

கலபம்‌ - கலாபம்‌. 

கலப்பற்று - மரக்கலத்தினீக்‌ கலடைப்‌ 
பது. 

கலப்பித்தல்‌ - கலக்கச்‌ செய்தல்‌. 

கலப்பு - கலத்தல்‌, கலவை. 

கலப்பை - உபகரணம்‌, உழுபடை, 
கலப்பையுறுப்பு. 

கலப்பைக்கிழங்கு - வேந்தோன்றிக்‌ 
கிழங்கு. 

கலப்பைச்சக்கிரம்‌ - ஏர்ப்பொருத்தம்‌ 
பார்க்குஞ்சக்ெம்‌. 

கலப்பைப்படை - ஓராயுதம்‌. 

கலமர்‌ - பாணர்‌. 

கலம்‌ - ஆபரணம்‌, ஆயுதப்பொது, 
இரேபதி, உண்கலம்‌, ஓரளவு, 
மட்கலம்‌, மரக்கலம்‌, யாழ்‌. 

கலம்பகமாலை - பன்மணிமாலை. 

கலம்பகம்‌ - ஓர்‌ பிரபந்தம்‌. அஃது ஒரு 
போகுவெண்பாக்கலித்துறை 
முதல்‌ கவியுறுப்பாகக்கூறிப்‌ புய 
வகுப்பு மதங்கம்‌ அம்மானை 
காலம்‌ சம்பிரதம்‌ கார்‌ தவம்‌ குறம்‌ 
மறம்‌ பாண்‌ களி சித்து இரங்கல்‌ 
கைக்கிளை தூது வண்டு தழை 
ஊசல்‌ என்னுமிப்‌ பதினெட்‌ 


wpiuror 4A) - 1 235 


டுறுப்புகளுமியைய மடக்கு மருட்‌ 
பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்‌ 
பா ஆசிரிய விருத்தம்‌ கலிவிருத்‌ 
தம்‌ கலித்தாழிசை வஞ்சிவிருத்தம்‌ 
வஞ்சித்துறை வெண்டுறையென்னு 
மிவற்றால்‌ இடையே வெண்பா 
வுங் கலித்துறையும்‌ விரவிவர 
அந்தாதித்‌ தொடையான்‌ முற்றுறக்‌ 
கூறுவது, கலப்பு, சண்டை, நறுஞ்‌ 
சாந்து. 

கலம்பம்‌ - ஓர்‌ பாஷாணம்‌. 

கலயம்‌ - கலசம்‌. 

கலர்‌ - கீழ்மக்கள்‌. 

கலவகம்‌ - காக்கை. 

கலவடை - திரிமணை. 

கலவரம்‌ - கலக்கம்‌. 

கலவரித்தல்‌ - கலங்குதல்‌. 

கலவர்‌ - படைவீரர்‌, மரக்கல மோட்‌ 
டிகள்‌. 

கலவல்‌ - எழுத்திலாவோசை, கலத்தல்‌. 

கலவன்‌ - கலந்தது. 

கலவாங்கட்டி - உடைந்தவோடு. 

கலவாசு - ஒர்‌ வகைவெடி. 

கலவாய்‌ - ஓர்‌ மீன்‌, ஒர்‌ வெடி. 

கலவி - புணர்ச்சி. 

கலவியிற்களித்தல்‌ - அகப்பொருட்டு 
றையினொன்று. 

கலவுதல்‌ - கலத்தல்‌. 

கலவை - கலப்பு, சுண்ணச்சாந்து, 
சேறு, நூல்வகசைச்சாந்தினொன்று. 

கலவைச்சேறு - சாந்து, பரிமளச்‌ 
சேறு. 

கலவோடு - மண்பாண்டச்சல்லி. 

கலனம்‌ - பெரும்பாடு. 

கலனை - கலப்பை, கலப்பை யுறுப்பு. 

கலன்‌ - ஆபரணம்‌, ஓமவுபகரணம்‌, 
ஒரளவு, பாத்திரம்‌, மரக்கலம்‌, 
யாழ்‌. 

கலன்கழிமடந்தை - கைம்பெண்‌. 


236 wirpiuroor qsyirg] - 1 


கலாங்கழி, கலாங்கனி - துத்த பாஷா 
ணம்‌. 

கலாசி, கலாசிகை - முன்கை. 

கலாசு - மரக்கலம்‌. 

கலாசுகாரர்‌ - மரக்கலமொட்டுவோர்‌. 

கலாதன்‌ - தட்டான்‌. 

கலாதி - கலம்பகம்‌. 

கலாநிதி - சந்திரன்‌. 

கலாபகம்‌ - யானைக்கழுத்திற்கயிறு. 

கலாபம்‌ - அரைப்பட்டிகை, கலம்‌ 
பகம்‌, சரமணிக்கோவை, பதினாறு 
கோவையுள்ளமணி, பீலிக்குடை, 
மயிலினாண்‌, மயிற்றோகை, 
அம்புக்கூடு, கலாபவை, சந்திரன்‌. 

கலாபனை - கலாபம்‌. 

கலாபி - ஆண்மயில்‌, மயிலிறகு. 

கலாபித்தல்‌ - கலகம்பண்ணுதல்‌. 

கலாபினை - கலம்பகம்‌. 

கலாபூரணன்‌ - சந்திரன்‌. 

கலாப்பித்தல்‌ - கலத்தல்‌. 

கலாமயம்‌ - பாவித்தல்‌. 

கலாமிருது - கம்மாளன்‌, சந்திரன்‌. 

கலாம்‌ - ஊடல்‌, கொடுமை, கோபம்‌ 
சினம்‌. 

கலாம்பூரம்‌ - ஒர்‌ மருந்து. 

கலாவதி - சந்திரன்‌. 

கலாவல்லபன்‌ - கலையறிவில்‌ மேம்‌ 


பட்ட வன. 

கலாவல்‌, கலாவுதல்‌ - கலத்தல்‌. 

கலானம்‌ - களக்கூட்டம்‌. 

கலி - ஒலி, ஓர்‌ பா, கடல்‌, கடையுகம்‌, 
கலியென்னேவல்‌, கேடு, சிறுமை, 
போர்‌, வஞ்சகம்‌, வலி, வறுமை, 
அம்பு, சனி, யுத்தம்‌. 

கலிகம்‌ - கற்பரிபாஷாணம்‌. 

கலிகாலம்‌ - கலியுகம்‌. 

கலிகை - இளம்பூவரும்பு, நாகமல்லி. 


கலிக்கம்‌ - கண்‌ மருந்து. 


கலாங்கழி 


கலிங்கம்‌ - ஊர்க்குருவி, கண்மருந்து, 
குதிரை, சீலை, தேயமன்பத்‌ தாறி 
னொன்று பதிணெண்‌ பாடை 
யிலொன்று, மிளகு, வானம்பாடி, 
வெட்பாலை. 

கலிங்கு - மதகு. 

கலிசம்‌ - வன்னிமரம்‌. 

கலிச்சி - இரட்டைப்பிள்ளையிற்‌ 
பெண்‌. 

கலிதம்‌ - சங்கலிதம்‌, பொருத்தம்‌, 
பெரும்பாடு. 

கலிதி - திப்பிலி. 

கலித்தம்‌ - ஆரவாரம்‌, எழுச்சி, 
ஒலித்தல்‌, கக்குதல்‌, தழைத்தல்‌, 
பொசிகுதல்‌, பொலிவு, வெடித்தல்‌. 

கலித்தளை - செய்யுட்டளையி 
னொன்று, அஃது வெண்பாவுரிச்‌ 
சீர்கள்‌ தம்முளொன்றாது வரப்‌ 
பெறுவது. 

கலித்தாழிசை - ஒர்‌ கவி. அஃது 
இரண்டு முதலிய பலவடிகளா 
னீற்றடி மிக்கு ஏனையடிதம்‌ 
முளொத்து நிற்பத்தனித்தேனும்‌ 
ஒரு பொருண்‌ மேன்‌ மூன்றடுக்கி 
யேனும்‌ வருவது. 

கலித்துருமம்‌ - தூான்றிமரம்‌. 

கலித்துறை - ஒர்‌ கவி. அஃது நெடிலடி 
நான்கு கொண்டு முடிவது. 

கலித்தொகை - ஒர்‌ பிரபந்தம்‌. 

கலிபணம்‌ - ஓர்‌ பணம்‌. 

கலிபிலி - கலிப்பிலி. 

கலிப்பா - ஐந்துபாவினொன்று. அஃது 
வெண்சீர்மிகப்‌ பெற்று மாச்சீரும்‌ 
விளங்கனிச்சீரும்‌ பெறாது பிற்சீர்‌ 
களுஞ்‌ சிறு பான்மை கலந்து 
கலித்தளையும்‌ இயற்றனையுத்‌ 
தழுவி தரவு தாழிசை அராகம்‌ 
அம்போதரங்கம்‌ தனிச்சொல்‌ 
சுரிதகம்‌ என்னும்‌ ஆறுறுப்பினுள்‌ 
ஏற்பனகொண்டு நாற்சீரடியான்‌ 
முடிவது. 


கலையானத்தி 


கலிப்பிலி - ஏதிரிடை, கலாதி. 

கலிப்பு - உயரம்‌, ஒலி, கக்குதல்‌, 
மிகுதி, வெடிப்பு. 

கலிமா - மகமது மதத்தாருடைய 
விண்ணப்பம்‌. 

கலியத்தம்‌ - கலியுகத்திற்‌ சென்ற 
வருடம்‌. 

கலியர்‌ - படைவீரர்‌, மிடியர்‌. 

கலியன்‌ - இரட்டைப்‌ பிள்ளை 
யிலாண்‌, கடையுகத்தலைவன்‌. 

கலியாணக்கால்‌ - வாசலுக்கடுக்க 
நிறுத்துங்கப்பு. 

கலியாணக்கிரதம்‌ - ஒரமிழ்‌. 

கலியாணக்கோலம்‌ - மணக்கோலம்‌. 

கலியாணம்‌ பொருத்தம்‌ - மணவாள 
னுக்கும்‌ மணவாளிக்கும்‌ உள்ள 
பொருத்தம்‌. 

கலியாணமண்டயபம்‌ - மணமண்டயபம்‌. 

கலியாணம்‌ - சந்தோஷம்‌, சொந்த 
விவாகம்‌. 

கலியாணம்‌ முடித்தல்‌ - விவாகம்‌ 
பண்ணல்‌. 

கலியாணி - ஒரிராகம்‌, உமை. 

கலியுகம்‌ - கடையுகம்‌. 

கலிவிராய்‌ - ஒர்நெல்‌. 

கலிவிருத்தம்‌ - ஒர்கலி. அஃது அளபடி 
நான்கினைக்‌ கொண்டது. 

கலிவெண்பா - ஓர்கவி. அஃது வெண்‌ 
டளை தழுவியீற்றடி முச்சீரான்‌ 
முடிவது. 

கலினம்‌ - கடிவாளம்‌. 

கலினி - கைமை, திப்பிலி, இடாகினி. 

கலினை - கைமை, மிளகு. 

கலின்கலினெனல்‌ - ஈரடுக்கொலிக்‌ 
குறிப்பு. 

கலீரிடுதல்‌, கலீரெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

கலுகுலுத்தல்‌ - பலசிற்றொலி 
யிலுண்‌ டானதொனி. 

கலுகுலுப்பு - ஒலிக்குறிப்பு. 


wrpiuror 4A - 1 237 


கலுக்குப்பிலுக்கு - அணிகளா னெழு 
மொலி, ஆடம்பரம்‌. 

கலுடம்‌ - கலங்கனீர்‌, பாவம்‌. 

கலுமொலுத்தல்‌, கலுமொலெனல்‌ - 
ஒலிக்குறிப்பு. 

கலுவடம்‌ - பூவரும்பு. 

கலுவம்‌ - கலவம்‌. 

கலுழம்‌ - கலங்கனீர்‌. 

கலுழன்‌ - கருடன்‌. 

கலுமி - கலங்கனீர்‌, முல்லை நிலக்‌ 
கான்யாறு. 

கலுழிதம்‌ - கலங்கியிருத்தல்‌. 

கலுழ்தல்‌ - அழுதல்‌, கலங்கல்‌, சிந்தல்‌. 


கலை -அரைப்பட்டிகை, அண்மான்‌, 


ஆண்முசு, கலையென்னேவல்‌, 
கல்வி, காஞ்சிமரம்‌, காலநுட்பம்‌, 
சந்திரன்‌ பங்கு, லை, சுவாசத்தின்‌ 
பகுதி, சுறா மீன்‌, நூல்‌, மகரமீன்‌, 
மகரராசி, மரக்கொம்பு, மேகலை, 
வண்ணங்‌ களினோரடி, வயிரம்‌, 
வித்தியாதத்‌ துவமேழினொன்று, 
விலங்கேற்றின்‌ பொது. 

கலைகுறைதல்‌ - சத்துக்குறைதல்‌. 

கலைக்கியானம்‌ - கலையறிவு, கல்வி 
நூல்‌. 

கலைக்கோட்டுமாமுனி - ஓரிருடி. 

கலைஞர்‌ - புலவர்‌. 

கலைஞானம்‌ - கலைக்கியானம்‌. 

கலைதல்‌ - குலைதல்‌. 

கலைத்தல்‌ - ஓட்டுதல்‌, குலைத்தல்‌. 

கலைநாதன்‌ - அருகன்‌. 

கலைநாயகன்‌ - புத்தன்‌. 

கலைப்பு - கலைத்தல்‌. 

கலைமலைவு - கல்விமயக்கம்‌. 

கலைமகள்‌, கலைமடந்தை - சரச்சுவதி. 

கலைமான்‌ - ஆண்மான்‌, சரச்சுவதி. 

கலையம்‌ - கலயம்‌. 


கலையானத்தி - துர்க்கை. 


238 wirptiuroor agi] - 1 


கலையினன்‌ - சந்திரன்‌. 

கலையுணர்புலவன்‌ - குமரன்‌. 

கலையூர்தி - சரச்சுவதி, துர்க்கை. 

கலையேறுதல்‌ - அதிகப்படுதல்‌, உரு 
வேறுதல்‌. 

கலையேற்றுதல்‌ - உருவேற்றுதல்‌. 

கலைவல்லோர்‌ - அறிஞர்‌, புலவர்‌. 

கலைவு - குழப்பம்‌, பிரிவு. 

கல்‌ - இரத்தினம்‌, ஒலிக்குறிப்பு, 
கல்லு, கல்லென்னேவல்‌, காவிக்‌ 
கல்‌, மலை, விடந்தீர்க்கும்‌ மணி. 

கல்லகம்‌ - மலை. 

கல்லகாரம்‌ - செங்குவளை, நீர்க்குளிரி. 

கல்லக்காரம்‌ - ஒர்‌ விதபனங்கட்டி. 

கல்லடிமூலம்‌ - ஒர்‌ பாஷாணம்‌. 

கல்லடைசல்‌ - ஒர்‌ நோய்‌, கல்லுறுத்து 
தல்‌. 

கல்லடைப்பு - ஒர்‌ நோய்‌. 

கல்லரவிந்தம்‌ - கற்றாமரை. 

கல்லணை - குதிரைமேற்றவிசு. 

கல்லத்தி - ரத்தி, 

கல்லல்‌ - தோண்டல்‌, பேசலாலெழு 
மொலி. 

கல்லழிஞ்சில்‌ - ஓர்‌ மரம்‌. 

கல்லழை - மலைமுழைஞ்ச்‌. 

கல்லறுத்தல்‌ - கல்லரிதல்‌. 

கல்லறை - குகை, பிரேதக்குழி. 

கல்லாங்காசு - கலவோடு. 

கல்லாசாரி - கற்சிற்பன்‌. 

கல்லாடம்‌ - ஓர்நூல்‌. 

கல்லாடர்‌ - ஓர்புலவர்‌. 

கல்லாந்தலை - ஒர்மீன்‌. 

கல்லாரம்‌ - செங்குவளை, நீர்க்குளிரி. 

கல்லார்‌ - கீழ்மக்கள்‌, மூடர்‌. 

கல்லாலம்‌ - இத்திமரம்‌. 

கல்லால்‌ - கயிலாயமலையினிற்குங்‌ 
கல்லுருவமான ஆல்‌. 


கலையினன்‌ 


கல்லான்‌ - பாரை. 

கல்லி - ஆமை, ஊர்க்குருவி. 

கல்லிச்சி, கல்லித்தி - ஓர்‌ மரம்‌. 

கல்லியம்‌ - கள்‌, சாராயம்‌, கட்கடை, 
கால்‌. 

கல்லிழைத்தல்‌ - இரத்தினம்பதித்தல்‌. 

கல்லின்காரம்‌ - கல்நார்‌. 

கல்லீயம்‌ - ஓர்‌ வகை ஈயம்‌. 

கல்லீரல்‌ - ஓரீரல்‌. 

கல்லு - கல்‌, மலை. 

கல்லுக்கலைக்காத்தான்‌ - பொன்‌ 
னாங்காணி. 

கல்லுண்டை - ஓர்‌ நெல்‌. 

கல்லுதல்‌ - கிண்டல்‌. 

கல்லுநிலம்‌ - கல்லுத்தரை. 

கல்லுப்பு - ஒருப்பு. 

கல்லுரல்‌ - கல்லினாலானவுரல்‌. 

கல்லுருணி - குருவிச்௪ி. 

கல்லுருவி - ஓர்‌ பூடு. 

கல்லுவைத்தல்‌ - காரியஞ்செல்லாமற்‌ 
பண்ணுதல்‌, தோணி தரிக்கப்‌ பண்‌ 
ணுதல்‌, மரணச்சடங்கி னொன்று, 
வயிராக்கியம்‌ வைத்தல்‌. 

கல்லுளி - ஓர்‌ வகையுருக்கு கல்லுப்‌ 
பொழிதிறவுளி. 

கல்லுளுவை - ஒர்மீன்‌. 

கல்லூசி - ஓர்‌ மருந்து. 

கல்லூரி - கல்விபயிலிடம்‌. 

கல்லூருணி - ஒரூர்‌, பாறைக்கெறு. 

கல்லெடுப்பு - மரணச்சடங்கிற்றா 
பித்த கல்லை யெடுத்தல்‌. 

கல்லெரிப்பு - நீரருகல்‌. 

கல்லெறி - எறிபடத்தக்கதூரம்‌, 
கல்லுவிட்டெறிதல்‌, கவண்‌. 

கல்லெனல்‌ - அனுகரணவோசை. 

கல்லை - இலைக்கலம்‌, பாதகுறட்டின்‌ 
குமிழ்‌, பிணக்கு. 

கல்லைநீராக்கி - மாமிசபேதி. 


கவர்படுபொருள்‌ 


கல்லொட்டி - நத்தை. 

கல்லோலம்‌ - புனற்றிரை. 

கலவம்‌ - குழியம்மி. 

கல்வரிக்கை - ஒர்பலா. 

கல்வளை - மலைப்பிளப்பு, மலை 
முழை. 

கல்வி - அறிவு, கற்றல்‌, புண்ணியத்‌ 
தோற்றந்நான்கினொன்று, வித்தை. 

கல்விக்களஞ்சியம்‌ - கல்விக்கிருப்பிட 
மானவன்‌. 

கல்வித்துறை - கல்வி நூல்‌. 

கல்வி நூல்‌ - கலை. 

கல்விபயிலிடம்‌ - பள்ளிக்கூடம்‌. 

கல்விப்பரிட்சை - கலை நூற்‌ பயிற்சி. 

கல்விப்பொருள்‌ - கல்விச்செல்வம்‌. 

கல்விமதம்‌ - கல்விச்செருக்கு. 

கல்லிமான்‌ - அறிஞன்‌. 

கல்வியறிவு - கற்றறிவு. 

கல்வியூரி - கழகம்‌. 

கல்விவான்‌ - அறிஞன்‌. 

கல்வீடு - கல்வினாற்கட்டுமனை. 

கல்வீரியம்‌ - அன்னபேதி. 

கல்வெட்டு - ஓர்‌ பிரபந்தம்‌. 

கல்வெள்ளி - முரண்வெள்ளி. 

கல்வேகம்‌ - அன்னபேதி. 

கல்வேதி - ஒர்‌ மருந்து. 

கலக்குன்று - மந்தரமலை. 

கவசகுண்டலன்‌ - கன்னன்‌. 

கவசம்‌ - இரும்பு முதலியவற்றிய 
கவசம்‌, காவற்பண்ணுமந்திரம்‌, 
சட்டை. 

கவசனை - கவசம்‌. 

கவடம்‌ - தந்திரம்‌. 

கவடி - சோகி. 

கவடிப்பாய்தல்‌ - பாய்தல்‌, ஒர்விளை 
யாட்டு. 


கவடு - கப்பு, கவர்‌, கழுத்திடுகயிறு, 


மரக்கொம்பு, யானைகட்டுங்கயிறு. 


wrpiuror 4ST) - 1 239 


கவட்டல்‌ - கவட்டுதல்‌. 

கவட்டுக்கால்‌ - கடப்புக்கால்‌. 

கவட்டுதல்‌ - சப்புதல்‌, வளைத்தல்‌. 

கவட்டுநெஞ்சன்‌ - வஞ்சகன்‌. 

கவட்டை - கவர்‌. 

கவணங்கட்டுதல்‌ - காயங்கட்டுதல்‌. 

கவணம்‌ - ஓர்‌ மருந்து. 

கவணி - ஓர்‌ புடைவை. 

கவணை - கவண்‌. 

கவண்‌ - கல்லெறிகயிறு. 

கவண்டர்‌ - ஓர்‌ சாதி, சண்டாளர்‌. 

கவண்டி, கவண்டு - கவண்‌. 

காதம்‌ - உடற்குழை, நீர்‌. 

கவந்தன்‌ - ஓரிராக்கதன்‌. 

கவர்‌ - கோனை, மத்து. 

கவயமா, கவயம்‌, கவயல்‌ - காட்டான்‌. 

கவரம்‌ - சாமரம்‌, சினம்‌. 

கவராசம்‌ - தமரூசி, வட்ட மிடுங்கருவி. 

கவரி - இராசசின்னத்தொன்று, 
எருமை, கவரிமா, சாமரை, தேர்‌. 

கவரிமா, கவரிமான்‌ - ஓர்மிருகம்‌. 

கவரிறுக்கி - கடவுமரம்‌. 

கவரெழுசங்கம்‌ - முட்சங்கம்‌. 

கவர்‌ - கவரென்னேவல்‌, மரக்கப்பு, 
வாமை. 

கவர்ச்சி - கவருதல்‌. 

கவர்தல்‌ - அசைப்பெருக்கம்‌, கடை 
தல்‌, கொள்ளையிடல்‌, திருடல்‌, 
வாருதல்‌. 

கவர்த்தடி - முள்ளிடுக்குந்தடி.. 

கவர்த்தல்‌ - கப்புவைத்தல்‌, கவர்விடல்‌. 

கவர்படுதல்‌ - இரண்டெடல்‌. 

கவர்படுபொருள்‌ - செய்யுள்வழுவி 
னொன்று, அஃது ஒருகுறிப்பான்‌ 
விளங்க வேண்டும்‌ பொருடெரி 
வுறவுணர்த்த வந்த சொல்‌ பல 
பொருட்ருவதாயதனை ஒயுறுத்தி 


240 wirptiuroor qs] - 1 


நிற்பது. (உம்‌) யாவருமூடாடார்‌ 
அரிமருவு சோலையகம்‌. 


கவர்படுமொழி - பலகருத்துக்‌ கொள்‌ 
ளுஞ்‌ சொல்‌. 

கவர்ப்பு - கப்புவைத்தல்‌. 

கவர்வழி - பலகவராய்ப்போம்‌ பாதை. 

கவர்விடுதல்‌ - ஒன்றிலிருந்து பல 
தோன்றல்‌, கப்புவைத்தல்‌. 

கவர்வு - கதுவுதல்‌, கவர்விடுதல்‌, 
கைப்பற்று. 

கவலல்‌ - கவலைப்படுதல்‌, பேசலா 
லெழுமொலி, வருந்தல்‌, விரும்பல்‌. 

கவலி - கவலை. 

கவலித்தல்‌ - கவலைப்படல்‌, வருந்தல்‌. 

கவலை - அச்சம்‌, ஓர்‌ கொடி, கவர்‌ 
வழி, கிலேசம்‌, சந்தி, செந்தினை, 
நோய்‌, ஒர்மீன்‌. 

கவல்‌ - துக்கம்‌, வருத்தம்‌. 

கலவு - அகத்திடுதல்‌, கவர்‌, மரக்‌ 
கொம்பு. 

கவழிகை - திரைச்சீலை. 

கவனம்‌ - சோறு, திரளை, வாயளளவு 
கொண்டவுணவு, வெற்றிலைக்‌ 
கட்டு. 

கவளி, கவளிகை - வெற்றிலைக்‌ 
கட்டு. 

கவளீகரித்தல்‌ - கவளமாயுண்ணல்‌, 
முற்றும்மூடுதல்‌, விழுங்கல்‌. 

கவறல்‌ - துக்கித்தல்‌, வருந்தல்‌. 

கவறு - தாயக்கட்டை, பனங்கவறு. 

கவறுருட்டுதல்‌, கவறெறிதல்‌ - தாயம்‌ 
போடுதல்‌. 

கவறை - ஓர்‌ சாதி. 

கவற்சி - வருத்தம்‌, விருப்பம்‌. 

கவனம்‌ - கடுப்பு, கருத்து, கலக்கம்‌, 
காடு, குதிரைநடை, சீக்கிரம்‌, 
படை, மிகுகவலை. 

கவனம்‌ - வேகமுள்ளோன்‌. 


கவனித்தல்‌ - கருத்‌ துவைத்தல்‌. 


கவர்படுமொழி 


கவனிப்பு - கருத்து. 

கவாடக்கட்டி - வசம்பு. 

கவாடக்காரன்‌ - புல்லுவெட்டுவோன்‌. 

கவாடம்‌ - கபாடம்‌, புல்லுச்சுமை. 

கவாய்‌ - ஒருடை, கந்தை. 

கவானம்‌ - புண்ணாற்றும்‌ மருந்தி 
னொன்று. 

கவான்‌ - தொடை. 

கவி - ஆசு-மதுர-சித்திர-வித்தார 
மெனுந்‌ நாற்கவிகளைப்‌ பாடு 
வோன்‌, கவியென்னேவல்‌, குரங்கு, 
சுக்ரென்‌, பாடுவோன்‌, பாடல்‌. 

கவிகருத்து - பாடுவோன்குறிப்பு. 

கவிகற்றோர்‌ - மங்கலப்பாடகர்‌. 

கவிகாளமேகம்‌ - ஒர்‌ புலவன்‌. 

கவிகுருந்தம்‌ - கந்தகபாஷாணம்‌. 

கவிகை - ஈதல்‌, கவிதல்‌, குடை. 

கவிசை - ஓர்‌ நோய்‌. 

கவிசொல்லுதல்‌ - புலமைபாடுதல்‌. 

கவிச்சக்கிரவர்த்தி - கம்பன்‌. 

கவிச்சி - துற்கந்தம்‌. 

கவிச்சு - நிணநாற்றம்‌. 

கவிஞர்‌ - கலைவல்லோர்‌, புலவர்‌. 

கவிதல்‌ - வளைதல்‌, விருப்பமாயிருத்‌ 
தல்‌. 

கவிதை - பா. 

கவித்தம்‌ - கரமுட்டிசெய்தல்‌, விளா 
மரம்‌. 

கவித்தல்‌ - கவியப்பண்ணுதல்‌, மூடுதல்‌. 

கவித்துவம்‌ - கலிபாடும்வல்லபம்‌. 

கவிநாயகன்‌ - பாட்டுடைத்தலைவன்‌. 

கவிப்பர்‌ - செட்டிகள்‌. 

கவிப்பு - ஆரூடத்துக்குச்சூரியனிற்‌ 
குந்நிலை, உட்டுளை, குடை, 
மூடுதல்‌. 

கவியம்‌ - கடிவாளம்‌. 

கவிரம்‌ - அலரிச்செடி.. 

கவீரம்‌ - அலரி. 


கழல்‌ 


கவீராயன்‌ - புலவன்‌. 

கவீர்‌ - முண்முருக்கு. 

கவிவல்லோர்‌, கவிவாணர்‌ - புலவர்‌. 

கவிவு - உள்வளைவு, குலிவு. 

கவிழ்ச்சி - குவிவு, குனிவு. 

கவிழ்தல்‌ - அகம்‌ புறமாதல்‌, இறத்தல்‌, 
குனிதல்‌ 

கவிழ்தும்பை - ஓர்‌ தும்பை. 

கவிழ்த்தல்‌ - அகம்புறமாக்கல்‌, கவிழப்‌ 
பண்ணல்‌, மூதெல்‌. 

கவிணல்‌ - அமழகாயிருத்தல்‌. 

கவின்‌ - அழகு. 

கவீசசுரர்‌ - கவிவாணர்‌. 

கவீனம்‌ - பசுமேய்ந்த இடம்‌, வெண்‌ 
ணெய்‌. 

கவுசி - குழைவு, வருத்தம்‌. 

கவுசிகம்‌ - கெளசிகம்‌. 

கவுசிகன்‌ - விசுமாமித்திரன்‌, இந்திரன்‌. 

கவுஷணம்‌ - கெளபீனம்‌. 

கவுஞ்சம்‌ - அன்றில்‌. 

கவுடி - ஓர்‌ பண்‌. 

கவுதம்‌ - ௪சசிலிக்குருவி. 

கவுதாரி - ஓர்‌ பட்சி. 

கவுதாரிப்புடம்‌ - மூன்று எருப்புடம்‌. 

கவுத்துகம்‌ - பதுமராகம்‌, வஞ்சகம்‌. 

கவுத்துகவாதம்‌ - கலைஞானமறு 
பத்தினான்கினொன்று. 

கவுமாரம்‌ - இளமை. 

கவுமாரி - பார்பதி. 

கவுரகாசு - அக்குமணி. 

கவுரவர்‌ - குருகுலத்தவர்‌. 

கவுலவம்‌ - பன்றிக்கரணம்‌. 

கவுல்‌ - உடன்படிக்கை, தூர்க்கந்தம்‌. 

கவுளி - ஓர்‌ விததெங்கு, பல்லி. 

கவுள்‌ - கதுப்பு, யானைக்கதுப்பு, 
யானைமதம்பாயிடம்‌. 


கவுனி - குதிரைப்பற்பாஷாணம்‌. 


wpiuror 4A) - 1 241 


கவை - அயிலியம்‌, எள்ளிளங்காய்‌, 
கவர்‌, கவர்வழி, காடு, கோட்டை, 
மரக்கப்பு, தேவை. 

கவைதல்‌ - மூடல்‌. 

கவைத்தடி - கவர்த்தடி. 

கவைத்தாள்‌ - நண்டு. 

கவைநா - பாம்பு. 

கவையடி - கவர்க்குரை. 

கவையம்‌ - கவயம்‌. 

கவ்வல்‌ - கவ்வுதல்‌. 

கவ்வாணம்‌ - ஒர்‌ பண்‌. 

கவ்வியம்‌ - கெளவியம்‌. 

கவ்வு - கவ்வென்னேவல்‌, பெருமை. 

கவ்வுதல்‌ - கடித்துப்பிடித்தல்‌, கவர்‌ 
தல்‌, வாயினாற்கொள்ளல்‌. 

கவ்வை - எள்ளிளங்காய்‌, ஒலி, கள்‌, 
காரியம்‌, துன்பம்‌, பழிமொழி, 
வேலை. 

கழகம்‌ - கல்வி முதலியபயிலிடம்‌. 

கழகு - ஆயுதம்‌ பயிலிடம்‌. 

கழங்கம்‌ - சூதாடுகருவி. 

கழங்கு - ஒராடல்‌, கழற்சிக்கொடி, 
வெறியாட்டாளனாடல்‌, அபி 
டேகம்‌. 


கழஞ்சு - பன்னிரண்டு பண்விடை 
கொண்டநிறை. 

கழப்பன்‌, கழப்பாடி, கழப்புணி - வேலைக்‌ 
கள்ளன்‌. 

கழப்பு - கள்ளத்தனம்‌. 

கழப்புதல்‌ - சோம்பாயிருத்தல்‌. 

கழலல்‌ - நெகிழ்தல்‌, விலகல்‌. 

கழலி - பிரண்டை. 

கழலிச்சிட்டு - ஒர்சிட்டு. 

கழலை - கழலைக்கட்டி. 

கழல்‌ - ஆட வர்கொடையாலும் வீரத்‌ 
தாலுமணியும்‌ பூண்‌, கழலென்‌ 
னேவல்‌, கழல்மரம்‌, கழற்கொடி, 
கால்‌, செருப்பு, பொன்வண்டு. 


242 wirpiuroor qs] - 1 


கழல்வு - கழலுதல்‌. 

கழறல்‌ - உறுதிச்சொல்‌, கழலுதல்‌, 
சொல்லல்‌, நெருங்கல்‌. 

கழற்சி - ஓர்‌ செடி, கழலுதல்‌. 

கழற்பதி - பெருங்குமிழ்‌. 

கழற்றல்‌ - கழலப்பண்ணல்‌, விலக்கல்‌. 

கழற்றி - கழலுதல்‌. 

கழற்றுதல்‌ - கழலப்பண்ணல்‌, நீக்கிக்‌ 
கொள்ளல்‌. 

கழற்றுரை - கடிந்துபேசுஞ்சொல்‌. 

கழனி - சேறுதிரைச்சீலை, மருத 
நிலம்‌, வயல்‌. 

கழனியடுத்தவர்‌ - வேளாளர்‌. 

கழாநிலம்‌ - கழிநிலம்‌. 

கழாயர்‌, கழாய்க்கூத்தர்‌ - கம்பங்‌ 
கூத்தர்‌. 

கழாலை - உவர்நிலம்‌, கழிநிலம்‌. 

கழி - உப்பளம்‌, கம்பு, கயிறு, கழி 
யென்னேவல்‌, கோல்‌, செம்மெழுகு, 
நூற்கழி, மிகுதி, யாழி னரம்பு. 

கழிகடை - அறக்கெட்டது. 

கழிகோல்‌ - மிருகங்களைப்‌ பிடிக்குங்‌ 
கோல்‌. 

கழிக்கரை - கழிமுகம்‌. 

கழிக்காரை - ஓர்‌ செடி. 

கழிசிறை - உறுப்புக்கேடி, நாடோடி. 

கழிச்சல்‌ - பெருக்கம்‌, வயிறுபேதி 
யாதல்‌. 

கழிஞ்சு - ஓர்நிறை. 

கழிதல்‌ - கடத்தல்‌, சாதல்‌, தீர்தல்‌, 
நடத்தல்‌, பிரிதல்‌, போதல்‌, மிகுதல்‌, 
வயிறுபேதித்தல்‌. 

கழித்தல்‌ - தீர்த்தல்‌, நீக்குதல்‌, போக்‌ 
குதல்‌. 

கழிநிலம்‌ - உப்பளம்‌, உவாநிலம்‌. 

கழிநெடிலடி - செய்யுட்டளையி 
னொன்று, அஃது ஐஞ்சீரின்‌ மிக்க 
சர்களடுத்து நிற்பது. 

கழிநெடில்‌ - ஒர்‌ கவி. 


கழல்வு 


கழிபிறப்பு - முற்பிறப்பு. 

கழிப்பு - 
னொன்று, கழித்தல்‌, குற்றம்‌, 
தோஷ்ந்தீர்க்கு மோர்‌ சடங்கு. 

கழிமுகம்‌ - ஆற்று நீர்க்கழிவு. 

கழிமுட்டாள்‌ - ஓர்‌ புல்‌. 

கழிமை - தள்ளுதல்‌. 

கழியர்‌ - உப்பளவர்‌, நெய்தனில 


கணக்குவகை நான்க 


மாக்கள்‌. 

கழியல்‌ - கழிக்கப்பட்டது, பிரிதல்‌. 

கழியிருக்கை - நதிசூழ்ந்தவிடம்‌. 

கழியுடல்‌ - தசைகழிந்தஉடல்‌. 

கழியூணன்‌ - பெருந்தீனன்‌. 

கழிவாய்நஞ்சன்‌ - ஓர்‌ பாம்பு. 

கழிவு - உள்ளதுசிறத்தல்‌, கழிதல்‌, 
தள்ளுபடியானது, பூரணம்‌, மிகுதி. 

கழிவுகணக்கு - ஓர்‌ கணக்கு. 

கழு - கழுமரம்‌, கழுவென்னேவல்‌, 
சூலம்‌, புற்கற்றை. 

கழுகண்டு - வணங்காத்தலையன்‌. 

கழுகு - ஓர்‌ பறவை. 

கழுகுழுத்தல்‌ - நொதுநொ துத்தல்‌. 

கழுக்கடை - ஈட்டி, சூலம்‌. 

கழுக்களம்‌ - கொலைக்களம்‌. 

கழுக்காணி - தழுக்குணி, வயிரக்‌ 
கட்டை, சோம்பேறி. 

கழுக்குன்றம்‌ - ஓர்‌ மலை. 

கழுது - காவல்‌, பரண்‌, பிசாசம்‌, 
வண்டு. 

கழுதை - வடமேற்றிசைப்‌ பாலன்‌ 
குறி, வாலேபம்‌. 

கழுதைகடி - ஒருமூலைகுறைந்தவீடு. 

கழுதைக்கரணம்‌ - பதினோர்‌ கரணத்‌ 
தொன்று. 

கழுதைக்குடத்தி - கழுதைப்புலி. 

கழுதைத்தும்பை - ஓர்‌ தும்பை. 

கழுதைமுள்ளி - ஒர்‌ செடி. 

கழுதைவண்டு - ஓர்‌ வண்டு. 


களந்தூரி 


கழுதைவாகினி - மூதேவி. 
கழுதைவிரியன்‌ - ஓர்‌ பாம்பு. 
கழுத்தடி - தோண்மேல்‌. 
கழுத்தல்‌ - பொய்‌. 

கழுத்து - கண்டம்‌. 


கழுத்துக்குட்டை - கழுத்திற்‌ கட்டுகிற 


சீலை. 
கழுத்துக்கொடுத்தல்‌ - ஒருவரிக்‌ 
கட்டில்முன்னிற்றல்‌. 
கழுத்துப்பட்டை - அங்கியினோ 
ருறுப்பு. 


கழுத்துமுறித்தல்‌ - ஒருவரைக்‌ கெடுத்‌ 
தியாதொன்றடைதல்‌, ஒன்றைச்‌ 
செய்யவேண்டுமென்று தொந்த 


றைபண்ணல்‌. 

கழுநீர்‌ - அரிசிகிளைந்தநீர்‌, ஆம்பல்‌. 

கழுந்து - குடம்முதலியவற்றின்‌ 
கழுத்து, பொருத்து, தேய்ந்து 
மழுங்கித்திரண்ட வடிவம்‌. 

கழுப்பத்தை - புற்றக்கை. 

கழுமரம்‌ - கழு. 

கழுமல்‌ - நிறைதல்‌, பற்றுதல்‌, மயக்கம்‌, 
மிகுதி. 


கழுமுதல்‌ - இணைத்தல்‌, கலக்குதல்‌, 
நிறைந்திருத்தல்‌, மயங்குதல்‌. 

கழுமுள்‌ - ஆயுதப்பொது, ஈட்டி, 
கழுமரம்‌, சூலம்‌, மாதளை. 

கழுவல்‌ - கழுவுதல்‌. 

கழுவன்‌ - பொய்யில்நிலைப்பவன்‌. 

கழுவாய்நிலம்‌ - புற்றரை. 

கழுவுதல்‌ - சத்திபண்ணல்‌. 

கழுவெண்ணெய்யுருக்கி - கடியவள்‌, 
கழுவிலேற்றிய பிணத்தில்‌ நெய்‌ 
யுருக்குவாள்‌, பிடித்த பிடிவிடாது 
சோலி பண்ணுகிறவன்‌. 

கழுவெளி - புற்றரை. 

கழுவேறி - தழுக்குணி. 

கழுவேற்றுதல்‌ - கமுவில்வைத்தல்‌. 

கழை - கரும்பு, புநர்பூசம்‌, மூங்கில்‌. 


wpiuror 4A) - 1 243 


கழைக்கூத்தர்‌ - கம்பங்கூத்தர்‌. 

கழைக்கூத்து - கம்பங்கூத்து. 

கழையமுத்தம்‌ - மூங்கிலிற்பிறந்தபுகை 
நிறமுத்து. 

கள - களாச்செடி.. 

களகண்டமாலை - ஓர்‌ வகைச்சிலந்தி. 

களகண்டம்‌ - குயில்‌. 

களகம்‌ - பெருச்சாளி. 

களகம்பளம்‌ - ஆட்டின்கழுத்தாரம்‌. 

களகளத்தல்‌ - ஈரடுக்காயொலித்தல்‌. 

களகளப்பு - ஈரடுக்கொலிக்குறிப்பு. 

களகளம்‌ - பேரொலி. 

களகளெனல்‌, களகுளெனல்‌, களகொ 
ளெனல்‌ - ஈரடுக்கொலிக்‌ குறிப்பு. 

களக்கடை - களவாய்‌. 

களக்கட்டை - நெற்களத்தினடுங்‌ 
கட்டை. 

களக்கர்‌ - புலையர்‌, வேடர்‌. 

களக்குக்கொளன்கெனல்‌ - ஒலிக்‌ 
குறிப்பு. 

களங்கசத்துரு - ஈயமணல்‌. 

களங்கட்டி - ஒர்‌ மீன்‌. 

களங்கம்‌ - அடையாளம்‌, கறுப்பு, 
குற்றம்‌, சீதரங்கபாஷாணம்‌, நீலம்‌, 
மாசு. 

களங்கன்‌ - சந்திரன்‌, மாசுள்ளோன்‌. 

களங்கு - இரசகுளிகை, அடை 
யாளம்‌. 

களங்கொள்ளல்‌ - பேோர்க்களத்திற்‌ 
கலத்தல்‌. 

களஞ்சி - சுதபாஷாணம்‌. 

களஞ்சியம்‌ - பண்டகசாலை. 

களதபுதம்‌ - வெள்ளி, கண்ணாடி. 

களதம்‌ - பெருச்சாளி. 

களத்திரம்‌ - குடும்பம்‌, சென்மத்துக்‌ 
கேழாமிடம்‌, மனைவி. 

களத்தூர்‌ - ஒரூர்‌. 

களந்தூரி - தான்றிக்காய்‌. 


244 wirpiuroor qs] - 1 


களந்தை - ஒரூர்‌. 

களபகத்திணை - அகப்பொருட்டு 
றையினொன்று. 

களபகத்துரி - ஒர்‌ வாசனைப்‌ 
பண்டம்‌. 

களபம்‌ - கலப்பு, கலவைச்சாந்து, 
சுட்டசாந்து, யானை, யானைக்‌ 
கன்று, கண்ணாடி. 

களப்பலி - யுத்தவீரர்செலுத்தும்பலி. 

களப்பன்றி - பெருங்குமிழ்‌. 

களப்பன்னை - ஓர்‌ பன்னை. 

களப்பாட்டு - போரடிக்கும்‌ போது 
சொல்லுஜெபாட்டு. 

களப்பாய்‌ - கதிர்ப்பாய்‌. 

களப்பிச்சை - விளைகளத்திற்‌ 
கொடுக்கும்பிச்சை. 

களப்பு - கடலினிடைப்‌ பரவைத்‌ 
திடர்‌, கள்ளம்‌. 

களப்புதல்‌ - வேலைக்கள்ளம்‌ பண்‌ 
ணுதல்‌. 

களப்பேச்சு - கூடுமிதிகளத்திற்பயில்‌. 

களப்பேறு - குடிமக்கள்படி. 

களமர்‌ - உழுநர்‌, சூத்திரர்‌, பூவை 
சியர்‌, மருதநிலமாக்கள்‌. 

களமளத்தல்‌ - ஒலிக்குறிப்பு. 

களம்‌ - இடம்‌, இருள்‌, ஒரூர்‌, 
கடலுண்மிதப்புத்தரை, கழுத்து, 
களா, களாநிலம்‌, கறுப்பு, நெற்‌ 
களம்‌, போர்க்களம்‌, மனைவி, 
மிடறு, விடம்‌. 

களம்பாடுதல்‌ - போர்க்களத்தை 
வன்னித்தல்‌. 

களரவம்‌ - காட்டுப்புறா, புறா. 

களரி - அரங்கம்‌, ஆயுதஞ்சூது 
கூத்துப்பயிலிடம்‌, கருமை, களர்‌ 
நிலம்‌, காடு, கூட்டம்‌, பாழ்நிலம்‌, 
போர்க்களம்‌, மிடறு. 

களரிகட்டுதல்‌ - அவையடக்களஞ்‌ 
செய்தல்‌. 

களரிக்கட்டு - ஓர்‌ வித்தை. 


களந்தை 


களரிக்கோழை - சவைக்குப்பயப்‌ 
படுதல்‌. 

களரியேறுதல்‌ - அரங்கிலேறுதல்‌. 

களரிவிடுதல்‌ - அரங்கிலேவிடுதல்‌. 

களர்‌ - களாநிலம்‌, களாமரம்‌. 

களர்நிலம்‌ - உப்புநிலம்‌. 

களர்மண்‌ - உவர்மண்‌. 

களவம்‌ - கலப்பு, கலவைச்சேறு. 

களவர்‌ - கள்வர்‌. 

களவன்‌ - கர்க்கட கவிராசி, கள்வன்‌, 
நண்டு. 

களவாடுதல்‌, களவாளல்‌ - களவெடுத்‌ 
தல்‌. 

களவியல்‌ - கள்ளப்புணர்ச்ி. 

களவு - உன்மத்தம்‌, களர்ச்செடி, 


திருட்டு, இஃதுபஞ்ச பாதகத்‌ 
தொன்று. 


களவுப்புணர்ச்சி - கரவுக்கூட்டம்‌, 
காந்தருவமணம்‌. 

களவொழுக்கம்‌ - களவாய்ப்‌ புணர்ந்து 
திரிதல்‌. 

களன்‌ - இடம்‌, உக்கிரம்‌, உன்மத்தம்‌, 
ஒலி, கழுத்து, கூட்டம்‌, சினேகம்‌, 
போர்க்களம்‌, மருதநிலம்‌. 

களா - ஓர்‌ செடி, களாநிலம்‌, கறுப்பு. 

களாசி - படிக்கம்‌. 

களாநிலம்‌ - உப்புநிலம்‌. 

களாபடனம்‌ - தயாவிருத்தி பதினான்கி 
னொன்று, அஃது, கற்பித்தல்‌. 

களாப்பூக்கோரை - ஓர்‌ புல்‌. 

களாவகம்‌ - சிறுகீரை. 

களி - களிப்பு, களிப்புள்ளவன்‌, 
களியென்னேவல்‌, கள்‌, குரூரம்‌, 
குழம்பு, செருக்கு, மயக்கம்‌, வெறி, 
சீதம்‌, செறிவு, பெருமை, வெப்பு. 

களிகம்‌ - வாலுளுவை. 

களிகூருதல்‌ - அக்களித்தல்‌, களிப்பு, 
மிகுதல்‌. 

களிகை - இளம்பூவரும்பு. 


கள்ளப்பால்‌ 


களிக்கண்‌ - தட்டார்கருவியினொன்றறு. 

களிக்காய்‌ - தசைக்காய்‌. 

களிக்குளம்‌ - ஒர்‌ பட்டினம்‌. 

களிதம்‌ - பெருங்கல்‌, வழுக்கல்‌. 

களித்தல்‌ - செருக்கடைகல்‌, மதத்தல்‌, 
மிகவுவத்தல்‌. 

களித்துறை - ஒரூர்‌. 

களிநெஞ்சன்‌ - கொடூரன்‌, செருக்கன்‌. 

களிப்பாக்கு - அவித்துக்காய்ந்தடாக்கு. 

களிப்பு - இன்பம்‌, உள்ளக்களிப்பு, 
மதாப்பு, மயக்கம்‌. 

களிமண்‌ - பசைமண்‌. 

களிமம்‌ - எலி. 

களிம்பு - மலினம்‌. 

களியர்‌ - நெய்தனிலமாக்கள்‌,வெறியர்‌. 

களியாட்டு - மதுவெறியாட்டு. 

களிறு - அத்தநான்‌ ஆண்சுறா, ஆண்‌ 
பன்றி, ஆண்யானை, விலங்கேற் 
றின்‌ பொது, யானை. 

களுகொளெனல்‌ - நழுநொழுத்தல்‌. 

களுக்குக்களுக்கெனல்‌ - 
ஒலிக்குறிப்பு. 

களேபரம்‌ - உடல்‌, எலும்பு, பிணம்‌. 

களை - அயர்வு, அழகு, ஒளி, களை 
யென்னேவல்‌, குற்றம்‌, தாளப்பிர 
மாணம்பத்தினொன்று, தேவ 
கலை, புல்‌. 

களைகட்டல்‌ - களைபிடுங்கல்‌. 

களிகட்டி, களைவெட்டி - களையெடுக்‌ 
குங்கருவி. 

களைகண்‌ - தாபரம்‌, புகல்‌. 

களைகொள்ளுதல்‌ - சோர்தல்‌, தேவ 
பத்திக்கடுத்தமுகக்குறியடை தல்‌. 

களைகோல்‌ - ஓர்‌ கருவி. 

களைஞர்‌ - சண்டாளர்‌, வேலைக்காரர்‌. 

களைதல்‌ - களைகட்டல்‌, கொல்லல்‌, 
நீக்குதல்‌, விலக்குதல்‌. 

களைதீர்தல்‌, களைதேறுதல்‌ - சோகந்‌ 
தீர்தல்‌. 


wrpiuror 4ST) - 1 245 


களைத்தல்‌ - இளைப்புறல்‌. 
களைபறித்தல்‌ - களைபிடுங்குதல்‌. 
களைபோடுதல்‌ - சோகம்போடுதல்‌. 
களைப்புல்‌ - பயிருக்குட்புல்‌. 
களையாறுதல்‌ - சோகரநீங்குதல்‌. 
களையாற்றுதல்‌ - சோகந்தர்த்தல்‌. 
களையேறுதல்‌ - களைகொள்ளுதல்‌. 
களைவாரி - களைச்சத்தகம்‌, களை 
வாருவோன்‌. 
களைவு - களைதல்‌. 
கள்‌ - ஓர்‌ வண்டு, களவு, கள்ளென்‌ 
னேவல்‌, பன்மைவிகுதி, பொய்‌, 
மது, மலர்த்தேன்‌, சோர்வு. 
கள்வன்‌ - கரியவன்‌, கர்க்கடகவிராச, 


குரங்கு, திருடன்‌, நண்டு, முசு, 


யானை. 
கள்ளக்கடன்‌ - அநியாயவட்டிக்கு 
வாங்கல்‌, மென்புரட்டு. 
கள்ளக்கதவு - கள்ளவாயில்‌. 
கள்ளக்கயிறு - சூத்திரக்கயிறு. 
கள்ளக்கவறு - கவறு, வஞ்சகச்சூது. 
கள்ளக்கலி - சோரகவி. 
கள்ளக்களவு - ஒளிப்புமறைப்பு. 
கள்ளக்காசு - செல்லாக்காசு. 
கள்ளக்காதுபடல்‌ - குற்றினகாது 
பழுதுபடல்‌. 
கள்ளக்காய்‌ - கனற்றபமம்‌. 
கள்ளக்கோலம்‌ - இரண்டுக்‌ குற்ற 
சாயல்‌, குணக்கேடான்‌ சாயல்‌. 
கள்ளச்சரக்கு - கள்ளமானசரக்கு. 
கள்ளச்சி - பூநீறு, பூவழலை, திருடி. 
கள்ளச்சுரம்‌ - விட்டுவிட்டுக்காயுங்‌ 
காய்ச்சல்‌. 
கள்ளத்தட்டு - தந்திரத்தட்டு. 
கள்ளத்தோணி - ஒர்‌ஓடம்‌. 
கள்ளநீர்‌ - புண்ணீர்‌. 


கள்ளப்பால்‌ - இடைத்தட்டில்‌ வருவன. 


246 wirpiuroor qs] - 1 


கள்ளப்புணர்ச்சி - தந்தைதாயறியா து 
தலைவனுந்தலைவியுங்கூடல்‌. 
கள்ளப்புருஷன்‌ - சோரநாயகன்‌. 
கள்ளப்பேச்சு - தந்திரப்பேச்சு. 
கள்ளமனம்‌ - வஞ்சகமனம்‌. 
கள்ளம்‌ - களவு, குற்றம்‌, மொய்‌. 
கள்ளம்பண்ணல்‌ - சோர்வுபண்ணல்‌. 
கள்ளம்விடல்‌ - வேண்டியபடி செய்‌ 
யாதுவிடல்‌. 
கள்ளல்‌ - களவுசெய்தல்‌, கள்ளுண்‌ 
ணல்‌. 
கள்ளவல்லியன்‌ - ஒர்சாதியான்‌. 
கள்ளவிலை - இரகசியவிலை. 
கள்ளவெட்டு - கள்ளத்தனம்‌. 
கள்ளவேலை - மாரீசமானவேலை. 
கள்ளவேளை - நியமிக்கப்படாத 
நேரம்‌. 
கள்ளறை - பெட்ட கத்துள்ளறை. 
கள்ளன்‌ - சோரன்‌. 
கள்ளி - ஒர்‌ மரம்‌, திருடி. 
கள்ளிக்காக்கை - செம்போத்து. 
கள்ளிக்கோட்டை - ஒரூர்‌. 
கள்ளிச்சிட்டு - ஓர்‌ பறவை. 
கள்ளிமடையான்‌, கள்ளிமுளையான்‌ - 
ஓர்பூடு. 
கள்ளு - நீறிடாதபனைநீர்‌. 
கள்ளுதல்‌ - களவுசெய்தல்‌. 
கள்ளூண்‌ - வண்டு. 


கறகறத்தல்‌ - அரிகண்டப்படுத்தல்‌, 


சக்கிரக்றிப்பு. 
கறகறெனல்‌ - ஒலிக்குறிப்பு, சக்ரெக்‌ 
குறிப்பு. 


கறங்கல்‌ - ஒலித்தல்‌, சுழலல்‌, பேய்‌, 
வளைதடி. 

கறங்கு - கறங்கென்னேவல்‌, காற்றாடி, 
சுழற்சி. 

கறங்குதல்‌ - சுழலல்‌. 


கள்ளப்புணர்ச்சி 


கறட்டி - உலர்ந்தகட்டி, வரண்ட 


கட்டம்‌. 


கறட்டியோணான்‌ - கட்டோணான்‌. 


கறட்டுக்கறட்டெனல்‌ - கோழை 
கொண்டிழுத்தல்‌ 

கறத்தல்‌ - உறத்தல்‌, பால்முதலிய 
பிதுக்கல்‌. 


கறமன்‌ - காய்ந்துவரண்டது. 

கறல்‌ - விறகு. 

கறவை - பாற்பசு. 

கறவையான்‌ - பாற்காரன்‌, பாற்பசு. 

கறளை - ஓர்‌ மரம்‌, கறாளை. 

கறள்‌ - அரு. 

கறா - காடைக்குரல்‌. 

கறாக்கி, கறார்‌ - வரையறை. 

கறாளி - அடங்காக்குதிரை. 

கறாளை - வளர்ச்சியற்றது. 

கறி - கடி, கறி, கறியென்னேவல்‌, 
மிளகு. 

கறிக்கரணை - ஓர்‌ செடி. 

கறிச்சுரை - ஓர்‌ சுரை. 

கறித்தல்‌ - கடித்தல்‌, புசித்தல்‌. 

கறித்தும்பை - ஒர்‌ தும்பை. 

கறிப்பாலை - ஓர்‌ பாலை. 

கறிப்புடல்‌ - ஓர்‌ புடோல்‌, ஒரு வண்டு. 

கறிமசாலை - கறிச்சரக்கு. 

கறிமுள்ளி - ஒர்‌ முள்ளி. 

கறியுப்பு - இலவணம்‌. 

கறிவடகம்‌ - வற்றல்‌. 

கறுகாய்ஞ்சொறி - ஓர்‌ செடி. 

கறுக்காய்‌ - இளநீர்க்கயர்‌, ஓர்‌ மரம்‌. 

கறுக்கை - கோபித்தல்‌. 

கறுத்தக்காக்கட்டான்‌ - ஓர்‌ கொடி. 

கறுத்தப்பாசி - கரியமணி. 

கறுத்தப்பூ, கருவிருளை - கருங்‌ 


காக்கணம்‌. 


கற்காரு 


கறுத்தல்‌ - கறுப்பாதல்‌, கோபித்தல்‌, 
மனக்குறைப்படுதல்‌. 

கறுத்தவன்‌ - பகைவன்‌. 

கறுத்தவுப்பு - காருப்பு. 

கறுப்பன்‌ - ஓர்‌ தேவதை, ஓர்‌ நெர்‌, 
கரியன்‌. 

கறுப்பு - கருநிறம்‌, கறை, கோபம்‌, 
சினக்குறிப்பு, மனக்குறை. 

கறுப்பக்கட்டுதல்‌ - பயிர்கறுத்துண்‌ 
டாதல்‌, மழைக்கோலங்கொள்ளல்‌. 

கறுப்புக்காய்ஞ்சொறி - ஓர்‌ செடி. 

கறுப்பெறிதல்‌ - கறுத்தல்‌, . 

கறுமுதல்‌ - சினக்குறிப்புக்காட்டல்‌, 
சினத்தல்‌. 

கறுமுறுத்தல்‌ - சினத்தல்‌. 

கறுமுறனல்‌, கறுமொறெனல்‌ - ஒலிக்‌ 
குறிப்பு, குறைசொல்லல்‌. 

கறுமொறுத்தல்‌ - மொறு மொறுத்‌ 
தல்‌. 

கறுவம்‌ - ஆங்காரம்‌, சினம்‌. 

கறுவல்‌ - கரியவன்‌, சலஞ்சாதித்தல்‌, 
சினக்குறிப்பு. 

கறுவா - ஓர்‌ மரம்‌. 

கறுவாப்பட்டை - ஓர்‌ சரக்கு. 

கறுவித்தல்‌ - சலஞ்சாதித்தல்‌. 

கறுவியம்‌ - கறுவித்தல்‌, வைராக்கியம்‌. 

கறுவு - கறுவென்னேவல்‌, சலஞ்‌ 
சாதித்தல்‌, சினக்குறிப்பு, சினம்‌, 
தணியாக்கோபம்‌. 

கறுவுதல்‌ - சலஞ்சாதித்தல்‌. 

கறுள்‌ - கடிவாளம்‌. 

கறேரெனல்‌ - ஒலிக்குறிப்பு, கருமை 
நிறக்குறிப்பு, விரைவின்குறிப்பு. 

கறை - இருள்‌, உதிரம்‌, உரல்‌, கறள்‌, 
கறுப்பு, குடியிறை, குற்றம்‌, நஞ்சு, 
நிறம்‌, மாசு. 

கறைக்கட்டுதல்‌, கறைபிடித்தல்‌ - 
கறள்பிடித்தல்‌. 

கறைப்படுதல்‌ - குற்றப்படுதல்‌. 


wrpiuror 4A) - 1 247 


கறைப்போக்கன்‌ - கழ்மகன்‌. 
கரைப்போக்கி - கழ்மை. 
கறைமிடற்றோன்‌ - சிவன்‌. 
கறையடி - யானை. 
கறையான்‌ - சிதல்‌. 
கறையான்மேய்தல்‌ - 
கட்கெல்‌. 

கறையான்புற்று - வன்மீகம்‌. 


கறையான்‌ 


கற்கசகாரன்‌ - கடினமுள்ளோன்‌, 
சுறுக்ளெகாதவன்‌. 

கற்கசம்‌ - கடினம்‌, பிரயாசம்‌, குரூரம்‌, 
பிசுனம்‌. 

கற்கசர்‌ - உலோபிகள்‌, கடினர்‌, கழ்‌ 
மக்கள்‌. 

கற்கடககரம்‌ - தேள்‌, நண்டுவாய்க்‌ 
காலி. 

கற்கடகசிங்கி - ஓர்‌ பூடு. 

கற்கடகபாஷாணம்‌ - விழைவுபாஷாண 
முப்பத்திரண்டினொன்று. 

கற்கடகம்‌ - ஒரிராசி, நண்டு, தாமரை 
நூல்‌, விட்டார்த்‌ தம்‌. 

கற்கடகவைரி - குரங்கு. 

கற்கண்டம்‌ - கற்பார்‌. 

கற்கண்டு - கருப்புக்கட்டி. 

கற்கம்‌ - ஓர்‌ சரக்கு, பலவகை கூடிய 
மருந்து, மருந்தின்பொது, தாமரை, 
நிட்டை, பாதம்‌. 

கற்கரம்‌ - மத்து. 

கற்கரி - கரகம்‌, தயிர்கடைதாழி. 

கற்கரிகை - சதங்கை. 

கற்கருசிலை - ஓர்‌ பூடு. 

கற்கனல்‌ - கல்மதம்‌. 

கற்கா - கொடுந்தமிழ்நாட்டி 
னொன்று. 

கற்காமி - அல்மதம்‌. 

கற்காரம்‌ - கல்லக்காரம்‌, காரக்கல்‌. 


கற்காரு - அலைமரம்‌, கற்காரம்‌. 


248 wirptiuroor agi] - 1 


கற்கி - குதிரை, திருமாலவதாரத்‌ 
தொன்று, தேவர்கோயில்‌. 

கற்கிச்சா - சாவாக்கியங்களி 
னொன்று. 

கற்கிணறு - கல்லுக்ணெறு. 

கற்கிமண்டலம்‌ - உத்தரவீதிக்கடை. 

கற்குடல்‌ - ஓர்‌ விதநோய்க்குடல்‌. 

கற்குளித்தல்‌ - இரத்தினங்குளித்‌ 
தெடுத்தல்‌. 

கற்கு - கற்கடகவிராசி. 

கற்கோடன்‌ - கார்க்கோடன்‌. 

கற்கோவை - கருடன்கிழங்கு. 

கற்சத்து, கற்சவளை - கல்நார்‌. 

கற்சம்‌ - யானைபிளிறொலி. 

கற்சரீரம்‌ - வயிரச்சாரம்‌. 

கற்சனம்‌ - கோபம்‌, தொனி, முழக்கம்‌, 
யுத்தம்‌. 

கற்சாகம்‌ - மரகதம்‌. 

கற்சாடி - கல்லினாற்செய்தபாத்திரம்‌. 

கற்சிற்பன்‌ - சிற்பன்‌. 

கற்சுண்ணாம்பு - கன்னீறு. 

கற்சுவர்‌ - செங்கல்காட்டுக்கல்லி 
வற்றாற்செய்யப்பட்ட சுவர்‌. 

கற்சூரம்‌ - கழற்கொடி, போந்து. 

கற்சூலை - ஓர்‌ சூலை. 

கற்பகக்கரம்‌ - கோழித்தலைக்‌ 
கெந்தகம்‌. 

கற்பகச்சோலை - இந்திரன்நந்தனம்‌. 

கற்பகத்திணை - அகப்பொருட்டு 
றையினொன்று. 

கற்பகம்‌ - ஐந்தருவினொன்று, அஃது 
வேண்டிற்றெல்லாந்தருமரம்‌, 
விநாயகன்‌, புளியாரை. 

கற்பகன்‌ - செளளகன்‌. 

கற்பகோளகை - கருப்பப்பை. 

கற்பஞ்சாதித்தல்‌ - காயசித்திக்கு 
மருந்துசாதித்தல்‌. 

கற்படி - ஏறும்படி. 


கற்கி 


கற்படுத்தல்‌ - செங்கற்பதித்தல்‌. 

கற்படை - கற்படுத்தநிலம்‌, கோட்‌ 
டையிற்கள்ளவமி. 

கற்பதரு - கற்பகவிருட் சம்‌. 

கற்பதுருமம்‌ - கற்பதாரு. 

கற்பதித்தல்‌ - இரத்தினமழுத்தல்‌, 
கல்லடுத்தல்‌. 

கற்பநிதி - குபேரனவநிதியினொன்பறு. 

கற்பம்‌ - ஆயிரங்கோடி, உலகமுடி 
யுங்காலம்‌, ஓர்மருந்து, கருப்பம்‌, 
தேவலோகம்‌, பிரமனாயு, மந்திர 
சாத்திரம்‌, அற்பம்‌, இரண்டிரவு 
மொரு பகலுங்கொண்டது, 
கஞ்சா, நிண்ணயம்‌, புளியாரை, 
வேதாங்க மாறி னொன்று. 

கற்பரன்‌ - வெள்ளைப்பாஷாணம்‌. 

கற்பரிபாஷாணம்‌ - ஓர்‌ மருந்து. 

கற்பலகை - எழுதும்பலகை. 

கற்பழிதல்‌ - கற்புக்கெடுதல்‌. 

கற்பனை - இல்லதையுள்ள தாயுண்டு 
பண்ணல்‌, கட்டளை, படிப்பு. 

கற்பாசி - ஓர்பருந்து. 

கற்பாஷாணம்‌ - ஓர்‌ மருந்து. 

கற்பாட்டி - கற்புடையாள்‌. 

கற்பாந்தம்‌ - கற்பமுடிவு. 

கற்பாரியம்‌ - சிற்பநூன்‌ முப்பத்தி 
ரண்டினொன்று. 

கற்பார்‌ - கல்லுப்பார்‌, கல்விகற்‌ போர்‌. 

கற்பாலவணம்‌ - ஒருப்பு. 

கற்பாவுதல்‌ - கற்படுத்தல்‌. 

கற்பாளி - கல்லளை. 

கற்பாறை - கன்னிலம்‌, கல்லுப் பாளம்‌. 

கற்பிதம்‌ - நியமம்‌. 

கற்பித்தசொல்‌ - ஆக்கச்சொல்‌, 
நியமிக்குஞ்சொல்‌. 

கற்பித்தல்‌ - கட்டளையிடல்‌, படிப்‌ 
பித்தல்‌. 


கற்பிரம்‌ - கல்லாரை. 


கனட்டி 


கற்பியல்‌ - கற்பொழுக்கம்‌. 

கற்பிலக்கணம்‌ - கற்புநடை, உள்ள 
மகிழ்ச்சியு மூடலு மூடலுணர்த்த 
லும்‌ பிரிவும்‌ பிறவுமாம்‌. 

கற்பிற்கிளவித்தொகை - பரத்தையிற்‌ 
பிரிவுமுதலாகப்‌ பொருள்வயிற்‌ 
பிரிவீறாம்‌. 

கற்பு - கல்வி, மகளிர்நிறை, மதிலுண்‌ 
மேடை, மதில்‌, முல்லைக்கொடி. 

கற்புப்பலித்தல்‌ - கற்புச்சித்தித்தல்‌. 

கற்புரம்‌ - பொன்‌. 

கற்புழை - கல்வளை. 

கற்பூ - கல்லாரை, கற்றாமரை. 

கற்பூசரம்‌ - நாகமலை. 

கற்பூமி - கல்லுநிலம்‌. 

கற்பூரசத்து - கருப்பூரச்சிலை. 

கற்பூரம்‌ - கருப்பூரம்‌. 

கற்பெறுக்கி - ஓர்‌ புள்‌. 

கற்பை - படிக்கல்லுப்பை. 

கற்பொடி - அன்னபேதி. 

கற்போன்‌ - மாணாக்கன்‌. 

கற்றசை - வாடாததசை. 

கற்றச்சன்‌ - கற்சிற்பன்‌. 

கற்றடிவிரியன்‌ - ஓர்‌ பாம்பு. 

கற்றலைமீன்‌ - ஓர்‌ மீன்‌. 

கற்றல்‌ - படித்தல்‌, பழகுதல்‌. 

கற்றவர்‌ - புலவர்‌. 

கற்றறிமூடன்‌ - கற்றும்மதி யீனனா 
யிருப்பவன்‌. 

கற்றறிவு - படி ப்பினால்வருமறிவு. 

கற்றா - இளங்கன்றுப்பசு. 

கற்றார்‌ - அறிஞர்‌, படித்தோர்‌. 

கற்றாழை - ஓர்‌ செடி. 

கற்றானை - காவிப்புடைவை. 

கற்றீட்டு - கன்மதம்‌. 

கற்றுக்குட்டி - படி க்கும்பிள்ளை. 

கற்றுக்கொடுத்தல்‌ - படிப்பித்தல்‌. 


wpiuror 4ST] - 1 249 


கற்றுச்சொல்லி - சிறுகவிஞன்‌, 
துணைச்சொல்லுச்சொல்வோன்‌. 

கற்றூண்‌ - கல்லாலாயதூண்‌. 

கற்றேக்கு - ஓர்‌ மரம்‌. 

கற்றை - கதிர்த்தொகுதி மயிர்த்‌ 
தொகுதி போல்வன, கூட்டம்‌, 
தென்னோலை முதலியவற்றான்‌ 
முடையுங்‌ கற்றை. 

கற்றொட்டி - கல்லினாற்‌ செய்தநீர்த்‌ 
தொட்டி. 

கற்றோர்‌ - அறிஞர்‌, கலைஞர்‌. 

கற்றோர்நவிற்சியணி - பமிகுதிக்குக்‌ 
காரணமாகாததையதற்குக்‌ 
காரணமாகச்‌ சொல்வது. 

கனகக்கொடியோன்‌ - கன்னன்‌. 

கனகசபை - பஞ்சசபையினொன்று. 

கனகதண்டிகை - பொற்சிவிகை. 

கனகதம்‌ - ஓட்ட கம்‌. 

கனகதர்‌ - சண்டாளர்‌, புலைஞர்‌. 

கனகபரிட்சை - கலைஞான மறுபத்தி 
னான்கினொன்று. 

கனகம்‌ - பொன்‌. 

கனகரசம்‌ - அரிதாரம்‌. 

கனகலம்‌ - ஓர்‌ தலம்‌. 

கனகனசங்கிலிதம்‌ - கனமாகிய 
வீரெண்ணின்‌ பெருக்கம்‌. 

கனகன்‌ - இரணியன்‌. 

கனகாசம்‌ - கண்ணினோர்நோய்‌. 

கனகாசலம்‌ - மகாமேரு. 

கனகாபிஷேகம்‌ - பொன்னபிஷேகம்‌. 

கனகாமிரதம்‌ - வெள்ளி. 

கனங்காய்‌ - ஓர்‌ மரம்‌. 

கனசங்கலிதம்‌ - சமமாகியமூவெண்‌ 
பெருக்கத்தைக்‌ கூட்டியது. 

கனசரம்‌ - இரசம்‌, நீர்‌. 

கனசாரம்‌ - கருப்பூரம்‌. 

கனசாரி - பிகுதி. 


கனட்டி, கனட்டு - சிறுவயல்‌. 


250 wirpiuroor qs] - 1 


கனதண்டி - கனமுள்ள து. 

கனதி - கனம்‌, பெருமை. 

கனதிக்காரன்‌ - பெருமைக்காரன்‌. 

கனத்தநாள்‌ - தாக்குக்கொண்ட 
நாள்‌. 

கனத்தல்‌ - நெருங்கல்‌, பாரங் கொள்‌ 
ளூதல்‌. 

கனத்தி - வைப்பரிதாரம்‌. 

கனபலம்‌ - நீளம்‌, அகலம்‌, கனம்‌ 
மூன்றையும்‌ பெருக்கி வருவது. 

கனபுடம்‌ - நூறுஎருப்புடம்‌. 

கனப்பு - தடிப்பு, பாரம்‌, விறைப்பு. 

கனப்புக்காட்டல்‌ - கனத்தல்‌. 

கனமழை, கனமாரி - பெருமழை. 

கனமூலம்‌ - கனத்தொகையினின்று 
அதின்‌ மூலமாகிய வொருகோண 
மறிதல்‌. 

கனம்‌ - அகலம்‌, கூட்டம்‌, கோரைக்‌ 


கிழங்கு 
மூவெண்ணின்‌ பெருக்கம்‌, சீர்மை, 


சங்கை, சமமாகிய 


செறிவு, நிறைவு, பாரம்‌, பொன்‌, 
மிகுதி, மேகம்‌, வட்டம்‌, இரசம்‌, 
ஈயம்‌, தங்கம்‌. 

கனம்பண்ணுதல்‌ - சங்கித்தல்‌. 

கனம்பாடுதல்‌ - சுரம்பாடுதலி 
னொன்று. 

கனரசம்‌ - நீர்‌. 

கனருசி - மின்னல்‌. 

கனலி - சூரியன்‌, நெருப்பு, பன்றி, 
கள்ளி. 

கனலுதல்‌ - எரிதல்‌, காய்தல்‌, சூடு 
கொள்ளல்‌. 

கனலொழுங்கு - தீத்திரள்‌. 

கனல்‌ - உட்டணம்‌, கனலென்னே 
வல்‌, நெருப்பு, பிரவை. 

கனல்நிறக்கல்‌ - கெம்புக்கல்‌. 

கனல்நிறம்‌ - மாணிக்கம்‌. 

கனல்பேதி - சாத்திரபேதி. 

கனல்மரம்‌ - சோதிமரம்‌. 


கனதண்டி 


கனவட்டம்‌ - குதிரை, பாண்டியன்‌ 
குதிரை. 

கனவான்‌ - கணிசவான்‌. 

கனவிரதம்‌ - நீர்‌. 

கனவு - கனா, நித்திரை, மயக்கம்‌. 

கனவுநூல்‌ - கனாவின்‌ பலனறியு 
நூல்‌. 

கனறல்‌ - கனற்றுதல்‌, சினக்குறிப்பு. 

கனற்கூர்மை - வளையலுப்பு. 

கனற்சிலை - மந்தாரச்சிலை. 

கனற்றல்‌, கனற்றுதல்‌ - எரிதல்‌, காயப்‌ 
பண்ணல்‌. 

கனைத்தம்பம்‌ - கலைஞான மறு 
பத்தினான்கினொன்று. 

கனனம்‌ - கிண்டல்‌, புதைத்தல்‌, 
விழுதல்‌. 

கனன்றல்‌ - கனலுதல்‌, சினக்குறிப்பு. 

கனா - கனவு. 

கனாசுரம்‌ - கார்காலம்‌. 

கனி - கனியென்னேவல்‌, தித்திப்பு, 
நிரசவஸ்துக்கள்‌ பிறக்குமிடம்‌, 
பழம்‌. 

கனிகரம்‌, கனிகை - கனிதல்‌. 

கனாசிரயம்‌ - ஆகாயம்‌. 

கனிட்டம்‌ - அழகு. 

கனிட்டம்‌ - கடைவிரல்‌. 

கனிட்டர்‌ - கீழ்மக்கள்‌, பின்பிறந்‌ 
தோர்‌. 

கனிட்டன்‌ - பின்னோன்‌. 

கனிட்டிகை - கடைவிரல்‌. 

கனிட்டை - பின்பிறந்தாள்‌. 

கனிதல்‌ - இரங்கல்‌, கரைதல்‌, சினக்‌ 


குறிப்பு, நைதல்‌, பழுத்தல்‌, புதைத்‌ 
தல்‌, பெருங்கோபம்‌. 


கனித்திரம்‌ - மண்வெட்டி. 
கனிந்தசொல்‌ - இனியசொல்‌. 
கனீயசம்‌ - செம்பு. 


கனியாமணக்கு - பப்பாமரம்‌. 


கன்னக்கிரந்தி 


கனிவு - கனிதல்‌. 

கனுகுபினுகெனல்‌ - மனங்கனிந்தின்‌ 
புற்றிருத்தல்‌. 

கனுக்கு - கனுக்கென்னேவல்‌, சந்தத்‌ 
தினசைப்பு. 

கனுக்குதல்‌ - குறைத்தல்‌, சந்தத்தில 
சைத்தல்‌, சிதைத்தல்‌. 

கனுக்குப்பினுக்கு - அதிக பரிமளிப்பு. 

கனை - ஒலி, கனையென்னேவல்‌, 
நிறைவு, நெருக்கம்‌, செறிவு. 

கனைததல்‌ - கூடுதல்‌, நெருங்கல்‌. 

கனைத்தல்‌ - ஆரவாரித்தல்‌, ஒலித்தல்‌, 
குதிரை முதலியவனுமானித்தல்‌, 
சிரித்தல்‌. 

கனைப்பு - கனைத்தல்‌. 

கனைவரிவண்டு - ஓர்‌ வண்டு. 

கனைவு - நெருக்கம்‌. 

கனோபலம்‌ - ஆலாங்கட்டி. 

கன்‌ - கல்‌, சிறுதராசுத்தட்டு, வெண்‌ 
கலவேலை. 

கன்பாயநாடு - ஒரூர்‌. 

கன்மகாண்டம்‌ - கன்மநிவிர்த்தி 
சொல்லுநூல்‌. 

கன்மசண்டாளன்‌ - பாதகன்‌. 

கன்மஷம்‌ - அழுக்கு, ஈயம்‌, கறள்‌, 
பாவம்‌. 

கன்மசாதாக்கியம்‌ - சிவசாதாக்கி 
யமைந்தினொன்று. 

கன்மசாந்தி - கன்மநிவிர்த்தி. 

கன்மடி - காய்மடி. 

கன்மதம்‌ - ஓர்‌ மருந்து. 

கனை - செறிவு. 

கன்மதாதான்மியம்‌ - சரீரத்திலகங்‌ 
காரங்கலத்தல்‌. 

கன்மநிவிர்த்தி - பாவப்‌ பிராயச்‌ 
சித்தம்‌. 

கன்மபரிபாகம்‌ - கன்மத்தொலைவு. 


கன்மபூமி - கருமபூமி. 


wpiuror 4A) - 1 251 


கன்மம்‌ - இருவினை, செய்தொழில்‌, 
பாவம்‌. 

கன்மரோகம்‌ - தீராநோய்‌. 

கன்மலி - ஏலம்‌. 

கன்மவலை - இலவுக்கமயக்கு. 

கன்மவியாதி - தீராநோய்‌. 

கன்மழை - கல்லாகவருஷிக்குமமை. 

கன்மாதி - தென்புலத்தோர்கடன்‌, 
நித்தியகன்மம்‌. 

கன்மாதிகன்‌ - கடன்செய்வோன்‌. 

கன்மாந்திரம்‌ - தீக்கடன்‌ முதலியன, 
பாவம்‌. 

கன்மி - கரியைக்காரன்‌, பாவி. 

கன்முதிரை - ஓர்‌ முதிரை மரம்‌. 

கன்முரிசு - ஒர்‌ மரம்‌. 

கனமேந்திரியம்‌ - கிரியைக்குரிய 
பொறி. அவை உபத்தம்‌ - பாணி - 
பாதம்‌ - பாயுரு - வாக்கு. 

கன்மொந்தன்‌ - ஓர்‌ வாழை. 

கன்றல்‌ - கடுப்பு, கன்றினது, கன்று 
தல்‌, சினக்குறிப்பு. 

கன்று - அற்பம்‌, எருமை, ஒட்டை, 
கடமை, கவரி, காட்டா, குதிரை, 
பசு, மரை, மான்‌, யானையிவற்‌ 
றின்கன்று, 


கைவளை, மரக்கன்று. 


கன்றென்னேவல்‌, 


கன்றுகொல்லி - பசுநோயினொன்று. 
கன்றுதல்‌ - இரங்கல்‌, கன்றல்‌, 
கோபித்தல்‌, நைதல்‌, பதனழிதல்‌. 
கன்றுத்தாய்ச்சி - கன்றுண்டானபசு. 
கன்றுபடல்‌ - சினைப்படல்‌. 
கன்றுபுக்கான்‌ - ஓர்‌ பூடு. 
கன்னகண்டு - காதசுகுணி. 
கன்னகம்‌ - கன்னக்கோல்‌. 
கன்னகூதம்‌ - குறும்‌பி. 
கன்னக்காரன்‌ - கள்வன்‌, கன்னமிடு 
கிறவன்‌. 
கன்னக்கிரந்தி - ஓர்‌ நோய்‌. 


252 wirptinroor qs] - 1 


கன்னக்கோல்‌ - சுவரகழ்கருவி. 
கன்னங்கரியது - பிகக்கரியது. 
கன்னங்கறேரெனல்‌ - மிகுகறுப்பின்‌ 
குறிப்பு. 
கன்னசூலை - ஓர்‌ நோய்‌. 
கன்னடகெளளம்‌ - ஓர்‌ பண்‌. 
கன்னடம்‌ - ஓர்‌ கூத்து, ஓரிராகம்‌, ஓர்‌ 
பாடை, சாதிநான்கினொன்று, 
தேயமன்பத்தாறினொன்று. 
கன்னடியம்‌ - ஓர்‌ தேசம்‌, ஒர்‌ பாடை. 
கன்னடியர்‌ - ஒர்‌ சாதியார்‌. 
கன்னத்தட்டு - தராசுத்தட்டு. 
கன்னபரம்பரை - கன்னபாரம்பரை. 
கன்னபாகம்‌ - காது. 
கன்னபாரம்பரியம்‌, கன்னபாரம்பரை - 
வாக்குமூலமாய்வழங்குவது. 
கன்னபூஷணம்‌ - காதணி. 
கன்னபூரம்‌ - காதணியினொன்று, 
காது, அசோகு, நீலோற்பலம்‌. 
கன்னப்பரிசை - கழலகு. 
கன்னப்பிளவை - ஓர்‌ சிலந்தி. 
கன்னப்புற்று - ஓர்‌ நோய்‌. 
கன்னப்பூ - ஓர்‌ காதணி. 
கன்னப்பொறி - கேள்வி மூலம்‌. 
கன்னமதம்‌ - யானைமதத்தினொன்று. 
கன்னமலம்‌ - குறும்‌பி. 
கன்னமிடுதல்‌ - களவெடுத்தல்‌, சுவர 
கழ்தல்‌. 
கன்னமிசை - கன்னத்தின்மீசை. 
கன்னமூலம்‌ - காதினடி, காது. 
கன்னம்‌ - அருகு, கதுப்பு, கன்னக்‌ 
கோல்‌, காது, தராசு, நரம்பு, பொற்‌ 
கொல்லன்‌, யானைச்செவி. 
கன்னல்‌ - கரகம்‌, கரும்பு, சருக்கரை, 
நரம்பு, நாழிகை, நாழிகைவட்டில்‌. 
கன்னவேதம்‌, கன்னவேதனம்‌, கன்ன 
வேதை - காதுகுத்தல்‌. 
கன்னற்கட்டி - கற்கண்டு. 


கன்னக்கோல்‌ 


கன்னன்‌ - அங்கராசன்‌. 

கன்னாடம்‌ - ஓர்‌ பாஷை, தேயமன்‌ 
பத்தாறினொன்று. 

கன்னாதம்‌ - அன்னபேதி. 

கன்னார்‌ - ஓர்‌ சாதி, ஓர்‌ மருது. 

கன்னாவதங்கம்‌ - காதிற்பு. 

கன்னி - அத்தநாள்‌, அழிவில்லாள்‌, 
அழிவின்மை, இளமை, ஒரிராசி, 
ஓர்யாறு, கற்றாளை, காக்கணஞ்‌ 
செடி, காவிளை, குமரி, தவப்‌ 
பெண்‌, துர்க்கை, தெய்வப்பெண்‌, 
பார்வதி, பெண்‌, கரந்தை. 

கன்னிகாசலம்‌ - மேரு. 

கன்னிகாதானம்‌ - கன்னியைமணம்‌ 
முடித்துக்கொடுத்தல்‌. 

கன்னிகாபதி - மருமகன்‌. 

கன்னிகாரம்‌ - கோங்கு. 

கன்னிகை - கலவியறியாதவள்‌, குமரி, 
தாமரைக்கொட்டை, துர்க்கை, 
பூவரும்பு. 

கன்னிக்கால்‌ - கன்னிமூலையிற்கப்பு. 

கன்னிக்கிழங்கு - கிட்டி க்கழங்கு. 

கன்னிக்குட்டி - முதலீன்றகுட்டி. 

கன்னிக்கோழி - முட்டையிடாத 
கோழி. 

கன்னித்தீட்டு - இருதுத்தட்டு. 

கன்னித்துவம்‌ - கன்னிப்பருவம்‌. 

கன்னித்தேங்காய்‌ - தென்னமரம்‌ 
முதற்காய்த்தகாய்‌. 

கன்னிநாகு - ஈனாதநாகு. 

கன்னிப்பழி - கன்னிகையைக்கற்‌் 
பழித்த பாவம்‌. 

கன்னிமறி - ஆடு மான்‌ முதலிய 
வற்றின்மறி. 

கன்னிமாதம்‌ - புரட்டாதிமாதம்‌. 

கன்னிமார்‌ - வாலைப்பெண்கள்‌. 

கன்னிமுத்திரை - கன்னித்தன்மை. 


கன்னிமை - கன்னிப்பருவம்‌. 


காக்கணங்கொவ்வை 


கன்னியழிதல்‌ - கன்னிமுத்திரையழி 
தல்‌. 

கன்னியாகரணம்‌ - கன்னியையப 
கரித்தல்‌. 

கன்னியாகுமரி - ஒர்யாறு. 

கன்னியாக்கிரணம்‌ - கலியாணம்‌. 

கன்னியாஸ்திரி - குமரி. 

கன்னியாதானம்‌ - அறம்முப்பத்தி 
ரண்டினொன்று, அஃது கன்னி 
யைத்‌ தீ முன்னர்க்கொடுப்பது. 

கன்னியாதூவிகன்‌ - 
ரோகி. 

கன்னியாதோஷம்‌ - கன்னிகாபகர்த்தி. 


கன்னித்து 


கன்னியாபுத்திரன்‌ - கானீனன்‌. 

கன்னியாப்பிரதானம்‌ - கன்னிகா 
தானம்‌. 

கன்னியாவேதி - மருமகன்‌. 

கன்னியீற்று - தலையீற்று. 

கன்னிறம்‌ - இசங்கு. 

கன்னீகம்‌ - ஓர்சன்னிநோய்‌. 

கன்னுவர்‌ - கன்னார்‌. 

கன்னுறுகம்‌ - சிறுகீரை. 

கன்னெஞ்சன்‌ - வன்னெஞ்சன்‌. 

கன்னெஞ்சி - அவுரி, வன்னெஞ்சி. 

கன்னை - பக்கம்‌. 

கன்னைக்கொற்றி - இருகன்னைக்கு 
முதவி செய்வோன்‌. 

கன்னைக்கோல்‌ - நெய்வார்கருவியி 
னொன்று. 

கன்னையாறி - அங்கிடுதத்தி. 


கா 


கா - அசைச்சொல்‌, ஒரெழுத்து, 
காத்தல்‌, காவடி, காவென்‌ னேவல்‌, 
சோலை, துலை, தோட்சுமை, 
பூந்தோட்டம்‌, வருத்தம்‌, வலி, 
(உம்‌) வேளிவட்‌ காண்டிகா. 


காகங்கரைதல்‌ - காகமழுதல்‌. 


wrpiuror 4ST) - 1 253 


காகச்சிலை - கருமுகிற்சிலை. 

காகச்சுக்கான்‌ - கருமணற்சுக்கான்‌. 

காகதுண்டம்‌ - அகில்‌. 

காகதேரி - மணித்தக்காளி. 

காகத்துரத்தி - ஆதொண்டை. 

காகத்துவசத்தாள்‌ - மூதேவி. 

காகநதி - காவிரிப்பூம்பட்டினம்‌, 
காவேரி. 

காகநிமிளை - ஓர்‌ நிமிளை. 

காகபதம்‌ - காலதசப்‌ பிரமாணத்‌ 
தொன்று. அஃது குருஇரண்டு 


கொண்டது. 

காகபவி - காகத்துக்கிடுமுணவு. 

காகபாஷாணம்‌ - ஓர்‌ மருந்து. 

காகப்புள்‌ - அவிட்டநாள்‌, காக்கை. 

காகம்‌ - அவிட்டம்‌, காக்கை, வட 
கீழ்த்திசைப்பாலன்குறி, வைப்புப்‌ 
பாஷாண முப்பத்திரண்டி 
னொன்று. 

காகவாகனன்‌ - சனி. 

காகளம்‌ - எக்காளம்‌. 

காகாபிசாசு, காகாவிரிச்சி - ஓர்‌ பேய்‌. 

காகிதம்‌ - கடுதாசி, திருமுகம்‌. 

காகித்தம்‌, காகித்திரம்‌ - குறிஞ்சா. 

காகு - இசையறுப்பு. 

காகுத்தன்‌ - இராமன்‌, விட்டுணு. 

காகுராசி - புடோல்‌. 

காகுளி - இசை, தவிசு, மந்தவிசை, 
மிடற்றெழுமோசை, மெத்தை. 

காகொடி - எட்டி மரம்‌. 

காகோடகி - வாலுளுவை. 

காகோடியர்‌ - நாடகர்‌. 

காகோதரம்‌ - பாம்பு. 

காகோலம்‌ - அண்டங்காகம்‌. 

காகோளி - அசோகமரம்‌, கொடியரசு, 
தேட்கொடுக்கி. 

காக்கட்டான்‌ - காக்கணம்‌. 


காக்கணங்கொவ்வை - காக்குறட்டை. 


254 wirptiuroor qs] - 1 


காக்கணம்‌ - கருவிளை. 

காக்கம்‌ - காக்கொறட்டைச்செடி. 

காக்காச்சி - ஒரூமச்சி. 

காக்காய்‌ - காகம்‌. 

காக்காய்க்கொல்லி - ஓர்‌ புதர்‌. 

காக்காய்ச்சோளம்‌ - ஓர்‌ சோளம்‌. 

காக்காய்ப்பாலை - ஓர்‌ பாலை. 

காக்காய்ப்பூ - ஓர்‌ பூடு. 

காக்காய்ப்பொன்‌ - பொன்னிறப்பிசின்‌. 

காக்காய்மீன்‌ - ஓர்‌ மீன்‌. 

காக்காய்மூக்கன்‌ - மனுஷரிலோர்‌ 
விதசாதி. 

காக்காய்மூக்கு - கருமுகிற்‌ பாஷாணம்‌. 

காக்காய்வலி - ஒர்‌ நோய்‌. 

காக்காரர்‌ - தோட்சுமைகாரர்‌. 

காக்குத்துவான்‌ - ஓர்‌ புள்‌. 

காக்குறட்டை, காக்குறோட்டை - காக்‌ 
கொறட்டை. 

காக்கை - அவிட்டநாள்‌, காகம்‌, 
காக்குதல்‌, பஞ்சபட்சியி னொன்று. 

காக்கைக்கொடியாள்‌ - மூதேவி. 

காக்கைபாடினியம்‌ - ஓரிலக்கண நூல்‌. 

காக்கைமுகர்‌ - ஓர்‌ வகை மானிடர்‌. 

காக்கொறட்டை - கருங்காக்கணம்‌. 

காங்கிசை, காங்கிஷை - விருப்பம்‌. 

காங்கு - ஓர்‌ புடைவை. 

காங்கேயம்‌ - பொன்‌. 

காங்கேசன்‌, காங்கேயன்‌ - குமரன்‌, 
வீட்டுமாசாரி. 

காங்கை - வெப்பம்‌. 

காங்கையன்‌ -வைப்புநீலப்பாஷாணம்‌. 

காசசுவாசம்‌ - ஒர்‌ நோய்‌. 

காசம்‌ - ஓர்‌ நோய்‌, கண்விசாதி, கற்‌ 
பாஷாணம்‌, கோழை, சிலேட்டு 
மம்‌, தேயமன்‌ பத்தாறினொன்று, 
பொன்‌. 

காசறை - கத்தூரிமிருகம்‌, மணி, 
மயிர்ச்சாந்து. 


காக்கணம்‌ 


காசனம்‌ - கொலை. 

காசனன்‌ - கொலைசெய்வோன்‌. 

காசா - எருமை, ஓர்‌ செடி, நாணல்‌. 

காசாண்டி - ஓர்‌ வகைச்செம்பு. 

காசாம்பாரை - ஓர்‌ மீன்‌. 

காசாவில்லை - சந்தனக்கூட்டு. 

காசி - ஓர்‌ பட்டணம்‌, சீரகம்‌. 

காசிக்கல்‌ - காகச்சிலை. 

காசிக்கிருட்டி - ஓர்புள்‌. 

காசிக்குப்பி - ஒரு வகைமெல்லிய 
குப்பி. 

காசிச்சாரம்‌ - ஒருப்பு. 

காசித்தும்பை - ஓர்‌ தும்பை. 

காசிபம்‌ - தரும நூல்பதினெட்டி 
னொன்று. 

காசிபன்‌ - ஓரிருடி. 

காசிமீரம்‌ - தேயமன்பத்தாறினொன்று. 

காசிரம்‌ - வட்டம்‌. 

காசிரோர்த்தம்‌ - வறட்சுண்டி. 

காசிலவணம்‌ - காசிச்சாரம்‌. 

காசிலிங்கம்‌ - ஒரு சிவலிங்கம்‌. 

காசினி - பூமி. 

காசு - குற்றம்‌ - கோழை, நாணயம்‌, 
பொன்‌, மணிப்பொது, மாதரணி 


வடம்‌. 
காசுகட்டுதல்‌ - ஒர்‌ விளையாட்டு. 
காசுக்கடை - பொன்விற்கிறகடை.. 
காசுக்கட்டி - ஓர்‌ மருந்து. 
காசுமண்‌ - ஓர்‌ மண்‌. 

காசை - காயா, நாணற்புல்‌. 
காச்சுப்பு - சவட்டுப்பு. 

காச்சுரை - ஓர்‌ கீரை. 

காஞா - காயா. 

காஞ்சம்‌ - நீலாஞ்சனக்கல்‌. 
காஞ்சனம்‌ - புன்க௧மரம்‌, பொன்‌. 
காஞ்சனி - மஞ்சள்‌. 


காஞ்சா - கஞ்சா. 


காட்டத்தி 

காஞ்சான்கட்டுதல்‌, காஞ்சான்‌ 
பற்றுதல்‌ - செற்றலாதல்‌. 

காஞ்சி - எண்கோவைமணி, ஒரூர்‌, 
ஓர்‌ பண்‌, ஓர்‌ மரம்‌, நிலையின்மை. 

காஞ்சிகை - எட்டி மரம்‌. 

காஞ்சிமாலை - ஒர்பிரபந்தம்‌, படை 
முன்‌ னெதிரூன்றுஞ்‌ சேவகர்க்கு 


மாலை. 

காஞ்சிரம்‌, காஞ்சிரை - எட்டி மரம்‌. 

காஞ்சினி - மஞ்சிட்டி. 

காஞ்சுகம்‌, காஞ்சுகி - சட்டை. 

காஞ்சொறி - காஞ்சோன்றி. 

காஷாயம்‌ - ஓர்மருந்து, காவி, கூழ்‌, 
பலமருந்தொன்றாயூறியது. 

காஷாயப்புடைவை - காவிப்புடைவை. 

காடகம்‌ - கலை. 

காடவிளக்கு - ஓர்‌ வகைவிளக்கு. 

காடன்‌ - ஓர்‌ மீன்‌. 

காடாக்கினி - பெருந்த. 

காடாந்தகாரம்‌ - பேரிருள்‌. 

காடாரம்பற்று - காட்டுப்புறம்‌. 

காடாற்று - ஈமக்கிரியையினொன்று. 

காடாற்றுதல்‌ - பிரேததகனத்‌ தீயைத்‌ 
தணித்தல்‌. 

காடி - ஊறுகாய்‌, ஓர்மருந்து, கஞ்சி, 
கள்‌, நெய்‌, மூளை, யாதொன்று 
றிப்புளித்தநீர்‌. 

காடிகம்‌ - கலை. 

காடிக்காரம்‌ - ஆயக்கல்‌. 

காடினி, காடின்னியம்‌ - கடினம்‌. 

காடு - இடம்‌, ஊர்‌, எல்லை, ஓர்‌ 
விகுதி (உம்‌) நோக்காடு, சுடுகாடு, 
செத்தை, நெருக்கம்‌, பரணிநாள்‌, 
மிகுதி, வனம்‌. 

காடுகலைத்தல்‌ - வேட்டைக்காரர்‌ 
மிருகங்களைக்கலைத்தல்‌. 

காடுகாட்டுதல்‌ - கொல்லல்‌, வெறி 
தாய்‌ விடுதல்‌. 


wrpiuror 4ST - 1 255 


காடுகாள்‌ - வடுகன்றாய்‌. 

காடுபடுதிரவியம்‌ - காட்டி லுண்டா 
குந்திரவியம்‌. அஃது அரக்கு, 
கருந்தினை, தேன்‌, நாவி, மயிற்‌ 
பீலி. 

காடுபலியூட்டுதல்‌ - குறவர்‌ வேடர்‌ 
செய்யுமோராராதனை. 

காடுபிறாண்டி - காடுவாரி. 

காடுமேய்த்தல்‌ - வீணாய்த்திரிதல்‌. 

காடுவசாதி - காடுவாழ்சாதி. 

காடுவாரி - ஒராயுதம்‌, காடுபிறாண்டி. 

காடுவாழ்சாதி - சரீரத்தைப்‌ பேணா 
துதிரிவோர்‌. 

காடுவாழ்த்து - வனதேவதை களை 
வாழ்த்தல்‌, வனதேவதை களை 
வாழ்த்திச்‌ சொல்லுமோர்‌ பிர 
பந்தம்‌. 

காடுவெட்டி - சிறுமண்வெட்டி. 

காடேறி - ஓர்‌ பிசாசம்‌. 

காடை - ஓர்‌ புள்‌. 

காடைக்கழுத்தன்‌ - ஒர்‌ நெல்‌. 

காடைப்புடம்‌ - மூவெருப்புடம்‌. 

காடசம்‌ - சோழங்கபாஷாணம்‌. 

காட்சி - அறிவு, அற்புதம்‌, ஓரளவை, 
தோற்றம்‌, பார்வை, வேடிக்கை, 
பத்தவத்தையினொன்று, அஃது 
தலைமகளைத்‌ தலைமகன்‌ தனி 
யிடங்காண்டல்‌. 

காட்சிகொடுத்தல்‌ - தரிசனங்‌ கொடுத்‌ 
தல்‌. 

காட்சிப்பொருள்‌ - உருவப்பொருள்‌, 
காணப்படுபொருள்‌. 

காட்சியணி - ஓரலங்காரம்‌, அஃது 


உபமானோப்‌ மேயங்களின்‌ 


காட்சியை ஆரோபித்தல்‌. 
காட்டசத்தி - வீழி. 
காட்டணம்‌ - பெருங்குமிம்‌. 
காட்டத்தி - பேயத்து. 


256 wirpiuroor qs] - 1 


காட்டம்‌, காஷ்டம்‌ - விறகு, அடித்‌ 
தட்டை. 

காட்டல்‌ - காண்பித்தல்‌. 

காட்டவரை - ஒரவரை. 

காட்டழல்‌ - காட்டாக்கினி. 

காட்டா - காட்டுப்பசு. 

காட்டாக்கினி - காட்டுத்தீ. 

காட்டாத்தி - ஓராத்தி. 

காட்டாமணக்கு - ஓராமணக்கு. 

காட்டான்‌ - காட்டுப்பசு, பிறன்‌. 

காட்டிக்கழித்தல்‌ - காட்டி மறைத்தல்‌. 

காட்டிக்கொடுத்தல்‌ - குற்றத்திலேற்‌ 
படுத்தல்‌, சுட்டிக்காட்டில்‌. 

காட்டிஞ்சி - சாரணை. 

காட்டிலுமிளி - நூாரகரவண்டு. 

காட்டிலேபோதல்‌ - வீணிலேபோதல்‌. 


உவமையுருபு 
அவனைக்காட்டில்‌. 


காட்டில்‌ - (உம்‌) 
காட்டு - உதாரணம்‌, காட்டென்‌ 
னேவல்‌, காண்பித்தல்‌. 
காட்டுக்கடலை - ஒர்‌ கடலை. 
காட்டுக்கதவி - ஓர்‌ வாழை. 
காட்டுக்கத்தூரி - பெட்ட கத்துத்தி. 
காட்டுக்கரணை - ஓர்‌ செடி. 
காட்டுக்கல்‌ - வெள்ளைக்கல்‌. 
காட்டுக்காய்ச்சுரை - ஓர்‌ சுரை. 
காட்டுக்காய்வள்ளி - ஓர்‌ வள்ளிக்‌ 
கொடி. 
காட்டுக்கானாவாழை - ஓர்‌ வாழை. 
காட்டுக்கிட்டம்‌ - மகாட்டம்‌. 
காட்டுக்கிராம்பு - ஓர்‌ கிராம்பு. 
காட்டுக்கிரியை - ஈமக்கிரியை. 
காட்டுக்கீரை - ஒர்‌ கீரை. 
காட்டுக்குணம்‌ - பமிருகக்குணம்‌. 
காட்டுக்குருந்து - காட்டெலு மிச்சை. 
காட்டுக்குளவஞ்சி - ஓர்‌ கொடி. 


காட்டுக்கூந்தல்‌ - ஓர்‌ புல்‌. 


காட்டம்‌ 


காட்டுக்கொஞ்சி - ஒர்‌ மரம்‌. 


காட்டுக்கொட்டை - காட்டாமணக்கு. 


காட்டுக்கொளஞ்சி - கொளஞ்சி 
யிலார்‌ பேதம்‌. 
காட்டுக்கொள்ளு - ஓர்‌ கொள்ளு. 
காட்டுக்கோரை - ஓர்‌ கோரை. 
காட்டுக்கோழி - ஒர்‌ கோழி. 
காட்டுச்சீரகம்‌ - ஓர்‌ பயிர்‌. 
காட்டுச்சீரகவள்ளி - ஒர்வள்ளி. 
காட்டுதல்‌ - அத்தாட்சி பண்ணுதல்‌, 
காண்பித்தல்‌, நினைப்பூட்டுதல்‌, 
வெளிப்படுத்துதல்‌. 
காட்டுத்தனம்‌ - பேதைமக்குணம்‌. 
காட்டுத்தகரை - ஓர்‌ தகரை. 
காட்டுத்தாரா - ஓர்‌ தாரா. 
காட்டுத்தாளி - ஒர்‌ தாளி. 
காட்டுத்தனை - ஓர்‌ தினை. 
காட்டுத்துத்தி - ஓர்‌ துத்தி. 
காட்டுத்துவரை - ஓர்‌ துவரை. 
காட்டுநாரத்தை - பெருங்குருந்து. 
காட்டுப்பயிர்‌ - தன்னிலேயுண்டாகும்‌ 
பயிர்‌. 
காட்டுப்பன்றி - ஒர்‌ பன்றி. 
காட்டுப்பாகல்‌ - பழுடாகல்‌. 
காட்டுப்புத்தி - திருந்தாதபுத்தி. 
காட்டுப்புளிச்சை - ஒர்‌ சுரை, ஓர்மரம்‌. 
காட்டுப்பூனை - ஓர்‌ பூனை. 
காட்டுமந்தாரை - காட்டாத்தி. 
காட்டுமரி - ஓர்‌ பூடு. 
காட்டுமல்லிகை - மல்லிகையிலோர்‌ 
பேதம்‌. 
காட்டுமா - ஓர்‌ மா. 
காட்டுமிருகாண்டி, காட்டுமிறாண்டி - 
காட்டில்வாழ்வோன்‌, பாங்கு 
பாவனையறியாதவன்‌. 
காட்டுமுந்திரிகை - ஓர்‌ கொடி. 
காட்டுமுருங்கை - மாவிலங்கை. 


காதம்‌ 


காட்டுமூரி - நாகரவண்டு. 

காட்டெருமை - எருக்கு, கூகைநீறு, 
சதுரக்கள்ளி, ஒரெருமை. 

காட்டெலுமிச்சை - ஒரெலுமிச்சை. 

காட்டெள்‌ - ஒரெள்‌. 

காட்டை - எல்லை, காலதசப்‌ பிர 
மாணத்தொன்று. அஃது இலவ 
மெட்டுக்‌ கொண்டது, திசை, 
நுனி, விறகு. 

காட்டொலிவம்‌ - ஒர்‌ மரம்‌. 

காணப்படுதல்‌ - தேோற்றப்படுதல்‌, 
வெளிப்படுதல்‌. 

காணம்‌ - ஓரளவு, கொள்‌, செக்கு, 
பொற்காசு, பொன்‌. 

காணல்‌ - குறித்தல்‌, நினைத்தல்‌, 
வணங்கல்‌. 

காணாக்கடி - காணா துவிஷந்தண்டல்‌. 

காணாக்காட்சி - அற்புதக்காட்சி, 
துர்க்காட்‌௫௪. 

காணாக்கிரகம்‌ - காணாக்கோள்‌. 

காணாத்தலம்‌ - ஆண்பெண்குறி, 
மறைவிடம்‌. 

காணாமாணிக்கங்காட்டல்‌ - விடுப்புக்‌ 
காட்டல்‌. 

காணார்‌ - பகைவர்‌. 

காணி - உரிமை, ஓரெண்‌ அஃது 
ஒன்றிலெண்பது கொண்டது, 
நிலம்‌. 

காணிக்கை - தெட்சணை, வெகு 
மானம்‌. 

காணித்தாயம்‌ - நிலவுரித்து. 

காணுதல்‌ - அறிதல்‌, காண்டல்‌, 
சந்தித்தல்‌, செய்தல்‌, நினைக்குதல்‌, 
பெறுதல்‌, வணங்கல்‌. 

காண்‌ - ஓரிடைச்சொல்‌ (உம்‌) கூறினர்‌ 
காண்‌, காணென்னேவல்‌. 

காண்டகம்‌ - ஊர்‌, காடு, காண்டா 
மிருகக்கொம்பு, கெண்டிகை, 

நிலவேம்பு, நோய்‌. 


wpiuror 4A] - 1 257 


காண்டம்‌ - அம்பு, ஆபரணச்செப்பு, 
ஆயுதம்‌, ஊன்றுகோல்‌, எல்லை, 
காடு, குதிரை, 


கூட்டம்‌, கோல்‌, சமயம்‌, சீலை, 


கமண்டலம்‌, 


தாள்‌, திரைச்சீலை, நிலவேம்பு, 
நீர்‌, நீர்க்காக்கை, நூன்‌ முகவுரை 
யினொன்று, பாட்டி னொன்று, 
படைக்கலம்‌, பூந்தான்‌, மலை, 
முடிவு, வாச்சியம்‌. 

காண்டல்‌ - காணுதல்‌, தோற்று 
வித்தல்‌, பெறுதல்‌, வணங்கல்‌. 

காண்டாமிருகம்‌ - ஓர்‌ மிருகம்‌. 

காண்டவதகனன்‌ - அருச்சுனன்‌. 

காண்டாவனம்‌ - ஒர்‌ வனம்‌. 

காண்டாவனம்‌ - இந்திரன்‌. 

காண்டிகை, காண்டிகையுரை - கருத்து 
பதப்‌ பொருள்‌ உதாரணமெனு 
மூன்றோடும்‌ வருமுரை. 

காண்டிபம்‌ - சாகரண்ட பாஷாணம்‌. 

காண்டியகாலம்‌ - காங்கைகாலம்‌. 

காண்டியம்‌ - காங்கை. 

காண்டில்‌ - இரசதபாஷாணம்‌. 

காண்டீபம்‌ - அருச்சுனன்வில்‌, தனுவி 
ராசி. 

காண்டீபன்‌ - அருச்சுனன்‌. 

காண்டு - கூப்பீடு தூரம்‌. 

காண்டுமதம்‌ - வருத்தம்‌. 

காண்டை - ஓர்‌ செடி. 

காண்பித்தல்‌ - காட்டல்‌. 

காதகம்‌ - கொலை, பிறரைப்பீ டி த்தல்‌. 

காதகன்‌ - கொலையாளி. 

காதடைத்தல்‌ - இளைப்பு முதலிய 
வற்றாற்‌ செவிப்புலன்கலங்கல்‌, 
காது மந்தித்தல்‌, செவிடுபடல்‌. 

காதட்டி - ஆதொண்டை. 

காதணி - கன்னபூஷணம்‌, குண்டலம்‌. 

காதம்‌ - கள்‌, காவதம்‌. அஃது நாலு 
கூப்பீடு கொண்ட தூரம்‌, கொலை, 
நாற்சதுரத்துரவு. 


258 wirpiuroor qs] - 1 


காதம்பம்‌ - அன்னம்‌, கானாங்கோழி. 

காதரம்‌, காதரவு - அச்சம்‌, இக்கட்டு, 
தவினைத்‌ தொடர்பு, விருப்பம்‌. 

காதரன்‌ - அச்சமுள்ளோன்‌. 

காதலன்‌ - கணவன்‌, சினேகிதன்‌, 
தோழன்‌, மகன்‌. 

காதலி - காதலியென்னேவல்‌, தோழி, 
மகள்‌, மனைவி. 

காதலித்தல்‌ - ஆசைப்பெருக்கம்‌, 
விரும்பல்‌. 

காதலித்தோர்‌ - இனத்தவர்‌, சனேகதர்‌. 

காதலிப்பு - விருப்பம்‌. 

காதல்‌ - ஆசை; ஓர்பாடல்‌, கொலை, 
மகன்‌. 

காதவடி - கன்னமூலம்‌. 

காதவம்‌ - ஆலமரம்‌, வான்கோழி. 

காதறுதல்‌ - பகைகொள்ளல்‌. 

காதறுப்பான்‌ - ஒர்‌ நோய்‌. 

காதறை - காதறுந்தது, கெட்டது. 

காதறைச்சி - சண்டைக்காரி. 

காதன்‌ - கொலையாளன்‌. 

காதன்மை - உருக்கம்‌. 

காதாங்கி - பாற்சோற்றி. 

காதி - மிரதபாஷாணம்‌, விசுமா 
மித்திரன்றந்தை. 

காதிமைந்தன்‌ - விசுவாமித்திரன்‌. 

காதிலி - செவிடன்‌. 

காதிவென்றோன்‌ - அருகன்‌. 

காது - ஊச - நறுக்கு - மடக்குக்கத்தி 
முதலியவற்றின்‌ துவாரப்பக்கம்‌, 
காதென்னேவல்‌, கொலை, செவி, 
திரிவாய்ப்பெட்டி. 

காதுகன்‌ - கொலையாளி. 

காதுகுற்றுதல்‌ - கன்னவேதனஞ்‌ 
செய்தல்‌. 

காதுகொடுத்தல்‌ - உற்றுக்கேட்டல்‌. 

காதுக்குறும்பி - காதழுக்கு. 


காதம்பம்‌ 


காதுதல்‌ - கூறுசெய்தல்‌, கொல்லல்‌, 
தறித்தல்‌. 

காதுப்பூ - கன்னப்பு. 

காதுப்பூச்சி - செவிப்பாம்பு. 

காதுமடல்‌ - காதினிதழ்‌. 

காதுவெட்டல்‌ - நறுக்கின்று வாரத்‌ 
தருகு வெட்டல்‌. 

காதெழுச்சி - ஓர்‌ நோய்‌. 

காதை - கதை, கொலை, சொல்‌, 
சொல்லல்‌. 

காதைகரப்பு - மிறைக்கவியினொன்று, 
அஃது ஒருகவிமுடிய வெழுதி 
அதினீற்றின்மொழிக்கு முதலா 
மெழுத்துத்துடங்கி யொன்றிடை 
யிட்டெழுத பிறிதோர்‌ செய்யு 
ளாவனு. 

காதோலை - தோடு. 

காத்தடி - காவுதடி. 

காத்தல்‌ - அரசாளுதல்‌, அளித்தல்‌, 
முத்தொழிலினொன்று. அஃது 
காவல்‌ செய்தல்‌, வளர்க்குதல்‌. 

காத்தவராயன்‌ - ஓர்‌ தேவதை. 

காத்தான்‌ - காத்தவராயன்‌. 

காத்தியாயனம்‌ - உபநிடத முப்பத்தி 
ரண்டி னொன்று, தரும நூல்‌ 
பதினெட்டினொன்று. 

காத்தியாயினி - துர்க்கை. 

காத்திரம்‌ -உடல்‌, உறுப்பு, கர, கூத்து, 
கோபம்‌, பருமம்‌, யானையின்‌ 
முன்கால்‌. 

காத்திரவேயம்‌ - பாம்பு. 

காத்திரன்‌ - வலியோன்‌. 

காத்திரி - ரி, படைக்கலம்‌. 

காத்திருக்குதல்‌ - வரவு பார்த்‌ 
திருக்குதல்‌, வழி பார்த்திருக்குதல்‌. 

காத்திரை - ஆயுதம்‌. 

காந்த அயசு - அயச்சிலை. 

காந்தக்கல்‌ - ஊசிக்காந்தம்‌, சந்திர 
காந்தம்‌, சூரியகாந்தம்‌, தீக்கல்‌. 


காப்புச்சொல்லல்‌ 


காந்தசத்துரு - நவசாரம்‌, வெடியுப்பு. 

காந்தபஸமம்‌, காந்தபற்பம்‌ - ஓர்‌ 
மருந்து. 

காந்தபாஷாணம்‌ - ஓர்‌ பாஷாணம்‌. 

காந்தமணி - காந்தக்கல்‌. 

காந்தமலை - ஓர்‌ மலை. 

காந்தம்‌ - அழகு, ஊசிக்காந்தம்‌, குண 
வலங்காரம்‌. அஃது உலகொழுக்‌ 
திறெப்பபுகழ்ந்து 
பதினெண்‌ புராணத்தொன்று, 


சொல்வது, 


பிரகாசம்‌. 


காந்தருவமணம்‌, காந்தருவம்‌ - கன்னியுந்‌ 


தலைமகனுந்தங்களிற்‌ கூடும்‌ 
மணம்‌. 
காந்தருவர்‌ - கந்தருவர்‌. 
காந்தருவவாதம்‌ - கலைஞான 


மறுபத்தினான்கி னொன்று. 

காந்தருவவேதம்‌ - உபவேதத்‌ தொன்று. 

காந்தல்‌ - உட்டணித்தல்‌, உமி, ஓலை 
முதலியவற்றின்‌ காந்தல்‌, சினக்‌ 
குறிப்பு, பல்லினாற்‌ காந்துதல்‌, 
முதிரவேதல்‌, வெம்மையினாலு 
றிஞ்சுதல்‌. 

காந்தள்‌ - கார்த்திகைப்பூ, சவுக்காரம்‌. 

காந்தன்‌ - அரசன்‌, எப்பொருட்கு 
மிறைவன்‌, கணவன்‌, குறிஞ்சிப்‌ 
புறம்‌, அஃது காமிகள்மடன்மா 
வேறுதல்‌. 

காந்தாரம்‌ - இசை, இசைப்பாட்டு, 
ஓர்பண்‌, காடு, குறிஞ்சி யாழ்த்‌ 
திறம்‌, தேசமன்பத்தாறி னொன்று. 

காந்தாரி - கொடியவள்‌, சத்திசாரம்‌, 
திரிதராட்டி தன்‌ மனைவி, நாபி 
யிற்றோன்றிச்சுரமேழுக்கு மேழு 
நாடியாய்க்கண்டத்‌ துறுநரம்பு, 
ஓரிராகம்‌. 

காந்தாரிமைந்தன்‌ - துரியோதனன்‌. 

காந்தாளம்‌ - எரிச்சல்‌. 

காந்தி - அழகு, உட்டணம்‌, ஒளி, 


காணம்‌, காவிக்கல்‌, சிலாசத்து, 


wpiuror 4A) - 1 259 


வைடிரியம்‌, ஓரலங்காரம்‌, அஃது 
தமிழிற்‌ பலகூறுபாடு பெற்றுப்‌ 
புகழ்ச்சி யினும்‌ வார்த்தையினு 
முலகிறந்த நன்‌ பொருட்பொலி 
வினும்‌ வரப்‌ பாடல்‌, சூரியகாந்தி. 

காந்தியதிகமேனி - காவிக்கல்‌. 

காந்தியோனி - சிலாமதம்‌. 

காந்தயோன்‌ - கருப்பூரச்சிலை. 

காந்துகம்‌ - வெண்காந்தள்‌. 

காந்துதல்‌ - உட்டணித்தல்‌, எரிதல்‌, 
ஒளிசெய்தல்‌, காருதல்‌, வெம்மை 
யினாலுறிஞ்சுதல்‌. 

காந்தை - பெண்‌, மனைவி. 

காபாலம்‌ - சிவனிருத்தம்‌. 

காபாலன்‌ - சீர்பந்தபாஷாணம்‌. 

காபாலி - சிவன்‌, திருகுதாளி, பன்‌ 
னோருருத்திரரிலொருவன்‌. 

காபாலிகம்‌ - சைவசமயத்தினொன்று. 

காபி - ஓரிராகம்‌. 

காபிலகாலயூபம்‌ - சிற்ப நூன்‌ முப்பத்தி 
ரண்டினொன்று. 

காபினி - நவசாரம்‌. 

காப்பரிசி - அட்சதை. 

காப்பாற்றுதல்‌ - இரட்சித்தல்‌, தற்‌ 
காத்தல்‌. 

காப்பியம்‌ - பொருட்டொடர்நிலைச்‌ 
செய்யுள்‌. ௮ஃது பெருங்காப்பிய 
வுறுப்புட்லெகுறைந்து வருவது. 

காப்பியன்‌ - சுக்ரென்‌. 

காப்பிரி - ஓர்‌ சாதி. 

காப்பிரிசல்லாத்து - ஓர்‌ பூடு. 

காப்பிலியன்‌ - காப்பிரி. 

காப்பு - ஆடை, இரட்சாபந்தனம்‌, 
ஓர்பிரபந்தம்‌, கதவு, காவல்‌, கை 
யணியிலொன்று, 
றெய்வ வணக்கச்செய்யுள்‌, மதில்‌, 
மூங்கில்‌, விபூதி. 

காப்புச்சொல்லல்‌ - காரியந்‌ தொடங்‌ 


நூல்களிற்‌ 


கல்‌, தேவேவணக்களஞ்‌ சொல்லல்‌, 
த ஞ 


260 wirpiuroor sy] - 1 


படித்தநூல்‌ நிறை வேற்றுதல்‌, 
புராணாரம்பஞ்‌ செய்தல்‌. 


காப்புமாலை - ஓர்‌ பிரபந்தம்‌. அஃது 
தெய்வங்காத்தலாக மூன்று ஐந்து 
எழு செய்யுளாற்பாடுவது. 

காமகாண்டம்‌ - காமன்வில்‌. 

காமக்கவலை, காமக்காய்ச்சல்‌ - காம 
நோய்‌. 

காமக்கோட்டம்‌ - ஒரூர்‌. 

காமக்கோட்டத்தி - பார்வதி. 

காமக்கோட்டி - பார்வதி. 

காமணி - நவசாரம்‌. 

காமதகனன்‌ - சிவன்‌. 

காமதேனு - தெய்வப்பசு. 

காமத்துப்பாலர்‌ - தூர்த்தர்‌. 

காமத்துப்பால்‌ - அகப்பொருட்பால்‌. 

காமநாசன்‌ - சிவன்‌. 

காமநீர்‌ - இரதம்‌. 

காமநூல்‌ - மதனூல்‌. 

காமநோய்‌ - மதனநோய்‌. 

காமபாலன்‌ - பலதேவன்‌. 

காமபோகி - குன்றி. 

காமப்பயித்தியம்‌ - கரமக்கவலை. 

காமப்பற்று - மனத்தீக்குணம்‌ மூன்றி 
னொன்று. 

காமப்பூ - மதனகாமியப்பு. 


காமமரம்‌ - ஒர்‌ மரம்‌. 


காமம்‌ - அன்பு, ஆசை, உட்‌ பகை 
யாறினொன்று, ஊர்‌, காமநோய்‌, 
கிராமம்‌, குடி, சடத்‌ தீயினொன்று, 
சத்தவிசனத்‌ தொன்று, தாமத 
குணத்தொன்று,  முக்குற்றத்‌ 
தொன்று, விகாரமெட்டினொன்று, 
மதனம்‌. 


காமரசி - நெருஞ்சில்‌. 


காமரம்‌ - அகில்‌, அடுப்பு, அத்தநாள்‌, 
ஆலமரம்‌, இசை, இசைப்பொது, 
காத்தடி, சோலை, வண்டு. 


காமரி - புளிநிறளை. 


காப்புமாலை 


காமரீசம்‌ - புல்லூரி. 

காமரூபி - பச்சோந்தி. 

காமர்‌ - அலங்காரம்‌, அழகு, ஆசை, 
ஒளி, பேரழகு. 

காமவல்லி - கற்பகத்திற்படர்கொடி. 

காமவிகாரம்‌ - காமநோய்‌. 

காமவெறி - காமப்பயித்தியம்‌. 

காமற்காய்ந்தோன்‌ - அருகன்‌, சிவன்‌. 

காமனாள்‌ - இளவேனில்‌. 

காமனை - சிறுகிழங்கு. 

காமன்‌ - திப்பிலி, மன்மதன்‌, வண்டு. 

காமன்றிருநாள்‌ - மதன்விழாச்செய்யு 
நாள்‌. 

காமாக்கினி - காமநோய்‌. 

காமாட்சி - பார்ப்பதி. 

காமாட்டி - வேர்கல்வி. 

காமாட்டியர்‌ - கூலிக்காரர்‌, நாடோடி 
கள்‌. 

காமாதுரம்‌ - காமாசை. 

காமாதுரன்‌ - காமி. 

காமாந்தகன்‌ - சிவன்‌. 

காமாபலகை - மரக்கலப்பலகையி 
னொன்று. 

காமாரி - சிவன்‌. 

காமாலை - காமாளை. 

காமி - உவர்மண்‌, காமதூர்த்தன்‌, 
பொன்நிமிளை. 

காமிகம்‌ - சிவாகமமிருபத்‌ தெட்டி 
னொன்று, வாஞ்சா விரதம்‌. 

காமித்தல்‌ - விரும்பல்‌. 

காமியக்கல்‌ - கோமேதகம்‌. 

காமியதானம்‌ - ஒன்றைக்குறித்த 
தானம்‌. 

காமியமலம்‌ - மும்மலத்தொன்று. 

காமியம்‌ - இச்சிக்கும்பொருள்‌, 

ஒன்றைவேண்டிச்‌ செய்யும்‌ பூசை, 

கன்மமலம்‌, வில்‌. 


காமியன்‌ - காமி. 


காய்ச்சுப்பால்‌ 


காமுகர்‌ - தூத்தர்‌, நகரப்பதிவாழ்நர்‌. 

காமுருகி - ஒந்தி, கொடியபெண்‌. 

காமுறல்‌ - அசைப்படல்‌. 

காமூச்சு - முக்கால்நாழிகை வழி. 

காம்பி - இறைகூடை, சலகுத்திரம்‌. 

காம்பிலி - ஒர்தேயம்‌. 

காம்பீரம்‌, காம்பீரியம்‌ - கெம்பீரம்‌. 

காம்பு - இலைமுதலியவற்றின்‌ காம்பு, 
கருவிகளின்‌ காம்பு, பட்டுச்சலை, 
பூசணி, பூந்தாள்‌, மலர்க்கொம்பு, 
மலர்த்தாள்‌, மூங்கில்‌. 

காம்புக்கிண்ணம்‌ - அகப்பை. 

காம்போசம்‌ - ஒர்மரம்‌, தேசமன்‌ 
பத்தாறினொன்று, பதினெண்‌ 
பாடையினொன்று. 

காம்போதி - ஓர்பண்‌. 

காயகம்‌ - ஓர்மருந்து, பாடுதல்‌, 
மருட்டுவித்தை. 

காயகற்பம்‌ - சரீரத்தைப்பலப்‌ பிக்கும்‌ 
மருந்து. 

காயகன்‌ - பாட்டுவாளி. 

காயக்கம்‌ - மருட்டுவித்தை. 

காயங்கட்டுதல்‌ - இரணவைத்தியஞ்‌ 
செய்தல்‌. 

காயசித்தி - காயம்மருந்துகளினாற்‌ 
பலத்தல்‌, பொன்னாங்கண்ணி. 

காயசித்திக்கடியான்‌ - காந்தம்‌. 

காயசித்திசுண்ணம்‌ - கருப்பூரசலா 
சத்து. 

காயசித்தியானோன்‌ - சூதபாஷாணம்‌. 

காயசித்தியுப்பு - அமுரியுப்பு. 

காயத்திரி - அயன்மனைவிகளிலொ 
ருத்தி, ஓர்மந்திரம்‌, கருங்காலி, 
சரச்சுவதி. 

காயத்தையிருத்தி - பூவழலை. 

காயத்தையுருக்கி - அஸ்திபேதி. 

காயப்பெண்‌ - கனவில்வருமோகினிப்‌ 
பெண்‌. 


wrpiuror 4ST) - 1 261 


காயம்‌ - ஆகாயம்‌, உடல்‌, ஓர்குழம்பு, 
கடுகு, கார்ப்பு, கோபம்‌, சுக்கு, 
தழும்பு, பெருங்காயம்‌, மிளகு, 
வெண்காயம்‌. 

காயல்‌ - உப்பளம்‌, கழி, கழிமுகம்‌, 
சுரவியாதி. 

காயவியல்‌ - அவியற்காய்‌, காயக்கறி. 

காயவேகம்‌ - எரிச்சல்‌, ஓர்நோய்‌, 
கடுங்கோப்மடைகதல்‌, காயம்‌ 
பட்டதினால்‌ வரும்வேகம்‌, பசி 
நோய்‌. 

காயா - ஓர்‌ மரம்‌. 

காயாகாயம்‌ - உடற்றமும்பு. 

காயாசுவாதம்‌ - காசசுவாதம்‌. 

காயாபுரி - சாரீரம்‌. 

காய்‌ -கழலைக்கட்டி, காயென்னேவல்‌, 
சூதுகாய்‌, பழம்‌, மர முதலிய 
வற்றின்‌ காய்‌. 

காய்க்கடுக்கன்‌ - உருத்திராட் சக்‌ 
கடுக்கன்‌. 

காய்க்குலை - காயாயிருக்குங்குலை. 

காய்ச்சல்‌ - எரிச்சல்‌, கடிந்து கொள்‌ 
ளல்‌, காய்தல்‌, தண்டித்தல்‌, வெப்பு 
நோய்‌, வெறுத்தல்‌, வேக்காடு. 

காய்ச்சற்கட்டி - வெப்புக்கட்டி. 

காய்ச்சற்பாஷாணம்‌ - ஓர்‌ மருந்து. 

காய்ச்சிரக்கு, காய்ச்சுரை, காய்ச்‌ 
சுறுக்கு - புளிச்சற்கீரை. 

காய்ச்சு - கண்டிப்பு, காய்ச்‌ சென்‌ 
னேவல்‌, காய்வு. 

காய்ச்சுக்கட்டி - ஓர்‌ சரக்கு. 

காய்ச்சுக்கல்‌ - நிறமிட்ட கல்‌. 

காய்ச்சுக்குப்பி - ஒர்‌ கண்ணாடிக்‌ 
குப்பி. 

காய்ச்சுண்டி - காய்ச்சுக்கட்டி. 

காய்ச்சுதல்‌ - உலர்த்துதல்‌, கண்டித்‌ 
தல்‌, சமைத்தல்‌, சாயமிடுதல்‌. 

காய்ச்சுநீர்‌ - வெந்நீர்‌. 


காய்ச்சுப்பால்‌ - வெந்தபால்‌. 


262 wirptinroor qs] - 1 


காய்ச்சுப்பு - உப்புநீர்காய்ச்சியெடுக்கு 
முப்பு, சவட்டுப்பு, வளையவுப்பு. 
காய்ச்சுவச்சிரம்‌ - ஓர்‌ வித வச்சிரப்‌ 
பசை. 
காய்தல்‌ - உலர்தல்‌, எரிச்சலடைதல்‌, 
கோபம்‌, சினக்குறிப்பு, சினம்‌, 
பிரகாசித்தல்‌, புண்ணாறுதல்‌, 
மெலிதல்‌, வெட்டல்‌, வெறுத்தல்‌. 
காய்த்தல்‌ - சரீரங்கன்றியுரத்தல்‌, மர 
முதலியகாய்த்தல்‌. 
காய்த்தானியம்‌ - கம்பளி கொண் 
டான்‌. 
காய்ப்பழம்‌ - முழுதும்நிறவாத பழம்‌. 
காய்ப்பறங்கி - கோழிநோயினொன் று. 
காய்ப்பிரும்பு - அடிக்கவெடிக்கு 
மிரும்பு. 
காய்ப்பு - காய்த்தல்‌, தழும்பு, பழு 
தான இரும்பு, வெறுப்பு. 
காய்மகாரம்‌ - எரிச்சல்‌, பொறாமை. 
காய்மடி - கன்மடி. 
காய்மடை - கனிவகைகளாலிடு மடை. 
காய்மண்டை - காய்ந்ததலை. 
காய்முருங்கை - ஓர்‌ வகைமுருங்கை. 
காய்மை - பொறாமை. 
காய்மைகரித்தல்‌ - பொறாமையடை 
தல்‌. 
காய்ம்பனை - பெண்பனை. 
காய்வள்ளி - ஓர்‌ கிழங்குக்கொடி.. 
காய்வு - உலர்வு, எரிச்சல்‌, கண்டிப்பு, 
கோபம்‌, சூடு, பிரகாசம்‌. 
காய்வெட்டி - காயைவெட்டித்‌ தள்ளிக்‌ 
கருப்பை நீர்‌ சேர்க்குங்‌ குலை. 
காய்வெட்டிக்கள்‌ - முதுபாளைக்கள்‌. 
காய்வேளை - ஓர்‌ பூடு. 
காய்வோலை - காவோலை. 
காரகவகத்திணை - செய்பவன்கருவி 
செய்‌ 


பொருள்‌, பிறவும்வரக்காட்டல்‌. 


நிலம்‌, செயல்‌, காலம்‌, 


காய்ச்சுப்பு 


காரகக்கருவி, காரகவேது - கருமத்‌ 
துணைக்காரணம்‌, கருவிகருத்தா 
முதலிய காரணமாகக்‌ கூறு மலங்‌ 
காரம்‌, வினைமுதற்‌ காரணம்‌. 

காரகம்‌ - வினைகொண்டு முடிவது, 
வெப்பம்‌. 

காரகன்‌ - செய்வோன்‌. 

காரக்கல்‌ - பட்டவிடத்தைக்கருக்கு 
மோர்கல்‌. 

காரசாரம்‌ - அறுசுவைக்கூட்டு, 
உறைப்பு, பஞ்சலவணத்‌ தொன்று, 
அஃது கறியுப்பு. 

காரணகத்தா - நிமித்தகத்தா. 

காரணகாட்சி - அற்புதம்‌. 

காரணக்குரு - ஞானதேசிகன்‌. 

காரணக்குறி - காரணப்பெயர்‌ (உம்‌) 
சுரேசன்‌. 

காரணக்குறிமரபு - தொன்றுதொட்டு 
வருங்காரணப்பெயர்‌. 

காரணக்குறியானாக்கம்‌ - காரணக்‌ 
குறியாக்கியப்பெயர்‌, (உம்‌) 
பொன்னன்‌. 

காரணசத்தி - எவட்சாரம்‌. 

காரணச்சிறப்புப்பெயர்‌ - காரணத்தா 
னொன்றற்கேவரும்‌ பெயர்‌. 

காரணச்சொல்‌ - கதை காரணத்‌ 
தானாயசொல்‌. 

காரணப்பொதுப்‌ பெயர்‌ - காரணத்‌ 
தாற்பலவற்றிற்கும்‌ பொதுவாய்‌ 
வரும்‌ பெயர்‌. 

காரணப்பெயர்‌ - யாதானுமொரு 
காரணம்‌ பற்றிப்‌ பொருள்களை 
யுணர்த்தி நிற்கும்பெயர்‌. 

காரணமறிநிலை - ஒரலங்காரம்‌, 
அஃதுகாரண முங்காரிய முந்தம்‌ 
முண்மாறவுரைத்தல்‌. 

காரணமாலையணி - பின்பின்னாக 
வருவன வற்றிற்கு முன்‌ முண்னாக 
வருவனவற்றைக்‌ காரணங்களாக 
வேனுங்காரியங்களாக வேனுஞ்‌ 
சொல்லுதல்‌. 


காரியகாரன்‌ 


காரணம்‌ - ஏது, கருத்தாமுதற்பல 

காரணம்‌, சிவாகமமிருபத்‌ தெட்டி 
சீவதேகம்‌ மூன்றி 
னொன்று, பிரதானம்‌. 


னொன்று, 
காரணவகத்திணை - ஒன்றன்‌ 
காரணத்தை விளக்கிக்‌ காட்டல்‌, 
(உம்‌) கடவுளுரைத்தநூல்‌. 
காரணவாகுபெயர்‌ - காரணத்தின்‌ 
பெயரைக்‌ காரியத்திற்கு வழங்கல்‌, 
(உம்‌) திருவாசகம்‌. 
காரணவாராய்ச்சியணி - ஓரலங்‌ 
காரம்‌, அஃது குறைவில்லாத 
காரண மிருந்துங்காரியம்‌ பிறவா 
மையைச்‌ சொல்லுதல்‌. 
காரணவிடுகுறி - ஒர்காற்காரணப்‌ 
பேராயுமொருகாலிடுகுறிப்பேராயு 
மிருப்பது (உம்‌) முண்டகம்‌. 
காரணவிலக்கணை - காரணத்தைக்‌ 
காரியமாயுபசரித்தல்‌. 
காரணவிலக்கு - ஓரலங்காம்‌, அஃது 
ஏதுவைமறுத்தல்‌. 
காரணவொழிப்பு - அபறநுதியுரு 
பகத்தொன்று, அஃது இன்ன 
காரணத்‌ தானிஃது இன்னதன்று 
வேறின்னதெனக்‌ கூறுவது, (உம்‌) 
கங்குல்வாய்‌ வெம்மை கால்‌ 
வதினாலிது திங்களன்று செழுந்‌ 
தழலாகும்‌. 
காரணன்‌ - அரசன்‌, கடவுள்‌, சிவன்‌, 
நிமித்தகத்தா, மூர்த்தபாஷாணம்‌. 
காரணாவத்தை - ஓரவத்தை. 
காரணி - உமை. 
காரணிக்கம்‌ - சரித்திரம்‌. 
காரண்டம்‌ - காக்கை, நீர்க்காக்கை. 
காரண்டவம்‌ - நீர்க்காக்கை. 
காரத்திரி - காரமிட்டதிரி. 
காரநீர்‌ - காரமான ஓர்‌ நீர்‌. 
காரப்பசை - ஓர்‌ பசை. 
காரம்‌ - அச்சம்‌, உறைப்புங்கடுமையு 
மானசேர்வை, எழுத்தின்‌ சாரியை 


wpiuror 4ST) - 1 263 


(உம்‌) அகாரம்‌, காரியம்‌, கார்த்தல்‌, 

சோழங்கபாஷாணம்‌, பக்கம்‌ 
(உம்‌) இடங்காரம்‌, புடைவை 
யழுக்குநீக்குங்காரம்‌, புண்களுக் 
கிடுங்காரம்‌, பொரிகாரம்‌, பொன்‌, 
மரவயிரம்‌. 

காரர்‌ - அச்சமுள்ளோர்‌, செய்வோர்‌. 

காரல்‌ - ஓர்‌ மீன்‌, காருதல்‌, காறல்‌. 

காரவல்லி - பாகல்‌. 

காரன்‌ - காரியஞ்செய்வோன்‌. 

காரா - எருமை. 

காராகாரம்‌ - சிறைச்சாலை. 

காராக்கரணை - ஓர்‌ செடி. 

காராடு - வெள்ளாடு. 

காராமணி - கொம்புப்பயறு. 

காராமயத்திரி தயமோசனம்‌ - சத்தாங்‌ 
கோபகாரத்தொன்று அஃது 
சிறை, நோய்‌, பயமூன்றும்‌ தீர்த்தல்‌. 

காராம்பசு - தெய்வப்பசு, மறுநிறங்‌ 
கலவாத கறுத்தப்பசு. 

காராம்பி - இறைகூடை, சல்சூத்திரம்‌. 

காராளர்‌ - சூத்திரர்‌, பூவைசியர்‌. 

காரானை - முகில்‌, யானை. 

காரான்‌ - எருமை. 

காரி - இந்திரன்‌, ஐயன்‌, கடையெழு 
வள்ளலிலொருவன்‌, கரிக்குருவி, 
கருமை, களாநிலம்‌, கள்ளு, கிளி, 
சனி, நஞ்சு, வயிரவன்‌, வெண்காரம்‌, 
கண்டங்கத்திரி. 

காரிகம்‌ - காவிக்கல்‌, பாதை. 

காரிகை - அழகு, ஓர்யாப்பு நூல்‌, 
கலித்துறை, பெண்‌. 

காரிக்கூன்‌ - ஒர்‌ காளான்‌. 

காரிதாய்‌ - வடுகி. 

காரிப்பிள்ளை - கரிக்குருவி. 

காரிமை - கொடிவேலி. 

காரியகருத்தா - காரியகாரன்‌. 


காரியகாரன்‌ - காரியத்தலைவன்‌, 
காரியம்‌ பார்ப்போன்‌. 


264 wirptiuroor qs] - 1 


காரியக்குரு - பொருணிமித்தமுப 
தேசிப்போன்‌. 

காரியக்கெட்டி - சமர்த்தன்‌. 

காரியங்கட்டுதல்‌ - கைகூடுதல்‌. 

காரியசாதகம்‌, காரியசித்தி - காரியம்‌ 
வாய்க்குதல்‌. 

காரியசாதனம்‌ - காரியத்திற்கேற்ற 
வேது. 

காரியதுரந்தரன்‌ - பிகவல்லோன்‌. 

காரியத்துவம்‌ - செயல்‌. 

காரியஸ்தன்‌ - காரியகாரன்‌. 

காரியபாகம்‌ - காரியபக்குவம்‌. 

காரியப்படுதல்‌ - சம்பவித்தல்‌, தொழிற்‌ 
படல்‌, தோற்றப்படல்‌. 

காரியப்பிரத்துவேஷம்‌ - சோம்பு. 

காரியப்பொறுப்பு - கருமப்பொறுப்பு. 

காரியம்‌ - கவ்வை, தொழில்‌, எச்சம்‌, 
மூலம்‌, வழக்கு. 

காரியம்பார்த்தல்‌ - கருமம்‌ பார்த்தல்‌. 

காரியவகத்திணை - அகத்திணை 
பன்னிரண்டிலொன்று, அஃது 
காரியங்‌ காட்டுவது. 

காரியவாகுப்பெயர்‌ - காரியத்தின்‌ 
பெயரைக்‌ காரணத்திற்கு வழங்கும்‌ 
பெயர்‌. 

காரியவான்‌ - காரியக்கெட்டி. 

காரியவிலக்கணை - காரியத்தைக்‌ 
காரணமாயுபசரித்தல்‌. 

காரியவிலக்கு - ஓரலங்காரம்‌, அஃது 
காரியத்தை மறுத்துக்‌ கூறுவது. 

காரியவேது - காரணத்தையறிவிக்‌ 
குங்காரியம்‌. 

காரியாகாரியம்‌ - பலகாரியம்‌, பெரிய 
காரியம்‌. 

காரியார்த்தசித்தி - காரியசித்தி. 

காரியேட்சணம்‌ - மேல்விசாரணை. 

காரிரத்தம்‌ - ஆடுதின்னாப்பாலை. 

காரிருள்‌ - பேரிருள்‌. 


காரிலவணம்‌ - பிட ரலவணம்‌. 


காரியக்குரு 


காரீயம்‌ - கரியவீயம்‌. 

காரு - செய்வோன்‌. 

காருகபத்தியம்‌ - வேதாக்கினி மூன்றி 
னொன்று. 

காருகம்‌ - அக்கினி தேவனைக்‌ 
கடவுளாய்க்‌ கொள்ளுஞ்சமயம்‌, 
உழவு, நெசவுமுதலியதொழில்‌. 

காருகர்‌ - ஓவியர்‌, நெய்வார்‌. 

காருகவினை - சூத்திரரறு தொழிலி 
னொன்று. அஃது நூற்றல்‌, ஆடை 
யாக்கல்‌, சுமத்தல்‌, ஏருழத்தல்‌ 
முதலியன. 

காருகன்‌ - செய்வோன்‌. 

காருச்சிவல்‌ - கடற்பாசி. 

காருடம்‌ - கருடன்‌. 

காருடவித்தை - விஷவித்தையி 
னொன்று. 

காருடன்‌ - கருடன்‌, விஷவித்தைக்‌ 
காரன்‌. 

காருணி - கிருபையுடையோன்‌, 
வானம்பாடி. 

காருணிகம்‌ - கிருபை. 

காருணிகன்‌, காருணியன்‌ - கிருபை 
யுடையோன்‌. 

காருணியம்‌, காருண்ணியம்‌ - கிருபை. 

காருதல்‌ - காந்துதல்‌. 

காருப்பு - தலாலவணம்‌, மரவுப்பு. 

காரூகம்‌ - கருங்குரங்கு. 

காரூடதம்‌ - உபநிட தமுப்பத்திரண்டி 
னொன்று. 

காரூடம்‌ - அட்டாதச புராணத்‌ 
தொன்று, கருடன்‌, கலைஞான 
மறுபத்தினான்‌ கினொன்று. 

காரூடவித்தை - கருடவித்தை. 

காரெலி - ஒரெலி. 

காரெள்‌ - ஒரெள்‌. 

காரை - ஓர்‌ செடி, ஓர்‌ மரம்‌. 

காரைக்காலம்மை - அறுபத்து மூவரிற்‌ 
சேர்ந்தவோர்‌ தவப்பெண்‌. 


காலசம்‌ 


காரோடர்‌ - உறைகாரர்‌. 

கார்‌ - அச்சம்‌, அழகு, ஆவணி புரட்‌ 
டாதியின்‌ பருவம்‌, இருள்‌, கருங்‌ 
குரங்கு, கருமை, காரென்‌ னேவல்‌, 
கார்நெல்‌, நீர்‌, மேகம்‌, வெள்ளாடு, 
எலி, ஏரிற்பூட்டிய விரும்பாணி. 

கார்காலம்‌ - ஆறுபருவத்தொன்று, 
அது  ஆவணிபுரட்டாதியின்‌ 
பருவம்‌. 

கார்காலவுரிமை - வாடைவீசலு 
மிந்திரகோபம்‌ மயில்‌ கேகய மகிழ்‌ 
தலும்‌, வெண்காந்தள்‌ செங்காந்தள்‌ 
கொன்றை கூதாளம்‌ வேங்கை 
காக்கணம்‌ முல்லை கடம்புகாயா 
குருந்திவைமலா தலும்‌, அன்னங்‌ 
கிளிகுயில்‌ வருந்தலும்‌, தாமரை 
முதனீர்மல ரேங்கலுமாகும்‌. 

கார்கோடன்‌ - கருடபச்சைக்கல்‌. 

கார்கோளி - கடல்‌, முத்தக்காசு. 

கார்கோள்‌ - கடல்‌, சனி. 

கார்க்காய்‌ - சந்திரநாகம்‌. 

கார்க்குறட்டை - நீலக்காக்கணம்‌. 

கார்க்கொள்‌ - ஒர்‌ கொள்‌. 

கார்க்கோடகன்‌ - அட்டநாகத்‌ 
தொன்று, துட்டன்‌. 

கார்க்கோழி - கருங்கோழி. 

காரக்கோளி - கருங்கொள்‌, கருஞ்‌ 
சீரகம்‌. 

கார்கோள்‌ - சனி. 

கார்த்தபட்சம்‌, கார்த்தபத்திரம்‌ - 
அம்பு. 

கார்த்தபம்‌ - கழுதை. 

கார்த்தம்‌ -அம்பு, காமம்‌. 

கார்த்தல்‌ - காழ்த்தல்‌. 

கார்த்தவீரியன்‌ - அறுவகைச்சக்கெ 
வர்த்திகளிலொருவன்‌. 

கார்த்தன்‌ - துரிசு. 

கார்த்திகம்‌ - கார்த்திகைமாதம்‌. 


கார்த்திகேசன்‌ - முருகன்‌. 


wpiuror 4A) - 1 265 


கார்த்திகை - ஓர்‌ நாள்‌, ஓர்‌ மாதம்‌. 
கார்த்திகைக்கொடி - காந்தள்‌. 
கார்நாற்பது - ஓர்‌ செய்யுள்‌. 
கார்நிறம்‌ - மாங்கிஷச்சிலை. 
கார்நெல்‌ - கார்காலத்தறுக்குந்நெல்‌. 
கார்புகா - ஒரரிச. 
கார்ப்படிகன்‌ - யாத்திரைகாரன்‌. 
கார்ப்பண்ணியம்‌ - உலோபம்‌, மனத்‌ 
தளர்வு, வறுமை. 
கார்ப்பாசம்‌ - காற்பாசம்‌. 
கார்ப்பம்‌, கார்ப்பிகம்‌ - கருப்பப்பை. 
கார்ப்பான்‌ - கையான்தகரை. 
கார்ப்பு - உறைப்பு, துவர்ப்பு. 
கார்ப்பொகரிசி - ஓர்‌ சரக்கு. 
கார்மணி - கையாந்தகரை. 
கார்மலி - கடல்‌. 
கார்முகம்‌ - மேகம்‌, வில்‌, மூங்கில்‌. 
கார்முகல்‌ - வைப்புப்பாஷாண 
முப்பத்திரண்டினொன்று. 
கார்மேகசாரம்‌ - காசிசாரம்‌. 
கார்வண்ணர்‌ - அசுரர்‌. 
கார்வண்ணன்‌ - விட்டுணு. 
கார்வலயம்‌ - கடல்‌. 
காலகதி - காலத்தினடை.. 
காலகாலன்‌ - சிவன்‌. 
காலக்கிரமம்‌ - காலாட் சம்‌. 
காலக்கிரயம்‌ - தற்காலவிலை. 
காலக்குறி - காலக்குறிப்பு. 
காலக்குறிப்பு - கராலவேற்றுமையைக்‌ 
காட்டமடையாளம்‌. 
காலக்கொடுமை - காலப்பொல்லாங்கு. 
காலசக்கரம்‌ - ஆயுஸகாலம்‌. 
காலசங்கதி - அவ்வகாலத்துப்‌ 
புராணம்‌. 
காலசங்கம்‌ - வைகறைப்பொழுது. 
காலசந்தி - நித்தியகருமம்‌, வைகறை. 
காலசம்‌ - காற்று, பேராலவட்டம்‌. 


266 wirpiuroor qs] - 1 


காலசுகம்‌ - வேளைச்சுகம்‌. 

காலசூத்திரம்‌ - ஓர்நரகம்‌. 

காலஞ்செல்லுதல்‌ - இறத்தல்‌, காலங்‌ 
கழிதல்‌. 

காலஞ்சொல்லி - காகம்‌, பல்லி. 

காலடி - கரடு, காற்சுவடு. 

காலட்சயம்‌ - நாள்விடுதல்‌. 

காலட்சேபம்‌ - நாட் கழித்தல்‌, நிருவாகம்‌. 

காலணி - காலிடும்பணி. 

காலதர்‌ - பலகணி. 

காலதாமதம்‌ - தாமதம்‌. 

காலதீமை - காலக்கொடுமை, கால 
சுககனம்‌. 

காலத்தாலணையும்‌ பெயர்‌ - பருவ 
முதலிய காலங்களாலணையும்‌ 
பெயர்‌, (உம்‌) வேனிலான்‌. 


காலத்திரயம்‌ - முக்காலம்‌. 

காலநுட்பம்‌ - கணத்தினுணுயைெ காலம்‌. 

காலநேரம்‌ - காலம்‌. 

காலநோக்காடு - கருமுதிர்காலத்தின்‌ 
வயிற்றுநோக்காடு. 

காலபரிச்சேதம்‌ - ஒருகாலத்துண்டு 
ஒருகாலத்தின்றென்பது. 

காலபரிபாகம்‌ - காலத்தினாற்‌ பக்குவ 
மடைகல்‌. 

காலபேதம்‌ - காலவித்தியாசம்‌. 

காலபோகம்‌ - பருவகாலம்‌, பிரயோ 
சனகாலம்‌. 

காலப்பகுபதம்‌ - காலம்பற்றி வரும்‌ 
பகுபதம்‌, (உம்‌) திருவோணத்‌ 
தான்‌. 

காலப்பண்‌, காலப்பார்‌ - முன்னேரம்‌. 

காலப்பெயர்ச்சி - காலம்‌ வித்தியாசப்‌ 
படுதல்‌. 

காலப்பிறிதின்‌ கிழமை - காலம்பற்றிய 
பிறிதின்கழமை (உம்‌) மாரனது 
வேனில்‌. 

காலமல்லாக்காலம்‌ - கொடியகாலம்‌. 


காலமழை - பருவமழை. 


காலசுகம்‌ 


காலமறிதல்‌ - திரிகாலவத்தமான 
மறிதல்‌. 

காலமிருத்து - நியமமரணம்‌. 

காலமீரம்‌ - பளிங்கு. 

காலம்‌ - சமயம்‌, தாளப்பிரமாணம்‌ 
பத்தினொன்று, பொழுது, விடியல்‌, 
வித்தியாதத்துவ மேழி னொன்று. 

காலம்பார்த்தல்‌ - சமயம்பார்த்தல்‌. 

காலம்புரளுதல்‌ - காலம்வேற்றுமைப்‌ 
படல்‌. 

காலம்விடுதல்‌ - நூாள்விடுதல்‌. 

காலயுத்தி - ஓர்‌ வருடம்‌. 

காலல்‌ - ஒளிமுதலியவீசல்‌, கொப்‌ 
பளித்தல்‌, சத்திபண்ணல்‌. 

காலவம்‌ - நெருப்பு. 

காலவயிரவர்‌ - சங்காரவயிரவர்‌. 

காலவருத்தமானம்‌ - காலசங்கதி. 

காலவழு - காலத்தை முறைபிறழக்‌ 
கூறுதல்‌, (உம்‌) நேற்றுண்பேன்‌. 

காலவாகுபெயர்‌ - காலத்தின்‌ பெயரைக்‌ 
காலத்திலுண்டாம்‌ பொருட்கு 
வழங்குவது, (உம்‌) கார்நெல்‌. 

காலவிடைநிலை - காலத்தைக்கூட்டி 
வினைச்சொற்கிடைநிற்பது. 

காலவித்தியாசம்‌ - காலவேற்றுமை. 

காலவுரிமை -பருவமும்‌ பொழுதும்‌. 

காலவேகம்‌ - காலத்தின்கதி, மிகுகதி. 

காலன்‌ - காணாக்கோளினொன்று, 
காந்தபாஷாணம்‌, சனி, நமன்‌, 
நீலபாஷாணம்‌, நமன்மந்திரி. 

காலா - ஓர்‌ மீன்‌. 

காலாகாலம்‌ - அந்தந்தக்காலம்‌, 
ஏற்றகாலம்‌, ஏற்றகாலமு மேலாத 
காலமும்‌. 

காலாக்கினி - உபநிடத முப்பத்தி 
ரண்டினொன்று, ஊழித்த, ஒரு 
ருத்திரன்‌. 

காலாக்கினியுருத்திரம்‌ - உபநிடத 
முப்பத்திரண்டினொன்று. 


காவலன்‌ 


காலாங்கன்‌ - மூர்த்தபாடாணம்‌. 

காலாடி - சுறுக்கன்‌. 

காலாடுதண்ணீர்‌ - கணுக்காலளவு 
தண்ணீர்‌. 

காலாட்சயம்‌, காலாட்செயம்‌ - காலட்‌ 
செயம்‌. 

காலாட்டம்‌ - நடைச்சுறுக்கு, நட்பு. 

காலாணி - காலிலாணி, போதிகை. 

காலாந்தகன்‌ - சிவன்‌, நமன்‌, பிகவல்‌ 
லோன்‌. 

காலாயுதம்‌ - கோழி. 

காலாழ்‌ - குழைசேறு. 

காலாழி - காலின்மோதிரம்‌. 

காலாள்‌ - கால்நடைகாரன்‌, நால்‌ 
வகைத்‌ தானையினொன்று. 

காலாறுதல்‌ - ஓய்தல்‌. 

காலி - கழிவுநாள்‌, கள்‌, பசுக்‌ கூட்டம்‌. 

காலித்தல்‌ - உதித்தல்‌. 

காலியம்‌ - விடியல்‌. 

காலியாங்குட்டி - ஒர்‌ பாம்பு. 

காலியாந்துவரை - ஓர்‌ துவரை. 

காலிலி - அருணன்‌, காற்று, பாம்பு, 
மீன்‌. 

காலிறால்‌ - ஓஒரிறால்‌. 

காலுதல்‌ - கக்குதல்‌, பொழிதல்‌, 
வடிதல்‌, விம்பித்தல்‌. 

காலூரம்‌ - தவளை. 

காலேகம்‌, காலேகவண்ணம்‌ - கலவைச்‌ 
சாந்து. 

காலேயம்‌ - கத்தூரிமஞ்சள்‌, பசுக்‌ 
கூட்டம்‌, மோர்‌. 

காலை - அடைப்பு, ஓர்‌ மீன்‌, தொழு 
வம்‌, பொழுது, விடியற்காலம்‌. 

காலைவெள்ளி - விடிவெள்ளி. 

காலோசிதம்‌ - உத்தமகாலம்‌. 

காலோலம்‌ - அண்டங்காகம்‌. 

கால்‌ - அளவு, இடம்‌, இந்துப்பு, இரு 
நூற்றுநாற்பதிளை கொண்ட 


wrpiuror 4A) - 1 267 


அகலம்‌, ஏழனுருபு (உம்‌) ஊர்க்‌ 
கானி வந்த பொதும்பர்‌, ஓர்‌ வினை 
யெச்சவிகுதி (உம்‌) கை தொழுதக்‌ 
கால்‌, காலன்‌, காற்று, குறுந்தறி, 
கையூன்று கோல்‌, தூண்‌, தேருருள்‌, 


நாலினொன்று, பஞ்சபூதியத்‌ 
தொன்று, பாதம்‌, பூந்தாள்‌, 
பொழுது, மகன்‌, மரக்கால்‌, 


முளை, வழி, வாய்க்கால்‌. 
கால்கட்டு - தடை, தளை. 
கால்சீத்தல்‌ 
யுரஞ்சி நடத்தல்‌, துடைத்தல்‌. 
கால்செய்வட்டம்‌ - ஆலவட்டம்‌, 
விசிறி. 
கால்நோக்கு - ரெகநோக்கனொன்று, 


- காலைநிலத்திலே 


அஃது காற்பார்வை. 

கால்பாவுதல்‌ - கால்நிலத்திலே 
பற்றுதல்‌. 

கால்மட்டம்‌ - காலாலொற்றியறிதல்‌. 

கால்மாடு - காற்புறம்‌. 

கால்வாங்குதல்‌ - எழுத்துக்களின்‌ 
காலிழுத்தல்‌, சாதல்‌, பின்னிடுதல்‌, 
மழைவெளித்தல்‌. 

கால்வாய்‌ - வாய்க்கால்‌. 

கால்வாலாயிருத்தல்‌ - அந்தசந்த 
மாயிருத்தல்‌, ஒழுங்காயிருத்தல்‌. 

காவகா - சேங்கொட்டை. 

காவடி - கா, காவுதடி. 

காவடிக்காரர்‌ - காவடியேடுப்பொர்‌. 

காவட்டம்புல்‌, காவட்டை - மாந்தப்புல்‌. 

காவணம்‌ - பந்தல்‌. 

காவணவன்‌ - புழுக்கூடு. 

காவதம்‌ - காதம்‌. 

காவந்து - எசமான்‌. 

காயம்‌ - காட்டளல்‌. 

காவலர்‌ - அரசர்‌, கணவர்‌, காவற்‌ 
காரர்‌. 

காவலன்‌ - அரசன்‌, நாயகன்‌, மெய்‌ 


காப்பாளன்‌. 


268 wirptiuroor qsyir] - 1 


காவலாளி - காப்போன்‌. 

காவல்‌ - அரண்‌, காத்தல்‌, சிறைச்‌ 
சாலை, மதில்‌, கவசம்‌, வேலி. 

காவல்கட்டு - மிகுந்தவச்ச றுக்கை. 

காவற்கடவுள்‌ - திருமால்‌. 

காவற்கட்டை - தீக்கட்டை. 

காவற்கப்பல்‌ - பகைவரைத்‌ தடுக்க 
நிற்குங்‌ கப்பல்‌. 

காவற்கலி - வாழை. 

காவற்காடு - நால்வகையரணி 
னொன்று. 

காவற்காரன்‌ - காப்போன்‌. 

காவற்கூடம்‌, காவற்சாலை - காவல்‌ 
வீடு, மறியல்வீடு. 

காவற்சால்‌ - புறச்சால்‌. 

காவற்செய்தல்‌ - காவல்பண்ணுதல்‌. 

காவற்புரி - களக்காவற்குச்சூழும்‌ 
வைக்கோற்புரி. 

காவற்பெருமான்‌ - விண்டு. 

காவன்‌ - சிலந்திப்பூச்‌சி. 

காவா - காட்மெல்லிகை. 

காவாய்‌ - ஒர்‌ புல்‌. 

காவாலி - வஞ்சகன்‌. 

காவாளை - காட்டுமல்லிகை, காய்‌ 
வேளை. 

காவாள்‌ - காக்காரர்‌. 

காவி - கருங்குவளை, கள்‌, காவிக்கல்‌, 
காவிமண்‌, செம்மண்‌, பற்காவி, 
கருநொச்சி, மிதப்பு. 

காவிதி - மந்திரி. 

காவிதியர்‌ - கணக்கர்‌, மந்திரிகள்‌. 

காவிபிடித்தல்‌, காவியேறுதல்‌ - காவி 
நிறமடைகதல்‌. 

காவிமாலை - கலவியைவிரும்பிய 


தலைவன்‌ தலைவிக்கனுப்பு மாலை. 


காவியம்‌ - கலைஞான மறுபத்தி 
னான்கி னொன்று, காப்பியம்‌. 


காவலாளி 


காவியா - கடுக்கன்‌, மரக்கலத்தைத்‌ 
தரிக்கவிடுங்கல்‌. 

காவிரி - காவேரி. 

காவிரிப்பூம்பட்டினம்‌ - ஒரரூர்‌. 

காவிவத்திரம்‌ - காஷாயப்புடைவை. 

காவிளை - காய்வேளை. 

காவுதடி - காத்தடி. 

காவுதல்‌ - தோட்சுமையெடுத்தல்‌. 

காவேரி - அயமணல்‌, சத்தநதிகளி 
லொன்று. 

காவேளை - காவிளை. 

காவோலை - காய்ந்தவோலை. 

காழகம்‌ - ஆடை, கடாரமென்னு 
மூர்‌, கருமை, சோறு. 

காழி - ஓர்‌ தேவதை, சீகாழி. 

காழியர்‌ - அப்பவாணிகர்‌, வண்ணார்‌. 

காழியர்கோன்‌ - சம்பந்தன்‌. 

காழ்‌ - எட்டுமணிக்கோவை, ஒளி, 
காழென்னேவல்‌, பருக்கைக்கல்‌, 
பளிங்கு, மணிவட்டம்‌, மரவயிரம்‌, 
வயிரம்‌, விதை, இரும்பிலி. 

காழ்த்தல்‌ - உறைத்தல்‌, வயிரித்தல்‌. 

காழ்ப்பு - காரம்‌, மரவயிரம்‌, வயிரம்‌. 

காளகண்டம்‌ - குயில்‌. 

காளகண்டன்‌ - சிவன்‌. 

காளகந்தரி - உமை. 

காளகம்‌ - எக்காளம்‌, மருக்காரை. 

காளகூடம்‌ - நஞ்சு. 

காளங்கன்னாதம்‌ - வெண்கல்மலை. 

காளத்தி - ஒரூர்‌, ஓர்‌ மலை. 

காளபதம்‌ - மாடப்புறா. 

காளமுகி - சத்தமேகத்தொன்று, 
அஃது கல்பொழிவது. 

காளமேகம்‌ - ஒர்‌ புலவன்‌, கருமுகில்‌. 

காளம்‌ - எட்டிமரம்‌, கருமை, கழு, 
சிறுசின்னம்‌, சூலம்‌, நஞ்சு, மேகம்‌. 

காளவனம்‌ - சுடுகாடு. 


காளவாயன்‌ - பெருங்குரல்வாயன்‌. 


கானகக்கூபரம்‌ 


காளவாய்‌ - ஒர்‌ விளையாட்டு, கழுதை, 
நீறுசுடுங்காளவாய்‌, பெருங்குரல்‌ 
வாய்‌. 

காளவாய்க்கல்‌ - செங்கல்‌. 

காளன்‌ - மாகாளன்‌. 

காளாஞ்சி - களாச. 

காளாத்தி - காளத்தி. 

காளாத்திரி - பாம்பின்‌ நச்சுப்பல்லி 
னொன்று. 

காளாமுகம்‌ - உட்சமையமாறி 
னொன்று, சைவம்‌. 

காளாமுகர்‌ - சைவர்‌. 

காளான்‌ - புற்றிற்பு. 

காளி - அட்டாதசவுபபுராணத்‌ 
தொன்று, சிங்கம்‌, சூலம்‌, நஞ்சு, 
பத்திரை, பாம்பின்நச்சுப்‌ பல்லி 
னொன்று. 

காளிகம்‌ - மேகம்‌. 

காளிக்கம்‌ - ஓர்‌ விதநீலச்சாயம்‌, 
கறுப்பு, பித்தளைமலை. 

காளிங்கமர்த்தனன்‌ - விண்டு. 

காளிங்கன்‌ - ஓர்‌ பாம்பு. 

காளிதம்‌ - கறுப்பு, கறை. 

காளிதாசன்‌ - ஓர்‌ புலவன்‌. 

காளிந்தம்‌ - ஏலம்‌. 

காளிந்தி - 
லொருத்தி, சகரன்றாய்‌, தேக்கின்‌ 


கண்ணன்மனைவியி 


விசேடம்‌, நீர்ப்பசு, யமுனையாறு, 
வாகைமரம்‌. 

காளிமம்‌ - கறுப்பு. 

காளிமர்த்தனன்‌ - சிவன்‌. 

காளிமை - கறள்‌, கறுப்பு. 

காளியமர்த்தனன்‌ - விண்டு. 

காளினியம்‌ - கத்தரி. 

காளை - ஆண்மகன்‌, இளவெருது, 
இளையொன்‌, கட்டிளமையோன்‌, 
பதினாறுவயசுக்‌ குட்பட்ட வன்‌, 
பாலைநிலத்தலைவன்‌. 


காளையங்கம்‌ - போர்‌. 


wpiuror 4ST) - 1 269 


காறல்‌ - ஓர்‌ சுவை, கார்ப்பானது, 
காறுதல்‌. 

காறற்கொட்டி - ஓர்‌ கொட்டி. 

காறாப்பித்தல்‌ - காறுதல்‌. 

காறாயல்‌ - ஓர்‌ தலம்‌. 

காறு- அளவு, காறென்னேவல்‌, கொழு. 

காறுதல்‌ - காறாப்பித்தல்‌, நெய்முதலிய 
காறுதல்‌. 

காறுபாறு - கண்டிப்பு, காரிய விசாரிப்பு. 

காறை - ஒராபரணம்‌, நிலச்சாந்து. 

காறையாடுதல்‌ - சாந்திடுதல்‌. 

காறையெலும்பு - டூணாரவென்பு. 

காற்கட்டு - புடைவைவிளிம்பு. 

காற்காசு - ஓர்‌ சின்னக்காசு. 

காற்குளம்‌ - பூசநாள்‌. 

காற்கொட்டை - காலணை. 

காற்கோடகன்‌ - கார்க்கோடகன்‌. 

காற்சரி - ஓர்‌ பணி. 

காற்சவரம்‌ - முகச்சவுளம்‌. 

காற்படம்‌ - காலிற்படம்‌. 

காற்பாசம்‌ - பருத்தி, பருத்திப்பஞ்சு. 

காற்றடக்கி - துருத்தி, நீர்க்குமிழி. 

காற்றடி - காற்று வீசுதல்‌. 

காற்றாடி - கறங்கு. 

காற்றிளவல்‌ - இளங்காற்று. 

காற்றின்சகாயன்‌ - தீ. 

காற்று - உயிர்ப்பு, சோதிநாள்‌, வாயு. 

காற்றுக்கடுவல்‌ - கடுங்காற்று. 

காற்றுநாள்‌ - சோதிநாள்‌. 

காற்றுமுந்துநாள்‌ - விசாகம்‌. 

காற்றுவாக்கு - காரியம்பண்ணாமல்‌ 
விடுதல்‌. 

காற்றொதுக்கு - காற்றுச்செல்லாப்‌ 
புறம்‌. 

காற்றோட்டி - ஓர்‌ மரம்‌. 

கானகக்கல்‌ - கரும்புள்ளிக்கல்‌. 


கானகக்கூபரம்‌ - நாகப்பச்சை. 


270 wirpiuroor sy] - 1 


கானகசீதம்‌ - கருவண்டு. 
கானகச்சங்கம்‌ - நாகரவண்டு. 
கானகச்சேவுகள்‌ - எலிமுள்‌. 
கானகதட்டான்‌ - செவ்வட்டை. 
கானகதூமம்‌ - கற்பாஷாணம்‌. 
கானகத்தும்பி - கருவண்டு. 
கானகநாடன்‌ - குறிஞ்சிநிலத்‌ தலை 
வன்‌, முல்லைநிலத்‌ தலைவன்‌. 
கானகப்பச்சை - மரகதப்பச்சை. 
கானகம்‌ - காடு. 
கானகுப்பிசம்‌ - பஞ்சகெளடத்‌ 
தொன்று. 
கானக்குதிரை - மரை. 
கானக்குறத்திமுலைப்பால்‌ - தேன்‌. 
கானமவ்வல்‌ - காட்டுமல்லிகை. 
கானம்‌ - இசைப்பாட்டு, காடு, கீதம்‌, 


சோலை, பாடுதல்‌, வாசனை, 


வானம்பாடி. 
கானயூகம்‌ - கருங்குரங்கு. 
கானல்‌ - உப்பளம்‌, ஒளி, கடற்கரைச்‌ 
சோலை, கழி, காங்கை, காடு, 
கசூரியன்ரெணம்‌, பேய்த்தேர்‌. 
கானவர்‌ - குறிஞ்சிநிலமாக்கள்‌, 
முல்லைநிலமாக்கள்‌, வேடர்‌. 
கானவன்‌ - குரங்கு, வேடன்‌. 
கானவிருக்கம்‌ - பாதிரிமரம்‌. 
கானற்குன்று - வக்ரொந்திபாஷாணம்‌. 
கானனம்‌ - காடு. 
கானா - சுக்கானிற்கைபிடி. 
கானாங்கெளிறு - ஓர்‌ மீன்‌. 
கானாங்கோழி - கோழியிலோர்‌ 
பேதம்‌. 
கானான்கோனான்‌ - பலதும்‌. 
கானியமேனிக்கல்‌ - கரும்புள்ளிக்கல்‌. 
கானீனன்‌ - கன்னிபெற்றபிள்ளை. 
கான்‌ - எழுத்தின்சாரியை (உம்‌) 
ஐகான்‌, கப்பலினறை முதலியன, 
காடு, கான்யாறு, மணம்‌, வீட்டறை. 


கானகசீதம்‌ 


கான்மரம்‌ - ஆலமரம்‌. 

கான்மா - பன்றி. 

கான்முனை - பிள்ளை. 

கான்யாறு - முல்லைநிலத்தியாறு. 


கான்றல்‌ - கக்கல்‌. 


கி 


கிகிணி - காக்கணஞ்செடி,வலியான்‌. 

கிக்கிரி - மீன்குத்திப்புள்‌. 

கிங்கரர்‌, கிங்கலியர்‌, கிங்கல்லியர்‌ - 
குற்றேவற்காரர்‌. 

கிங்கிரர்‌ - ஏவல்செய்வோர்‌, ஓர்‌ 
சாதி, தூதர்‌. 

கிசம்‌, கிசலம்‌, கிசலயம்‌, கிசலை, 
கிசாலம்‌ - தளிர்‌. 

கிசில்‌ - ஓர்‌ பிசின்‌. 

கிசுகிசுப்பு, கிசுகிசெனல்‌ - ஈரடுக்‌ 
கொலிக்குறிப்பு, விரைவின்‌ குறிப்பு. 

கிச்சடி - இறுனெகள்‌. 

கிச்சலாட்டம்‌, கிச்சிலாட்டம்‌ - தொந்‌ 
தறை. 

கிச்சிலி - ஓர்‌ நாரத்தை. 

கிச்சு - நெருப்பு. 

கிஞம்‌ - அறிவு. 

கிஞ்சம்‌, கிஞ்சல்‌ - சிறுமை. 

கிஞ்சனன்‌ - அறிவிலான்‌, தரித்திரன்‌. 

கிஞ்சன்‌ - தரித்திரன்‌. 

கிஞ்சி - முதலை, வேம்பு. 

கிஞ்சிக்கிஞம்‌ - சிற்றறிவு. 

கிஞ்சிக்கிஞர்‌ - சிற்றறிவர்‌. 

கிஞ்சிக்கியத்துவம்‌ - சற்றறிவுடைமை. 

கிஞ்சிக்கினம்‌ - சிற்றறிவு. 

கிஞ்சிக்கினன்‌ - ஆத்துமா. 

கிஞ்சிஞ்ஞம்‌ - சிற்றறிவு. 

கிஞ்சிதம்‌, கிஞ்சித்து - அற்பம்‌, 
சிறுமை, புளிமா. 

கிஞ்சித்துவம்‌ - சிற்றறிவு. 


கிட்டி 


கிஞ்சில்‌ - அற்பம்‌, கீழ்மை, சிறுமை. 

கிஞ்சுகம்‌ - கேகயப்புள்‌, சிவப்பு, 
பலாசு, முண்முருக்கு, கிளி. 

கிஞ்சுமம்‌, கிஞ்சுமாரம்‌ - முதலை. 

கிஞ்ஞா - ஓர்‌ செடி. 

கிடக்கை - கிடத்தல்‌, நிலைபரம்‌, 
பூமி, மக்கட்படுக்கை, மஞ்சம்‌. 

கிடங்கு - அகழி, குழி, குளம்‌, பொக்‌ 
கஷைவீடு, மறியல்வீடு. 

கிடத்தல்‌ - இருந்தபடியிருத்தல்‌, 
கடத்துதல்‌, சயனித்தல்‌. 

கிடத்துதல்‌ - படுக்கச்செய்தல்‌. 

கிடப்பு - கிடக்கை. 

கிடவாக்கிடை-பட்டினியா யிருப்பது, 
வயிற்றையொறுப்பது. 

கிடா, கிடாய்‌ - கடா. 

கிடாசுதல்‌ - கடாவுதல்‌. 

கிடாரம்‌ - கொப்பரை. 

கிடாரி - கடாரி. 

கிடாரை - ஓர்‌ மரம்‌. 

கிடாவுதல்‌ - கடாவுதல்‌. 

கிடி - பன்றி, மருட்பன்றி. 

கிடுகிடாய்மானம்‌ - அதிர்ச்சி. 

கிடுகிடு - ஓர்பறை, கிடுகிடென்‌ 
னேவல்‌. 

கிடுகிடுத்தல்‌ - அசைதல்‌, அஞ்சல்‌, 
நடுங்குதல்‌. 

கிடுகிடுப்பு - 
நடுக்கம்‌. 

கிடுகிடெனல்‌ - அசைதல்‌, அச்சக்‌ 
குறிப்பு, ஈரடுக்கொலிக்குறிப்பு, 
நடுக்கம்‌. 


கிடுகு - கேடகம்‌, சட்டப்பலகை, 


அசைவு, அச்சம்‌, 


தேரின்மரச்சுற்று, பன்னாங்கு. 
கிடுக்கட்டி - ஓர்‌ பறை. 
கிடுக்குக்கிடுக்கெனல்‌ - 
குறிப்பு. 
கிடுபிடி, கிடுமுடி - ஓர்‌ வாச்சியம்‌. 


ஒலிக்‌ 


wrpiuror 4A] - 1 271 


கிடை - உவமை, கெடெக்குந்தன்மை, 
கிடைச்சி, கிடையென்னேவல்‌, 
படுக்கை, பட்டி, வேதவொலி. 

கிடைச்சரக்கு - நெடுநாட்கிடந்த 
சரக்கு. 

கிடைச்சி - ஓர்‌ செடி. 

கிடைச்சை - டைச்ச. 

கிடைதலை - ஆபத்துக்காலம்‌, மரண 
காலம்‌. 

கிடைத்தல்‌ - எதிர்த்தல்‌, கிட்டுதல்‌, 
பெறுதல்‌. 

கிடைபாய்‌ - படுக்கைப்பாய்‌. 

கிடைப்படுதல்‌ - நோய்ப்படுதல்‌. 

கிடைப்பாடு - வியாதி. 

கிடைமாடு - பசுக்கூட்டம்‌. 

கிடையன்‌ - பழங்கிடையன்‌. 

கிடைவாய்த்தல்‌ - செளக்கியமாயி 
ருக்கக்‌ கிடைத்தல்‌. 

கிட்கிந்தை - ஓர்‌ மலை. 

கிட்ட - முடுக. 

கிட்டங்கி - விலைச்சரக்குகளிருக்கும்‌ 
வீடு. 

கிட்டச்சிலைக்கல்‌ - கற்டட்டம்‌. 

கிட்டடி - உள்ளுறவு, கிட்டுமானம்‌. 

கிட்டடிப்பாடு - முடுகனபொாதை. 

கிட்டணிசு - அதிகடட்டுமானம்‌. 

கிட்டத்தட்ட, கிட்டமுட்ட - ஏறக்குறைய, 


முன்‌ பின்னாக. 


கிட்டம்‌ - இருப்புக்டட்டம்‌ முதலியன, 
இறுக்கம்‌, சமீபம்‌, மலம்‌. 

கிட்டமபிடித்தல்‌ - நிலமிறுகப்பிடி த்தல்‌. 

கிட்டலர்‌, கிட்டார்‌ - பகைவர்‌. 

கிட்டல்‌ - இறுக்குதல்‌, கிடைத்தல்‌, 
கிட்டுதல்‌, எதிர்த்தல்‌. 

கிட்டி - இடுக்குத்தடி, குறும்பொல்‌, 
கைத்தாளம்‌, சிறுசின்னி, தலை 
மீற்றுப்பசு, தேய்ந்தகலப்பை, 

நாழிகைவட்டில்‌, நுகக்கிட்டி, 

பன்றி. 


272 wirpiuroor qs] - 1 


கிட்டிகட்டுதல்‌ - ஓராக்கினை. 

கிட்டிக்கயிறு - டூட்டுக்கயிறு. 

கிட்டிக்கலப்பை - சறுகலப்பை. 

கிட்டிக்கோல்‌ - கைக்கிட்டி. 

கிட்டிணம்‌ - கறுப்பு, மான்றோல்‌, 
திருமால்‌. 

கிட்டிணி - ஒர்‌ யாறு. 

கிட்டியடித்தல்‌ - ஓர்‌ விளையாட்டு. 

கிட்டிரம்‌ - நெருஞ்சில்‌. 

கிட்டினர்‌ - உறவர்‌, சேர்ந்தோர்‌. 

கிட்டினன்‌ - திப்பிலி. 

கிட்டுதல்‌ - அடுத்தல்‌, இறுக்குதல்‌, 
எதிர்தல்‌, எதிர்த்தல்‌, கிடைத்தல்‌, 
சமீபித்தல்‌, நெருங்குதல்‌. 

கிட்டுமானம்‌ - சமீபம்‌. 

கிணகர்‌ -அடிமை. 

கிணறு - கூவல்‌. 

கிணாங்கு - ஓர்‌ பூடு. 

கிணாட்டு - ஒலைத்தளிர்‌, செலுப்பு. 

கிணி - கைத்தாளம்‌. 

கிணிதி - கிலுகிலுப்பை. 

கிணினெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

கிணின்கிணினெனல்‌ - ஈரடுக்கொலிக்‌ 
குறிப்பு. 

கிணீரெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

கிணீர்கிணீரெனல்‌ - ஈரடுக்கொலிக்‌ 
குறிப்பு. 

கிணீலெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

கிணுகிணுத்தல்‌, கிணுகினெல்‌ - அனுங்‌ 
கல்‌, உபயவோசை, குணுகுதல்‌. 

கிணேலெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

கிணை - மருதப்பறை. 

கிண்கிணி - சதங்கை. 

கிண்கிண்ணெனல்‌ - ஈரடுக்கொலிக்‌ 
குறிப்பு. 

கிண்டல்‌ - ஆராய்தல்‌, தோண்டல்‌. 


கிண்டன்‌ - ஒர்‌ புடைவை. 


கிடிகட்டுதல்‌ 


கிண்டுதல்‌ - அகழ்ந்தெடுத்தல்‌, அரித்‌ 
தல்‌, களிசமைத்தல்‌, காரியத்தை 
வெளிப்படுத்தல்‌, 
தோண்டுதல்‌. 


கிளறுதல்‌, 


கிண்ணம்‌ - சிறுவட்டில்‌, நாழிகை 
வட்டில்‌. 

கிண்ணாரம்‌ - ஓர்‌ வீணை. 

கிண்ணி - கிண்ணம்‌, குரைமேற்‌ 
குளம்பு, நண்டின்‌ சிறுகால்‌. 

கிண்ணிக்கருப்பூரம்‌ - இரசகருப்‌ 
பூரம்‌. 

கிண்ணிடுதல்‌, கிண்ணெனல்‌ - ஒலிக்‌ 
குறிப்பு. 

கிதம்‌ - டூருவம்‌. 

கிதி - பத்திலட்சங்கோடாகோடி. 

கித்தம்‌ - டூருவம்‌. 

கித்தான்‌ - ஓர்‌ நூல்‌. 

கிந்திசம்‌ - திப்பிலிமூலம்‌. 

கிந்துகால்‌ - குந்தினகால்‌. 

கிந்துதல்‌ - படங்குந்திமிதித்தல்‌. 

கிமாரிடுதல்‌ - சத்தப்படுத்தல்‌. 

கிமித்துக்கினம்‌ - புழு, புழுக்கரணம்‌. 

கிம்புரி - தோழணி, பூண்‌ முடியு 
றுப்பு, யானைக்கொம்பி ற்பூண்‌. 

கிம்புருடர்‌ - பதினெண்கணத்தொருவர்‌. 

கிம்புரோடியம்‌ - உபநிட தம்‌ முப்பத்தி 
ரண்டினொன்று. 

கியமதம்‌ - இளைப்பு. 

கியாதம்‌, கியாதி - புகழ்‌, மேன்மை, 
பிரசித்தம்‌. 

கியாதி - பிருகுவின்மனைவி. 

கியால்‌ - ஓர்‌ வகையிசைப்பாட்டு. 

கியானம்‌ - ஞானம்‌. 

கிரகக்கழிப்பு - சரகபலி. 

கிரகசாந்தி - சரெகதோஷநிவிர்த்தி. 

கிரகசாரம்‌ - கரகநடை. 

கிரகசெபம்‌ - கிரகாராதனையி 

னொன்று. 


கிராணம்‌ 


கிரகச்சுற்று - சரெகத்தின்‌ சுற்றுதல்‌. 

கிரகணதாரணம்‌ - பற்றித்தரித்தல்‌. 

கிரகணம்‌ - ரெகித்தல்‌, நினைத்தல்‌. 

கிரகணி - நெகணியென்னேவல்‌, 
திராணி. 

கிரகணித்தல்‌ - கரகணம்பற்றுதல்‌, 
கிரகித்தல்‌. 

கிரகதானம்‌ - கிரகாராதனையி 
னொன்று. 

கிரகதீமை - கிரகதோஷம்‌. 

கிரகத்தன்‌, கிரகஸ்தன்‌ - இல்லொழுக்‌ 
கத்திருப்பவன்‌, சங்கையுள்ளவன்‌. 

கிரகஸ்தி - இல்லொழுக்கத்திருப்‌ 
பவள்‌. 

கிரகநிலை - ெகந்நிற்குந்நிலை. 

கிரகநீசம்‌ - ரெகங்கள்‌ நீசம்‌ பெறுதல்‌. 

கிரகபகை - ரெகங்கள்‌ பகை பெறுதல்‌. 

கிரசுபதி - அக்கினி, சூரியன்‌. 

கிரகபாடு - சூரியனுங்ரெகமு மோரி 
ராசியினிற்றல்‌. 

கிரகபிரீதி - கரகாராதனை. 

கிரகபீடை - கிரகநிலையினால்‌ வரு 
மிடர்‌. 

கிரகபுடம்‌ - ரெகங்களின்‌ தற்கால 
நிலையெண்‌. 

கிரகப்பிரவேசம்‌ - குடி புகுதல்‌. 

கிரகப்பிழை - கிரகதோஷம்‌. 

கிரகமாலை - கிரகவொழுங்கு. 

கிரகம்‌ - கோள்‌, தாளப்பிரமாணம்‌ 
பத்தினொன்று, வீடு, பற்றுதல்‌. 

கிரகவட்டம்‌ - கிரகசக்கரம்‌, கிரகச்‌ 
சுற்று. 

கிரகாராதனை - கிரகவழிபாடு. 

கிரகி - கிரகியென்னேவல்‌, சமுசாரி. 

கிரகித்தல்‌ - பற்றுதல்‌. 

கிரகிப்பு - பற்றுகை, மட்டுக்‌ கட்டுதல்‌. 

கிரசேமிரம்‌ - பச்சைக்கருப்பூரம்‌. 

கிரஞ்சனம்‌ - முருங்கை. 


wrpiuror 4A] - 1 273 


கிரணமாலி - சூரியன்‌. 

கிரணார்த்தம்‌, கிரணியம்‌ - ஒளியுள்ள 
பொருள்‌. 

கிரதோடையம்‌ - யாகதோத்திரம்‌. 

கிரத்தம்‌ - பட்‌ சித்தல்‌. 

கிரணம்‌ - ஒளி, கதிர்‌. 

கிரணன்‌ - சூரியன்‌. 

கிரந்தம்‌ - ஆரியம்‌, தொடர்களுள்‌ 
ஒற்றொழித்துயிருமுயிர்‌ மெய்யு 
மாகக்கொள்ளு முப்பத்திரண்‌ 
டெழுத்தின்‌ கூட்டம்‌, சாத்திரம்‌. 

கிரந்தனம்‌ - அழுதல்‌, ஒலி. 

கிரந்தி - கரப்பன்‌, முடிச்சு. 

கிரந்திகம்‌ - திப்பிலிமூலம்‌. 

கிரந்தித்தொய்வு - ஓஒர்நோய்‌. 

கிரந்திநாயகன்‌, கிரந்திநாயன்‌ - ஒர்‌ 
ய்டு. 

கிரந்திநயல்‌ - ஓர்‌ நோய்‌. 

கிரந்திப்புண்‌ - ஒர்‌ சிலந்தி. 

கிரந்திமூலம்‌ - திப்பிலிமூலம்‌. 

கிரந்திவாயு - ஓர்‌ வாயு. 

கிரந்திவியாதி - ஓர்‌ நோய்‌. 

கிரமக்காரன்‌ - ஒழுங்காகநடப்போன்‌. 

கிரமம்‌ - ஒழுங்கு, சடங்கு, முறைமை. 

கிரமி - ஒழுங்காய்நடப்போன்‌, வைதிக 
முறைப்படிநடப்போன்‌. 

கிரமுகம்‌ - கமுகு. 

கிரம்‌ - விழுங்கல்‌. 

கிரயம்‌ - விலை. 

கிரவுஞ்சம்‌ - அன்றில்‌, ஒர்மலை, 
கோழிப்‌ பறவையளவு தூரம்‌, சத்த 
தீவினொன்று. 

கிரவுஞ்சன்‌ - மேனைபுத்திரரிலொரு 
வன்‌. 

கிராகதி - நிலவேம்பு. 

கிராகம்‌ - ஆமை, பற்றுதல்‌. 

கிராடம்‌ - தேயமன்பத்தாறி னொன்று. 

கிராணம்‌ - ரெகணம்‌, சிறுவட்டில்‌. 


274 wirptiuraor qs] - 1 


கிராணி - ஓர்‌ நோய்‌. 

கிராணித்திரவியம்‌ - அகலெம்பட்டை, 
அழிஞ்சில்‌, இந்துப்பு, கருவேம்பு, 
கல்லுப்பு, கறியுப்பு, காவட்டம்‌ 
புல்‌, திரிசாரணை, திரிசாரம்‌, 
நற்சீரகம்‌, நாய்வேளை, பாவட்‌ 
டை, புளியாரை, பெருங்காயம்‌, 
பொடுதலை, மிளகு, முட்காய்‌ 
வேளை, மோர்‌, வசம்பு, வளை 
யலுப்பு, வெடியுப்பு. 

கிராதர்‌ - குறவர்‌, வேடர்‌. 

கிராதி - கிறாதி. 

கிராந்தி - சுடர்ச்செலவு, கிரகவட்‌ 
டத்தின்‌ சாய்ப்பு. 

கிராந்தி மண்டலம்‌ - கூரியனது 
பாதை. 

கிராந்துதல்‌ - ஒளித்தல்‌, பதுங்குதல்‌. 

கிராமசாந்தி - கிராமமுழுவதுக்குஞ்‌ 
செய்யுமோர்சாந்தி. 

கிராமணி - சரொமமுற்றோன்‌, சான்‌ 
றோன்‌, நாவிதன்‌. 

கிராமதேவதை - அவ்வக்‌ ொமங்கட்‌ 
கதி தேவதை யாயவ்வக்கிராமத்‌ 
தோர்வழி படுந்தெய்வம்‌. 

கிராமப்பிரதெட்சணம்‌ - ரொமத்தை 
வலம்‌ வருதல்‌. 

கிராமம்‌ - குறிஞ்சி, நூறு குடியுள்ள 
வூர்‌, மருதநிலத்தூர்‌, நீர்வாழ்‌ 
பறவை. 

கிராமனி - பள்ளப்பூமி. 

கிராமியம்‌ - திசைச்சொல்‌, நாட்டுச்‌ 
சொல்‌, கிராமத்திலுள்ளது. 

கிராமியன்‌ - கரொமமுற்றோன்‌. 

கிராம்பு - கராம்பு. 

கிராய்‌ - வயிரநிலம்‌. 

கிராவணம்‌, கிராவம்‌ - கல்மலை. 

கிராவாதி - இரும்பு. 

கிரி - பன்றி, மருட்பன்றி, மலை. 


கிரிகம்பலை - கிலிகம்பரை. 


கிராணி 


கிரிகன்னி - வெள்ளைக்காக்கணம்‌. 

கிரிகித்தல்‌ - பற்றுதல்‌. 

கிரிகித்துவம்‌ - வாங்கல்‌. 

கிரிகை - கிரியை. 

கிரிகோலம்‌ - கிலிகோலம்‌. 

கிரிசகம்‌ - வருத்தம்‌. 

கிரிசம்‌ - இளைப்பு. 

கிரிசன்‌ - கிரீசன்‌. 

கிரிசரம்‌ - மலையிற்பிறந்தயானை. 

கிரிசை - பார்வதி. 

கிரிச்சரம்‌ - ஒர்‌ விரதம்‌, மலையிற்‌ 
பிறந்த யானை. 

கிரிச்சிரீட்டம்‌ - சாதிக்காய்‌. 

கிரிட்டணம்‌, கிரிட்டம்‌ - உறைத்தல்‌. 

கிரிதசாக்கிரி - ஓர்‌ பண்‌. 

கிரிபயம்‌ - மரப்பொனது. 

கிரிமல்லிகை - 


வெட்பாலை. 
கிரிமா - கரிமா. 
கிரியன்‌ - சேரன்‌. 


மலைமல்லிகை, 


கிரியாகலாபம்‌ - கிரியானுட்டிப்புக்‌ 
குரிய போதகம்‌. 

கிரியாகாண்டம்‌ - வேதத்திற்‌ கிரியை 
களைப்‌ போதிக்கும்‌ பகுதி. 

கிரியாங்கம்‌ - கிரியை. 

கிரியாசத்தி - பஞ்சசத்தியினொன்று. 
அஃது வினைத்துணையாக நின்று 
லகங்களை யாக்குவது. 

கிரியாசாதனம்‌ - கிரியானுட்டிப்புக்‌ 
குரியது, கிரியையனுட்டிப்பு. 

கிரியாசைவம்‌ - ஓர்‌ சைவம்‌. 

கிரியாதிகாரன்‌ - விநாயகன்‌. 

கிரியாபதம்‌ - வினைச்சொல்‌. 

கிரியாபாதம்‌ - கிரியை நிலை. 

கிரியாபூசை - கிரியையோடுங்‌ கூடிய 
பூசை. 

கிரியாமார்க்கம்‌ - கரியைநிலை. 


கிருட்டிணன்‌ 


கிரியாமாலை - பெயர்ச்‌ சொல்லை 
யாவது விணைச்‌ சொல்லையாவது 
திணை பாலிடங்காலங்கடோன்‌ 
றச்சொல்லல்‌. 

கிரியாவான்‌ - சியைக்காரன்‌. 

கிரியை - சைவசமயநிலை நான்கி 
னொன்று, தாளப்பிரமாணம்‌ 
பத்தினொன்று, தொழில்‌. 

கிரியைகேடு - அசுத்தம்‌, செய்காரிய 
வீனம்‌. 

கிரியைக்காரன்‌ - ரியை செய்வொன்‌. 

கிரிவாணம்‌ - நீலாஞ்சனக்கல்‌. 

கிரீசன்‌ - சிவன்‌. 

கிரீச்சரம்‌ - கிரிச்சரம்‌. 

கிரீடசாம்பிராச்சியம்‌ - அதிகாரசந்‌ 
தோஷம்‌. 

கிரீடதாரணம்‌ - முடிசூட்டு. 

கிரீடதாரி - மகுடவத்தனன்‌. 

கிரீடபங்கம்‌ - மகுடபங்கம்‌. 

கிரீடம்‌ - முடி. 

கிரீடாதிபதி - உத்தாமணி, முடிதரித்த 
வன்‌. 

கிரீடாதிபத்தியம்‌ - அதிபதித்துவம்‌, 
மகுடவத்தனத்தகமை. 

கிரீடாப்பிரமவாதி - வேதாந்திகளி 
லொருவன்‌. 

கிரீடி - அருச்சுனன்‌, கிரீடியென்‌ 
னேவல்‌. 

கிரீடித்தல்‌ - புணர்தல்‌, விளையாடுதல்‌. 

கிரீடை - புணர்ச்சி, மகளிர்‌ விளை 
யாட்டு, விளையாட்டு. 

கிரீட்டி - பிரண்டை. 

கிரீபம்‌ - கழுத்து. 

கிருகம்‌ - மிடறு. 

கிருகரன்‌ - கவுதாரி, கிருதரன்‌, சிவன்‌. 

கிருகவாகு - பல்லி, மயில்‌. 

கிருகனம்‌ - கவுதாரி. 

கிருசம்‌ - மெலிவு. 


wrpiuror 4A - 1 275 


கிருசாட்சம்‌ - சிலம்பி. 

கிருசாணு - தீ, பவளக்கொடி. 

கிருசானுரதசன்‌ - உருத்திரன்‌. 

கிருச்சிரம்‌ - சாந்தபனவிரதம்‌, அஃது 
பஞ்சாமிர்தத்தோடாறு நாளுண்டு 
ஏழாநாளுபவசிப்பது, பாவம்‌, 
பிரசாபத்தியமணம்‌, பிராயச்‌ 
சித்தம்‌. 

கிருச்சிராதிகிருச்சிரம்‌ - இருபத்‌ 
தொருநாளளவும்‌ சாந்தபனமனுட்‌ 
டித்தல்‌. 

கிருஷகன்‌ - வேளாளன்‌, பயிர்ச்‌ 
செய்கைக்காரன்‌. 

கிருஷம்‌ - உழவு, கலப்பை, கொழு. 

கிருஷி - பயிர்‌, பயிர்ச்செய்கை. 

கிருடி - அருச்சுனன்‌, பயிர்‌, பன்றி. 

கிருடியை - கூத்தினோர்விகற்பம்‌. 

கிருட்டி - ஓரீற்றா, பன்றி, பிரண்டை, 
மருட்பன்றி. 

கிருட்டிண சருப்பம்‌ - ஓர்பாம்பு. 

கிருட்டிணசிங்குவாதோஷம்‌ - ஒர்‌ 
நோய்‌. 

கிருட்டிணபக்கம்‌, கிருட்டிணபட்சம்‌ - 
அபரபக்கம்‌. 

கிருட்டிணபாணம்‌, கிருஷ்ணபாணம்‌ - 
எட்டிமரம்‌. 

கிருட்டிணபேடம்‌ - கடுரோகிணி. 

கிருட்டிணமிருகம்‌ - கருமான்‌. 

கிருட்டிணம்‌, கிருஷணம்‌ - இரும்பு, 
கறுப்பு, காகம்‌, குயில்‌, சந்திரன்‌ 
பின்பக்கம்‌, துருசு, மான்‌, மிளகு. 

கிருட்டிணலோகம்‌ - உலோகமணமல்‌. 

கிருட்டிணவல்லி - நன்னாரி. 

கிருட்டிணவாணம்‌ - உலோகமணல்‌. 

கிருட்டிணனோய்ந்தமிருகம்‌ - கலங்‌ 
கொம்பு. 

கிருட்டிணன்‌ - அருச்சுனன்‌, கண்ணன்‌, 
வியாசன்‌. 


276 wirpiuroor qs] - 1 


கிருட்டிணாசனம்‌, கிருட்டிீணாஞ்சனம்‌ 
- மான்றோல்‌. 

கிருட்டிணாப்பிரகம்‌ - ஒரப்பிரகம்‌. 

கிருட்டிணி - காக்கணஞ்செடி.. 

கிருட்டிணை - ஒர்யாறு, கடுகு, ௧௬ 


வட்டை, துருபதி, முந்திரிகை, 
வால்மிளகு. 


கிருதகபடம்‌ - வஞ்சம்‌. 

கிருதகாலம்‌ - நியமநாள்‌. 

கிருதகிருத்தியம்‌ - செய்ய வேண்டு 
வதையேசெய்கதல்‌. 

கிருதகுளபாளிதபோசனம்‌ - திருத்தி 
போசனம்‌, நெய்சருக்கரை முதலிய 
கூடிய இனியபோசனம்‌. 

கிருதசங்கேதம்‌ - இணக்கம்‌. 

கிருதசன்னிதானம்‌ - முன்னிலை. 

கிருதசாபத்திரிகை - கணவன்‌ மறுவி 
வாகஞ்செய்தபின்னும்‌ அவனோடு 
வாழும்‌ மனைவி. 

கிருதசூடன்‌ - உச்சிச்சிகை வைக்கப்‌ 
பட்டவன்‌. 

கிருதசோபம்‌ - அலங்காரம்‌, பிரகாசம்‌. 

கிருதசெளசம்‌ - சத்தம்‌ செய்தல்‌. 

கிருததாசன்‌ - வேலையாள்‌. 

கிருததாரன்‌ - விவாகஞ்செய்தோன்‌. 

கிருதநாசனம்‌ - நன்றியீனம்‌. 

கிருதநிர்சேனன்‌ - பாவநிவிர்த்தி 
செய்தோன்‌. 

கிருதபலம்‌ - செய்பலம்‌. 

கிருதம்‌ - செய்யப்பட்டது, நெய்‌, 
முதல்யுகம்‌, செய்கை, முன்‌. 

கிருதரன்‌ - முகத்திடை நின்று தும்ம 
லுஞ்சினமும்‌ வெம்மையும்‌ 
விளைக்கும்வாயு. 

கிருதலட்சணம்‌ - நல்லிலக்கணம்‌. 

கிருதவேசம்‌ - அலங்கரித்தல்‌. 

கிருதவேதனன்‌ - கூலியாள்‌. 

கிருதாகிருதம்‌ - செய்துகுறைவேலை. 

கிருதாஞ்சலி - கைகூப்பல்‌. 


கிருட்டிணாசனம்‌ 


கிருதாந்தசனகன்‌ - சூரியன்‌ 

கிருதாந்தம்‌ - தருக்கித்துமுடித்த 
தீர்மானம்‌, இலிக. 

கிருதாந்தன்‌ - நமன்‌. 

கிருதார்த்தம்‌ - பேறு. 

கிருதார்த்தர்‌ - கருமமுடித்தோர்‌, 
பேறு பெற்றோர்‌, மகிழ்ச்சி பெற்‌ 
றோர்‌, விருத்தியடைந்தோர்‌. 

கிருதி - உபாதி, செய்கை, நடுக்கம்‌. 

கிருதிகரன்‌ - இராவணன்‌, வேதனை 
செய்வோன்‌. 

கிருது - குசால்‌, கோமளம்‌, செருக்கு, 
நெய்‌, யாகம்‌. 

கிருதோபகாரம்‌ - உதவிசெய்தல்‌. 

கிருதோபநயனன்‌ - பூணாற்றரித்தோன்‌. 

கிருத்தி - ஒரு தேவதை, தோல்‌, 
மான்றோல்‌, அறிவு. 

கிருத்திகாசூதன்‌, கிருத்திகாசூனு - 
முருகன்‌. 

கிருத்திகாபவன்‌ - சந்திரன்‌, முருகன்‌. 

கிருத்திகை - கார்த்திகை. 

கிருத்திமம்‌ - கடமை, செய்கை, 
தோல்‌, பூதகணம்‌, மொய்‌, மாயை, 
வஞ்சனை, வைதீகநடை. 

கிருத்தியகருத்தா - கருமாதிபன்‌. 

கிருத்தியப்பிழை - செய்கைப்பிழை. 

கிருத்தியம்‌ - கிரியைமுறை, தொழில்‌ 
நித்தியகருமம்‌, பிதிர்கடன்‌. 

கிருத்தியை - ஓர்‌ தேவதை. 

கிருத்திரமம்‌, கிருத்திரிமம்‌ - பொய்‌, 
வஞ்சனை. 

கிருத்திரிமபுத்திரன்‌ - வளர்ப்புட்‌ 
பிள்ளை. 

கிருத்திவாசன்‌ - சிவன்‌. 

கிருத்துவம்‌ - அகாத்தியம்‌, செய்தல்‌. 

கிருபணம்‌ - உலோபம்‌. 

கிருபணன்‌ - உலோபன்‌. 

கிருபன்‌ - குருகுலத்தவரின்‌ பஞ்சா 
சாரிகளிலொருவன்‌. 


கிழத்தி 


கிருபாகடாட்சம்‌ - கருபைப்பார்வை. 

கிருபாகான்‌ - கருபையுடையோன்‌. 

கிருபாசனம்‌ - அருள்செய்யும்‌ படி 
யிருக்குமாசனம்‌. 

கிருபாணகம்‌, கிருபாணம்‌ - வாள்‌. 

கிருபாணிகை - கத்தி. 

கிருபாமூர்த்தி - கடவுள்‌, கிருபாரூபி. 

கிருபாலு, கிருபாளு - கிருபையுடை 
யோன்‌. 

கிருபி - துரோணன்மனைவி. 

கிருபிபுத்திரன்‌ - அசுபத்தாமன்‌. 

கிருபீடபாலம்‌ - கடல்‌. 

கிருபீடயோனி - தீ. 

கிருபை - அருள்‌, இரக்கம்‌. 

கிருபை கூர்தல்‌ - கருணை கொண்டி 
ருத்தல்‌. 

கிருபைக்கண்‌ - அருட்பார்வை. 

கிருமி - புழு. 

கிருமிஒமம்‌ - ஓர்‌ மருந்து. 

கிருமிக்கிரந்தி - ஒர்‌ நோய்‌. 

கிருமிக்குன்றம்‌ - வாலுளுவை. 

கிருமிசத்துரு - ஓர்‌ மருந்து. 

கிருமிசுத்தி - மட்டி. 

கிருமிச்சைலம்‌ - கறையான்புற்று. 

கிருமிநாசம்‌ - ஓமம்‌, குறாசாணி, 


பங்கம்பாலை, பலாசம்விரை, 


பேய்ப்பீர்க்கு. 
கிருமிநாசி - நிலவாகை. 
கிரேதம்‌, கிரேதாயுகம்‌ - முதல்யுகம்‌. 
கிரேஸதன்‌, கிரேத்தன்‌ - கிரகஸதன்‌, 
சங்கை மான்‌, நூணயவான்‌. 
கிரேந்தி - கச்சோலம்‌. 
கிரேனிடுதல்‌ - அஞ்சுதல்‌. 
கிரேன்கிரேனெனல்‌ - அச்சக்குறிப்பு. 
கிலம்‌ - அழிவு, சிறுமை. 
கிலி - பயம்‌. 
கிலிகம்பரை - அலுசிலும்பல்‌, கலாதி. 


wrpiuror 4A] - 1 277 


கிலிகோலம்‌ - சீர்கேடு. 

கிலிமண்டல்‌ - அஞ்சுதல்‌. 

கிலீபம்‌ - பேடி. 

கிலீபலிங்கம்‌ - அலிக்குறி. 

கிலுகிலுத்தல்‌, கிலுகிலுப்பு - ஒலிக்‌ 
குறிப்பு. 

கிலுகிலுப்பை - ஒர்‌ செடி. 

கிலுகிலெனல்‌ - ஒலிக்குறிப்பு, குரங்கு 
பண்ணுமொலி. 

கிலுக்குதல்‌ - கிலுங்கச்‌ செய்தல்‌. 

கிலுங்கி - கிலுகிலுப்பை. 

கிலுசிதம்‌ - வறுமை. 

கிலுட்டம்‌ - நிறைதல்‌. 

கிலுங்குதல்‌ - கிலுகிலுத்தல்‌. 

கிலுத்தம்‌ - மணிக்கட்டு. 

கிலுமொலுத்தல்‌, கிலுமொலெனல்‌ - 
ஒலிக்குறிப்பு. 

கிலேசம்‌ - அச்சம்‌, கவலை, துன்பம்‌. 

கிலேசித்தல்‌ - விசாரப்படல்‌. 

கிலேசு - கழ்‌. 

கில்லம்‌ - கழுத்து. 

கிழக்கதை - பழங்கதை, பூராயக்‌ 
கதை, வீண்ககை. 

கிழக்கன்‌, கிழக்கா, கிழக்கி, 
கிழங்கன்‌, கிழங்கான்‌ - ஓர்மீன்‌. 

கிழக்கு - கழ்‌, கீழ்த்திசை. 

கிழக்குவெளித்தல்‌ - கீழ்த்திசை 
வெளித்து விடிதல்‌. 

கிழக்கோலம்‌ - கிழவடிவு. 

கிழங்கு - கந்தம்‌. 

கிழங்குக்கொடி - ஓர்‌ வகைப்பயிர்க்‌ 
கொடி. 

கிழடு - முதிர்வயதுள்ளது. 

கிழண்டுதல்‌ - வயதாற்றளர்தல்‌. 

கிழத்தனம்‌ - கழத்தன்மை. 

கிழத்தி - உரியவன்‌, தலைவி, மருதத்‌ 


தலைவி, மனைவி, நாமகள்‌. 


278 wirptiuroor qs] - 1 


கிழத்து - ஓர்‌ மீன்‌. 

கிழமை - உரிமை, கடமை, குணம்‌, 
மாட்சிமை, மூப்பு, வாரம்‌. 

கிழமைவட்டம்‌ - ஏழுவாரம்‌. 

கிழமைவிரதம்‌ - வாரவிரதம்‌. 

கிழம்‌ - கழத்தன்மை. 

கிழலை - சற்றுப்புறம்‌. 

கிழவர்‌ - உரியோர்‌, மூப்புடையோர்‌. 

கிழவன்‌ - உரியோன்‌, தலைவன்‌, 
பரணிநாள்‌, மருதநிலத்தலைவன்‌, 
மூப்புடையோன்‌. 

கிழவி - உரியவள்‌, தலைவி, தாய்க்‌ 
கிழங்கு, முருங்கை, மூப்புடை 
யான்‌. 

கிழவு - கழவுத்தன்மை. 

கிழாத்தி - ஓர்‌ புள்‌, ஒரு மீன்‌. 

கிழாநெல்லி - ஓர்‌ பூடு. 

கிழார்‌ - இறைகூடை, சலகுத்திரம்‌, 
தோட்டம்‌. 

கிழான்‌ - உரியோன்‌, கைக்கிளை 
யிசையின்‌ சுவையுவமை. 

கிழி - எழுதுபடம்‌, கிழியென்னேவல்‌, 
கீற்று, நிதிப்பொதி, பொட்டணி. 

கிழிகடை - அறவிளப்பமானது. 

கிழிக்கட்டு - நிதிப்பொதி, பொட்‌ 
டணி. 

கிழிதல்‌ -பிளத்தல்‌, டீ றுதல்‌, வீணாதல்‌. 

கிழித்தல்‌ - சிழிக்குதல்‌, கீறல்‌. 

கிழிப்பு - ிளவு, வெடிப்பு. 

கிழிமுறி - கிழித்த துண்டுச்சீலை, 
செல்லாச்சீட்டு. 

கிழியல்‌ - அறவிளப்பமான து, கிழிவு. 

கிழிவு - காரியக்கேடு, கற்று. 

கிளக்கல்‌ - சொல்லல்‌. 

கிளத்தல்‌ - எழுப்பல்‌, சொல்லுதல்‌. 

கிளத்து - சொல்‌. 


கிளப்பம்‌ - எழுப்பம்‌, வளர்ச்சி. 


கிழத்து 


கிளப்பல்‌ - உயர்த்தல்‌, எழுப்பல்‌, 
கிண்டுதல்‌, மிதத்தல்‌, முயற்றல்‌. 

கிளப்பு - களப்பென்னேவல்‌, கிளம்பச்‌ 
செய்தல்‌, சொல்‌. 

கிளம்பல்‌ - அதிகரித்தல்‌, எழும்பல்‌, 
வளர்தல்‌. 

கிளர்‌ - ஒளி, கிளரென்னேவல்‌, 
பூந்தாது. 

கிளர்ச்சி - எழுச்சி. 

கிளருதல்‌, கிளர்தல்‌ - உயர்தல்‌, எழுதல்‌, 
கிண்டல்‌, நிறைதல்‌, பிரகாசித்தல்‌, 
வளர்தல்‌. 

கிளர்த்தல்‌ - எழுப்பல்‌, ஒளிசெய்தல்‌. 

கிளர்வு - எழுச்சி, பெருக்கம்‌, வளர்ச்சி. 

கிளவரி - தண்ணீர்விட்டான்‌. 

கிளவி - சொல்‌. 

கிளறுதல்‌ - கிண்டுதல்‌, கிளப்புதல்‌, 
வெளியாக்கல்‌. 

கிளா - களா. 

கிளாய்‌ - கோது. 

கிளாலை - களாலை. 

கிளி - ஒர்‌ மீன்‌, கிள்ளை. 

கிளிகடிகருவி, கிளிகடிகோல்‌ - ஒர்‌ 
கருவி. 

கிளிச்சிறை - நால்வகைப்பொன்னி 
னொன்று. 

கிளிஞ்சில்‌ - ஏரல்‌. 

கிளித்தட்டு - ஓர்‌ விளையாட்டு. 

கிளிப்பிள்ளை - கிளி. 

கிளிப்பூச்சி - வெட்டுக்கிளி. 

கிளிமீன்‌ - ஓர்‌ மீன்‌. 

கிளிமூக்கெழுத்தாணி - ஓர்வகை 
யெழுத்தாணி. 

கிளியாறு - ஓர்‌ நதி. 

கிளிவெட்டுப்பாக்கு - இடையிடை 
யேதோலுரித்தபாக்கு. 

கிளுகிளுத்தல்‌ - ஒலிக்குறிப்பு. 

கிளுகிளெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 


கீசகன்‌ 


கிளுவை - ஓர்‌ மரம்‌, ஓர்‌ மீன்‌, ஓர்‌ 
பறவை. 

கிளை - உறவு, ஒளி, ஓர்பண்‌, கிளை 
யென்னேவல்‌, கூட்டம்‌, கைக்‌ 


கிளையென்னுபிசை, தளிர்‌, மந்தை, 

மரக்கிளை, மூங்கில்‌, வீணை 
யினோர்நரம்பு. 

கிளைக்கதை - ஒன்றிலிருந்து பல 
கதை தோன்றுங்கதை. 

கிளைஞர்‌ - உறவோர்‌, தோழர்‌, மருத 
நிலமாக்கள்‌. 

கிளைதல்‌ - கழுவல்‌, களைதல்‌, 
தெரித்தல்‌. 

கிளைத்தல்‌ - கிண்டல்‌, கிளை வைத்‌ 
தல்‌, நிறைதல்‌, நெருங்கல்‌, பெருகல்‌. 

கிளைப்பெயர்‌ - சுற்றப்பெயர்‌. 

கிளைமை - உறவு, சினேகம்‌. 

கிளைவழி - வமிசம்‌. 

கிளைவிடுதல்‌, கிளைவைத்தல்‌ - கப்பு 
வைத்தல்‌. 

கிள்ளல்‌ - கிள்ளுதல்‌. 

கிள்ளாக்கு, கிள்ளாக்கை - உண்டி 
யற்சட்டு. 

கிள்ளாப்பிறாண்டு, கிள்ளுப்பிறாண்டு- 
ஓர்‌ விளையாட்டு, கிள்ளியெடுத்தல்‌. 

கிள்ளி - சோழன்‌. 

கிள்ளிக்காட்டுதல்‌ - அருட்டி அறி 
வித்தல்‌. 

கிள்ளுக்கீரையாயெண்ணல்‌ - அற்பமா 
யெண்ணல்‌. 

கிள்ளுதல்‌ - நுள்ளுதல்‌. 

கிள்ளை - கருங்கிளி, கிளி, குதிரை, 
சாதிபத்திரி. 

கிறாக்கி - அருமை, ஓறுப்பு. 

கிறாணி - ஓர்‌ வியாதி. 

கிறாப்பிறாண்டு - ஓர்‌ விளையாட்டு. 

கிறாம்புதல்‌ - மெல்லச்செதுக்கல்‌. 

கிறாய்‌ - பச்சைநிறக்கழிமண்‌. 


கிறி - பொய்‌, வழி. 


wpiuror 4A) - 1 279 


கிறிசு - குற்றுவாள்‌. 

கிறிச்சான்‌ - ஒலிகாட்டுமோர்கருவி. 

கிறீச்சனம்‌ - ஓர்‌ நோய்‌. 

கிறீச்சுக்கிறீச்செனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

கிறிஸ்துவம்‌ - கிறிஸ்‌ துமார்க்கம்‌. 

கிறு - நிகழ்காலவிடை நிலைச்‌ சொல்‌. 

கிறுக்குப்பிடித்தல்‌ - பைத்தியமாதல்‌. 

கிறுகிறுத்தல்‌ - அஞ்சுதல்‌, தலை 
சுழற்றுதல்‌, விரைவுக்குறிப்பு. 

கிறுகிறுப்பு - அச்சக்குறிப்பு, சுழற்சி, 
தலைச்சுழற்சி. 

கிறுகிறெனல்‌ - சுழலல்‌, விரைவுக்‌ 
குறிப்பு. 

கிறுக்கல்‌, கிறுக்குதல்‌ - எழுதல்‌, 

கிறுங்குதல்‌ - அசைதல்‌. 

கிற்பு - அடுமைத்தனம்‌, கட்டுப்பாடு. 

கிற்புறல்‌, கிற்புறுதல்‌ - எழுதுதல்‌, 
எழும்புதல்‌, கட்டுப்படுதெல்‌. 

கிற்றல்‌ - கட்டுப்படுத்தல்‌. 

கினி - பீடை. 

கினிபிடித்தல்‌ - நோய்பிடித்தல்‌. 

கின்று - நிகழ்காலவிடைநிலைச்‌ 
சொல்‌. 

கின்னம்‌ - உபத்திரவம்‌, கீழ்மை, 
துக்கம்‌. 

கின்னரம்‌ - ஆந்தை, கின்னரப்பட்சி, 
நீர்வாழ்பறவை, வீணை. 

கின்னரர்‌ -  பதினெண்கணத்‌ 
தொருவர்‌. 

கின்னரர்பிரான்‌ - குபேரன்‌. 

கின்னரி - ஆந்தை, வீணை. 

கின்னரேசன்‌ - குபேரன்‌. 


க 
கீ - ஒரெழுத்து, கிளிக்குரல்‌. 
கீசகம்‌ - குரங்கு, தலைச்‌சீரா, மூங்கில்‌. 


கீசகன்‌ - ஓரரசன்‌. 


280 wirptiuroor qs] - 1 


கீசம்பறை - ஒழுங்கனம்‌. 

கீசரன்‌ - சரக்கொன்றை. 

கீசறை, கீசறைநாடகம்‌ - சரியை கேடு. 

கீசா - பொய்‌. 

கீசகாரி - வீமன்‌. 

கீச்சான்‌ - ஓர்‌ புள்‌, ஓர்‌ மீன்‌, ஓர்‌ 
விளையாட்டு. 

கீச்சி - சிறுமணிக்கோவை. 

கீச்சிடுதல்‌ - கத்துதல்‌. 

கீச்சுக்கிட்டம்‌ - இருப்புக்கறள்‌. 

கீச்சுக்கீச்சுத்தம்பலம்‌ - ஓர்‌ விளை 
யாட்டு. 

கீச்சுக்கீச்செனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

கீச்சுக்குரல்‌ - குருவிக்குரல்‌ போன்ற 
குரல்‌. 

கீச்சுத்தாரா - ஓர்‌ வகைத்தாரா. 

கீடமாரி - சிறுபுள்ளடி. 

கீடம்‌ - கோற்புழு, வண்டு. 

கீணம்‌ - குறைபாடு. 

கீணர்‌ - அற்பர்‌. 

கீண்டல்‌ - கிண்டுதல்‌, கிழித்தல்‌, 
கிளைத்தல்‌. 

கீதம்‌ - இசைப்பாட்டு, வண்டு, 
மூங்கில்‌, மூன்றாம்வேதம்‌. 

கீதவாத்தியம்‌ - இசைக்கருவி. 

கீதவேதம்‌ - சாமவேதம்‌. 

கீதி - கீதம்‌, கதம்பாடுவோன்‌. 

கீதை - பாட்டு, பூருவசரித்திர 
வெடுத்துக்காட்டல்‌. இஃது அவ 
தூதக்தை, இரிபுக்தை, உத்தர 
கீதை, சிவ கீதை, பகவற்கீதை, பிரம 
கீதையென்னப்படும்‌. 

கீயாக்கணக்கு - வடமொழியின்‌ 
கூட்டெழுத்துக்கள்‌. 

கீரணம்‌ - விழுங்கல்‌. 

கீரம்‌ - கருங்கிளி, கிளி, பால்‌. 

கீரன்‌ - நக்கீரன்‌. 

கீரி - நகுலம்‌, கள்ளி. 


கீசம்பறை 


கீரிப்பல்‌ - சறுகூர்ப்பல்‌. 

கீரிப்பாம்பு - ஒர்‌ பாம்பு. 

கீரிப்பூடு - ஓர்‌ படு. 

கீரிமரம்‌ - ஓர்‌ மரம்‌. 

கீரியுள்ளல்‌ - ஒருள்ளல்‌. 

கீரை - இலைக்கறிப்பொது. 

கீரைக்குத்தண்ணீரிறைத்தல்‌ - ஒர்‌ 
விளையாட்டு. 

கீரைநார்ப்பட்டு - ஓர்‌ பட்டுச்சலை. 

கீரைப்பாம்பு, கீரைப்பூச்சி - வயிற்றி 
லுண்டாறிெ பூச்சி. 

கீரோதகம்‌ - கரநீரம்‌. 

கீரோமாரோ - ஒலிக்குறிப்பு. 

கீர்‌ - ஒலிக்குறிப்பு, வார்த்தை. 

கீர்க்கீரெனல்‌ - உபயவொலிக்குறிப்பு. 

கீர்த்தனம்‌, கீர்த்தனை, கீர்த்தி - துதி, 
புகழ்‌. 

கீர்த்தித்தல்‌ - புகழ்தல்‌. 

கீர்த்திப்பிரதாபம்‌ - கர்த்திப்‌ பிரபலியம்‌, 
மிகுகர்த்தி. 

கிர்த்திமான்‌ - புகமுடையோன்‌. 

கீர்வாணம்‌ - சமஸகிருதபாஷை 
யினோர்பகுதி. 

கீலக - ஓர்‌ வருடம்‌. 

கீலகம்‌ - அணாப்பு, தந்திரம்‌. 

கீலம்‌ - ஆணி, தல்‌, கற்று, சுவாலை, 
பொல்லம்‌, பிசின்‌. 

கீலாலம்‌ - உதிரம்‌, காடி, நீர்‌. 

கீலுதல்‌ - கிண்டுதல்‌, பிளத்தல்‌. 

கீல்‌ - கலென்னேவல்‌, சந்து, பிணை 
யல்‌, பொருத்து. 

கீழண்டை - கிழக்குப்புறம்‌. 

கீழறுத்தல்‌ - சத்துருவுக்கஞ்சிக்‌ ழ 
றையாற்‌ போதல்‌, சுரங்கமறுத்‌ தல்‌. 

கீழறை - $ழ்வீடு, முரஞ்சு. 

கீழாத்தல்‌ - தளர்தல்‌, தாழ்வடை தல்‌. 

கீழாறு - கழூற்று. 


கீழ்மை 


wpe ABTA 281 


கீழாறெடுத்தல்‌ - தோன்றாமற்‌ சிதை 
தல்‌. 

கீழுடை - கெளபீனத்தோடிசைந்த 
ஒருடை. 

கீழுதடு - கழதரம்‌. 

கீழுலகம்‌ - நரகம்‌, பாதலம்‌. 

கீழேபோதல்‌ - வளர்ச்சி படிப்பு 
முதலியனவரவரக்குறைதல்‌. 

கீழைத்திசை - கீழ்த்திசை. 

கீழைப்புறம்‌ - கிழக்குப்புறம்‌. 

கீழோங்கி - கரையாரிலோர்வகை. 

கீழோர்‌ - கீழ்மக்கள்‌, சண்டாளர்‌. 

கீழ்‌ - இடம்‌, ஈனம்‌, ஏழனுருபு, கடி 
வாளம்‌, கிண்டென்னேவல்‌, ழக்கு, 
கீழ்‌, பள்ளம்‌, பூமி, மறதி, ஆதி. 

கீழ்காய்நெல்லி - ஓர்‌ பூடு. 

கீழ்காற்று - கொண்டல்‌. 

கீழ்கை - ஈனகுலத்தார்‌ பகுதி, கிழக்குப்‌ 
புறம்‌, பதிவு. 

கீழ்க்கணக்கு - கழ்வாயெண்‌. 

கீழ்க்கண்‌ - ழ்ப்பார்வை. 

கீழ்க்கதி - கழ்நோக்கினசெலவு, 
தாழ்ந்தபதவி, நரகம்‌. 

கீழ்க்கதுவாயளபெடை - கடையய 
லொழிந்‌ தமற்றெல்லாவற்றின்‌ 


கண்ணு மளபெடை வரத்‌ 
தொடுப்பது. 
கீழ்க்கதுவாயியைபு - முதலய 


லொழிந்த மற்றெல்லாச்‌ சீர்க்‌ 
கண்ணியை புவரத்தொடுப்பது. 

கீழ்க்கதுவாயெதுகை - கடையயற்்‌ 
சீரொழிந்தமற்றெல்லாச்‌ சீர்க்‌ 
கண்ணு மெதுகைவரத்‌ தொடுப்‌ 
பது. 

கீழக்கதுவாய்முரண்‌ - கடையயற்‌ 
சீரொழிந்தமற்றெல்லாச்‌ சீர்க்‌ 
கண்ணும்‌ முரண்வரத்‌ தொடுப்பது. 

கீழ்க்கதுவாய்மோனை - கடையயற்்‌ 
சீர்க்கணின்றி யொழிந்தசர்க்கண்‌ 
மோனைவரத்தொடுப்பது. 


கீழ்க்குரல்‌ - கமோசை. 

கீழ்சாதி - ஈனகுலம்‌. 

கீழ்தரம்‌ - இளந்ததரம்‌. 

கீழ்தல்‌ - அழித்தல்‌, கிழித்தல்‌, பிளத்‌ 
தல்‌. 

கீழ்த்திசை - கிழக்கு. 

கீழ்த்திசைப்பாலன்‌ - இந்திரன்‌. 

கீழ்நோக்கம்‌, கீழ்நோக்கு - அதோ 
முகம்‌, கழ்ப்பார்வை. 

கீழ்நோக்கி - நேர்வாளம்‌. 

கீழ்நோக்குதல்‌ - கீழேபார்த்தல்‌, 
கழேபோதல்‌. 

கீழ்பால்‌ - கிழக்கு. 

கீழ்பாலவிதேகம்‌ - நவகண்ட த்தொன்று. 

கீழ்பூமி - பாதலம்‌. 

கீழ்ப்படிதல்‌ - அடங்கிெட த்தல்‌. 

கீழ்ப்படுதல்‌ - அடங்குதல்‌. 

கீழ்ப்படுத்துதல்‌ - அடக்குதல்‌. 

கீழ்ப்பணிதல்‌ - அடங்குதல்‌. 

கீழ்ப்பயிர்‌ - பெரும்பயிருக்குணிற்‌ 
குஞ்சிறுபயிர்‌. 

கீழ்ப்பாடு - கழ்ப்பக்கம்‌. 

கீழ்ப்பாறை - கீழறை. 

கீழ்ப்பிள்ளை - முதுமரங்களின்‌ கழ்‌ 
நாட்டுந்‌ தெங்கு முதலிய வற்றின்‌ 
கன்று. 

கீழ்ப்புறம்‌ - கீழ்ப்பக்கம்‌. 

கீழப்போக்கிப்பேசுதல்‌ - தரஷணம்‌ 
பேசுதல்‌. 

கீழ்மகன்‌ - ஈனன்‌, சனி. 

கீழ்மக்கள்‌ - சண்டாளர்‌. 

கீழ்மடி - அடி மடி. 

கீழ்மாரி - அடிவானத்திற்‌ கருக்‌ 
கொண்டு பெய்யும்மமழை. 

கீழ்முகம்‌ - கழ்நோக்கும்‌ முகம்‌. 

கீழ்மேலாதல்‌ - தலைகீழாதல்‌, தலை 
தடுமாற்றமாதல்‌. 

கீழ்மை - ஈனம்‌. 


282 wirptiuraor HE 


கீழ்வயிறு 


கீழ்வயிறு - அடிவயிறு. 

கீழ்வாடை - வாடைக்கொண்டல்‌. 

கீழ்வாய்‌ - சிற்றெண்‌, தாடி. 

கீழ்வாரி - கீழ்மாரி. 

கீழ்விதேகம்‌ - கழ்பாலவிதேகம்‌. 

கீழ்விழுதல்‌ - 
தாழ்தல்‌. 

கீழ்வீடு - கழ்க்கட்டுமனை. 

கீளல்‌ - கிழித்தல்‌. 

கீளி - ஓர்‌ மீன்‌. 

கீளுதல்‌ - கிண்டல்‌, கிழித்தல்‌. 

கீறல்‌ - எழுதல்‌, கிழித்தல்‌, கீறுதல்‌, 
பொன்‌ முதலியவுரைத்தல்‌. 


காரியத்துக்காகத்‌ 


கீறு - அடையாளம்‌, பிளவு. 

கீறுதல்‌ - கிறுக்குதல்‌, குறிப்புக்‌ 
காட்டுதல்‌, தேய்த்தல்‌, பிளக்குதல்‌. 

கீற்றடித்தல்‌ - கயிறடி த்தல்‌. 

கீற்றன்‌ - ஓர்‌ புடைவை. 

கீற்று - கிடுகு, கீறல்‌, பிளவு, அரதனக்‌ 
குற்றம்‌. 

கீனம்‌ - குறைபாடு. 

கீனர்‌ - அற்பர்‌. 

கீனன்‌ - குலமில்லான்‌. 


கீன்றல்‌ - கிழித்தல்‌. 


1] 


கு - இன்மைக்கும்‌ எதிர்மறைக்கும்‌ 
வருமோருபசற்கம்‌, ஒரெழுத்து, 
குற்றம்‌, சிறுமை, தடை, தொனி, 
நான்காமுருபு, நிந்தை, பாவம்‌, பூமி, 
இருதிணைப்பாலொருமைத்‌ 
தன்மை வினைவிகுதி, (உம்‌) 
உண்கு, சாரியை, (உம்‌) வருகுதி, 
பண்புப்‌ பெயர்விகுதி, (உம்‌) நன்கு, 
பிற வினைவிகுதி, (உம்‌) போக்கு. 


குகம்‌ - அங்கீகரித்தல்‌, அணிதல்‌, 
கதியுள்ளகுதிரை, குருத்துவம்‌, 


நுட்பம்‌, மலைக்குகை, மறைவு. 


குகரம்‌ - மலைக்குகை, ஒரெழுத்து. 

குகன்‌ - குமரன்‌, கரு. 

குகனன்‌ - எலி, பாம்பு. 

குகூகண்டம்‌ - குயில்‌. 

குகூகம்‌ - குயில்‌. 

குகூபாலன்‌ - ஆதிகூர்மன்‌. 

குகூமுகம்‌ - குயில்‌. 

குகலிதம்‌ - ஒலி, குயில்‌, குரல்‌. 

குகு - அமாவாசை, குய்யம்‌ பற்றி 
யிருக்குந்‌ நரம்பு. 

குகுதன்‌ - தசநாடியினொன்று. 

குகுரம்‌ - ஓர்‌ தேசம்‌. 

குகுரன்‌ - நாய்‌. 

குகுலா - கடுகுரோகிணி, தேனி. 

குகை - பஞ்சலோகங்களையுருக்கும்‌ 
பாத்திரம்‌, மலைமுழை, முனிவர்‌ 
வாசம்‌. 

குகைக்காமன்‌ - கன்னார்‌. 

குகைச்சி - புற்றாஞ்சோறு. 

குகைப்புடம்‌ - ஓர்‌ வகைப்புடம்‌. 

குகைமேனாதத்தி - சொன்னபேதி. 

குக்கல்‌ - இருமல்‌. 

குக்கன்‌ - நாய்‌. 

குக்கி - வயிறு. 

குக்கிலம்‌ - அதிவிடயம்‌. 

குக்கில்‌ - குங்குலியம்‌, செம்போத்து. 

குக்குடசருப்பம்‌ - பறைவை நாகம்‌. 

குக்குடச்சூட்டு, குக்குடப்புடம்‌ - 
கோழிப்புடம்‌. 

குக்குடம்‌ - கோழி. 

குக்கடாதிவடகம்‌ - ஓர்‌ மருந்து. 

குக்குதல்‌ - இருமுதல்‌. 

குக்குரம்‌ - கோடகசாலை. 

குக்குரன்‌ - நாய்‌. 

குக்குலி - செம்போத்து. 

குக்குலிறத்தல்‌ - செம்போத்துத்‌ 
அுவுதல்‌. 


குச்சரர்‌ 


wpe 4ST 283 


குக்குலு - குங்குலியம்‌. 

குக்குறுப்பான்‌, குக்குறுவான்‌ - ஒர்‌ 
குருவி. 

குங்கிலிகம்‌ - குங்கிலியம்‌, வாலு 
ளுவை. 

குங்கிலியம்‌ - குங்குலியம்‌. 

குங்குதல்‌ - குறைதல்‌. 

குங்குமக்காவி - செங்காவி. 

குங்குமச்சம்பா - ஓர்‌ நெல்‌. 

குங்குமபாஷாணம்‌ - அஞ்சற்குளச்‌சி. 

குங்குமப்பூ - ஓர்‌ சரக்கு. 

குங்குமம்‌ - ஓர்‌ மரம்‌, செஞ்சாந்து. 

குங்குமவலரி - செவ்வலரி. 

குங்குமவாணிச்சி - தாளகம்‌. 

குங்குமவர்னக்கல்‌ - மஞ்சட்கல்‌. 

குங்குலியக்கலையர்‌ - அறுபத்து 
மூவரிலொருவர்‌. 

குங்குலியம்‌ - குக்குலு. 

குங்குலு - குங்குலியம்‌. 

குசக்கலம்‌ - ஓடு. 

குசத்தி - ஓடு, குசப்பெண்‌, பூநீறு, 
பூவழலை. 

குசந்தனம்‌ - செஞ்சந்தனம்‌. 

குசமசக்கு - பொய்‌, வீண்மயக்கு. 

குசமணை - தண்ட சக்கரம்‌. 

குசம்‌ - தருப்பைப்புல்‌ நீர்‌, மரப்பொது, 
முலை, வெறும்புறங்‌ கூறல்‌. 

தந்திரக்காரன்‌, 
மந்திரவித்தைக்காரன்‌. 

குசலப்புத்தி - தந்திரப்புத்தி. 

குசலம்‌ - தந்திரம்‌, மந்திரவித்தை, 
மிக்ககல்வி. 

குசலர்‌ - அறிஞர்‌, மிகவல்லோர்‌. 


குசலக்காரன்‌ - 


குசலவர்‌ - இராமன்‌ மக்கள்‌. 

குசவர்‌ - குயவர்‌. 

குசளை - தடை. 

குசன்‌ - இராமன்மக்களிலொருவன்‌, 
செவ்வாய்‌. 


குசாக்கிரபுத்தி - அதிக நுண்ணிய 
புத்தி. 

குசாக்கிரம்‌ - தருட்பைநுனி. 

குசாங்குலியம்‌ - பெளத்திரம்‌. 

குசாட்சம்‌ - குரங்கு. 

குசால்‌ - சமாளம்‌, வேடிக்கை. 

குசிருதம்‌ - பொல்லாங்கு. 

குசினி - சிறியது, சிறுடயிர்‌. 

குசீலன்‌ - துட்டன்‌. 

குசு - அதோவாயு. 

குசுகுசுத்தல்‌ - இரகசியம்‌ பேசுதல்‌. 

குசுகுசுப்பு - இரகசியம்‌. 

குசுகுசெனல்‌ - இரகசியவொலிக்‌ 
குறிப்பு. 

குசுமம்‌ - பூ, காயா. 

குசுமாகரம்‌ - புந்தோட்டம்‌, வேனிற்‌ 
காலம்‌. 

குசுமாசவம்‌ - பொல்லாங்கு. 

குசும்பம்‌ - ஓர்‌ பூ, ஓர்‌ மரம்‌. 

குசும்பா - ஓர்‌ புடைவை, செந்துருக்‌ 
கம்பூ, வெண்மைகலந்தசிவப்பு. 

குசும்பை மலாமணி - கோவரங்‌ கப்பது 
மராகம்‌. 

குசுலம்‌ - குதிரை. 

குசேசயகரன்‌ - சூரியன்‌. 

குசேசயம்‌ - தாமரை. 

குசை - கடிவாளம்‌, குதிரை கட்டுங்‌ 
கயிறு, குதிரைமயிர்‌, தருப்பை. 

குசைத்தீவு - சத்ததீவினொன்று. 

குசையன்‌ - வீரவேகி. 

குசோதகம்‌ - தருப்பைநீர்‌. 

குசோத்தியம்‌ - தந்தரம்‌. 

குச்சத்தின்பாதி - சிறுபுள்ளடி. 

குச்சம்‌ - ஓர்‌ வகையலங்காரத்தூக்கு, 
குன்றி, கொத்து, நாணற்புல்‌, பற்‌ 
படகம்‌, வெறும்புறங்கூறல்‌. 


குச்சரம்‌ - ஓர்‌ தேயம்‌. 
குச்சரர்‌ - குச்சவியர்‌. 


284 wirpiuror ABTS) 


குச்சரி 


குச்சரி - ஓர்‌ பண்‌. 

குச்சரியர்‌, குச்சலியர்‌ - குச்சரர்‌. 

குச்சி - கூர்ச்சு, மயிர்ச்சிகைப்பூடு. 

குச்சிதம்‌ - குற்சதம்‌. 

குச்சித்தல்‌ - குற்சித்தல்‌. 

குச்சிலியர்‌ - குச்சரர்‌. 

குச்சில்‌ - குடில்‌. 

குச்சு - அடைப்பு, குடில்‌, குற்றி, 
சிறுகம்பு, சிற்றில்‌, பாவாற்றி, 
மயிர்வேர்முதலியமுடிச்சி, கூர்‌, 
அதி. 

குச்சுக்காரி - விபசாரி. 

குச்சுச்சார்த்துதல்‌ - விக்ரெகங்களின 
முக்கெடுத்தல்‌. 

குச்சுப்புல்‌ - அழுக்கெடுக்கக்கட்டிய 
புல்‌. 

குச்சுவாங்குதல்‌ - இரத்தினங்களை 
யொப்பஞ்செய்தல்‌. 

குச்சை - கொய்யகம்‌. 

குஞ்சம்‌ - ஈயோட்டி, குச்சு, குச்சுப்‌ 
புல்‌, குறள்‌, குன்றிக்கொடி, கூன்‌, 
கொத்து, கோட் சொல்லல்‌, சீதரங்க 
பாஷாணம்‌, நூற்றிரு பதிழை 
தொடுத்திருக்கப்‌ பட்டது, புளி 
நறளை, பூங்கொத்து, வீசுங்‌ 
குஞ்சம்‌, தந்தம்‌, மருள்‌. 

குஞ்சரம்‌ - கருங்குவளை, யானை, 
மருள்‌. 

குஞ்சராசனம்‌ - அரசமரம்‌. 

குஞ்சனம்‌ - வளைவு. 

குஞ்சன்‌ - கட்டையன்‌. 

குஞ்சாயி - குஞ்சியாயி. 

குஞ்சி - ஆண்மயிர்‌, குஞ்சியென்‌ 
னேவல்‌, மயிர்ப்பொது, குன்றிக்‌ 
கொடி, பறவைக்‌ குஞ்சு. 

குஞ்சிக்கடகம்‌, குஞ்சுக்கடகம்‌ - சிறு 
கடகம்‌. 


குஞ்சிச்சடை - சிறுசடை. 


குஞ்சிதநிருத்தம்‌ - ஒருகாறூக்கி 
யாடல்‌. 

குஞ்சிதம்‌ - ஓர்காறூக்கிநிற்றல்‌, 
படங்குந்தி நிற்றல்‌, வளைவு. 

குஞ்சிதாதனம்‌ - நாற்‌ பெருவிரலை 
யூன்றி நிற்பது. 

குஞ்சித்தல்‌ - படங்குந்திநிற்றல்‌. 

குஞ்சிப்பெட்டி - சிறுகடகம்‌. 

குஞ்சியப்பன்‌ - சிறியபிதா. 

குஞ்சியாயி - சிறியதாய்‌. 

குஞ்சிரிப்பு - குறுநகை. 

குஞ்சு - எலி அணில்‌ முதலியவற்றின்‌ 
பிள்ளை, பறவைக்குஞ்சு, அண்குறி. 

குஞ்சுபொரித்தல்‌ - குஞ்சுபிறப்‌ பித்தல்‌. 

குஞ்சுரம்‌ - குன்றி. 

குஞ்சுறை - பறவைக்‌கூடு. 

குடகம்‌ - ஓர்‌ மலை, தேசமன்பத்தாறி 
னொன்று, மேற்கு. 

குடகரம்‌ - உத்தாமணி. 

குடகன்‌ - சேரன்‌. 

குடகு - ஓர்‌ தேசம்‌. 

குடக்கம்‌ - வளைவு. 

குடக்கி - வளைவானது. 

குடக்கியன்‌ - வளைவானவன்‌. 

குடக்கு - மேற்கு. 

குடக்குழி - நீர்க்குண்டு. 

குடக்கூலி - வாடகை. 

குடக்கோ, குடக்கோன்‌ - சேரன்‌. 

குடங்கட்டுதல்‌ - குடம்‌ போற்றிரட்டி 
விடுதல்‌. 

குடங்கரை - தண்ணீர்க்குடம்‌ வைக்கு 
மிடம்‌. 

குடங்கர்‌ - குடம்‌, குடிசை, கும்ப 
விராசி. 

குடங்கல்‌, குடங்குதல்‌ - வளைவு. 

குடங்கை - உள்ளங்கை. 


குடசப்பாலை - ஓர்‌ மரம்‌. 


குடாரம்‌ 


wpe 4ST 285 


குடசம்‌ - மலைமல்லிகை, வெட்‌ 
பாலை. 


குடச்செவி - கும்பகன்னம்‌. 

குடஞ்சுட்டு - பசுப்பொனது. 

குடதிசை - மேற்கு. 

குடத்தி - ஓர்‌ மிருகம்‌, முல்லைநிலப்‌ 
பெண்‌. 

குடத்தியர்‌ - இடைச்சியர்‌. 

குடநாடு - ஓர்‌ நகர்‌. 

குடநாதன்‌ - சேரன்‌. 

குடந்தம்‌ - குடம்‌, கும்பகோணம்‌, 
திரட்‌, 
பெருவிரனிறுத்தி நெஞ்சிடை 
வைத்து நிற்றல்‌. 

குடந்தை - கும்பகோணம்‌. 

குடப்பம்‌ - இருப்பை. 

குடப்பாணா - ஓர்‌ குடம்‌. 


நால்விரன்முடக்கிப்‌ 


குடமண்‌ - வெண்மணல்‌. 

குடமல்லிகை - ஓர்‌ மல்லிகை. 

குடமாடல்‌ - மாயோனாடல்‌. 

குடமுழா - ஓர்‌ முழவு. 

குடமூக்கு - கும்பகோணம்‌. 

குடமூதுதல்‌ - குடத்தினுள்ளூதி ஒலி 
பிறப்பித்தல்‌. 

குடம்‌ - ஊர்ப்பொது, கும்பம்‌, கும்ப 
விராசி, கைகொட்டிக்‌ குவித்தல்‌, 
கொடுந்தமிழ்நாட்டி னொன்று, 
சருக்கரை, திரட்சி, பசு, பூசம்‌, 
மருதநிலத்தூர்‌, மாயோனாடல்‌, 
பட்டினம்‌. 

குடம்பை - உடம்பு, பறைவைக்‌கூடு, 
முட்டை, நீர்நிலை. 

குடம்வைத்தல்‌ - ஒர்‌ விளையாட்டு. 

குடரி - குடாரி. 

குடர்‌ - குடல்‌. 

குடலேறுதல்‌ - குடல்பிசகிமேலிடுதல்‌. 

குடலேற்றம்‌ - குடலேறுகதல்‌. 

குடலை - தொக்கட்டி, பூக்கூடை 
முதலியன, பொத்தி. 


குடலைப்பூச்சி - ஓர்‌ பூசி. 

குடல்‌ - குடர்‌. 

குடல்திருகுதல்‌ - குடர்ப்பிசகுதல்‌. 

குடல்வலி - ஓர்‌ நோய்‌. 

குடல்வாதம்‌ - ஒர்‌ நோய்‌. 

குடவப்பருப்பதம்‌ - ஓர்‌ மலை. 

குடவர்‌ - இடையர்‌. 

குடவளப்பம்‌ - இருப்பை. 

குடவறை - குகை, சிற்றறை. 

குடவன்‌ - ஒருகொட்டையுள்ளது, 
கோணலானவுருவுள்ளது. 

குடவிளக்கு - திருமணத்தீபம்‌. 

குடவு - குடவென்னேவல்‌, குமர 
னாடல்‌, வளைவு. 

குடவுண்ணி - ஒரூண்ணி. 

குடவுதல்‌ - வளைதல்‌. 

குடவுளுந்தன்‌ - ஓர்‌ புலவன்‌. 

குடவெழுத்தாணி - குடங்கட்டிய 
வெழுத்தாணி. 

குடற்கொழுப்பு - நெய்ப்பு. 

குடற்பற்றாப்பிஞ்சு - இளம்பிஞ்சு. 

குடற்பிடுங்கி - துருசி. 

குடற்பிரிவு - குடற்பிசகு. 

குடற்புரை - குடற்றுவாரம்‌. 

குடற்பை - குடற்போர்வை. 

குடற்போர்வைத்தோற்றம்‌ - நால்‌ 
வகைத்தோற்றத்தினொன்று. 
அஃது தோற்காதுள்ளன. 

குடா - மூலை. 

குடாக்கடல்‌ - மூலைவிழுந்தகடல்‌. 

குடாசகம்‌ - கோள்‌, வஞ்சகம்‌. 

குடாசகன்‌ - கோட்காரன்‌, வஞ்சகன்‌. 

குடாசுதல்‌ - தந்தரம்‌. 

குடாது - மேற்கு. 

குடாபாகம்‌ - சங்கீதத்தினோர்‌ சுவை, 
செய்யுட்சுவையினொன்று. 


குடாரம்‌ - கோடாலி. 


286 wipro அகராதி 


குடாரி 


குடாரி - யானைத்தோட்டி, திப்பிலி. 

குடாரு - தயிர்கடைதாழி. 

குடார்த்தகோளம்‌ - பூமியின்‌ மேற்குப்‌ 
பாதியுண்டை. 

குடாவடி - கரடி. 

குடி - ஊர்ப்பொது, குடியென்னேவல்‌, 
குலம்‌, கோத்திரம்‌, சமு சாரம்‌, 
நெற்றிப்புருவம்‌, பட்டினம்‌, மருத 
நிலத்தூர்‌. 

குடிகாரன்‌ - சுராபானி. 

குடிகெடுத்தல்‌ - குடிகளைநட்டப்‌ 
படுத்தல்‌. 

குடிகேடன்‌ - துட்டன்‌. 

குடிகேடி - துட்டை. 

குடிகேடு - குடியழிவு. 

குடிகை - ஏலரிசி. 

குடிகொள்ளுதல்‌ - வாசமாயிருத்தல்‌. 

குடிக்காடு - ஊர்ப்பொது, மருத 
நிலத்தூர்‌. 

குடிசனம்‌ - அரசாட்சிக்குள்ளடங் 
கியசனம்‌. 

குடிசெயல்வகை - தன்குடும்பத்தை 
உயர்த்தும்வகை. 

குடிசை - குடில்‌. 

குடிஞை - ஆறு, கூகை, சிற்றில்‌, 
பறவைப்பொது, மருதநிலத்தூர்‌, 
வீடு. 

குடித்தல்‌ - பருகுதல்‌. 

குடித்தனகாரன்‌ - இல்லாச்சிரமி. 

குடித்தனம்‌ - இல்வாழ்க்கை. 

குடிநாசம்‌ - குடியழிவு. 

குடிநிலம்‌ - குடி யிருக்கத்தக்கநிலம்‌. 

குடிநீர்‌ - ஒர்வகைக்கஷாயம்‌. 

குடிபடை - குடிசனம்‌. 

குடிபுகுதல்‌ - புதுவீட்டிற்சேர்தல்‌. 

குடிபோதல்‌ - குடி புகுதல்‌, குடியெழும்‌ 
பல்‌. 


குடிப்பழுது - வசை. 


குடிப்பிறப்பு - ஒழுக்கமுடைய குடியிற்‌ 
பிறத்தல்‌. 

குடிப்பு - பானம்‌. 

குடிப்பெண்‌ - குலஸ்திரீ. 

குடிப்பெயர்‌ - குலத்தால்‌ வந்த பெயர்‌. 

குடிமகன்‌ - முக்குலத்தோர்க்குமேவல்‌ 
செய்வோன்‌. 

- பணிசெய்யும்‌ பதி 
னெண்‌ வகைச்சாதி. 

குடிமதிப்பு - குடிக்கணக்கு, குடியிறை. 

குடிமார்க்கம்‌ - முறைப்படி விவாகம்‌ 
முடித்திருத்தல்‌. 

குடிமுறை - குடித்தனம்‌. 

குடிமை - 
குடிமக்கள்‌, குடியினியல்பு. 


குடிமக்கள்‌ 


குடிமக்கட்டொழில்‌, 


குடியரசு - குடியாட்‌ ௪. 

குடியர்‌ - கள்முதலியகுடிப்போர்‌. 

குடியழிதல்‌ - குடிகெடுதல்‌. 

குடியழித்தல்‌ - குடிகெடுத்தல்‌. 

குடியழிவு - குடிநாசம்‌. 

குடியன்‌ - குடிகாரன்‌. 

குடியாட்சி - தனகுடும்பத்தை நட த்தல்‌. 

குடியாட்டம்‌ - குடிவாழ்க்கை. 

குடியானவர்‌ - குடி சனம்‌. 

குடியியல்பு - குடி. முறை. 

குடியிருத்தல்‌ - குடியாயிருத்தல்‌, குடி. 
வைத்தல்‌. 

குடியிருப்பு - குடி நிலம்‌, குறிச்‌௭ி. 

குடியிறங்குதல்‌ - மறுதேசத்திற்‌ 
சனங்கள்‌ வந்துகுடியேறுதல்‌. 

குடியிறை - குடி வீதம்‌ வைத்தவரி. 

குடியெழுப்புதல்‌ - குடிகலைத்தல்‌. 

குடியெழும்புதல்‌ - இருந்தவீட்டை 
விட்டுப்போதல்‌. 

குடியேறுதல்‌ - சனங்கள்‌ குடியாய்‌ 
வந்து சேர்ந்திருத்தல்‌. 

குடியேற்றம்‌ - குடியேறுந்தன்மை. 

குடியேற்றுதல்‌ - குடி யிருக்கச்செய்தல்‌. 


குடைப்புல்‌ 


wp AST 287 


குடியோட்டிப்பூண்டு - குருக்கு. 

குடிலச்சி - கருவண்டு. 

குடிலம்‌ - அகாயம்‌, குராமரம்‌, சடை, 
வஞ்சகம்‌, வட்டம்‌, வளைவு. 

குடிலை - பிரணவம்‌. 

குடிலைப்பொருள்‌ - பிரணவத்தினுட்‌ 
பொருள்‌. 

குடில்‌ - ஆகாயம்‌, சிற்றில்‌. 

குடிவருதல்‌ - குடிபுகுதல்‌. 

குடிவாங்குதல்‌ - குடியெழும்பிப்‌ 
போதல்‌. 

குடிவாழ்க்கை - இல்வாழ்க்கை, மருத 
நிலத்தூர்‌. 

குடிவெறி - மதுபானமஸ்து. 

குடிவைத்தல்‌ - குடியிருத்துதல்‌, வாழ்‌ 
வித்தல்‌. 

குடு - கள்‌. 

குடுகு - குடுக்கை. 

குடுகுடா, குடுகுடி - கஞ்சாக்‌ குடுக்கை. 

குடுகுடுகிழவன்‌ - கூனற்கெவன்‌. 

குடுகுடுத்தல்‌ - துரிதமாயோடித்‌ 


திரிதல்‌. 
குடுகுடுத்தான்‌ - சுறுக்கன்‌, பரபரப்‌ 
பாயோடித்திரிவோன்‌. 


குடுகுடுப்பு - துரிதச்செலவு. 

குடுகுடுப்பை - அறக்காய்ந்து வற்ற 
லானது, கஞ்சாக்குடுகு, சிற்‌ 
றுடுக்கை. 

குடுகுடெனல்‌ - விரைவின்‌ குறிப்பு. 

குடுக்குக்குடுக்கெனல்‌ - 
குறிப்பு. 

குடுக்கை - குடுகு. 

குடுமி - ஆண்மயிர்‌, உச்சி, கதவிற்‌ 


ஒலிக்‌ 


குடுமி, மயிர்முடி, மலையுச்சி, 

வெற்றி, நுதி, வில்லு. 
குடுமிக்கதவு - சுழியாணிக்கதவு. 
குடுமிப்பருந்து, குடுமியன்‌ - ஓர்பருந்து. 
குடுமிவைத்தல்‌ - பார்ப்பார்‌ முதலிய 

வேதத்திற்குரிய வருணத்தாரின்‌ 


பிள்ளைகட்குச்‌ செய்யுமோர்‌ 
சடங்கு. 

குடும்பக்கோடாலி - குடிகளையழிவு 
பண்ணுநெவன்‌. 

குடும்பத்தானம்‌ - களத்திரத்தானம்‌. 

குடும்பப்பிரதிட்டை - குடிவைத்தல்‌. 

குடும்பம்‌ - உறவு, மனைவி, வீடு. 

குடும்பன்‌ - பள்ளரிற்றலைவன்‌. 

குடும்பி-சமுசாரி,பள்ளி களிற்றலைவி. 

குடும்பினி - மனைவி. 

குடும்பு - பூங்கொத்து, சுற்றம்‌. 

குடுகை - கமண்டலம்‌, குண்டான்‌, 
சிறுபானை. 

குடுவையாறு - ஓர்நதி. 

குடை - இராசசின்னத்தொன்று, 
உடைவேல்‌, உட்டுளைப் பொருள்‌, 
கவிகை, குடையென்‌ னேவல்‌, 
குமரனாடல்‌, மிதியடி முதலிய 
வற்றின்‌ குமிழ்‌. 

குடைகரி - பஞ்சலோகங்களை 
யுருக்குமபடிகுடையப்பட்டகரி. 

குடைகவித்தல்‌ - குடை நிழற்றல்‌. 

குடைக்காரன்‌ - குடைபிடிப்போன்‌. 

குடைக்கிழங்கு - சிற்றரத்தை. 

குடைக்கொள்ளுதல்‌ - குடைபோ 
லெழும்புதல்‌, குமிழிக்‌ கொள்ளு 
தல்‌. 

குடைச்சல்‌ - குடைவு, வருத்தம்‌. 

குடைச்செவி - உள்வளைந்தசெவி. 

குடைச்செவிக்கொள்ளல்‌, குடைச்‌ 
செவியிடுதல்‌, குடைச்செவி யெடுத்‌ 
தல்‌ - மிருகங்கோபத்தினாலே 
செவியை நிமிர்த்தல்‌. 

குடைதல்‌, குடையல்‌ - அரித்தல்‌, கடை 
தல்‌, துளைத்தல்‌, தோண்டல்‌, 
நீராடுதல்‌, கவிதல்‌. 

குடைநிழற்றல்‌ - உலகத்தைப்‌ பாது 
காத்தல்‌, குடையானிழல்‌ செய்தல்‌. 


குடைப்புல்‌ - ஒர்‌ புல்‌. 


288 wirpiuror ASA 


குடையன்‌ 


குடையன்‌ பருவதம்‌ - பித்தளை. 

குடையாணி - சடையாணி. 

குடைவண்டு - ஓர்‌ வண்டு. 

குடைவு - குடைகதல்‌, வளைவு. 

குடைவேல்‌ - ஓர்‌ மரம்‌. 

குடோரம்‌ - கடீரம்‌. 

குடோரி - $றிமருந்துபதித்தல்‌, $றுதல்‌, 
குடாசகம்‌, சுதைமண்‌, வங்க 
மணல்‌, வெண்காரம்‌, வெள்ளைப்‌ 
பாஷாணம்‌. 

குடோரியாடல்‌, குடோரியிடுதல்‌ - 
சன்னிக்குவிஷத்துக்குக்குடோரி 


வைத்தல்‌. 

குடோரிவைத்தல்‌ - கீறிமருந்து 
வைத்தல்‌. 

குட்டக்கரப்பன்‌ - ஓர்‌ கரப்பன்‌. 

குட்டக்குறடு - ஓர்‌ குறடு. 

குட்டம்‌, குஷடம்‌ - ஆழம்‌, குட்ட 
நோய்‌, குளம்‌, கொடுந்தமிழ்‌ 
நாட்டினொன்று, கோட்டம்‌. 

குட்டநாசனம்‌ - வெண்கடுகு. 

குட்டரி - மலை. 

குட்டல்‌ - அபகரித்தல்‌, குட்டுதல்‌, 
தகா்த்தல்‌. 

குட்டனம்‌ - தட்டல்‌. 

குட்டன்‌ - ஆட்டுக்குட்டி, குழந்தை, 


மகன்‌. 


குட்டாரி - கந்தகம்‌. 

குட்டான்‌ - ஓர்‌ பெட்டி. 

குட்டி - ஆடு - கழுதை - கீரி - குதிரை - 
நரி - நாய்‌ - பன்றி - பாம்பு - புலி - 
பூனை - மான்‌ - முதலை - முயல்‌ 
இவற்றின்‌ குட்டி, குரங்குமுதல்‌ 
மரக்கோட்டின்‌ வாழ்விலங்கின்‌ 
பிள்ளை, வாழைக்கன்று. 

குட்டிக்காய்‌ - அடுத்திருக்குஞ்‌ சிறுகாய்‌, 
கண்பிடிக்காய்‌. 

குட்டிக்கொக்கான்‌ - கொக்கானி 
லோர்‌ வகை. 


குட்டிச்சாத்தன்‌ - ஒர்‌ பேய்‌. 

குட்டிச்சுவராய்ப்போதல்‌ - கெட்டுப்‌ 
போதல்‌. 

குட்டிச்சுவர்‌ - சிறுசுவர்‌. 

குட்டித்தக்காளி - ஒர்‌ பூடு. 

குட்டித்தாய்ச்சி - குட்டி யுண்டா 
யிருக்கும்‌ விலங்கின்‌ பெண்‌. 

குட்டிபடுதல்‌ - ஆடுமுதலிய சினை 
கொள்ளல்‌. 

குட்டிபோடுதல்‌-ஒன்‌ றுகூடப்‌ போடல்‌, 
குட்டியீனுகதல்‌. 

குட்டிப்பல்‌ - பல்லோடடுத்து முளைக்‌ 
கும்பல்‌. 

குட்டிப்பை - சிறுபை. 

குட்டிமம்‌ - கற்படுத்த இடம்‌. 

குட்டியம்‌ - சுவர்‌. 

குட்டியிடுக்கி - கோடைக்கிழங்கு, 
கோட்டம்‌, சிற்றரத்தை. 

குட்டியிடுதல்‌ - பாம்பு முதலிய குட்டி 
யீனுதல்‌. 

குட்டிவிரல்‌ - விரலோடடுத்து முளைக்‌ 
குஞ்‌ சிறுவிரல்‌. 

குட்டிவைத்தல்‌ - கொக்கானிலோர்‌ 
செய்கை. 

குட்டினம்‌ - கருஞ்சீரகம்‌. 

குட்டினி - வசவி. 

குட்டு - குட்டெல்‌, குட்டென்னேவல்‌. 

குட்டுணி - குட்டுப்படுகெறவன்‌, சுணை 
கெட்டவன்‌. 

குட்டுண்ணல்‌ - குட்டுப்படல்‌. 

குட்டுதல்‌ - அணாப்புதல்‌, தலையிலே 
சொட்டுதல்‌. 

குட்டுவன்‌ - சேரன்‌. 

குட்டை - ஓர்‌ வியாதி, கடையாயிருப்‌ 
பது, குள்ளம்‌, சிறுகுளம்‌, கைத்‌ 
துண்டு, தொழுமரம்‌. 


குட்டையன்‌ - கட்டையன்‌, குட்பை 


நோயுள்ளோன்‌. 


குணகண்டி - சிவதை. 


குணவான்‌ 


wpe 4ST 289 


குணகம்‌ - பெருக்குந்தொகை. 

குணகர்‌ - கணக்கர்‌. 

குணகாங்கியம்‌ - ஓர்‌ நூல்‌. 

குணகி - குணமுள்ளவன்‌. 

குணகு - குணகென்னேவல்‌, பிசாசம்‌. 

குணகுதல்‌ - சோம்புதல்‌, தனகுதல்‌, 
வளைதல்‌. 

குணக்குறைவிசேடம்‌ - குணக்குறை 
யினால்‌ மேன்மைதோன்ற நிற்பது, 
(உம்‌) கோட்டற் திருப்புவனங்‌ 
கொள்ளாதவர்‌ செங்கோல்‌. 

குணக்கு - கிழக்கு, கோணல்‌. 

குணக்குதல்‌ - பின்னிற்றல்‌, வளைத்தல்‌. 

குணக்குன்று - கடவுள்‌, குண முள்ள 
வன்‌. 

குணக்கெடுத்தல்‌ - குணத்தைக்‌ 
கெடுத்தல்‌, வளைவெடுத்தல்‌. 

குணக்கேடு - குணமின்மை. 

குணங்கர்‌ - பிசாசம்‌. 

குணங்கல்‌ - சுணங்கல்‌, வளைதல்‌. 

குணங்கு - குணங்கென்னேவல்‌, 
பிசாசம்‌. 

குணங்குதல்‌ - வளைதல்‌. 

குணங்குறி - அடையாள முஞ்சு 
பாபமும்‌. 

குணசந்தி - நிலைமொழி யீற்றினின்ற 
அகர ஆகாரமும்‌ வருமொழிமுதலி 
னின்ற இகரவீகாரமுங்கெட 
ஏகாரமும்‌ நிலை மொழியீற்றகர 
ஆகாரமும்‌ அவற்றொடு புணர 
வந்த உகர ஊகார முங்கெட 
ஓஒகாரமுந்‌ தோன்றுவது (உம்‌) 
சுரேந்திரன்‌ வரோதையன்‌. 


குணசாலி - நற்குணன்‌. 
குணசைவம்‌ - ஓர்‌ சைவம்‌. 
குணஞ்ஞன்‌ - குணவான்‌. 
குணட்டு - கதிரின்‌ குலை. 
குணதிசை - கிழக்கு. 


குணத்தன்மையலங்காரம்‌ - ஓரலங்‌ 
காரம்‌. 

குணத்தானணையும்‌ பெயர்‌ - அளவு, 
அறிவு, ஒப்பு, வடிவு, நிறம்‌, கதி, 
குடி, சாதி சிறப்பு முதலியவற்றான்‌ 
வரும்‌ பெயர்‌. 

குணத்திரயம்‌ - முக்குணம்‌. அஃது 
இராசதம்‌, சாத்துவிதம்‌, தாமதம்‌. 

குணநிதி - கடவுள்‌, குணமுள்ளோன்‌. 

குணத்தொகை - பண்புத்தொகை. 

குணபத்திரன்‌ - அருகன்‌, கடவுள்‌. 

குணம்‌ - பிணம்‌. 

குணபலம்‌ - அதிவிடயம்‌. 

குணபவூணர்‌ - இராக்கதர்‌. 

குணபாகி, குணபாசி - பிசாசம்‌. 

குணபாடல்‌ - குணவாகடம்‌. 

குணபிரதி - குணம்‌. 

குணபேதம்‌ - குணமாறுதல்‌, ஆங்காரம்‌. 

குணப்படுதல்‌ - சுகமடைதல்‌, நற்‌ 
குணமடைதல்‌. 

குணப்பண்பு - குணத்தாலாயபண்பு. 

குணப்பிழை - துற்குணம்‌. 

குணப்பெயர்‌ - பண்புப்பெயர்‌. 

குணமாதல்‌ - சீர்ப்படுதல்‌, சுகமாதல்‌. 

குணம்‌ - இராசமுதலியகுணம்‌, 
இலட்சணம்‌, குடம்‌, சீர்மை, 
நாணி, நிறம்‌, நூல்‌, பண்பு. 

குணவி - சந்தில்‌. 

குணலை - ஓர்‌ கூத்து, வீராவேசத்‌ 
தாற்‌ கொக்கரித்தல்‌. 

குணலையீடுதல்‌ - கைதட்டி க்‌ கூவுதல்‌. 

குணவதி, குணவந்தன்‌ - குணமுள்ள 
வன்‌. 

குணவாகடம்‌ - குணங்களறிவிக்கும்‌ 
வைத்தியசாத்திரம்‌. 

குணவாகுபெயர்‌ - பண்புப்பெயரைப்‌ 
பண்பிக்குரைத்தல்‌, (உம்‌) நீலம்‌. 


குணவான்‌ - நற்குணன்‌. 


290 wirpiuror aS 


குணவிலக்கு 


குணவிலக்கு - ஓரலங்காரம்‌, அஃது 
குணத்தை மறுத்துச்‌ சொல்வது. 

குணவுவமம்‌ - பண்புவமம்‌ (உம்‌) 
பான்மொழி. 

குணனம்‌ - கணக்குப்பெருக்கல்‌. 

குணாகுணம்‌ - சாத்தியாசாத்தியம்‌, 
குணமுங்குணகனமும்‌. 

குணாதீதம்‌ - குணங்கடந்தது. 

குணாதீதன்‌ - ீவமுத்தன்‌. 

குணார்த்தகோளம்‌ - கிழக்குப்பாதி 
யுண்டை. 

குணாலம்‌ - ஓர்புள்‌. 

குணாலயன்‌ - கடவுள்‌. 

குணாவநுதி - குணத்தினுயர்வு 
தோன்றக்‌ கூறுமலங்காரம்‌. 

குணாம்புதல்‌ - நளினம்பண்ணுதல்‌. 

குணாலை - குணாலைக்கூத்து. 

குணி - ஊமை, குணியென்னேவல்‌, 
பண்பி, வில்‌, முடம்‌. 

குணிக்கரித்தல்‌ - கணக்குப்‌ பெருக்கு 
தல்‌. 

குணிக்காரம்‌ - கணக்குப்‌ பெருக்குந்‌ 
தன்மை. 

குணிதம்‌ - பெருக்கிக்கண்ட பேறு 
மடங்கு. 

குணித்தல்‌ - எண்பெருக்கல்‌, மதித்தல்‌. 

குணிப்பு - மதிப்பு. 

குணிப்பெயர்‌ - குணத்தையுடைய 
பொருட்பெயர்‌. 

குணில்‌ - ஓர்‌ பறை, கவண்‌, குறுந்தடி, 
பறையடிக்குந்தடி. 

குணு - புழு. 

குணுகல்‌ - சிணுங்குதல்‌. 

குணுகுணுத்தல்‌, குணுகுதல்‌ - சிணுங்‌ 
குதல்‌, மூக்காற்சத்தம்‌ வரப்பேசுதல்‌. 

குணுகுணுப்பு - மூக்காலொலி யெழப்‌ 
பேசல்‌. 

குணுகுணெனல்‌ - குணுகுணுத்தல்‌. 

குணுக்கம்‌ - அனுக்கம்‌. 


குணுக்கல்‌ - நுணுக்கல்‌, வளைத்தல்‌. 

குணுக்கன்‌ - மூக்காற்சத்தம்‌ வரப்‌ 
பேசுறைவன்‌. 

குணுக்கு - மாதர்காதணியினொன்று, 
வலையின்‌ முடிந்திருக்குமீயம்‌. 

குணுங்கர்‌ - சண்டாளர்‌, தோற்கருவி 
யாளர்‌, பிசாசர்‌, குயிலுவர்‌. 

குணுங்கு - பிசாசம்‌. 

குணுங்குதல்‌ - அனுங்குதல்‌. 

குண்டகன்‌ - தலைவனைப்‌ பிழைத்‌ 
தன்ற சோரபுத்திரன்‌. 

குண்டக்கம்‌ - குடாசகம்‌. 

குண்டக்கிரியம்‌ - ஓர்‌ பண்‌. 

குண்டக்கிரியை - ஓரிராகம்‌. 

குண்டணி - பின்புறணி. 

குண்டம்‌ - ஓமக்கிடங்கு, கிடங்கு, 
கிணறு, குடுவை, குண்டான்‌, குளம்‌, 
துட்டை, பானை. 

குண்டலகேசி - ஒரிலக்கியநூல்‌. 

குண்டலம்‌ - ஆகாயம்‌, காதணியி 
னொன்று, தவத்தோர்காதணி, 
வட்டம்‌. 

குண்டலன்‌ - பலராமன்‌. 

குண்டனம்‌ - வளைதல்‌. 

குண்டலி - இசங்கு, ஓர்‌ வாயு, காளி, 
சீந்தில்‌, தாளகம்‌, பாம்பு, மயில்‌, 
மான்‌, மூலாதாரம்‌. 

குண்டலிசத்தி - வல்லபசத்தி. 

குண்டவண்டன்‌, குண்டவண்டியன்‌ - 
குண்டல்வண்டியுள்ளனது. 

குண்டனி - குறளை, வசவி. 

குண்டன்‌ - அடிமை, குண்டனி 
சொல்வோன்‌, வளைந்தது. 

குண்டாணிக்கொடி - ஓர்‌ கொடி. 

குண்டான்‌ - பெருஞ்சட்டி. 

குண்டி - ஈரல்‌, சகனம்‌, மீன்சினை. 

குண்டிகம்‌ - எருவராட்டி, துகள்‌. 


குண்டிகை - கமண்டலம்‌, குடம்‌. 


குதிகொள்ளல்‌ 


wpe AST 291 


குண்டிதம்‌ - துகள்‌. 

குண்டியம்‌ - பழிச்சொல்‌, மொய்‌. 

குண்டில்‌ - ஓர்‌ செடி, சிறுச்செய்‌. 

குண்டினபுரம்‌ - தமையந்தி பிறந்தபுரம்‌. 

குண்டீரம்‌ - தத்துவம்‌. 

குண்டு - ஆண்‌, ஆண்குதிரை, ஆழம்‌, 
உருண்டை, குளம்‌, தாழ்வு, 
திரண்டகல்‌, நிறைகல்‌. 

குண்டுக்கட்டு - க.ன்வாங்கிக்கட்டுங்‌ 
கட்டு. 

குண்டுக்கழுதை - ஆண்கழுதை. 

குண்டுக்கிராமம்‌ - சிறுரொமம்‌. 

குண்டுக்குழற்றுவக்கு - பருங்‌ குழற்று 
வக்கு. 

குண்டுக்குழை - குண்டுக்குழல்‌. 

குண்டுச்சட்டி - குழிச்சட்டி. 


குண்டுச்சுழி - எழுத்துக்களின்‌ 
குண்டாகாரச்சுழி. 
குண்டுப்பிணையல்‌ - குண்டுள்ள 
பிணையல்‌. 


குண்டுரோசனை - குண்டோசனை. 

குண்டூசி - கொண்டையுள்ளவுச. 

குண்டெழுத்தாணி - குடவெழுத்‌ 
தாணி. 

குண்டேறு - ஓர்மீன்‌. 

குண்டை - இடபவிராச, ஈகைக்‌ 
கொடி, எருது, சட்டி. 

குண்டைச்சம்பா - ஒர்‌ நெல்‌. 

குண்டோசனை - ஓர்‌ கிழங்கு. 

குண்டோதரன்‌ - ஓர்‌ பூதன்‌. 

குணணியம்‌ - கணக்கிற்பெருக்குதல்‌, 
குணம்‌. 

குதக்கேடு - £ர்கேடு, துப்புக்கேடு. 

குதட்டுதல்‌ - அதக்குதல்‌, கன்று 
முதலியன பால்குடித்து வாயுதப்பு 
தல்‌. 

குதபகாலம்‌ - பிதிர்புண்ணியகாலம்‌. 
அஃது பதினேழரைநாழிகை 


தொடங்கியிருபது நாழிகை 
வரையும்‌. 

குதபசத்தகம்‌ - பிதிர்சிராத்தத்திற்கு 
வேண்டிய எழ்திரவியம்‌. 

குதபம்‌ - தருப்பைப்புல்‌. 

குதபன்‌ - சூரியன்‌, தீ. 

குதப்பம்‌ - கலக்கம்‌, மாறுபாடு. 

குதப்பல்‌ - குதப்புதல்‌. 

குதப்புதல்‌ - அதுக்குதல்‌, உதப்புதல்‌. 

குதம்‌ - தருப்பை, மலவாயில்‌. 

குதம்பல்‌ - இறுக்கமில்லாதது, குதம்‌ 
புதல்‌. 

குதம்புதல்‌ - அலைசுதல்‌, கொதித்தல்‌. 

குதம்பை - ஒராபரணம்‌, ஓர்‌ பூடு. 

குதம்பைச்சித்தர்‌ - ஓர்‌ சித்தர்‌. 

குதரம்‌ - மலை. 

குதர்க்கம்‌ - முறைகெட்ட தருக்கம்‌. 

குதர்க்கி - வீண்தருக்கமுள்ளவன்‌. 

குதர்தல்‌ - குதறுதல்‌, கோதிவகிர்தல்‌, 
சிதறுதல்‌. 

குதலை - அறிவிலான்‌, மழலைச்‌ 
சொல்‌. 

குதலைவார்த்தை - மழலைமொழி. 

குதறுதல்‌ - உதறுதல்‌. 

குதனம்‌ - குதனை. 

குதனு - அவலட்சணசரரம்‌, இலட்‌ 
சணசனன்‌, குபேரன்‌. 

குதனை, குதனைக்கேடு - துப்புக்கேடு. 

குதாங்குரம்‌ - மூலம்‌. 

குதாவிடை - ஆராய்வு, குதர்க்கம்‌, 
குழப்பம்‌. 

குதானன்‌ - தாழிச்செடி. 

குதி - அடிப்புறத்துமூலை, அதிமிதி, 
கால்கைக்குதி, குதியென்னேவல்‌, 
முயற்சி. 

குதிகால்‌ - குதிங்கால்‌. 

குதிகொள்ளல்‌ - குதித்தல்‌, பெருகுதல்‌, 
பெருமைக்‌ குணம்பண்ணுதல்‌, 
பொலிதல்‌. 


292 wirpiuror aS 


குதிக்கள்ளன்‌ 


குதிக்கள்ளன்‌ - குதிவாதம்‌. 

குதிக்கால்‌, குதிங்கால்‌ - காற்குதி. 

குதித்தல்‌ - கடத்தல்‌, பாய்தல்‌, வெல்‌ 
லுதல்‌. 

குதிப்பிளவை - ஓர்‌ சிலந்தி. 

குதிப்பு - குதித்தல்‌. 

குதிமுள்‌ - குதிரைசெலுத்துங்‌ கருவியி 
னொன்று. 

குதியன்‌ - குதிப்பு, மதத்தாலதிமிதி 
பண்ணல்‌. 

குதியன்குத்துதல்‌ - களித்து விளை 
யாடல்‌. 

குதிரை - 
னொன்று, அஃது, பரிமா. 

குதிரைகொடுத்தல்‌ - தோற்றோர்‌ 
வென்றோரைச்சுமத்தல்‌. 


நால்வகைத்தானையி 


குதிரைகொல்லி - ஓர்நோய்‌. 
குதிரைக்கசை - குதிரைச்சவுக்கு. 
குதிரைக்கல்லணை - சேணம்‌. 
குதிரைக்கலிசனை - குதிரையுடுப்பு. 
குதிரைக்காரன்‌ - குதிரைப்பாகன்‌, 
குதிரைவீரன்‌. 
குதிரைக்குளம்பன்‌ - ஒர்‌ வகைப்‌ 
பொற்காசு. 
குதிரைக்குளம்பு - நீர்க்குளிரி. 
குதிரைக்குளம்புமோதிரம்‌ - ஓர்‌ வகை 
ஆமி. 
குதிரைச்சம்மட்டி, குதிரைச்சவுக்கு - 
குதிரையடிக்குங்கயிறு. 
குதிரைச்சாலை - குதிரைலாயம்‌. 
குதிரைச்சீட்டு - பந்தயச்சீட்டு. 
குதிரைப்பட்டை - ஒடுதாங்கி. 
குதிரைப்பந்தயம்‌ - குதிரை யோட்டத்‌ 
துக்கு வைக்கும்‌ பந்தயம்‌. 
குதிரைப்பந்தி - குதிரைச்சாலை. 
குதிரைப்பயிரி - ஓர்‌ பூடு. 
குதிரைப்பற்பாஷாணம்‌ - ஒர்பாஷா 
ணம்‌. 


குதிரைப்பாகன்‌ - குதிரைவிடுவோன்‌. 

குதிரைமரம்‌ - கால்வாயடைக்குங்‌ 
கதவு. 

குதிரைமறி - பெண்குதிரை. 

குதிரைமார்க்கம்‌ - குதிரைசெல்வழி. 

குதிரையங்கபடி - குதிரையேறும்படி. 

குதிரையிலக்கணம்‌ - குதிரையின்‌ சுழி 
முதலியவுறுப்புக்கள்‌. 

குதிரையேறல்‌ - தோற்றோர்மே 
லேறல்‌, பரிமேலேறல்‌. 

குதிரையேற்றம்‌ - குதிரையேறும்‌ 
பயிற்சி. 

குதிரைராவுத்தன்‌ - மாவுத்தன்‌. 

கதிரைலாயம்‌ - குதிரைப்பந்தி. 

குதிரைவலி - ஓர்‌ நோய்‌. 

குதிரைவாய்க்கருவி - கடிவாளம்‌. 

குதிரைவாய்வடம்‌ - குசைக்கயிறு. 

குதிரைவாலி - ஓர்‌ சாமை, ஒரு புல்‌. 

குதிரைவாலிச்சம்பா - ஓர்‌ நெல்‌ 

குதிரைவையாளிவிதி - புரவிவட்டம்‌. 

குதிர்‌ - கூடு, நென்‌ முதலிய வைக்குங்‌ 
கூடு. 

குதிவாதம்‌ - ஓர்‌ நோய்‌. 

குதுகம்‌ - விருப்பம்‌. 

குதுகுலித்தல்‌ - பமிகுகளிகொள்ளல்‌. 

குதுகுலிப்பு - மயிர்ச்சிலிர்ப்பு, மிகு 
மகிழ்ச்சி. 

குதும்பகர்‌ - தும்பை. 

குதுவை - அடைவு, ஈடு. 

குதூகலம்‌ - விருப்பம்‌. 

குதூணகம்‌ - கண்ணோயினொன்று. 

குதை - பாசி, முனை, விற்குதை. 

குதையணி - சட்டைத்தெறி. 

குத்தகை - மதித்துக்கொள்ளல்‌, மதி 
யத்துக்குவிற்றல்‌. 

குத்தகைகாரன்‌ - மதியத்துக்கு வாங்‌ 
கனவன்‌. 


குந்தாளம்‌ 


wp AST 293 


குத்தகைவேலை - பொருத்தவேலை. 

குத்தம்‌ - இரட்‌சித்தல்‌. 

குத்தரசம்‌ - பெருங்காயம்‌. 

குத்தல்‌ - அடித்தல்‌, உரோசம்‌ வரப்‌ 
பேசல்‌, உறைக்கச்‌ சொல்லல்‌, 
ஒருவர்‌ சொன்ன சொற்றைத்தல்‌, 
குத்துதல்‌ இஃது நால்வகை யூறு 
பாட்டினொன்று, மெய்ப்பரிச 


மெட்டினுமொன்று, சிறுகவார்த்‌ 


தல்‌, நெரித்தல்‌, புதைத்தல்‌, வாயு 
முதலிய வடைசல்‌. 


குத்தாலர்‌ - கடுரோகிணி. 

குத்தி - அடக்கம்‌, மண்‌. 

குத்திக்கொல்லர்‌ - பண அஞ்சற்‌ 
காரர்‌. 

குத்திடுதல்‌ - குத்தியள்ளுதல்‌, நிறு 
திட்டம்‌. 

குத்திப்பேசல்‌ - உரோசம்வரப்பேசல்‌, 
உறைக்கப்பேசல்‌. 

குத்திரம்‌ - சீக்கரம்‌, பொய்‌, மலை, 
வஞ்சகம்‌. 

குத்திரன்‌ - வஞ்சகன்‌. 

குத்து - உலக்கை முதலியவற்றாற்‌ 
குற்றல்‌, குத்தென்னேவல்‌, கையைப்‌ 
புதைத்தள்ளல்‌, சணல்‌, தைத்தல்‌, 
நிறுதிட்டமானது, நேர்‌, வாயுக்‌ 
குத்து. 

குத்துகோல்‌, குத்துக்கோல்‌ - முட்கோல்‌. 

குத்துக்கரணம்‌ - ஓர்‌ விளையாட்டு. 

குத்துக்கரந்தை - ஓர்‌ கரந்தை. 

குத்துக்காரை - ஒர்‌ காரை. 

குத்துக்கால்‌ - தேரினிறுத்துங்‌ கால்‌ 
கள்‌, நிறுதிட்டமாய்‌ நிற்குங்கால்‌. 

குத்துக்காற்சம்மட்டி - ஓர்மரம்‌. 

குத்துக்காற்பயறு - ஓர்‌ பயறு. 

குத்துக்குளம்பு - குத்தெனநிற்குங்‌ 
குளம்பு. 

குத்துக்கோரை - ஒர்‌ கோரை. 

குத்துச்செடி - நிலம்பற்றிப்படராத 
செடி. 


குத்துணி - ஒர்‌ புடைவை, தழுக்குணி. 

குத்துதல்‌ - குத்தல்‌. 

குத்துத்திராய்‌ - ஓர்‌ திராய்‌. 

குத்துப்பகன்றை - ஓர்‌ பகன்றை. 

குத்துப்பயளி - ஓர்‌ கீரை. 

குத்துப்பன்னீர்‌ - ஒர்‌ மரம்‌. 

குத்துப்புள்‌ - புள்ளடித்தலிலோர்‌ 
வகை. 

குத்துப்போர்‌ - நிறுதிட்டமாய்‌ வைக்‌ 
குஞ்சூடு. 

குத்துவாய்‌ - கடிவாய்‌. 

குத்துவாள்‌ - சுரிகை. 

குத்துவிளக்கு - ஒர்‌ விளக்கு. 

குத்தூசி - ஓர்‌ கருவி. 

குத்தென - நேரே. 

குநீதி - துன்னீதி, நீதிகேடன்‌. 

குந்தகம்‌ - குந்தக்கம்‌, தடை. 

குந்தக்கம்‌ - குழப்பம்‌, கோள்‌. 

குந்தமம்‌ - பூனை. 

குந்தம்‌ - ஒர்‌ பாஷாணம்‌, கண்ணோய்‌ 
குதிரை, குருந்தமரம்‌, கைவேல்‌, 
சிறுசவளம்‌, கூலம்‌, நோய்‌, 
பெருஞ்சவளம்‌, ஓர்‌ நிதி. 

குந்தரைத்தல்‌ - வீணாயிருத்தல்‌. 

குந்தலிக்கம்‌ - வெள்ளைப்போளம்‌. 

குந்தளம்‌ - தேயமன்பத்தாறினொன்று, 
பெண்மயிர்‌, மயிர்க்‌ குழற்சி, 
மயிர்ப்பொது. 

குந்தனம்‌ - மணியழுத்தல்‌. 

குந்தாணி - குந்தநோய்‌, பருவுரல்‌. 

குந்தாணிப்பீரங்கி - ஒரு பீரங்கி. 

குந்தாலம்‌ - ஓர்‌ புள்‌. 

குந்தாலி - கொந்தாலி. 

குந்தாலித்தல்‌, குந்தாளித்தல்‌, 
குந்தாளிப்பு - களித்துக்‌ குதித்தல்‌. 

குந்தாளம்‌, குந்தாள்‌ - மண்வாருங்‌ 
கருவி. 


294 wirpiuror AHS) 


குந்தி 


குந்தி - கள்‌, பாண்டவர்தாய்‌, ஓர்‌ 
சிட்டு. 

குந்திக்குந்திநடத்தல்‌ - இரு நினை 
வாய்நடத்தல்‌, கிந்துகால்‌ வைத்து 
வைத்து நடத்தல்‌ 

குந்தியடித்தல்‌ - ஓர்‌ விளையாட்டு. 

குந்திரம்‌ - ஓர்‌ புள்‌. 

குந்திருக்கம்‌ - குங்குலியம்‌. 

குந்து - ஒட்டுத்திண்ணை, குந்துதல்‌, 
குந்தென்னேவல்‌, திண்ணையருகு, 
தும்பு. 

குந்துகாலி - அடிப்பலமற்றமரம்‌, 
கிந்திநடப்பவள்‌. 

குந்துகாலினிற்றல்‌ - படங்குந்தி 
நிற்றல்‌, விரைவைக்காட்டி நிற்றல்‌. 

குந்துதல்‌ - கிந்துதல்‌, குந்தியிருத்தல்‌. 

குந்துத்தடி - குந்தெடுக்கு மலக்குத்‌ 
தடி. 

குந்துரு, குந்துருக்கம்‌ - ஒர்‌ சரக்கு, 
ஓர்‌ மரம்‌. 

குந்தெடுத்தல்‌ - தும்பெடுத்தல்‌. 

குபங்கம்‌ - அருவருத்தசேறு. 

குபசுபா - காஞ்சிரை. 

குபதம்‌ - துன்னடை, பாழ்வழி. 

குபலம்‌ - நட்டம்‌, பலவீனம்‌. 

குபிதம்‌ - கோத்தல்‌, கோபம்‌. 

குபிதாந்தகம்‌ - துன்மரணம்‌. 

குபிலன்‌ - அரசன்‌. 

குபினர்‌ - வலைஞர்‌. 

குபினி - வலை. 

குபீரிடுதல்‌ - இரத்த முதலிய விரைந்து 
பாய்தற்குறிப்பு. 

குபீர்குபீரெனல்‌ - ஈரடுக்கொலிக்‌ 
குறிப்பு. 

குபுத்திரன்‌ - 
துற்புத்திரன்‌. 

குபுருஷன்‌ - துட்டன்‌. 


குபேரசைலம்‌ - கைலைமலை. 


இழிகுலபுத்திரன்‌, 


குபேரன்‌ - சந்திரன்‌, வடக்கு, வட 
திசைப்பாலன்‌. 

குபையம்‌ - சிறுபுள்ளடி. 

குப்பக்காடு - காடுத்த கிராமம்‌. 

குப்பம்‌ - சரொமம்‌, குப்பல்‌, திடர்‌. 

குப்பலை - குப்பளை. 

குப்பல்‌ - குவியல்‌, கூட்டம்‌. 

குப்பளை - ஓர்‌ செடி. 

குப்பாமணி - குப்பைமேனி. 

குப்பாயம்‌ - சட்டை, மேற்போர்வை. 

குப்பி - ஓர்‌ பாண்டம்‌, மாதர்‌ தலை 
யணியி னொன்று, வீணையின்‌ 
முறுக்காணி. 


குப்பிக்கடுக்கன்‌ - ஓர்‌ வகைக்கடுக்‌ 
கன்‌. 

குப்பிசாரம்‌ - காசிசாரம்‌. 

குப்பிச்சரக்கு - பதங்கவைப்பு. 

குப்பிமா - மாக்கல்லு., 

குப்பியசாலை - பித்தளைப்பாத்திரஞ்‌ 
செய்யுமிடம்‌. 

குப்பியம்‌ - பொன்வெள்ளி தவிர்ந்த 
லோகம்‌. 

குப்பிலவணம்‌ - வளையலுப்பு. 

குப்பிவைப்பு - குப்பியில்‌ வைத்துச்‌ 
செய்யுஞ்சரக்கு. 

குப்புக்குப்பெனல்‌ - ஈரடுக்கொலிக்‌ 
குறிப்பு. 

குப்புரகிதன்‌ - ஒழுக்கங்குன்றிய பார்ப்‌ 
பான்‌. 

குப்புளாய்‌, குப்புளை - ஓர்செடி. 

குப்புறக்கிடத்தல்‌ - அதோமுகமாய்க்‌ 
கிடத்தல்‌. 

குப்புறல்‌ - கடத்தல்‌, குதித்தல்‌, பாய்தல்‌. 

குப்புறவிழுதல்‌ - முகந்தரைநோக்க 
விழுதல்‌. 

குப்பெனல்‌ - ஒலிக்குறிப்பு, சக்கரக்‌ 
குறிப்பு. 

குப்பை - கஞ்சல்‌, குலிவு, கூட்டம்‌, 


மேடு. 


குமுதசகாயன்‌ 


wp ABTA 295 


குப்பைக்கீரை - முட்கீரை. 

குப்பைச்சி - குதனைக்கேடுள்ளவள்‌. 

குப்பைப்பருத்தி - உப்பம்‌ பருத்தி. 

குப்பைமேனி - ஓர்‌ பூடு. 

குப்பையன்‌ - குதனைக்கேடுள்ளவன்‌. 

குப்பைவாரி - ஓர்‌ கருவி, விளக்குமாறு. 

குமஞ்சம்‌, குமஞ்சான்‌ - ஒர்சாம்‌ 
பிறாணி. 

குமட்டல்‌ - தெவிட்டல்‌. 

குமட்டி - ஓர்‌ சுரைக்கொடி. 

குமட்டு - நிறைவு, வயிற்றுப்புரட்டு. 

குமட்டுதல்‌ - அருவருத்தல்‌, குடலைப்‌ 
புரட்டல்‌, தேக்கெடுத்தல்‌. 

குமண்டையிடுதல்‌ - நிறைந்து 
தெவிட்டல்‌. 

குமதி - துன்மதி. 

குமரகண்டன்‌ - ஓர்‌ வலி. 

குமரதானம்‌ - எழுத்துத்தானமைந்தி 
னொன்று. 

குமரம்‌ - கொம்பிலாவிலங்கு. 

குமரன்‌ - ஆண்மகன்‌, இளையோன்‌, 
பதினாறு வயசு முதல்முப்பத்தி 
ரண்டு வயசுக்குட்பட்டவன்‌, 
மகன்‌, முருகன்‌, வயிரவன்‌. 

குமரி - அழிவின்மை, ஓர்‌ கண்டம்‌, 
கற்றாழை, கன்னி, சத்தநதிகளி 
னொன்று, சத்தமாதர்‌ களிலொ 
ருத்தி, மகள்‌, அழுகண்ணி, சத்தி 


சாரணை. 

குமரிகண்டம்‌ - நவகண்டத்தொன்று. 

குமரிச்சேர்ப்பன்‌ - பாண்டியன்‌. 

குமரிஞாழல்‌ - ஓர்‌ பூடு. 

குமர்‌ - கன்னியழியாமை, விவாக 
மில்லாத பெண்‌. 

குமல்‌ - அரிவாள்‌. 

குமாரகன்‌ - குமரன்‌. 

குமாரதந்திரம்‌ - ஓர்‌ நூல்‌. 

குமாரத்தி - இராசாலின்மகள்‌, புத்திரி, 


குமாரபாலன்‌ - சாலிவாகன்‌. 

குமாரம்‌ - ஒட வைத்தபொன்‌. 

குமாரவாகனம்‌ - மயில்‌. 

குமாரவிருத்தியை - பிள்ளைப்‌ பரி 
காரம்‌ பண்ணும்பெண்‌, மருத்து 
விச்சி. 

குமாரன்‌ - இராசபுத்திரன்‌, குமரன்‌, 
மகன்‌, வாலிபன்‌. 

குமாரி - குமாரிகை, துற்கை. 

குமாரிகை - பத்துவயசு துவக்கிப்‌ 
பன்னிரண்டு வயசுப்பெண்‌. 

குமிகை - இளவெள்‌, வெள்ளெள்‌. 

குமிட்கல்லு - கற்கட்டம்‌. 

குமிட்டித்தல்‌ - திரளுதல்‌. 

குமிட்டிப்பு - திரட்சி. 

குமிட்டில்‌ - ஒர்‌ கீரை. 

குமிட்டு - குவியல்‌. 

குமிதிகம்‌ - தேக்கமரம்‌. 

குமிலம்‌ - பேரொலி. 

குமிழி, குமிளி - குமிழ்ப்பு வடிவுள்‌ 
ளது, நீர்க்குமிளி. 

குமிழிக்கொள்ளுதல்‌ - கொப்புள்‌ 
வடிவுபடக்கிளர்தல்‌. 

குமிழித்தல்‌ - குமிழிக்கொள்ளுதல்‌, 
கொப்பளித்தல்‌. 

குமிழ்‌ - குமிழி, குமிழ்ப்பு. 

குமிழ்த்தல்‌ - குமிழித்தல்‌. 

குமிழ்ப்பு - புடைப்பு, புளகம்‌. 

குமிழ்வண்டு - குடைவண்டு. 

குமிள்‌ - ஒர்‌ மரம்‌, குமிழ்‌. 

குமீர்குமீரெனல்‌ - ஈரடுக்கொலிக்‌ 
குறிப்பு. 

குமுகுமுத்தல்‌, குமுகுமெனல்‌ - மிகு 
மணக்குறிப்பு. 

குமுக்கு - திரட்சி, தொகை. 

குமுணன்‌ - முதலெழுவள்ளலி லொ 
ருவன்‌. 

குமுதசகாயன்‌, குமுதநண்பன்‌ - 
சந்திரன்‌. 


296 wirpiuror aS 


குமுதபதி 


குமுதபதி - சந்திரன்‌. 

குமுதம்‌ - அடுப்பு, கருப்பூரம்‌, கற்‌ 
பாஷாணம்‌, கூட்டம்‌, செவ்வாம்‌ 
பல்‌, தருப்பை, தென்‌ மேற்றிசை 
யானை, படையி லோர்தொகை. 
அஃது சேனா முகம்மூன்‌ று கொண்‌ 
டது, பேரொலி, வக்கி ராந்த 
பாஷாணம்‌, வெள்ளாம்‌ யல்‌, 
வெள்ளி, வெள்ளைப்பாஷாணம்‌. 

குமுதவாந்தவன்‌, குமுதேசன்‌ - சந்திரன்‌. 

குமுதிசை - ஓர்‌ வாசனைமரம்‌. 

குமுதை - ஓர்‌ பூடு, ஓர்‌ மரம்‌. 

குழுந்தம்‌ - கற்பாஷாணம்‌. 

குமுரம்‌ - சித்திரக்கம்பி. 

குமுறல்‌, குமுறுதல்‌ - அதிர்தல்‌, 
ஒலித்தல்‌, கிளர்தல்‌, கொதித்தல்‌, 
பேசலாலெழுமொலி, பேரொலி, 
முழக்கம்‌. 

குமேரு - தென்முனை. 

குமைஞ்சான்‌ - குமஞ்சான்‌. 

குமைதல்‌ - அழிதல்‌, குழைதல்‌. 

குமைத்தல்‌ - அழித்தல்‌, குழையப்‌ 
பண்ணல்‌. 

குமையல்‌ - குழைவானது, குழைவு. 

குமைவு - அழிவு, குழைவு. 

குமோதகன்‌ - விட்டுணு. 

கும்பகம்‌ - கும்பித்தல்‌, சாலாங்க 
பாஷாணம்‌, தொட்டி பாஷா 
ணம்‌, பிராணாயாமத்‌ தொன்று. 
அஃது கும்பித்தல்‌. 

கும்பகலசம்‌ - சடங்குஸ்தாபன 
குடகலசம்‌. 

கும்பகவிம்பம்‌ - தொட்டி பாஷாணம்‌. 

கும்பகன்னன்‌ - இராவணன்‌ றம்பி. 

கும்பசாமாலை - ஓர்‌ நோய்‌. 

கும்பகாம்போதி - ஓர்‌ பண்‌. 

கும்பகாரகன்‌, கும்பகாரன்‌ - குயவன்‌. 

கும்பகாரி - கண்ணிடுமை, குசத்தி, 


செம்பாஷாணம்‌. 


கும்பகாரிகை - கண்ணிடுமருந்து, 


குசத்தி. 
கும்பகோணம்‌ - ஒர்‌ பட்டினம்‌. 
கும்பசம்பவன்‌ - அகத்தியன்‌, 


துரோணாசாரியன்‌, வசிட்டன்‌. 

கும்பசலம்‌ - பூசாகும்பநீர்‌. 

கும்பசன்‌ - அகத்தியன்‌, துரோணா 
சாரியன்‌. 

கும்பசாலை - குசக்கலம்‌ வனையு 
மிடம்‌. 

கும்பஞ்சரிதல்‌ - கழுத்துமடி தல்‌. 

கும்பஞ்சான்‌ - சிவகை. 

கும்பஞ்செய்தல்‌ - குவித்தல்‌, பிரேத 
மடக்கல்‌. 

கும்பதாசி - சங்கதூதி, வேசி. 

கும்பதாபனம்‌, கும்பஸ்தாபனம்‌ - 
தேவர்க்குத்தாபனமாகக்கும்பம்‌ 
வைத்தல்‌. 

கும்பதெட்சணை - கும்பத்திற்‌ போடுங்‌ 
காசு. 

கும்பந்நிறுத்தல்‌ - கும்பஸதாபனம்‌ 
பண்ணல்‌. 

கும்பப்பிளவை - கும்பத்திற்‌ பிளவைக்‌ 
கட்டு. 

கும்பமுனி - அகத்தியன்‌. 

கும்பம்‌ - ஓரிராசி, குடம்‌, குவியல்‌, 
தோண்மேல்‌, நெற்றி, யாஊமத்‌ 
தகம்‌. 

கும்பம்‌ வைத்தல்‌ - கும்பதாபனம்‌ 
பண்ணல்‌. 

கும்பயோனி - அகத்தியன்‌, துரோ 
ணாசாரியன்‌, வசிட்டன்‌. 

கும்பல்‌ - கும்புதல்‌, குவியல்‌, கூட்டம்‌. 

கும்பவத்திரம்‌ - கும்பத்துக்குச்‌ 
சார்த்தும்‌ வத்திரம்‌. 

கும்பவாதம்‌ - ஒர்‌ வாதநோய்‌. 

கும்பளமோசு - கூரைமீன்‌. 

கும்பளம்‌ - பூசணி. 


கும்பளா - ஓர்‌ மீன்‌. 


குயில்‌ 


wipro 4ST 297 


கும்பன்‌ - ஒரிராக்கதன்‌, துர்த்தன்‌. 

கும்பா - ஓர்‌ பாத்திரம்‌. 

கும்பாகுடம்‌ - கும்பம்வைக்றெ குடம்‌. 

கும்பாரம்‌ - கும்பம்‌. 

கும்பாவிஷேகம்‌ - தூபிவைத்தல்‌, 
விக்ரெகதாபனம்‌. 

கும்பி - கும்பராசி, கும்பியென்னேவல்‌, 
குவியல்‌, சிவதை, சேறு, தாலம்ப 

நரகம்‌, நெற்றி, 


பலண்டுறுகம்‌, மண்‌ பாத்திரம்‌, 


பாஷாணம்‌, 


யானை, வயிறு, நெருப்பு. 
கும்பிடரி - கமக்காரனிடத்து வெளிப்‌ 
பாடுகொண்டுபொகுமரிலி. 
கும்பிடல்‌, கும்பிடுதல்‌ - கைகூப்பல்‌, 
வணங்கல்‌. 
கும்பிடுசட்டி - தீச்சட்டி. 
கும்பிடுபூச்சி - ஓர்‌ பூச்‌. 
கும்பிட்டுக்கட்டுதல்‌ - தழுவிக்‌ கொள்‌ 
ளூதல்‌. 
கும்பித்தல்‌ 


சமப்படுத்தி யடக்கல்‌. 


- பிராணவாயுவைச்‌ 


கும்பிபாகம்‌ - ஓரநரகம்‌. 

கும்பிமதம்‌ - யரானைமதம்‌. 

கும்பியழித்தல்‌ - ஓர்‌ விளையாட்டு. 

கும்பிலன்‌ - திருடன்‌, மைத்துனன்‌. 

கும்பீடு - வணக்கம்‌. 

கும்பீநசம்‌ - பெரும்பாம்பு. 

கும்பீநசி - இராவணன்றாய்‌., இராவ 
ணன்றாயின்‌ சகோதரி 

கும்பீரம்‌, கும்பீலம்‌ - முதலை. 

கும்புதல்‌ - அடிப்பற்றுதல்‌. 

கும்பை - ஓர்‌ வாழை, குடம்‌, கும்ப 
கோணம்‌, பூசாவேதிகை, வேசி. 

கும்மட்டம்‌ - ஒர்வாத்தியம்‌. 

கும்மட்டி - ஓர்‌ கூத்து, ஒர்வாத்தியம்‌. 

கும்மலி - தடித்தவள்‌. 

கும்மல்‌ - அடித்தல்‌. 

கும்மாயம்‌ - குழம்பு. 


கும்மாளங்கொட்டுதல்‌ - குதித்துக்கை 
யொடுகை தட்டல்‌. 

கும்மாளம்‌, கும்மாளி - குதியன்‌. 

கும்பி - ஒர்‌ பிரபந்தம்‌, மகளிர்கூத்து. 

கும்மிப்பாட்டு - மகளிர்பாடலி 
னொன்று. 

கும்மியடித்தல்‌ - மகளிர்கூத்தினொன்று. 

கும்முதல்‌ - குதம்புதல்‌ 

கும்மெனல்‌ - இருட்குறிப்பு. 

குயக்கலம்‌ - மண்பாண்டம்‌. 

குயக்காலம்‌ - நிலக்கடம்பு. 

குயத்தினலகை - நிலவாகை. 

குயபீசகம்‌ - எட்டி மரம்‌. 

குயமயக்கு - குழப்பம்‌. 

குயம்‌ - இளமை, கொடுவாள்‌, முலை. 

குயவரி - புலி. 

குயவர்‌ - கும்பகாரர்‌. 

குயவிரிவு - மண்பாண்டங்களின்‌ 
பொரிவு. 

குயவு - தேர்‌. 

குயர - கோங்குமரம்‌. 

குயிலல்‌ - இழைத்தல்‌, செய்தல்‌, 
சொல்லல்‌. 

குயிலன்‌ - தெய்வேந்திரன்‌. 

குயிலாயம்‌ - சுவரறை, பறவைக்‌கூடு, 
மட்கலம்வனையுங்கூடம்‌. 

குயிலுதல்‌ - அழுத்துதல்‌, அழைக்கு 
தல்‌, உண்டாக்கல்‌, உயருதல்‌, ஊடு 
ருவுதல்‌, ஒலித்தல்‌, கட்டுதல்‌, சொல்‌ 
லுதல்‌, தைத்தல்‌, நெருங்குதல்‌. 

குயிலுவம்‌ - சூத்திரரறு தொழிலி 
னொன்று. இது தோற்கருவிகளைக்‌ 
கொட்டலும்‌ துளைக்‌ கருவிகளை 
யூதலும்‌ நரப்புக்‌ கருவியை யிசைத்‌ 
தலும்‌ 

குயிலுவர்‌ - தோல்வினைஞர்‌, நரம்புக்‌ 
கருவிக்குரியோர்‌. 

குயில்‌ - ஓர்‌ புள்‌, குயிலென்னேவல்‌, 
சொல்‌, துளை, துளையுடைப்‌ 


பொருள்‌, முகில்‌, இசைக்குழல்‌. 


298 wirpiuror aS) 


குயிறல்‌ 


குயிறல்‌ - அழைத்தல்‌, செய்தல்‌, சொல்‌ 
லுதல்‌, துளைத்தல்‌, நெருங்கல்‌. 

குயிற்கண்மணி - செளந்திகப்பது 
மராகம்‌. 

குயிற்றல்‌ - செய்தல்‌, சொல்லுதல்‌, 
பதித்தல்‌. 

குயின்‌ - குளனென்னேல்‌, மேகம்‌. 

குயின்மொழி - அதிமதுரம்‌. 

குயுத்தி - நிந்தை, பரிகாசச்சொல்‌, 
மனநிமிர்ச்சி. 

குய்‌ - தாளித்தகறி, நறும்புகை. 

குய்யகர்‌ - தேவசாதியினோர்‌ பேதம்‌. 

குய்யதீபகம்‌ - மின்மினி. 

குய்யபாவிதம்‌ - மந்திரம்‌. 

குய்யபீசம்‌ - எட்டி மரம்‌. 

குய்யம்‌ - ஆமை, குறி, பெண்குறி, 
பொய்‌, மறைவு, வஞ்சகம்‌. 

குரகதம்‌ - குதிரை, குதிரைப்பற்‌ 
பாஷாணம்‌. 

குரகம்‌ - நாகணவாய்ப்புள்‌, நீர்வாழ்‌ 
பறவை. 

குரக்கன்‌ - கேழ்வரகு. 

குரக்கு - குரங்கு. 

குரங்ககம்‌ - மான்‌. 

குரங்கம்‌ - மான்‌, விலங்கின்‌ பொது. 

குரங்கல்‌ - தாழ்தல்‌. 

குரங்கன்சுறா - ஓர்‌ மீன்‌. 

குரங்கி - சந்திரன்‌. 

குரங்கு - குரங்கென்னேவல்‌, மந்தி, 
விலங்கின்‌ பொனு. 

குரங்குகடியன்‌ - முகழெைடிசுருங்கின 
காய்‌. 

குரங்குச்சேட்டை - குணக்கெட்ட 
செய்கை. 

குரங்குதல்‌ - இணங்குதல்‌, இரங்கு 
தல்‌, வணங்குதல்‌, வளைதல்‌. 

குரங்குப்பிடி - விடாதுபிடித்தல்‌. 

குரங்குமுடி - ஓர்‌ வகைமுடி.. 


குரங்குவலி - ஒர்‌ நோய்‌. 

குரங்குவாற்பூட்டு - கதவிற்பூட்டுகளி 
னொன்று. 

குரங்குளை - சுருண்ட பிடர்மயிர்‌. 

குரச்சை - குதிரைக்குளம்பு. 

குரஞ்சி - ஓர்‌ பண்‌. 

குரடன்‌ - சக்கிலியன்‌. 

குரணம்‌ - முயற்சி. 

குரண்டகம்‌ - பச்சைப்பூவுளமரு 
தோன்றிமரம்‌, பொன்மை கலந்த 
சிவப்பு. 

குரண்டம்‌ - கொக்கு. 

குரத்தம்‌ - ஆரவாரம்‌. 

குரத்தி - தலைவி. 

குரப்பம்‌ - குதிரைமயிர்கோதுஞ்சப்பு. 

குரமடம்‌ - பெருங்காயம்‌. 

குரம்‌ - ஒலி, குதிரைக்குளம்பு, தருப்பை, 
பசு, பாகல்‌, விலங்கின்‌ குளம்பு. 

குரம்பு - செய்கரை, வரம்பு. 

குரம்பை - உடல்‌, சிறுகுடில்‌, பறவைக்‌ 
கூடு, முட்டை. 

குரலீனம்‌ - கழுதை. 

குரலெடுத்தல்‌ - பெருங்குரலெடுத்தல்‌. 

குரல்‌ - இறகு, இன்னிசை, ஏழிசையி 
னொன்று, ஒலி, கதிர்‌, தினை, 
பாதிரிமரம்‌, பெண்மயிர்‌, மிடறு, 
மிடற்றாற்பிறக்குமிசை, யாழ்‌ 
நரம்பினோசை, யாழ்நரம்பு. 

குரல்வளை - மிடறு. 

குரவகம்‌ - மருதோன்றிமரம்‌, வாடாக்‌ 
குறிஞ்சி. 

குரவம்‌ - ஓர்‌ மரம்‌, கோட்டம்‌, நறு 
மணம்‌, பேந்து. 

குரவரம்‌ - குறிஞ்சா. 

குரவர்‌ - அரசர்‌, உவாத்தி, குரு, 
தந்தை, மூத்தோர்‌. 

குரவளை - குரல்வளை. 


குருட்டுச்சாயம்‌ 


wp 4ST 299 


குரவன்‌ - அரசன்‌, உவாத்தி, குரு, 
தந்தை, பிரமன்‌, மந்திரி, முற்பிதா, 
மூத்தோன்‌. 

குரவு - குராமரம்‌, நறுமணம்‌. 

குரவுநிறமணி - கோவரங்கப்பது 
மாகம்‌. 

குரவை - கடல்‌, கூத்து, கைகோத்‌ 
தாடல்‌, பெருஞ்சத்தம்‌, ஓர்மீன்‌. 

குரவையிடுதல்‌ - கூப்பிடுதல்‌, சத்தஞ்‌ 
செய்தல்‌. 

குரற்காட்டுதல்‌ - அழைத்தல்‌, சத்தங்‌ 
காட்டல்‌. 

குரா - குராமரம்‌. 

குராசாணி - ஓர்‌ பூடு. 

குராசாணி ஒமம்‌ - ஓர்‌ பூடு. 

குரால்‌ - கபிலைநிறம்‌, கோட்டான்‌, 
பசு. 

குரிகிற்றாளி - ஓர்‌ கிழங்கு. 

குரிசில்‌ - ஆண்மகன்‌, இராசா, பெரு 
மையிற்சிறந்தோன்‌. 

குரீ - புள்‌. 

குரு - ஆசான்‌, இருமாத்திரை, 
இரும்பு செம்புஈய முதலியவுலோ 
கங்களைப்‌ பொன்‌ வெள்ளியாகப்‌ 
பேதிக்குஞ்சிந்தூரம்‌, உவாத்தி, 
ஒரரசன்‌, சுத்தசலம்‌, சோறு, துருச, 
தேசமைம்‌ பத்தாறி னொன்று, 
நிமிட மறுபத்தினான்்‌கு கொண்‌ 
டது, நிறம்‌, பாரம்‌, பிதா, பெருமை, 

வருத்தம்‌, 
வியாழம்‌, வேர்க்குரு, காலதசப்‌ 
பிரமாணத்‌ தொன்று, அஃது இலகு 
இரண்டுகொண்டது. 

குருகடாட்சம்‌ - குருவின்‌ கிருபை. 

குருகு - இளமை, உலைமூக்கு, குருக்‌ 
கத்தி, கைவளை, கோழி, தேசமைம்‌ 
பத்தாறினொன்று, நாரை, நீர்ப்‌ 
பறவை, பறவைப்‌ பொது, மூல 


மேன்மை, 


வசூரி, 


நாள்‌, யானையின்‌ மூளை, வட்டுக்‌ 
குட்குருத்து, வெண்மை, கொய்யடி 
நாரை. 


குருகுமணல்‌, குருகுமண்‌ - வெண்‌ 
மணல்‌. 

குருகுலம்‌ - பலண்டுறுகபாஷாணம்‌, 
பாரதூர்குலம்‌. 

குருகுலவேந்தர்‌ - கெளரவர்‌. 

குருக்கிரமம்‌ - கன்னபாரம்பரியமாய்‌ 
வழங்குவது. 

குருக்கண்‌ - குருட்டுக்கண்‌, முலை. 

குருக்கத்தி - ஓர்‌ மரம்‌. 

குருக்கன்‌ - உருக்கன்‌. 

குருக்கு - இக்கிரி. 

குருக்குத்தி - ஓர்‌ முட்செடி, நெல்‌ 
லைச்சடைவிக்கும்‌ வியாதி. 

குருக்கேத்திரம்‌ - ஓர்‌ தலம்‌. 

குருக்கொடுத்தல்‌ - புத்திசொல்லுகதல்‌. 

குருக்கொள்ளுதல்‌ - புத்தி முதிர்ச்சி 
காட்டல்‌. 

குருசந்தானம்‌ - குருவமிசம்‌. 

குருசந்திரயோகம்‌ - வியாழனுஞ்‌ 
சந்திரனுங்‌ கூடியிருக்கும்யோகம்‌. 

குருசாரபலம்‌ - வியாழகெதியின்‌ 
பலம்‌. 

குருசூரியன்‌ - வயிரமணி. 

குருசேடம்‌ - குருப்பிரசாதம்‌. 

குருசேவை -குருவுக்குப்‌ பணிசெய்தல்‌. 

குருச்சனன்‌ - சங்கைமான்‌, தலைவன்‌. 

குருச்சி - சீனக்காரம்‌. 

குருடன்‌ - கண்ணில்லான்‌. 

குருடி - குருட்டுப்பெண்‌. 

குருடு - அறிவின்மை, உறுப்புக்‌ குறை 
யெட்டினொன்று. அஃது பார்வை 
யின்மை, விளக்கமற்றது. 

குருட்டடி - எழுந்தமானம்‌. 

குருட்டாட்டம்‌ - அறியாமை, குருட்டுத்‌ 
தனம்‌. 

குருட்டீ - ஓரிலையான்‌. 

குருட்டுக்கல்‌ - நிறமற்றகல்‌. 

குருட்டுச்சாயம்‌ - நிறமற்றசாயம்‌. 


300 wirpiuror ABTS) குருட்டுத்தனம்‌ 
குருட்டுத்தனம்‌ - குருட்டாட்டம்‌. குருபதம்‌ - சிரசிலோராதாரம்‌, 
மோட்சம்‌. 


குருட்டுப்பத்தி - அறியாமையான 
பத்தி. 

குருட்டுமை - எழுத்துவிளங்காதமை. 

குருட்டவாக்கு - அறியாதவிதமாய்‌ 
வந்தசெய்கை. 

குருட்டுமுத்து - ஒளியற்றமுத்து. 

குருட்டுவெளவால்‌ - ஒர்‌ வவ்வால்‌. 

குருட்டெழுத்து - 
அக்கரசுத்தமில்லாத வெழுத்து. 

குருணி - ஓர்மரக்காலளவுள்ளது. 

குருதக்கணை -குருவுக்குக்‌ கொடுக்குந்‌ 
தட்சணை. 

குருதற்பகன்‌, குருதற்பி - குருவின்‌ 
பன்னியைக்‌ கற்பழித்தோன்‌. 

குருதி - இரத்தம்‌, சிவப்பு, செவ்வாய்‌. 

குருத்தல்‌ - குருப்பித்தல்‌, பெருங்‌ 
கோபம்‌. 

குருத்து - இளமை, மரமுதலியவற்‌ 
றின்குருத்து, விலங்கின்‌ கொம்புக்‌ 
குருத்து, வெண்மை. 

குருத்துக்கக்குதல்‌ - குருத்துவருதல்‌, 
பயிரின்‌ குருத்துத்தெறித்தல்‌. 

குருத்துரோகம்‌ - பஞ்சபாதகத்‌ 
தொன்று. 

குருத்துவம்‌ - குருதத்துவம்‌, மகத்துவம்‌. 

குருத்துவிடுதல்‌, குருத்துவீசுதல்‌ - 
குருத்துவைத்தல்‌. 

குருத்தெறிதல்‌ - குருத்துவீசுதல்‌. 

குருத்தோலை - இளவோலை. 

குருநாடி - ஓர்‌ நாடிவிதி. 

குருநாதன்‌ - குமரன்‌, துருசி, பரமகுரு. 

குருநாள்‌ - பூசநாள்‌. 

குருநிந்தை - பஞ்சபாதகத்தொன்று. 

குருநிலம்‌ - குருக்கேத்திரம்‌. 

குருநோய்‌ - வைசூரி. 

குருந்தக்கல்‌ - வச்சிரக்கல்‌. 

குருந்து - ஓர்‌ மரம்‌, குருத்து, குழந்தை, 


வச்சிரக்கல்‌. 


குருபத்தி - குருவின்‌ மேல்விசுவாசம்‌. 

குருபத்திரம்‌ - துத்துநாகம்‌, புளியமரம்‌. 

குருபத்தினி, குருபன்னி - குருவின்‌ 
மனைவி. 

குருபரன்‌ - குமரன்‌, பரமகுரு. 

குருபாரம்பரை - குருவமிசவழி. 

குருபாலப்பிரபோதிகை - ஓர்‌ நூல்‌. 

குருபீடத்தாள்‌ - குருவின்மனைவி. 

குருபுகாசந்திரயோகம்‌ - வியாழன்‌, 
சுக்கிரன்‌, சந்திரன்‌, மூன்று மோரி 
ராசியினிற்பது. 

குருபுடம்‌ - வியாழபுடம்‌. 

குருபுத்திரன்‌ - குருவின்மகன்‌, சீடன்‌. 

குருபூசை - இறந்த குருவைக்‌ குறித்துச்‌ 
செய்யும்‌ அன்னதானம்‌, குரு 
மாருக்குப்‌ போசனங்‌ கொடுத்தல்‌, 
குருவணக்கம்‌. 

குருப்பட்டம்‌ - குருவபிஷேகம்‌. 

குருப்பித்தல்‌ - பருக்கொள்ளுதல்‌, 
முளைத்தல்‌. 

குருப்பிரசாதம்‌ - குருவினால்வரப்‌ 
பட்டது. 

குருப்பிரமோதம்‌ - குருவினாற்பெற்ற 
சந்தோஷம்‌. 

குருப்பு - பரு. 

குருப்பூச்சி - குருவண்டு. 

குருமன்‌,குருமான்‌ - குழந்தை, சிறுவுரு. 

குருமித்தல்‌ - பேசலாலெழுமொலி. 

குருமுகம்‌ - குருமுகதா. 

குருமுடித்தல்‌ - உலோகங்களை நீற்றத்‌ 
தக்கமருந்தைப்‌ புடமிடுதல்‌. 

குருமுறை - சவுக்காரம்‌. 

குருமுன்‌, குருமுன்னிலை - குருமுகதா. 

குருமூர்த்தம்‌ - தேவன்குருவாக வருதல்‌. 

குருமூர்த்தி - பரமகுரு. 

குருமூலம்‌ - குருவின்‌ வாக்குமூலம்‌. 


குலசம்பலம்‌ 


wpe 4ST 301 


குருமை - பெருமை. 

குரும்பட்டி - குரும்பை. 

குரும்பை - பனைதெங்கினிளங்காய்‌, 
புற்றஞ்சோறு. 

குருவகம்‌ - வெண்சிவப்பு. 

குருவங்கணை - குருபன்னி. 

குருவசனம்‌ - குருமொழி. 

குருவஞ்செடி - ஒர்செடி. 

குருவண்டு - ஓர்‌ வண்டு. 

குருவருடம்‌ - நவகண்டத்தொன்று. 

குருவாக்கு - குருவசனம்‌. 

குருவாரம்‌ - வியாழக்கிழமை. 

குருவால்‌ - ஓர்‌ மரம்‌. 

குருவி - சிறுபறவை, மூலநாள்‌, 
குன்றிமணி. 

குருவிக்கார்‌ - ஒர்‌ நெல்‌. 

குருவிக்குடல்‌ - சிற்றிரைப்பை. 

குருவிக்கூடு - குருவிவைக்குங்கூடு. 

குருவிச்சி - குருவிச்சை. 

குருவிச்சை - புல்லுருவி. 

குருவித்தலைப்பாகல்‌ - ஓர்‌ வகைச்‌ 
சிறுகாய்ப்பாகல்‌. 

குருவித்தலைப்பாக்கு - ஓர்‌ வகைச்‌ 
சிறுபாக்கு. 

குருவித்திருக்கை - ஒர்மீன்‌. 

குருவிந்தம்‌ - குன்றிக்கொடி, சாதி 
லிங்கம்‌, செம்மணி, முத்தக்காசு, 
வாற்கோதும்பை, பதுமராகச்‌ 
சாதிநான்கி னொன்று. 

குருவிமீன்‌ - ஒர்‌ மீன்‌. 

குருவுக்காதி - பச்சைக்கருப்பூரம்‌. 

குருவுபதேசம்‌ - ஓமம்‌, குருப்பண்ணு 
முபதேசம்‌. 

குருவெனற்சாரம்‌ - காசிசாரம்‌. 

குருவேர்‌ - ஒர்கொடி. 


குருளை - ஆமை, நரி, நாய்‌, பன்றி, 
புலி, மான்‌, முசு, முயல்‌, யாழி 


இவற்றின்‌ குட்டி, இளமை. 


குருள்‌ - பெண்மயிர்‌. 

குரூபம்‌ - அவலட்சணம்‌. 

குரூபி, குரூபின்‌ - அவலட்சணன்‌, 
உருவிலி. 

குரூப்பியம்‌ - துத்துநாகம்‌. 

குரூரம்‌ - கொடுமை. 

குரை - அசைச்சொல்‌, ஒலி, குதிரை, 
குளம்பு. 

குரைத்தல்‌ - எழுத்திலாவோசை, 
ஒலித்தல்‌, குலைத்தல்‌. 

குரைமுகன்‌ - நாய்‌. 

குரோசம்‌ - கூப்பிடுதூரம்‌. 

குரோட்டம்‌ - நரி, பன்றி. 

குரோட்டன்‌ - ஆணரி. 

குரோட்டு - பன்றி. 

குரோதம்‌ - உட்பகையாறினொன்று, 
சினம்‌, விகாரமெட்டினொன்று. 

குரோதன - ஓர்‌ வருடம்‌. 

குரோதன்‌ - வீரபத்திரன்‌. 

குரோதி - ஓராண்டு, குரோதி யென்‌ 
னேவல்‌, கோபி, பகைவன்‌. 

குரோதித்தல்‌ - பகைத்தல்‌. 

குலகண்டகன்‌ - குலத்தைவடுப்‌ படுத்து 
வோன்‌. 

குலகருமம்‌ - குலாசாரம்‌. 

குலகன்னி - நல்லில்லாள்‌, பதிவிரகை. 

குலகாயம்‌ - நத்தை, பேய்ப்புடோல்‌. 

குலகாலம்‌ - நிலக்கடம்பு. 

குலகிரி - அட்ட குலபருவதம்‌. 

குலகுரு - சாதிக்குரு. 

குலகூடஸ்தன்‌ - உயர்குலத்தான்‌. 

குலக்காயம்‌ - பிறவிச்சுவாபம்‌. 

குலக்கு - இணுக்கு, குலை. 

குலக்கொடி - குலஸ்துரீ. 

குலக்கொழுந்து - குலத்துக்கு முதலா 
யிருக்கும்‌ அரியபிள்ளை. 


குலசம்பலம்‌ - குள்ளம்‌. 


302 wirpiuror ASA 


குலசம்பவன்‌ 


குலசம்பவன்‌ - உயர்குலத்திற்‌ பிறந்‌ 
தோன்‌. 

குலசன்‌ - ஒழுக்கங்குலம்‌ வழுவாத 
பிதாமாதா விடத்திற்‌ பிறந்தோன்‌. 

குலச்சிரேட்டன்‌ - குலத்திலு மொழுக்‌ 
கத்திலுங்‌ கல்வியிலு மதிகன்‌. 

குலடன்‌ - மஞ்சனீர்ப்புத்திரன்‌. 

குலடாபதி - வசவிகணவன்‌. 

குலடி - செம்பாஷாணம்‌. 

குலடை - குலாசாரந்தவறினவள்‌. 

குலட்சயம்‌ - குடியழிவு. 

குலட்டு - குலை. 

குலதருமம்‌ - குலாசாரம்‌. 

குலதாரகன்‌ - புத்திரன்‌. 

குலதிதி - நூலாமெட்டாம்‌ பன்னி 
ரண்டாந்திதி. 

குலதிலகன்‌ - குலாதிபன்‌. 

குலதெய்வம்‌ - அவ்வக்குலத்தார்‌ வழி 
படுந்தெய்வம்‌. 

குலத்திரி, குலஸ்திரி - கற்புள்ளவள்‌. 

குலநாசகம்‌ - ஒட்டகம்‌. 

குலநிந்தை - குடிப்பழுது. 

குலந்தெரித்தல்‌ - குலப்பழிகூறல்‌. 

குலபதி - குலாதிபன்‌. 

குலபத்தினி - கற்புடையாள்‌. 

குலபருவதம்‌ - குலமலை. 

குலபாலகம்‌ - ஓர்‌ தேன்தோடை.. 

குலபாலகன்‌ - குலபுத்திரன்‌. 

குலபாலிகை - கற்புடையாள்‌. 

குலப்பகை - சாதித்தொடர்ச்சியான 
பகை. 

குலமகள்‌ - குலத்து. 

குலமகன்‌ - நற்குடி யிலுள்ளவன்‌. 

குலமசாதி - நீலக்கல்‌. 

குலமரியாதை - வமிசத்துக்கடுத்த 
சங்கை. 


குலமலை - அட்ட மலை. 


குலமித்திரன்‌ - குலானுசாரி. 

குலமிலான்‌ - குலவீனன்‌. 

குலமுளோன்‌ - நற்குலத்தோன்‌. 

குலம்‌ - அரண்மனை, இரேவதி, கற்‌ 
கண்டு, கூட்டம்‌, சாதி, மனை, 
விலங்கின்‌ கூட்டம்‌. 

குலம்பெயர்தல்‌ - சாதிமாறுதல்‌. 

குலரி - குலை. 

குலவரை - மந்தாரக்கல்‌. 

குலவித்தை - சாதிவித்தை. 

குலவிருது - குலத்துக்குரியது. 

குலவிருத்தியை - மருத்துவிச்சி. 

குலவீனன்‌ - கீழ்மகன்‌. 

குலவுதல்‌ - கொண்டாடல்‌, பிரகா 
சித்தல்‌, பொருந்துதல்‌. 

குலன்‌ - கலைவல்லோன்‌, குலம்‌. 

குலா -ஆடம்பரம்‌, குலாவென்னேவல்‌, 
கொண்டாடல்‌, பட்சம்‌, வளைவு. 

குலாகுலதிதி - ஆறாந்திதி. 

குலாங்கனை - உயர்குலத்தவள்‌. 

குலாங்குலி - காவட்டம்புல்‌. 

குலாசலம்‌ - குலமலை. 

குலாசாரம்‌ - குலநடை. 

குலாசாரியன்‌ - குலக்குரு. 

குலாதிக்கம்‌ - குலவிசேடம்‌. 

குலாபிமானம்‌ - குலச்சங்கை. 

குலாபு - முட்செவ்வந்தி. 

குலாயம்‌ - பறவைக்கூடு, வலை. 

குலாரி - ஓர்‌ வகைப்பண்டி. 

குலாலன்‌ - குயவன்‌. 

குலால்‌ - செவ்வை. 

குலாவல்‌ - கொண்டாடல்‌, பாராட்‌ 
டல்‌, வளைவு. 

குலாவு - குலாவென்னேவல்‌, கொண்‌ 
டாட்டம்‌. 

குலாவுதல்‌ - சஞ்சரித்தல்‌, சந்தோ 
ஷித்தல்‌, பிரகாசித்தல்‌, வளைதல்‌. 


குல்லி 


wpe ABTA 303 


குலி - மனைவி, யாக்கை. 

குலிகம்‌ - இலுப்பை, சாதிலிங்கம்‌, 
சிவப்பு, பந்து. 

குலிகாக்கிரீடை - பந்தடித்தல்‌. 

குலிங்கம்‌ - ஊர்க்குருவி, ஓர்தேசம்‌, 
காக்கை, குதிரை, சாதிலிங்கம்‌. 

குலிங்கர்‌ - ஓர்‌ சாதி. 

குலிசபாணி - தெய்வேந்திரன்‌. 

குலிசம்‌ - இடியேறு, இலுப்பை, 
கற்பரிபாஷாணம்‌, வச்சிரச்சோ, 
வச்சிராயுதம்‌, வன்னிமரம்‌. 

குலிசல்‌ - நாகடபாஷாணம்‌. 

குலிசன்‌ - கற்பரிபாஷாணம்‌. 

குலிஞன்‌, குலிஞ்சன்‌ - குலமுள்ளோன்‌. 

குலிந்தம்‌ -தேயமன்பத்தாறினொன்று. 

குலிலி - வீராவேசவொலி. 

குலீனன்‌ - குலமுள்ளோன்‌. 

குலுகுலுத்தல்‌ - இரைதல்‌, ஊருதல்‌, 
சொறிதல்‌. 

குலுகுலுப்பு - தினவு. 

குலுகுலெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

குலுக்கம்‌ - ஒர்புள்‌. 

குலுக்கு - அசைப்பு, குலுக்கென்‌ 
னேவல்‌. 

குலுக்குதல்‌ - அசைத்தல்‌, கெறுவங்‌ 
காட்டுதல்‌. 

குலுக்கெனல்‌ - ஒலிக்குறிப்பு, குலுங்‌ 
குதல்‌. 

குலுக்கை - கோரிக்கை. 

குலுங்கல்‌ - நடுங்கல்‌. 

குலுங்குதல்‌ - அசைதல்‌. 

குலுசம்‌, குலுஞ்சம்‌ - டூ. ஞ்செண்டு. 

குலுத்தம்‌ - கணுக்கால்‌, கொள்‌. 

குலுமமூலம்‌ - இஞ்சி. 

குலுமம்‌ - அணியை நடத்தல்‌, ஒர்‌ 
செடி, கோட்டை, படைத்‌ தொகை 
புற்கற்றை. 

குலுமி - பாசறை. 


குலை - அம்பின்குதை, ஈரற்குலை, 
குதை,குலையென்னேவல்‌, கொத்து, 
செய்கரை, நடுக்கம்‌, பூங்கொத்து, 
மரம்‌ முதலியவற்றின்‌ குலை, 
விற்குதை. 

குலைகட்டுதல்‌ - குலைபிடி த்தல்‌. 

குலைகுலைதல்‌ - அச்சத்‌ தானடுங்கு 
தல்‌. 

குலைக்கல்‌ - ஆட்டுக்கல்‌, கோரோ 
சனம்‌. 

குலைச்சல்‌ - அழிதல்‌, ஒழுங்குத்‌ தப்பு, 
குலைதல்‌, குலைத்தல்‌, வெறுத்‌ 
துப்பேசல்‌. 

குலைதல்‌ - அச்சக்குறிப்பு, அவிழ்‌ 
தல்‌, அழிதல்‌, ஒழுங்கு கெடுதல்‌, 
கலைதல்‌, குன்றல்‌, நடுங்கல்‌, 


பதறுதல்‌. 
குலைதள்ளுதல்‌ - குலைபோடுதல்‌. 
குலைத்தல்‌ - அவிழ்த்தல்‌, கலையச்‌ 
செய்தல்‌, குரைத்தல்‌, பிரித்தல்‌. 
குலைநோய்‌ - குலைமுட்டி. 
குலைபடுவன்‌ - ஒர்‌ நோய்‌. 
குலைப்பன்‌ - சீதநோய்‌. 
குலைப்பு - குலைத்தல்‌, நடுக்கம்‌. 
குலைமுட்டி - நெஞ்சிற்குத்து. 
குலையல்‌ - அச்சக்குறிப்பு, குலைதல்‌. 
குலையெரிவு - ஒர்‌ நோய்‌. 
குலைவயிறு - ஈரலடி. 
குலைவிலை - குலைமதிப்புக்‌ குத்தகை. 
குலைவு - குலைதல்‌. 
குலோமிசை - வசம்பு. 
குல்மம்‌ - குன்மம்‌. 
குல்லம்‌ - முறம்‌. 
குல்லரி - இரந்தை. 
குல்லா - தலைக்கோலம்‌, படலிற்கட்‌ 
டுங்குல்லா. 
குல்லாய்‌ - தலைவாரை. 
குல்லான்‌ - சலாகைப்பாரை. 


குல்லி - ஒர்‌ பூண்டு. 


304 wirpiuror ASA 


குல்லியம்‌ 


குல்லியம்‌ - இனிமை, ஆலோசனை. 

குலிலியன்‌ - ஆலோசனைக்காரன்‌. 

குல்லிரி - குலிலி. 

குல்லை - கஞ்சா, துளசி, வெட்‌ ௫. 

குல்வலி - இலந்தை. 

குவங்கம்‌ - ஈயம்‌. 

குவசம்‌ - இழந்தது. 

குவடு - சங்கபாஷாணம்‌, சிறுமலை, 
திரட்சி, மரக்கொம்பு, மலை, 
மலையுச்சி. 

குவட்டிலுதித்தோன்‌ - சொன்னபேதி. 

குவட்டிற்புனிதம்‌ - சங்கபாஷாணம்‌. 

குவட்டினீயம்‌ - நீலாஞ்சனக்கல்‌. 

குவட்டுக்கல்‌ - ஆட்டுக்கல்‌. 

குவட்டுக்கூர்மை - தொட்டி 
பாஷாணம்‌. 

குவட்டு முலைச்சி - சொன்னபேதி. 

குவலம்‌ - அவுபலபாஷாணம்‌. 

குவலயம்‌ - குவளை, நெய்தல்‌, பூமி. 

குவலயாபீடம்‌ - ஓர்‌ யானை. 

குவவிடம்‌ - ஊர்‌. 

குவலையன்‌ - துரிசு. 

குலவு - குவிதல்‌, கூட்டம்‌, திரட்சி, 
பருத்தது, பூமி, பெருமை. 

குவம்‌ - ஆம்பல்‌. 

குவளச்சி - புற்றாம்பமம்‌. 

குவளை - ஓர்‌ நீர்ப்பூக்கொடி, கடுக்‌ 
கனில்‌ வைக்குமிதமழ்‌, கண்ணிற்‌ 
கோளை, கோளை, பாண்டங்்‌ 
களின்‌ கழுத்து, மன்மதன்கணை 
யினொன்று, பொக்கணி. 

குவளையச்சு - தட்டாரினோர்‌ கருவி. 

குவாகம்‌ - கமுகு. 

குவாகுலம்‌ - ஒட்டகம்‌. 

குவாட்டி - ஓர்‌ மட்டி. 

குவால்‌ - குவிதல்‌, கூட்டம்‌, மேடு. 

குவிதல்‌ - ஒடுங்குதல்‌, கூட்டம்‌, 
சேருதல்‌, திரளுதல்‌, நெருங்குதல்‌. 


குவித்தல்‌ - ஒடுங்குவித்தல்‌, ஒளித்தல்‌, 
கூட்டுவித்தல்‌, கூப்பல்‌. 

குவிப்பு - குவியல்செய்தல்‌. 

குவிரம்‌ - காடு. 

குவியல்‌ - கும்பம்‌. 

குவில்‌ - அறுத்தல்‌, சத்தம்‌. 

குவிவு - குப்பை, குவிதல்‌. 

குவை - குப்பை, கூட்டம்‌, திரட்சி, 
மேடு. 

குழ - இளமை. 

குழகம்‌, குழகு - அழகு. 

குழகன்‌ - முருகன்‌, சிவன்‌. 

குழகுழத்தல்‌ - கொளுகொளுத்தல்‌. 

குழங்கல்‌ - ஒர்‌ மாலை. 

குழந்தை - சிறுபிள்ளை. 

குழப்படி, குழப்பம்‌ - கலகம்‌, கலக்கம்‌. 

குழப்பன்‌ - குழப்பக்காரன்‌. 

குழப்புதல்‌ - கலத்தல்‌, குழப்பம்‌ 
பண்ணுதல்‌. 

குழமகன்‌ - ஓர்‌ பிரபந்தம்‌, அஃது கலி 
வெண்பாவான மாதர்கடங்கை 
யிற்‌ கண்ட இளமைத்தன்மை 
யுடைய குழமகனைப்‌ புகழ்ந்து 
கூறுவது, பாலன்‌. 

குழம்பல்‌ - அடிதலைமாறுதல்‌, 
கலங்கல்‌, நீராளமானது. 

குழம்பு - ஓர்‌ விதக்கறி, கஞ்சி, குழம்‌ 
பென்னேவல்‌, குழைசே று, சந்தனக்‌ 
குழம்பு முதலியன, நீராளமானது. 

குழம்புதல்‌ - கலங்குதல்‌, தலைதடு 
மாறல்‌. 

குழம்புப்பால்‌ - குழம்பாய்க்‌ காய்ச்சப்‌ 
படும்‌ பால்‌. 

குழலல்‌ - குழற்சி. 

குழலுதல்‌ - குழற்சியாதல்‌, சுருட்டி 
முடித்தல்‌. 

குழல்‌ - இசைப்பாட்டு, ஊதிடுகுழல்‌, 
ஐஅம்பாலினொன்று, அஃது 
சுருட்டி முடித்தல்‌, கொண்டை, 


குழைசேறு 


wp 4ST 305 


துளையுடைப்‌ பொருள்‌, பெண்‌ 
மயிர்‌. 

குழவி - அம்மிக்குழவி, இளமை, 
ஒட்டகம்‌, 


கடமை, காட்டர, 


பன்றி, மான்‌, முசு, யாழியானை 
இவைகளுமன்றி மரக்கோட்டில்‌ 
வாழ்விலங்கின்பிள்ளைகளுமாம்‌, 
குழந்தை, பெருமை, மரக்கன்று. 

குழவு - இளமை. 

குழற்கொத்து - மயிர்க்குழற்சி. 

குழற்சி - குழன்றிருத்தல்‌. 

குழற்பிட்டு - குழலிலவிக்கும்பிட்டு. 

குழற்றுறப்பு - ஓர்‌ வகைத்திறவுகோல்‌. 

குழாம்‌ - கூட்டம்‌. 

குழாம்பல்‌ - குழைவு, நீராளமானது. 

குழாய்‌ - துளை, துளையுடைப்‌ 
பொருள்‌. 

குழி - ஒருகோல்‌ நீளமுமொரு கோல 
கலமுங்கொண்ட தரை, கிடங்கு, 
கிணறு, குழியென்‌ னேவல்‌, குளம்‌, 
பள்ளம்‌, வயிறு. 

குழிகை - குளிகை. 

குழிக்கணக்கு - குழிமதிப்புக்‌ கணக்கு. 

குழிங்கை - அகங்கை. 

குழிசி - பானை, மிடா. 

குழிசீலை - கெளபீனம்‌. 

குழிச்சட்டி - ஓர்‌ பணிகாரச்சட்டி. 

குழிதல்‌ - குழியாதல்‌. 

குழித்தல்‌ - குழியாக்கல்‌, நீராடல்‌. 

குழித்தாமரை - ஆகாசத்தாமரை. 

குழிநரி - ஓர்‌ நரி. 

குழிநாவல்‌ - ஓர்‌ மரம்‌. 

குழிபறிதல்‌ - கிடங்குவிழுதல்‌. 

குழிப்பு - பிரபந்தவுறுப்பினொன்று. 

குழிமாறுதல்‌, குழிமாற்று - குழியைப்‌ 
பரப்பாக்கல்‌. 

குழிமி - பாத்திரத்தின்‌ மூக்கு, மதகு. 

குழிமிட்டான்‌ - நத்தைச்சூரி. 


குழிமுயல்‌ - ஓர்‌ முயல்‌. 

குழியச்சு - தகட்டைக்குழியாக்குங்‌ 
கருவி. 

குழியம்‌ - திரட்சி, திரண்டவட்டம்‌, 
பாராவலையம்‌, வலையம்‌. 

குழியம்மி - மருந்தரைக்குங்‌ குழியுள்ள 
வம்மி. 

குழிவு - குழித்தன்மை. 

குழிவெட்டி - சவக்கிடங்கு வெட்டு 
வோன்‌. 

குழு - அடங்காமை, குழுவென்‌ 
னேவல்‌, கூட்டம்‌, மகளிர்‌ கூட்டம்‌. 

குழுக்காலி - கட்டுக்ககப்படாதமாடு. 

குழுப்பற்றுதல்‌ - 
திரிதல்‌. 

குழுப்பாய்தல்‌ - குழுப்பற்றுதல்‌. 


குழுமல்‌ - கூட்டம்‌, கூட்டல்‌. 


அடங்காமைத்‌ 


குழுமாடு - குழுக்காலி. 

குழுமுதல்‌ - கூடுதல்‌. 

குழுமுரல்‌ - ஓர்‌ மீன்‌. 

குழுவல்‌ - கூடல்‌. 

குழுவன்‌ - சொற்கேளாதவன்‌. 

குழுவுதல்‌ - கூடுதல்‌. 

குழுஉக்குறி - அவ்வக்கூட்டத்தார்‌ 
வழங்குஞ்சொல்‌. 

குழூஉப்பெயர்‌ - கூட்டத்தான்‌ வரும்‌ 
பெயர்‌. 

குழை - காடு, காது, குண்டலம்‌, 
குழைசேறு, குழையென்னேவல்‌, 
தளிர்‌, துளையுடைப்பொருள்‌, 
நெய்தல்‌. 

குழைகறி - நீராளமானகறி. 

குழைக்கடித்தல்‌ - மந்திரோச்‌ சார 
ணத்துடன்‌ குழையடித்துப்‌ 
பார்த்தல்‌. 

குழைக்காடு - காட்டுத்தேசம்‌. 

குழைசாந்து, குழைசுண்ணம்‌ - கலந்த 
சுண்ணாம்பு. 


குழைசேறு - குழைந்தசேறு. 


306 wirpiuror ASA 


குழைச்சி 


குழைச்சி - புற்றஞ்சோறு. 

குழைச்சு - ஆயுதங்களின்கழுத்து, 
ஆயுதமுதலியவற்றின்‌ சுரை, 
கழுத்து, கைகால்‌ முதலியவற்றிப்‌ 
பொருத்து. 

குழைஞ்சான்‌ - குழப்பம்‌. 

குழைதல்‌ - கயங்குதல்‌, நெகிழ்ந்‌ 
தொன்றாதல்‌, வளைதல்‌, வாடல்‌. 

குழைத்தல்‌ - இளகுவித்தல்‌, ஒன்றாய்க்‌ 
கலத்தல்‌, தளிர்த்தல்‌, வளைத்தல்‌. 

குழைநாற்றம்‌ - குழைமணம்‌. 

குழைபிடித்தல்‌ - ஒன்றைவிலக்கத்‌ 
தழைபிடித்தல்‌ 

குழைப்பு - குழைத்தல்‌. 

குழைமறைவு - ஒளிப்பு. 

குழையடி, குழையடித்தல்‌ - குழை 
யடித்து மந்திரோச்‌ சாரணத்துடன்‌ 
பார்க்கும்‌ பார்வை, போதிப்பு. 

குழையல்‌ - இளகியொன்று பட்டி 
ருப்பது. 

குழைவு - அணைதல்‌, இளக்கம்‌, 
உருக்கம்‌, கலப்பு, சேர்மானம்‌, 
வளைவு, வாடல்‌. 

குளகச்செய்யுள்‌ - ஒர்பிரபந்தம்‌, 
அஃது பலபாட்டாயொரு வினை 
கொண்டு முடிவது. 

குளகம்‌ - குற்றெழுத்துத்தொடர்ந்த 
செய்யுள்‌, பலபாக்கூடி ப்‌ பொருண்‌ 
முடியுஞ்‌ செய்யுள்‌, மரக்கால்‌. 

குளகன்‌ - குமரன்‌. 

குளகு - இலையுணும்‌ விலங்குணவு. 

குளகுளத்தல்‌, குளகுளெனல்‌ - ஈரடுக்‌ 
கொலிக்குறிப்பு. 

குளக்கட்டு - குளத்தருகு. 

குளக்கீழ்‌ - குழம்பார்த்தவயல்‌. 

குளக்குருவி - நண்டு 

குளக்கொட்டி - ஒர்‌ கொட்டி. 

குளக்கோட்டான்‌ - ஓரரசன்‌. 


குளக்கோரை - ஓர்‌ புல்‌. 


குளசு - குழைச்சு. 
குளஞ்சி - 


சருக்கரை. 


ஓர்‌ தோடைமரம்‌, 


குளத்தேபோதல்‌ - வாகியத்துக்குப்‌ 
போதல்‌. 

குளநண்டு - ஓர்‌ நண்டு. 

குளநெல்‌ - ஓர்‌ நெல்‌. 

குளப்பயறு - ஒர்‌ பயறு. 

குளப்பாடு - குளமடுத்தநிலம்‌. 

குளமீன்‌ - குளத்துமீன்‌. 

குளம்‌ - சருக்கரை, தடாகம்‌, நெற்றி, 
வெல்லம்‌. 

குளம்பு - குரம்‌. 

குளவடம்பு - ஒர்கொடி. 

குளவஞ்சி - குளாஞ்சி. 

குளவட்டை - நீரட்டை. 

குளவரகு - ஓர்‌ வரகு. 

குளவாழை - ஓர்‌ நெல்‌. 

குளவி - ஓர்‌ வண்டு, தேனி, மலைப்‌ 
பச்சை. 

குளவிகொட்டுதல்‌ - குளவிகுற்றுதல்‌. 

குளவிக்கூடு - குளவியிருக்குங்கூடு. 

குளவிந்தம்‌ - ஓர்‌ மஞ்சள்‌. 

குளறுதல்‌ - உளறுதல்‌, குளிறுதல்‌ 

குளறுபடை, குளறுபிடி - குழப்பம்‌. 

குளாஞ்சி - ஓர்‌ தோடை. 

குளாபாகம்‌ - குடாபாகம்‌. 

குளி - குளித்தல்‌, குளியென்னேவல்‌. 

குளிகசித்தி - குளிகாசித்தி. 

குளிகன்‌ - அட்ட நாகத்தொன்று, 
கரந்துறைகோளினொன்று. 

குளிகம்‌ - மருந்தின்பொது. 

குளிகாசித்தி - இரசகுளிகையினால்‌ 
வருஞ்சித்தி, அஃது அட்டசித்தி 
யினுமொன்று. 

குளிகாரன்‌ - சங்குமுத்‌ துமுதலியன 
குளித்தெடுப்போன்‌. 

குளிகை - மாத்திரை. 


குளுப்பை 


wpe 4ST 307 


குளிசம்‌ - வளையம்‌, சக்கரம்வரைந்த 
தகடு. 

குளிசமாடுதல்‌, குளியமாடுதல்‌ - 
வளையமிடுதல்‌. 

குளிசீலை - கெளபீனம்‌. 

குளித்தல்‌ - சுழியோடல்‌, நீராடல்‌, 
படிதல்‌. 

குளிப்பச்சை - ஆற்றுப்பச்சை. 

குளிப்பாட்டு - பிரேதமுழுக்காட்டு. 

குளிப்பாட்டுதல்‌ - குளிக்கச்‌ செய்தல்‌, 
பிரேதலங்காரத்தொன்று. 

குளியம்‌ - உண்டை, புலி, மருந்தின்‌ 
பொது, வளையம்‌. 

குளியோடுதல்‌ - சழியோடுதல்‌. 

குளிரக்கொடுத்தல்‌ - மனரம்மியப்‌ 
படக்கொடுத்தல்‌. 

குளிரி - கல்லாரம்‌, பீலிக்குஞ்சம்‌, 
வெற்றிலைமூக்கரிகத்தி. 

குளிர்‌ - அச்சக்குறிப்பு, கவண்‌, கற்கட 
கவிராச, குளிர்ச்சி, கூதல்‌, சூலம்‌, 
நண்டு, மழு, 
மீனொழுக்கு, முலைமூக்கரிகத்தி, 
முளவு வெற்றிலைமூக்கரிகத்தி. 

குளிர்காய்ச்சல்‌ - சீதசுரம்‌. 


பனிக்காற்று, 


குளிர்காய்தல்‌ - கூதிர்காய்தல்‌. 

குளிர்காலம்‌ - கூதல்காலம்‌. 

குளிர்காற்று - குளிரானகாற்று. 

குளிர்குளிர்தல்‌, குளிர்கொள்ளல்‌ - 
சீதமடைதல்‌, தோஷமேறுதல்‌, 
விறைத்தல்‌. 

குளிர்சுரம்‌ - £தசுரம்‌. 

குளிர்ச்சி - குளிர்மை. 

குளிர்தல்‌ - குளிருதல்‌, சாதல்‌, விறைத்‌ 
தல்‌. 

குளிர்த்தி - ஓராராதனை, குளிர்மை. 

குளிர்த்தி பண்ணுதல்‌ - குளிர்மை 
செய்தல்‌. 

குளிர்த்திபோடுதல்‌ - 
தேவிக்குச்‌ செய்யுமோராராதனை. 


சீதளா 


குளிர்ந்தகுரல்‌ - இனியவோசை. 
குளிர்ந்தகொள்ளி - குளிர்ந்து கொல்லி. 
குளிர்ந்தநிறம்‌ - நன்னிறம்‌. 
குளிர்ந்தநீர்‌ - இளவெந்நீர்‌, மணி 
யினல்லொளி. 
குளிர்ந்தபரிமளம்‌-தரங்க பாஷாணம்‌. 
குளிர்ந்தபார்வை - தயைநோக்கு. 
குளிர்ந்தபேச்சு - மதுரவசனம்‌. 
குளிர்ந்தமணம்‌ - நறுநாற்றம்‌. 
குளிர்ந்தமுகம்‌ - அலங்காரமுகம்‌, 
நன்முகம்‌. 
குளிர்ந்தவாசனை - நறுமணம்‌. 
குளிர்ந்தவாயு - வாதவாயு. 
குளிர்ந்தவேளை - சாயந்திரம்‌. 
குளிர்ந்தவொளி - மணிகளினல்‌ 
லொள்‌. 
குளிர்ந்துகொல்லி - கொவ்வைக்‌ 
கொடி, வஞ்சகன்‌. 
குளிர்ந்துபற்றுதல்‌, குளிர்ந்தேறுதல்‌ - 
வாயுவிட முதலியபற்றியேறுதல்‌. 
குளிர்ந்துபோதல்‌ - இறத்தல்‌. 
குளிர்ப்பித்தல்‌ - குளிர்ச்சி செய்தல்‌. 
குளிர்ப்பு - குளிர்மை. 
குளிர்மை - சீதம்‌. 
குளிர்மைக்கட்டு - கூகைக்கட்டு. 
குளிறல்‌ - எழுத்திலாவோசை, ஒலித்‌ 
தல்‌, பேசலாலெழுமொலி. 
குளிறு - ஒலி, குளிறென்னேவல்‌, 
பேரொலி. 
குளிறுதல்‌ - அலறுதல்‌, சத்தமிடுதல்‌. 
குளீரம்‌ - நண்டு. 
குளுகுளுத்தல்‌ - ஒலிக்குறிப்பு, கா 
மாலை கொள்ளுதல்‌, செவ்வியழி 
தல்‌, மெதுமெதுத்தல்‌. 
குளுகுளுப்பை - காமாலை. 
குளுகுளெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 
குளுத்தி - குளிர்மை. 
குளுப்பை - குளுகுளுப்பை. 


308 wirpiuror ASA 


குளுமை 


குளுமை - குளிர்மை. 

குளைச்சு - காற்பங்கு, குழைச்சு. 

குளைமான்‌ - ஓர்விதமான்‌. 

குள்ளக்கெண்டை - ஓர்‌ மீன்‌. 

குள்ளம்‌ - குறுமை, வஞ்சகம்‌. 

குள்ளன்‌ - கட்டையன்‌, வஞ்சகன்‌. 

குள்ளி - கட்டைச்சி, குள்ளன்‌. 

குறங்கு - தொடை. 

குறங்கொட்டி - துலாவோடேயடுக்‌ 
கும்‌ மரம்‌. 

குறங்கொள்ளி - குறைக்கொள்ளி. 

குறஞ்சனம்‌ - வெண்காரம்‌. 

குறஞ்சால்‌ - உழுதுகுறைந்தநிலம்‌. 

குறஞ்சி - செம்முள்ளி. 

குறடு - அடைகல்லு, ஒட்டுத்‌ திண்‌ 
ணை, ஓர்கருவி, செருப்பி னோரு 
றுப்பு, திண்ணை, நண்டு, பலகை, 
மரத்துண்டு, மிதியடி. 

குறட்டரியம்‌ - குறை. 

குறட்டாழிசை - நாற்சீரின்‌ மிக்க பல 
சீரான்‌ வருமடியிரண்டாய்‌ ஈற்றடி 
குறைந்து வருவதும்‌ விழுமிய 
பொருளும்‌ ஒழுகிய ஓஒசையு 
மின்றிக்‌ குறல்‌ வெண செந்துறை 
யிற்‌ சிதைந்து வருவதும்‌ வேற்றுத்‌ 
தளைவிரவிய குறள்‌ வெண்பா 
வாய்‌ வருவது மாகியவிம்‌ மூன்று 
வகையுமாம்‌. 

குறட்டுச்செருப்பு - ஒர்‌ செருப்பு. 

குறட்டுப்பாக்குவெட்டி - ஓர்‌ பாக்கு 
வெட்டி. 

குறட்டை - காக்கணங்கொவ்வை, 
குறுகுறுப்பு. 

குறண்டல்‌ - குறண்டுதல்‌, சுருண்டது 
சுருண்டு வளைந்தது. 

குறண்டல்வாதம்‌ - வலிவாதம்‌. 

குறண்டவாங்குதல்‌ - சுருட்டியிழுத்‌ 
தல்‌. 

குறண்டி - ஓர்‌ பண்‌. 


குறண்டுதல்‌ - சுருண்டு கூனுதல்‌. 

குறத்தி - குறிஞ்சிநிலப்பெண்‌, நிலப்‌ 
பனை. 

குறத்திப்பாட்டு - ஓர்‌ பிரபந்தம்‌. 
அஃது தலைவன்‌ பவனிவரக்‌ 
கண்ட தலைவி மயங்கித்‌ திங்கள்‌ 
முதலிய உவாலம்‌ பனப்பட்டுக்‌ 
குறிகேட்டல்‌ முதலிய அகப்‌ 
பொருளுமடங்க அகவல முதலிய 
செய்யுளிடையிடை விரவிவரச்‌ 


சிந்து முதலிய நாடகத்‌ தமிழாற்‌ 
பாடுவது. 

குறம்‌ - ஓர்‌ சாதி, குறி. 

குறம்பார்த்தல்‌ - குறிபார்த்தல்‌. 

குறம்விடுத்தல்‌ - குறட்சொல்லுகதல்‌. 

குறவஞ்சி - ஓர்‌ பிரபந்தம்‌, குறத்த 
லைவி. 

குறவணவன்‌ - ஒரு புழு. 

குறவர்‌ - குறிஞ்சிநிலமாக்கள்‌, வேடர்‌. 

குறவன்‌ - இரதம்‌, ஒரு சாதியான்‌. 

குறவை - ஓர்‌ மீன்‌. 

குறளடி - இருசீரடி. 

குறளடிவஞ்சிப்பா - இருசீரடியான்‌ 
வரும்‌ வஞ்சி. 

குறளன்‌ - குள்ளன்‌. 

குறளி - ஓர்‌ பிசாசு, வசவி. 

குறளிக்கூத்து - பேய்த்தனம்‌. 

குறளிவிடுதல்‌ - கோளாறு பண்ணல்‌. 

குறளை - குள்ளம்‌, கோட்சொல்லல்‌. 

குறள்‌ - உறுப்புக்குறை யெட்டி 
னொன்று, ஒர்பா, குறுமை, 
சிறுமை பூதகணம்‌. 

குறள்வெண்‌ செந்துறை - விழுமிய 


பொருளும்‌ ஒழுகிய ஒசையு 
முடைத்தாய்‌ எனைத்துச்சீரானும்‌ 
அளபொத்த இரண்டடியாய்‌ 
வருவது. 

குறள்வெண்பா - இரண்டடியா 
யொரு விகற்பத்தானேனு மிருவி 


கற்பத்தானேனும்‌ வருவது. 


குறிப்புக்காரணவகத்திணை 


wp 4ST 309 


குறாசாணி - ஒர்மருந்து. 

குறாவுதல்‌ - ஒடுங்குதல்‌, மெலிதல்‌. 

குறாள்‌ - மறிக்குட்டி. 

குறி - அடையாளம்‌ எண்ணம்‌, ஓர்‌ 
வகைச்‌ சாத்திரஞ்சொல்லுதல்‌, 
குறிப்பு, குறியென்னேவல்‌, சகுனம்‌, 
தோற்றம்‌, நன்னடத்தை, நிமித்‌ 
தம்‌, பயில்‌, புடைவை, மாடு 
முதலியவற்றினிடுங்குறி, முறை. 

குறிகாணுதல்‌-அடையாளந்தோன்றல்‌. 

குறிக்கொள்வோர்‌ - கருமம்முடிக்குந்‌ 
துணிவுள்ளோர்‌, பராயணர்‌. 

குறிக்கோள்‌ - ஒற்றுமை, கணித்தல்‌, 
கருமமுடிக்குந்‌ துணிவு. 

குறிசொல்லுதல்‌ - குறியிடம்‌ பார்த்துச்‌ 
சாத்திரஞ்சொல்லல்‌. 

குறிச்சி - கரொமம்‌, குறிஞ்சிநிலத்தூர்‌, 
சிற்றூர்‌. 

குறிச்சூத்திரம்‌ - பெயரீடுசூத்திரம்‌. 

குறிஞ்சா - ஒரு கொடி. 

குறிஞ்சி - ஈந்து, ஐந்நிலத்தொன்று. 
அஃது, மலைச்சார்பு, ஓரிசை, ஒரு 
கொடி, ஒரு சிமிள்‌, ஒரு பண்‌, 
குறிஞ்சி நிலத்திராகம்‌, குறிஞ்சி 
மரம்‌, செம்முள்ளி, மருதயாழ்த்‌ 
திறம்‌, மருதோன்றிமரம்‌. 

குறிஞ்சிக்கருப்பொருள்‌ - குறிஞ்சி 
நிலத்துற்பத்திப்பொருள்‌, அவை 
சேய்‌ முதற்சுனையாட லீறாயலாம்‌. 

குறிஞ்சித்தலைவன்‌ - கானகநாடன்‌. 

குறிஞ்சித்திணை - குறிஞ்சி நிலத்திற்‌ 
குரியன, அவை மலை, கூதிர்‌, 
முன்பனி, இருள்‌, ஐவனம்‌, தினை, 
வெதிர்‌ களவுப்‌ புணர்ச்சி, சிலம்‌ 
பன்‌, வெற்பன்‌, பொருப்பன்‌, சேய்‌, 
கானவர்‌, குறவர்‌, தேன்‌, வெறி, 
சிறுகுடி, குறிச்சி, அருவி, சுனை, 
யானை, வேங்கை, மயில்‌. 

குறிஞ்சித்திணைப்‌ பொருள்‌ - குறிஞ்சிக்‌ 
கருப்பொருள்‌. 

குறிஞ்சித்தெய்வம்‌ - சுப்பிரமணியன்‌. 


குறிஞ்சிப்பறை - துடி, தொண்டகம்‌. 
குறிஞ்சிப்பொருள்‌ - குறிஞ்சி நிலத்திற்‌ 


குரிய பொருள்‌. 
குறிஞ்சி முதற்பொருள்‌ - வரையும்‌ 
வரைசார்ந்த விடமுமென்னு 


நிலப்பொருளும்‌ கூதிர்‌, யாமம்‌, 
முன்பனியென்னும்‌ 
யபொழுதுஞ்‌ சிறுபொழுதுகளு 
மாம்‌. 
குறிஞ்சியாம்‌ - குறிஞ்சிரிலத்தியாம்‌. 
குறிஞ்சிலைக்கல்‌ - ஈரற்கல்‌. 


பெரும்‌ 


குறிஞ்சில்‌ - தொட்டி பாஷாணம்‌. 

குறிஞ்சிவேந்தன்‌ - குமரன்‌. 

குறிது - குறுமையுடையது. 

குறித்தகள்வன்‌ - பெயர்‌ போன 
கள்வன்‌. 

குறித்தல்‌ - அடையாளப்படுத்தல்‌, 
கருதல்‌, சுட்டுதல்‌, நியமித்தல்‌, 
மதித்தல்‌, வரைதல்‌. 

குறிநிலையணி - புகழ்‌ பொருளை 
யுணர்த்துஞ்‌ சொற்களாற்‌ குறித்தறி 
தற்குத்‌ தகுதியாய பொருளைச்‌ 
சொல்லுதல்‌. 

குறிபார்த்தல்‌ - சகுனம்பார்த்தல்‌, 
சாமுத்திரிகா லக்கணம்பார்த்தல்‌. 

குறிப்பறிதல்‌ - குறிப்பினாலறிதல்‌. 

குறிப்பாளி - குறிப்பறிவோன்‌. 

குதிப்பானவன்‌ - கணிசவான்‌, மதிக்‌ 
கத்தக்கவன்‌. 

குறிப்பிசை - எழுத்திலாவோசை. 

குறிப்பிடம்‌ - சருக்கம்‌. 

குறிப்பு - அடையாளம்‌, எழுத்துப்‌ 
பழக்குங்குறிப்பு, ஒருமை, கருத்து, 
நினைப்புக்‌ கெழுதின வெழுத்து, 
பிறந்தநாளெழுதி வைக்குமோலை, 
விருப்பம்‌. 

குறிப்புக்காரணவகத்திணை - குறிப்புக்‌ 
காட்டல்‌ (உம்‌) பேருலகள யான்‌ 
பிறந்ததாயின பாருலகிழி நலம்‌ 
பற்றிநக்கவோ. 


310 wirpiuror ASA 


குறிப்புச்செயல்‌ 


குறிப்புச்செயல்‌ - செஞ்செயலினு 
மாக்கச்செயலினுநின்று அவைக்கு 
வேறாய பொருளை யுணர்த்துவது. 

குறிப்புச்சொல்‌ - குறிப்பினாற்‌ பொரு 
ளுணர்த்துஞ்சொல்‌. 

குறிப்புநவிற்சியணி - ஒரு பொருளைக்‌ 
குறித்துச்சொல்ல வேண்டியதற்கு 
மற்றொரு பொருளைக்‌ குறித்துச்‌ 
சொல்லுதலாம்‌. 

குறிப்புப்பண்பு - மனதின்‌ கூறுபாடு. 

குறிப்புப்பொருள்‌ - குறிப்புச்சொல்லா 
லுணர்த்தப்படுபொருள்‌. 

குறிப்புமறிநிலை - ஒரலங்காரம்‌, 
அஃது சொல்வேறுணர்ந்த குறிப்பு 
வேறாகத்‌ தோன்றவுரைத்தல்‌. 

குறிப்புரிச்சொல்‌ - மனத்தாற்குறித்‌ 
தறியப்படு முரிச்சொல்‌, (உம்‌) 
நுண்மை. 

குறிப்புவினை - பொருளிடங் காலஞ்‌ 
சினை குணந்தொழிலடி யாகத்‌ 
தோற்றிக்‌ கருத்தாவை மாத்திரம்‌ 
விளக்குஞ்சொல்‌. 

குறிப்புவினைப்பகுபதம்‌ - பொரு 
ளாதியாறுங்‌ காரணமாகக்‌ கருத்தா 
வொன்றையே விளக்கிநிற்பது. 

குறிப்பெஞ்சணி - ஒரணி, அஃது 
குறிப்பெச்சம்‌. 

குறிப்போலை - காரியங்குறித்திருக்கு 
மோலை, சாதகவோலை. 

குறியர்‌ - குள்ளர்‌. 

குறியானவன்‌ - நிதார்த்தன்‌. 

குறியிடம்‌ - அடையாளம்‌, அடை 
யாளமுமிடமும்‌. 

குறியிடையீடு - குறியிடத்‌ தொழு 
காது தடைய்படல்‌. 

குறியீடு - நராமதாரணை. 

குறில்‌ - குற்றெழுத்து, நீட்டற்றது. 

குறுகலர்‌ - பகைவர்‌. 


குறுகல்‌ - அணுகல்‌, குறைதல்‌. 


குறுகித்தல்‌ - கோபமுதலியவற்றாற்‌ 
பார்க்குங்‌ குறும்பார்வை. 

குறுகுதல்‌ - கிட்டுதல்‌, குறுத்தல்‌, 
குறைதல்‌, சுருங்குதல்‌. 

குறுகுத்தாளி - சிறுதாளி. 

குறுகுறுத்தல்‌ - ஒலிக்குறிப்பு. 

குறுகுறுப்பு - குறட்டை, அஃது, 
யாக்கைக்‌ குற்றமைந்தினொன்று, 
சினக்குறிப்பு. 

குறுகுறுப்பை - குறட்டை. 

குறுகுறெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

குறுக்கடி - குறுக்குநியாயம்‌, குறுக்கு 
வழி. 

குறுக்கம்‌ - குறுகினெது, கெளரி 
பாஷாணம்‌, சுருக்கம்‌. 

குறுக்கல்‌ - குறைத்தல்‌. 

குறுக்கல்விகாரம்‌ - 
நெடில்குறிலாதல்‌. 

குறுக்களவு - நடுஅளவு. 

குறுக்கிடுதல்‌ - இடையேசெல்லல்‌, 
கிட்டுதல்‌. 

குறுக்கு - ஊடு, குறுக்கென்னேவல்‌, 
குறுமை, சருக்கம்‌, விட்டத்தளவு, 
தடை. 

குறுக்குக்கட்டு - மார்க்கட்டு. 

குறுக்குக்கேள்வி - 
கேள்வி. 

குறுக்குச்சட்டம்‌ - குறுக்குவளை. 

குறுக்குச்சார்‌ - குறுஞ்சார்‌. 

குறுக்குச்சூத்திரம்‌ - சுருக்க மாயறியுஞ்‌ 
சூத்திரம்‌. 

குறுக்குதல்‌ - குறுகப்பண்ணுதல்‌. 

குறுக்குநோய்‌ - சந்துப்பிடிப்பு. 

குறுக்குப்பாடு - குறுக்கு, விட்ட 
அளவு. 

குறுக்குப்பாதை - குறுக்குவழி. 

குறுக்குப்புத்தி - எண்ணிக்கையற்ற 
புத்தி. 


மடிப்பான 


குறுவாழ்க்கை 


wipro ABTA 311 


குறுக்குமறுக்கு - இடைக்கிடை, 
தாறுமாறு. 

குறுக்குவிட்டம்‌ - கைவிட்டம்‌. 

குறுக்குவிமழுதல்‌ - ஊடுவிழுதல்‌. 

குறுக்குவெட்டி - குறுக்குவழி. 

குறுக்கையர்‌ - ஒரு வேளாளர்‌. 

குறுங்கணக்கு - தனியட்‌ சரங்கள்‌. 

குறுங்கண்‌ - பலகணி. 

குறுங்கலி - ஒரு பிரபந்தம்‌, பாலை 
யாழ்த்திறம்‌, மருதப்புறம்‌, அஃது 
தலை மகன்‌ முன்னின்றுமாதர்‌ 
பழிகூறல்‌. 

குறுங்காசு - ஒரு காசு. 

குறுங்காடு - சிறுகாடு. 

குறுங்கிண்ணி - வெண்கலம்‌. 

குறுங்குடியாள்‌ - தூளகம்‌. 

குறுங்கோல்‌ - இரண்டுமுளத்தடி. 

குறுஞ்சாலி - இளமரம்‌. 

குறுஞ்சிரிப்பு - புன்னகை. 

குறுஞ்சீர்வண்ணம்‌ - குற்றெழுத்துப்‌ 
பயின்றுவருவது. 

குறுஞ்சுனை - சறுபொய்கை. 

குறுணல்‌ - குறுணி. 

குறுணி - ஒரளவு, சிறியது. 

குறுணை - குறுநோய்‌. 

குறுதல்‌ - பறித்தல்‌. 

குறுத்தல்‌ - குறுகுதல்‌. 

குறுநகை - புன்சிரிப்பு. 

குறுநடை - தளர்நடை. 

குறுநிலமன்னர்‌ - குறும்பர்‌. 

குறுநெளிப்பு - ஆங்காரம்‌, இறுமாப்‌ 
பான அசைப்பு. 

குறுநொய்‌ - குறுணல்‌. 

குறுந்தடி - குதிரை செலுத்துங்கருவி 
யினொன்று, குறுத்ததடி, பறை 
முதலியவடிக்குந்தடி. 

குறுந்தறி - குறுந்தடி, போதிகை. 

குறுந்துணி - ீலைத்துணி. 


குறுந்துளசி - சறுதுளச. 

குறுந்தோட்டி - காஞ்சொறி, சிற்ற 
மட்டி, தோட்டி. 

குறுப்பி - பொன்னிபமிளை. 

குறுமணல்‌ - இரசதமணமல்‌. 

குறுமாக்கள்‌ - சிறுவர்‌, பிள்ளைகள்‌. 

குறுமீ - ஒரு மீன்‌. 

குறுமுட்டு - கட்டுமானம்‌, முட்டுத்‌ 
தனம்‌. 

குறுமுழி - குறுவிழி, வெறித்த பார்வை. 

குறுமுனி - அகத்தியன்‌. 

குறுமை - சிறுமை, சருக்கம்‌, பாவம்‌, 
APS: 

குறும்பச்சி - இடைச்சி. 

குறும்பயிர்‌ - இளம்பயிர்‌. 

குறும்பர்‌ - குறுநிலமன்னர்‌, துர்ச்சனர்‌. 

குறும்பன்‌ - துர்ச்சனன்‌. 

குறும்பாடு - பள்ளையாடு. 

குறும்பாட்டம்‌ - குறும்புத்தனம்‌. 

குறும்பார்வை - குறுகித்தபார்வை, 
கொடியபார்வை. 

குறும்பி - காதழுக்கு. 

குறும்பிடி - உடைவாள்‌, முட்டுப்பிடி. 

குறும்பிடையர்‌ - பள்ளையாட்டிடை 
யர்‌. 

குறிம்பிவாங்கி - காதழுக்கு வாருங்‌ 
கருவி. 

குறும்பு - அரணிருக்கை, சிறுமை, 
பாலைநிலத்தூர்‌, பொல்லாங்கு, 
போர்‌. 

குறும்புத்தனம்‌ - துட்டத்தனம்‌. 

குறும்புவன்னிமை - ஒரு பட்சாதி. 

குறும்புள்‌, குறும்பூள்‌ - காடை. 

குறும்பொறை - காடு, குறிஞ்சி நிலத்‌ 
தூர்‌, சிறுமலை, மலை. 

குறும்பொறைநாடன - முல்லைநிலத்‌ 
தலைவன்‌. 


குறுவாழ்க்கை - அற்பவாழ்பு, வறுமை. 


312 wirpiuror AHS) 


குறுவிசாரம்‌ 


குறுவிசாரம்‌ - கவலை. 

குறுவித்தல்‌ - குறுகித்தல்‌. 

குறுவித்துப்பார்த்தல்‌ - குரூரமாயுற்றுப்‌ 
பார்த்தல்‌. 

குறுவிலை - ஒறுப்பு. 

குறுவிழி-கோபத்தாற்‌ பயத்தாலுற்றுப்‌ 
பார்த்தல்‌. 

குறுவிழிக்கொள்ளுதல்‌, குறுவிழி 
விழித்தல்‌ - வெறித்துப்‌ பார்த்தல்‌. 

குறுவேர்வை - அச்சத்தால்வே்த்தல்‌, 
சிறுவேரவை. 

குறுனாத்தகடு, குறுனாப்பட்டை - 
மலாம்பூசினதகடு. 

குறூரம்‌ - குரூரம்‌. 

குறை - அரசிறை, குறைந்திருப்பது, 
குறையென்னேவல்‌, குற்றம்‌, 
சேடம்‌, தரித்திரம்‌, தவறு, நிறை 
வற்றது, மன்றாட்டு, மிச்சம்‌, 
வெறுப்பு. 

குறைகோள்‌ - இரத்தல்‌. 

குறைக்கண்ணுக்குறங்கல்‌ - அரைக்‌ 
கண்ணுக்கு நித்திரை செய்தல்‌. 

குறைச்சல்‌ - ஓறுப்பு, தாழ்ச்சி. 

குறைஞ்சால்‌ - உழுதகுறை. 

குறைதல்‌ - கெடுதல்‌, சிறுகல்‌. 

குறைத்தலைப்பிணம்‌ - கவந்தம்‌. 

குறைத்தல்‌ - குறுகுதல்‌, சங்கரித்தல்‌, 
சுருக்குதல்‌, வெட்டுதல்‌. 

குறைநிறை - ஏற்றத்தாழ்ச்சி, குறைச்‌ 
சல்‌ நிறைச்சல்‌. 

குறைபாடு - ஈனம்‌, குறை, குற்றத்தி 
னால்வந்தபாடு. 

குறைப்பிராணன்‌ - குற்றுயிர்‌. 

குறைப்பு - குறைத்தல்‌. 

குறையாற்றல்‌ - குறைதர்த்தல்‌. 

குறையிரத்தல்‌ - பின்சென்று கேட்டல்‌. 

குறையொட்டி - உறையொட்டி. 

குறையொற்றுமையுருவகம்‌ - உருவகத்‌ 
திலோர்‌ குறைதோன்றச்‌ சொல்‌ 


வது, (உம்‌) நெற்றிவிழியில்லாச்‌ 
சங்கரன்‌. 

குறைவயிறு - குறைப்பச. 

குறைவு - ஈனம்‌, வறுமை. 

குறோட்டை - காக்கணவன்‌, பீச்சு 
விளாத்தி. 

குற்குலு - குங்கிலியம்‌. 

குற்சலை - அவுரி. 

குற்சனம்‌ - இகழ்ச்சி. 

குற்சிதம்‌ - அசுத்தம்‌, அருவருப்பு. 

குற்சித்தல்‌ - அருவருத்தல்‌. 

குற்சிப்பு - அருவருப்பு. 

குற்சை - இகழ்ச்சி, சுபாபக்குண 
மொன்பதினொன்று, அஃது, அரு 
வருப்பு. 

குற்பகம்‌ - நாணல்‌. 

குற்றப்பாடு - குறை, குற்றம்‌, தவறு, 
மானம்‌. 

குற்றமில்லான்‌ - அருகன்‌, கடவுள்‌, 
மாசிலான்‌. 

குற்றம்‌ - அபராதம்‌, குறை, தவறு, 
நோய்‌, பழுது, பிழை. 

குற்றம்பிடித்தல்‌ - பிழைகாட்டல்‌. 

குற்றல்‌ - குற்றுதல்‌, நெரித்தல்‌, பறித்தல்‌. 

குற்றவாளி - குற்றமுள்ளோன்‌. 

குற்றிசை - குறுஞ்சந்தம்‌. 

குற்றி - தறி. 

குற்றியலிகரம்‌ - மாத்திரைகுறுகின 
லிகரம்‌. 

குற்றியலுகரம்‌ - மாத்திரைகுறுகனவு 
கரம்‌. 

குற்றுடைவாள்‌ - சிறுஉடைவாள்‌. 

குற்றுதல்‌ - குற்றல்‌. 

குற்றுயிர்‌ - குறைப்பிராணன்‌, குற்று 
யிரெழுத்து. 

குற்றுவாய்‌ - ஓர்மீன்‌, கடிவாய்‌. 

குற்றெழுத்து - ஓர்மாத்திரையாயுச்‌ 
சரிக்கப்படுமெழுத்து. 


கூச்சி 


wpe 4ST 313 


குற்றேவல்‌ - அடி. த்தொண்டு. 

குற்றொற்று - குற்றுயிர்க்£ழொற்று. 

குனட்டம்‌ - அதிவிடையம்‌. 

குனட்டு - தடுக்கு. 

குனாபி - சுழிக்காற்று. 

குனி - குனியென்னேவல்‌, வில்‌. 

குனிதல்‌ - இரங்குதல்‌, தலை தாழ்த்‌ 
தல்‌, துக்கப்படுதல்‌ வளைதல்‌. 

குனித்தல்‌ - ஆடல்‌, வளைத்தல்‌. 

குனிப்பு - ஆடல்‌, கூத்தின்‌ விகற்பம்‌, 
வளைப்பு. 

குனிவு - வளைவு. 

குனுக்கம்‌ - குணுக்கம்‌. 

குன்மச்சூலை - ஒரு நோய்‌. 

குன்மப்புரட்டு - ஒரு நோய்‌. 

குன்மம்‌ - ஒரு நோய்‌, குலுமம்‌, இஃது 
சேனாமுகம்‌ மூன்றுகொண்டது, 
அனு. 

குன்மவலி - ஒரு நோய்‌. 

குன்மவாயு - ஒரு நோய்‌. 

குன்றக்கூறல்‌ - நரல்வழுவினொன்று. 

குன்றத்துச்சித்தி - தரலம்‌ பாஷாணம்‌. 

குன்றம்‌ - மலை. 

குன்றல்‌ - குலைதல்‌, குறைதல்‌, கெடு 
தல்‌. 

குன்றவர்‌, குன்றவாணர்‌ - குறிஞ்சி 
நிலமாக்கள்‌, வேடர்‌. 

குன்றவில்லி - சிவன்‌, துரிசு. 

குன்றாவாடை - வடகீழ்க்காற்று. 

குன்றாவாழ்வு - குறையாத செல்வம்‌. 

குன்றி - ஒரு கொடி, மனோசிலை. 

குன்றிநிறக்கண்ணன்‌ - காட்டுப்‌ 
பன்றி. 

குன்‌ றிநிறமணி - குருவிந்தப்பதும 
ராகம்‌. 

குன்றிமணி - குன்றிக்கொட்டை. 

குன்று - குன்றென்னேவல்‌, சதய 
நாள்‌, சிறுமலை, மலை. 


குன்று கூப்பிடுதல்‌ - ௭ஏதிரொலியெழக்‌ 
கூப்பிடுதல்‌. 

குன்றுதல்‌ - குறைதல்‌, கெடுதல்‌, 
மெலிதல்‌, வாடல்‌. 

குன்றுவாடை - வடமேல்காற்று. 


குன்றெறிந்தோன்‌ - குமரன்‌. 


கூ 

௯. - ஒரெழுத்து, கூவென்னேவல்‌, 
பூமி, மலங்கழித்தல்‌. 

கூகமானம்‌ - மறைவு. 

கூகம்‌ - ஆந்தை, கூகை. 

கூகனகம்‌ - அசப்பியவார்த்தை. 

கூகனம்‌ - மாய்மாலம்‌. 

கூகாகம்‌ - கமுகு. 

கூகாரி - காகம்‌. 

கூகை - ஒரு பருந்து, கோட்டான்‌. 

கூகைக்கட்டு - பொன்னுக்குவீங்கி. 

கூகைநீறு - ஒரு மருந்து. 

கூக்குரல்‌ - கூப்பிடுமொலி, முறையிடு. 

கூசம்‌ - முலை. 

கூசல்‌ - அச்சக்குறிப்பு, அச்சம்‌, கூக்‌ 
குரல்‌, கூசுதல்‌, நாணுதல்‌. 

கூசனம்‌ - உதாசினம்‌, மறைத்த 
சொல்‌. 

கூசி, கூசிகை - எழுதுகோல்‌. 

கூசிதம்‌ - புட்குரல்‌. 

கூசுதல்‌ - கண்பன்‌ முதலிய கூசுதல்‌, 
நாணுதல்‌, பயப்படல்‌. 

௯௯ - அச்சப்பொருடரு மோரி 
டைச்சொல்‌. 

கூச்சக்காரன்‌ - சங்கோசமுள்ளவன்‌. 

கூச்சத்தம்‌ - கூக்குரல்‌. 

கூச்சந்தெளிதல்‌ - சங்கோசந்தா்தல்‌. 

கூச்சம்‌ - அச்சம்‌, கண்பன்‌ முதலிய 
வற்றின்‌ கூச்சம்‌, நாணம்‌, வெட்கம்‌. 

கூச்சல்‌ - இரைச்சல்‌, கூக்குரல்‌. 


கூச்சி - சவரிலோத்திரம்‌. 


314 wirpiuror ABS) 


கூச்சிரம்‌ 


கூச்சிரம்‌ - கடம்பு. 

கூச்சு - கூர்ச்சு. 

கூட - ஒருங்கு, சேர, தானும்‌ (உம்‌) 
எனக்குக்கூடப்பயம்‌. 

கூடகம்‌ - கொழு, வஞ்சனை. 

கூடகாரன்‌, கூடகாரன்‌ - கள்வன்‌, 
பொய்யன்‌, வஞ்சன்‌. 

கூடகிருதன்‌ - சிவன்‌. 

ஒரு பிரபந்தம்‌, 
மிறைக்கவியினொன்று, அஃது 
ஈற்றடி ஏனைமூன்றடி. யுள்ளுஞ்‌ 
சொற்புகாவெழுத்துக்‌ கரந்து 
நிற்கப்பாடவெது. 

கூடசன்‌ - சோரபுத்திரன்‌. 


கூடசதுக்கம்‌ - 


கூடசாசனம்‌ - கள்ளத்தீரவை. 

கூடசாட்சி - பொய்ச்சாட்சி. 

கூடசாரன்‌, கூடசாரி - அந்தரங்க 
தூதன்‌. 

கூடசாலம்‌ - ஒரு நரகு. 

கூடசான்மலி - பட்டுநூல்மரம்‌. 

கூடசுவணம்‌ - கலப்புப்பொன்‌. 

கூடணை - மயிற்றோகைக்கண்‌. 

கூடத்தர்‌ - ஆன்மாகத்தாவுடன 
யிக்கப்படுதல்‌. 

கூடத்தன்‌ - நிருவிகாரசைசந்நியன்‌. 

கூடஸதன்‌ - முதன்மையானவன்‌. 

கூடபதம்‌ - பாம்பு, புத்தி. 

கூடபாகலம்‌ - சூலை, யானைநோய்‌. 

கூடபாவிதம்‌ - அந்தரங்கசம்‌ 
பாஷணை. 

கூடபாதரம்‌ - பாம்பு. 

கூடபுருஷர்‌ - ஒற்றர்‌, சோரநாயகர்‌. 

கூடமார்க்கம்‌ - கள்ளவமழி. 

கூடமைதுனம்‌ - காகம்‌. 

கூடம்‌ - அறை, இரகசியம்‌, உறை 
யுறை கருவி, கலப்பை, கொழு, 
தானியக்குவியல்‌, கொல்லன்‌ சம்‌ 


மட்டி, தீங்கு, புதைத்தல்‌, பொய்‌, 
மலையினுச்சி, மறைவு வஞ்சகம்‌, 


வீடு, அண்டம்‌, இந்திர சாலம்‌, 
கூட்டம்‌, யானைப்பந்தி. 

கூடம்பில்‌ - சுரை. 

கூடயந்திரம்‌ - பொறி, வலை. 

கூடலர்‌ - பகைவர்‌. 

கூடல்‌ - அடுத்தல்‌, இயலல்‌, ஓர்‌ விளை 
யாட்டு, கழிமுகம்‌, கூடுதல்‌, சேர்‌ 
தல்‌, புணர்தல்‌, மதுரை, மரமுதலிய 
வற்றின்‌ சொறிவு. 

கூடல்வளைத்தல்‌ - மகளிர்‌ விளை 
யாட்டினொன்று. 

கூடல்வாய்‌ - ஒடுங்கியகால்வாய்‌. 

கூடவற்சை - தவளை. 

கூடற்குறி -தலைமகன்‌ பிரிந்துளிதலை 
விடார்க்குங்குறி. 

கூடற்கோ - பாண்டியன்‌. 

கூடாகாரம்‌ - மேல்வீடு. 

கூடாக்கு - புகையிலை. 

கூடாங்கம்‌ - ஆமை. 

கூடாதகூட்டம்‌ - த்யோர்நட்பு. 

கூடாதது - இயலாதது, தகாதது, 
பொருந்தாதது. 

கூடாமை - இயலாமை, பொருந்‌ 
தாமை. 


கூடாமையணி - ஓரலங்காரம்‌, அஃது 
ஒரு காரியம்‌ பிறத்தலையருமை 
யுடையதாய்ச்‌ சொல்லுதல்‌. 
கூடாரக்கட்டில்‌ - மூடுகட்டில்‌. 
கூடாரப்பல்லக்கு - மூடுசிவிகை. 
கூடாரமடித்தல்‌ - கூடாரம்போடுதல்‌. 
கூடாரம்‌ - படாம்வீடு. 
கூடாரவண்டில்‌ - மேல்மூடி ய வண்டில்‌. 
கூடார்‌ - பகைவர்‌. 
கூடார்த்தபாஷிதம்‌ - கட்டுக்கதை. 
கூடாவியற்கைவிலக்கு - ஓரலங்‌ 
காரம்‌, அஃது கூடாததனைக்‌ 
கூடுவதாகக்‌ கூறிவிலக்கல்‌, (உம்‌) 
சீதசந்தனந்‌ தீக்காலும்‌. 


கூணிகை 


wpe 4ST 315 


கூடாவுவமை ல. 


ஒருபொருட்கு | கூட்டரவு - கூட்டம்‌. 


இயல்பாயில்லாதவற்றையுள்ள 
தாகச்‌ சொல்லியதனை ஒன்றற் 
குவமையாக்கி யுரைப்பது, (உம்‌) 
காமுகர்க்குத்‌ தண்மதியந்திக்‌ 
கால்வபோலும்‌. 

கூடாவொழுக்கம்‌ - கள்ளவேடம்‌. 

கூடியது - இயன்றது, ஏற்றது, கிடைத்‌ 
தது, சேர்ந்தது. 

கூடிவி - தசைதின்போன்‌. 

கூடு - அடைப்பு, உடம்பு, கூடென்‌ 
னேவல்‌, பறவைக்‌கூடு. 

கூடுங்கமுந்தும்‌ - 
கழுந்தும்‌. 

கூடுதல்‌ - இயலுதல்‌, ஏற்றிருத்தல்‌, 
கிடைத்தல்‌, சேருதல்‌, புணர்தல்‌. 


துளையுங்‌ 


கூடுமியற்கைவிலக்கு - ஓரலங்காரம்‌, 
அஃது கூடுவதனைக்கூடுவதாகக்‌ 
கூறிவிலக்குவது, (உம்‌) கைவளை 
சோர்ந்தாவிகரைந்துகுவர்‌ மெய்‌ 
வெதும்ப பூத்தகையுஞ்‌ செங்‌ 
காந்தள்‌ பொங்கொலி நீர்‌ 
ஞாலத்துத்‌ தீத்தகையார்க்கீதே 
செயல்‌. 

கூடுவிட்டுக்கூடுபாய்தல்‌ - ஒருடம்பை 
விட்டானமா 
பிற்புகுதல்‌. 

கூடுவிழுதல்‌ - ஆணிச்சீவிழுதல்‌, 
சாதல்‌, வியாதியின்‌ வேர்கழலுதல்‌. 


மற்றோருடம்‌ 


கூடுவைத்தல்‌ - சிலந்தியினாணிச்‌ 
சிதல்‌ காய்ந்து சவ்வுபற்றல்‌, 
பட்சிகள்‌ கூடுகட்டுதல்‌, வியாதி 
வேர்வைத்துப்‌ பலத்தல்‌. 

கூடை - கூத்தின்‌ விகற்பம்‌, கோரியை, 
பூக்கூடை முதலியன. 

கூடையன்‌ - பருத்தவன்‌. 

கூடோற்பன்னன்‌ - சோரபுத்திரன்‌. 

கூட்டம்‌ - சங்கம்‌, திரள்‌, தொகுதி, 
பிண்ணாக்கு, புணர்ச்சி, போர்‌, 
மேவினர்‌. 


கூஷடரம்‌ - வண்டில்‌. 


கூட்டரிசி - கறிக்கரைக்குமரிசி. 
கூட்டவணி - ஓரலங்காரம்‌, அஃது 


பகையில்லாமை யானொரு 


காலத்துக்‌ கூடத்தக்க பொரு 
ளுக்குக்‌ கூட்டத்தைச்‌ சொல்லு 
தல்‌, பலகாரணங்கள்‌ கூடுதலா 
லோர்காரியம்‌ பிறத்தலுமாம்‌. 
கூட்டற்றவன்‌ - கூ.டாதவன்‌. 
கூட்டாகுழப்பம்‌ - தாறுமாறு. 
கூட்டாளி - கூடிநடக்கெறவன்‌, தோழன்‌, 
பங்காளி. 
கூட்டிமுடித்தல்‌ - தெய்வங்கூட்டி 
நிறைவேற்றல்‌. 
கூட்டு - கறிக்கூட்டு, கூட்டென்‌ 
னேவல்‌, சேர்மானம்‌. 
கூட்டுக்கணக்கு - எண்கூட்டுதல்‌. 
கூட்டுக்கறி - குழம்புக்கறி. 
கூட்டுக்கால்‌ - இருகாலையுமோரடி 
யில்‌ மிதித்துநிற்றல்‌. 
கூட்டுணல்‌ - கூட்டியுண்ணல்‌. 
கூட்டுதல்‌ - அதிகப்படுத்தல்‌, சேர்த்‌ 
தல்‌, சேர்த்துண்டு பண்ணல்‌, 
பலவினத்தை யொன்றாக்கல்‌. 
கூட்டுத்தட்டு - ஒரு பாத்திரம்‌. 
கூட்டுத்தொழில்‌ - கூடித்‌ தொழி 
னடத்துதல்‌, வசியவித்தை. 
கூட்டுப்பல்லக்கு - ஒரு விதபல்லக்கு. 
கூட்டுமூட்டு - ஒன்றுபடுத்தல்‌, கோள்‌ 
சேோர்மானமாக்கல்‌. 
கூட்டுமொழி - கூட்டுச்சொல்‌. 
கூட்டுவத்தகம்‌ - கூட்டியாபாரம்‌. 
கூட்டுறவு - இணைந்தஉறவு. 
கூட்டெழுத்து - தொடரெழுத்து, பல 
வெழுத்தொலியொன்றாயிருப்பது. 
கூஷமாணடம்‌, கூஸமாண்டம்‌ - நீற்றுப்‌ 
பூசணி. 
கூணி - கூனி. 


கூணிகை - வீணையினோருறுப்பு. 


316 wirpiuror aS 


கூண்டு 


கூண்டு - கூடு, பறவைக்கூடு. 

கூண்டுதல்‌ - கூடுதல்‌. 

கூண்மாண்டம்‌ - நீற்றுப்பூசணி. 

கூதம்‌ - குதம்‌. 

கூதரன்‌ - தரரஸதிரீமுயங்கிப்பெற்ற 
பிள்ளை. 

கூதலோடுதல்‌ - குளிர்தல்‌. 

கூதல்‌ - குளிர்‌. 

கூதல்விறைத்தல்‌ - கதலோடுதல்‌. 

கூதளம்‌ - கூதாளிச்செடி, தூதுளை, 
வெள்ளரி. 

கூதறை - கிழியல்‌, கூட்டற்றது. 

கூதற்காய்தல்‌ - குளிர்காய்தல்‌. 

கூதனம்‌ - மறைத்தசொல்‌. 

கூதாரி - வெள்ளரி. 

கூதாளம்‌ - கூதளம்‌. 

கூதாளி - ஒரு செடி. 

கூதி - பெண்குறி. 

கூதிர்‌-ஐப்பசிகார்த்திகையின்‌ பருவம்‌, 
காற்று, கூதல்‌, பனிக்காற்று. 

கூதிர்காலம்‌ - குளிர்காலம்‌. 

கூதிர்காலவுரிமை - கூதிர்க்காற்று 
வீசலும்‌ குருகு, அன்னங்‌, கொக்கு 
சகோரஞ்‌, சங்கு, நண்டு, நத்தை, 
இவை மகிழ்தலும்‌, நீர்தெளிதலும்‌ 
மீனினஞ்‌ செனித்தலும்‌ மேகஞ்‌ 
சூல்‌ கொள்ளலும்‌ பாரிசாதஞ்‌, 
சிறுசண்பகம்‌, செம்பரத்தை, 
சந்தனம்‌ நாணலிவை மலர்தலும்‌ 
பலபறவை விலங்குமக்கள்‌ வருந்‌ 
தலுமாகும்‌. 

கூதிர்க்காற்று - குளிர்காற்று. 

கூதிர்ப்பருவம்‌ - குளிர்காலம்‌. 

கூதை - காற்று, குளிர்காற்று. 

கூத்தரிசி - குத்திவிற்குமரிசி. 

கூத்தர்‌ - நூடகர்‌. 

கூத்தன்‌ - உயிர்‌,சிவன்‌, துரிசு,நாடகன்‌. 

கூத்தன்குதம்பை - மூக்கொற்றிப்‌ 
பூண்டு. 


கூத்தாடி - கூத்தாடுவான்‌. 
கூத்தாடுதல்‌ - தோரத்தமாடுதல்‌, 
நடனம்பண்ணுதல்‌. 
கூத்தாட்டு - தோரத்தம்‌, நடனம்‌. 
கூத்தி, கூத்திச்சி - நாட கக்கணிகை, 
வைப்பாட்டி. 
கூத்து - ஆடம்பரம்‌, நடனம்‌. 
கூத்துக்களரி - நடனசாலை. 
கூத்துப்பாட்டு - நாடகக்கவி. 
கூத்துவிடுதல்‌ - ஏவிவிடுதல்‌, கூத்தாடு 
வோனைக்களரியில்‌ விடல்‌. 
கூந்தலறுகு - ஒரறுகு. 
கூந்தலாற்றுதல்‌ - மயிராற்றுதல்‌. 
கூந்தல்‌ - கமுகோலை, குதிரைமயிர்‌, 


கூந்ததற்கமுகு, 
கூந்தற்றெங்கு, பனையோலை, 
பெண்மயிர்‌, மயிர்‌, மயிற்றோகை, 


கூந்தற்பனை, 


யானைக்கழுத்தடி மயிர்‌. 
கூந்தற்கமுகு - ஒரு கமுகு. 
கூந்தற்பனை - ஒரு மரம்‌. 
கூந்தற்பாசி - ஒரு நீர்ப்பூடு. 
கூந்தாலம்‌, கூந்தால்‌ - கொந்தாலி. 
கூபகம்‌ - எண்ணைத்துருத்தி, ணெறு, 

சிந்றூற்றுக்குழி, பாடை, பாய்‌ 


மரம்‌. 

கூபம்‌ - கிணறு. 

கூபரங்கம்‌ - உரோமப்பொடிப்பு. 

கூபரம்‌ - முழங்கை. 

கூபாரம்‌ - கடல்‌. 

கூப்பரம்‌ - முழங்கை. 

கூப்பல்‌ - கூப்புதல்‌. 

கூப்பாடு - கூப்பீடு. 

கூப்பிடல்‌, கூப்பிடுதல்‌ - அழைத்தல்‌. 

கூப்பீடு - குரோசம்‌, கூப்பிடென்‌ 
னெவல்‌. 

கூப்பீடுதூரம்‌ - கூப்பிட்ட சத்தங்‌ 
கேட்குமெல்லை. 


கூப்புதல்‌ - குவியச்செய்தல்‌, சுருக்குதல்‌. 


கூலிக்காரன்‌ 


wpe 4ST 317 


கூமம்‌ - நீர்நிலை. 

கூமா - ஒரு மரம்‌. 

கூம்பல்‌ - ஒடுங்கல்‌, குமிழமரம்‌, 
குவிதல்‌. 

கூம்பு - கூம்பென்னேவல்‌, தேர்க்‌ 
கொடிஞ்சி, பாய்மரம்‌. 

கூம்புதல்‌ - குவிதல்‌, குறாவுதல்‌, 
சுருங்குதல்‌. 

கூரணம்‌ - கொடுமை, கோடக சாலை, 
பாகல்‌, பொறாமை, உத்தியோகம்‌. 

கூரம்‌ - முயற்சி, கொடுமை, பாகல்‌, 
பொறாமை. 

கூரல்‌ - ஒரு மீன்‌, புள்ளிறகு, பெண்‌ 
மயிர்‌. 

கூரன்‌ - கூர்நெல்‌, நாய்‌. 

கூராம்பாய்ச்சி, கூராம்பிளாச்சு - சலா 
கைப்பாரை. 

கூரான்‌ - ஒரு பூடு, குல்லான்‌. 

கூரியது - கூர்மையுள்ள து. 

கூரியம்‌ - கூர்மை. 

கூரியன்‌ - கூர்மையுள்ளவன்‌. 

கூரிலவணம்‌ - அமுரியுப்பு. 

கூரை - சிற்றில்‌, வீட்டின்‌ மேற்புறம்‌. 

கூரைதட்டல்‌ - ஆண்பிள்ளைப்பிறப்‌ 
புக்குச்செய்யுமோர்‌ மகிழ்ச்சிக்‌ 
குறி. 

கர்‌ - இலைக்காம்பு, கூரென்னேவல்‌, 
கூர்மை, நுனி, மிகுதி. 

கூர்கேவு - வெண்கடுகு. 

கூர்க்கதிர்‌ - ஒரு கருவி. 

கூர்க்கறுப்பன்‌ - ஒரு நெல்‌. 

கூர்ங்கோடு - கூரியகொம்பு. 

கூர்ச்சகம்‌ - தந்ததாவனக்குச்சு. 

கூர்ச்சம்‌ - எத்து, தருப்பை, தலை, 


தாடி, புருவமத்தி, மாய்மாலம்‌, 
வயிரிப்பு, வீண்புகழ்ச்சி. 


கூர்ச்சசேகரம்‌ - தெங்கு. 


கூர்ச்சரம்‌ - ஒரு தேசம்‌. 


கர்ச்சரி - ஒரிராகம்‌. 

கூர்ச்சிகை - ஊசி, எழுதுகோல்‌, 
பூவரும்பு. 

கூர்ச்சு - சுருள்ளதடி. 

கூர்தல்‌ - கருதல்‌, நுணுகுதல்‌, மிகுதல்‌, 
ஆராய்தல்‌. 

கூர்த்தம்‌ - விளையாட்டு. 

கூர்த்தல்‌ - உவர்த்தல்‌, மிகுத்தல்‌. 

கர்த்தனம்‌ - பொழுது போக்கு. 

கூர்த்திகை - ஆயுதப்பொது. 

கூர்ந்தபுத்தி - கூரியவிவேகம்‌. 

கர்ப்பம்‌ - புருவமத்தி. 

கர்ப்பரம்‌ - முழங்கை, முழந்தாள்‌. 

கூர்ப்பாசகம்‌ - முலைக்கச்சு. 

கூர்ப்பு - உள்ளதுசிறத்தல்‌, உறைப்பு, 
கூர்மை, மிகுதி. 

கூர்மபிரிட்டகம்‌, கூர்மபிரிட்டம்‌ - அமை 
யோடு. 

கூர்மம்‌ - ஆமை, திருமாலவ தாரத்‌ 
தொன்று, பதினெண்‌ புராணத்‌ 
தொன்று. 

கூர்மராசன்‌ - அதிகூர்மம்‌. 

கூர்மன்‌ - உரோமம்‌, புழகிப்பித்து 
இமைப்பிக்கும்‌ வாயு. 

கூர்மாண்டர்‌ - ஒரு ருத்திரர்‌. 

கூர்மை - அறிவு, கல்லுப்பு, கூர்‌, 
நுண்மை, நுனி. 

கூர்மைக்கரிவாள்‌ - சவுக்காரம்‌. 

கூர்மைபார்த்தல்‌ - நுண்மை டார்த்தல்‌. 

கூலகம்‌ - கறையான்‌ புற்று, குவியல்‌. 

கூலம்‌ - அதிட்டம்‌, கடற்கரை, கடை 
வீதி, கரை, காராமணி, குவியல்‌, 
சிறுவரம்பு, நீர்நிலை, படையணி, 
பலபண்டம்‌, பாகல்‌, மந்திமரை, 
முசு, விலங்கின்வால்‌, பசு. 


கூலவதி - யாறு. 
கூலி - வேலைகண்டு கொடுப்பது. 


கூலிக்காரன்‌ - வேலையாள்‌. 


318 wirpiuror aS 


கூலிப்பாடு 


கூலிப்பாடு - கூலிப்பிழைப்பு. 

கூவநூல்‌ - கீழ்நீர்க்குறியறிசாத்திரம்‌. 

கூவம்‌ - கிணறு, கூகை நீறு. 

கூவரம்‌ - ஏர்க்கால்‌. 

கூவரன்‌ - கூனன்‌. 

கூவரி - பண்டி. 

கூவலர்‌ - கூவ நூல்வல்லோர்‌. 

கூவல்‌ - அழைத்தல்‌, கிணறு, சொல்‌ 
லுதல்‌, பள்ளம்‌. 

கூவியர்‌ - மடையர்‌. 

கூவிரம்‌ - தேரிடக்கியம்‌, தேர்‌, தேர்க்‌ 
கொடிஞ்சி, வில்வமரம்‌. 

கூவிரி - தேர்‌. 

கூவிளங்கனி - நேர்நிரை நிரையசைச்‌ 
சீர்க்கு வாய்பாடு. 

கூவிளங்காய்‌ - நேர்நிரைநேரசைச்‌ 
சீர்க்குவாய்பாடு. 

கூவிளநறுநிழல்‌ - நேர்நிரைநிரை 
நிரையசைச்‌ சீர்க்குவாய்பாடு. 

கூவிளநறும்பூ - நேர்நிரைநிரை நேர 
சைச்சர்க்கு வாய்பாடு. 

கூவிளந்தண்ணிழல்‌ - நேர்நிரைநேர்‌ 
நிரையசைச்சீர்க்குவாய்பாடு. 

கூவிளந்தண்பூ - நேர்நிரை நேர்‌ 
நேரசைச்‌ சீர்க்குவாய்பாடு. 

கூவிளம்‌ - கோளகபாஷாணம்‌, நேர்‌ 
நிரையசைச்‌ சீர்க்குவாய்பாடு, 
வில்வம்‌. 

கூவிளி - அழைப்பு. 

கூவிளித்தல்‌ - கூப்பிடல்‌. 

கூவிளை - கோளகபாஷாணம்‌, 
வில்வமரம்‌. 

கூவுதல்‌ - அழைத்தல்‌, சேவல்‌ முதலிய 
கூவுதல்‌. 

கூவுவான்‌ - சேவல்‌. 

கூவெனல்‌ - அழைத்தல்‌, ஆரம்பித்தல்‌, 
கூவென்குதல்‌. 

கூவை - கூகை. 


கூழங்கை - குறட்கை, குறைந்தகை. 


கூழன்‌ - ஒரு பலா. 

கூழா - ஒரு மரம்‌. 

கூழாங்கல்‌ - ஒரு கல்‌. 

கூழாமட்டி - மந்தையன்‌. 

கூழாமணி, கூழூம்பாணி - கரையல்‌. 

கூழான்‌ - கண்டகிக்கல்‌. 

கூழுக்குப்பாடி - அங்கிடுதத்தி. 

கூழை - இறகு, கடையின்மை, கலி 
யுறுப்பினொன்று, சேறு, நடு, 
நீளங்குறைந்தது, படைவகுப்பு, 
பாம்பு, பிற்படை, பெண்மயிர்‌, 
பொன்‌, மந்தம்‌, மயிற்றோகை. 

கூழைக்கடா - ஒரு கொக்கு. 

கூழைத்தொடை - செய்யுளினோ 
ருறுப்பு. 

கூழைமுரண்‌ - கடைச்சீரொழிந்த 
மற்றெல்லாச்‌சீரக்‌ கண்ணும்‌ முரண்‌ 
வரத்‌ தொடுப்பது. 

கூழைமோனை - இறுதிச்சரக்‌ 
கணின்றியொழிந்த சீரக்கண்‌ 
மோனைவரத்‌ தொடுப்பது. 

கூழையளபெடை - கடைச்‌ சொல்‌ 
லொழிந்த மற்றெல்லா வற்றின்‌ 
கண்ணுமளபெடை வரத்தொடுப்‌ 
பது. 

கூழையியைபு - முதற்சரொழிந்த 
மற்றைச்‌ சீரக்கணியைபுவரத்‌ 
தொடுப்பது. 

கூழையெதுகை - கடைச்‌ சீரொழிந்த 
மற்றெல்லாச்சீரக்‌ கண்ணு மெது 
கை வரத்தொடுப்பனது. 

கூழ்‌ - உணவு, கஷாயம்‌, சோறு, 
பயிர்‌, பொன்‌, நறுவிலி. 

கூழ்முட்டை - கருக்கெட்டமுட்டை. 

கூழ்முன்ணை - ஒர்கீரை. 

கூழ்வரகு - கேழ்வரகு. 

கூளம்‌ - கஞ்சல்‌. 

கூளி - உறவு, எருது, குறள்‌, குற்றம்‌, 
தொகுதி, பூதம்‌, பெருங்கழுகு, 
பேய்‌, பொலியெருது, வலி. 


கெடியன்‌ 


wp 4ST 319 


கூளியர்‌ - படைவீரர்‌, வேடர்‌. 

கூறல்‌ - கூறுதல்‌. 

கூறியது கூறல்‌ - நூற்குற்றம்பத்தி 
னொன்று. 

கூறியான்‌ - சிவியார்தலைவன்‌. 

கூறு - காரணம்‌, கூறென்னேவல்‌, 
தன்மை, பங்கு, பாதி, வசை. 

கூறுகொள்ளுதல்‌ - அமர்த்துதல்‌. 

கூறுதல்‌ - சொல்லுதல்‌, விளக்கிச்‌ 
சொல்லுதல்‌, விற்றல்‌. 

கூறுபாடு - கூறு. 

கூறை - லை, மணவாட்டியுடுக்‌ 
கும்பு துப்புடைவை. 

கூறைப்பாய்‌ - தோணிப்டாய்‌. 

கூற்சரம்‌ - தேசமன்‌ பத்தாறினொன்று. 

கூற்றம்‌ - சொல்‌, நமன்‌. 

கூற்றன்‌ - நமன்‌. 

கூற்று - காலன்‌, சொல்‌, நமன்‌. 

கூற்றுதைத்தோன்‌ - சிவன்‌. 

கூற்றுவன்‌ - நமன்‌. 

கூற்றோலை - பங்குபிரித்தெழுதின 
வோலை. 

கூனல்‌ - கோணல்‌, சங்கு, நத்தை, 
பிறை, வளைதல்‌, வளைவு. 

கூனன்‌ - ஆமை, கூனுள்ளோன்‌, 
சங்குநத்தை. 

கூனி - கூனுள்ளோன்‌, சிற்றிறால்‌, 
மந்தரை, வசவி, குசினி, கோணியது. 

கூனிக்குயம்‌, கூனிரும்பு - அரிவாள்‌. 

கூனுதல்‌ - வளைதல்‌. 

கூனை -கருப்பஞ்சாறடுகன்‌, கொடிப்‌ 
பட்டை, வேள்விக்‌ குண்டம்‌. 

கூன்‌ - ஆந்தை, உறுப்புக்குறை 
யெட்டினொன்று, கூனென்னே 
வல்‌, நத்தை, வளைவு, வெண்பா 
முதலிய செய்யுட்களின்‌ முதலடி 
யினொரோ விடத்துப்‌ பொருள்‌ 
படத்தனித்து நிற்பது. 


கூன்கிடை - யாக்கைக்‌ குற்றமைந்தி 


அஃது வளைந்து 
கொண்டு கடத்தல்‌. 


னொன்று, 


கெ 

கெக்கட்டம்‌ - பமிகச்‌சிரித்தல்‌. 

கெக்கரித்தல்‌ - கடினிப்பு. 

கெக்கவி - மகிழ்வு. 

கெக்கலித்தல்‌ - மகிழ்தல்‌. 

கெக்களம்‌ - கெக்கட்டம்‌. 

கெக்களித்தல்‌ - நெளிதல்‌. 

கெக்களிப்பு - நெளிவு. 

கெசகன்னம்‌ - யானைசெவியை 
யசைப்பபோற்‌ காதையசைக்கும்‌ 
வித்தை. 

கெசகன்னி - வெருகு. 

கெசாசனை - அரசு. 

கெசாசைநா - கையாந்தகரை. 

கெச்சம்‌ - சிறுசதங்கை. 

கெச்சிதநடை - உல்லாசநடை. 

கெச்சிதம்‌ - கெற்சிதம்‌. 

கெச்சுக்கெச்செனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

கெச்சை - சிறுசதங்கை. 

கெச்சைநடை, கெச்சைமிதி - உச்சாக 
மான நடை. 

கெஞ்சுதல்‌ - மன்றாடுதல்‌. 

கெடலணங்கு - மூதேவி. 

கெடவரல்‌ - மகளிர்விளையாட்டு. 

கெடாரம்‌ - கடாரம்‌, கடியாரம்‌. 

கெடி - ஊர்‌, கீர்த்தி, கெடியென்‌ 
னேவல்‌, பயம்‌. 

கெடிஸதலம்‌ - அதிகார விசாரணை 
கதித்தவிடம்‌, இராசதானி. 

கெடித்தல்‌ - பயப்படல்‌. 

கெடியண்டுதல்‌ - அஞ்சுதல்‌. 

கெடியன்‌ - அஞ்சப்பண்ணுவோன்‌, 
அஞ்சாதவன்‌, சமர்த்தன்‌, சுறுக்‌ 
கன்‌, வீரன்‌. 


320 wirpiuror ASA 


கெடிலம்‌ 


கெடிலம்‌ - ஆழமான ஓடை, குகை. 

கெடு - கெடுவென்னேவல்‌, கேடு, 
தவணை, தறுவாய்‌. 

கெடுகுடி - கெடுதலையான சமுசாரம்‌. 

கெடுதல்விகாரம்‌ - எழுத்துக்கெடும்‌ 
விகாரம்‌. 

கெடுதலை - அழிவு, கேடு. 

கெடுதல்‌ - சாதல்‌, சாய்தல்‌, பதனழி 
தல்‌, பழுதாதல்‌. 

கெடுதி - அழிவு, கெட்டுப்போன 
பொருள்‌, கேடு, நட்டம்‌. 

கெடுத்தல்‌ - அழித்தல்‌, கெடச்‌ 
செய்தல்‌. 

கெடுநினைவு - கெடுபுத்தி. 

கெடுபுத்தி - கெடத்தக்கபுத்தி. 

கெடுப்பினை - வங்கமணல்‌. 

கெடுமதி - கேடானபுத்தி. 

கெடும்பு - அருந்தல்‌, கெடுதலை. 

கெடுவைத்தல்‌ - கெடுச்சொல்லுதல்‌. 

கெட்டகேடு - அதிககேடு. 

கெட்டம்‌ - தாடி. 

கெட்டாகெட்டி - மகாகெட்டி. 

கெட்டி - உச்சிதம்‌, உறுதி, கெட்டி 
யென்னேவல்‌, நேற்றி. 

கெட்டிக்காரன்‌ - சமர்த்தன்‌. 

கெட்டித்தல்‌ - கெட்டிபண்ணுதல்‌. 

கெட்டித்தனம்‌ - சமர்த்து, திரம்‌, 
திராணி. 

கெட்டிபண்ணுதல்‌ - பலப்படுத்தல்‌. 

கெட்டிபத்திரம்‌ - சாக்கரதையான 
விசாரணை. 

கெட்டுவிடுதல்‌, கெட்டுவைத்தல்‌ - 
கவர்விடுதல்‌. 

கெணம்‌ - சமூலம்‌. 

கெண்டம்‌ - கண்டம்‌. 

கெண்டி - கெண்டிகை, கெண்டி 
யென்னேவல்‌, தறித்தல்‌, தறிவாய்‌. 


கெண்டிகை - கமண்டலம்‌. 


கெண்டித்தல்‌ - கண்டி த்தல்‌. 

கெண்டு - கெண்டை. 

கெண்டுரம்‌ - ஒரு மருந்து. 

கெண்டை - சருகைத்தலைப்பு, சேல்‌, 
முழந்தாளின்‌ கழ்க்கால்‌. 

கெண்டைக்கால்‌ - முழந்தாளின்‌ கழ்‌. 

கெண்டைப்பீலி - மாதர்காலணியி 
னொன்று. 

கெண்டையேறல்‌, கெண்டைவாதம்‌ - 
ஓர்விதவாயு நோய்‌. 

கெதம்‌ - கதம்‌. 

கெதி - கதி. 

கெத்திடல்‌, கெத்திடுதல்‌ - சில்ல 
பொல்லமாய்‌ வெட்டல்‌. 

கெத்து - பலகொத்து. 

கெத்துக்கெத்தெனல்‌ - பலகத்துக்‌ 
கத்துதல்‌. 

கெத்துதல்‌ - கண்டம்‌ போடுதல்‌. 

கெத்துவம்‌ - பக்கல்‌, போதல்‌. 

கெந்தகபூமி - காங்கையான பூமி. 

கெந்தகம்‌ - கந்தகம்‌, கேரகண்ட 
பாஷாணம்‌. 

கெந்தபந்தம்‌ - கெவுரிபாஷாணம்‌. 

கெந்தம்‌ - கந்தம்‌. 

கெந்தி - கந்தகம்‌, பொன்னிமிளை. 

கெந்தியுப்பு - கெந்தலவணம்‌. 

கெந்துதல்‌ - புழுமுதலிய நெறிதல்‌. 

கெபத்தம்‌ - கிரணம்‌. 

கெபி - குகை, குழி, வளை. 

கெப்பிதம்‌ - நிந்தை. 

கெமனம்‌ - கமனம்‌. 

கெமிளித்தல்‌ - கெம்பளித்தல்‌. 

கெமிளிப்பு - சந்தோஷம்‌. 

கெம்பரை - கூடை, நெற்கூடை. 

கெம்பளித்தல்‌ - சந்தோஷித்தல்‌. 

கெம்பளிப்பு - ஆடம்பரம்‌, சந்தோஷம்‌. 

கெம்பீரம்‌ - அழம்‌, மேன்மை, வீரம்‌. 


கெற்மோட்டம்‌ 


wp ABTA 321 


கெம்பீரித்தல்‌ - வீரங்காட்டுதல்‌. 

கெம்பு - ஓரிரத்தினக்கல்‌, கெம்பென்‌ 
னேவல்‌. 

கெம்புதல்‌ - கிளர்தல்‌, கொந்தளித்தல்‌. 

கெய்‌ - ஒரு மீன்‌. 

கெரித்தல்‌ - கரித்தல்‌. 

கெரிட்டம்‌ - கோவம்‌. 

கெருடன்‌ - கருடன்‌. 

கெருடி - கருடி. 

கெருமத்தம்‌ - பறவை. 

கெலத்தம்‌ - பட்‌ சித்தல்‌. 

கெலி, கெலிசு - அசை, கெலியென்‌ 
னேவல்‌, பயம்‌, பெருவயிறு. 

கெலிகெட்டவன்‌ - அங்கலாய்த்தவன்‌. 

கெலித்தல்‌ - ஆசைப்படல்‌, வெல்லல்‌, 
அஞ்சுதல்‌. 

கெலிப்பு - வெற்றி, அச்சம்‌, ஆசை. 

கெல்லிக்கம்பு - கூராம்பாய்ச்சி. 

கெல்லுதல்‌ - கிண்டல்‌, தோண்டல்‌. 

கெவிடு - அட்‌ சரக்கூடு. 

கெவுரிசங்கம்‌ - இரட்டையுருத்‌ 
திராட்சம்‌. 

கெவுரிபாஷாணம்‌ - ஒரு மருந்து. 

கெவுளி - சிவத்தச்சங்கு, சிவத்தமு 
கிழுள்ளதேங்காய்‌, பல்லி. 

கெவுளிச்‌ செவ்விளை - ஒரு வகைத்‌ 
தெங்கு. 

கெவுனி - பட்டணவாசல்‌. 

கெழு - இடைச்சொல்‌, உம்‌. வேல்‌ 
கெழு தடக்கை, சேர்த்திக்கை, 
நிறம்‌, பிரகாசம்‌. 

கெழுதகை - கெழுதகைமை. 

கெழுதகைமை - உரிமை. 

கெழுதல்‌ - கெழுமுதல்‌. 

கெழுமல்‌ - அமைதல்‌, கற்றல்‌, நிறை 
தல்‌, முளைத்தல்‌. 

கெழுமுதல்‌ - கற்றல்‌, கூடுதல்‌, நிறை 
தல்‌, பொருந்துதல்‌, முளைத்தல்‌. 


கெழுமை - கெழுமுதல்‌, நிறம்‌, வளமை. 

கெழுவல்‌ - நிறைதல்‌. 

கெழுவுதல்‌ - பெற்றுக்கொள்ளுதல்‌, 
பொருந்தல்‌, நிறைதல்‌. 

கெளிசு - காமாலை வீக்கம்‌. 

கெளிசுபற்றுதல்‌ - பருவயிறு பற்றல்‌. 

கெளிதம்‌ - பெருகல்‌, கீழ்விழல்‌, 
பட்சித்தல்‌. 

கெளித்தல்‌ - நெளித்தல்‌. 

கெளிப்பு - நெளிவு. 

கெளிர்ச்சல்லியம்‌ - மீனெலும்பு. 

கெளிறு - ஒரு மீன்‌. 

கெறு, கெறுவம்‌ - ஆங்காரம்‌. 

கெறுவி - ஆங்காரி, கெட்டிக்காரன்‌. 

கெறுவித்தல்‌ - கறுவித்தல்‌. 

கெற்சிதம்‌ - உக்கராரம்பம்‌, முழக்கம்‌. 

கெற்சித்தல்‌ - உக்கசெமாயார்த்தல்‌. 

கெற்சிப்பு - முழக்கம்‌. 

கெற்பக்குவளை - கருப்பை. 

கெற்பத்தலைவன்‌ - வீரம்‌. 

கெற்பத்தி - சாலக்ரொமம்‌. 

கெற்பம்‌ - கருப்பம்‌. 

கெற்பவாயு - கருப்பமுண்டாகமாற்‌ 
பண்ணும்‌ வாயு. 

கெற்பவிப்புருதி - ஒரவிப்புருதி. 

கெற்பனி - கருப்பந்தரித்தவள்‌. 

- கருப்பந்தரித்த 

நாலாம்மாதஞ்‌ செய்யுமோர்‌ 


கெற்பாதானம்‌ 


சடங்கு. 

கெற்பித்தல்‌ - கருப்பந்தரித்தல்‌. 

கெற்பிரித்தல்‌ - சுவாலித்தல்‌. 

கெற்பு - தத்துவம்‌. 

கெற்மோட்டம்‌ - மார்கழிமாதத்‌ 
திலவ்வம்‌ மாதத்‌ தைப்பற்றி 
முகிலோடுதல்‌. 


322 wirptiuraor HE கே 


க 

கேகம்‌ - மயிற்குரல்‌, வீடு. 

கேகயம்‌ - கெவுரிபாஷாணம்‌, கேயயப்‌ 
புள்‌, தேசமன்‌ பத்தாறினொன்று, 
மயில்‌. 

கேகயன்‌ - கைகேயன்‌. 

கேகலன்‌ - கூத்தாடி. 

கேகாபலம்‌ - மயில்‌. 

கேகை - மயிற்குரல்‌. 

கேகையி - கைகேயி. 

கேசகலாபம்‌ - மயிர்முடி. 

கேசதம்‌ - கையாந்தகரை. 

கேசசிதன்‌ - நாவிதன்‌. 

கேசபந்தி - மயிரொழுங்கு, மயிர்‌ 
முடி. 

கேசபாரம்‌ - பெண்மயிர்‌. 

கேசமார்ச்சகம்‌, கேசமார்ச்சனம்‌ - 
சீப்பு. 

கேசமுட்டி - வேம்பு. 

கேசம்‌ - குதிரைமயிர்‌, மயிர்ப்பொது, 
துக்கம்‌. 

கேசரம்‌ - அப்பிரகம்‌, சிங்கம்‌, பூந்‌ 
தாது, பெருங்காயம்‌, மகிழ மரம்‌, 
மயிர்‌, வண்டு. 

கேசரர்‌ - வித்தியாதரர்‌. 

கேசரவாதனம்‌ - இரண்டு முழந்‌ 
தாளும்‌ மாறி மடித்தூன்றியிரு 
முழங்கையு முழந்தாளிற்‌ படக்கை 
நீட்டியிருப்பது. 

கேசராசம்‌ - ஒரு நாரத்தை. 

கேசரி - குதிரை, சிங்கம்‌, பெருங்‌ 
காயம்‌. 

கேசரி - அங்கயோகாதனத்தொன்று, 
அஃது பீசத்தின்‌ கழ்ச்சீவனி 
யிடத்துப்‌ பரட்டைவைத்திட 

முழந்ததாளில்‌ 

வைத்தங்குலி விரித்து நாசியைப்‌ 

பார்த்திருத்தல்‌. 


முழங்கையை 


கேசரிகம்‌ - நாயுருவி. 
கேசரியாதனம்‌ - பீசத்தின்‌ கீழ்ச்‌ 
சீவனியிடத்துப்‌ பரட்டைவைத்‌ 


திட முழங்கையை முழந்தாளிலங்‌ 
குலி விரித்து நாசியைப்‌ பார்த்‌ 


திருத்தல்‌. 

கேசரியோகம்‌ - உதையத்துக்குநாவில்‌ 
ஏழிற்சந்திரன்‌ நிற்பது, வியாழனுஞ்‌ 
சந்திரனுங்கூடி. நிற்பது. 

கேசவம்‌ - அட்டாதசதருமநூலில்‌ 
ஒன்று, நறுமணம்‌, பைசாசம்‌, 
வண்டு, நிறைமயிர்‌, பெண்வண்டு. 

கேசவற்குத்தோழன்‌ - அரிச்சுனன்‌. 

கேசவன்‌ - சோழன்‌, நிறைமயிருள்‌ 
ளோன்‌, விட்டுணு. 

கேசாதிபாதம்‌ - ஒரு பிரபந்தம்‌, அஃது 
கலிவெண்பாலான்‌ முடிமுதலடி 
யளவுங்‌ கூறுவது, சருவாங்கம்‌. 

கேசாந்தம்‌ - மயிர்களைந்து செய்யு 
மோர்சடங்கு. 

கேசி - கிருட்டிணன்‌, சிங்கம்‌, நிறை 
மயிருள்ளோன்‌. 

கேசிகன்‌ - நிறைமயிருள்ளோன்‌. 

கேசிசூதனன்‌ - கண்ணன்‌. 

கேசியா - தாழை. 

கேசகம்‌ - ஒரு கெங்கு. 

கேஞ்சலிகை - ஒரு கிழங்கு. 

கேடகம்‌ - ஓர்யாறு, ஒரு வகை ஊர்தி, 
பரிசை, பாசறை, மலைசேெறிந்த 
ஊர்‌. 

கேடம்‌ - கிளியா று, மலைசெறிந்தவூர்‌. 

கேடயம்‌ - பரிசை. 

கேடிக்கை - கேளிக்கை. 

கேடிலுவகை - மோக்கம்‌. 

கேடு - அழிவு, கெடுதல்‌, யொல்‌ 
லாங்கு. 

கேடுகாலம்‌ - கெடுகாலம்‌. 

கேடுபாடு - அழிவு, துன்பம்‌, நட்டம்‌. 

கேட்குதல்‌ - ஆராய்தல்‌, கேட்டல்‌, 
தரச்சொல்லுதல்‌, வினாவல்‌. 


கேவலமானது 


wp 4ST 323 


கேட்கும்விடை - வினாவும்விடை, 
(உம்‌) என்னாலாகுமோ. 

கேட்கை - கேள்வி. 

கேட்டல்‌ - இரத்தல்‌, செவிகொடுத்தல்‌, 
வினாவல்‌, வேண்டுதல்‌, செய்தல்‌. 

கேட்டவாய்க்கேட்டல்‌ - பலராலுங்‌ 
கேட்டல்‌. 

கேட்டி - மிலாறு. 

கேட்டை - ஒரு நாள்‌, மூதேவி. 

கேட்பு - கேள்வி. 

கேணம்‌ - செழிப்பு. 

கேணி - அகழி, கணறு, குளம்‌, துரவு. 

கேண்டு, கேண்டுகம்‌ - பந்து. 

கேண்மை - உறவு, கண்ணோட்டம்‌, 
நட்பு. 

கேதகை - தாழை. 

கேதம்‌ - குற்றம்‌, துன்பம்‌, வீடு. 

கேதல்‌ - அழைத்தல்‌. 

கேதனம்‌ - இடம்‌, பெருங்கொடி, 
விரு துக்கொடி, வீடு, வேலை. 

கேதாரகவுளம்‌ - ஒரு பண்‌. 

கேதாரம்‌ - ஒரு நகரம்‌, மயில்‌, மலை. 

கேதாரவிரதம்‌, கேதாரன்‌ - ஓர்‌ 
விரதம்‌, சிவன்‌. 

கேது - அடையாளம்‌, ஒரு கோள்‌, 
நோய்‌, விருதுக்கொடி, வெளிச்சம்‌. 

கேதுச்சிலாங்கணம்‌ - புருடராகம்‌. 

கேதுதல்‌ - அழைத்தல்‌. 

கேதுதாரை - வால்வெள்ளி. 

கேதுமாலம்‌ - நவகண்டத்தொன்று. 

கேதுரு - ஒரு வாசனைமரம்‌. 

கேதுவசனம்‌ - கொடி. 

கேத்திரபாலன்‌ - வயிரவன்‌. 

கேத்திரம்‌ - கெடித்தலம்‌, சேத்திரம்‌, 
விளைநிலம்‌, பூமி. 

கேந்திரம்‌ - உதையம்‌, ஏழாமிடம்‌, 
நான்காமிடம்‌, பத்தாமிடம்‌, 


கேந்திரித்தல்‌ - கேந்திரம்‌ பெற்று 
நிற்றல்‌. 

கேந்துமுறியம்‌ - நாய்வேளை. 

கேபம்‌ - அசைவு. 

கேப்பை - குரக்கன்‌. 

கேமாச்சி - வெண்காக்கணம்‌. 

கேயம்‌ - அகழ்‌, இசைப்பாட்டு. 

கேயன்‌ - பாடுவோன்‌. 

கேயிகம்‌ - செங்கல்‌. 

கேயூரம்‌ - தோளணி. 

கேரண்டம்‌ - காகம்‌. 

கேரலம்‌ - கேரளம்‌. 

கேரவி - ஒரு நெல்‌, வானசாத்திரம்‌. 

கேரளம்‌ - தேயமன்‌ பத்தாறினொன்று. 

கேரளன்‌ - சேரன்‌. 

கேரளை - இசைப்பாட்டு. 

கேருதல்‌ - குரல்கம்முதல்‌, கோழி 
கத்துதல்‌, பயப்படுதல்‌. 

கேலகன்‌ - கூத்தாடி, வாள்மேல்‌ 
நடனஞ்செய்வோன்‌. 

கேலம்‌ - மகளிர்விளையாட்டு, விளை 
யாட்டு. 

கேலனம்‌, கேலிகம்‌ - கேளி. 

கேலாசம்‌ - பளிங்கு. 

கேலி - இகழ்ச்சி, பரிகாசம்‌. 

கேலிகம்‌ - அசோகமரம்‌, கேளி. 

கேலிகலை - சரச்சுவதிகையில்‌ 
வீணை, பகிடிப்பேச்சு. 

கேலிக்கிரகம்‌ - வசந்தமண்டபம்‌. 

கேலிமாலி - கேலி. 

கேலிவிருட்சம்‌ - ஒரு கடம்பு. 

கேவணம்‌ - மணிபதிக்குங்குழி. 

கேவாத்தன்‌ - கரையான்‌. 

கேவலதிரவியம்‌ - மிளகு. 

கேவலப்படுதல்‌ - இளைத்தல்‌, மயங்‌ 
கல்‌, மெலிதல்‌. 

கேவலமானது - பெலனற்றது. 


324 wirptiuraor HE 


கேவலம்‌ 


கேவலம்‌ - அற்பம்‌, இட்டம்‌, உறுதி, 
ஒருங்கு, ஓரவத்தை, தனிமை, 
துன்பம்‌, பெருக்கம்‌ மரணத்தறு 
வாய்‌, முடிவிடம்‌, மெலிவு, மோக்‌ 
கம்‌, விடுதல்‌. 

கேவலன்‌ - தற்பிரியன்‌. 

கேவலாவன்னுவயவனுமானம்‌ - பட்‌ சம்‌, 
ஏது, திருட்டாந்தம்‌, உபநயம்‌, 
நிகமனமைந்து. 

கேவேடன்‌ - மீன்வலைஞன்‌. 

கேழல்‌ - பன்றி. 

கேழ்‌ - உவமை, ஒளி, நிறம்‌. 

கேழ்வரகு - குரக்கதன்‌. 

கேளன்‌ - தோழன்‌. 

கேளா - அமைதி, விருதா. 

கேளாதகேள்வி - நிந்தை, வசை. 

கேளாமை - கீழ்ப்படியாமை. 

கேளார்‌ - பகைவர்‌. 

கேளி - தெங்கு, மகளிர்விளையாட்டு. 

கேளிக்கை - மகளிர்விளையாட்டு. 

கேளிவிலாசம்‌ - விளையாடிப்‌ 
பொழுது கழித்தல்‌. 

கேளிர்‌ - கணவர்‌, சினேதிதர்‌, சுற்றம்‌. 

கேள்‌ - அன்பு, உறவு, கேளென்னே 
வல்‌, சினேகம்‌, சுற்றம்‌, மதிப்பு. 

கேள்மை - கேண்மை. 

கேள்வன்‌ - அன்பன்‌, கணவன்‌, 
சினேகிதன்‌. 

கேள்வி - கல்வி. ௮ஃது இராசத 
குணத்தொன்று, காது. 

கேள்விக்காரன்‌ - வழக்கில்‌ மன்றாடிக்‌ 
கேட்போன்‌, விலைகேட்பவன்‌. 

கேள்விகொடுத்தல்‌ - செவிகொடுத்தல்‌. 

கேள்விச்செவியன்‌ - கேட்டத்தை 
நம்புவோன்‌. 

கேள்விப்படுதல்‌ - கேள்வியாதல்‌. 

கேள்விப்பத்திரம்‌ - மன்றாட்டுக்கடு 
தாச. 

கேள்விமூலம்‌ - காதடி, செவி. 


கேள்வு - கூலி, தோணிக்கூலி. 
கேள்வுத்தோணி - கூலிக்குப்‌ பொருந்‌ 
தினதோணி. 


௦௧௯ 


கை - இடம்‌, உடனே, ஒப்பனை, 
ஒழுக்கம்‌, ஒரெழுத்து, ஓர்விகுதி 
(உம்‌) கடுங்கை, கரம்‌, கை கொண்‌ 
டளவு, கையென்னேவல்‌, சிறுமை, 
தங்கை, தொனி, பக்கம்‌, பங்கு, 
படைவகுப்பு, யானைத்‌ துதிக்கை. 

கைகடத்தல்‌ - கையைவிட்டுப்போதல்‌. 

கைகடன்‌ - ஈடுறுதியில்லாக்கடன்‌. 

கைகட்டுதல்‌ - மரியாதைக்காகக்கை 
கட்டிநிற்றல்‌. 

கைகண்டசாரம்‌ - நவசாரம்‌. 

கைகண்டது -சித்தியுள்ளது, தேறின்று. 

கைகம்‌ - வக்ரொந்தி பாஷாணம்‌. 

கைகலத்தல்‌ - ஒன்றாய்கூடுதல்‌, யுத்தங்‌ 
கலத்தல்‌. 

கைகழுவுதல்‌ - குற்றத்துக்கு விலகு 
மோர்குறிப்பு, தர்த்துத்தள்ளல்‌. 

கைகாட்டு - கையினாலபி நயங்‌ 
காட்டல்‌, சைகைகாட்டல்‌. 

கைகாட்டுதல்‌ - அபிநயங்காட்டல்‌, 
கையாற்குறிப்புக்காட்டல்‌. 

கைகாணுதல்‌ - அத்தாட்‌ சிப்படுதல்‌, 
நம்பிக்கையாயறிதல்‌, நிறைவேறு 
தல்‌. 

கைகாவல்‌ - கையுதவி. 

கைகீழ்‌ - கையமைச்சல்‌, கையுறுதி. 

கைகுவித்தல்‌ - கும்பிடல்‌, கொம்மை 
கொட்டல்‌, வணங்கல்‌. 

கைகுளிர்தல்‌ - திருத்தியாதல்‌. 

கைகுறண்டுதல்‌ - உலோபித்தனம்‌, 
கைமுடங்கல்‌. 

கைகூடுதல்‌ - சத்தியாதல்‌. 

கைகூப்பல்‌ - கும்பிடல்‌, கொம்பை 
கொட்டல்‌, வணங்கல்‌. 


கைசருவுதல்‌ 


wri 4ST 325 


கைப்பு - ஐந்துமுழங்‌ கொண்ட 
வளவை, கைகுவிப்பு. 

கைக்ப்புதல்‌ - கும்பிடல்‌. 

கைகூம்புதல்‌ - கைகுவிதல்‌. 

கைகேசி - இராவணன்றாய்‌. 

கைகேயன்‌ - ஓரரசன்‌. 

கைகேயி - பரதன்றாய்‌. 

கைகொடுத்தல்‌ - உதவிசெய்தல்‌, 
எதிர்கொண்டு பொய்க்‌ கைபிடித்‌ 
தழைத்தல்‌, கைகூடுதெல்‌, வாக்குப்‌ 
பண்ணல்‌. 

கைகொட்டல்‌ - கொம்மை கொட்டல்‌. 

கைகொட்டிக்குவித்தல்‌ - குடந்தம்‌. 

கைகோத்தல்‌ - கூடிக்கொள்ளுதல்‌, 
கையோடுகைபிடித்தல்‌. 

கைகோத்தாடல்‌ - குரவையாடல்‌. 

கைகோவை - பொற்கொல்லர்‌ 
தொழிலினொன்‌ று. 

கைகோளன்‌, கைக்கோளன்‌ - நெய்‌ 
வாரிலோர்‌ சாதியான்‌. 

கைகோள்‌ - ஒழுக்கத்தின்றன்மை. 

கைக்கடனாற்றல்‌ - உறுதியின்றி 
நம்பிக்கைக்குக்‌ கொடுத்தல்‌, அது 


வேளாண்மை மாந்தரியல்பு 
ளொன்று. 

கைக்கட்டி - ஓராபரணம்‌, கைக்‌ 
கலசம்‌. 


கைக்கட்டு - ஓராபரணம்‌. 
கைக்கணக்கு - ஒருறுதி. 
கைக்கணிசம்‌ - கைமதியம்‌. 
கைக்கத்தி - ஓராயுதம்‌. 
கைக்கரணை - ஒரு சிலந்தி. 
கைக்கவசம்‌ - கைச்சட்டை. 
கைக்காணிக்கை - வெளிப்பாடு. 
கைக்காய்ச்சல்‌ - கைக்காந்தி. 
கைக்காரன்‌ - உதவியுள்ளவன்‌, பணக்‌ 
காரன்‌. 


கைக்கிரியை - கையினாற்செய்யுங்‌ 
கிரியை. 


கைக்கிளை - ஏழிசையினொன்று, 
அது அண்ணத்தாற்‌ பிறக்குமிசை, 
ஒரு தலைக்காமம்‌, ஒரு பிரபந்தம்‌. 
அஃது ஒருதலைக்காமத்தினை 
ஐந்துவிருத்தத்தாற்‌ கூறுவது 
வெண்பாமுப்பத்திரண்டாற்‌ 
கூறலுமாம்‌, யாழினோர்‌ நரம்பு. 
கைக்கிளைமணம்‌ - ஆசுரமிராக்கதம்‌ 
பைசாசமூன்றும்‌. 
கைக்கீறு - கையெழுத்தின்‌ குறிப்பு. 
கைக்குட்டை - சிறுகுடை. 
கைக்குட்டை - கையிற்பிடிக்கும்‌ 
புடைவைத்துண்டு. 
கைக்குத்து - கைபொத்திக்குத்தல்‌. 
கைக்குநீர்க்கொள்ளுதல்‌ - சிறுநீர்‌ 
விடுதல்‌. 
கைக்குழந்தை - இடுக்குப்பிள்ளை. 
கைக்குழலூதல்‌ - கையிலேகுழலூதல்‌. 
கைக்குழி - கமுக்கட்டு. 
கைக்குழித்தாமரை - ஒரு வியாதி. 
கைக்குள்‌ - உடனே, சடுதி. 
கைக்குறி 
சாத்திரம்‌. 
கைக்குற்றம்‌ - கைமோசம்‌. 


- கைவரைபார்க்குஞ்‌ 


கைக்குன்று - யானை. 

கைக்கூச்சம்‌ - கைகூசுதல்‌. 

கைக்கூலி - பரிதானம்‌. 

கைக்கெளியது - இலேசானது, மழ 
மைச்சலானது. 

கைக்கை - கசப்பு. 

கைக்கொட்டை - கையணை. 

கைக்கொள்ளுதல்‌ - அங்கீகரித்தல்‌. 

கைக்கோடாலி - சிறுகோடாலி. 

கைக்கோரணி - கைச்சித்திரம்‌. 

கைக்கோல்‌ - ஊன்றுகோல்‌. 

கைங்கிரியம்‌ - பணிவிடை. 

கைசருவுதல்‌ - கைகலத்தல்‌, கைச்‌ 
சரசம்‌. 


326 wirpiuror aS 


கைசலித்தல்‌ 


கைசலித்தல்‌ - கைதளர்தல்‌, தொய்ந்து 
போதல்‌. 

கைசிகம்‌ - இச்சை, ஓரிராகம்‌, மயிர்க்‌ 
கனம்‌, விகாரம்‌. 

கைசியம்‌ - கேசம்‌. 

கைசெய்தல்‌ - அலங்கரித்தல்‌, கை 
வேலை செய்தல்‌, பயிர்செய்தல்‌. 

கைசோரம்‌ - பாலியம்‌. 

கைச்சங்கம்‌ - நாகரவண்டு. 

கைசசட்டம்‌ - கம்பலை, கைவிட்டம்‌. 

கைச்சட்டை - கையிலிடுங்கவசம்‌. 

கைச்சம்பிரதாயம்‌ - கைச்சித்திரம்‌. 

கைச்சரசம்‌ - இலீலைவிளையாட்டு, 
கைச்சேட்டை. 

கைச்சரி - கைவளை. 

கைச்சல்‌ - கைப்பானது, கைப்பு, 
வெறுப்பு. 

கைச்சற்றோடை - புளிநாரத்தகை. 

கைச்சாத்து, கைச்சார்த்து - கை 
யெழுத்துத்துண்டு, நிலவிறை 
யிறுத்த துண்டு. 

கைச்சாய்ப்பு - சார்மானம்‌. 

கைச்சி - ஊமற்பாசி, சிரட்டை. 

கைச்சித்தி - கைவாச. 

கைச்சித்திரம்‌ - கைவிற்பன்னம்‌. 

கைச்சிமிட்டு - கைச்சித்திரம்‌. 

கைச்சீட்டு - கைநறுக்கு. 

கைச்சுழி - விதைக்தறெவிதை கூடி 
விழுதல்‌. 

கைச்சுறுக்கு - கைவிரைவு. 

கைச்செட்டு - அன்றன்றுகொண்டு 
விற்றல்‌. 

கைச்செட்டை - கைமூட்டு. 

கைச்சேட்டை - கைச்சரசம்‌. 

கைச்சைகை - கைச்சாடை.. 

கைடவசிதன்‌ - விட்டுணு. 

கைடவன்‌ - ஓரரக்கன்‌. 


கைடவாரி - விட்டுணு. 


கைடவை - துர்க்கை. 

கைதட்டல்‌ - கையொடுகை தட்டல்‌, 
கைவிடுதல்‌, தப்புதல்‌. 

கைதப்புதல்‌ - நீங்கல்‌. 

கைதருதல்‌ - இடங்கொடுத்தல்‌, உதவு 
குல்‌, கைகூடுதல்‌. 

கைதவம்‌ - துன்பம்‌, பொய்‌, வஞ்சனை, 
பந்தயம்‌. 

கைதவன்‌ - பாண்டியன்‌. 

கைதளர்தல்‌ - கைநெகிழ்தல்‌, சோர்தல்‌, 
தொய்தல்‌. 

கைகதாங்கி - கைபிடி, நாற்காலியி 
னோருறுப்பு. 

கைதூக்கல்‌ - இரட்சித்தல்‌, விடுதலை 
யாக்கல்‌. 

கைதூவாமை - ஒழியாவொழுக்கம்‌. 

கைதை - தூ£ழை, வயல்‌. 

கைசகைச்சுரிகையன்‌ - மன்மதன்‌. 

கைதொடல்‌ - உண்ணல்‌, கலியாணம்‌. 

கைத்தலம்‌ - கை. 

கைத்தல்‌ - அலங்கரித்தல்‌, அலைத்தல்‌, 
கசத்தல்‌, கோபித்தல்‌, வெறுத்தல்‌. 

கைத்தளை - கைவிலங்கு. 

கைத்தாக்கு - கைக்குக்கனம்‌, கைக்‌ 
குத்து, கைவேகம்‌. 

கைத்தாய்‌ - வளர்க்குந்தாய்‌. 

கைத்தாளம்‌ - கைமணி. 


கைத்திட்டம்‌ - கைமதியம்‌. 


கைத்தீவத்தி - கையிற்பிடிக்குந்‌ 
தீவட்டி. 

கைத்தீன்‌ - கையில்‌ வைத்துக்கொடுக்‌ 
குந்தன்‌. 


கைத்து - பொன்‌, வெறுப்பு. 
கைத்துப்பாக்கி - கைத்துவக்கு. 
கைத்துருவுமணை - 
துருவுமணை. 
கைத்துவக்கு - சிறு துவக்கு. 
கைத்தூக்கு - கைப்பற்றம்‌, கையாற்‌ 
நூக்கத்தக்கபாரம்‌. 


பிரயாணத்‌ 


கைப்பு 


wp AST 327 


கைத்தேங்காய்‌ - போரடி க்குந்தேங்காய்‌. 
கைத்தொண்டு - குற்றேவல்‌. 
கைத்தொழில்‌ - கைவேலை. 
கைத்தொழும்பு - கைத்தொண்டு. 
கைந்நடுக்கம்‌ - ஒரு வியாதி, கையிறுங்‌ 
காமை. 
கைந்நட்டம்‌ - முதல்கூட நட்ட ப்படுதல்‌. 
கைந்நலப்பால்‌ - கன்றின்றிக்கைவல்ல 
பத்தாற்‌ கறக்கும்பால்‌. 
கைந்நலம்‌ - கன்றின்றிக்கை வல்லபத்‌ 
தாற்‌ கறக்கும்பால்‌. 
கைந்நறுக்கு - கையுறுதி. 
கைந்நனைத்தல்‌ - கைகழுவல்‌. 
கைந்நன்றி - செஞ்ஞன்றி. 
கைந்நாடிபார்த்தல்‌ - நாடியோட்டம்‌ 
பார்த்தல்‌. 
கைந்நீட்டுதல்‌ - அடிக்க முந்துதல்‌, 
இழவு வினவுதல்‌, களவெடுத்தல்‌. 
கைந்நீளுதல்‌ - அதிகமாய்க்கொடுத்‌ 
தல்‌, ஒன்றைச்‌ செய்யமுந்துதல்‌. 
கைந்நெகிழ்தல்‌ - விட்டுவிடுதல்‌. 
கைக்கொடி - மாத்திரைப்பொழுது. 
கைந்நொடித்தல்‌ - விரலைநொடி த்தல்‌. 
கைந்நொடுநொடுத்தல்‌ - கண்ட 
தெல்லாந்தொடுதல்‌. 
கைபடிதல்‌ - கைதிருந்துதல்‌. 
கைபதறுதல்‌ - கைந்நடுங்குதல்‌. 
கைபரிமாறுதல்‌ - அடி பிடிப்படுதல்‌. 
கைபழகுதல்‌ - கைப்பழக்கம்‌ பழகுதல்‌. 
கைபறிதல்‌ - கைவிட்டுப்போதல்‌. 
கைபாகம்‌ - கைப்பழக்கம்‌. 
கைபார்த்தல்‌ - கைக்குறிப்பார்த்தல்‌, 
சோதித்தல்‌, நாடிபார்த்தல்‌, மட்‌ 
டறிதல்‌. 
கைபிடி - இரம்மியம்‌, உறுதி, கை 
பிடிக்க வைத்திருப்பது, கைப்‌ 
பொருள்‌, கைவிடாமை, நம்பிக்‌ 
கை, நாடியோட்ட மறிதல்‌. 


கைபிடித்தல்‌ - கலியாணம்‌ முடித்தல்‌, 
நாடியறிதல்‌. 

கைபிடிபத்திரம்‌ - உற்றசினேகம்‌, கை 
விடாமற்‌ பத்திரமாயிருத்தல்‌. 

கைபிடியானவன்‌ - உற்றசினேகிதன்‌. 

கைபிழைபாடு - கைமோசம்‌. 

கைபுகுந்தவழக்கு - கையில்‌ வந்து 
விட்டதென்று டையவனுக்கு 
மில்லை யென்பது. 

கைபுனை, கைபுனைதல்‌ - அலங்‌ 
கரித்தல்‌, பூத்தொடுத்தல்‌. 

கைபோடுதல்‌ - கையிடுதல்‌, வாக்குப்‌ 
பண்ணல்‌. 

கைப்பட்டை - கைப்பலகை, சிறு 
பட்டை. 

கைப்பணம்‌ - கைம்மேற்பணம்‌, 
கையிலிருக்கும்‌ பணம்‌. 

கைப்பணி - கற்சிற்பர்‌ கருவியி 
னொன்று, கைத்தொண்டு. 

கைப்பதட்டம்‌ - கள்ளம்‌. 

கைப்பந்தம்‌ - பந்தவிளக்கு. 

கைப்பயில்‌ - கைச்சயிக்கினை. 

கைப்பழக்கம்‌ - கைப்பரிட்சை. 

கைப்பற்றம்‌ - கைப்பிடி, கைவாறு. 

கைப்பற்றல்‌ - கலியாணம்‌, கைவசத்தி 
லொடுக்கல்‌, வாங்குதல்‌. 

கைப்பற்று - கைத்தூக்கு, கைப்பற்‌ 
றென்னேவல்‌, வாங்குதல்‌. 

கைப்பாடு - கைவசம்‌. 

கைப்பாதி - இரண்டாய்ப்‌ பிளப்பதிற்‌ 
சிறு பாதி. 

கைப்பிசகு - கைமோசம்‌. 

கைப்பிடி - கலியாணம்‌, கைபிடித்த 
பிடி, உலக்கை. 

கைப்பிடித்தல்‌ - கலியாணம்‌ முடித்தல்‌. 

கைப்பிடிவாள்‌ - கைவாள்‌. 

கைப்பிரட்டு - அஸதலாவித்தை. 

கைப்பு - அறுசுவையினொன்று. அது 
கசப்பு, ஒரு சரக்கு, வெறுப்பு, 


ஆடுதின்னாப்பாலை. 


328 wirpiuror ASA 


கைப்புடை 


கைப்புடை - கைக்கவசம்‌. 

கைப்புட்டில்‌ - விரலுறை. 

கைப்புலி - யானை. 

கைப்பூட்டு - கைப்பொருத்து, கையி 
னாற்பூட்டும்பூட்டு. 

கைப்பெட்டகம்‌, கைப்பெட்டி - சிறு 
பெட்டகம்‌. 

கைப்பொருள்‌ - கைவசத்தி லிருக்கும்‌ 
பொருள்‌. 


கைப்பொலி - கையாலள்ளும்‌ பொலி. 


கைப்பொல்லம்‌ - சிறு துண்டு. 

கைப்பொறுப்பு - தன்பொறுப்பு. 

கைமை, கைம்பெண்‌ - அமங்கலி. 

கைம்பெண்வஸலதிரம்‌ - அமங்கலி 
யுடுக்கத்தக்க புடைவை. 

கைம்மடல்‌ - கைச்சீப்பு. 

கைம்மட்டம்‌, கைம்மட்டு - கைமதியம்‌. 

கைம்மணி - கைத்தாளம்‌, சேமக்கலம்‌. 

கைம்மண்டை - கையாயிையபாத்திரம்‌. 

கைம்மதியம்‌ - கைம்மட்டு. 

கைம்மயக்கு - ஒரு வசியமருந்து. 

கைம்மரம்‌ - வீட்டின்‌ பாய்ச்சுமரம்‌. 

கைம்மலை - யானை. 

கைம்மறதி - அயர்தி. 

கைம்மறித்தல்‌ - தடுத்தல்‌. 

கைம்மறுத்தல்‌ - கொடுப்போருங்‌ 
கொடாதுவிடல்‌. 

கைம்மறை - உடன்மறை. 

கைம்மா - யானை. 

கைம்மாயம்‌ - கைம்மயக்கு. 

கைம்மாய்ச்சி - கைவிலங்கு. 

கைம்மாறு - பிரதியுபகாரம்‌. 

கைம்மாறுதல்‌ - விற்றல்‌. 

கைம்மாற்று - உடன்மாற்று. 

கைம்மிகல்‌, கைம்மிகுதல்‌ - அதிகப்‌ 
படல்‌, கைகடத்தல்‌. 

கைம்மிடிப்பு - கையிலொன்றுமில்லா 


மை. 


கைம்மீன்‌ - அத்தநான்‌. 


கைம்முடக்கம்‌ - பொருள்முடடு, 


வினைக்கேடு. 
கைம்முடிப்பு - முடிப்புப்பணம்‌. 
கைம்முட்டிசெய்தல்‌ - கையைப்‌ 
பொத்துதல்‌. 


கைம்முட்டு - கைம்மிடிப்பு. 
கைம்முறை - கைம்மாறும்முறை. 
கைம்முட்டு - தோட்பொருத்து. 
கைம்மூலம்‌ - கையினடி.. 
கைம்மெய்காட்டல்‌- அபிநயங்காட்டல்‌. 
கைம்மேலே - உடனே. 
கைம்மேற்பணம்‌ - உடன்கையிற்‌ 
கொடுக்கும்‌ பணம்‌. 
கைம்மை - கைம்பெண்‌. 
கைம்மோசம்‌ - செய்கைப்பிழை. 
கையகப்படுதல்‌ - கைக்குட்‌ சேருதல்‌. 
கையகப்படுத்தல்‌ - ஒப்புக்‌ கொடுத்‌ 
தல்‌, சிக்கப்பண்ணுதல்‌, பிடித்தல்‌. 
கையடிப்படுதல்‌ - கைக்குட்படுதல்‌. 
கையடிப்படுத்துதல்‌ - ஆட்சிக்குட்‌ 
படுத்துதல்‌. 
கையடை - அடைக்கலம்‌. 
கையமர்த்தல்‌, கையமைத்தல்‌ - அபை 
அமைந்‌ 
திருக்கக்‌ குறிப்புக்‌ காட்டல்‌. 
கையம்பு - உறுதி, நம்பிக்கை. 


யார்த்தஞ்‌ செய்தல்‌, 


கையயர்தல்‌ - கைசோர்தல்‌. 

கையரிக்கொளல்‌ - சேர்த்துக்‌ கொள்‌ 
ளல்‌, தேடல்‌. 

கையரியம்‌ - இரும்பு. 

கையர்‌ - கீழ்மக்கள்‌, சண்டாளர்‌, 
திருடர்‌. 

கையலுத்தல்‌ - கைசலித்தல்‌. 

கையளித்தல்‌ - ஒப்புக்கொடுத்தல்‌, 
கொடுக்குதல்‌. 

கையறம்‌ - கெடும்படி பாடும்‌ பாட்டு. 


கையறல்‌ - ஒழுக்கமின்மை, செயலறல்‌. 


கையேற்பு 


wpe 4ST 329 


கையறல்விலக்கு - ஒரலங்காரம்‌, 
அஃது கையறுதலைக்காட்டி 
விலக்குவது. 

கையறவு - உதவியின்மை, செயலறு 
தல்‌, சாதல்‌. 

கையறிதல்‌ - பழகுதல்‌. 

கையறுதல்‌ - அந்தரிக்குதல்‌, செயலறல்‌. 

கையறுதி - கையுறுதியிலே விற்கப்‌ 
பட்ட வறுதி. 

கையறுநிலை - ஒரு பிரபந்தம்‌. அஃது 
கணவனோடு மனைவி கழிந்‌ 
துளியவர்‌ கட்பட்ட அழிவுப்‌ 
பொருளெல்லாவற்றையும்‌ பிறர்க்‌ 
கறிவுறுத்தியிறந்து படாதொழிந்த 
ஆயத்தாரும்‌ பரிசில்‌ பெறும்‌ விறவி 
யருந்‌ தனிப்படருழந்த செயலறு 
நிலையைக்‌ கூறுவது. 

கையறை - ஒழுக்கமின்மை, செய 
லின்மை. 

கையாடுதல்‌ - எடுத்து வழங்குதல்‌, 
கைப்பற்றுதல்‌. 

- எடுத்துவழங்குதல்‌, 
கைகண்டது. 

கையாந்தகரை - ஒரு பூடு. 


கையாளி - துட்டன்‌, மாய்மாலன்‌. 


கையாட்சி 


கையாளித்தல்‌ - ஒப்படைத்தல்‌. 

கையாளுதல்‌ - எடுத்துவழங்குதல்‌. 

கையாள்‌ - குற்றேவலாள்‌. 

கையாறு - ஒழுக்கம்‌, சரித்திரம்‌, 
துன்பம்‌. 

கையாறுதல்‌ - இளைப்பாறுதல்‌. 

கையாற்றி - ஆறுதல்‌, உதவி. 

கையாற்றுதல்‌ - அடையில்‌ மாற்று 
தல்‌, இளைப்டாற்றுதல்‌. 

கையான்‌ - கையாந்தகரை. 

கையிகத்தல்‌ - அகன்‌ றுநிற்றல்‌, இழத்‌ 
தல்‌, ஒழுங்கு தப்புதல்‌, கடத்தல்‌. 

கையிடுதல்‌ - தலையிட்டுக்‌ கொள்‌ 
ளுதல்‌, நேர்ப்படுதல்‌. 


கையிணக்கம்‌ - கூத்திவைக்குதல்‌. 

கையிருப்பு - கையுரக்கம்‌. 

கையில்‌ - கயில்‌. 

கையிளகுதல்‌ - கைநெகிழ்தல்‌, 
கொடுக்கச்சம்மதித்தல்‌. 

கையிளைத்தல்‌ - கைசலித்தல்‌. 

கையிறக்கம்‌ - கையைவிட்டி றங்குதல்‌ 
கொடை. 

கையிறக்குதல்‌ - கையிலிருந்திறங்கச்‌ 
செய்தல்‌. 

கையிறங்காமை, கையிறுக்கம்‌ - 
பிசுனித்தனம்‌. 

கையிறங்குதல்‌ - கொடுக்க விணங்கு 
தல்‌. 

கையுங்கணக்கும்‌ - இருந்ததுஞ்‌ 
சென்றதும்‌. 

கையுடனே - உடனே. 

கையுடை - கைக்கவசம்‌. 

கையுதவி - ஆளுதவி. 

கையுபகாரம்‌ - ஒத்தாசை, கைக்கூலி. 

கையும்மெய்யும்‌ - அத்தாட்சி, உறுதி. 

கையுரக்கம்‌ - கைவசத்திலிருக்கும்‌ 
பணம்‌. 

கையுழைப்பு - வேலை. 

கையுறுதி - அட்டவணை சேர்க்கப்‌ 
படாத வுறுதி. 

கையுறை - கைக்கவசம்‌, தலை மகன்‌ 
றலைவிக்குத்‌ தரும்‌ பொருள்‌. 

கையெடுத்தல்‌ - கும்பிடல்‌, சத்தியம்‌ 
பண்ணல்‌, சம்மதித்தற்குறியாய்க்‌ 
கையுயர்த்தல்‌. 

கையெழுத்து - 
மெழுத்து, தன்பேரெழுத்து. 

கையேந்தல்‌, கையேந்துதல்‌ - இரந்து 
வாங்குதல்‌. 

கையேறல்‌ - நடுத்தரமானமுத்து. 

கையேறுதல்‌ - கையிலேசேர்தல்‌. 


கையாலெழுது 


கையேற்குதல்‌ - ஏற்றுக்கொள்ளுதல்‌. 


கையேற்பு - கைப்பிச்சை. 


330 wirpiuror aS 


கையை 


கையை - தங்கை. 

கையொப்பம்‌ - கையெழுத்து. 

கையொலி - ஐந்து முழப்புடைவை. 

கையொழியாமை - ஒழியாவொழுக்கம்‌. 

கையொழுக்கம்‌ - ஒழுக்கம்‌. 

கையொறுப்பு - குன்றத்துச்‌ செல்ல 
மித்தல்‌. 

கையொற்றி - கையுறுதியில்‌ வைக்கப்‌ 
பட்டகாணியீடு. 

கையோடே - உடனே, கைவிடாமல்‌. 

கையோலை - கையுறுதி. 

கைரம்‌ - மலை. 

கைரவம்‌ - குமுதம்‌, வஞ்சகம்‌, வெள்‌ 
ளாம்பல்‌. 

கைரிகம்‌ - பொன்‌, நரி. 

கைரேயம்‌ - மலை. 

கைலஞ்சம்‌ - கைக்கூலி. 

கைலாகு, கைலாகை - கைகொடுத்தல்‌. 

கைலாசம்‌, கைலை - கமிலைமலை. 

கைலம்‌ - கேலி. 

கைவசம்‌ - கைக்குட்படல்‌, வசமாதல்‌. 

கைவண்டில்‌ - சிறுவண்டில்‌. 

கைவரல்‌ - கைப்பழக்கம்‌. 

கைவரை - கையிறை. 

கைவலம்‌ - கைந்நலம்‌, மோக்கம்‌. 

கைவல்லபம்‌ - கைச்சாமாத்தியம்‌. 

கைவல்லியம்‌ - உபநிடத முப்பத்‌ 
திரண்டினொன்று, சித்தி, 


மோக்கம்‌, தனிமை. 
கைவல்லோர்‌ - கைப்பமழக்க முள்ளோர்‌. 
கைவழக்கம்‌ - இழவுக்குக்‌ கொடுக்‌ 
கும்‌ பணம்‌, கைவழங்குதல்‌. 
கைவழங்குதல்‌ - இழவுக்குக்‌ கொடுத்‌ 
தல்‌, கையேவுதல்‌. 
கைவழம்‌ - வழங்குங்கைப்பக்கம்‌. 
கைவளச்சம்பா - ஒரு நெல்‌. 
கைவளை - கடகம்‌, சிறுவளை, 


மருதனி. 


கைவாக்கு - கைவழக்கம்‌. 

கைவாசி - கைச்சித்தி. 

கைவாட்சம்பா - ஒரு நெல்‌. 

கைவாய்க்கால்‌ - சிறுவாய்க்கால்‌. 

கைவாய்ச்சி - சிறுவாய்ச்சி. 

கைவாரம்‌ - செய்கைப்பங்கு, வாழ்த்து. 

கைவாள்‌ - சிறுவாள்‌. 

கைவாறு - கைக்குவாய்ப்பு, கைத்‌ 
தூக்கு. 

கைவிசேஷம்‌ - கைவாசி. 

கைவிசை - கைக்கதி, கைமுறை. 

கைவிடுதல்‌ - கைவிட்டுவிடுதல்‌, 
தள்ளிப்போடுதல்‌. 

கைவிட்டம்‌ - குறுக்குவிட்டம்‌. 

கைவிஸதாரம்‌ - கைவிற்பன்னம்‌. 

கைவிதை - வெந்தயச்செடி.. 

கைவிரித்தல்‌ - மறுத்தல்‌. 

கைவிலக்கம்‌ - மகளிர்சூதகம்‌. 

கைவிலக்கு - கைம்மறைப்பு. 

கைவிலக்குவைத்துப்பார்த்தல்‌ - 
கிரணத்தைக்‌ கையால்‌ மறைத்துப்‌ 
பார்த்தல்‌. 

கைவிலங்கு - கைக்கிடும்விலங்கு. 

கைவிலை - கைப்பணத்துக்கு விற்றல்‌. 

கைவிளக்கு - ஒரு விளக்கு. 

கைவிளை - கைத்தொழில்‌. 

கைவினைஞர்‌ - கம்மாளர்‌, செய்கை 
வல்லோர்‌. 

கைவீச்சன்‌ - ஒரு பணிகாரம்‌. 

கைவிீச்சு - அடி, கையின்வீச்சு, மிகு 
கொடை. 

கைவேகம்‌ - கைவிசை. 

கைவேலை - கைச்செய்கை. 

கைவேல்‌ - கைவிடாவேல்‌, வேல்‌. 

கைவைத்தல்‌ - ஏற்படுதல்‌, தொடுதல்‌. 

கைனி - அத்தநாள்‌, கைம்பெண்‌. 


கொச்சைத்தனம்‌ 


wpe ABTA 331 


கொ 
கொக்கட்டி - குறண்டல்‌. 
கொக்கரித்தல்‌ - கெற்சித்தல்‌, கோழி 
முதலிய பறவைகத்தல்‌. 
கொக்கரிப்பு - கெற்சிப்பு, பறவை 
கொக்கொக்கெனவொலித்தல்‌. 
கொக்கரை - கொக்கறை, சங்கு, 
பாம்பு, வலம்புரிச்சங்கு, வலை, 
வில்‌. 
கொக்கறை - பனைதெங்கு முதலிய 
வற்றின்‌ பிள்ளைமடல்‌. 
கொக்கறையுடும்பு - ஒருடும்பு. 
கொக்காட்டல்‌ - கோதாட்டு. 
கொக்காம்பாளை - ஒரு மரம்‌. 
கொக்கான்‌ - ஒரு மரம்‌, ஒரு விளை 
யாட்டு. 
கொக்கான்‌ வெட்டுதல்‌ - கொக்கான்‌ 
விளையாடுதல்‌. 
கொக்கி, கொக்கில்‌ - கொழுவி. 
கொக்கிறகுமந்தாரை - ஒரு பூமரம்‌. 
கொக்கு - ஒரு புள்‌, குதிரை, செந்‌ 
நாய்‌, மாமரம்‌, மூலநாளன்‌. 
கொக்குக்கல்‌ - மாந்தளிர்க்கல்‌. 
கொக்குமட்டி - ஒரு மட்டி. 
கொக்குமந்தாரை - ஒரு மரம்‌. 
கொக்குமின்‌ - ஒரு மீன்‌. 
கொக்குமுத்து - கொக்கிற்பிறந்த 
வெள்ளைநிறமுத்து. 
கொக்குவம்‌ - கொக்கோகம்‌. 
கொக்கேறி - நெட்டிப்புல்‌. 
கொக்கை - கொழுவி, கொழுவுதடி. 
கொக்கைச்சத்தகம்‌ - ஓராயுதம்‌. 
கொக்கைச்சால்‌ - வளைந்த உழவுசால்‌. 
கொக்கோகம்‌ - ஒரு காமநூல்‌. 
கொங்கணம்‌ - தேசமன்‌ பத்தாறி 
னொன்று, பதினெண்பாடையி 


னொன்று. 


கொங்கணன்‌ - ஒரு சித்தன்‌. 

கொங்கணி - ஒரு தென்னோலைக்‌ 
கூடு. 

கொங்கணியர்‌ - கொங்கண தேசத்தார்‌. 

கொங்கணியான்‌ - ஒரு மீன்‌. 

கொங்கம்‌ - ஓர்நாடு, கோளக பாஷா 
ணம்‌. 

கொங்கரி - ஏலரி௫. 

கொங்களம்‌ - பதினெண்பாடையி 
னொன்று. 

கொங்கன்‌ - சேரன்‌. 

கொங்காரம்‌ - குங்குமமரம்‌. 

கொங்கு - ஒரு தேசம்‌, கருஞ்சுரை, 
கள்‌, தேன்‌, பூந்தாது, வாசனை. 

கொங்கை - மரக்கணு, முலை. 

கொசமசக்கு - குழப்பம்‌. 

கொசு - கொக்கு, கொடுக்கு. 

கொசுகாந்தேன்‌ - கொச்குகள்‌ வைக்‌ 
குந்தேன்‌. 

கொச்கு - ஈ, தேனிலையான்‌, நுளம்பு. 

கொசுக்கட்டை - ஒரு குருவி. 

கொசுறு - பிசுக்கு. 

கொச்சகக்கலிப்பா - ஒரு கவி. 

கொச்சகம்‌ - ஒரு கவி. 

கொச்சானை - கொய்ச்சானை. 

கொச்சி - ஒரு தேசம்‌, சவரிலோத்‌ 
திரம்‌, நெருப்பு. 

கொச்சிக்காய்‌ - மிழகுகாய்‌. 

கொச்சிக்குழந்தை - வைப்பரிதாரம்‌. 

கொச்சித்தமரத்தை - ஒரு தமரத்தை. 

கொச்சிமஞ்சள்‌ - ஒரு மஞ்சள்‌. 

கொச்சியேலம்‌ - ஒரேலம்‌. 

கொச்சிலித்தி - ஒரு புல்‌. 

கொச்சை - இளப்பம்‌, இளைத்தல்‌, 
கீழ்மை, திருந்தாத பேச்சு, வெள்‌ 
ளாடு, ஆட்டின்பொதனு. 

கொச்சைத்தனம்‌ - கொச்சைப்‌ 

பழக்கம்‌. 


332 wirpiuror aS 


கொச்சைப்பழக்கம்‌ 


கொச்சைப்பழக்கம்‌ - கீழ்மையான 
பரிட்சை. 

கொஞ்சத்தனம்‌ - சின்னத்தனம்‌. 

கொஞ்சப்படுதல்‌ - சின்னத்தனப்‌ 
படுதல்‌. 

கொஞ்சம்‌ - அற்பம்‌, எளிமை, சிறு 
அளவு. 

கொஞ்சல்‌ - கொஞ்சுதல்‌, செல்வ 
மாய்ப்‌ பேசுதல்‌, மழலைச்சொல்‌. 

கொஞ்சி - ஒரு கொடி, கிஞ்ஞா. 

கொஞ்சுகிளி - குதலைபேசுங்கிளி. 

கொஞ்சுதல்‌ - 
முத்தமிடல்‌. 


கொடி - உச்சம்‌, காக்கை, கழ்த்‌ 


மழலைபேசுதல்‌, 


திசைப்‌ பாலன்குறி, குமரனாடல்‌, 
துகிற்கொடி, இஃது அட்டமங்‌ 
கலத்தொன்று, இராசசின்னத்து 
மொன்று, நீளம்‌, புடைவை 
யசைவு, அவிட்டநாள்‌, படர்‌ 
கொடி. 
கொடிகட்டிநிற்றல்‌ - அவசரப்படுதல்‌. 
கொடிகட்டுதல்‌ - இயாதொன்றை 
லிடாமல்‌ முயன்றுநிற்றல்‌, சயக்‌ 
குறிப்பு. 
கொடிக்கம்பம்‌ - கொடித்தம்பம்‌. 
கொடிக்கழல்‌, கொடிக்கழற்சி - 
கழற்சிக்‌ கொடி. 
கொடிக்கள்ளி - ஒரு கள்ளி. 
கொடிக்கால்‌ - வெற்றிலைக்கொடி. 
கொடிக்கையான்‌ - ஒரு கையான்‌ 
தகரை. 
கொடிக்கொற்றான்‌ - ஒரு கொடி. 
கொடிசை - கன்னம்‌. 
கொடிச்சண்பகம்‌ - ஒரு செண்பகம்‌. 
கொடிச்சி - இடைச்சி, புற்றாஞ்‌ 
சோறு, சித்திரை மூலம்‌. 
கொடிச்சியர்‌-குறிஞ்சிநிலப்‌ பெண்கள்‌. 
கொடிச்சிலால்‌ - வெள்ளைவால்‌. 
கொடிச்சீலை - சித்திரப்படாம்‌, துகிற்‌ 
கொடி. 


கொடிச்சூரை - ஒரு சூரை. 
கொடிஞ்சி - தேர்‌, தேர்மொட்டு. 
கொடிது - கொடியது. 
கொடித்தக்காளி - ஒரு தக்காளி. 
கொடித்தடக்கி - ஒரு மரம்‌, நாயின்‌ 
கால்மேல்விரல்‌. 
கொடித்தம்பம்‌ - கொடி கட்டுந்தறி. 
கொடித்திருப்பாடகம்‌ - ஒரு காலணி. 
கொடித்துத்தி - ஒரு துத்தி. 
கொடித்தூக்குதல்‌ - துவசங்கட்டுதல்‌. 
கொடிநாய்‌ - தோல்நாய்‌. 
கொடிநெட்டி - நீர்ச்சுண்டி.. 
கொடிப்பசளை - ஒரு பசளை. 
கொடிப்படை - முற்படை. 
கொடிச்சி - சத்திரைமூலம்‌. 
கொடிப்பவுந்திரம்‌ - பவுந்திரநோயி 
னோர்‌ பேதம்‌. 
கொடிப்பாசி - ஒரு பாசி. 
கொடிப்பாலை - ஒரிசை, ஒரு செடி. 
கொடிப்பிணை - வங்கமணல்‌. 
கொடிப்புலி - ஒரு வகைப்புலி. 
கொடிப்பூ - நூல்வகைப்‌ பூவினொன்று. 
கொடிப்போடுதல்‌ - யாதொன்றைத்‌ 
தனக்காக்க வழிபண்ணல்‌, வெற்றி 
முதலியவற்றைக்‌ குறித்துக்‌ கொடி 
தூக்குதல்‌. 
கொடிமரம்‌ - கொடிக்கம்பம்‌. 
கொடிமல்லிகை - ஒரு மல்லிகை. 
கொடிமாதளை - ஒரு மாதளை. 
கொடிமுடியன்‌ - ஒரு பாம்பு. 
கொடிமுந்திரிகை - ஒரு முந்திரிகை. 
கொடியது - கொடுமையானது. 
கொடியபீசம்‌ - சீதரங்கபாஷாணம்‌. 
கொடியமன்னன்‌ - கோடாசொரி 
பாஷாணம்‌. 
கொடியரசு - ஓரரசமரம்‌, அவரை. 
கொடியராகு - கோமேதகம்‌. 


கொடுப்பு Wp ATG) 333 
கொடியவீரன்‌ - கோடாசொரி | கொடுக்கன்‌, கொடுக்கான்‌ - ஓர்விஷ 
பாஷாணம்‌. செந்து, கொடுக்குள்ள செந்து. 


கொடியன்‌ - கேது, துட்டன்‌. 

கொடியாடு - வெள்ளாட்டிலோர்‌ 
பேதம்‌. 

கொடியாந்தரம்‌ - கொடுமை. 

கொடியால்‌ - ஒரால்‌. 


கொடியாளன்‌ - கோடாசொரி 


பாஷாணம்‌. 

கொடியாள்‌ கூந்தல்‌ - ஒரு புல்‌. 

கொடியிலந்தை - ஓரிலந்தை. 

கொடியிறக்கம்‌ - துவசமிறக்குதல்‌, 
முடிவுபண்ணுதல்‌. 

கொடியெலுமிச்சை - ஒரெலுமிச்சை. 

கொடியேற்றம்‌ - திருவிழாத்துடக்கம்‌, 
துவசாரோகணம்‌. 

கொடியேற்றுதல்‌ - துவசாரோகனம்‌ 
பண்ணல்‌, படங்களைப்‌ பறக்க 
வுயர்த்துதல்‌. 

கொடியோன்‌ - கற்றாளை, குரூரன்‌. 

கொடிவசலை - ஒரு வசலைக்கொடி. 

கொடிவழுதலை - ஒரு வழுதுணை. 

கொடிவிட்டுச்சரிதல்‌ - நிரையே 
நெடுகப்போதல்‌. 

கொடிவேம்பு - ஒரு வேம்பு. 

கொடிவேலி - கொடுவேலி. 

கொடிறு - கதுப்பு, குறடு, பூசநாள்‌, 
யாணைக்கதுப்பு. 

கொடு - கொடுமை, கொடென்‌ 
னேவல்‌, வளைவு. 

கொடுகடி - பிகுகூதல்‌. 

கொடுகுதல்‌ - 
லொடுங்குதல்‌. 


கூசுதல்‌, கூதலா 

கொடுகொடுத்தல்‌ - பமிகக்குளிர்தல்‌. 

கொடுகொடெனல்‌ - கூதிர்‌ நடுக்கக்‌ 
குறி. 

கொடுகொட்டி - குமரனாடல்‌ சிவன்‌, 


கொடுக்கி - ஒரு பூடு. 

கொடுக்கு - கவர்‌, கவைத்தாள்‌. 

கொடுக்குதல்‌ - கொடுத்தல்‌. 

கொடுக்குமதி - கொடுக்கவேண்டி யது. 

கொடுங்கண்‌ - கொடுமை, கொடும்‌ 
பார்வை. 

கொடுங்கரி - பொய்ச்சாட்சி. 

கொடுங்காலம்‌ - கொடுமையான 
காலம்‌. 

கொடுங்கால்‌ - உள்வளைந்தகால்‌. 

கொடுங்கீறு - கிழித்தசிறுகற்று. 

கொடுங்குதல்‌ - கொடுகுதல்‌. 

கொடுங்குழை - வளைந்தகாதணி. 

கொடுங்கை - உள்வளைந்தகை, 
கொடுமை, தேர்க்கொடுங்கை, 
வீட்டின்‌ வெளிப்பக்கம்‌. 

கொடுங்கொடிச்சிலை - மஞ்சட்கல்‌. 

கொடுங்கோல்‌ - அநீதி, கொடுமை 
யான வாளுகை. 

கொடுங்கோள்‌ - பின்புறணி, புறம்‌ 
பேவசைகூறல்‌. 

கொடுஞ்சொல்‌ - வன்சொல்‌. 

கொடுதலைமடிப்பு, 
முடிச்சு, கொடுதலைவிற்பூட்டு - 
பிரியாதபடியிசைத்தல்‌. 

கொடுதி - மடிப்புத்தொழில்‌, மர 
ஆணி. 

கொடுத்தல்‌ - அணைவித்தல்‌, ஈதல்‌, 


கொடுதலை 


உண்டாக்கல்‌. 
கொடுநுகம்‌ - மகநாள்‌. 
கொடுந்தமிழ்‌ - செந்தமிழல்லாதது. 
கொடுந்தலை - வளைந்ததலை. 
கொடுப்பனவு, கொடுப்பனை, கொடுப்‌ 
பினை - கொடுக்குந்‌ தன்மை, 
பெண்ணை விவாகம்‌ பண்ணிக்‌ 
கொடுத்தல்‌. 
கொடுப்பு - கதுப்பு. 


334 wirpiuror ABS) 


கொடுப்புப்பீறி 


கொடுப்புப்பீறி - ஒரு சிலந்தி. 

கொடுப்பை - பொன்னாங்காணி. 

கொடுமரம்‌ - தனுவிராச, வில்‌. 

கொடுமுடி - கோயில்‌ முதலியவற்றின்‌ 
கிரசம்‌, மலையினுச்௪. 

கொடுமுடிச்சு - காரியங்களைக்‌ கட்டுச்‌ 
சுற்றாய்‌ முடித்தல்‌, படுமுடிச்சு. 

கொடுமை - கொடுங்கோன்மை, 
பொல்லாங்கு, முரடு, வக்கொரந்த 
பாஷாணம்‌. 

கொடும்பாதகம்‌ - அநீதம்‌, கொடியது 
ரோகம்‌. 

கொடும்பாவி - அநீதன்‌, மழையில்லாத 
காலத்திற்கட்டியிழுக்கு மோருரு. 

கொடும்புரி - கடும்புரி. 

கொடும்புலி - சிங்கம்‌, சிங்கவிராக௫. 

கொடும்பை - ஓர்‌ பச்சிலை, ஓர்‌ பூடு, 
குளம்‌, மதகு, மலையருவி. 

கொடுவரல்‌ - கொணர்கதல்‌. 

கொடுவரி - புலி. 

கொடுவாட்கத்தி - வளைந்தகத்தி. 

கொடுவாய்‌ - ஒரு மிருகம்‌, ஒரு மீன்‌, 
வெறும்புறங்கூறல்‌. 

கொடுவானை - ஒரு மீன்‌. 

கொடுவாள்‌ - அரிவாள்‌, வளைந்த 
வாள்‌. 

கொடுவிஷம்‌ - வெள்ளைப்‌ பாஷா 
ணம்‌. 

கொடுவினை - பொல்லாங்கு. 

கொடுவேலி - ஒரு செடி. 

கொடூரம்‌ - கடுமை, குரூரம்‌. 

கொடை - ஈகை. அஃது புண்ணியத்‌ 
தோற்றந்நான்கினுமொன்று. 

கொடைசாலி - ஈகையாளன்‌. 

கொடைத்தம்பம்‌ - ஈவோர்‌ நிறுத்துந்‌ 
தம்பம்‌. 

கொடைப்பொருள்‌ - கொடுக்கப்படு 
பொருள்‌. 


கொடைவினா - கொடுக்கும்வினா, 
(உம்‌) வேண்டுமா. 

கொடைமடம்‌ - வரையாது கொடுத்தல்‌. 

கொடையாளன்‌ - ஈகையாளன்‌. 

கொடைவீரம்‌ - மிகுகொடையினு 
லுண்டாம்‌ வீரம்‌. 

கொட்குதல்‌ - சழலல்‌, வளைதல்‌. 

கொட்டகச்சி, கொட்டங்கச்சி - கொட்‌ 
டாங்கச்சி. 

கொட்டகம்‌, கொட்டகை - கொட்டில்‌. 

கொட்டக்காரன்‌ - தப்பிலி, பொல்‌ 
லாங்கன்‌. 

கொட்டங்காய்‌ - ஒரு மரக்காய்‌, தேங்‌ 
காய்‌. 

கொட்டடி - நெல்லுக்கொட்டி விற்கெ 
இடம்‌. 

கொட்டணை - ஒரு பூடு. 

கொட்டத்திரட்சி - திராமலை. 

கொட்டம்‌ - தவறு, தொழுவம்‌, பொல்‌ 
லாங்கு. 

கொட்டல்‌ - அடித்தல்‌, அப்புதல்‌, 
கொட்டுதல்‌, தேள்‌ முதலிய 
கொட்டல்‌. 

கொட்டன்‌ - ஒரு மரம்‌, குறும்பொல்‌, 
தேங்காய்‌, பருத்த சரீரமுள்ளவன்‌. 

கொட்டன்பொல்லு - குறும்பொல்லு. 

கொட்டாகை - கொட்ட கம்‌. 

கொட்டாங்கச்சி - கொட்டைக்‌ 
கையில்‌. 

கொட்டாங்கரந்தை - ஒரு பூடு. 

கொட்டாப்பிடி, கொட்டாப்பிளி - மரச்‌ 
சுத்தியல்‌. 

கொட்டாப்பித்தல்‌ - உண்ணல்‌. 

கொட்டாமட்டை - தும்புமட்டை. 

கொட்டாய்‌ - கொட்டகம்‌. 

கொட்டாரம்‌ - யானைப்பந்தி. 

கொட்டாவி - யாக்கைக்குற்றமைந்தி 
னொன்று. அஃது வாயால்விடுந்‌ 
நெடுஞ்சுவாசம்‌. 


கொன்கன்‌ 


wp ABTA 335 


கொட்டாவிவிட்டிறுக்கி - நாயுருவி. 

கொட்டி - ஒரு கிழங்குப்பூடு, கோவில்‌ 
வாசல்‌, பார்க்குங்‌ குறி, வார்த்தை 
சொல்லல்‌. 

கொட்டிக்கலைத்தல்‌ - சிதறடித்தல்‌. 

கொட்டிக்கோரை - ஒரு கோரை. 

கொட்டியம்‌ - எருது. 

கொட்டில்‌ - ஒதுக்டெம்‌, கொட்டகை, 
பசுக்கொட்டில்‌. 

கொட்டு - அடி, உட்டுளையான மரத்‌ 
துண்டு, கொட்டகை, கொட்‌ 
டென்னேவல்‌, சாரம்‌, சில்விஷ 
கடி, துளையுடைப்‌ யொருள்‌, 
மண்வெட்டி. 

கொட்டுக்கன்னார்‌ - கொட்டுவேலை 
செய்யுங்கன்னார்‌. 

கொட்டுக்கிணறு - சங்களைக்ணெறு. 

கொட்டுக்கூடை - ஒரு கூடை, ஒரு 
பாத்திரம்‌. 

கொட்டுச்செத்தல்‌ - அறக்காய்ந்த 
தேங்காய்‌. 

கொட்டுண்ணல்‌ - சிந்துண்குதல்‌. 

கொட்டுதல்‌ - அடித்தல்‌, அப்பல்‌, 
குவித்தல்‌, கையொடு கைதட்டல்‌, 
சிந்துதல்‌, தேள்முதலியகடி த்தல்‌, 
பறையடித்தல்‌, பூசுதல்‌. 

கொட்டுப்பனை - தறிபட்ட பனை 
யினடி. 

கொட்டுப்பித்தளை - கொட்டுவேலை 
செய்யும்‌ பித்தளை. 

கொட்டு முழக்கு - மேளதாளமுதலிய 
வாச்சியம்‌. 

கொட்டுமுறி - உயர்ந்தபித்தளை. 

கொட்டுமேளம்‌ - நட்டுவமேளம்‌. 


கொட்டுவாய்‌ - சிறுசெந்துக்கள்‌ 
குற்றினகுற்‌றுவாய்‌. 

கொட்டுவான்‌ - தேள்‌ முதலியசெரந் து. 

கொட்டுவேலை - கொட்டிச்செய்த 
வேலை. 


கொட்டை - ஒரு காதணி, ஒரு மரம்‌, 
தலையணை, நூற்குங்கொட்டை, 
பாதகுறட்டின்‌ குமிழ்‌, வித்து, 
கொட்டைக்கரந்தை 

கொட்டை கட்டுதல்‌ - ஒரு விளை 
யாட்டு. 

கொட்டைக்கரந்தை - ஒரு கரந்தை. 

கொட்டைக்காய்‌ - தசையற்றகாய்‌. 

கொட்டைக்கைச்சி, கொட்டைக்‌ கையில்‌ 
- சிரட்டைக்கயில்‌. 

கொட்டைச்செத்தல்‌ - அறச்செத்தல்‌. 

கொட்டைத்தேங்காய்‌ - கொப்பறா 
தேங்காய்‌. 

கொட்டை நூற்றல்‌ - கொஞ்சங்‌ 
கொஞ்சமாய்க்‌ கவர்தல்‌, நூல்‌ 
கற்றல்‌. 

கொட்டை பற்றுதல்‌ - பிஞ்சுகளுக்குட்‌ 
கொட்டைபிடித்தல்‌. 

கொட்டைபோடுதல்‌ - சாதல்‌, பிலா 
மரம்‌ பிஞ்சுபிடித்தல்‌. 

கொட்டைப்பாக்கு - காய்ந்த பாக்கு. 

கொட்டைப்பாக்குத்‌ தலைப்பா - 
குஞ்சுத்தலைப்பா. 

கொட்டைப்புளி - கொட்டையெடாத 
புளி. 

கொட்டைப்பெட்டி - பஞ்சுப்பெட்டி, 
மடிப்பெட்டி. 

கொட்டை முதல்‌ - கைமுதல்‌, விதை 
முதல்‌. 

கொட்டைமுத்து - ஆமணக்குமுத்து. 

கொட்டைமுந்திரி, 
முந்திரிகை - ஒரு மரம்‌. 

கொட்டையாடுதல்‌, கொட்டையிடுதல்‌ 


கொட்டை 


- பஞ்சுசுகிர்தல்‌. 
கொட்டையிலந்தை - ஒரிலந்தை. 
கொட்பு - சுழற்சி, திரிபு, வளைவு. 
கொணர்தல்‌ - கொண்டுவரல்‌. 
கொன்கன்‌ - தலைவன்‌, நெய்தனிலத்‌ 

தலைவன்‌. 


336 wirpiuror aS 


கொண்டகுளம்‌ 


கொண்டகுளம்‌ - எட்டி மரம்‌. 
கொண்டக்காரர்‌ - கரையாரிலோர்‌ 
பகுதி. 
கொண்டக்கிரி - ஒரு பண்‌. 
கொண்டச்சானி - நஞ்சறுப்பான்‌. 
கொண்டபாரம்‌ - நிறைபாரம்‌, 
பொறுக்கும்‌ பாரம்‌. 
கொண்டம்‌ - குறிஞ்சா. 
கொண்டலடித்தல்‌ - மகளிர்‌ விளை 
யாட்டி னொன்று. 
கொண்டலாத்தி - கொண்டைக்‌ 
கிளாறு. 
கொண்டல்‌ - ஒரு விளையாட்டு, 
கீழ்காற்று, முன்பனிப்பரவத்தின்‌ 
காற்று, மேகம்‌. 
கொண்டல்மிதித்தல்‌ - தீமிதித்தல்‌. 
கொண்டல்வண்ணன்‌ - திருமால்‌. 
கொண்டற்கல்‌ - மந்தாரச்சிலை. 
கொண்டாடல்‌ - மெச்சல்‌. 
கொண்டாடுதல்‌ - ஆசரித்தல்‌, சீராட்‌ 
தெல்‌, பாராட்டுதல்‌. 
கொண்டாட்டம்‌ - சங்காத்தம்‌, சந்தோ 
ஷம்‌, சீராட்டு, பொழுதுபோக்கு. 
கொண்டாட்டு - கொள்கை, சீராட்டு. 
கொண்டானடித்தல்‌ - கொண்டலடித்‌ 
தல்‌. 
கொண்டான்‌ - ஒரு விளையாட்டு, 
கணவன்‌. 
கொண்டி - கதலிற்குடுமி, கொள்ளை, 
கொழுமாட்டுமிரும்பு. 
கொண்டிமாடு - பட்டி மாடு. 
கொண்டியம்‌ - வெறும்புறங்கூறல்‌. 
கொண்டியாரம்‌ - இறுமாப்பு. 
கொண்டிலாத்தி - கொண்டலாத்தி. 
கொண்டிலான்‌ - 
கொண்டைக்கிளாறு. 
கொண்டுகூட்டு - பொருள்கோ 
ளெட்டினொன்று, அஃது கலி 


கருதிய பொருள்‌ வசனங்களைத்‌ 
தெரிந்தெடுத்துப்‌ பயன்படுத்துவது. 

கொண்டுணி - கோட்சொல்வோன்‌. 

கொண்டுவிற்றல்‌ - எதிர்ச்செட்டு. 

கொண்டேசன்‌ - சுக்கு. 

கொண்டை - ஆணிமுதலியவற்றின்‌ 
கொண்டை, இலந்தைக்கனி, ஐம்‌ 
பாலினொன்று. அஃது பக்கன்‌ 
முடித்தல்‌, பட்சியின்‌ சிகை, மயிர்‌ 
முடி. 

கொண்டைக்கரிச்சான்‌ - கரிக்குருவி. 

கொண்டைக்கிருட்டி - கொண்ட 
லாத்தி. 

கொண்டைக்கிளாறு - ஒரு குருவி. 

கொண்டைக்குச்சு - கொண்டையிற்‌ 
செருகுமோர்பணி. 

கொண்டைசாணிக்கிழங்கு - நஞ்‌ 
சறுப்பான்‌. 

கொண்டைச்சன்‌, கொண்டைச்சான்‌ - 
ஒரு குருவி. 

கொண்டைச்சுத்தியல்‌ - ஒரு சுத்தியல்‌. 

கொண்டைத்தலை - மயிர்முடித்தலை. 

கொண்டைத்துலா - தலைத்துலா. 

கொண்டைமுசுறு - ஒரு குரங்கு. 

கொண்டையன்‌ - ஒரு பருந்து. 

கொண்டையாணி - சடையாணி. 

கொண்டையூசி - குண்டிச்‌. 

கொண்டோடி - துலாவையுங்‌ கொடி 
யையும்‌ பிணைக்குங்‌ கயிறு. 

கொண்டோன்‌ - நாயகன்‌. 

கொண்மூ - அகாயம்‌, முகில்‌. 

கொண்மூமுத்து - மேகத்திற்பிறந்த 
சூரியனிறமுத்து. 

கொதி - காய்ச்சல்‌, கொதித்தல்‌, 
கொதியென்னேவல்‌, கோபம்‌, 
துக்கம்‌, வெப்பம்‌. 

கொதிகுடல்‌ - பசிதாங்காவயிறு. 

கொதிகொள்ளுதல்‌ - வெப்புக்கொள்‌ 
ளுதல்‌. 


கொந்துதல்‌ 


wipro AST 337 


கொதித்தல்‌ - கோபித்தல்‌, நீர்முதலிய 
கொதித்தல்‌, வெப்பித்தல்‌. 

கொதிநீர்‌ - வெந்நீர்‌. 

கொதிப்பித்தல்‌ - சிறுபோசனஞ்‌ 
சமைத்தல்‌, சுடச்செய்தல்‌. 

கொதிப்பு - கொதி. 

கொதிமந்தம்‌ - வெப்புமந்தம்‌. 

கொதியிறக்குதல்‌, கொதியெடுக்குதல்‌ 
- ஆங்காரங்குறைத்தல்‌. 

கொதியெண்ணி - போசனத்துக்குக்‌ 
காத்திருப்போன்‌. 

கொதியெண்ணெய்‌ - கொதிப்பிக்கும்‌ 
மருத்தெண்ணெய்‌. 

கொதுகு - கொசகு. 

கொதுகுலம்‌ - மழலைகொஞ்சுதல்‌. 

கொதுகுலித்தல்‌ - குழைந்துருகுதல்‌. 

கொதுகொதுத்தல்‌, கொதுகொதுப்பு, 
கொதுகொதெனல்‌ - ஒலிக்குறிப்பு 
கொதித்தெழும்புதல்‌. 

கொத்தடிமை - பரவணியான அடிமை, 
பழவடிமை. 

கொத்தமல்லி - ஒரு சரக்கு. 

கொத்தமல்லிவைசூரி - கொப்புளிப்‌ 
பான்‌. 

கொத்தம்‌ - எல்லை. 

கொத்தரித்தல்‌ - கொத்திடுதல்‌. 

கொத்தலரி - ஓரலரி. 

கொத்தல்‌ - கொத்துதல்‌. 

கொத்தவரை - ஓரவரை. 

கொத்தவால்‌ - சந்தைவிசாரணை 
காரன்‌. 

கொத்தளம்‌ - மதிற்புறம்‌. 

கொத்தளி - பாய்‌. 

கொத்தியரித்தல்‌ - நாசமாக்குதல்‌. 

கொத்து - கெத்திடல்‌, கொத்துதல்‌, 
கொத்தென்னேவல்‌, திரள்‌, நாளி. 

கொத்துக்கட்டி - இடமண்‌. 

கொத்துக்கத்தரி - ஒரு கத்தரி. 


கொத்துங்குறடு - நண்டு. 

கொத்துச்சரப்பணி, கொத்துச்சரப்பளி 
- ஓர்‌ஆபரணம்‌. 

கொத்துணி - குட்டுணி. 

கொத்துதல்‌ - இரைகொத்தி யெடுத்‌ 
தல்‌, தறித்தல்‌, மண்வெட்டுதல்‌, 
வெட்டுதல்‌. 

கொத்துத்தாவடம்‌ - சிறுருத்திர 

மணிக்கோவை, பலவற்றைப்‌ 
பிணைத்‌ திருப்பது. 

கொத்துத்தூர்வை - கொத்தினா 
லுண்டாம்மிருது. 

கொத்துப்பசனை - ஒரு கீரை. 

கொத்துப்படல்‌ - ஒரு புடல்‌. 

கொத்துமேகம்‌, கொத்துவானம்‌ - 
கொத்துக்‌ கொத்தாயிருக்கும்‌ 
முகில்‌. 

கொத்துவேலை - கொத்திச்செய்யுஞ்‌ 
சித்திரவேலை. 

கொத்தை - இசடு, சூத்தை, பழுது. 

கொந்தல்‌ - அணில்‌ முதலியவற்றாற்‌ 


கொந்தப்பட்ட து, ஊனப்‌ பட்டது, 


கொந்துதல்‌, சினக்குறிப்பு, பெருங்‌ 


கோபம்‌. 
கொந்தழல்‌ - தீத்திரள்‌. 
கொந்தளம்‌ - காண்டாமிருகக்‌ 


கொம்பு, கூத்தின்விகற்பம்‌, பெண்‌ 
மயிர்‌, மயிர்க்குழற்சி. 
கொந்தளித்தல்‌ - கிளம்பல்‌, மும்‌ 
முரங்கொள்ளுதல்‌. 
கொந்தளிப்பு - கெற்சிதம்‌, மும்முரம்‌. 
கொந்தாலி - கல்லுவெட்டுமோர்‌ 
கருவி. 
கொந்தாழம்‌ - ஒரு மரம்‌, ஒரு மருந்து. 
கொந்தாழை - ஒரு கடல்மரம்‌. 
கொந்தாளித்தல்‌ - கொந்தளித்தல்‌. 
கொந்து - கொந்தென்னேவல்‌, நெய்‌ 
வோர்கதிர்‌, பூங்கொத்து. 
கொந்துதல்‌ - பறவைகளலகினாற்‌ 
கொத்துதல்‌, மூர்க்கங்கொள்ளுதல்‌. 


338 wirpiuror ASA 


கொப்பம்‌ 


கொப்பம்‌ - யானைபடுகுழி. 

கொப்பரம்பாய்ச்சுதல்‌ - அதட்டுதல்‌, 
மல்யுத்தத்தினொன்று. 

கொப்பரி - கொப்பரை. 

கொப்பரை - கடாரம்‌, குடம்‌. 

கொப்பளித்தல்‌ - கக்குதல்‌, கொப்புள 
மாதல்‌. 

கொப்பறாத்தேங்காய்‌ - அறக்காய்ந்த 
தேங்காய்‌. 

கொப்பாந்தேன்‌ - கோற்றேன்‌. 

கொப்பி - கொம்மை. 


கொப்பிகொட்டல்‌ - கொம்மை 


கொட்டல்‌. 


கொப்பு - மயிர்முடி, மரக்கொம்பு, 


மாதூர்காதணியினொன்று. 
கொப்புவாளி - மாதர்காதணியி 
னொன்று. 


கொப்புளம்‌ - குமிழ்ப்பு, சீய்ப்பிடி. 
கொப்புளித்தல்‌ - குமிழித்தல்‌, கொப்‌ 
புளமாதல்‌, நீர்முதலிய குதித்தல்‌, 


வாயால்‌ நீரையல சிக்கக்கல்‌. 
கொப்புளிப்பான்‌ - ஒரு வசூரி. 
கொப்புள்‌ - குமிழி, கொப்புளம்‌. 
கொப்பூழ்‌ - உந்தி. 
கொப்பூழ்க்கொடி - நஞ்சுக்கொடி. 
கொப்பெனல்‌ - விரைவின்‌ குறிப்பு. 
கொம்படித்தல்‌ - கடாமுதலிய போர்‌ 
செய்தல்‌, முதன்மை செலுத்தல்‌. 
கொம்பரக்கு - பொன்மெழுகு. 
கொம்பர்‌ - மரக்கொம்பு, விலங்கின்‌ 
கொம்பு. 
கொம்பன்‌ - ஆண்யானை, ஒரு நோய்‌, 
ஒரு மீன்‌, கொம்புள்ளது. 
கொம்பாபிள்ளை - அதிகாரகுடிப்‌ 
பிறந்தோன்‌. 
கொழம்பு - ஊதிடுகொம்பு, நந்தை, 
மரக்கொம்பு, விலங்கின்கொம்பு. 
கொழம்புகாலி - சிலியான்‌. 


கொம்புக்குமண்ணெடுத்தல்‌ - யானை 
முதலிய களிப்புக்கொண்டு கொம்‌ 
பினால்‌ மண்ணெடுத்தல்‌. 

கொம்புதல்‌ - முயலுதல்‌, மூரக்கங்‌ 
கொள்ளல்‌. 

கொம்புத்தேன்‌ - கொப்பாந்தேன்‌. 

கொம்புப்பயறு - ஒரு பயறு. 

கொழ்புப்பாகல்‌ - ஒரு பாகல்‌. 

கொம்பெறிமூர்க்கன்‌ - ஒரு பாம்பு. 

கொம்மடி, கொம்மட்டி - ஒரு கொடி. 

கொம்மட்டிக்கீரை - ஒரு கீரை. 

கொம்மட்டிச்சுரை - ஒரு சுரைக்கொடி.. 

கொம்மட்டிமாதளை - சீதளை. 

கொம்மெனல்‌ - அனுகரணவோசை, 
ஒலிக்குறிப்பு. 

கொம்மை - அகங்கைவிரித்துக்‌ 
கொட்டல்‌, அழகு, இளமை, 
கொம்மட்டி, திரட்சி, முலை, 
வட்டம்‌, வலி. 

கொய்‌ - ஒரு மீன்‌, கொய்யென்னேவல்‌. 

கொய்கை - கொய்தல்‌, பறித்தல்‌. 

கொய்சகம்‌, கொய்சுவனம்‌ - விடுந்‌ 
தலைப்பு. 

கொய்ச்சாளை - ஒரு மீன்‌. 

கொய்தல்‌ - அறுத்தல்‌, ஆய்தல்‌, ௭ஃகி 
வாங்குதல்‌, கத்தரித்தல்‌, சுருக்கு 
தல்‌, தெரிதல்‌. 

கொய்துகட்டுதல்‌ - நெரிபிடித்துக்‌ 
கட்டகதெல்‌. 

கொய்துவாங்குதல்‌ - ஏஃகிவாங்குதல்‌. 

கொய்யகச்சட்டி - ஒரு சட்டி. 

கொய்யகம்‌ - கொய்சகம்‌. 

கொய்யடி - ஓர்நாரை. 

கொய்யா - ஒர்மரம்‌, நெய்வார்கருவி 
யினொன்று. 

கொய்யாக்கயிறு - நெய்வார்கருவியி 
னொன்று. 


கொய்யான்‌ - பரணி. 


கொழிதமிழ்‌ 


wp AST 339 


கொய்யுளை - குதிரை. 

கொய்யோ - சயக்குறிப்புச்சொல்‌. 

கொய்யோக்கூறல்‌ - வெற்றிகூறல்‌ 

கொய்வு - கொய்தல்‌. 

கொரிக்கம்‌ - எழுத்தாணிப்பூண்டு. 

கொலு - இராசசமுகம்‌, உல்காசம்‌, 
உல்காசவீற்றிருப்பு. 

கொலுகொலுத்தல்‌ - அசைதல்‌, 
ஈடாடுதல்‌. 

கொலுகொலுப்பு - ஈடாட்டம்‌, உல்‌ 
காசம்‌. 

கொலுசு - காலணியினொன்று. 

கொலுச்சாவடி, கொலுமண்டயபம்‌ - 
உல்காசவீற்றிருப்பு மண்டபம்‌. 

கொலுவிருத்தல்‌ - வீற்றிருத்தல்‌. 

கொலுவிருப்பு - வீற்றிருப்பு. 

கொலை - கொல்லுதல்‌, அதுகாயத்‌ 
தீக்குணம்‌ மூன்றினொன்று தாமத 
குணத்துமொன்று பஞ்சபாத 
கத்துமொன்று. 


கொலைகாரன்‌ - கொலை செய்வோன்‌. 
கொலைக்களம்‌ - கொல்லப்படு மிடம்‌. 
கொலைசெய்தல்‌ - கொல்லுதல்‌. 
கொலைஞர்‌ - கொலைபாதகர்‌, சண்‌ 
டாளர்‌, வேடர்‌. 
கொலைதல்‌ - குலைதல்‌. 
கொலைநினைக்கை - மனத்தீக்குண 
மூன்றினொன்று. 
கொலைபாதகம்‌ - பஞ்சபாதகத்‌ 
தொன்று. 
கொலைபாதகன்‌ - கொலைத்‌ துரோகி. 
கொலையுண்ணல்‌ - கொலைப்‌ படுதல்‌. 
கொல்‌்-அசைச்சொல்‌,(உம்‌)வருவர்‌ 
கொல்ஐயக்கிளவி. (உம்‌) இவ்வுருக்‌ 
குற்றிகொல்மகன்கொல்‌, கொல 
லென்னேவல்‌, 


வருத்தம்‌. 
கொல்லச்சேவகர்‌ - பொக்கிஷகாவற்‌ 


பஞ்சலோகம்‌, 


காரர்‌. 


கொல்லத்து - சிற்பம்‌. 
கொல்லத்துவேலை - சிற்பவேலை. 
கொல்லம்‌-தேயமன்பத்தாறினொன்று. 
கொல்லர்‌ - கம்மாளர்‌, கருமார்‌. 
கொல்லல்‌ - கொல்லுதல்‌. 
கொல்லன்கோவை - காக்கணங்‌ 
கொடி. 
கொல்லன்பகை - அஞ்சனடபாஷாணம்‌. 
கொல்லாமற்கொல்லல்‌ - நன்மை 
செய்றெதாகத்த்மைசெய்தல்‌. 
கொல்லாமை - இயமத்துறையைந்தி 
னொன்று அஃது, கொலைசெய்‌ 
யாமை. 


கொல்லாவிரதம்‌ - அருகசமைய 
நெறியினொன்று. அஃது கொலை 
பண்ணா விரதம்‌. 

கொல்லாவேதம்‌ - சமணவேதம்‌. 

கொல்லாவேதன்‌ - அருகன்‌. 

கொல்லி - ஓர்பண்‌, ஓர்மலை, கொல்‌ 
வோன்‌, நெருப்பு. 

கொல்லிச்சி - கொல்லத்தி. 

கொல்லிடம்‌ - கொள்ளிடம்‌. 

கொல்லியவராடி - வராடித்திறத்தி 
னொன்று. 

கொல்லிவெற்பன்‌ - சேரன்‌. 

கொல்லுதல்‌ - சங்கரித்தல்‌. 

கொல்லுலை - கம்மாளருலைமுகம்‌. 

கொல்லெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

கொல்லை - குச்சு, சோலை, தோட்‌ 
டம்‌, புந்தோட்டம்‌. 

கொல்லைப்பல்லி - ஒர்பூடு. 

கொவிள்‌ - ஓர்மரம்‌. 

கொவ்வை - ஓர்கொடி. 

கொவ்வைக்கனிமணி - கோவரங்கப்‌ 
பதுமராகம்‌. 

கொழிஞ்சி - ஓர்‌ நாரத்தை, பூவாது 
காய்க்குமரம்‌. 


கொழிதமிழ்‌ - வடிதமிழ்‌. 


340 wirpiuror ABTS) 


கொழித்தல்‌ 


கொழித்தல்‌ - தெரித்தல்‌, வாருதல்‌. 

கொழிப்பு - குற்றம்‌, கொழித்தல்‌. 

கொழியல்‌ - கொழிப்பு, தவிடெடு 
படாதவரிச. 

கொழிற்பூண்டு - குப்பைமேனி. 

கொழு - காறு, கொழுவென்னேவல்‌, 
மழு. 

கொழுக்கட்டை - ஓர்பண்ணிகாரம்‌. 

கொழுங்கண்‌ - கிருபைக்கண்‌. 

கொழுச்சிராய்‌ - கொழுவடுக்குஞ்‌ 
சிராய்‌. 

கொழுத்தல்‌ - சரீரந்தெளிந்து பருத்தல்‌, 
மதத்தல்‌. 

கொழுத்தாடுபிடித்தல்‌ - ஒர்விளை 
யாட்டு. 

கொழுநனை - மலரும்பருவத்தரும்பு. 

கொழுநன்‌ - எப்பொருட்கு மிறைவன்‌, 
தலைவன்‌, நாயகன்‌. 

கொழுநீர்‌ - வியர்வை. 

கொழுந்தன்‌ - மணவாளனுடைய 
சகோதரன்‌. 

கொழுந்தி - மணவாளியின்‌ சகோதரி. 

கொழுந்து - இளங்கிளை, தச்சு 
வாலை, வெற்றிலைக்கொடி, 
மருக்கொழுந்து. 

கொழுந்துக்கால்‌ - கொழுந்தின்‌ 
கொளுமொம்பு. 

கொழுந்துதல்‌ - சுவாலித்தல்‌. 

கொழுந்துவிடுதல்‌ - சவாலை விடுதல்‌, 
தளிர்விடுதல்‌. 

கொழுந்தொட்டி - ஒர்பூடு. 

கொழுப்பு - நிணம்‌, மதர்ப்பு. 

கொழுமரம்‌ - செம்மரம்‌. 

கொழுமை - கொழுப்பு, செழுமை, 
நிறம்‌, வளமை. 

கொழும்புகை - நறும்புகை. 

கொழுவு - கொழுகொழும்பு. 

கொளகொளத்தல்‌ - ஈடாடுதல்‌, 
தளர்தல்‌, திரமற்றுப்போதல்‌. 


கொளகொளெனல்‌ - ஈரடுக்கொலிக்‌ 
குறிப்பு. 

கொளஞ்சி - குளஞ்சிமரம்‌. 

கொளல்‌ - கொள்ளல்‌. 

கொளுகொம்பு - அதரவுகோல்‌. 

கொளுகொளுத்தல்‌ - கொளகொளத்‌ 
தல்‌. 

கொளுசு - குளைச்சு. 

கொளுத்து - கொளுத்தென்னேவல்‌, 
சந்து, மூட்டு. 

கொளுத்துதல்‌ - கலைகற்பித்‌ தழுத்தல்‌, 
தெருட்டுதல்‌, பற்றவைத்தல்‌, மூட்‌ 
டுதல்‌, வீணைமுதலிய வாசித்தல்‌. 

கொளுந்தல்‌ - பற்றுதல்‌. 

கொளுமீதி - இறைகொடுத்துமிஞ்‌ 
சினதானியம்‌. 

கொளுமுதல்‌ - கொளுமீதி, செழிப்பு. 

கொளுவம்‌ - கோவைத்துறைவசனம்‌. 

கொளுவல்‌ - கொளுவுதல்‌. 

கொளுவி - கொக்கை. 

கொழுவு - கொழுகொம்பு. 

கொளல்வினா - கொள்ளும்வினா, 
(உம்‌) பயறுண்டோவணீகர்‌. 

கொளுவுதல்‌ - அகப்படுதல்‌, அகப்‌ 
படுத்துதல்‌, கூட்டிக்கொள்ளுதல்‌, 
கொளுவி விடுதல்‌, தொடுத்துக்‌ 
கொள்ளல்‌, மிதியடி முதலிய 
தொடுதல்‌. 

கொளை - இசைப்பாட்டு. 

கொள்‌ - ஓர்தானியம்‌, கொள்ளென்‌ 
னேவல்‌. 

கொள்கலம்‌ - அணி, ஆடை, சாந்து 
முதலிய பெய்கலம்‌, பாத்திரம்‌, 
பிழா. 

கொள்கை - அறிவு, குணம்‌, கோட்‌ 
பாடு, சினேகம்‌, செய்கை. 

கொள்வன, கொள்வனவு - கொள்ளப்‌ 
படுவது, கொள்ளுதல்‌, சினேகம்‌, 


விவாகசம்பந்தம்‌. 


கொறுக்காப்புளி 


wpe ABTA 341 


கொள்வனை - கொள்வனவு. 

கொள்விலை - கொண்டவிலை. 

கொள்ள - நிகழ்காலவிடைச்சொல்‌, 
(உம்‌) அவன்வரக்கொள்ள. 

கொள்ளட்டு - ஒர்பூண்டு. 

கொள்ளம்‌ - குழைசேறு. 

கொள்ளல்‌ - பாத்திரமுதலிய வற்றி 
னுள்ளேயடங்குதல்‌, மனதிலே 
பிடித்தல்‌, வாருதல்‌. 

கொள்ளாகொள்ளை, கொள்ளாக்‌ 
கொள்ளை - மிகுதி. 

கொள்ளாமை - அடங்காமை, மனதி 
லேபிடியாமை. 

கொள்ளார்‌ - பகைவர்‌. 

கொள்ளி - நெருப்புறு விறகு. 

கொள்ளிக்கட்டை - கொடியவன்‌, 
நெருப்புக்‌ கொள்ளி. 

கொள்ளிக்கண்ணன்‌ -கண்ணூறு 
காரன்‌, கொடியவன்‌, கோபக்கண்‌ 
ணுள்ளனது. 

கொள்ளிக்கரப்பன்‌ - ஓர்கரப்பன்‌. 

கொள்ளிசெருகுதல்‌ - தீமையையுட்‌ 
படுத்துதல்‌ 

கொள்ளிடம்‌ - ஒர்யாறு. 

கொள்ளித்தேள்‌ - ஒர்தேள்‌. 

கொள்ளியம்‌ - உமரி, புன்கமரம்‌. 

கொள்ளியெறும்பு - கொள்ளிவா 
லெறும்பு. 

கொள்ளிவட்டம்‌ - கொள்ளிசுழற்றும்‌ 
வட்டம்‌. 

கொள்ளிவாய்ச்சற்பம்‌ - கொள்ளி 
வாய்விரியன்‌. 

கொள்ளிவாய்ப்பிசாசம்‌, கொள்ளி 
வாய்ப்பேய்‌ - நெருப்புக்காலுமாவி. 

கொள்ளிவாய்விரியன்‌ - ஓர்பாம்பு. 

கொள்ளிவாலி - கறுப்புடலும்‌ 
வெள்ளைவாலு முள்ளனது. 

கொள்ளிவாலெறும்பு - ஒரெறும்பு. 


கொள்ளிவால்‌ - நுதிவெள்ளைவால்‌. 


கொள்ளிவைத்தல்‌ - தீங்குசெய்தல்‌, 
பிணஞ்சுடல்‌. 

கொள்ளு - கொள்‌, கொள்ளென்‌ 
னேவல்‌. 

கொள்ளுக்காய்வேளை - ஓஒர்காய்‌ 
வேளை. 

கொள்ளுதல்‌ - உள்ளேகொள்ளுதல்‌, 
ஏற்றுக்‌ கொள்ளுதல்‌, கொண்டி 
ருத்தல்‌, பற்றுதல்‌, பெறுதல்‌, மனதுக்‌ 
கேற்றல்‌, விலைக்கு வாங்கல்‌. 

கொள்ளை - ஓர்நோய்‌, கொள்ளை 
யிட்ட பொருள்‌, கொள்ளையெடுத்‌ 
தல்‌, மிகுதி. 

கொள்ளைக்காய்ச்சல்‌ - ஓர்நோய்‌. 

கொள்ளைக்காரர்‌ - பறிகாரர்‌. 

கொள்ளைநோய்‌ - கோதாரி. 

கொள்ளையடித்தல்‌ கொள்ளை 
யள்ளுதல்‌, கொள்ளையாடுதல்‌, 
கொள்ளையிடுதல்‌, கொள்ளை 
யெடுத்தல்‌ - திருடுதல்‌, பறித்தல்‌ 

கொறடா - சவுக்கு. 

கொற்கொறெனல்‌ - ஈரடுக்கொலிக்‌ 
குறிப்பு. 

கொறி - ஆடு, கொறியென்னேவல்‌, 
செம்மறியாடு, மேடவிராக௫. 

கொறிக்குதல்‌ - பல்முதலியவற்றாற்‌ 
கோதுதல்‌, பாம்பு முதலிய பல்‌ 
நரும்பல்‌, பொறிதல்‌. 

கொறித்தலை - நிலவேம்பு. 

கொறித்தல்‌ - கொறிக்குதல்‌. 

கொறு - கன்றுபாலூட்டாதபடி 


முகத்திற்கட்டுமியற்று. 
கொறுகொறுத்தல்‌ - கருகருத்தல்‌, 
குறட்டைவிடுதல்‌. 


கொறுகொறுப்பு - அலட்டு, குறட்டை. 

கொறுகொறெனல்‌ - ஈரடுக்கொலிக்‌ 
குறிப்பு. 

கொறுக்கா - ஓர்மரம்‌. 


கொறுக்காப்புளி - ஓர்புளி. 


342 wirpiuror ABS) 


கொறுக்கை 


கொறுக்கை - உயிர்ப்பு, ஓர்புல்‌, 
ஓர்மீன்‌, குறட்டை. 
கொறுக்கைச்சி - கொறுக்கைப்புல்‌. 
கொற்கை - ஒரூர்‌. 
கொற்கைவேந்தன்‌ - பாண்டியன்‌. 


கொற்றம்‌ - அரசியல்‌, வலி, வெற்றி. 


கொற்றவள்ளை - பகைவர்‌ நாட மித்தல்‌. 


கொற்றவன்‌ - அரசன்‌. 

கொற்றவை - துர்க்கை. 

கொற்றன்‌ - கற்சிப்பன்‌, வெற்றியாளன்‌. 

கொற்றான்‌ - ஓர்கொடி. 

கொற்றி - இளங்கன்றுப்பசு, ஓர்‌ 
பிசாசம்‌, துற்கை, பசுவிளங்கன்று, 
வடுக. 

கொற்று - கொல்லத்துவேலை, 
கொற்றென்னேவல்‌. 

கொற்றுதல்‌ - கொத்தல்‌, கோதுதல்‌. 

கொன்‌ - அச்சம்‌, காலம்‌, பயனின்மை, 
பெருமை. 

கொன்றல்‌ - கொல்லுதல்‌. 

கொன்றை - ஓஒர்மரம்‌. 

கொன்றைக்குழல்‌ - ஊதுகுழலி 
னொன்று. 

கொன்றைகசூடி - சிவன்‌. 

கொன்னாளர்‌ - பாவிகள்‌. 

கொன்னித்தல்‌ - பேசநாத்திரும்பா 
திருத்தல்‌. 

கொன்னுதல்‌ - கொன்னித்தல்‌. 

கொன்னெச்சன்‌ - மாட்டிலையான்‌. 

கொன்னை - திருத்தமற்றபேச்சு, 
பேசநாத்திரும்பாமை. 


கோ 


கோ - அம்பு, அரசன்‌, ஆகாயம்‌, 
ஆண்‌ மகன்‌, இடியேறு, இரக்கக்‌ 
குறிப்பு, ஓலந்தை, உரோமம்‌, 
எருது, ஒரெழுத்து, கண்‌, ரெணம்‌, 
கோவென்னேவல்‌, சந்திரன்‌, 


சூரியன்‌, திசை, கோமேதயாகம்‌, 
தேவலோகம்‌, நீர்‌, பசு, பசுப்‌ 
பொது, பூமி, மலை, மாதர்‌, 
மேன்மை, வச்சிராயுதம்‌, வாணி, 
வெளிச்சம்‌. 

கோகடம்‌ - ஓர்வகை முசல்‌. 

கோகண்டம்‌ - நெருஞ்சில்‌. 

கோகத்தி,கோகத்தியை - பசுக்கொலை. 

கோகஙந்தம்‌ - கந்தகபாஷாணம்‌. 

கோகம்‌ - சக்கரவாகப்புள்‌, செந்நாய்‌, 
தவளை, பல்லி. 

கோகயம்‌ - தாமரை. 

கோகவி - கடம்பு. 

கோகழி - ஒர்தலம்‌. 

கோகனகச்சிலை - பதுமராகக்கல்‌. 


கோகனகத்தி, கோகனாசனி - 


இலக்குமி, கலைமகள்‌. 

கோகனகம்‌ - செந்தாமரை. 

கோகனகை - இலக்குமி. 

கோகனதம்‌ - செந்தாமரை, செவ்‌ 
வாம்பல்‌. 

கோகனதை - இலக்குமி. 

கோகனம்‌ - கருசாலை, கையார்‌ 
தகரை, நிலக்கடம்பு. 

கோகன்னம்‌, கோகருணம்‌ - ஒரூர்‌, 
ஓர்வித்தை. 

கோகன்னவாதனம்‌ - பசுவின்‌ செவி 
போலிரண்டு கையையுமடித்துச்‌ 
சுகாதனமாய்ச்‌ செவி கண்‌ மூக்கு 
எல்லாம்‌ புதைத்திருப்பது. 

கோகானம்‌ - வேய்ங்குழலோசை. 

கோகிதம்‌ - குதிகால்‌. 

கோகிரகம்‌ - அரசரில்லம்‌, ஆன்‌ 
கொட்டில்‌, போர்வென்றோர்‌ 
கவர்ந்த திரவியம்‌. 

கோகிரந்தி - ஆன்கொட்டில்‌, ௭௫ 
வராட்டி. 

கோகிராசம்‌ - பசுவிற்குவாயுறை 
கொடுத்துச்‌ செய்யுமோர்‌ சடங்கு. 


கோடகன்‌ 


wpe ABTA 343 


கோகிருட்டி - ஓரீற்றுப்பசு. 

கோகிருதம்‌ - ஆப்பி, பசுநெய்‌, மழை. 

கோகிலம்‌ - உலக்கை, கலப்பை, 
குயில்‌, பல்லி. 

கோகிலவாசம்‌ - மாமரம்‌. 

கோகிலாட்சம்‌ - கொம்மட்டி, நீர்‌ 
முள்ளி, மாதளை. 

கோகிலோற்சவம்‌ - மாமரம்‌. 

கோகு - கழுதை, புயம்‌. 

கோகுத்தம்‌ - மல்லிகை. 

கோகுலம்‌ - ஆன்கொட்டில்‌, இடை 
யரூர்‌, குயில்‌, 
குரங்கு, துளையுடைப்‌ பொருள்‌, 
பல்லி. 


கோகுலிகன்‌ - பசுக்காத்தவன்‌. 


காலிவருக்கம்‌, 


கோகோசனம்‌ - கோரோசனை. 

கொகோட்டம்‌ - ஆன்கொட்டில்‌, 
ஆன்தொட்டில்‌. 

கோகோயுகம்‌ - ஓர்சோடு எருது. 

கோகோலெனல்‌ - இரக்கக்குறிப்பு. 

கோக்கள்‌ - சிறந்தோர்‌, பசுக்கள்‌, 
பெரியோர்‌. 

கோக்குஞ்சம்‌ - அம்புறாத்தூணி. 

கோங்கணாசூதன்‌ - பரசிராமன்‌. 

கோங்கணை - பரசிராமன்றாய்‌. 

கோங்கம்‌ - நடு, நெல்லி. 

கோங்கிலவு, கோங்கு - ஒர்மரம்‌. 

கோசகம்‌ - குறி, முட்டை. 

கோசகாரம்‌ - கரும்பு, பட்டு நூற்பூச்சி. 

கோசக்கம்‌ - குழப்பம்‌. 

கோசக்கிரகம்‌ - உள்வீடு. 

கோசங்கம்‌ - வைகறை. 

கோசநாசி - அலி. 

கோசமம்‌ - பீர்க்கு. 

கோசம்‌ - ஆண்குறி, உறை, கருகூலம்‌, 
கருப்பை, கற்பாஷாணம்‌, சத்தியம்‌, 


தெரு, 
பண்டாரம்‌, புத்தகம்‌, பொக்கஷை 


சாதிக்காய்‌, செல்வம்‌, 


சாலை, 


மதிலுறுப்பு, 


முட்டை, மேற்போர்வை. 


முகை, 


கோசரபலன்‌ - கிரகபலனினொன்று. 

கோசரம்‌ - அடங்கல்‌, அறியத்தக்கது, 
இராசி, ஊர்‌, விடயம்‌. 

கோசரன்‌ - சன்னியாசி. 

கோசலம்‌ -தேசமன்பத்தாறி னொன்று, 
பஞ்சகெளவியத்‌ தொன்று, அஃது 
பசுமூத்திரம்‌, பதினெண்‌ பாடையி 
னொன்று. 

கோசலிகம்‌ - கைக்கூலி. 

கோசலை - இராமன்றாய்‌, ஓர்தேயம்‌. 

கோசவம்‌ - கோமேதகம்‌. 

கோசனை - கோரோசனை, பேரொலி. 

கோசன்‌ - சீர்பந்தபாஷாணம்‌, வலை 
ஞனுக்கும்‌ புலைச்சிக்கும்‌ பிறந்த 
புத்திரன்‌. 

கோசாங்கம்‌ - நாணற்புல்‌. 

கோசாதகம்‌ - மயிர்‌. 

கோசாமி - ஓர்‌ துறவி. 

கோசாரி - பீர்க்கு. 

கோசாலம்‌ - அகங்கை, ஆன்‌ கூட்டம்‌. 

கோசாலை - ஆன்கோட்டம்‌. 

கோசிகம்‌ - சாமவேதம்‌, சீலை, 
பட்டுச்சீலை. 

கோசிகன்‌ - விசுவாமித்திரன்‌. 

கோசு - இரண்டுகாததூரம்‌, கப்பலி 
னோர்பக்கம்‌, தாமான்கயிறு, 
தெரு, தோல்வி, முறை. 

கோசுகால்‌ - பருமையின்றி நெடுக 
வளர்ந்தது. 

கோசுபோதல்‌ - தாழ்ச்சியாதல்‌, தோல்வி 
போதல்‌. 

கோடகசாலை - ஓர்பூடு. 

கோடகம்‌ - குண்டிகை, குதிரை, நாற்‌ 


சந்தி, புதுமை, முடியுறுப்பி 
னொன்று. 


கோடகன்‌ - வீடுவேய்வோன்‌. 


344 wirptiuraor AYE) 


கோடங்கி 


கோடங்கி - வருங்காரியஞ்‌ சொல்‌ 
வோன்‌. 

கோடங்கிழக்கு - கோடைக்கிறழங்கு. 

கோடணை, கோஷணை - ஒலி, கொடு 
மை, பேரொலி, வாச்சியப்பொனு. 

கோடம்‌, கோஷம்‌ - இரைச்சல்‌, 
எல்லை, குடில்‌, குதிரை, கோசம்‌, 
கோட்டை, சங்கபாஷாணம்‌, 

செங்கருங்காலி, செல்வம்‌, 
தவளை, வளைவு. 

கோடரம்‌ - எட்டிமரம்‌, குதிரை, 
குரங்கு, சோலை, தேர்மொட்டு, 
மயிர்ச்சாந்து, மரக்கொம்பு, மரப்‌ 
பொது, மரப்பொந்து. 

கோடரி - கோடாலி, துர்க்கை, நிரு 
வாணி. 

கோடல்‌ - கொள்ளல்‌, மனங்குன்றல்‌, 
வளைதல்‌, வெண்காந்தள்‌. 

கோடவதி - வீணை. 

கோடவி - துற்கை, நிருவாணி. 

கோடா - அரக்குமண்டி. 

கோடாகுழிகை - ஓர்மருந்து. 

கோடாகோடி - அளவின்மை, மகா 
கோடி. 

கோடாங்கி - வரிப்புடைவை. 

கோடாசூூரி - கோடகசாலை. 

கோடாசொரி - ஓர்பாஷாணம்‌. 

கோடாரநீர்‌ - தடிப்பில்லாதநீர்‌. 

கோஷாபகரணம்‌ - செல்வங்களைய 
பகரித்தல்‌. 

கோடாய்‌ - செவிலித்தாய்‌. 

கோடாரி, கோடாலி - நலியம்‌. 

கோடி - இருபது கொண்டது, 
இளமை, கொள்தி, கோடியென்‌ 

சீலை, நூறிலட்சம்‌, 


புதுமை, முடியுறுப்பு, மூலை, 
வாள்முனை, விற்குதை, வீட்டின்‌ 


னேவல்‌, 


பின்பக்கம்‌. 


கோவி - மாமரம்‌. 


கோடிகம்‌ - அணிகலச்செப்பு, கெண்‌ 
டிகை, சீலை, பூந்தட்டு. 

கோடிகாண்பித்தல்‌ - சுருங்கச்‌ சொல்லி 
விளக்குதல்‌. 

கோடிக்கரை - ஒரூர்‌. 

கோடிக்கல்‌ - மூலைக்கல்‌. 

கோடிதீர்த்தம்‌ - தனுக்கோடி. 

கோடிதூங்கி - வீட்டுக்கு வீடு போயி 
ருக்கெறவன்‌. 

கோடித்தரை - புதுச்செய்கை பூண்ட 
தரை. 

கோடித்தல்‌, கோஷித்தல்‌ - அலங்‌ 
கரித்தல்‌, ஒலித்தல்‌, பிராத்தித்தல்‌, 
புதுப்பித்தல்‌. 

கோடிப்பருவம்‌ - வாலைப்பருவம்‌. 

கோடிமுடிதல்‌ - ஒர்விளையாட்டு. 

கோடியர்‌ - சிவிகை முன்கொம்பின்‌ 
முன்னும்‌ பின்கொம்பின்‌ பின்னும்‌ 
நிற்போர்‌, நாடகர்‌. 

கோடியுடம்பு - இளையாவுடம்பு. 

கோடிரவம்‌ - சதுரக்கள்ளி. 

கோடிலம்‌ - கோட்டம்‌. 

கோடிவயது - வாலைப்பருவம்‌. 

கோடிவற்சம்‌ - வாணாபுரம்‌. 

கோமீரம்‌ - சடை. 

கோடு - அரணிருக்கை, அறை, 
ஊதிடு, கொம்பு, கூட்டம்‌, கோ 
டென்னேவல்‌, சங்கு, சுழி, நத்தை, 
நீர்க்கரை, பக்கம்‌, மரக்கொம்பு, 
மலையினுச்சி, வஞ்சனை, வட்டம்‌, 
வரம்பு, வரி, வரிசூழ்ந்த விடம்‌, 
வளைவு, விலங்கின்‌ கொம்பு. 

கோடுதல்‌ - எரிதல்‌, குறாவுதல்‌, நெறி 
தப்புதல்‌, வளைதல்‌. 

கோடுமுத்தம்‌ - 
வெள்ளை நிறமுத்து. 

கோடை - ஒளி, ஓர்மெங்குப்‌ பூடு, 
காற்று, குதிரை, செங்காந்தள்‌, 
முதிர்வேனிற்பருவத்தின்‌ காற்று, 


சங்கிற்பிறந்த 


கோட்பறை 


wpe ABTA 345 


மேல்காற்று, வெண்காந்தள்‌, 
வெயில்‌, வேனிற்காலம்‌. 
கோடைக்காற்று - முதிர்வேனிற்‌ 
பருவத்தின்காற்று, மேல்காற்று. 
கோடைக்கிழங்கு - குட்டி யிடுக்கி. 
கோடைக்குவாடான்‌ - ஆவிரை. 
கோடைப்போகம்‌ - கொடைப்பிர 
யோசனம்‌. 
கோடையடிபடுதல்‌ - வெய்யிலடி 
படுதல்‌. 
கோடைவாகளி - சிறுசெருப்படை. 
கோட்காரன்‌ - கோட் சொல்வோன்‌. 
கோட்கூறு - இராசியை முப்பதாகப்‌ 
பகிருதல்‌. 
கோட்சொல்லல்‌ - குண்டணி 
சொல்லல்‌. அது வாக்கின்றிக்‌ 
குண்‌ நான்கனொன்று. 
கோட்டகம்‌ - குளம்‌, கோயில்‌. 
கோஷடகம்‌, கோஷடம்‌ - சொந்தம்‌, 
நீர்த்தொட்டி, 
பொக்கிஷம்‌. 


பண்டசாலை, 


கோஷட்பாலன்‌ - பொக்கிஷகாரன்‌, 
பொக்கிஷகாவற்காரன்‌. 

கோட்டம்‌ - அநீதம்‌, அழுக்காறு, ஆன்‌ 
கொட்டில்‌, இடம்‌, ஓர்‌ மருந்து. 
அது பஞ்சவிரையி னொன்று, 
கடற்கொந்தளிப்பு, குராமரம்‌, 
குளம்‌, கூட்ட ம்‌, கோணல்‌, கோயில்‌, 
சுடுகாடு, தேவலோகம்‌, தொழுவம்‌, 
நாடு, பசுக்கூட்டம்‌, மருதநிலத்‌ 
தூர்‌, மாவினாலிடுங்‌ கோலம்‌, 
வயல்‌, வளைவு, வாசனைப்‌ பண்டம்‌, 
வாட்டரவு, வீணை. 

கோட்டரம்‌ - குரங்கு, கொல்லை, நீர்‌ 
நிலை. 

கோட்டரவு - குறாவுதல்‌, துக்கம்‌, 
வாட்டம்‌. 

கோட்டல்‌ - எழுதல்‌, வளைத்தல்‌. 

கோட்டாரி - கல்லாரை. 


கோஷடாகாரம்‌ - பொக்கஷைசாலை. 


கோட்டாக்கினி - மூலாக்கினி. 

கோட்டாலை - உலைவு, கஸதி, 
கிடை, துன்பம்‌. 

கோட்டான்‌ - ஒர்புள்‌, கூகை. 

கோட்டி - அழகு, உலைவு, கூட்டம்‌, 
கோட்டாலை, கோபுரவாயில்‌, 
சம்பாஷணை, சவை, பரிகாசம்‌. 

கோட்டியம்‌ - அதிசயம்‌. 

கோட்டியாழ்‌ - நால்வகை யாழி 
னொன்று. 

கோட்டில்வாழ்விலங்கு - அணில்‌ 
குரங்கு முதலியன. 

கோட்டுதல்‌ - கோட்டல்‌. 

கோட்டுப்பூ - நால்வகைப்‌ பூவி 
னொன்று. 

கோட்டுமண்ணெடுத்தல்‌ - யானை 
முதலியன களிப்படைந்து கோட்‌ 
டினால்மண்கிண்டல்‌. 

கோட்டுமலை - வெண்கலமலை. 

கோட்டுமா - பன்றி, யானை. 

கோட்டுமுத்து - யானைக்கோட்டில்‌ 
முத்து. 

கோட்டுவான்‌ - ஒர்நீர்ப்புள்‌. 

கோட்டை - அரண்‌, நெல்லிலோர்‌ 
தொகை. 

கோட்டைகட்டுதல்‌ - கோலிகை கட்டு 
தல்‌. 

கோட்டைக்கட்டு - அணிவகுப்பி 


னொன்று. 
கோட்டைபிடித்தல்‌ - இராச்சியம்‌ 
பிடித்தல்‌. 
கோட்டைப்போர்‌ - வைக்கோற்‌ 
பட்டடை. 


கோட்படுதல்‌ - கொள்ளப்படுதல்‌. 
கோளாறடைதல்‌ - பிடிக்கப்படுதல்‌. 
கோட்படுபதம்‌ - மாட்டுக்குளம்பு. 
கோட்பதம்‌ - மாட்டுக்குளம்பு. 


கோட்பறை - நெய்தற்பறை. 


346 wirpiuror ABTS) 


கோட்பாடு 


கோட்பாடு - அனுசரிப்பு, கொண்டி 
ருக்குந்‌ தன்மை, நிலைமை. 

கோட்பு - கொள்ளுதல்‌. 

கோணங்கி - ஓர்நாடகன்‌. 

கோணங்கித்தாசரி - கோணங்கி. 

கோணங்கியம்மை - ஓர்நோய்‌. 

கோணமலை - திரிகோணமலை. 

கோணம்‌ - இயந்திரதண்டுறுப்பி 
னொன்று, குணில்‌, குதிரை, சனி, 
செவ்வாய்‌, திசை, தூரம்‌, முடுக்‌ 
குத்தெரு, மூக்கு, மூலை, யானைத்‌ 
தோட்டி, வளைந்தவாள்‌, வளைவு, 
வீணையியக்கும்‌ வில்‌. 

கோணலயம்‌ - அரிவாள்‌. 

கோணல்‌ - கன்‌, மாறுபாடு, வளைவு. 

கோணன்‌ - கூனன்‌. 

கோணாமலை - திரிகொணமலை. 

கோணாமுகம்‌ - கழியிருக்கை. 

கோணாய்‌ - ஆணீரி, ஒனாய்‌. 

கோணி - ஒர்சாக்கு, கந்தை, பதினாயி 
ரங்கோடாகோடி, பன்றி. 

கோணிகை, கோணியல்‌ - பை. 

கோணுதல்‌ - வளைதல்‌. 

கோணை - அழிவின்மை கொடுமை, 
பீடை. 

கோண்‌ - கரகங்கெண்டி முதலிய 
வற்றின்‌ மூக்கு, கொடுங்‌ கோன்மை, 
கோணென்னேவல்‌, நேரின்மை, 
மாறுபாடு, வளைவு. 

கோண்டம்‌ - குறிஞ்சா, தூக்கு, 
நெருஞ்சி. 

கோண்டன்‌ - கழ்மகன்‌, கொப்புழன்‌. 

கோண்டை - இலந்தை, இலந்தைக்‌ 
கனி, கமுகு. 

கோதண்டபாணி - இராமன்‌. 

கோதண்டம்‌ - கண்ணிமை, வில்‌. 

கோதநதி - கதுப்பு, தாடை. 

கோதமம்‌ - ஓர்தீவு. 

கோதமன்‌ - கெளதமன்‌. 


கோதம்‌ - சீதாங்கபாஷாணம்‌. 

கோதல்‌ - கொந்தல்‌, கோதுதல்‌. 

கோதனம்‌ - பசுக்கூட்டம்‌, பசுமடி, 
பசுவின்கன்று. 

கோதா - உடும்பு. 

கோதாட்டம்‌, கோதாட்டு - கோட்டி, 
சீராட்டு. 

கோதாட்டுதல்‌ - ஆராட்டுெல்‌, கோட்டி 
பண்ணுதல்‌. 

கோதாரணம்‌ - கலப்பை, மண்வெட்டி. 

கோதாரி - பெருவாரிநோய்‌. 

கோதாவரி, கோதாவிரி - ஒர்யாறு, 
அஃது சத்தநதிகளினொன்று. 

கோதானம்‌ - பசுத்தானம்‌. 

கோதி - கோதுமை, நெற்றி, முதலை. 

கோதிகை - முதலை. 

கோதிமுடித்தல்‌ - மயிர்சீவிக்கட்டுதல்‌. 

கோது - ஒடு, குற்றம்‌, கோதென்‌ 
னேவல்‌, சக்கை. 

கோதுகுலம்‌ - சீராட்டு. 

கோதுதல்‌ - கோதல்‌, துளைத்தல்‌, 
மயிர்வகிர்தல்‌. 

கோதுமம்‌ - கோதுமை, தேன்தோடை. 

கோதுமை, கோதும்பை - ஓர்தானியம்‌. 

கோதேரன்‌ - காவற்காரன்‌. 

கோதேனு - பாற்பசு. 

கோதை - ஒழுங்கு, ஓர்கட்பறை, 
காற்று, கெளதமநதி, சேரன்‌, நெற்‌ 
சுமை, பூமாலை, பெண்‌, பெண்‌ 
மயிர்‌, முன்கைத்‌ தோற்‌ கட்டு, 
சத்திசாரணை. 

கோத்தந்தம்‌ - மாட்டுக்கொம்பு. 

கோத்தல்‌ - கதைகட்டுதல்‌, கோக்கு 
தல்‌, தொடுத்தல்‌. 

கோத்தனி - முந்திரிகை. 

கோத்திரசம்‌ - சோரமானம்‌. 

கோத்திரமின்மை - கடவுளதெண்‌ 
குணத்தொன்று. 


கோபுரவாயில்‌ 


wpe ABTA 347 


கோத்திரம்‌ - காடு, குடை, குலம்‌, இது 
கடவுட்குத்தகாத வெண்குற்றத்‌ 
தொன்று, செல்வம்‌, தெரு, 
தொட்டி பாஷாணம்‌, நெட்டிப்‌ 
புல்‌, பூமி, மலை, வரகு, விருத்தி. 

கோத்திரவம்‌ - கோசலம்‌, வரகு. 

கோத்திரி, கோத்திரிகை - முந்திரி 
கைச்‌ செடி. 

கோத்திரை - பூமி, மலை. 

கோநசம்‌ - ஒர்பாம்பு. 

கோநாதன்‌ - இடபம்‌, இடையன்‌. 

கோநிலயம்‌ - அரசமனை. 

கோந்தளங்காய்‌ - குறுந்தேங்காய்‌. 

கோந்தி - குரங்கு. 

கோந்து - பிசின்‌. 

கோந்துரு - குடாசகம்‌, கோளாறு, 
பாட்டனதுபாட்டன்‌. 

கோபகன்‌ - கோபன்‌. 

கோபகன்னிகை - இடைச்சி. 

கோபகுண்டம்‌ - எட்டி மரம்‌. 

கோபக்காரன்‌ - கோடி. 

கோபக்கிரமன்‌ - கோபி. 

கோபங்கம்‌ - சரகாண்ட பாஷாணம்‌. 

கோபச்சுவாலிதம்‌ - பெருங்கோபம்‌. 

கோபணை - கவண்‌. 

கோபதாபம்‌ - பெருங்கோபம்‌. 

கோபதி - இடபம்‌, இந்திரன்‌, சிவன்‌, 
சூரியன்‌. 

கோபதீத்தம்‌ - பெருங்கோபம்‌. 

கோபத்திரம்‌ - தாமரை நூல்‌. 

கோபநிறமணி - சாதுரங்கப்பது 
மராகம்‌. 

கோபம்‌ - காத்தல்‌, சடத்த்யி னொன்று. 
அஃது சினம்‌, தம்பலப்‌ பூச்சி, துத்த 
பாஷாணம்‌, பாவனை செய்தல்‌. 

கோபவல்லி - ஒர்கொடி. 

கோபனம்‌ - தற்காத்தல்‌, நிந்தை, 
வெளிச்சம்‌. 


கோபனீயம்‌ - இரகசியம்‌. 

கோபன்‌ - அதிகாரி, இடையன்‌, 
காப்போன்‌. 

கோபாக்கினி - மகாகோபம்‌. 

கோபாடலிகன்‌ - இடையன்‌. 

கோபாட்டமி - கார்த்திகை மாதத்துப்‌ 
பூருவபக்கத்தட்டமி. 

கோபாயகன்‌ - காப்போன்‌. 

கோபாயிதம்‌ - காப்பாற்றல்‌. 

கோபாலகன்‌ - இடையன்‌, கிருட்டி 
ணன்‌, சிவன்‌, பசுக்காப்‌ போன்‌. 

கோபாலர்‌ - இடையர்‌. 

கோபாலன்‌ - இடையன்‌, கண்ணன்‌. 

கோபாலிகை - இடைச்சி. 

கோபி - ஓர்மண்‌, கோபியென்‌ னேவல்‌, 
சினமுளன்ளோன்‌, கருநொச்சி, 
கெளரி பாஷாணம்‌. 

கோபிகாஸதிரி, கோபிகை - இடைச்சி. 

கோபிசந்தனம்‌ - ரமண்‌. 

கோபிட்டன்‌ - கோபக்காரன்‌. 

கோபிதம்‌ - கோபம்‌. 

கோபிதாரம்‌ - குராமரம்‌. 

கோபித்தல்‌ - வாக்கின்றீக்‌ குணந்‌ 
நான்கினொன்று. அஃது சினத்தல்‌. 

கோபியர்‌ - கோவியர்‌. 

கோபிரண்டை - ஓர்பிரண்டை. 

கோபிலன்‌ - காவற்காரன்‌. 

கோபினை - கோபம்‌. 

கோபீதம்‌ - சுத்ததலம்‌. 

கோயுச்சம்‌ - பசுவால்‌. 

கோபுரக்கல்‌ - செங்கல்‌. 

கோபுரத்தும்பை - அடுக்குத்தும்பை. 

கோபுரந்தாங்கி - ஓஒர்பூடு கோபுரத்‌ 
தைத்தாங்குவது போலச்‌ செய்‌ 
திருக்கும்‌ பதுமை. 

கோபுரம்‌ - நகரின்வாயில்‌. 

கோபுரவாயில்‌ - கோபுரத்தோடுங்‌ 
கூடியவாயில்‌. 


348 wirpiuror ABTS) 


கோபுருட்டம்‌ 


கோபுருட்டம்‌ - ஆப்பி. 

கோபேந்திரன்‌ - கிருட்டிணன்‌. 

கோப்பியகன்‌, கோப்பியன்‌ - அடிமை. 

கோப்பியம்‌ - காத்தல்‌, கோலம்‌, 
மறைத்தல்‌. 

கோப்பியாதி - ஈடு. 

கோப்பு - உல்லாசம்‌, பெருமைக்‌ 
குணம்‌. 

கோமகள்‌ - தலைவி. 

கோமகன்‌ - அரசன்‌, இராசகுமாரன்‌, 
தலைவன்‌. 

கோமட்டி - கோமுட்டி. 

கோமணிக்குன்றம்‌ - வெண்கலமலை. 

கோமண்டலம்‌ - பூமி. 

கோமதல்லிகை - நற்பசு. 

கோமதை - ஓர்நதி. 

கோமயம்‌ - ஆப்பி. அஃது பஞ்ச 
கெளவியத்தொன்று. 

கோமயவருணம்‌ - கோமேதகம்‌. 

கோமலகம்‌ - தாமரைநூல்‌. 

கோமலகிதம்‌ - இன்னிசைப்பாட்டு. 

கோமலதை - மிருது. 

கோமலம்‌ - அழகு, மிருது. 

கோமலை - திராமலை. 

கோமளம்‌ - இளமை, இளமைச்‌ 
செவ்வி, சந்தோஷம்‌, பசு. 

கோமாட்டி - தலைவி. 

கோமாமிசபட்சணி - மாட்டிறைச்சி 
புசிப்பவன்‌. 

கோமாமிசம்‌ - மாட்டிறைச்சி. 

கோமாயு - நரி. 

கோமாரி - பசுக்கோதாரி. 


கோமாளம்‌ - கொண்டாட்டம்‌, சந்‌ 
தோஷம்‌, பரிகாச விளையாட்டு. 


கோமாளி - சமாளக்காரன்‌. 

கோமாள்‌ - தலைவி. 

கோமான்‌ - அரசன்‌, குரு, தலைவன்‌, 
பன்றி, பெருமையிற்சிறந்தோன்‌. 


கோமியவண்ணம்‌ - கோமேதகம்‌. 

கோமிலாய்‌ - காட்டுக்குணன்‌. 

கோமுகம்‌ - கோமுகாதனம்‌, கோமு 
கை. 

கோமுகாதனம்‌-சகனப்பக்கத்திலிரு 
காற்பரட்டையும்‌ மாறவைத்‌ 
தவ்விரு காற்பெருவிரலைக்‌ கைப்‌ 
பிடித்திருத்தல்‌. 

கோமுகை - பசுமுகமாய்ச்‌ செய்யப்‌ 
பட்டு அபிஷேகநீர்‌ வரும்‌ வழி. 

கோழமுட்டி - ஒர்சாதி. 

கோழூத்திரம்‌ - கோசலம்‌. 

கோழூத்திரி - ஓர்மிறைக்கவி, அஃது 
இருவரிநேரேயெழுதிமேல்வரியுங்‌ 
கீழ்வரியும்‌ மாறிவாசிக்கச்‌ செவ்‌ 
வேகவியாய்‌ வரத்தொடுப்பது. 

கோமூத்திரிகை - ஓர்புல்‌. 

கோமேதகம்‌ - நவமணியிலனொன்று. 

கோமேதம்‌ - ஒர்யாகம்‌, கோமேதகம்‌. 

கோம்பல்‌ - சனக்குறிப்பு, பெருங்‌ 
கோபம்‌. 

கோம்பறை - ஒன்றுக்கற்றது. 

கோம்பி - பச்சோந்தி. 

கோம்புதல்‌ - கோபித்தல்‌. 

கோம்பை - தேங்காய்‌ முதலியவற்றின்‌ 
கதும்பை. 

கோயானம்‌ - பண்டி. 

கோயிலார்‌ - கோயிற்பணிவிடைக்‌ 
காரர்‌. 

கோயிலாள்‌ - இலக்குமி. 

கோயில்‌ - அரசன்‌ மனை, தேவாலயம்‌, 
விபூதிப்பை. 

கோயில்கொள்ளல்‌ - குடிகொள்ளல்‌, 
தங்கி வாழ்தல்‌. 

கோயில்வலம்வரல்‌ - ஆலயப்பிரதட்‌ 


சணம்‌, அது காயநற்குணம்‌ மூன்றி 
னொன்று. 
கோயிற்கணக்கு - அவ்வவ்வூருக்குச்‌ 
சோர்த்தெழுதிய 


சனங்களைச்‌ 


புத்தகம்‌. 


கோலம்‌ 


wp 4ST 349 


கோயிற்பழக்கம்‌ - சபைப்பழக்கம்‌. 

கோயிற்பற்று - ஊர்‌. 

கோயிற்பிரதிட்டை - கும்பாபிஷேகம்‌. 

கோயிற்புராணம்‌ - ஓர்புராணம்‌. 

கோயின்மகமை - கோயிற்காகத்‌ 
தண்டப்படுந்‌ தருமப்பணம்‌. 

கோயின்மானியம்‌ - கோயிற்கென்று 
விடப்பட்டது. 

கோய்‌ - பரணி. 

கோரகம்‌ - இளம்பூவரும்பு, வட்டில்‌. 

கோரகை - இளம்பூவரும்பு, குயில்‌. 

கோரக்கர்‌ - ஒர்சித்தர்‌. 

கோரக்கர்மூலி - கஞ்சா. 

கோரங்கி - ஏலம்‌, ஒர்பட்டணம்‌, 
ஓர்பூண்டு, ஓர்மருந்து. 

கோரசம்‌ - கவுதாரி, சிவல்‌. 

கோரட்சகன்‌, கோரட்சன்‌ - சிவன்‌, 
பசுக்காப்பவன்‌. 

கோரணி - ஓஒர்நோய்‌, கோளாறு, 
சட்டை, செய்சைச்சித்திரம்‌, விற்‌ 
பன்னம்‌. 

கோரண்டம்‌ - பெருங்குறிஞ்சி, மரு 
தோன்றிமரம்‌. 

கோரதந்தம்‌, கோரப்பல்‌ - வக்ரெதந்தம்‌. 

கோரபுட்பம்‌ - வெண்கலம்‌. 

உட்டணம்‌, 


கோரம்‌ - அச்சம்‌, 


கொடுமை, கோளகபாஷாணம்‌, 
சீக்ரம்‌, சோழன்‌ குதிரை, நஞ்சு, 
வட்டில்‌ வளைவு, குதிரை. 
கோரம்பர்‌ - கழாய்க்கூத்தர்‌. 
கோரம்பலம்‌ - கோளாறு, வேடிக்கை. 
கோரராசனம்‌ - நரி. 
கோரவாரம்‌ - சந்தனம்‌. 
கோரவிருத்தி - இராசதகுணம்‌. 
கோரன்‌ - சிவன்‌. 
கோராசன்‌ - இடபம்‌. 
கோரான்‌ - ஒர்செடி. 


கோராவாரி - புயல்‌. 


கோரான்குச்சு, கோரான்சுளுந்து - 
கோரான்கசூள்‌. 

கோரி - பிரேதக்குழியின்‌ மேற்கட்டு 
வது, கடங்கு, பிரேதக்குழி. 

கோரிகை, கோரியை - அகப்பை, 
கூடை. 


கோரிக்கை - மன்றாட்டம்‌. 
கோரிதம்‌ - துகள்‌, விள்ளல்‌. 
கோருதல்‌ - நினைத்தல்‌, விரும்புதல்‌, 
வேண்டுதல்‌. 
கோரை - ஓர்புல்‌. 
கோரைப்பாய்‌ - புற்பாய்‌. 
கோரையுள்ளான்‌ - ஓர்புள்‌. 
கோரையொன்றி - ஒர்கொக்கு. 
கோரோசனை - ஒர்மருந்து. 
கோர்க்கலம்‌ - மட்பாண்டம்‌. 
கோலகம்‌ - திப்பிலி. 
கோலங்கட்டுதல்‌ - வேஷம்போடுதல்‌. 
கோலங்காட்டுதல்‌ - சாயல்‌ கொள்ளு 
தல்‌, மாதிரிகாட்டுதல்‌. 
கோலங்கெடுதல்‌ - அழகுகெடுதல்‌, 
சீரழிதல்‌. 
கோலங்கொள்ளுதல்‌ - சாயல்‌ கொள்‌ 
ளுதல்‌, வேஷங்‌ கொள்ளுதல்‌. 
கோலச்சங்கம்‌ - முட்‌ சங்கு. 
கோலஞ்செய்வாள்‌ - வண்ணமகள்‌. 
கோலபயுச்சம்‌ - ஒர்நூாரை. 


கோலமாலம்‌ - ஓர்மீன்‌, மலையா 


மணக்கு. 
கோலமிடுதல்‌ - அலங்கரித்தல்‌, 
கோட்டம்போடுதல்‌. 


கோலமூலம்‌ - திப்பிலிவேர்‌. 

கோலமெழுதல்‌ - கோட்டமிடுதல்‌, 
தொம்யிறீட்டல்‌. 

கோலம்‌ - அலங்கரிப்பு, அழகு, 
இலந்தைக்கனி, உருவம்‌, ஒப்பனை, 
ஓராயுதம்‌, ஒர்துலாம்‌, கலிங்க 
தேயம்‌, சனி, சாயல்‌, தழுவல்‌, 
தெப்பம்‌, தொடை, தொய்யில்‌, 


350 wirpiuror ASA 


கோலம்பண்ணுதல்‌ 


பன்றி, 


பாக்கு, பாம்பு, பீர்க்கு, மருட்‌ 


நீரோட்டம்‌, பறவை, 


பன்றி, மாமுதலிய வற்றாலிடுங்‌ 
கோலம்‌, மாதிரி, மிளகு, வினதை 
நகர்‌, வேடம்‌. 

கோலம்பண்ணுதல்‌, கோலம்புனைதல்‌ 
- அலங்கரித்தல்‌. 

கோலம்போடுதல்‌ - அலங்கரித்தல்‌, 
கோட்டமிடுதல்‌, வேஷம்‌ போடு 
தல்‌. 

கோலரம்‌ - முளை. 

கோலலவணம்‌ - அருசு. 

கோலல்‌ - கோலுதல்‌. 

கோலவல்லி - ஓர்கொடி. 

கோலவேர்‌ - நிலப்பனை. 

கோலறை - குழித்தரை. 

கோலா - பறவைமீன்‌. 

கோலாகலம்‌ - இடம்பம்‌, இடிக்கு, 
குசால்‌, சம்பிரமம்‌, பேரொலி, 
விலங்கினாலெழுமொலி. 

கோலாங்கூலம்‌ - முசு. 

கோலாச்சி - ஓர்மீன்‌. 

கோலாஞ்சம்‌ - கலிங்கம்‌. 

கோலாஞ்சி - அடுக்கு, அணியம்‌, 
அதிகோலம்‌. 

கோலாட்டம்‌ - ஓர்விளையாட்டு. 

கோலாரிக்கம்‌ - போர்க்கறை கூவல்‌. 

கோலி - இலந்தைமரம்‌, திப்பிலி, 
மயிர்‌. 

கோலிக்கற்றை - கவரிமா. 

கோலியர்‌ - நெய்வோர்‌. 

கோலியை - கோரியை. 

கோலிவாசி - கரடி. 

கோலுதல்‌ - இடங்கொள்ளப்‌ 

பண்ணல்‌, சூழ்தல்‌, முகந்தள்ளல்‌, 

வளைதல்‌, வளைத்தல்‌. 


கோலுபட்டை - ஒர்பூட்டை. 


கோலோகம்‌ - கிருஷ்ணலோகம்‌. 


கோல்‌ - அஞ்சனக்கோல்‌, அம்பு, 
அளவுகோல்‌, இலந்தை, ஊன்று 
கோல்‌, எழுதுகோல்‌, குதிரைச்சம்‌ 
மட்டி, கோலென்னேவல்‌, செங்‌ 
கோல்‌, துலாக்கோல்‌, துலாராச, 
தூண்டில்‌, தெப்பம்‌, மரக்கொம்பு, 
மரக்கோல்‌, யாழினரம்பு, புள்ளி. 

கோல்கொடுத்தல்‌ - குருடருக்குப்‌ 
பற்றுக்கோடுகொடுத்தல்‌. 

கோல்கோடுதல்‌ - அரசுமுறை தவறுதல்‌. 

கோல்பிடித்தல்‌ - குருடருக்குக்கோல்‌ 
கொடுத்துக்‌ கூட்டிப்போதல்‌. 

கோல்வளை - அழகெயெவளை, பெண்‌. 

கோவசூரி - ஓர்வகசூரி. 

கோவணம்‌ - கெளபீனம்‌. 

கோவணன்‌ - சிவன்‌, வசிட்டன்‌. 

கோவதை - கோகத்தி. 

கோவம்‌ - கோபம்‌, பொன்‌. 

கோவரகழுதை - கழுதையுங்‌ குதிரை 
யுங்கூடிப்பிறந்தகுட்டி. 

கோவரங்கம்‌ - பதுமராகநான்கி 
னொன்று. 

கோவர்‌ - இடையர்‌. 

கோவர்த்தனதரன்‌ - கிருட்டிணன்‌. 

கோவர்த்தனம்‌ - கிருட்டிணன்கன்‌ 
மாரிக்குப்‌ பசுக்காத்தமலை. 

கோவர்த்தனர்‌, கோவலர்‌ - இடையர்‌. 

கோவலன்‌ - கிருட்டிணன்‌, 
இடையன்‌. 

கோவளம்‌ - ஓர்பட்டினம்‌. 

கோவற்சை - மலட்டுப்பசு. 

கோவிதம்‌ - கலையறிவு. 

கோவிதன்‌ - அறிஞன்‌. 

கோவிதாரம்‌ - குராமரம்‌. 

கோவிந்தர்‌ - இடையர்‌. 

கோவிந்தன்‌ - கண்ணன்‌. 

கோவியர்‌ - இடையர்‌, ஓர்சாதியார்‌. 


கோவிரசம்‌ - ஆனிலை. 


கோளிகை 


wpe ABTA 351 


கோவிருஷம்‌ - எருது. 

கோவிருந்தம்‌ - ஆன்கூட்டம்‌. 

கோவில்‌ - இராசமனை, தேவாலயம்‌. 

கோவுகந்தம்‌ - தாலம்பாஷாணம்‌. 

கோவெனல்‌ - அதிசயவிரக்கக்‌ குறிப்பு, 
அனுகரணவோசை. 

கோவேறுகழுதை - கோவரகழுதை. 

கோவை - அணிவடம்‌, ஒழுங்கு, ஓர்‌ 
பிரபந்தம்‌, கொவ்வை, கோத்த 
மாலை, கோத்தல்‌, நிரை. 

கோவைசியர்‌ - மூவைசியரிலொருவர்‌. 
அவர்‌ இடையர்‌. 

கோவைத்துறை -தலைவனுந்‌ தலை 
வியுங்களவியலானடக்கு மொழுக்‌ 
கத்தைக்‌ கூறுவது. 

கோவையாணி - பிணையலாணி. 

கோழம்‌ - சங்கபாஷாணம்‌. 

கோழி - உறையூர்‌, ஓஒர்புள்‌. அஃது 
பஞ்சபட்சியினுமொன்று. 

கோழிக்கரணம்‌ - பதினோர்‌ கரணத்தி 
னொன்று. 

கோழிக்கல்‌ - ஈரக்கல்‌. 

கோழிக்காரம்‌ - ஓஒர்மருந்து. 

கோழிக்கீரை - ஓர்கீரை. 

கோழிக்குரல்‌, கோழிகூவல்‌ - விடியற்‌ 
புறம்‌. 

கோழிக்குறுமான்‌ - ஒர்பூடு. 

கோழிக்கொடி - கோழிமுளையான்‌, 
கோழியவரை, முருகன்கொடி.. 

கோழிக்கொடியோன்‌ - ஐயன்‌, குமரன்‌. 

கோழிக்கொண்டை - கோழிச்சூடன்‌. 

கோழிச்சூடன்‌ - ஓர்புல்‌. 

கோழித்தலைக்கந்தகம்‌ - சிவந்தகெந்‌ 
தகம்‌. 

கோழிநெஞ்சு - பிதந்தநெஞ்சு. 

கோழிப்பசளை - ஓர்பசளை. 

கோழிப்பஸமம்‌ - ஒர்சூரணம்‌. 


கோழிப்புடம்‌ - மூன்றெருப்புடம்‌. 


கோழிமுட்டைத்தயிலம்‌ - கோழி 
முட்டையிலெடுக்குந்தயிலம்‌. 

கோழிமுளையான்‌ - ஒர்கொடி. 

கோழியவரை - ஒர்கொடி. 

கோழியுள்ளான்‌ - ஓர்குருவி. 

கோழிவேந்தன்‌ - சோழன்‌. 

கோழை - அச்சம்‌, கண்‌ முதலிய 


வற்றின்‌ குழி, குறைவு, கொடுமை, 
சிலேற்பனம்‌, தவறு, நாணம்‌. 

கோழைக்கட்டு - சிலேற்பனக்கட்டு. 

கோழைசக்குத்து - ஓர்நோய்‌. 

கோழைத்தனம்‌ - அச்சத்தன்மை, 
சின்னத்தனம்‌. 

கோழையன்‌ - அச்சமுள்ளோன்‌, 
நாணமுள்ளோன்‌. 

கோழைவிந்து - துளசி. 

கோளகம்‌ - கோளகபாஷாணம்‌, 
திப்பிலி, பட்டுச்சலை, மண்டலிப்‌ 
பாம்பு, மிளகு. 

கோளகபாஷாணம்‌ - விளைவு பாஷாண 
முப்பத்திரண்டி னொன்று. 

கோளிப்பொருள்‌ - கொள்ளப்படும்‌ 
பொருள்‌. 

கோளகவச்சிரம்‌ - கருந்தண்ணீர்க்கல்‌. 

கோளகன்‌ - கைமைபெற்றபிள்ளை. 

கோளகை - மண்டலிப்பாம்பு, 
வட்டம்‌. 

கோளம்‌ - உண்டை, வட்டம்‌. 

கோளம்பம்‌ - கிரகணம்‌. 

கோளரி - ஆண்சிங்கம்‌, சிங்கம்‌. 

கோளவங்கம்‌ - வங்கமணல்‌. 

கோளன்‌ - கோளுரைப்போன்‌. 

கோளாங்கல்‌ - பருக்கைக்கல்‌. 

கோளாறு - குடாசகம்‌, குழப்பம்‌. 

கோளி - அத்தி, ஆலமரம்‌, கொழிஞ்சி 
மரம்‌, கொள்வோன்‌, பூவாது 
காய்க்குமரம்‌. 

கோளிகை - பெட்டைக்கழுதை, 
பெட்டைக்குதிரை. 


352 wirpiuror aS 


கோளேசம்‌ 


கோளேசம்‌ - குங்குமப்பூ. 

கோளை - எலி. 

கோள்‌ - இடையூறு, கிரகம்‌, குணம்‌, 
கொலை, கொள்ளல்‌, கோட்பாடு, 


தமை, நாள்‌, பழிமொழி, புறங்‌ 


கூறல்‌, மொய்‌, வலி. 
கோறணி - குண்டணி, கோரணி. 
கோறல்‌ - கொல்லல்‌. 
கோறிக்கை - நினைவு. 
கோறுதல்‌ - கோருதல்‌. 
கோறை - துளை, பொந்து. 
கோற்கணக்கு - நிலமளக்கிறகணக்கு. 
கோற்கொடி - இலந்தை, சுரை. 
கோற்புழு - கடம்‌. 
கோற்றேன்‌ - கொப்பாந்தேன்‌. 
கோற்றொடி - பெண்‌. 
கோனான்‌ - இடையரின்‌ சங்கைப்பேர்‌. 
கோனிச்சி - இடைச்சி. 
கோன்‌ - அரசன்‌, இடையன்‌, எப்‌ 
பொருட்குமிறைவன்‌. 
கோன்மை - ஆளுகை, இராசநீதி. 


கெள 
கெள - ஒரெழுத்து, கவ்வென்னேவல்‌, 
கிருத்தியம்‌, தீங்கு, மனஸதாபம்‌. 
கெளகணம்‌, கெளங்கம்‌ - கொங்கணம்‌. 
கெளகுடிகம்‌ - தூரத்தில்‌ வருபவரைக்‌ 
காண்டல்‌. 
கெளசலம்‌ - ஓர்தேசம்‌, வாழ்த்து. 
கெளசலிகை - கொடை. 
கெளசனை - கெளபீனம்‌. 
கெளசலேயன்‌ - இராமன்‌. 
கெளசலை - இராமன்றாய்‌. 
கெளசிகம்‌ - ஓர்பண்‌, கூகை, சாம 
வேதம்‌, பட்டுச்சலை, பதினெண்‌ 
பாடையினொன்று, விளக்கத்‌ 
தண்டு, சோக, பாம்பு, வியாழம்‌. 


கெளசிகன்‌ - இந்திரன்‌, பாம்பாட்டி, 
விசுவாமித்திரன்‌. 

கெளசிகாயுதம்‌ - வானவில்‌. 

கெளஞ்சம்‌ - கிரவுஞ்சம்‌. 

கெளஞ்சிகர்‌ - பொன்வினைமாக்கள்‌. 

கெளடகிகன்‌, கெளடிகன்‌ - புலைஞன்‌. 

கெளடசாட்சி - பொய்ச்சாட்சி. 

கெளடதருக்கம்‌ - ஓர்தருக்கசாத்திரம்‌. 

கெளடமார்க்கம்‌ - கெளடர்களின்‌ 
வழக்கு. 

கெளடம்‌ - ஓர்கொடி, ஒர்தேயம்‌, 
வஞ்சகம்‌, ஓரலங்காரம்‌, அஃது 
குணவலங்காரம்பத்துடனேயுங்‌ 
கூடாது நடக்குமொழுக்கமுடை 
யது. 

கெளடிகம்‌ - கண்ணி. 

கெளடில்லியம்‌ - அவமதி, வளைவு. 

கெளணபயன்‌ - இராட்சசன்‌. 

கெளணடர்‌ - சண்டாளர்‌, புலைஞர்‌. 

கெளணம்‌ - குணம்‌. 

கெளணடிகர்‌ - தோல்வினைஞர்‌. 

கெளதமநதி - கெளதமைநதி. 

கெளதமம்‌ - தருமநூல்‌ பதினெட்டி 
னொன்று. 

கெளதமன்‌ - சத்தவிருடிகளிலொரு 
வன்‌. 

கெளதமி, கெளதமை - ஓர்பசு, 
கோதாவரி, கோரோசனம்‌. 

கெளதம்‌ - ௪சசிலிக்குருவி. 

கெளதாலிகன்‌ - பரதவனும்‌ வண்‌ 
ணாத்தியுங்‌ கூடிப்பெற்ற புத்திரன்‌. 

கெளதுகபந்தனம்‌ - இரட்சாபந்தனம்‌. 

கெளதுகம்‌ - நூதனம்‌, சந்தோஷம்‌, 
தாலி, பேராசை. 

கெளதுவம்‌ - அனுபவகாலம்‌, இணக்‌ 
கம்‌, உபசரித்தல்‌, திருவிழா, நூத 
னம்‌, பொழுது போக்கு, மகிழ்ச்சி, 
மங்கிலியசூத்திரம்‌, வாஞ்சை. 


கெளதூசலம்‌ - நரதனம்‌, வாஞ்சை. 


கெளளிதம்‌ 


wp 4ST 353 


கெளத்துவம்‌ - அத்தநாள்‌, துளசி 
மணி, பதுமராகம்‌, மாணிக்கம்‌, 
வஞ்சகம்‌, அனுபவகாலம்‌, காப்பு. 

கெளந்தி - அரேணுகம்‌, ஓர்பூண்டு, 
குந்திதேவி, தவப்பெண்‌. 

கெளந்திகர்‌ - ஈட்டிக்காரர்‌, குந்தி 
புத்திரர்‌. 

கெளமம்‌ - கூபம்‌. 

கெளபீனம்‌ - கச்சைச்சீலை, தவறு, 
பாவம்‌. 

கெளப்பு - பெருமை. 

கெளமாரம்‌ - இளம்பருவம்‌. அஃது 
ஒன்றுமுதற்‌ பதினாறுவரையு 
மாகிய பருவம்‌, ஓர்சமயம்‌, பதி 

மேலுமுப்பத்‌ 

வயதினுள்ளுமாகிய 


னாறுவயதின்‌ 
திரண்டு 
பெண்‌ பருவம்‌, பதினெண்க்த 
புராணத்தொன்று. 

கெளமாரி - சத்தமாதா்களிலொருத்தி, 
பார்வதி. 

கெளமோதகி - விட்டுணுவின்‌ தண்‌ 
டாயுதம்‌. 

கெளமோகம்‌ - கார்த்திகைமாதம்‌. 

கெளமோதி - கார்த்திகைத்திருவிழா, 
திருவிழா, நிலா. 

கெளரமம்‌ - கூர்மம்‌. 

கெளரம்‌ - சுத்தம்‌, மஞ்சனிறம்‌, 
வெண்மை. 

கெளரவம்‌ - அச்சம்‌, கீர்த்தி, தாமரை 
நூல்‌ பொன்‌. 

கெளரவர்‌ - குருகுலவேந்தர்‌. 

கெளரி - கடுகு, காளி, துர்க்கை, பத்‌ 
தாண்டுப்‌ பெண்‌, பார்வதி, புளி 
நறளை, மஞ்சனிறம்‌, துளசி, பூமி. 

கெளரிகேணி -வெள்ளைக்‌ காக்கணம்‌. 

கெளரிகை - கன்னி. 

கெளரிசங்கம்‌ - இரட்டையுருத்‌ 
திராட்சம்‌. 

கெளரிசங்கரமணி - இரட்டை யுருத்‌ 


திராட்சம்‌. 


கெளரிசேயன்‌ - குமரன்‌, வினாயகன்‌. 

கெளரிசேய்‌ - விநாயகன்‌. 

கெளரிச்சிப்பி - கெளரிபாத்திரம்‌. 

கெளரிநந்தனன்‌ - சுப்பிரமணியன்‌. 

கெளரிபாத்திரம்‌ - பாத்திரச்சங்கு. 

கெளரிபாஷாணம்‌ - விழைவுபாஷாண 
முப்பத்திரண்டினொன்று. 

கெளரிமாயூரம்‌ - ஓர்தலம்‌. 

கெளரியன்‌ - பாண்டியன்‌. 

கெளரீலலிதம்‌ -அரிதாரம்‌. 

கெளருதற்பிகன்‌ - குருபன்னிகற்பமித்‌ 
தோன்‌. 

கெளலகேயன்‌ - வேசிபுத்திரன்‌. 

கெளலவம்‌ - பன்றி, இஃது பதினோர்‌ 
கரணத்தொன்று. 

கெளலாலகம்‌ - மட்பாண்டம்‌. 

கெளலிகன்‌ - எத்தன்‌, பிரதிவாதி. 

கெளலினம்‌ - உயர்குலம்‌, துர்ச்‌ 
செய்கை, மறைவிடம்‌. 

கெளலேயகம்‌ - குலத்திற்பிறத்தல்‌. 

கெளலேயகன்‌ - இல்லொழுக்கத்திற்‌ 
பிதாமாதாவிடத்திற்‌ பிறந்தவன்‌, 
நாய்‌. 

கெளலோகம்‌ - கோலோகம்‌. 

கெளவலம்‌ - இரந்தை. 

கெளவல்‌ - கெளவுதல்‌. 

கெளவியம்‌ - கோரோசனை, பசுவி 
லுள்ளபொருள்‌. அஃது பால்‌ - 
தயிர்‌ - நெய்‌ - கோசலம்‌ - ஆப்பி. 

கெளவுதல்‌ - கவ்வுதல்‌. 

கெளவை - ஆயிலியநான்‌, எள்ளிளங்‌ 
காய்‌, கலக்கம்‌, கள்‌, காரியம்‌, 
துன்பம்‌, பழிச்சொல்‌, சத்தம்‌. 

கெளளம்‌ - ஓரிராகம்‌. 

கெளளி - பல்லி. 

கெளளிக்காதல்‌ - பல்லிச்சாத்திரம்‌. 

கெளளிதம்‌ - பட்‌ த்தல்‌. 


354 wirpiuror aS ச 


ச 

சஃகுல்லி - அப்பவருக்கம்‌, மோக்கம்‌. 

சககமனம்‌ - உடன்கட்டையேறுதல்‌. 

சககாரம்‌ - தேமா. 

சகசட்சு - சூரியன்‌. 

சகசண்டி - வெட்கமற்றோன்‌. 

சகசதாதான்மியம்‌ - அகங்காரஞ்‌ 
சீவனுடன்‌ பொருந்தல்‌. 

சகசம்‌ - உண்மை, ஒற்றுமை, வட்டில்‌. 

சகசரன்‌ - உடன்றிரிதோழன்‌. 

சகசரி - பொன்னிறங்கலந்தகரும்‌ 
பூவுளமருதோன்றிமரம்‌, வாடாக்‌ 
குறிஞ்சி. 

சகசன்‌ - சகோதரன்‌. 

சகசா - சிறுகுறிஞ்சா. 

சகசாட்சி - சூரியன்‌. 

சகசை - உடன்பிறந்தாள்‌. 

சகசோதி - பமிகுமிரபை. 

சகடகனன்‌ - கிருட்டிணன்‌. 

சகடக்கால்‌ - பண்டியுருள்‌. 

சகடம்‌ - அசுத்தம்‌, உரோகணி, ஊர்க்‌ 
குருவி, ஓர்யோகம்‌, தமரத்தை, 
பண்டி, பாண்டில்‌ பூண்டவூர்தி, 
வட்டில்‌. 

சகடயூபம்‌ - ஓர்படையணி. 

சகடயோகம்‌ - வியாழனுக்கு, ஆறு, 
எட்டு, பன்னிரண்டிற்சந்திரன்‌ 
நிற்பது. 

சகடாலன்‌ - நந்தன்‌ மந்திரி. 

சகடான்னம்‌ - அசுத்தபோசனம்‌. 

சகடிகை - கைவண்டில்‌. 

சகடு - 
சந்தேகம்‌, பண்டி. 


உரோகணி, ஒருமிக்க, 


சகடை - பண்டி, முரசு, வாச்சியம்‌, 
ஓர்வாத்தியம்‌. 

சகணம்‌ - ஆப்பி. 

சகண்டை - முரசு, வாச்சியம்‌. 


சகதண்டம்‌ - உலகமுழுவதும்‌. 


சகதந்தம்‌ - உலகத்தினெல்லை, உலக 
முடிவு. 

சகதாத்திரி - துர்க்கை. 

சகதாத்துமா - கடவுள்‌. 

சகதி - சேறு, பூமி, பொல்லாநிலம்‌. 

சகதிபதி, சகதிபாலன்‌ - அரசன்‌. 

சகதேவன்‌ - சகாதேவன்‌. 

சகதேவி - இலக்குமி. 

சகஸதிரதாரம்‌ - சக்ரெம்‌. 

சகத்திரநாமன்‌ - கடவுள்‌. 

சகத்திரபாதன்‌ - சூரியன்‌. 

சகத்திரபேதி - கலவேதி. 

சகத்திரம்‌ - ஆயிரம்‌, சிவாகமமிரு 
பத்தெட்டினொன்று. 

சகத்திரவேதி - சாத்திரவேதி. 

சகத்திராட்சன்‌ - இந்திரன்‌. 

சகஸதிராமிசன்‌ - சூரியன்‌. 

சகத்திரானிகன்‌ - ஓரரசன்‌. 

சகத்து - உலகம்‌, அனுபவம்‌. 

சகநாதம்‌ - ஒரூர்‌. 

சகநாதன்‌ - கடவுள்‌, சிவன்‌, விட்டுணு. 

சகநாயகன்‌ - காந்தம்‌. 

சகந்தம்‌ - சுகந்தம்‌. 

சகபதி - அரசன்‌, கடவுள்‌. 

சகபாடி - கற்றுச்சொல்லி, கூட ப்பாடு 
வோன்‌, சகலன்‌. 

சகப்பிராணன்‌ - காற்று. 

சகப்பிராந்தி - உலகத்தைவெறுத்து 
விடுகை. 

சகமார்க்கம்‌ - யோகமார்க்கம்‌. 

சகமோகம்‌ - மண்ணாசை. 

சகம்‌ - கூட, சட்டை, தேசமன்பத்‌ 
தாறினொன்று, பூமி, மார்கழி 
மாதம்‌, வெள்ளாடு. 

சகரச்சாரி - சத்துசாரம்‌. 

சகரர்‌ - சகரபுத்திரர்‌. 

சகரன்‌ - முதலெழுவள்ளலி லொரு 


வன்‌. 


சகி wrpiurmr AIG 355 


சகரிகம்‌ - நாயுருவி. 

சகருணன்‌ - தயானலு. 

சகருவம்‌ - பெருமை. 

சகளரூபன்‌ - சகோதரன்‌. 

சகர்மக்கத்தரிப்பிரயோகம்‌ - செயப்‌ 
படுபொருளுடைய வினைமுதலின்‌ 
முடிப்பு. 

சகலகம்‌ - வெள்ளாட்டுக்கடா. 

சகலகலாவல்லவன்‌ - கலைஞானி, 
குமரன்‌. 

சகலகாமேட்டி - சருவவாஞ்சாயாகம்‌. 

சகலகுணசம்பன்னன்‌ - பலநற்குண 
முள்ளவன்‌. 

சகலத்தியாகம்‌ - சருவத்துறவு. 

சகலபாசனம்‌ - அருகன்‌ முக்குடையி 
னொன்று. 

சகலபாடி, சகலப்பாடி - ஓர்குடியிற்‌ 
கொண்டேன்‌. 

சகலமங்கலை - பார்வதி. 

சகலமும்‌ - எல்லாம்‌. 

சகலமோகினி - மாயை. 


சகலர்‌ - எல்லாம்‌, துண்டு, தோல்‌, 


மீன்முள்‌. 

சகலர்‌ - எல்லோர்‌, ஓர்குடியிற்‌ 
கொண்டோர்‌, மூவகையான 
மாக்களிலொருவர்‌. 


சகலவியாபி - கடவுள்‌. 

சகலன்‌ - மனைவிசகோதரிகணவன்‌. 

சகலாத்து - சிவப்புக்கம்பளி. 

சகலாவத்தை - ஓரவத்தை. 

சகலி - ஒர்மீன்‌. 

சகலிகரணம்‌ - துண்டாக்கல்‌. 

சகல்‌ - கொக்கு. 

சகவம்‌ - ஓர்புள்‌. 

சகவாசம்‌ - உற்றசினேகம்‌, கூட 
விருத்தல்‌. 

சகவாசி - உயிர்த்துணைவன்‌, கூட 


விருப்போன்‌. 


சகவாழ்வு - உலகவாழ்வு. 

சகவிசையை - ஒர்பட்டணம்‌. 

சகளப்பாடி, சகளன்‌ - சகலப்பாடி. 

சகளம்‌ - மாயரேபம்‌. 

சகளாதனம்‌ - அட்டணைக்‌ காலிட்‌ 
டிருந்து இடக்கை யிருகாலினு 
மூன்றிக்‌ குஞ்சித்‌ திருப்பது. 

சகனமோகினி - உலகமெல்லாம்‌ 
மயக்கும்‌ மோகினி. 

சகனம்‌ - ஆசனம்‌, தொடையினுட்‌் 
பக்கம்‌, பொறுமை. 

சகன்‌ - கூட்டாளி, சங்காத்தி, சாலி 
வாகனன்‌, தோழன்‌. 

சகன்மக்கத்துருப்பிரயோகம்‌ - செயப்‌ 
படுபொருளுடைவினை (உம்‌. 
வளைந்தான்‌. 

சகன்னம்‌ - உற்றுக்கேட்டல்‌. 

சகா - ஒர்பூடு, தோழன்‌, எல்லாம்‌. 

சகாகெளலம்‌ - ஓர்நரகம்‌. 

சகாசிதம்‌ - அலங்காரம்‌, பிரவை. 

சகாடி - பீர்க்கு. 


சகாதேவன்‌ - பாண்டவர்களில்‌ 


இளையோன்‌. 
சகாத்தம்‌, சகாப்தம்‌ - சகரனாண்டு. 
சகாத்தன்‌ - தோழன்‌. 
சகாந்தகன்‌ - விக்ரமாதித்தன்‌. 
சகாபாடி - சகபாடி. 
சகாயம்‌ - உதவி, துணை, நயம்‌, நன்மை. 
சகாயதம்‌, சகாயானம்‌ - சினேகக்‌ 
கூட்டம்‌. 
சகாயவுபாயம்‌ - யோசனையுதவி. 
சகாயன்‌ - தோழன்‌. 
சகாயி - சகாயன்‌. 
சகாயித்தல்‌ - இலகுவாதல்‌. 
சகாரணம்‌ - ஏதுவுடையனு. 
சகாரி - ஒர்வள்ளல்‌. 
சகாலம்‌ - அதிகாலம்‌. 
சகி - சகியென்னேவல்‌, தோழி. 


356 wirpiuror ASA 


சகிதம்‌ 


சகிதம்‌ - ஒற்றுமை. 

சகிதன்‌ - சேர்ந்திருப்போன்‌. 

சகித்தல்‌ - பொறுத்தல்‌, மன்னித்தல்‌. 

சகித்துவம்‌ - தோழமை. 

சகிப்பு - பொறுதி. 

சகு - சவ்வரிசி. 

சகுடம்‌ - சேம்பு, நாய்‌, பொதியமலை. 

சகுடை - சிற்றகத்தி. 

சகுட்டகம்‌ - ஆடுதின்னாப்பாலை. 

சகுட்டம்‌ - கிழங்கு. 

சகுந்தம்‌ - ஓர்நீர்ப்புள்‌, கழுகு, பறவை, 
கமுகு, காந்தி. 

சகுந்தி - ஒர்புள்‌, பறவைப்பொது. 

சகுப்பிரயோகம்‌ - ஒருதரம்‌. 

சகுலகண்டம்‌ - ஒர்மீன்‌. 

சகுலம்‌ - சமுசாரம்‌. 

சகுலி - ஒலி, மீன்‌. 

சகுல்லியன்‌ - உறவன்‌. 

சகுனசாத்திரம்‌ - கலைஞானமறு 
பத்தினான்கினொன்று. அஃது 
நிமித்தசாத்திரம்‌. 

சகுனப்பிழை - துன்னிமித்தம்‌. 

சகுனம்‌ - கிழங்கு, நிமித்தம்‌, பறவை. 

சகுனி - கூகை. அஃது கரணம்‌ 
பதினொன்றினொன்றுமாம்‌, 
துரியோதனன்‌ மாமன்‌, நிமித்தம்‌ 
பார்ப்போன்‌, பறவை. 

சகுனீசுபரன்‌ - கருடன்‌. 


சகோடயாழ்‌ - நால்வகையாழி 


னொன்று. 
சகோதரத்தானம்‌ - பிறந்தராசிக்கு 
மூன்றாமயிராசி. 
சகோதரம்‌ - உடன்பிறப்பு. 
சகோதரர்‌ - உடன்பிறந்தார்‌. 
சகோதரி - உடன்பிறந்தாள்‌. 
சகோத்திரம்‌ - சமுசாரம்‌, வமிசம்‌. 
சகோரகம்‌, சகோரம்‌ - சக்கரவாகம்‌, 
செம்போத்து, பேராந்தை, நிலா 
முக்கிப்புள்‌. 


சக்கட்டம்‌, சக்கந்தம்‌ - நிந்தை, 
பரிகாசம்‌, மயிர்‌. 

சக்கட்டை - இளப்பம்‌, சமர்த்தின்மை. 

சக்கப்பணியவிருத்தல்‌ - சக்களிய 
விருத்தல்‌. 

சக்கரக்கவி - கோட்டி லெழுத்‌ தடைத்‌ 
துப்பாடுங்கவி. 

சக்கரதரன்‌ - சக்கரந்தரித்தோன்‌, 
பாம்பு, விட்ணெ. 

சக்கரதாபனம்‌ - அட்‌ சரந்தாபித்தல்‌. 

சக்கரதாரி - விட்டுணு. 

சக்கரதிசை - ஆயுமுடி.வறியுந்‌ திசை 
களிலனொன்று. 

சக்கரந்திரித்தல்‌ - இயந்திரமாட்டல்‌. 

சக்கரபாணி - துர்கை, விட்டுணு. 

சக்கரப்பொறி - எந்திரப்பொறி. 

சக்கரமடைத்தல்‌ - இயந்திரத்தி 
லெழுத்‌ தடைத்தல்‌. 

சக்கரமுடிவு - ஆயுள்முடிவு. 

சக்கரம்‌ - அறுபதுவருடங்‌ கொண் 
டது, ஆணையாசக்கரம்‌. இஃது, 
இராசசின்னத்தொன்று, இயந்திரம்‌, 
ஊர்‌, கடல்‌, காசு, கிரகநடை, 
சக்கரவாகப்புள்‌, சக்ரெம்‌, சீவிய 
நாள்‌, சுழல்காற்று, சுற்று, செக்கு, 
தேருருளை, பிறப்பு, பூமி, பெருமை, 
மலை மல்லிகை, வட்டம்‌, ஓர்‌ 
சித்திரக்கவி, அஃது நான்கார்ச்‌ 
சக்கரமு மெட்டார்ச்‌ சக்கரமு 
மாறார்ச்சக்கரமும்‌ வரப்பாவெது. 

சக்கரயூபம்‌ - ஒர்படையணி. 

சக்கரரேகை - சக்கராகாரமான 
ரேகை. 

சக்கரவட்டம்‌ - வட்ட வடிவு. 

சக்கரவர்த்தி - மற்றொருவரைப்‌ 
பணியாது தனியாள்வோன்‌. 

சக்கரவாகம்‌ - ஒர்புள்‌. 

சக்கரவாணம்‌ - ஒர்வாணம்‌. 

சக்கரவாளம்‌ - எல்லை, ஏஓர்புள்‌, 
ஓர்மலை, வட்டவடிவு. 


சங்கங்குப்பி 


wp ABTA 357 


சக்கரன்‌ - இந்திரன்‌, 
தாதித்தரி லொருவன்‌, விட்ணெு. 
சக்கராகாரம்‌ - வட்ட வடிவு. 
சக்கராதிபதி - சுயாதிபதி. 
சக்கராயுதன்‌ - விட்டுணு. 


சக்கராயுதி - சக்கரதரன்‌, துர்க்கை. 


துவாச 


சக்கரேசுவரன்‌ - ஏகாதிபதி. 

சக்கரை, சருக்கரை -வட்டித்தது. 

சக்கரையமுது - சக்கரைச்சாதம்‌. 

சக்கல்‌ - சக்குக்கட்டினது, சாரம்‌ 
வடித்தது. 

சக்களத்தி - ஓர்பொருளுக்கின 
மாயிருக்கும்‌ வேறொருபொருள்‌, 
கொழுநனின்‌ சகோதரன்‌ மனைவி, 
மாற்றாடிச்சி. 

சக்களமை - மாற்றாடிமாரினெ 
திரிடை. 

சக்களவன்‌ - மாற்றவன்‌. 

சக்களிதல்‌ - சளிதல்‌. 

சக்களியல்‌ - சக்களிந்திருப்பது. 

சக்களையன்‌ - சமழுங்கலன்‌, சழுங்கல்‌. 

சக்காரம்‌ - தேமா. 

சக்கிமுக்கி - சக்கைமுக்கி. 

சக்கியம்‌ - அன்பு, இயன்றது, சேர்‌ 
மானம்‌. 

சக்கியன்‌ - சினேகிதன்‌. 

சக்கிரகம்‌ - தருக்கசாத்திரத்தொன்று, 
பீசாங்குரநியாயம்‌. 

சக்கிரசீவகன்‌ - குயவன்‌. 

சக்கிரதரன்‌, சக்கிரபாணி - திருமால்‌. 

சக்கிரபாதம்‌ - பண்டி, யானை. 

சக்கிரபாலன்‌ - அதிபதி. 

சக்கிரபேதினி - இரவு. 

சக்கிரமணம்‌ - உலாநடை. 

சக்கிரமண்டலி - ஓர்பாம்பு. 

சக்கிரமுகம்‌ - பன்றி. 

சக்கிரம்‌ - சக்கராயுதம்‌, சுழல்காற்று, 
சேனை, தண்ட சக்கிரம்‌, திசை. 


சக்கிரயானம்‌ - பண்டி. 

சக்கிரவதன்‌ - சக்கரதரன்‌. 

சக்கிரவாடம்‌ - எல்லை. 

சக்கிரவாதம்‌ - சுழல்காற்று. 

சக்கிரவாந்தவன்‌ - சூரியன்‌. 

சக்கிரவாளம்‌ - திகாந்தம்‌, வட்டம்‌. 

சக்கிரவிருதன்‌ - விட்டுணு. 

சக்கிரவிருதி - வட்டி மேல்வட்டி. 

சக்கிரவேதினி - இரவு. 

சக்கிராங்கம்‌ - ஒர்புள்‌, பண்டி. 

சக்கிராங்கி - ஒர்புள்‌. 

சக்கிராடி - எத்தன்‌, பாம்பாட்டி. 

சக்கிராதம்‌ - பன்றி. 

சக்கிராதிவாசி - தேன்தோடை. 

சக்கிராவத்தம்‌ - சுழற்றுதல்‌. 

சக்கிரி - அரசன்‌, குயவன்‌, சக்கர 
வாகப்புள்‌, செக்கான்‌, திருமால்‌, 
தேவேந்திரன்‌, பாம்பு, தலைவன்‌. 

சக்கிரிகை - முழந்தாள்‌. 

சக்கிரீவதம்‌ - கழுதை. 

சக்கிலிச்சி - சத்துசாரம்‌, செம்மாத்தி. 

சக்கிலியன்‌ - செம்மான்‌. 

சக்கு - கண்‌, பூஞ்சு. 

சக்குச்சக்கெனல்‌ - ஈரடுக்கொலிக்‌ 
குறிப்பு. 

சக்குதானம்‌ - விக்ரெகாராதனையி 
னொன்று. அஃது விக்ரெகத்தின்‌ 
கண்கழுவல்‌. 

சக்குபு - கரிசாலைப்பூடு. 

சக்குப்பூத்தல்‌ - பூஞ்சுபிடித்தல்‌. 

சக்கை - கஞ்சல்‌, கோது, தக்கை. 

சக்கைமுக்கி - தீத்தட்டி. 

சக்கையன்‌ - உறுப்பின்றிப்‌ பருத்தவன்‌. 

சக்கோலி - ஒர்பூடு. 

சங்கக்குழையோன்‌ - சிவன்‌. 

சங்கக்கூவி - சங்க தூதர்கூலி. 


சங்கங்குப்பி - பீச்சுவிளாத்தி. 


358 wirpiuror aS 


சங்கசீலி 


சங்கசீலி - வாயில்காவலன்‌. 

சங்கச்செய்யுள்‌ - சங்கத்துக்கேற்ற 
செய்யுள்‌, சங்கப்புலவர்‌ செய்யுள்‌. 

சங்கஞ்செடி - இயங்கஞ்செடி. 

சங்கடம்‌ - ஓடுக்கவழி, தொந்தரவு, 
நெருக்கம்‌, மிதவை, முதற்றலை 
வாய்தல்‌, வருத்தம்‌. 

சங்கடாட்சம்‌ - கண்மூடுதல்‌. 

சங்கடை - மரணத்தறுவாய்‌, மரண 
வேதனை. 

சங்கதம்‌ - சம்பந்தம்‌, தேவர்மொழி, 
நட்பு, முறைப்பாடு, பொருந்தல்‌. 

சங்கதாளம்‌ - கைப்பை. 

சங்கதி - சரித்திரம்‌, தொடர்பு, 
வரலாறு. 

சங்கதை - சங்கதி. 

சங்கத்தமிழ்‌ - சங்கப்புலவர்‌ தமிழ்‌, 
தெளிதமிழ்‌. 

சங்கத்தலைவன்‌ - சங்கத்தில்‌ முதல்வன்‌, 
குமரன்‌. 

சங்கத்தார்‌ - ஆலோசனைக்காரர்‌, 
கூட்டத்தார்‌. 

சங்கத்திராவகம்‌ - ஒர்திராவகம்‌. 

சங்கநாதம்‌ - சங்கோகதை. 

சங்கநிதி - சங்குருவாய்க்டை க்கு நிதி. 

சங்கநிவிர்த்தி - அவைக்கு நியாய 
சாந்தி. 

சங்கபதம்‌ - அட்டாதசதரும நூலி 
னொன்று. 

சங்கபாடாணம்‌ - தாலம்பபாஷாணம்‌. 

சங்கபரணி - விட்டுணு. 

சங்கபாலன்‌ - அட்ட மாநாகத்தொன்று. 

சங்கபுங்கி - கடுரோகிணி. 

சங்கப்பலகை - மதுரைச்சங்கத்‌ 
திருந்த சங்கப்புலவராசனம்‌. 

சங்கப்புலவர்‌ - கல்விச்சங்கத்தவர்‌, 
மதுரைச்சங்கத்துப்புலவர்‌. 


சங்கமக்குரு - வீரசைவர்குரு. 


சங்கமம்‌ - இயங்குதிணைப்பொருள்‌, 
கலத்தல்‌, கூட்டம்‌, நிலை யின்மை, 
புணர்ச்சி, யாறுகூடுமிடம்‌, ஒர்‌ 
கவி, புத்திகூடல்‌. 

சங்கமரூபம்‌ - சவரேபம்‌. 

சங்கமர்‌ - திருக்கூட்டத்தார்‌, வீரசை 
வர்‌. 

சங்கமாராதனை, சங்கமார்த்தனை - 
பண்டாரங்கட்கன்னங்‌ கொடுத்‌ 
தல்‌. 

சங்கமேந்தி - திருமால்‌. 

சங்கம்‌ - அழகு, ஐக்கம்‌, ஓர்நிதி, 
கணைக்கால்‌, கூடுதல்‌, கூட்டம்‌, 
கைக்குழி,சங்கு, சவை, தேறினவன்‌, 

நெற்றி, 

படையிலோர்தொகை. அஃது 

சமுத்திரம்‌ மூன்று கொண்டது, 

புலவர்‌, யாறுகூடுமிடம்‌, விருப்பம்‌. 


நூறுகோடாகோடி, 


சங்கம்வாங்கி - சங்கிரதத்திற்குக்‌ 
கூட்டிவிட்டுவாங்கி. 
சங்கம்வாங்குதல்‌ - பெண்ணை 
யொருவனுக்கு விட்டுவாங்குதல்‌. 
சங்கரகம்‌, சங்கரிகம்‌ - சபையியல்‌. 
சங்கரகிதம்‌ - ஒன்றிப்பின்மை, பேதம்‌. 
சங்கரகிதன்‌ - சங்கந்துறந்தோன்‌. 
சங்கரசாதி - கலந்தசாதி. 
சங்கரம்‌ - கலப்பு, குப்பை, துகள்‌, 
நஞ்சு, போர்‌, வருத்தம்‌, வியாபாரம்‌. 
சங்கரர்‌ - போர்செய்வோர்‌. 
சங்கரன்‌ - சிவன்‌, பலவருணக்‌ கலப்‌ 
பாய்ப்‌ பிறந்தோன்‌, பன்னோரு 
ருத்திரரிலொ ருவன்‌. 
சங்கராசாரியர்‌ - ஓர்வேதாந்தகுரு. 
சங்கராதனம்‌ - இருகான்மடித்து 
இருபடத்தையுங்கூட்டி நேரே 
யூன்றியிரு காலின்‌ மேனிற்பது. 


சங்கராபரணம்‌ - ஓரிசை. 

சங்கரி - சங்கரியென்னேவல்‌, பார்வதி. 
சங்கரித்தல்‌ - அழித்தல்‌. 

சங்கரிப்பு - அழிப்பு, கொலை. 


சங்கிரமணம்‌ 


wp 4ST 359 


சங்கரீகரணம்‌ - குழப்பம்‌, சாதிக்‌ 
கலப்பு, சுபாப ஒழுங்குத்தப்பான 
புணர்ச்சி. 

சங்கரீகிருதன்‌ - கழ்மகன்‌. 

சங்கருடணம்‌ - இழுத்தல்‌, உழுதல்‌. 

சங்கருடணன்‌ - பலபத்திரன்‌. 

சங்கருடம்‌ - எதிரிடை. 


சங்கரேகை - சங்கனாகாரமான 


ரேகை. 

சங்கலம்‌ - எண்கூட்டுதல்‌, காடு, 
கூட்டம்‌, சேர்மானம்‌, நட்பு, 
மாமிசம்‌. 


சங்கலனம்‌ - எண்கூட்டல்‌, கலப்பு, 
குவித்தல்‌, சேர்மானம்‌. 

சங்கலார்‌ - பகைவர்‌. 

சங்கலிதசங்கவிதம்‌ - ஒர்கணக்கு. 

சங்கலிதம்‌ - எண்கூட்டல்‌, ஒரெண்‌ 


கலத்தல்‌, தருமநூல்பதினெட்டி 
னொன்று. 
சங்கவாசிதம்‌ - வீட்டைகல்‌. 
சங்களை - மண்கிணற்றின்‌ 
பலகைக்கட்டு. 


சங்களைக்கிணறு - பலகைக்கட்டுக்‌ 


கிணறு. 
சங்கறுப்போர்‌ - வளைபோழ்நர்‌. 
சங்கற்பசம்‌ - சங்கற்பம்போல்‌ 
வாய்த்தல்‌. 


சங்கற்பசம்பவம்‌ - சங்கற்பித்தபடி 
பெறுதல்‌. 

சங்கற்பசம்பன்‌, சங்கற்பசன்‌ - காமன்‌. 

சங்கற்பசன்மன்‌ - காமன்‌. 

சங்கற்பஞ்சொல்லுதல்‌ - சங்கற்பித்தல்‌. 

சங்கற்பம்‌ - நியமம்‌, விருப்பம்‌. 

சங்கற்பயோனி, சங்கற்பவன்‌ - காமன்‌. 

சங்கற்பித்தல்‌ - சங்கற்பம்பண்ணு 
தல்‌. 

சங்கன்னம்‌ - நரம்பு. 

சங்காகாரிகன்‌ - முற்றூதன்‌. 


சங்காசம்‌ - உவமை, தோழமை. 


சங்காடுதல்‌ - சங்கனாற்புடைவை 
மினுக்குதல்‌. 

சங்காதம்‌ - அழித்தல்‌, ஐந்துதர மீரடி. 
களையு மொருங்கெடுத்து வைத்து 
நடத்தல்‌, ஓர்நரகம்‌, கூட்டம்‌, 
வசனம்‌, சமூலம்‌. 

சங்காத்தம்‌ - இணக்கம்‌, சினேகம்‌. 

சங்காத்தி - அனுசாரி, கூட்டாளி. 

சங்காரகத்தா - உருத்திரன்‌. 

சங்காரகாலத்துப்பு - அமுரியுப்பு. 

சங்காரக்கிரமம்‌ - சங்காரப்படு 
மொழுங்கு. 

சங்காரம்‌ - அழிவு. 

சங்காரி - குதிரைவாலி, சங்காரி 
யென்னேவல்‌, புதுமணமுடித்த 
பெண்‌. 

சங்காரித்தம்‌ - சத்தமுக்லினொன்று, 
அஃது பூப்பொழிவது. 

சங்காலம்‌ - விரைவு. 

சங்காவியங்கட்டுதல்‌, சங்காவேசங்‌ 
கட்டுதல்‌ - அச்சத்தாலவசமாதல்‌. 

சங்காவியம்‌ - அச்சத்தான்‌ வருமவசம்‌. 

சங்கிதை - சரித்திரம்‌. 

சங்கித்தல்‌ - கனம்பண்ணல்‌, சந்தேகப்‌ 
படல்‌, பயப்படல்‌. 

சங்கியை - எண்‌. 

சங்கிரகணம்‌ - ஏற்றுக்கொள்ளல்‌, 
கலவிப்பேச்சு, நம்பிக்கை. 

சங்கிரகம்‌ - உயர்ச்சி, காடு, காத்தல்‌, 
சம்மதம்‌, சுருக்கம்‌, திரட்சி, கைச்‌ 
சண்டை. 

சங்கிரகித்தல்‌ - சுருக்குதல்‌, வழி 
யோட்டம்‌. 

சங்கிரதம்‌ - காதலோர்‌ கூட்டம்‌. 

சங்கிரந்தனன்‌ - இந்திரன்‌. 

சங்கிரபுரி - இடையரூர்‌, முல்லை 
நிலம்‌. 

சங்கிரமசாதி - சங்கரசாதி. 


சங்கிரமணம்‌ - நடை. 


360 wiper ASA 


சங்கிரமம்‌ 


சங்கிரமம்‌ - கலப்பு, கிரகநடை, 
மாதப்பிறப்பு, உபாயவமழி. 

சங்கிரமித்தல்‌ - சூரியன்‌ முதலிய 
கிரகங்களோரிராசியிலிருந்து 
மற்றோரிராசிக்குச்‌ செல்லல்‌. 

சங்கிரம்‌ - காடு. 

சங்கிராந்தம்‌, சங்கிராந்தி - ஒன்றி 
லிருந்துவேறொன்றிற்குப்‌ 
போதல்‌, மாதப்பிறப்பு. 

சங்கிராமம்‌ - போர்‌, மலைமேல்வழி. 

சங்கிராமவிலக்கணம்‌ - கலைஞான 
மறுபத்தினான்கனொன்று, 
அஃது போர்வித்தகை. 

சங்கிரீடணம்‌, சங்கிரீடமாணம்‌ - 
விளையாட்டு. 

சங்கிருதம்‌ - கலப்பு, சமஸ்கிருதம்‌. 

சங்கிலி - ஓராபரணம்‌, தொடர்‌, 
தொடை, விலங்கு. 

சங்கிலிகரணம்‌ - இயல்புக்கு விரோத 
மான புணர்ச்சி. 

சங்கிலிதம்‌ - சங்கலிதம்‌. 

சங்கிலிப்பூட்டு - ஓர்வகைப்பூட்டு, 
பிசகு. 

சங்கிற்கூர்மை - சிந்துலவணம்‌, 
பிடாலவணம்‌. 

சங்கினி - உபத்தத்தைப்‌ பற்றி நிற்குந்‌ 
நாடி,  நால்வகைப்பெண்ணு 
ளொருத்தி. 

சங்கின்கொடியோன்‌ - நூாகரவண்டு. 

சங்கின்பிள்ளை - முத்து. 

சங்கீதகோலாகலன்‌ - தவாத்தியப்‌ 
பிரியன்‌. 

சங்கீதசாயித்தியம்‌ - சங்கீதப்‌ பரிட்சை. 

சங்கீதம்‌ - வாச்சயத்தோடே பாடுதல்‌, 
வாச்சியத்தோடுபாடும்‌ பாட்டு. 

சங்கீதலோலன்‌ - கதவினோதன்‌. 

சங்கீதவாத்தியம்‌ - சங்கதத்திற்கிசைய 
இயக்கும்‌ வாச்சியக்கருவி. 

சங்கீதி - சங்கதசாத்திரம்‌, சம்பாஷணை. 


சங்கீரணம்‌ - அசுத்தம்‌, ஓரலங்காரம்‌, 
கலப்பு, நெருக்கம்‌, சம்மதித்தல்‌. 

சங்கீர்தம்‌, சங்கீர்த்தம்‌ - எழுத்துப்‌ 
புணர்ச்சி, புணர்ச்சி. 

சங்கீர்த்தனம்‌ - புகழ்ச்சி. 

சங்கு - இயங்கு, இராசசின்னத்‌ 
தொன்று, ஒன்றிப்பு, ஒரெண்‌, 
கடிகாரவூச, கணைக்கால்‌, கூடுதல்‌, 
கைவளை, சங்கு, நெற்றி, படைக்‌ 
கலம்‌. 

சங்குகாசம்‌ - கண்ணோயுளொன்று. 

சங்குக்கீரை - ஒர்கீரை. 

சங்குசக்கரம்‌ - சங்குசக்கரவடிவாய 
ரேகை, பாம்பின்‌ படப்பொறி. 

சங்குச்சலாபம்‌ - சங்குக்குழி. 

சங்குச்சுரி - சங்குப்புரி, புரியாணி. 

சங்குச்சுரை - புரியாணி, புரியுள்ள 
சுரை. 

சங்குட்டம்‌ - எதிரொலி. 

சங்குதிரி - சங்குப்புரி. 

சங்குதிருகி - சங்கறுக்குங்கருவி. 

சங்குத்தாலி - ஓராபரணம்‌. 

சங்குநாதம்‌ - சங்கோசை. 

சங்குநாதித்தல்‌ - சங்கூதல்‌. 

சங்குபுட்பம்‌ - ஞாழல்‌. 

சங்குப்புரி - சங்குச்சுரி. 

சங்குமடப்பளி - ஒர்சாதி. 

சங்குமணி - சங்காற்செய்தமணி. 

சங்குமரு - வேம்பு. 

சங்குமறை - துய்யவெள்ளைமறை. 

சங்குமுத்து - சங்கின்முத்து. 

சங்குருளை - ஆமை. 

சங்குலம்‌ - எதிர்மொழி, கூட்டம்‌, 
நஞ்சு, போர்‌. 

சங்குவளையல்‌ - சங்காலானவளை. 

சங்குவெள்ளை - சங்குச்சுண்ணக்‌ 
காழை, சுத்தவெள்ளை. 


சங்கூடம்‌ - அடுக்கு, குவியல்‌, சுருக்கம்‌. 


சஞ்சவித்தல்‌ wipro sg 361 
சங்கூதி - பதினெண்குடிமையி | சச்சடி - கலம்பகம்‌, சனக்கூட்டத்‌ 
னொருவன்‌. தின்றொந்தறை. 


சங்கூபிலம்‌ - அட்டாதசக்தபுராணத்‌ 
தொன்று. 

சங்கூமச்சி - ஓர்வகையூமச்சி. 

சங்கேதம்‌ - குழூஉக்குறி, நியமம்‌, 
பொருத்தம்‌. 

சங்கை - அச்சம்‌, ஐயம்‌, சுண்டி, 
மதிப்பு. 

சங்கைமான்‌ - சங்கைக்காரன்‌. 

சங்கையீனம்‌ - சங்கைத்தாழ்ச்சி. 

சங்கோசம்‌ - அடக்கம்‌, கண்கூச்சம்‌, 
தந்திரம்‌, மஞ்சல்‌, வெட்கம்‌. 

சங்கோபனம்‌ - மறைவு. 

சங்ஙிதை - சரித்திரம்‌. 

சசம்‌ - முயல்‌. 

சசலம்‌ - ஈரம்‌. 

சசவிடாணம்‌ - முயற்கொம்பு, அஃது 
ஓரில்பொருள்‌ வழக்கு. 

சசாங்கம்‌ - சந்திரன்‌. 

சசி - இந்திராணி, க்கம்‌, கருப்‌ பூரம்‌, 
சந்திரன்‌. 

சசிகடல்‌ - மழை. 

சசிதரன்‌ - சிவன்‌, விநாயகன்‌. 

சசிதரி - சிவன்‌, பார்வதி, விநாயகன்‌. 

சசித்துருவம்‌ - சந்திரன்நிலை. 

சசிப்புடம்‌ - சந்திரன்‌ சுத்தபுடம்‌. 

சசிமணாளன்‌ - இந்திரன்‌. 

சசியம்‌ - கஞ்சா, நிலப்பனை, பயிர்‌, 
மராமரம்‌, விளைவு. 

சசியாதிபன்‌ - விளைவுகாரகக்கெகம்‌. 

சசிவன்‌ - சினேகன்‌, மந்திரி. 

சசேதனம்‌ - அறிவு. 

சசேலஸநானம்‌ - புடைவையோடே 
முழுகுதல்‌. 


சசேலம்‌ - உடை. 


சச்சடம்‌ - தாமரை. 


சச்சம்‌ - மெய்‌. 

சச்சரவு - சச்சடி. 

சச்சரி - ஓர்வாத்தியம்‌. 

சச்சரை - சண்டை. 

சச்சரைப்படுதல்‌ - சண்டைபிடித்தல்‌. 
சச்சற்புடம்‌ - பஞ்சதாளத்தொன்று. 
சச்சனம்‌ - காவல்‌. 


சச்சிதம்‌ - அணிதல்‌, அலங்கரிப்பு, 


ஞானம்‌. 

சச்சிதானந்தம்‌ - ஞானத்துக்குக்‌ 
காரணமாயது, சத்துஞ்சித்து 
மானந்தமுமாய்‌ நிற்கும்பிரமம்‌. 


சச்சிதானந்தன்‌ - கடவுள்‌, பிரமன்‌. 

சச்சு - அற்பம்‌, இளந்தது, சந்தடி, 
நீர்ச்சுண்டி, பறவைமூக்கு. 

சஞ்சடி - சச்சடி. 

சஞ்சம்‌ - கச்சு. 

சஞ்சயம்‌ - கூட்டம்‌. 

சஞ்சயவாதம்‌ - ஒர்சமய நூல்‌. 

சஞ்சயனம்‌ - காடாற்றுதல்‌. 

சஞ்சயன்‌ - பாண்டவர்புரோகிதன்‌. 

சஞ்சரம்‌ - உடல்‌, கொலை, சங்கடம்‌, 
பாதை. 

சஞ்சரி - தேனி. 

சஞ்சரிகம்‌ - வண்டு. 

சஞ்சரித்தல்‌ - வாசம்பண்ணல்‌. 

சஞ்சரிப்பு - சகவாசம்‌. 

சஞ்சரீகம்‌ - வண்டு. 

சஞ்சலத்துவம்‌ - உறுதியின்மை. 

சஞ்சலம்‌ - அசைவு, காற்று, மனக்‌ 
கவலை, மின்னல்‌, சுடலையிற்‌ 
கொண்டு போகும்‌ பால்‌. 

சஞ்சலனம்‌ - அச்சத்தான்‌ வந்த 
நடுக்கம்‌. 

சஞ்சவித்தல்‌ - கலங்கல்‌, கிலேசித்தல்‌. 


362 wirpiuror aS) 


சஞ்சலை 


சஞ்சலை - இலக்குமி, திப்பிலி, 

சஞ்சலைசீவகன்‌ - புருடராகம்‌. 

சஞ்சனம்‌ - பணிகளானெழுமொலி. 

சஞ்சனனம்‌ - பிறப்பித்தல்‌. 

சஞ்சன்‌ - பிரமன்‌. 

சஞ்சாயம்‌ - இலவசம்‌, வாரப்பங்கு. 

சஞ்சாயம்விடுதல்‌ - வாரத்துக்கு 
விடுதல்‌. 

சஞ்சாரகன்‌ - நடத்துபவன்‌. 

சஞ்சாரணம்‌ - தூரண்டுதல்‌, நடத்துதல்‌. 

சஞ்சாரப்பிரேதம்‌ - வனவாச. 

சஞ்சாரம்‌ - ஏற்றியிறக்கிப்பாடுதல்‌, 
கூடியிருத்தல்‌, கூட்டம்‌, தொற்று 
வியாதி, நாகரத்தினம்‌, வாசம்‌. 

சஞ்சாரம்பண்ணுதல்‌ - கூடி யிருத்தல்‌, 
வாசம்பண்ணுதல்‌. 

சஞ்சாரன்‌ - உயிர்‌. 

சஞ்சாரி - சஞ்சரிப்போன்‌. 

சஞ்சாரிகன்‌ - ததன்‌. 

சஞ்சாரிகை - தூதி. 

சஞ்சாவாதம்‌, சஞ்சானிலம்‌ - காற்றும்‌ 
மழையும்‌. 

சஞ்சாளிகம்‌ - வண்டு. 

சஞ்சிதம்‌ - ஈட்டியது, கட்டுப்பட்ட 
வினை. 

சஞ்சிந்தனம்‌ - ஆலோசனை. 

சஞ்சிந்தியம்‌ - தியானித்தல்‌. 

சஞ்சிலேட்டுமம்‌ - ஒன்றுக்குட்புகுதல்‌. 

சஞ்சீவகரணி - புளியமரம்‌, மூர்ச்சை 
தீர்த்துயிர்‌ தருமருந்து. 

சஞ்சீவனம்‌ - உயிர்ப்பித்தல்‌. 

சஞ்சீவனை, சஞ்சீவி, சஞ்சீவினி - 
பூநாகம்‌, மூர்ச்சை தீர்த்துயிர்‌ 
தருமருந்து, சீந்தில்‌. 

சஞ்சு - ஆமணக்கு, சாயல்‌, பறவை 
மூக்கு. 

சஞ்சுகை - பறவைமூக்கு. 


சஞ்சுபம்‌ - முஸதிப்பு. 

சஞ்சுவிருதம்‌ - பறவை. 

சஞ்சூரியமாணம்‌ - பொல்லாங்கிற்‌ 
கிசைந்திருத்தல்‌. 

சஞ்சேபம்‌ - அடையாளம்‌, சுருக்கம்‌, 
சோறு, தருக்கம்‌. 

சஞ்சேபித்தல்‌ - சுருக்குதல்‌. 

சஞ்சேயம்‌ - ஈட்டியது. 

சஞ்சை - பெருமழை, பேரொலி. 

சடகம்‌ - ஊர்க்குருவி, குடிக்கும்‌ 
பாத்திரம்‌, சாராயம்‌, தேன்‌. 

சடக்குச்சடக்கெனல்‌, சடக்குப்புடக்‌ 
கெனல்‌ - ஈரடுக்கொலிக்குறிப்பு. 

சடக்கெனல்‌ - ஒலிக்குறிப்பு, சீக்ரெக்‌ 
குறிப்பு. 

சடக்கோதன்‌ - வசம்பு. 

சடங்கப்படுதல்‌ - கட்டுப்படுதல்‌, 
சோலிக்குட்படல்‌. 

சடங்கப்பூட்டு - மல்லருடைய பூட்டி 
னொன்று. 

சடங்கம்‌ - சோலி, பூட்டு, மூட்டைப்‌ 
பை, ஆறுசாத்திரம்‌. 

சடங்கு - கிரியை, செய்முறை. 

சடசடப்பு, சடசடெனல்‌ - ஈரடுக்கொலிக்‌ 
குறிப்பு. 

சடசீதி - ஓர்யோகம்‌. 

சடதி - சிதைவு. 

சடத்துவம்‌ - சடத்தன்மை. 

சடநிறம்‌ - மாமிசச்சிலை. 

சடபதார்த்தம்‌ - அசித்துப்பொருள்‌. 

சடபுடத்தல்‌, சடபுடாவெனல்‌, சடயபு 
டெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

சடப்பால்‌ - முலைப்பால்‌. 

சடம்‌ - ஆறு, உடல்‌, கொடுமை, சடத்‌ 
தீயினொன்று, பொய்‌, விருட்ச 
மூலம்‌. 

சடரச்சுவாலை - மூலாக்கினி. 


சடரம்‌ - வயிறு. 


சடைச்சிவேர்‌ 


wp ABTA 363 


சடரயாதனை - கருப்பவேதனை. 

சடராக்கினி - மூலாக்கினி. 

சடராமயம்‌ - ஒர்நோய்‌. 

சடர்‌ - மூடர்‌. 

சடலட்சணம்‌ - மாயயாக்கையின்‌ 
குணம்‌, அஃது தன்னையுந்‌ தலை 
வனையு மறியாதிருத்தல்‌. 

சடலபுடலம்‌ - பருத்தது. 

சடலம்‌ - சாரம்‌. 

சடலை - பருத்தது. 

சடவத்து, சடவஸது - அசித்துப்‌ 
பொருள்‌. 

சடவுப்பு - அழுரியுப்பு. 

சடன்‌ - மதியீனன்‌, மூடன்‌. 

சடாங்கம்‌ - உடலுறுப்பாறு, அஃது 
கால்‌-கை-தலை-மார்பு, சிங்கம்‌. 

சடாசுவாலம்‌ - தீபம்‌. 

சடாகுடம்‌ - சடாமுடி, சடை. 

சடாடங்கண்‌ - சிவன்‌. 

சடாடவி - சடைத்திரன்‌. 

சடாட்சரம்‌ - குமரன்‌ மந்திரம்‌. 

சடாட்சரன்‌ - முருகன்‌. 

சடாட்சரி - உமை, சத்திமந்திரம்‌. 

சடாதரன்‌ - அருநெல்லி, சிவன்‌, 
இருடி, வீரபத்திரன்‌. 

சடாதரி - சடாதாரி. 

சடாதாரம்‌ - ஆறாதாரம்‌, அஃது 
மூலாதாரம்‌, சுவாதிட்டானம்‌, 
மணி பூரகம்‌, அனாகதம்‌, விஸதி, 
ஆஞ்ஞை. 

சடாதாரி - கொடியாள்‌ கூந்தல்‌, 
சடையுள்ளோரர்‌, சிவன்‌, பார்பதி. 

சடாபலம்‌ - பனை. 

சடாபாரம்‌ - சடை. 

சடாமகுடம்‌ - சடாமுடி. 

சடாமகுடன்‌ - சிவன்‌. 

சடாமாஞ்சி, சடாமாஞ்சில்‌ - ஓர்சரக்கு. 


சடாமுடி - சடைமுடி. 


சடாயு - அருணன்மக்களி லொருவன்‌. 

சடாய்த்தல்‌ - இடித்துரைத்தல்‌, துவக்‌ 

சடாரட்டியென்னல்‌ - ஒலிக்குறிப்பு, 
விரைவுக்குறிப்பு. 

சடாரி - கவசம்‌. 

சடாரிடுதல்‌, சடாரெனல்‌ - ஒலிக்‌ 
குறிப்பு. 

சடார்ப்புடாரெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

சடாலம்‌ - ஆலமரம்‌, தேன்‌கூடு, யாகத்‌ 
தறியினிடும்‌ வளையம்‌. 

சடானனன்‌ - குமரன்‌. 

சடிதி - சீக்ரெம்‌. 

சடிதிவு - கச்சோலம்‌. 

சடிலம்‌ - குதிரை, சடை, சிங்கம்‌, 
நெருக்கம்‌. 

சடினம்‌ - சடைமரம்‌, வசம்பு. 

சடு - அழுதல்‌, ஆறு, வயிறு. 

சடுதி - சீக்ரெம்‌. 

சடுத்தம்‌ - வலோற்காரம்‌, வில்லங்கம்‌. 

சடுத்தம்பூட்டுதல்‌ - வலோற்‌ கார 
மாகப்பொறுப்பித்தல்‌. 

சடுலம்‌ - அசைவு, அச்சம்‌, அழகு, 
மறு. 

சடுலவோசை - தீக்கொழுந்து முதலிய 


வற்றினசைவானெழுமொலி. 
சடுலை - பின்னல்‌. 
சடுலோலம்‌ - சலம்‌. 
சடை - அடைக்குந்தடி, ஆணியின்‌ 
கொண்டை, இரேகை, கிடைச்ச, 
கூட்டம்‌, சடையென்னேவல்‌, 
பிரவை, பின்னல்மயிர்‌, வேர்‌. 
சடைக்கஞ்சா - முறுகுகஞ்சா. 
சடைக்கந்தம்‌ - வசம்பு. 
சடைச்சி - ஓஒர்பூடு, நெட்டி, பாச, 
பார்வதி, பொன்னியமிளை, புளி 


யாரை. 


சடைச்சிவேர்‌ - ஒர்பூடு. 


364 wirpiuror ABS) 


சடைதல்‌ 


சடைதல்‌ - ஆணி முதலியவை தறைந்து 
அகற்றுதல்‌, கிலேசப்படுதல்‌, 
தயிரிய கீனமாதல்‌, மனமடிதல்‌, 
வளராது நிற்றல்‌. 

சடைத்தல்‌ - கிளைத்து நெருங்குதல்‌. 

சடைநாகம்‌ - ஓராபரணம்‌ பாம்பு. 

சடைநாய்‌ - ஒர்நாய்‌. 

சடைப்பயறு - ஓஒர்பயறு. 

சடைப்புல்‌ - ஒர்புல்‌. 

சடைப்பாசி - ஓர்பாசி. 

சடைமுடி - சரக்கொன்றை. 

சடைமுடியோர்‌ - தபத்தர்‌. 

சடையன்‌ - சிவன்‌, வீரபத்திரன்‌. 

சடையாணி - குடுமியாணி. 

சடைவு- ஆணிமுதலியவற்றின்‌ தறைவு, 
தடை, தயிரியவீனம்‌, துக்கம்‌. 

சட்கருமம்‌ - அந்தணர்தொழிலாறு. 
அஃது இஸநானம்‌, ஓமம்‌, சுவாத்தி 
யாயம்‌, செபம்‌, தருப்பணம்‌, பிதிர்‌ 
பூசை, விசுவதேவம்‌ அன்றியும்‌ 
ஈதல்‌, ஏற்றல்‌, ஓதல்‌, ஓதுவித்தல்‌, 
வேட்டல்‌, வேட்‌ பித்தல்‌. 

சட்சணம்‌ - பட்சணம்‌. 

சட்சரணம்‌ - வண்டு. 

சட்சள்ளெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

சட்சு - கண்‌. 

சட்சுதீட்சை - சற்குருதட்சையி 
னொன்று. 

சட்சுவிந்திரியக்காட்சி - ஒரளவை, 
அஃது உருவமறிதல்‌. 

சட்டகப்பை - ஒரகப்பை. 

சட்டகம்‌ - உடல்‌, மக்கட்படுக்கை, 
வடிவு. 

சட்டங்கட்டுதல்‌ - ஒழுங்குபடுத்துதல்‌, 
கட்டளையுண்டாக்கல்‌. 


சட்டதிட்டம்‌, சட்டபட்டம்‌, சட்டவட்டம்‌ 


- ஒழுங்கு, கட்டளைச்சட்டம்‌, 
பூரணம்‌. 
சட்டப்பலகை - மட்ட ப்பலகை. 


சட்டம்‌ - எழுதுமோலை, கட்டளைத்‌ 
திட்டம்‌, கட்டில்‌ முதலிய வற்றின்‌ 
சட்டம்‌, திருத்தம்‌, நாவிச்‌ சட்டம்‌, 
பூரணம்‌. 

சட்டம்பி - உவாத்தி. 

சட்டம்பிப்பிள்ளை, சட்டம்பிள்ளை - 
மாணாக்கரிற்றலைவன்‌. 

சட்டவளை - குறுக்குவளை. 


சட்டவாள்‌ -சட்டம்பூட்டிய ஈர்வாள்‌. 


சட்டவிளக்கு - ஓர்வகைநிலை விளக்கு. 

சட்டி - ஆறாந்திதி, ஆறு, ஓர்‌ பாண்‌ 
டம்‌, சட்டியென்னேவல்‌. 

சட்டித்தலை - பருந்தலை. 

சட்டித்தலைப்பா - வட்டத்தலைப்பா. 

சட்டித்தலையுள்ளான்‌ - ஓர்குருவி. 

சட்டித்தல்‌ - அழித்தல்‌, கொல்லல்‌. 

சட்டியூர்த்திசாந்தி - அறுபதுவயிற்‌ 
செய்யுமோர்‌ சடங்கு. 

சட்டிப்பீரங்கி - அகன்றபீரங்கி. 

சட்டிப்புல்‌ - ஒர்புல்‌. 

சட்டியாட்டுதல்‌, சட்டியுருட்டுதல்‌ - ஓர்‌ 
சது. 

சட்டிவிரதம்‌ - ஒர்விரதம்‌. 

சட்டு - அழிவு, ஆறு, சேதம்‌. 

சட்டுவம்‌ - அகப்பை. 

சட்டுவருக்கம்‌ - இலக்னைத்திலிருந்து 
பிரியுமா றுவருக்கம்‌. 

சட்டை - அங்கி, கணிப்பு, சிறகு, 
பாம்பின்றோல்‌, பொதி. 

சட்டைகழற்றல்‌ - பாம்புதோல்‌ கழற்றல்‌. 

சட்டைக்காரர்‌ - காற்சட்டைக்காரர்‌. 

சட்டைச்சாம்பு - சட்டைக்குக்‌ கூடிய 
புடைவை. 

சட்டைநாதன்‌ - சிவன்‌, வயிரவன்‌. 

சட்டைபண்ணல்‌ - கனம்பண்ணல்‌. 

சட்டைமுனி - ஓர்‌சித்தன்‌. 

சட்டோலை - எழுதுதற்கான வோலை. 


சட்பதம்‌ - வண்டு. 


சதத்துவம்‌ 


wp ABTA 365 


சட்பதாதி - சண்பகம்‌, மாமரம்‌. 

சட்பம்‌ - அறுகு, பசும்புல்‌, மயிர்‌. 

சட்பிதாபுத்திரிகம்‌ - பஞ்சதாளத்‌ 
தொன்று. 

சட்பிரஞ்ஞன்‌ - அறுகாரிய மறியுமறி 
வுடையோன்‌. அஃது சன்மார்க்கம்‌, 
தேவதன்மை, பாக்கியம்‌, பிர 
பஞ்சவியல்பு, முத்தி, விருப்பம்‌. 

சட்புள்ளெனல்‌ - கோபித்துப்பேசல்‌. 

சணப்பு - சணல்‌. 

சணம்‌ - கணம்‌, சணல்மரம்‌, தருப்பை, 
ஏகசித்தம்‌, கடலை. 

சணம்பு, சணல்‌ - ஓஒர்பயிர்‌, மகள்‌. 

சணற்பனார்‌ - சணற்றும்பு. 

சணைத்தல்‌ - விரிந்துண்டாதல்‌. 

சணைப்பு - களைப்பு, செழிப்பு. 

சண்டகன்‌ - இலிங்கபாஷாணம்‌. 

சண்டப்பிரசண்டம்‌ - பிகுவேகம்‌. 

சண்டமாருதம்‌ - பெருங்காற்று. 

சண்டமாருதம்பொழிதல்‌ - மிகுதி 
யாய்ப்‌ பொழிதல்‌. 

சண்டம்‌ - உறைப்பு, எருது, கருப்பம்‌, 
கொடுமை, கோபம்‌, சீக்கிரம்‌, 
பேடு, வேகம்‌. 

சண்டவேகம்‌ - மிகுவேகம்‌. 

சண்டன்‌ - அசுரன்‌, அலி, காலன்‌, 
சிவன்‌, சூரியன்‌, நமன்‌, புளியமரம்‌, 
பேடி, வேகி. 

சண்டாளநீர்‌ - நீசர்பரிசனநீர்‌. 

சண்டாளப்பிராயச்சித்தம்‌ - சண்டா 

வந்த குற்றத்துக்குப்‌ 

சண்டாளம்‌ - துரோகம்‌, புலைத்‌ 


ளரால்‌ 


தன்மை. 

சண்டாளன்‌ - துரோகி, பார்ப்பனத்தி 
யிடத்திற்குத்திரனுக்குப்‌ பிறந்த 
புத்திரன்‌, புலையன்‌. 

சண்டாளி - துரோக, புலைச்‌சி. 


சண்டி - உரோசமற்றவன்‌, ஓர்மரம்‌, 
துர்க்கை. 

சண்டிகை - காளி, துர்க்கை. 

சண்டிக்கார்‌ - ஓஒர்நெல்‌. 

சண்டிக்கீரை - ஓர்கீரை. 

சண்டித்தனம்‌ - நாணயக்கேடு. 

சண்டிலன்‌ - சிவன்‌, நாவிதன்‌. 

சண்டிவாளம்‌ - முன்தர்த்த விலையை 
யழிக்கும்படி. கொடுக்றெபணம்‌. 

சண்டை - பிணக்கு, போர்‌. 

சண்ணுதல்‌ - செய்தல்‌, வைத்தல்‌. 

சண்பகம்‌ - செண்பகம்‌. 

சண்பனி - யோகினிகாளி. 

சண்பை - காளி. 

சண்பையர்கோன்‌ - சம்பந்தன்‌. 

சண்முகன்‌ - குமரன்‌. 

சதகம்‌ - நூறுசெய்யுட்‌ கொண்ட 
பிரபந்தம்‌. 

சதகுப்பி, சதகுப்பை - ஓர்பயிர்‌. 

சதகோடி - இ)டி, ஒரெண்‌, வச்சிராயுதம்‌. 

சதக்கல்‌ - சேறு. 

சதக்கிரதம்‌ - பின்னல்‌. 

சதக்கிரது, சதக்கிருது - இந்திரன்‌. 

சதங்கை - சலங்கை. 

சதசதத்தல்‌ - நொதுநொதுத்தல்‌. 

சதசதப்பு - நொதுநொதுப்பு. 

சதசத்து - சத்துமசத்துமாயது. 

சதசு - சபை. 

சதசுலோபி - பண்டிதன்‌. 

சதச்சதம்‌ - தச்சன்குருவி. 

சதஞ்சீவி - நர றுவயதிற்கிருப்பவன்‌. 

சததம்‌ - எப்போழ்தும்‌. 

சததளம்‌ - தாமரை. 

சததாமன்‌ - விட்டுணு. 

சததாரை - இடி. 

சதத்திருதி - இந்திரன்‌, பிரமன்‌. 


சதத்துவம்‌ - சுபாவம்‌. 


366 wirpiuror aS 


சதபதுமம்‌ 


சதபதுமம்‌ - தாமரை. 

சதபத்திரகம்‌ - தச்சன்குருவி. 

சதபத்திரம்‌ - கிளி, தச்சன்குருவி, 
தாமரை, மயில்‌, வெண்ணாரை. 

சதபத்திரி - தாமரை, புழுக்கொல்லி. 

சதமகன்‌, சதமன்னியு - இந்திரன்‌. 

சதமுனை - வச்சிராயுதம்‌. 

சதமூலி - ஒர்பூடு. 

சதம்‌ - அறுபடுடயிர்‌, இடி, இலை, 
இறகு, எல்லாம்‌, தமாலமரம்‌, 


நித்தியம்‌, நிலைமை, நூறு, தாழ்‌ 
தல்‌, போதல்‌. 


சதயம்‌ - ஓர்நாள்‌. 

சதவல்‌ - சதுப்புநிலம்‌. 

சதவீரு - ஓர்மல்லிகை. 

சதளம்‌ - கூட்டம்‌. 

சதனம்‌ - இலை, இறகு, உறை, வீடு. 

சதா - மரக்கலம்‌, மரத்தினுட்பழுது, 
எப்பொழுதும்‌. 

சதாகதி - ஒயாநடை, காற்று. 

சதாகாலம்‌ - எப்போழ்தும்‌. 

சதாக்கினி - தேள்‌. 

சதாங்கம்‌ - பாண்டில்பூண்ட வூர்தி. 

சதாசிவம்‌ - சதாசிவன்‌, முடியா 
நன்மை. 

சதாசிவன்‌ - பஞ்சகத்தாக்களி 
லொருவன்‌. 

சதாபடம்‌ - எருக்கு. 

சதாபதி - மரவட்டை. 

சதாபலம்‌ - எலுமிச்சை. 

சதாபுயம்‌ - வண்டு. 

சதாப்பு - ஒர்பூண்டு. 

சதாமூர்க்கம்‌ - பாம்புகொல்லி. 

சதாமூலம்‌, சதாவேரி - நீர்மீட்டான்‌. 

சதாரம்‌ - இடி. 

சதாவர்த்தன்‌ - விட்டுணு. 

சதானகம்‌ - இடுகாடு. 


சதானந்தன்‌ - கடவுள்‌, கெளதமன்‌, 
பிரமன்‌, விட்ணெ. 

சதானீகன்‌ - ஓரரசன்‌, விருத்தன்‌. 

சதி - அழிவு, உரோகணி, கற்புடை 
யாள்‌, சோறு, தாழ்வாரம்‌, தாள 
வொத்து, பார்வதி, மனைவி, 
வஞ்சனை, வட்டம்‌. 

சதிகாரன்‌ - வஞ்சகன்‌. 

சதித்தல்‌ - சதிசெய்தல்‌. 

சதித்துவம்‌ - கற்புடைமை. 

சதிபதி - சிவன்‌. 

சதிபுருஷநியாயம்‌ - திரீபுருஷருக்‌ 
குள்ள உரித்து. 

சதிமகள்‌ - இந்திராணி. 

சதிமானம்‌, சதியோசனை - அபகடம்‌. 

சதிமோசம்‌ - மடிப்பு. 

சதிரம்‌ - கக்கரி. 

சதிரிசம்‌ - உவமை. 

சதிர்‌ - இலகு, எல்லை. 

சதிர்க்கிராமம்‌ -ஊரின்‌ தலைக்ரொமம்‌. 

சதீலம்‌ - காற்று, மூங்கில்‌. 

சதீனகம்‌, சதீனம்‌ - பயறு. 

சது - நான்கு. 

சதுகம்‌ - பெருங்காயம்‌. 

சதுக்கம்‌ - சதுரம்‌, நாற்றெருக்‌ கூடு 
மிடம்‌, சத்திரம்‌. 

சதுங்கம்‌ - பறவை. 

சதுச்சமம்‌ - நால்வகைச்‌ சாந்தின்‌ 
கலவை. 

சதுட்கம்‌ - நான்கு. 

சதுட்டயம்‌ - நரன்மடங்கு கொண்டது. 

சதுட்பதம்‌, சதுட்பாதம்‌ - சதுர்ப்பதம்‌, 
நாற்காலுள்ளது, நாற்றெருக்‌ 
கூடுமிடம்‌, நான்கடி கொண்ட 
பாட்டு. 

சதுப்பு - சதசதப்பானநிலம்‌. 

சதுமணி - கழலை. 

சதுமுகன்‌ - அருகன்‌, பிரமன்‌. 


சத்தகுலாசலம்‌ 


wpe ABTA 367 


சதுரக்கள்ளி - ஓர்கள்ளி. 

சதுரங்கசேனை - காலாள்‌ - தேர்‌ - பரி 
யானையாயிய நால்வகைச்‌ சேனை. 

சதுரங்கதாரணை - நவதாரணையி 
னொன்று. 

சதுரங்கதானை - சதுரங்கசேனை. 

சதுரங்கபட்டினம்‌ - ஒர்பட்டினம்‌. 

சதுரங்கபந்தம்‌ - சித்திரகவியி 
னொன்று. 

சதுரங்கபலம்‌ - நால்வகைத்தானை. 

சதுரங்கம்‌ - ஓர்விளையாட்டு, நால்‌ 
வகைத்தானை, நாற்கோணம்‌. 

சதுரசாலை - நாற்சார்வீடு. 

சதுரந்தயானம்‌ - சிவிகை. 

சதுரம்‌ - அகலநீளமொத்த நாற்‌ 
கோணம்‌, சமர்த்து, யானைப்‌ 
பந்தி, விரைவு. 

சதுரர்‌ - அறிஞர்‌, நகரப்பதியோர்‌, 
நாகரிகர்‌. 

சதுரன்‌ - கற்றவன்‌, நாகரிகன்‌, பேரா 
சைக்காரன்‌. 

சதுரானனன்‌ - பிரமன்‌. 

சதுரியுகம்‌ -நா லுகமுங்கூடி ய பேருகம்‌. 

சதுரை - சதுரங்கபட்டினம்‌. 

சதுர்‌ - சபைகூடிச்செய்யுநடனம்‌, 
திறம்‌, நான்கு, புத்தி. 

சதுர்க்கதி - ஆமை. 

சதுர்க்குணன்‌ - ஒர்ப்பு, கடைப்பிடி, 
குறிக்கோள்‌, தோற்றம்‌ எனுநாற்‌ 
குண முடையான்‌. 

சதுர்க்குணி - நாணம்‌, மடம்‌, அச்சம்‌, 
பயிற்பு எனு நூற்குணமுடையாள்‌. 

சதுர்த்தசபுவனம்‌ - பதினாலுலகம்‌. 

சதுர்த்தசம்‌ - பதினான்கு. 

சதுர்த்தசி - பதினான்காந்திதி. 

சதுர்த்தந்தம்‌ - இந்திரன்யானை. 

சதுர்த்தபலம்‌ - நாலாவதாகவந்த 
பேறு. 

சதுர்த்தம்‌ - நான்காவது. 


சதுர்த்தர்‌ - சமர்த்தர்‌, சூத்திரர்‌. 
சதுர்த்தல்‌ - அப்புதல்‌. 
சதுர்த்தாங்கிசம்‌ - நாலிலொன்று. 
சதுர்த்தி - 
வோர்டி, நான்காந்திதி. 
சதுர்ப்பதம்‌ - கரணம்பதினொன்றி 


கவிபாடக்கொடுத்த 


னொன்று, அஃது நாய்க்கரணம்‌. 
சதுர்ப்பாகம்‌ - நூலாம்பங்கு. 
சதுர்ப்பாதை - நூற்றெருக்கூடுமிடம்‌. 
சதுர்ப்புயன்‌ - சிவன்‌, விட்டுணு. 
சதுர்முகன்‌ - சதுமுகன்‌. 
சதுர்யுகம்‌ - சதுரியுகம்‌. 
சதுூர்வேதம்‌ - நாலுவேதம்‌, அஃது 
இருக்கு, எ௪ர்‌, அதர்வணம்‌, சாமம்‌. 
சதுலம்‌ - வைத்தல்‌. 
சதுனி - வெளவால்‌. 
சதேகரு - இலவங்கப்பட்டை. 
- நூறுரொழமத்துக்குத்‌ 


தலைவன்‌. 


சதேசன்‌ 


சதேரன்‌ - பகைவன்‌. 

சதை - தசை, பாலைமரம்‌, முன்னை 
மரம்‌. 

சதைதல்‌ - நசுங்குதல்‌. 

சதைத்தல்‌ - தசைபிடிகொள்ளுதல்‌, 
நசுக்குதல்‌. 

சதைபொருத்தி - ஓர்நீர்ப்பூடு. 

சதையம்‌ - சதயம்‌. 

சதையொட்டி - ஒர்பூடு. 

சதோகநாூதர்‌ - நவநாதசித்தரிலொருவார்‌. 

சதோடம்‌ - மரகதத்தின்‌ குணம்‌, 
அஃது கரடவிலக்கணம்‌. 

சத்தகம்‌ - ஓராயுதம்‌. 

சத்தகன்னிகை - ஏழுமாதர்கள்‌. 
அஃது அபிராமி, இந்திராணி கவு 
மாரி, காளி, நாராயணி, மயேசு 
வரி, வராகி. 

சத்தகுலாசலம்‌ - ஏழுமலை, அஃது 
இமயம்‌, ஏமகூடம்‌, கைலை, 


நிடதம்‌, நீலகிரி, மந்தரம்‌, விந்தம்‌. 


368 wirpiuror ASA 


சத்தசமுத்திரம்‌ 


சத்தசமுத்திரம்‌ - எழுகடல்‌ அஃது 
உவர்நீர்‌, கருப்பஞ்சாறு, தயிர்‌, 
தேன்‌, நன்னீர்‌, நெய்‌, பால்‌. 
சத்தசாகரம்‌ - சத்தசமுத்திரம்‌. 
சத்தசாத்திரம்‌ - சொல்லிலக்கணம்‌. 
சத்தசிப்பி - கிளிஞ்சல்‌. 
சத்தசியம்‌ - கரந்தச்சொல்லிலக்கண 
விரிவு. 
சத்தசுரம்‌ - ஏழ்சுரம்‌. 
சத்தசுராக்கரம்‌ - ஏழ்சுரத்திற்குரிய 
வக்கரம்‌, அவை ச-ரி-க-ம-ப-த-நி. 
சத்ததனமாத்திரை - ஒலிப்பிரகிருதி. 
சத்ததாது - ஏழ்தாது, உடல்‌. 
சத்ததாரணை 
னொன்று. 
சத்ததானம்‌ - வெடியுப்பு. 
சத்தபருணி - ஏழிலைம்பாலை. 
சத்தபுரி - காஞ்சிமுதலேழுதலம்‌. 
சத்தப்படுதல்‌ - ஒலிப்படுதல்‌. 
சத்தப்பிரதி - சத்தவுணர்ச்சி. 
சத்தப்பிரமம்‌ - எழுத்தொலியே தெய்வ 


- நவதாரணையி 


மென்னுந்‌ நூல்‌, கலை ஞானமறு 
பத்தினான்கி னொன்று. 

சத்தப்பிரமவாதம்‌ - ஓர்சமயம்‌. 

சத்தப்பிரமவாதி - ஒர்சமயி. 

சத்தமி - ஏழாந்திதி. 

சத்தம்‌ - ஏழு, ஒலி, அஃது பஞ்ச 
விடயத்‌ தொன்று, வார்த்தை. 

சத்தயோனி - சொன்மூலம்‌. 

சத்தவருக்கம்‌ - ஏழ்வகைமருந்து, 
அஃது இலவங்கம்‌, ஏலம்‌, குரு 
வேர்‌, சடாமாஞ்சி, திராட்சம்‌, 
நெல்லிக்‌ காய்‌, வெட்டிவேர்‌. 

சத்தவிதம்‌ - தோத்திரஞ்செய்தல்‌. 

சத்தவெடி - இலக்கங்குறியாது 
வைக்கும்‌ வெடி. 

சத்தாபாசம்‌ - அசத்து. 


சத்தார்‌ - மூலையோட்டம்‌. 


சத்தார்த்தம்‌ - சொற்பயன்‌. 

சத்தி - இந்துப்பு, கக்கல்‌, கந்தகம்‌, 
குடை, குமட்டிக்கொடி, கைவேல்‌, 
சத்திசாரம்‌, சத்தி யென்னேவல்‌, 
சவுக்காரம்‌, சிவதத்துவமைந்தி 
னொன்று, அஃது கிரியைநாடல்‌, 
சூலம்‌, தேரிடக்கியம்‌, நீர்முள்ளி, 
பார்வதி, பெண்‌, பெண்கலை, 
பெலம்‌, பொன்னியிளை, மறியல்‌, 
வலிமை, விருதுக்கொடி, வெண்‌ 
குடை, உபாயவழி, சத்திசாரணை, 
சுரோணிதம்‌, வேம்பு. 

சத்திகம்‌ -குதிரை. 

சத்திகர்‌ - சத்துவகர்‌. 

சத்திகீலம்‌ - வீணைமுறுக்காணி. 

சத்திகுன்மம்‌ - ஒர்நோய்‌. 

சத்திக்கொடி - குமட்டி க்கொடி. 

சத்திசாரணை - ஓர்பூடு. 

சத்திசாரம்‌ - ஒருப்பு. 

சத்திதத்துவம்‌ - சிவதத்துவமைந்தி 
னொன்று, அஃது கிரியையாயி 
ருப்பது. 

சத்தித்தல்‌ - உவரந்தித்தல்‌, ஒலித்தல்‌. 

சத்தநாதம்‌ - பொன்னிமிளை. 

சத்திநிபாதம்‌ - சத்தியைவிடுதல்‌. 

சத்தியநாதர்‌ - நவநாதசித்தரிலொருவர்‌. 

சத்தியநிருவாணம்‌ - தீட்சைகளிற்சி 
ரேட்டதீட்சை, பிறவியறுத்தல்‌. 

சத்தியபாமை - கிருட்டிணன்‌ மனைவி 
களிலொருத்தி. 

சத்தியப்பிரமாணம்‌ - உண்மைப்‌ 
பிரமாணம்‌. 

சத்தியம்‌ - ஆணை, சபதம்‌, மெய்‌. 

சத்தியன்‌ - பஞ்சகோசவுற்பத்திக்கு 
முன்னும்‌ அவையழிந்த பின்னும்‌ 
ஒரு படித்தாக விருக்குமான்‌ 
மாவை யுடையவன்‌. 

சத்தியயுகம்‌ - கிரேதாயுகம்‌. 

சத்தியலோகம்‌ - பிரமலோகம்‌, அஃது 
மேலேழுலகினொன்று. 


சந்தவாக்கு 


wp AST 369 


சத்தியவசனம்‌, சத்தியவாசகம்‌ - 
மெய்மொழி. 

சத்தியவாசகன்‌ - பேச்சுத்‌ தவறாதோன்‌. 

சத்தியவாதி, சத்தியவான்‌ - மெய்யன்‌. 

சத்தியவிரதன்‌ - உண்மையினிலை 
நிற்போன்‌, ஓர்மனு, தருமன்‌. 

சத்தியவேதம்‌ - மெய்வேதம்‌. 

சத்தியோசாதம்‌ - சிவனைம்முகத்‌ 
தொன்று. 

சத்திரக்கத்தி- இரணவைத்தியத்துக்கு 
வழங்குங்கத்தி. 

சத்திரசாலை - அன்னசத்திரம்‌, ஆயுத 
சாலை. 

சத்திரபதி - தனிக்குடைநிழற்றி அரசு 
புரிவோன்‌. 

சத்திரப்பிரயோகம்‌ - இரணவைத்தியம்‌. 

சத்திராப்பை - இருப்புச்சட்டி. 

சத்திரமிடுதல்‌, சத்திரம்‌ வைத்தல்‌ - 
கத்திவைத்தல்‌. 

சத்திரம்‌ - அன்னசத்திரம்‌, கத்தி, கை 
விடாப்படை, கைவேல்‌, பாணம்‌, 
மடம்‌, யாகம்‌, வெண்குடை. 


சத்திரயாகம்‌ - ஒர்யாகம்‌. 

சத்திரவிதி, சத்திரவித்தை - இரண 
வைத்திய சாத்திரம்‌. 

சத்திரவைத்தியம்‌ - இரணவைத்தியம்‌. 

சத்திரி - யானை. 

சத்திரித்தல்‌ - சத்திரம்‌ வைத்தல்‌. 

சத்திரியர்‌ - இரண்டாம்‌ வருணத்‌ 
தோர்‌, அவர்‌ அரசர்‌. 

சத்திலி - கருப்பூரம்‌. 

சத்து - அவுபலடபாஷாணம்‌, உண்மை, 
நன்மை, பெரியோர்‌, பெலன்‌, 
பிரமம்‌. 

சத்துச்சாரணை - ஓஒர்பூடு. 

சத்துராதி, சத்துரு - பகைவன்‌. 

சத்துருசகம்‌ - பொறுமை. 

சத்துருதை - பகை. 

சத்துருத்தனம்‌ - பகைக்குணம்‌. 


சத்துருத்தானம்‌ - சென்மத்துக்கைந்‌ 
தாமிடம்‌. 
சத்துருநாமத்தி - ஏகம்பபாஷாணம்‌. 


சத்துவகர்‌ - கடவுளருளாலற்புதஞ்‌ 
செய்வோர்‌. 

சத்துவக்குறிவிளக்கம்‌ - பாவனா 
வுரூவகம்‌. 

சத்துவக்கேடு - பலவீனம்‌. 

சத்துவம்‌ - சாத்துவிககுணம்‌, சுபாவம்‌, 
வலி. 

சத்துவரம்‌ - வேதிகை. 

சத்துவாங்கல்‌, சத்தெடுத்தல்‌ - பாஷா 
ணங்களின்‌ சத்தெடுத்தல்‌. 

சத்தை - இருக்கை. 

சத்துவாங்குதல்‌ - தத்துவத்தைக்‌ 
குறைத்தல்‌. 

சத்துவாலம்‌ - ஓமகுண்டம்‌, கருப்பம்‌, 
தருப்பைப்புல்‌. 

சத்துவேது - காரணகாரியவேனு. 

சந்தகபுட்பம்‌ - கராம்பு. 

சந்தகம்‌ - சந்தோஷம்‌. 

சந்தகன்‌ - சந்திரன்‌. 

சந்தடி - இரைச்சல்‌, சனக்‌ கூட்டத்‌ 
தூலாகுந்தொந்தறை. 

சந்தணி - சந்தனம்‌. 

சந்தணுகி - பாம்பு. 

சந்ததம்‌ - எப்பொழுதும்‌, பலகாற்‌ 
கேட்டல்‌. 

சந்ததி - சந்தானம்‌, மகன்‌. 

சந்தப்பா - இருபத்தாறெழுத்து நான்‌ 
கடியாய்வரும்பா. 

சந்தப்பாணம்‌ - ஓர்மருந்து. 

சந்தம்‌ - அழகு, கவியின்‌ வண்ணம்‌, 
கற்பரிபாஷாணம்‌, 
சந்தனம்‌, நிறம்‌, வடிவு, ஆசை. 

சந்தரி - துளசி. 

சந்தவாக்கு - இளந்தகுணம்‌, சுய 
குணம்‌. 


குணம்‌, 


370 wirpiuror aS 


சந்தவிருத்தம்‌ 


சந்தவிருத்தம்‌ - இன்னோசையான 
விருத்தம்‌. 

சந்தற்பம்‌ - தருணம்‌. 

சந்தனகுடம்‌ - ஒர்திருவிழா. 

சந்தனக்காப்பு - சந்தனா பிஷேகம்‌. 

சந்தனக்குழம்பு - கலவைச்சாந்து, 
இழைத்த சந்தனம்‌. 

சந்தனக்கூட்டு - அகில்‌ முதலிய 
பஞ்சவாசம்‌. 

சந்தனக்கோரை - ஓர்புல்‌. 

சந்தனத்திரி - சந்தனத்தாற்‌ செய்யுந்திரி. 

சந்தனமிழைத்தல்‌ - சந்தனஞ்‌ சேர்த்தல்‌. 

சந்தனம்‌ - ஓர்மரம்‌, அஃது பஞ்ச 
விரையினொன்று. 

சந்தனாசலம்‌ - பொதியம்‌. 

சந்தனுமைந்தன்‌ - வீடுமன்‌. 

சந்தனாத்திரி, சந்தாத்திரி - பொதிய 
மலை. 

சந்தாதிகம்‌ - சந்திவிக்ரெகம்‌. 

சந்தாபம்‌ - மன்மதன்‌ கணையி 
னொன்று, வெப்பம்‌. 

சந்தாபிதம்‌ - அக்கினியில்‌ மரித்தல்‌. 

சந்தாயம்‌ - சஞ்சாயம்‌. 

முரிந்தவுறுப்பு 
களைச்‌ சந்துசெய்மருந்து. 

சந்தானகுரு - பாரம்பரியகுரு. 


சந்தானக்கூர்மை - பிடாலவணம்‌. 


சந்தானகரணி - 


சந்தானசருவோத்தம்‌ - சிவாகம 
மிருபத்தெட்டினொன்று. 
சந்தானதீபிகை - ஓர்நூல்‌. 
சந்தானந்தழைத்தல்‌ - வமிசம்‌ வாழ்தல்‌. 
சந்தானபாரம்பரை - தொன்று தொட்டு 
வருங்குலமுறை. 
சந்தானம்‌ - ஐந்தருவினொன்று, 
சம்பந்தம்‌, வமிசம்‌, கூடல்‌. 
சந்தானவிரதம்‌ - ஓர்விரதம்‌. 
சந்தானவிருத்தி - வமிசவத்திப்பு. 


சந்தானவுவமை - சிலேடையுவமை, 

அஃது ஓராச்‌ சரியங்காட்டிப்‌ 

யபொருளையு முவமையையு 
மொப்புமை செய்தல்‌, (உம்‌) மரை 
முகமுந்தடத்துளுந் 
தலைவியிடத்து மிருப்ப தொன்றே 
யன்றி 
யின்று. 


மலரும்‌ 
மற்றொரு வேற்றுமை 


சந்தானி - வெண்காரம்‌. 

சந்தி - இசைப்பு, எழுத்துச்‌ சொற்‌ 
களின்புணர்ச்சி, காலை, காலை 
நியமம்‌, சந்தியென்னேவல்‌, சுரங்கம்‌, 
பலவமழிகூடு மிடம்‌, பொருத்து, 

பகுபதவுறுப்பி 

லொன்று, மூங்கில்‌. 


மாலைநேரம்‌, 


சந்திகம்‌ - ஓர்நோய்‌. 

சந்திகாரகன்‌ - கள்வன்‌. 

சந்திகாவலன்‌ - ஒர்தேவதை. 

சந்தித்தல்‌ 
பொருந்துதல்‌. 

சந்திபண்ணுதல்‌ - நியமநிட்டை 
முடித்தல்‌. 

சந்திபந்தனம்‌ - நரம்பு. 

சந்திப்பாடு - சந்திப்பிற்றேவதை 
களால்வரும்பிணி. 

சந்திப்பு - எதிர்தல்‌, பலவழிகூடு 
மிடம்‌, பொருத்து, பொருந்தல்‌, 
வெளிப்பாடு. 

சந்திமான்‌ - இடையெழுவள்ளலி 
லொருவன்‌. 

சந்திமிதித்தல்‌ - பிறந்த ஆறாமாதத்‌ 
திற்செய்யுமோர்‌ சடங்கு. 

சந்திமுடித்தல்‌ - 
முடித்தல்‌. 


சந்தியாகாலம்‌ - சாயங்காலம்‌. 


- எதிர்த்தல்‌, கூடல்‌, 


நியமநிட்டை 


சந்தியாவந்தனை - திரிகாலகருமம்‌. 

சந்தியை - இணக்கம்‌, எல்லை, காலை 
மாலையின்வெளிச்சம்‌, தியானம்‌, 
மல்லிகை. 


சந்தியோகம்‌ - மழைபெய்தல்‌. 


சந்தில்‌ 


wp ABTA 371 


சந்திரகம்‌ - நகம்‌, பொன்வண்டு, 
மயிற்றோகைக்கண்‌, மிளகு. 

சந்திரகலை - இடைகலை, ஓர்பறை, 
சந்திரன்‌ கூறு. 

சந்திரகாந்தம்‌ - சந்திரன்‌ சன்னிதி 
யினீர்காலுங்கல்‌, வெள்ளாம்பல்‌. 

சந்திரகாந்தி - ஒர்பூச்செடி.. 

சந்திரகாந்தை - இரவு. 

சந்திரகாவி - ஒர்சீலை, ஓர்நிறம்‌. 

சந்திரகி - மயில்‌. 

சந்திரகுத்தன்‌ - 
லொருவன்‌. 


யமன்கணக்கரி 


சந்திரகும்பம்‌ - வருணகலசம்‌. 

சந்திரகுலம்‌ - சந்திரவமிசம்‌. 

சந்திரசம்பவன்‌ - புதன்‌. 

சந்திரசாலிகை, சந்திரசாலை - நிலா 
முற்றம்‌. 

சந்திரசாலோக்கியம்‌ - சந்திரலோக 
மடைகதல்‌. 

சந்திரசுவணம்‌ - குதிரைப்பற்பாஷா 
ணம்‌. 

சந்திரசூடன்‌ - சிவன்‌. 

சந்திரசேகரன்‌ - சிவன்‌. 

சந்திரசேகரி - உமை, சிவன்‌, விநாயகன்‌. 

சந்திரசைலம்‌ - ஒர்மலை. 

சந்திரஞானம்‌ - சிவாகமமிருபத்‌ 
தெட்டினொன்று. 

சந்திரதரிசனம்‌ - பிறைதொழுதல்‌. 

சந்திரதிலகம்‌ - சந்தனம்‌. 

சந்திரநாகம்‌ - ஓர்சரக்கு. 

சந்திரபாகை - ஒர்யாறு, சந்திரன்‌ 
பங்கு. 

சந்திரமணி - சந்திரகாந்தம்‌. 

சந்திரமண்டலம்‌ - நிலாமண்டலம்‌, 
இலாடத்தானம்‌, இஃது மும்‌ 
மண்டலத்தொன்று. 

சந்திரமந்தோச்சம்‌ - சந்திரன்‌ சூரிய 
னுக்குத்‌ தூரமாய்ப்‌ போகத்தக்க 
முனை. 


சந்திரமானம்‌ - சந்திரன்‌ சஞ்சரிக்கு 
மளவு. 

சந்திரமுத்து - ஓர்முத்து. 

சந்திரமோலி, சந்திரமெளலி - சிவன்‌. 

சந்திரம்‌ - கருப்பூரம்‌, நீர்‌, பொன்‌, 
மயிற்றோகைக்கண்‌. 

சந்திரரேகை - சந்திரகலை. 

சந்திரரோகம்‌ - குஷ்டரோகம்‌. 

சந்திரலவணம்‌ - இந்துப்பு. 

சந்திரலோகம்‌ - சந்திரமண்டலம்‌, 
வெள்ளி. 

சந்திரவட்டம்‌ - அருகன்முக்குடை 
யினொன்று, தவளச்சத்திரம்‌. 

சந்திரவமிசம்‌ - சத்திரியர துமுக்குலத்‌ 
தொன்று. 

சந்திரவளையம்‌ - ஓர்விளையாட்டுக்‌ 
கருவி. 

சந்திரவாதம்‌ - ஓர்‌ சமயம்‌. 

சந்திரவாலை - பேரேலம்‌. 

சந்திரவிரதம்‌ - ஒர்விரதம்‌. 

சந்திரனாள்‌ - திதி. 

சந்திரன்‌ - சந்திரபகவான்‌. அஃது 
அட்டமூர்த்தத்தொன்று, சிவன்‌. 

சந்திரன்‌ சிப்பி - முத்துச்சிப்பி. 

சந்திராதம்‌ - தாளகம்‌. 

சந்திராதபம்‌ - சந்திரிரணம்‌. 

சந்திராபீடன்‌ - சிவன்‌. 

சந்திராந்தம்‌ - பெயரெச்சம்‌. 

சந்திரிகம்‌ - செந்துருக்கம்‌. 

சந்திரிகாபாயி - சகோரப்புள்‌. 

சந்திரிகாம்புயம்‌ - வெண்டாமரை. 

சந்திரிகை - சந்திரரெணம்‌, பேரேலம்‌. 

சந்திரேகம்‌ - கார்போகரிசி. 

சந்திரோதயம்‌ - நிலவுதையம்‌. 

சந்திரோபலம்‌ - சந்திரகாந்தக்கல்‌. 

சந்திரோபாலம்பனம்‌ - சந்திரனால்‌ 
வருங்காமநோய்‌. 


சந்தில்‌ - சனி. 


372 wirpiuror ABS) 


சந்திவந்தனை 


சந்திவந்தனை - நியமநிட்டை. 

சந்திவழு - எழுத்திலக்கணத்திற்கு 
வழுவாய்த்‌ தொடுப்பது. 

சந்திவிக்கிரகம்‌ - சத்துருசினேகம்‌. 

சந்திவிசட்சனன்‌ - சமாதானஞ்‌ செய்‌ 
தூதன்‌. 

சந்து - சந்தனமரம்‌, தூது, தொடை, 
பலவமழிகூடுமிடம்‌, பொருத்து. 

சந்துசெய்தல்‌ - பொருத்தல்‌. 

சந்துஷடியம்‌ - சொல்லல்‌. 

சந்துஷம்‌, 
சந்துஷடி - மகிழ்ச்சி. 

சந்துநயத்தான்‌ - தரதுளை. 

சந்துமந்து, சந்துமுந்து - குழப்பம்‌, 
முடுக்கு. 

சந்துயிர்‌ - எலும்பு. 

சந்துவாதம்‌ - ஒர்நோய்‌. 

சந்துவாய்‌ - பொருத்து. 

சந்துவிப்புருதி - ஓர்சிலந்தி. 

சந்தேகநிவாரணம்‌ - ஐயந்தீர்த்தல்‌, 
அஃது தயாவிருத்திபதினான்கினு 
மொன்று. 


சந்துட்டம்‌, சந்துட்டி, 


சந்தேகம்‌ - ஐயம்‌. 

சந்தை - கடைவீதி. 

சந்தோஷம்‌, சந்தோடம்‌ - மனமகிழ்ச்சி. 

சந்தோபிசிதி - 
வேதாங்கமாறினொன்று. 

சந்நிகருஷணம்‌ - சமுகம்‌. 


சந்நிபம்‌ - உவமை. 


சந்தோபிசிதம்‌, 


சந்நியம்‌ - போர்‌. 

சபக்கம்‌, சபட்சம்‌ - ஒத்தபட்சம்‌. 

சபடம்‌ - விரித்தகை. 

சபதமொட்டுதல்‌ - சபதங்கூறல்‌. 

சபதம்‌ - ஆணை, சபிப்பு, சாபம்‌, 
மெய்‌, வாக்குநிண்ணயம்‌. 

சபதரித்தல்‌ - ஆதரித்தல்‌. 

சபதி - விரைவு. 

சபத்துவம்‌ - சேபித்தல்‌. 


சபம்‌ - மூங்கில்‌, வீழ்‌. 

சபரணை - ஆதரவு, ஆயத்தம்‌, பூரணம்‌. 

சபரம்‌ - கெண்டைமீன்‌. 

சபா - பிரயாணம்‌. 

சபலத்துவம்‌ - அனுகூலம்‌. 

சபலம்‌ - இரதம்‌, இலாபம்‌, நடுக்கம்‌ 
நிறைவேறல்‌, மின்னல்‌. 

சபலி - மாலைவெளிச்சம்‌. 

சபலை - இலக்குமி, திப்பிலி, நா, 
மஸ்துள்ளது, மின்னல்‌, வே௫. 

சபனம்‌ - சபதம்‌. 

சபாகம்பம்‌ - சபைக்கோமை. 

சபாசனம்‌ - சங்கம்‌, சந்தோஷிப்‌ 
பித்தல்‌. 

சபாநாதன்‌, சபாநாயகன்‌, சபாபதி - 
சிவன்‌. 

சபாமண்டபம்‌ - சபைமண்டபம்‌. 

சபாரஞ்சிதம்‌ - சபையாருக்‌ குளுண்‌ 
டான கொள்கை. 

சபிண்டர்‌ - பிதிர்கள்‌. 

சபிண்டி - பிதிர்‌, பிதிர்பிண்ட மூன்‌ 
றோடு 


பிரேதபிண்டத்தைக்‌ 


சபிண்டிகரணம்‌ - பிதிர்பூசை. 

சபித்தல்‌ - சாபமிடல்‌, திட்டுதல்‌. 

சபிப்பு - சாபம்‌, திட்டு. 

சபீனம்‌ - வசம்பு. 

சபேடம்‌ - விரித்தகரம்‌. 

சபை - சங்கம்‌, சபைமண்டயம்‌, திருச்‌ 
சபை, புலவர்‌. 

சபைச்சேகரத்தார்‌ - சபையார்‌. 

சபைநாயகன்‌ - சங்கத்தலைவன்‌. 

சபையார்‌ - கூட்டத்தார்‌, சங்கத்தார்‌. 

சபையுள்ளார்‌ - கூத்தாடிகட்குதவி 
யாய்ப்‌ படிப்போர்‌. 

சபையேறுதல்‌ - கூட்டத்திலறியப்‌ 
படுதல்‌. 

சபையேற்றுதல்‌ - அரங்கேற்றுதல்‌. 


சமதீதம்‌ 


wpe AST 373 


சப்பங்கி - ஒர்தேயம்‌, ஓர்மரம்‌, வீர 
மற்றவன்‌. 

சப்பட்டை - பதர்‌. 

சப்பணங்கூட்டுதல்‌, சப்பணங்‌ கோலு 
தல்‌ - அட்டணைக்‌ காலிடுதல்‌. 

சப்பணம்‌ - அட்டணைக்கால்‌. 

சப்பரமஞ்சம்‌ - சப்பிரமஞ்சம்‌. 

சப்பரம்‌ - ஓர்வகைச்சித்திரவிருக்கை, 
யானைமேற்றவிசு. 

சப்பல்‌ - சப்பப்பட்டது, சப்புதல்‌. 

சப்பளிதல்‌ - சழிதல்‌. 

சப்பளியல்‌, சப்பளியன்‌ - சப்பையாய்ச்‌ 
சழிந்திருப்பது. 

சப்பாணி - கைகொட்டல்‌, நடக்கக்‌ 
கூடாதவன்‌. 

சப்பாணிகொட்டுதல்‌ - கால்மடித்‌ 
திருத்தல்‌, கைகொட்டல்‌. 

சப்பாணிமாடன்‌ - ஒர்பிசாசம்‌. 

சப்பாத்து - ஒர்தொடுதோல்‌. 

சப்பி - சாவி. 

சப்பியம்‌ - சபைக்கேற்றவார்த்தை. 

சப்பியன்‌ - சபைக்கேற்றவன்‌. 

சப்பிரமஞ்சம்‌ - அலங்கரித்தகட்டில்‌. 

சப்பிரமை - வாஞ்சை. 

சப்பிரம்‌ - சப்பரம்‌. 

சப்புச்சப்பெனல்‌ - ஒலிக்குறிப்பு, 
அசுவைக்குறிப்பு. 

சப்புச்சவர்‌ - கழிகடை, கழிநிலம்‌, 
சவர்நிலம்‌. 

சப்புதல்‌ - குதப்புதல்‌, பல்லானருக்கல்‌. 

சப்பெனல்‌ - ஒலிக்குறிப்பு, விரைவின்‌ 
குறிப்பு. 

சப்பை - தட்டை, ஆட்டின்‌ முன்‌ 
றொடை, விபசாரி. 

சமகட்சி - சரிவந்தபக்கம்‌. 

சமகம்‌ - சமாதானம்‌. 

சமகன்‌ - சமாதானஞ்செய்வோன்‌. 


சமகன்னி - பக்குவமானபெண்‌. 


சமகாலம்‌ - தற்சமயம்‌. 

சமகை - பூரணம்‌. 

சமஸ்காரம்‌ - அறிந்ததை ஞாபகப்‌ 
படுத்தல்‌, நிலை பெறுத்தல்‌, மந்திரத்‌ 
தினாலே சத்தம்‌ பண்ணுகிற 
கிரியை. 

சமக்கிரம்‌ - எல்லாம்‌. 

சமக்கிராமம்‌ - ஒத்தகரொமம்‌. 

சமக்கிருதம்‌, சமஸ்கிருதம்‌ - ஆரிய 
மொழி. 

சமங்கை - வரட்சுண்டி, தொட்டால்‌ 
வாடி. 

சமசக்கிரம்‌ - சமரேகை. 

சமசந்தி - இணக்கம்‌. 

சமசனம்‌ - அடக்குதல்‌. 

சமசி - பூரணம்‌. 

சமஞ்சசம்‌ - தகுதி, நன்முறை. 

சமட்சம்‌ - சமுகம்‌, சருக்கம்‌. 

சமட்டி - எல்லாம்‌. 

சமட்டியுரூபம்‌ - சூக்குமமாயடங்கிய 
ரூபம்‌. 

சமணகன்‌ - சமணன்‌. 

சமணம்‌ - புறச்சமையமாறி னொன்று. 

சமணர்‌ - அமணர்‌. 

சமண்‌ - சமண்மதம்‌. 

சமண்டலை - சவண்டலை. 

சமண்மை - குறை. 

சமதத்கினி - ஓரிருடி. 

சமதரிசனம்‌ - அத்தாட்சி. 

சமதரிசி - சமாதிமான்‌. 

சமதளம்‌ - கூட்டம்‌. 

சமதம்‌ - பொறுமை. 

சமதன்‌ - சங்காத்தி. 

சமதாளம்‌ - நவதாளத்தொன்று. 

சமதி - யுத்தம்‌. 

சமதீதப்பிரயோசனம்‌ - பொதுநயம்‌. 


சமதீதம்‌ - ஐக்கம்‌. 


374 wirpiuror ABS) 


சமதை 


சமதை - ஒப்பு, நான்கடியுமெழுத்துத்‌ 
தொடுத்துவரும்பா. 

சமத்தம்‌, சமஸ்தம்‌ - எல்லாம்‌, சரி. 

சமத்தானம்‌, சமஸ்தானம்‌ - அரசவை, 
நகரம்‌, பிரதானவிடம்‌, ஆதாரம்‌. 

சமத்தவம்‌ - நெடுநாட்கூடியிருத்தல்‌. 

சமத்தாவம்‌ - யாகதோத்திரம்‌. 

சமத்து - சமர்‌, வீரம்‌, சாமாத்தியம்‌. 

சமநிலை - குணவலங்காரத்தொன்று. 
அஃது மூவினவெழுத்தும்‌ விரவத்‌ 
தொடுப்பது, நடுநிலை. 

சமநிலைச்செய்யுள்‌ - ஓஒர்பிரபந்தம்‌. 
அஃது மூவினவெழுத்தும்‌ வரத்‌ 
தொடுப்பது. 

சமநிலைவெண்பா - சவலை வெண்டா. 

சமந்தம்‌ - சமஸ்தம்‌, பலவிதம்‌. 

சமபந்தி - ஒத்தவர்களிருக்கும்‌ போசன 
பந்தி, சரியிடம்‌. 

சமபலம்‌ - சரியொத்தபலன்‌. 

சமபாகம்‌ - சரிபங்கு. 

சமபூமி - ஒப்பரவானநிலம்‌. 

சமபோகம்‌ - இருவருக்குமொத்த 
போகம்‌. 

சமப்பால்‌ -நெய்தனிலம்‌, முல்லைநிலம்‌. 

சமமுகம்‌ - தலையசையாதிருத்தல்‌. 

சமம்‌ - உவமை, எல்லாம்‌, ஒப்பம்‌, சரி, 
தாளப்பிரமாணத்தொன்று, 


அஃது குரலுந்தாளமுமொத்தது, 
நடு, நியாயம்‌, போர்‌, மனோலயம்‌, 
மோக்கம்‌, இந்திரியநிவிர்த்தி, 
பொறுமை. 
சமயகருமம்‌ - சமயசடங்கு. 
சமயக்கட்டு - சமயமுறை. 
சமயசாத்திரம்‌ - சமய நூல்‌. 
சமயதீட்சை  - 
னொன்று. அஃது 
சரிப்பின்‌ முதலுபதேசம்‌. 


தட்சைவகையி 
சமயானு 


சமயத்தறுவாய்‌ - உற்றசமயம்‌. 


சமயநிலை - சமயஒழுங்கு. 


சமயநூல்‌ - சமயசாத்திரம்‌. 

சமயபேதம்‌ - காலவிகற்பம்‌, மதவி 
கற்பம்‌. 

சமயபேதி - புறச்சமயத்தான்‌. 

சமயமானம்‌ - சமயப்பற்று. 

சமயம்‌ - அடையாளம்‌, உடம்படிக்‌ 
கை, எல்லை, காலம்‌, சமயமதம்‌, 
நியாயத்தீர்ப்பு. 

சமயம்‌ பார்த்தல்‌ - தருணம்பார்த்தல்‌. 

சமயவாதி - மதானுசாரி. 

சமயாசமயம்‌ - சமயத்தறுவாய்‌. 

சமயாசாரம்‌ - சமயவொழுக்கம்‌. 

சமயி - சமயவாதி. 

சமயுத்தம்‌ - ஒத்தபோர்‌. 

சமயை - ஏற்றகாலம்‌, சமீபம்‌, நடு. 

சமரசம்‌ - ஒன்றிப்பு, சமாதானம்‌, 
வித்தியாசமின்மை, 
நிலை. 


சமரசர்‌ - ஒன்றினர்‌. 


தொகை 


சமரம்‌ - போர்‌. 

சமராத்திரம்‌ - கிரகவீதிவரியும்‌ பூமி 
யின்‌ நடுரேகையு மொன்றிக்கு 
மிடம்‌. 

சமரி - துற்கை, பாம்பு. 

சமரேகை - மையவரி. 

சமர்‌ - போர்‌, முட்பன்றி. 

சமர்த்தகம்‌ - உபகாரம்‌. 

சமர்த்தம்‌ - சரிநிலம்‌. 

சமர்த்தனம்‌ - சமப்படுத்தல்‌, தியானம்‌. 

சமர்த்தன்‌ - சாமார்த்தியன்‌, வல்லபன்‌. 

சமர்த்தி - சமசி, சமா்த்துள்ளவள்‌, 
சமுத்தி. 

சமர்த்தித்தல்‌ - டூரணப்படுத்தல்‌. 

சமர்த்து - சமத்து, பலம்‌, வீரம்‌. 

சமர்ப்பகம்‌, சமர்ப்பணை - உயர்ந்‌ 
தோர்க்குக்‌ கொடுத்தல்‌. 

சமர்ப்பிதம்‌ - ஒப்புக்கொடுத்தல்‌, 
பூரணம்‌. 


சமாதிவைத்தல்‌ 


writ ABTA 375 


சமர்ப்பித்தல்‌ - உயர்ந்தோர்க்குக்‌ 
கொடுத்தல்‌, ஒப்புக்கொடுத்தல்‌. 

சமலம்‌, சமலை - அழுக்கு. 

சமலாம்பம்‌ - பூசுதல்‌. 

சமவற்சி - நமன்‌. 

சமவாசி - நடுத்தரம்‌, பூரணம்‌. 

சமவாதம்‌ - சமானதருக்கம்‌. 

சமவாயம்‌ - கூட்டம்‌, தற்தழெமை. 

சமவணி, சமவுவமை - ஓரலங்காரம்‌, 
(உம்‌) தந்‌்ைதையொக்கு மகன்‌. 

சமழ்த்தல்‌ - தாழ்த்தல்‌, நாணுதல்‌, 
வருத்தல்‌. 

சமழ்ப்பு - நாணம்‌, வருத்தம்‌. 

சமற்கரணம்‌, சமற்காரம்‌ - அதிசயம்‌, 
ஆடம்பரம்‌, திருவிழா, நற்காட்‌ சி. 

சமற்கிருதம்‌ - அதிசயப்படத்தக்கது. 

சமற்கிருதி - நற்காட்‌ ௪. 

சமற்சனம்‌ - வணக்கம்‌. 

சமற்பகம்‌, சமற்பனை, சமற்பித்தல்‌ - 
கொடுத்தல்‌, செலுத்தல்‌. 

சமனம்‌ - புழுக்கொல்லி, போசனம்‌, 
வசம்பு. 

சமனாதம்‌ - உவர்மண்‌. 

சமனிக்கை - சவனிக்கை. 

சமனிசை - ஓரிசை. 

சமனியகரணி - ஓர்மருந்து. 

மூவினவெழுத்தும்‌ 

விரவத்தொடுப்பது. 


சமன்‌ - ஒப்பு, காலன்‌, சமம்‌, நடு, 


சமனிலை - 


நமன்‌. 

சமன்‌ - சங்கலிதம்‌, ஓர்‌ கணிதம்‌. 
அஃது இரட்டைநிரை யிலக்கங்‌ 
களைக்‌ கூட்டல்‌. 

சமன்சமன்‌ சங்கலிதம்‌ - ஒர்கணிதம்‌, 
அஃது இரட்டைத்தானத்திரட்டை 
நிரைகூட்டல்‌. 

சமன்வியன்சங்கலிதம்‌ - ஒர்கணிதம்‌, 
அஃது இரட்டைத்தானத்‌ தொற்றை 
நிரை கூட்டல்‌. 


சமாகதம்‌ - ஒன்றிப்பு, சமீபம்‌. 

சமாகாதம்‌ - போர்‌. 

சமாகாரம்‌ - எழுத்துப்புணர்ச்சி, 
கூட்டம்‌, சொற்புணர்ச்‌ி. 

சமாகிதம்‌ - ஓரலங்காரம்‌. 

சமாசம்‌ - இலிங்கபாஷாணம்‌, 
தொகைப்பட்டுநிற்பது. 

சமாசாரம்‌, சமாச்சாரம்‌ - சுகசெய்தி, 
செய்தி, நன்னடை. 

சமாதானகரணி - இரணந்தர்க்கும்‌ 
மருந்து. 

சமாதானம்‌ - இணக்கம்‌, முற்றத்துறந்‌ 
திருத்தல்‌, உபாதிநீக்கயுள்ளொளி 
கருதல்‌. 

சமாதானவுருவகம்‌ - யாதொன்று 
தீங்கு செயினுமத்தீங்கதிலுள்ள 
தன்‌ றெனக்கூறுமுருவகம்‌. 

சமாதானி - சமாதானமுடையோன்‌. 

சமாதி - அட்ட யோகத்தொன்று, 
அல்து இந்திரியமுதலியதத்துவ 
சேட்டை கட்கேதுவாய யாக்கை 
யுணின்றவற்றோடு கூடினு மவற்றிற்‌ 
பற்றின்றியிருக்குமான்‌ மாவாகெ 
தன்னைத்தான்‌ காண்டல்‌, அமைதி, 
ஓஒரலங்காரம்‌, அஃது முக்கியப்‌ 
யொருள துவினையை யொப்‌ 
புடைப்‌ பொருண்மேலேற்றிக்‌ 
கூறுவது, சமப்படுத்தல்‌, சாவு, 
பிரேதக்குழி. 

சமாதிக்குழி - பிரேதக்குழி. 

சமாதிட்டற்கசம்பத்தி - உபாதி, சமம்‌, 
சமாதானம்‌, சிரத்தை, தமம்‌, 
தட்சை. 

சமாதிபண்ணுதல்‌ - சமாதிருத்தல்‌, 
யோகாப்பியாசஞ்செய்தல்‌. 

சமாதிமான்‌ - தியானநிட்டை செய்‌ 
வோன்‌. 

சமாதியில்‌ வைத்தல்‌ - பிரேத மடக்கல்‌. 

சமாதிவைத்தல்‌ - யோகிகளிருக்கு 
முறையாய்ப்‌ பிரேதத்தை வைத்தல்‌. 


376 wirpiuror aS 


சமாபிகாரம்‌ 


சமாபிகாரம்‌ - கூறியதுகூறல்‌. 

சமாயிதம்‌ - சம்மதித்தல்‌, முயல்வுறுந்‌ 
தொழிற்‌ பயன்பிறிதொன்றான்‌ 
முடிந்ததாகக்‌ கூறுமலங்காரம்‌. 

சமாயுதம்‌ - ஓரலங்காரம்‌. 

சமாயோகம்‌ - ஏது, ஐக்கம்‌, கூட்டம்‌. 

சமாரம்‌, சமுச்சியம்‌ - சிதறியதைக்‌ 
கூட்டல்‌. 

சமாராதனை - திருத்தி, பிராமண 
போசனம்‌. 

சமார்ச்சனம்‌ - தரர்த்தல்‌. 

சமாலம்‌ - பீலிக்குஞ்சம்‌. 

சமாலி - பூஞ்செண்டு. 

சமாலித்தல்‌ - சமாளித்தல்‌. 

சமாலுகம்‌ - குறிஞ்சா. 

சமாலேபனம்‌ - மெழுகல்‌. 

சமாவத்தனை, சமாவருத்தனம்‌ - 
ஓூர்சடங்கு. 

சமாவிருத்தன்‌ - பிரமசரிய முடித்தவன்‌. 

சமாளம்‌ - சந்தோஷம்‌. 

சமாளித்தல்‌ - சந்தோஷித்தல்‌, சரிக்‌ 
கட்டிநடத்தல்‌. 

சமாளிப்பு - சந்தோஷம்‌, சரிக்கட்டி 
நடத்துதல்‌. 

சமானகட்சி - வாதிகளினொத்தபுறம்‌. 

சமானகரணி - இரணத்தழும்பு 
தீர்க்கும்‌ மருந்து. 

சமானஸ்தர்‌ - சரிவந்தவா்கள்‌. 

சமானம்‌ - உவமை, சன்மார்க்கம்‌. 

சமானரகிதம்‌ - ஒப்பின்மை. 

சமானன்‌ - தசவாயுவினொன்று, 
அஃது கந்தரக்குழியிற்‌ சந்திடை 
நிற்கும்‌ வாயு. 

சமானி - சரியொத்தவன்‌. 

சமானித்தல்‌ - ஒப்பாதல்‌, ஒப்பிடுதல்‌. 

சமானியம்‌ - பொது. 

சமி - அருகன்‌, சமியென்னேவல்‌, 
தணக்கு, வன்னிமரம்‌. 


சமிக்கை - சயிக்கை. 

சமிட்சேபம்‌ - சருக்கம்‌. 

சமிட்சேபித்தல்‌ - சுருக்குதல்‌. 

சமிதம்‌ - அமைதி, தீ, போர்‌. 

சமிதர்‌ - பூதங்கள்‌. 

சமிதன்‌ - அக்கனிதேவன்‌. 

சமிதி - கூட்டம்‌, போர்‌. 

சமிதை - ஓமவிறகு, விறகு. 

சமித்தம்‌ - ஒமமண்டபம்‌, தயை. 

சமித்தல்‌ - சகித்தல்‌, சரணித்தல்‌. 

சமித்து - ஓமப்பண்டம்‌, ஒமவிறகு, 
கஞ்சா. 

சமிந்தனம்‌ - விறகு. 

சமிபாடு - சீரணிக்குந்நேரம்‌. 

சமிப்பாகம்‌ - கொன்றைமரம்‌. 

சமிப்பு - சீரணிப்பு. 

சமியம்‌ - விசாரித்தல்‌. 

சமியன்‌ - அருகன்‌. 

சமியாமை - அசீரணம்‌. 

சமிரட்சணை - தற்காத்தல்‌. 

சமிர்த்து - ஓமவிறகு. 

சமிலாகி - திப்பிலி. 

சமிகம்‌ - அம்பு, போர்‌. 

சமீகரணம்‌ - சமதை செய்தல்‌. 

சமீகிரணம்‌ - சமதை. 

சமீட்சணம்‌ - ஆராய்வு. 

சமீபம்‌ - அருகு, கட்டுமானம்‌. 

சமிீபித்தல்‌ - கட்டுதல்‌. 

சமீரணம்‌ - எறிதல்‌, வீசல்‌. 

சமீரணன்‌ - காற்று. 

சமீரம்‌ - காற்று, போர்‌. 

சமீரன்‌ - காற்று. 

சமீனம்‌ - வருடாந்தம்‌. 

சமீனிகை - ஆட்டைக்கற்றா. 

சமின்‌ - நிலம்‌. 

சமு - சமுகம்‌, படை, படையிலோர்‌ 
தொகை. 


சமூலம்‌ 


wpe AST 


377 


சமுகசேவை - சமுகஞ்சேவித்தல்‌. 

சமுகம்‌ - கூட்டம்‌, முன்னிலை. 

சமுகவிலாசம்‌ - சமுகத்திற்கூுறுமோர்‌ 
வகைப்புகழ்ச்சி. 

சமுக்கா - காந்தப்பெட்டி. 

சமுக்காரம்‌, சமுஸ்காரம்‌ - ஒர்‌ சடங்கு 
நிறைவேற்றம்‌. 

சமுக்காளக்கோட்டுப்புலி - ஒர்புலி. 

சமுக்காளம்‌ - கம்பளம்‌. 

சமுசயம்‌ - சந்தேகம்‌. 

சமுசாரக்கட்டு - சமுசாரமுறை. 

சமுசாரக்காரன்‌ - இல்லறம்‌ பொறுத்‌ 
தவன்‌. 

சமுசாரசன்னியாசம்‌ - இல்லறத்தை 
விடுதல்‌. 

சமுசாரபந்தம்‌ - குடித்தனமுறை, 
அபிமானம்‌. 

சமுசாரப்பொறுப்பு - இல்லறச்சுமை. 

சமுசாரமார்க்கம்‌ - இல்லறநெறி. 

சமுசாரம்‌ - குடும்பம்‌, மனைவி. 

சமுசாரவிருத்தி - சமுசாரவத்திப்பு. 

சமுசாரி - இல்லாச்சிரமத்துக்குட்‌ 
பட்ட ஆள்‌, கற்புடையாள்‌. 

சமழுசு - கலகக்கூட்டம்‌. 

சமுச்சயம்‌ - கூட்டம்‌, சந்தேகம்‌, 
சிறியதைக்‌ கூட்டல்‌. 

சமுச்சயவுவமை - இதனானேயன்றி 
மற்றிதனானு மொக்கு மெனக்‌ 
கூறுவது. 

சமுச்சரணம்‌ - பிள்ளைபிறப்பு. 

சமுச்சேபனம்‌ - விரிவைக்குறுக்கல்‌. 

சமுதாடு - ஓராயுதம்‌. 

சமுதாயக்கிராமம்‌ - பொதுக்கிராமம்‌. 

சமுதாயம்‌ - கூட்டம்‌, பின்னணி, 
பொது, போர்‌. 

சமுதீதம்‌ - பொது. 

சமுத்தானம்‌ - 


வளர்ச்சி. 


செய்துமுற்றல்‌, 


சமுத்தி - பாடும்படி எதிரி கொடுக்கு 
முள்ளுறை வசனம்‌. 
சமுத்திகட்டுதல்‌ - 
தொடுத்தல்‌. 
சமுத்திரகோஷம்‌ - கடற்குமிறல்‌. 
சமுத்திரகோஷடம்‌ - கடனுரை. 
சமுத்திரசுண்டி - ஏரல்‌. 
சமுத்திரச்சோகி - ஒர்பூடு. 
சமுத்திரதோயம்‌ - கடனீர்‌, முடக்‌ 


பாட்டுக்கடி 


கொற்றான்‌. 
சமுத்திரபகவான்‌ - வருணன்‌. 
சமுத்திரப்பாலை - ஒர்பூடு. 
சமுத்திரம்‌ - ஒரெண்‌, கடல்‌, படையி 
னோர்தொகை, அஃது பிரளயம்‌ 
மூன்றுகொண்டது, பத்துலட்‌ சங்‌ 
கோடாகோடி. 
சமுத்திரயானம்‌ - கடல்யாத்திரை. 
சமுத்திரராசன்‌ - வருணன்‌. 
சமுத்திரவருணச்சிலை - ஓர்கல்‌. 
சமுத்திரவன்னச்சீலை - ஓர்பட்டு. 
சமுத்திரவேலை - கடற்றிரை. 
சமுத்திராதேவி - வருணன்றேவி. 
சமுத்திராந்தம்‌ - சாதிக்காய்‌. 
சமுத்திராப்பச்சை - ஓர்செடி. 
சமுத்திராப்பழம்‌ - குந்தாழங்காய்‌. 
சமுத்திராம்பரை - பூமி. 
சமுப்பவம்‌ - தைவேளை. 
சமுருதம்‌ - அதிகம்‌. 
சமுற்பத்தி, சமுற்பன்னம்‌ - பிறப்பு. 
சமுனையம்‌ - ஈரம்‌. 
சமூ - சமுகம்‌. 
சமூகம்‌ - கூட்ட ம்‌, சபை, முன்னிலை. 
சமூகனி - துடைப்பம்‌. 
சமூசரன்‌ - படைவீரன்‌. 
சமூபதி - சேனாபதி. 
சமூர்ச்சனம்‌ - பரம்புதல்‌. 


சமூலம்‌ - வேர்முதலிலையீறாக. 


378 wirpiuror aS 


சமேசகம்‌ 


சமேதம்‌ - கூடியிருத்தல்‌. 

சமேதர்‌ - கூடியொன்றாயிருப்பவர்‌. 

சமை - அமவாசி, சமை யென்னே 
வல்‌, சேர்த்தல்‌, படை, பொறாமை, 
வருடம்‌. 

சமைகடை - ஈறு. 

சமைதலை, சமைதலைப்பு - புடைவை 
யில்‌ நெய்து முடிந்த தலைப்பு. 

சமைதல்‌ - இருதுவாதல்‌, உண்டு 
பண்ணப்படல்‌, ஒழிதல்‌, பாக 
மாதல்‌. 

சமைதார்‌ - பன்னிரண்டு படைச்‌ 
சனத்துக்குத்‌ தலைவன்‌. 

சமைத்தல்‌ - உணவு சமைத்தல்‌, 
உண்டாக்கல்‌, ஒழிவித்தல்‌. 

சமைந்தவள்‌ - பக்குவமானவள்‌. 

சமையம்‌ - சமயம்‌. 

சமையல்‌ - சமைக்கப்படுதல்‌. 

சமையல்வீடு - அடுக்களை. 

சமையற்காரன்‌ - மடைத்தொழி 
லாளன்‌. 

சமோதீதம்‌ - பொதுவானது. 

அழகு, அன்பு, 

சக்கிரம்‌, சுகம்‌, சுத்தம்‌, நன்மை, 


சம்‌ - கலக்கம்‌, 
பிறப்பு, வெற்றி, கூட, பூரணம்‌... 

சம்பகம்‌ - சண்பகம்‌. 

சம்பங்கி - சாலங்கபாஷாணம்‌, 
வாசனைத்திரவியம்‌. 

சம்பங்கியெண்ணெய்‌ - வாசனைத்‌ 
தைலம்‌. 

சம்பங்கூடு - சம்பம்புல்லாற்‌ செய்த 
கூடு. 

சம்பங்கோரை - ஓர்புல்‌. 

சம்பங்கோழி - ஒர்கோழி. 

சம்படம்‌ - சீலை, சோம்பல்‌. 

சம்பதி - பாக்கியம்‌. 

சம்பத்து - செல்வம்‌, தளபாடம்‌. 

சம்பத்துவேட்டம்‌ - பஞ்சதாளத்‌ 

தொன்று. 


சம்பந்தக்குடியார்‌ - சம்பந்தங்கலந்த 
வர்கள்‌. 

சம்பந்தங்கலத்தல்‌ - விவாகவழியாற்‌ 
கலத்தல்‌. 

சம்பந்தப்பொருள்‌ - ஆறாம்‌ வேற்று 
மைப்‌ பொருள்‌. 

சம்பந்தமூர்த்தி - சண்பையர்கோன்‌. 

சம்பந்தம்‌ - இணக்கம்‌, விவாகம்‌. 

சம்பந்தம்‌ பண்ணுதல்‌ - விவாகஞ்‌ 
செய்தல்‌. 

சம்பந்தவெதிரேகம்‌ - இணக்கம்‌, 
எதிர்‌. 

சம்பந்தி - ஒற்றுமையானவன்‌, மாப்‌ 
பிள்ளை பெண்‌ பிள்ளையின்‌ 
பிதா. 

சம்பந்தித்தல்‌ - கலத்தல்‌, சம்பந்தம்‌ 
பண்ணல்‌. 

சம்பம்‌ - அங்கதேயம்‌, இடி, இரண்டா 
முழவு தண்ணீர்‌, மரவயிரம்‌, 
மேட்டிமை, வச்சிராயுதம்‌, வயிர 
மணி. 

சம்பம்புல்‌ - ஓர்புல்‌. 

சம்பரசூதனன்‌ - காமன்‌. 

சம்பரம்‌ - எண்காற்புள்‌, சீலை, 
செல்வம்‌, நீர்‌, வரம்பு. 

சம்பரன்‌ - ஒரசுரன்‌. 

சம்பராரி - இந்திரன்‌, காமன்‌. 


சம்பலவனம்‌ - இருந்தது. 

சம்பவப்பிரமாணம்‌ - ஒரளவை, அஃது 
ஒருகல்‌ இரும்டையீர்க்கு மென்றுளி 
அது காந்தமெனக்‌ கோடல்‌. 

சம்பவம்‌ - அழிவு, இணக்கம்‌, ஒன்றின்‌ 
காரணம்‌, ஓரளவை, கலப்பு, 
சம்பவிப்பு, பிறப்பு. 

சம்பவித்தல்‌ - நடந்தேறுதல்‌. 

சம்பளம்‌ - கரை, களஞ்சியம்‌, கூலி, 
பொறாமை, வழிச்சேறற்கு வேண்‌ 
டும்‌ பொருள்‌, வழியுணவு. 


சம்பளி - அடைப்பை. 


சம்போதனம்‌ 


wp ABTA 379 


சம்பற்கார்த்தம்‌ - இராகுதேகஞ்சசி 
தேகமிவற்றின்றொகை. 

சம்பன்‌ - ஒரிராக்கதன்‌. 

சம்பன்னகரணி - இரணந்தீர்க்கும்‌ 
மருந்து. 

சம்பன்னகிரகஸ்தன்‌ - போர்‌ பெற்றவன்‌. 

சம்பன்னம்‌ - குறைவில்லாமை. 

சம்பன்னன்‌ - நிறைவுள்ளவன்‌. 

சம்பா - ஓர்வகைநெல்‌, ஓர்விளை 
யாட்டு, நால்விரலளவை. 

சம்பாகம்‌ - நாடு. 

சம்பாஷணம்‌, சம்பாஷணை, சம்பாட 
ணை, சம்பாவஷித்தல்‌ - கூடிப்பேசல்‌. 

சம்பாதனை - தேட்டம்‌. 

சம்பாதி - அருணன்மகன்‌, சம்பாதி 
யென்னேவல்‌. 

சம்பாதித்தல்‌ - தேடல்‌. 

சம்பாதிபன்‌ - கன்னன்‌. 

சம்பாத்தியம்‌ - தேட்டம்‌, ஒன்றை 
முடித்தல்‌. 

சம்பாரமிடுதல்‌ - சம்பாரம்போடல்‌. 

சம்பாரம்‌ - சாமான்‌. 

சம்பாரி - அக்கினி, இந்திரன்‌. 

சம்பாலம்‌ - ஆட்டுக்கடா. 

சம்பாவனம்‌, சம்பாவனை - சங்கை, 
மதிப்பு. 

சம்பாளம்‌ - சேறு. 

சம்பானோட்டி - பட கோட்டுவோன்‌. 

சம்பான்‌ - படகு. 

சம்பான்காரர்‌ - படகுகாரர்‌. 

சம்பிரகாசம்‌ - மகிழ்ச்சிநகை. 

சம்பிரகாரம்‌ - யுத்தம்‌. 

சம்பிரசாதம்‌ - நம்பிக்கை. 

சம்பிரதம்‌ - சத்து. 

சம்பிரதாயம்‌ - உபாயம்‌, குலாசாரம்‌, 
பாரம்பரியவாக்குவிச்சித்திரம்‌. 

சம்பிரதாயவிளக்கம்‌ - ஓர்‌ நூல்‌. 


சம்பிரதாரணை - தீர்ப்பு, நான்க 
னுருபு. 

சம்பிரதானம்‌ - வெகுமதி. 

சம்பிரதி - ஓர்பிரதானவெழுத்துக்‌ 
கணக்கன்‌. 

சம்பிரமம்‌ - கலியாணம்‌, சந்தோஷம்‌, 
செல்விக்கை, பறங்கிப்‌ பாஷா 
ணம்‌, தீவிரம்‌. 

சம்பிரம்‌ - எலுமிச்சை, செல்விக்கை, 
உடலசைத்தல்‌. 

சம்பிரேட்சியம்‌ - அஆராய்ந்தறிந்த து.. 

சம்பீரம்‌ - எலுமிச்சை. 

சம்பு - அருகன்‌, ஆதித்தன்‌, எலுமிச்‌ 
சை, ஓர்தீவு, ஓர்நதி, ஒர்புல்‌, 
கடவுள்‌, சிவன்‌, சீர்பந்த பாஷா 
ணம்‌,நரி,நாவல்மரம்‌, பிதா, பிரமன்‌, 
புத்தன்‌, விட்டுணு, தட்டை. 

சம்புகம்‌ - சம்பூகம்‌, வருணன்‌. 

சம்புகேச்சுவாம்‌ - திருவானைக்கா. 

சம்புச்சயனம்‌ - ஆலமரம்‌, பாம்பு. 

சம்புத்தி - அழைத்தல்‌, நற்புத்தி. 

சம்புத்தீவு - சத்ததீவுகளினொன்று. 
அஃது நாவலந்தீவு. 

சம்புநாவல்‌ - ஓர்நாவல்‌. 

சம்பூகம்‌ - சங்கு, நத்தை, நரி, நாவல்‌. 

சம்பூதம்‌, சம்பூதி - பிறப்பு. 

சம்பூயகாரி - உடன்வேலையாள்‌. 

சம்பூரணம்‌ - நிறைவு. 

சம்பூலமாலிகை - புதுமணப்‌ பெண்‌ 
ணுக்கும்‌ 
பெண்ணின்‌ தோழி களெழுதும்‌ 


மணவாளனுக்கும்‌ 


வினோதவெழுத்து. 

சம்பேசன்‌ - கன்னன்‌. 

சம்பேதம்‌ - யாற்றுப்பொருத்து. 

சம்பை - இளந்தது, சத்ததாளத்‌ 
தொன்று, செழிப்பு, மின்னல்‌, 
ஓரிராகம்‌, சம்பு. 

சம்போகம்‌ - அனுபவம்‌, புணர்ச்சி. 


சம்போதனம்‌ - எட்டாம்‌ வேற்றுமை. 


380 wirpiuror aS 


சம்போதனை 


சம்போதனை - விளிவேற்றுமை. 

சம்மட்டி - ஒர்பூடு, குதிரையோட்டுங்‌ 
கருவியினொன்று, கூடம்‌. 

சம்மணம்‌ - அட்டணைக்கால்‌. 

சம்மதம்‌ - இணக்கம்‌, உத்தரவு, 
கோட்பாடு. 

சம்மதி - சம்மதம்‌, சம்மதியென்‌ 
னேவல்‌. 

சம்மதித்தல்‌ - இணங்குதல்‌. 

சம்மந்தம்‌ - சம்பந்தம்‌. 

சம்மனசு - தேவதூதுன்‌, நன்மனசு. 

சம்மாணம்‌, சம்மாணி - அட்டணைக்‌ 
கால. 

சம்மாதுரன்‌ - கற்புடையாள்‌ புத்திரன்‌. 

சம்மார்ச்சனம்‌ - மூடல்‌. 

சம்மானம்‌ - உபசரிப்பு, சருவமானியம்‌. 

சம்மானனம்‌ - வணக்கம்‌. 

சம்மியத்துவம்‌ - சம்பூரணம்‌. 

சம்மியம்‌ - கூத்தினோர்விகற்பம்‌. 

சம்மோகம்‌ - பேராசை. 

சம்மோதிதம்‌ - தகுதியானகூலி. 

சம்யாமம்‌ - விசாரித்தல்‌. 

சம்யோகம்‌ - புணர்ச்சி. 

சம்ரட்சணை - சமிரட்சணை. 

சம்வர்த்தம்‌ - சத்தமேகத்தொன்று, 
அஃது மணிபொழிவது, தரும 
நூல்‌ பதினெட்டினொன்று. 


சம்வற்சரம்‌ - வருடம்‌. 

சம்வாகம்‌ - மலைமேலேற்றியவூர்‌. 
சம்வன்னம்‌ - வசிகரித்தல்‌. 
சம்வாயிகாரணம்‌ - முதற்காரணம்‌. 
சம்வேதம்‌ - அனுபவித்தல்‌. 

சய - ஓராண்டு, போற்றி. 
சயகண்டை - பரந்தவட்டி கை. 
சயகம்‌ - பூவரும்பு. 

சயசய - போற்றிபோற்றி. 
சயதாளம்‌ - நவதாளத்தொன்று. 


சயத்தம்பம்‌ - வெற்றித்தம்பம்‌. 

சயத்திரதன்‌ - ஒரரசன்‌. 

சயந்தனம்‌ - தேர்‌. 

சயந்தன்‌ - இந்திரகுமரன்‌, சந்திரன்‌, 
சிவன்‌. 

சயந்தி - இந்திரன்மகள்‌, துகிற்‌ 
கொடி, துற்கை. 

சயபத்திரம்‌ - வெற்றிச்சீட்டு. 

சயபாலன்‌ - அரசன்‌, திருமால்‌, பிரமன்‌. 

சயபித்தம்‌ - ஒர்நோய்‌. 

சயமகள்‌ - துற்கை, மிதுனவிராச, 
விந்தை. 

சயமங்களம்‌ - இராசயானை. 

சயமடந்தை - துற்கை, விந்கை. 

சயமரம்‌ - சுவயம்வரம்‌. 

சயம்‌ - ஆம்பல்‌, ஓர்வியாதி, கூட்டம்‌, 
கெடுதல்‌, கை, சருக்கரை, சாரம்‌, 
சூரியன்‌, மாலை, வெற்றி, நட்டம்‌, 
படுக்கை. 

சயம்பு - அருகன்‌, சிவன்‌, சுயம்பு. 

சயம்புனைதல்‌ - வெற்றிபுனைதல்‌. 

சயரோகம்‌ - ஓர்‌ வியாதி. 

சயனகிரகம்‌ - பள்ளியறை. 

சயனம்‌ - நித்திரை, படுக்கை, 
புணர்ச்சி. 

சயனார்த்தம்‌ - படுக்கை. 

சயனி - சயனிப்போர்‌, சயனியென்‌ 
னேவல்‌. 

சயனித்தல்‌ - நித்திரைகெய்தல்‌, 
புணர்தல்‌. 

சயனிப்பு - நித்திரை, புணர்ச்சி. 

சயன்‌ - சயந்தன்‌. 

சயாபாகம்‌ - வெற்றி. 

சயாலு - நித்திரைச்சோம்பன்‌. 

சயிக்கச்சீலை - மெல்லியபுடைவை. 

சயிக்கம்‌ - மென்மை. 

சயிக்கா - அரசு. 


சயிக்கினை, சயிக்கை - சாடை. 


சரண்‌ 


wpe ABTA 381 


சயித்தகம்‌ - சிற்பநூன்‌ முப்பத்‌ 
திரண்டி னொன்று. 

சயித்தல்‌ - சகித்தல்‌, வெல்லுதல்‌. 

சயித்தியம்‌ - குளிர்‌. 

சயித்திரம்‌ - சத்திரைமாதம்‌. 

சயித்திரியம்‌ - அனுபவவிசித்திரம்‌, 
நானாவிந்தை. 

சயிந்தலவணம்‌, சயிந்தனம்‌ - இந்துப்பு. 

சயிந்தவம்‌ - சைந்தவம்‌. 

சயிரேகம்‌ - மேகவண்ணப்‌ பூவுளமரு 
தோன்றிமரம்‌. 

சயிலம்‌ - சைலம்‌. 

சயை - சந்திரன்‌ மூன்றாம்‌, எட்டாம்‌, 
பதின்மூன்றாம்‌ 
பார்வதி. 


பக்கங்கள்‌, 


சயோத்தியம்‌ - சுகம்‌. 

சய்யோகம்‌ - சையோகம்‌. 

சரகம்‌ - தேனீ, வண்டு. 

சரகன்‌ - தூதாள்‌. 

சரகாண்டபாஷாணம்‌ - பாஷாணம்‌ 
முப்பத்திரண்டினொன்று. 

சரகாண்டம்‌ - அம்புக்கூடு, ஓர்பாஷா 
ணம்‌. 

சரகூடம்‌ - அத்திரத்தாற்றொடுக்கும்‌ 
பின்னற்செறிவு. 

சரக்கு - கறிச்சரக்கு, பொருள்‌, மருந்‌ 
துச்சரக்கு, வியாபாரப்‌ பொருள்‌. 

சரக்குச்சுண்ணம்‌ - சவ்வீரம்‌. 

சரக்கொன்றை - ஓர்கொன்றை. 

சரங்கட்டல்‌ - தனித்தனிப்பூவான்‌ 
மாலைகட்டல்‌. 

சரங்கம்‌ - சங்கபாஷாணம்‌. 

சரசம்‌ - இனியகுணம்‌, பரிகாசம்‌, 
வெண்ணெய்‌. 

சரசரப்பு - சரசரத்தல்‌. 

சரசரெனல்‌ - ஈரடுக்கொலிக்குறிப்பு, 
விரைவுக்குறிப்பு. 

சரசவித்தை - இன்பசேட்டைப்‌ 
பயிற்சி, பரிகாசம்‌. 


சரசன்மசன்‌ - குமரன்‌. 

சரசாத்திரம்‌ - சுவாசக்குறியறியுமோர்‌ 
சாத்திரம்‌. 

சரசி - இனியகுணி. 

சரசித்தல்‌ - ச௪ரசம்பண்ணுதல்‌. 

சரசு - குளம்‌. 

சரசுவதி - பிரமன்றேவி, மனோசிலை. 

சரசுவதிநெய்‌ - ஓர்‌ மருந்து. 

சரசுவதிபீடம்‌ - ஒர்பிரதானகல்விச்‌ 
சங்கவாசனம்‌. 

சரசுவதிமாலை - ஓர்‌ நூல்‌. 

சரசுவதியாறு - ஓர்யாறு. 

சரசுவதிவாக்கு - கற்றறியா துவருங்‌ 
கல்விவல்லபம்‌. 

சரடம்‌ - ஓணான்‌, கடுமை, குரூரம்‌, 
பல்லி, பழயது. 

சரடு - நிரைபடவிருப்பது, நூல்‌, 
பொன்‌ முதலியவற்றாற்‌ செய்யுங்‌ 
கொடி. 

சரட்டுத்தாலி - கொடித்தாலி. 

சரணக்கிரந்தி - கணுக்கால்‌. 

சரணம்‌ - அபலம்‌, அரசு, கால்‌, 
புகலிடம்‌, பெருங்காயம்‌, மயில்‌, 


மயிற்றோகை, மருதநிலத்தூர்‌, 
வணக்கம்‌, வீடு. 


சரணம்புகுதல்‌ - அடைக்கலம்‌ புகுதல்‌. 

சரணவாதம்‌ - ஓஒர்நோய்‌. 

சரணாகதம்‌, சரணாகதி - அடைக்‌ 
கலம்‌. 

சரணாபரணம்‌ - காலணி. 

சரணாமிருதம்‌ - பாதப்பிரட்சாளண 
நீர்‌. 

சரணாயுதம்‌ - கோழி. 

சரணாரவிந்தம்‌ - பாதபங்கயம்‌. 

சரணி - பாகை. 

சரணியம்‌ - அடைக்கலம்‌, வீடு. 

சரணோதகம்‌ - சரணாமிருதம்‌. 


சரண்‌ - கால்‌, புகல்‌. 


382 wirpiuror ASA) 


சரண்டம்‌ 


சரண்டம்‌ - பல்லி, பழயது, புட்பொனது. 

சரண்புகல்‌ - அடைக்கலம்புகல்‌. 

சரதம்‌ - மெய்‌. 

சரதிசம்‌ - கோடைகாலம்‌. 

சரநட்சத்திரம்‌ - இயங்குந்‌ நட்‌ சத்திரம்‌. 

சரநூல்‌ - சரசாத்திரம்‌. 

சரந்தம்‌ - எருது. 

சரபத்திரம்‌ - அம்புக்குப்பி. 

சரபடி - வமிசம்‌, வழி, வாடிக்கை. 

சரபம்‌ - எண்காற்புள்‌, ஓட்டகம்‌, 
குறும்பாடு, தத்துக்களி, யானைக்‌ 
கன்று, வரையாடு. 

சரபலம்‌ - அம்பலகு. 

சரபாதஸ்தானம்‌ - எய்த அம்பு விழுந்‌ 
தூரம்‌. 

சரபுங்கை - அம்பிறகு. 

சரப்பணி, சரப்பளி - ஓராபரணம்‌. 

சரப்பம்‌ - மயிர்‌. 

சரமசரம்‌ - சராசரம்‌. 

சரமணி - அரைப்பட்டிகை. 

சரமண்‌ - சுதைமண்‌. 

சரமண்டலம்‌ - ஓஒர்வாச்சியம்‌. 

சரமம்‌ - முடிவு. 

சரமாதம்‌ - ஆடி - ஐப்பசி - சித்திரை - 
தை. 

சரமாலை - தோரணமாலை. 

சரமுல்லை - பல்லு. 

சரமோடல்‌ - மூச்சோடல்‌. 

சரம்‌ - அம்பு, இருவகைத்‌ தோற்றத்தி 
னொன்று, அஃது மூச்சுள்ளது, 
கொறுக்கை, சரராசி, சுவாச 
நடை, நடை, நாணல்‌, நீர்‌, பாலேடு, 
மணிவடம்‌, மாலை. 

சரம்பரம்‌ - சரகாண்ட பாஷாணம்‌. 

சரம்பார்த்தல்‌ - சுவாசநடைபார்த்தல்‌. 

சரயு - ஓர்யாறு, காற்று. 

சரராசி - கற்கடகம்‌, துலாம்‌, மகரம்‌, 
மேடம்‌. 


சரலகம்‌ - நீர்‌. 

சரவட்டை - அற்பம்‌, பிரயோசன 
மற்றது. 

சரவணபவன்‌, சரவணோற்பவன்‌ - 
கந்தன்‌. 

சரவணம்‌ - கொறுக்கை, நாணல்‌. 

சரவருடம்‌ - அம்புமாரி. 

சரவழகி, சரவாசி - குதிரைப்பற்‌ 
பாஷாணம்‌. 

சரவாணி - அம்பெய்வோன்‌. 

சரவியம்‌ - இலக்கு. 

சரவை - அற்பம்‌, குறை, பரும்படி, 
மாலை. 

சரளம்‌ - ஒழுங்கு, தகுதி, நேர்மை. 

சரளி - கோழை. 

சரளிக்கட்டு, சரளிக்கூடு - சளிக்கூடு. 

சரளிபாடுதல்‌ - சத்தசுரங்களையும்‌ 
பாடிப்பயிலல்‌. 

சரளியலங்காரம்‌ - சரளிபாடுதல்‌. 

சரற்காலம்‌ - மாரிகாலம்‌. 

சரன்‌ - தூதாள்‌. 

சராகம்‌ - தடையின்மை, போர்‌, 
வண்டு. 

சராகை -வட்டில்‌. 

சராங்கம்‌ - உறுதி, தடையின்மை. 

சராசந்தன்‌ - ஓரரசன்‌. 

சராசரம்‌ - அவுபலபாஷாணம்‌, 
ஆகாயம்‌, நடையுள்ளது மில்ல 
தும்‌, பிரபஞ்சம்‌, முத்தி. 

சராசரி - சரிடங்கு. 

சராசரிக்கணக்கு - வீதக்கணக்கு. 

சராசனம்‌ - வில்‌. 

சராடி - ஓர்‌ புள்‌. 

சராதுரம்‌ - துற்பலம்‌. 

சராத்திரயம்‌ - அம்புக்கூடு. 

சராப்பியாசம்‌ - சரந்தொடுக்கப்‌ 

பயிலுதல்‌, சுவாசநடையறியப்‌ 


பழகுதல்‌. 


சரீரசுத்தி 


wpe ABTA 383 


சராயணி - சராசந்தன்‌. 

சராய - கருப்பாசயம்‌. 

சராயுசம்‌ - கருப்பையிற்பிறப்பன. 

சராரோபம்‌ - வில்‌. 

சராவம்‌ - அகன்மணி, மூடி, சலாகை. 

சராளம்‌ - சராகம்‌. 

சராளித்தல்‌ - பிராந்தித்தல்‌. 

சரி - ஒப்பு, கூட்டம்‌, கைவளை, 
சமன்‌, சரியென்னேவல்‌, நிதானம்‌, 
பிசகின்மை, மலைச்சாரல்‌, வழி. 

சரிகமபதநி - சத்தசுரங்களினட்‌ சரம்‌. 

சரிகாணுதல்‌ - அத்தாட்சிகாணுதல்‌, 
ஒப்புக்காணுதல்‌, சரிக்கட்டுதல்‌, 
முடிவுகாணுதல்‌. 

சரிகை - சரியை. 

சரிகைப்பட்டை - சரியைத்தலைப்பு. 

சரிகைமலை - பித்தளைமலை. 

சரிக்கட்டுதல்‌ - ஒப்பிடுதல்‌, குறை 
தீர்த்தல்‌, சரிவரப்பண்ணுதல்‌, 
திருத்தல்‌, நேர்பிடித்தல்‌, பதிற்‌ 
சாதித்தல்‌. 

சரிக்குச்சரி கட்டல்‌ - பதிற்செலுத்தல்‌. 

சரிசமானம்‌ - ஏற்றத்தாழ்ச்சியின்மை. 

சரிசாமம்‌ - நடுச்சாமம்‌. 

சரிசு - ஓராபரணம்‌, வளை. 

சரிதம்‌ - சரித்திரம்‌, சுபாவம்‌, நடை, 
வாசம்‌. 

சரிதர்‌ - சஞ்சரிப்போர்‌. 

சரிதல்‌ - சாய்தல்‌, பின்னிடல்‌. 

சரிதாப்பிரசங்கன்‌ - புராணிகன்‌. 

சரிதை - ஒழுக்கம்‌, கதை, நான்கு 
பாதத்தினொன்று, வரலாறு. 

சரித்தல்‌ - சஞ்சரித்தல்‌, சரியச்‌ செய்‌ 
தல்‌, நடத்தல்‌. 

சரித்திரம்‌ - இயல்பு, ஒழுக்கம்‌, கதை, 
நடக்கை. 

சரித்திரை - புளியமரம்‌. 


சரித்து - கங்கை. 


சரிபங்கு, சரிபாதி - அரைவாசி. 

சரிபம்‌ - அசோகு. 

சரிபொழுது - பின்பொழுது. 

சரிபோதல்‌ - இணக்கமாதல்‌. 

சரிப்படுதல்‌ - கைகூடுதல்‌, சம்மதித்‌ 
தல்‌, சரிபோதல்‌, திருத்தமடை தல்‌. 

சரிப்படுத்தல்‌ - இணக்கமாக்கல்‌, 
ஒப்பனை செய்தல்‌, நேர்ப்படுத்தல்‌. 

சரிப்பிடித்தல்‌ - சரிக்கட்டுதல்‌, நிறை 
வேற்றல்‌, நேர்படுத்தல்‌. 

சரிப்பு - சரித்தல்‌, சாய்ப்பு. 

சரிப்போகுதல்‌ - இணங்கல்‌, சம்மதித்‌ 
தல்‌. 

சரியம்‌ - சிறுநன்னாரி. 

சரியாகுதல்‌ - சமனாக்குதல்‌, முற்றுதல்‌. 

சரியாக்குதல்‌ - சமனாக்குதல்‌, செய்து 
முடித்தல்‌, நிறைவேற்றுதல்‌. 

சரியிடுதல்‌ - ஒப்பிடுதல்‌. 

சரியை - ஒழுக்கம்‌, பிச்சை, பொன்‌ 
முதலியவற்றினூல்‌. 

சரியொத்தல்‌ - ஒப்டாயிருத்தல்‌. 

சரிலம்‌ - தண்ணீர்‌. 

சரிவயது - ஒத்தவயது, நடுவயது. 

சரிவருதல்‌ - இணங்குதல்‌, ஒத்துவரு 
தல்‌, சமனாதல்‌, நேர்வருதல்‌. 

சரிவு - சாய்வு. 

சரிவைக்குதல்‌ - ஒப்பிடுதல்‌. 

சரிற்பதி - சமுத்திரம்‌. 

சரிற்புதல்வன்‌ - வீடுமன்‌. 

சரீரகம்‌ - சுகதேகம்‌. 

சரீரகோடணம்‌ - மெலிவு. 

சரீரக்கட்டு - இறுயெசாரம்‌. 

சரீரக்கனப்பு - சரீரக்கொழுப்பு, 
திமிர்க்குணம்‌. 

சரீரக்கூறு, சரீரக்கூறுபாடு - சரீர 
வியல்பு. 

சரீரசஞ்சலம்‌ - சரீரவருத்தம்‌. 

சரீரசுத்தி - சாரீரபலம்‌. 


384 wirpiuror ABTS) 


சரீரசமிரட்சணை 


சரீரசமிரட்சணை - சரீரத்தைப்‌ 
பேணல்‌. 

சரீரசுகம்‌ - தேகசவுக்கெம்‌. 

சரீரசுத்தி - சாரபுனிதம்‌. 

சரீரத்திரயம்‌ - முத்தேகம்‌, அவை 
தூலம்‌, சூக்குமம்‌, காரணம்‌. 

சரீரஸமரணை - சாரவுணர்ச்சி. 

சரீரப்போக்கு, சரீரப்போங்கு - உடம்‌ 
பின்றன்மை. 

சரீரம்‌ - உடல்‌. 

சரீராவச்சின்னவான்மா - சீவியத்துக்‌ 
கடுத்தவான்மா. 

சரீராவரணம்‌ - தோல்‌. 

சரீரி - சரீரமுள்ளது. 

சரு - சோறு, தேவருணவு. 

சருகட்டை - ஓரட்டை. 

சருகாமை - ஓராமை. 

சருகு - உலர்ந்த இலை. 

சருகுசன்னாயம்‌ - இருப்புக்கவசம்‌. 

சருகுசாதனம்‌ - ஒலையுறுதி. 

சருகுண்ணி - ஒருண்ணி, சருகு.நுகர்‌ 
வோன்‌. 

சருகுதிரி - ஒருதிரிநோய்‌. 

சருகுபித்தளை - உயர்ந்தபித்தளை. 

சருகுபுலி - ஒர்சிறுபுலி. 

சருகுமடைப்பளி - மடைப்‌ பளியாரி 
னோர்பேதம்‌. 

சருகுமுசல்‌ - உக்குளான்‌. 

சருகொட்டி - ஒர்புள்‌. 

சருக்கம்‌ - இலக்கியச்செய்யுட்‌ கூறு 
பாடு. 

சருக்கரை - கன்னிலம்‌, சற்கரை, 
துண்டு. 

சருக்கரைக்கொம்மட்டி - ஒர்கொம்‌ 
மட்டி. 

சருக்கரைநாரத்தை - ஓஒர்நாரத்தை. 

சருக்கரையமுது - சித்திரான்னத்‌ 
தொன்று. 


சருக்கரைவள்ளி - ஓஒர்றெங்கு. 

சருசபம்‌ - கடுகு. 

சருசுரபணம்‌ - நெய்பால்கூட்டித்‌ 
தெளித்தல்‌. 

சருச்சரை - எண்வகையுூறி னொன்று, 
அஃது ஒப்பரவின்மை. 

சருத்தி - தேரிடக்கியம்‌, விருதுக்‌ 
கொடி. 

சருப்பகங்கணி - காளி, பார்ப்பதி. 

சருப்பகணை - நாகஸ்திரம்‌. 

சருப்பகுண்டலன்‌ - சிவன்‌. 

சருப்பசாத்திரம்‌ - விஷவித்தை. 

சருப்பசாந்தி - நாகசாபநிவிர்த்தி. 

சருப்பதானம்‌ - உலகங்களாற்‌ சருப்பம்‌ 
போலச்‌ செய்து பண்ணுந்தானம்‌. 

சருப்பதோபத்திரம்‌ - மிறைக்கவியி 
னொன்று. அஃது ஒருநிரையே 
எவ்வெட்டாக அறுபத்து நான்‌ 
கறை கீறி ஒரு செய்யுளை யெட்‌் 
டெட்டெழுத்தோரடியாக நான்‌ 
கடிபாடி அஃதை மேனின்று 
£ழிழிய  நான்கடியுமெழுதி 
அதனைக்‌ கீழ்நின்று மேலேற 
நான்‌ கடியுமெழுதி மேனின்று 
கீழிழியவும்‌ கீழ்நின்று மேலேற 
வும்‌ முதறுடங்கி இறுதிவரவும்‌ 
இறுதிதுடங்கி முதல்வரவும்‌ 
மாலை மாற்றாக நான்குமுகத்‌ 
தானும்‌ வாசிக்கவச்‌ செய்யுளே 
யாவது. 

சருப்பம்‌ - பாம்பு. 

சருப்பயாகம்‌ - நாகத்தைத்‌ தலை 

தீவளர்த்துச்‌ 

சத்துருவைக்‌ கொல்லல்‌. 


கீழாகக்கட்டித்‌ 


சருப்பராசி - நாணல்‌. 
சருப்பராச்சியம்‌ - சங்கங்குப்பி. 
சருப்பாத்திரம்‌ - நாகாஸ்திரம்‌. 
சருப்பாபரணன்‌ - சிவன்‌. 
சருப்பாபரணி - காளி, பார்ப்பதி. 
சருப்பாராதி - கருடன்‌, கரி, மயில்‌. 


சருவாந்தரியாமி 


wipro ABTA 385 


சருமகரணன்‌ - செம்மான்‌. 

சருமகாரகன்‌, சருமகாரன்‌, சரும 
காரியன்‌ - சக்கிலியன்‌. 

சருமக்கருவி - தோற்கருவி. 

சருமசம்‌ - இரத்தம்‌, மயிர்‌. 

சருமணி - தோவிடம்‌. 

சருமதண்டம்‌, சருமநாசிகை, சருமயட்டி 
- சவுக்கு. 

சருமம்‌ - தோல்‌, தோற்பாய்‌, பரிசை. 

சருமர்‌ - சக்கிலியர்‌. 

சருமன்‌ - சக்கிலியன்‌, சற்குணன்‌. 

சருவகத்திருத்துவம்‌ - சருவ அதிகாரம்‌. 

சருவகாரணன்‌ - கடவுள்‌. 

சருவகாருண்ணியம்‌ - சகலத்திற்குங்‌ 
கிருடையாயிருப்பது. 

சருவக்கியத்துவம்‌ - சருவஞ்ஞத் துவம்‌. 

சருவக்கியன்‌ - சருவஞ்ஞன்‌. 

சருவக்கியானம்‌ - எல்லாமறிகிற 
அறிவு. 

சருவக்கியானி - சருவரவத்தை 
கனளையு மறிகின்றஞானி. 

சருவசங்கபரித்தியாகம்‌ - முற்றத்‌ 
அறத்தல்‌. 

சருவசங்கராதனம்‌ - சுகாதனமாகக்‌ 
காலைப்‌ போட்டுக்கை யிரண்‌ 
டையுங்‌ காலுக்குட்‌ செருகிக்‌ 
காலிரண்டையும்‌ பிடித்து முழங்‌ 


கையிரண்டும்‌ வயிற்றிற்படக்‌ 
குழிந்திருப்பது. 

சருவசங்காரகாலம்‌ - யுகமுடிவு 
காலம்‌. 


சருவசங்காரமூர்த்தி - உருத்திரன்‌. 

சருவசங்காரம்‌ - உருத்திரசங்காரம்‌, 
முற்றுமழிதல்‌. 

சருவசங்காரி - உருத்திரன்‌. 

சருவசத்தித்துவம்‌ - சருவவல்லமை 
பொருந்தல்‌. 

சருவசனவசீகரம்‌ - சமஸ்தசனங்‌ 
களையும்‌ வசமாக்கும்‌ வித்தை. 


சருவசாட்சி - கடவுள்‌, சூரியன்‌. 

சருவசாதகம்‌ - வேங்கைமரம்‌. 

சருவசித்தி - சகலவிதசித்தி. 

சருவசித்து - ஒர்வருடம்‌. 

சருவசிரேட்டன்‌, சருவச்சிரேட்டன்‌ - 
சகலத்துக்கும்‌ அதிகாரி. 

சருவசீவதயாபரன்‌ - கடவுள்‌, சிவன்‌, 
திருமால்‌. 

சருவஞானம்‌ - எல்லாமறிதல்‌. 

சருவஞ்ஞத்துவம்‌ - எல்லாவற்றையு 
மறியுந்தத்துவம்‌. 

சருவஞ்ஞன்‌ - கடவுள்‌. 

சருவதப்பறை - முற்றுந்தவறு. 

சருவதா - எப்போழ்தும்‌. 

சருவதாரி - ஓர்வருடம்‌. 

சருவத்தியாகம்‌ - முற்றத்துறத்தல்‌. 

சருவத்திரம்‌ - எல்லாம்‌. 

சருவத்திரவித்தியேகம்‌ - எங்கும்‌. 

சருவப்பிரகாசம்‌ - சொப்பனாவத்தை. 

சருவநியந்திருத்துவம்‌ - சருவத்தையு 
மேவலல்லனாதல்‌. 

சருவமானியம்‌ - ஊர்ப்பொதுவாய்க்‌ 
கொடுக்கப்படுவது. 

சருவம்‌ - எல்லாம்‌, பித்தளைமுதலிய 
வுலோகங்களாற்‌ செய்யும்‌ பாத்‌ 
திரம்‌, வெண்கலம்‌. 

சருவரசம்‌ - கறியுப்பு. 

சருவரி - இரவு, பெண்‌, மஞ்சள்‌. 

சருவல்‌ - சருவுதல்‌. 

சருவவல்லபம்‌, சருவவல்லமை - 
எல்லாஞ்செய்ய வல்லபம்‌. 

சருவவியாபகம்‌ - எல்லாவற்றினுபமி, 
சாக்கிராவத்தை. 

சருவவாயாபி - கடவுள்‌. 

சருவாங்கதகணம்‌ - முற்றுஞ்சுடுதல்‌. 

சருவாங்கம்‌ - முழுச்சா£ீரம்‌. 

சருவாணி - பார்வதி. 

சருவாந்தரியாமி - கடவுள்‌. 


386 wirpiuror ASA) 


சருவாதரன்‌ 


சருவாதரன்‌ - எல்லாவற்றிற்குமா 
தாரன்‌. 

சருவாதிட்டானம்‌ - காரியஞ்யாவற்‌ 
றிற்குங்‌ காரணமாயிருப்பது. 

சருவாந்தரியாமித்துவம்‌ - சருவத்‌ 
திலும்வியாபித்திருத்தல்‌. 

சருவாலங்காரம்‌ - வத்திராபரண 
முதலியபூஷணம்‌. 

சருவானுகூலம்‌ - சருவசித்தி. 

சருவிதம்‌ - பட்‌ சித்தல்‌. 

சருவித்திரவிதேயம்‌ - எவ்விடத்தும்‌. 

சருவுதல்‌ - இலீலைபாராட்டல்‌, 
கிட்டுதல்‌, கொழுவிப்போதல்‌, 
பொருதல்‌ மருவுதல்‌. 

சருவேசுரன்‌, சருவேசுவரன்‌, சருவேச்‌ 
சுவரன்‌ - கடவுள்‌. 

சருவேச்சுரத்துவம்‌ - 
றிற்கும்‌ மேலாயிருக்குந்‌ தத்துவம்‌. 

சரேந்திரன்‌ - வில்வல்லவன்‌. 


எல்லாவற்‌ 


சரேரிடுதல்‌, சரேரெனல்‌, சரேலெனல்‌ 
- ஒலிக்குறிப்பு. 

சரை - ஒரரக்கி, கிழத்தன்மை, நரை, 
முதிர்வயது, வைக்கோல்‌ முதலிய 
வற்றாற்செய்யுஞ்சரை. 

சரையாப்பித்தல்‌ - உள்ளேசெலுத்தல்‌. 

சரையு - ஓர்நதி. 

சரோசம்‌, சரோருகம்‌ - தாமரை. 

சரோருகசரம்‌ - தாமரைமாலை. 

சரோருகன்‌ - பிரமா. 

சலகண்டகம்‌ - ஓர்‌ நீர்ப்பூடு, முதலை. 

சலகண்டம்‌ - மிகுவேர்வை. 

சலகந்தி - சகத்திரபேதி. 

சலகம்‌ - சங்கு, நீராடல்‌, நீருளவீடு, 
பொட்டுப்பூச்‌சி. 

சலகற்கம்‌ - சேறு. 

சலகனனம்‌ - பூமிக்குங்கெகத்திற்கு 
முள்ளதூரம்‌. 

சலகாங்கம்‌ - சங்கு, தாமரை, திரை, 
தேங்காய்‌. 


சலகாங்கிஷம்‌ - நீர்‌ வேட்பு. 

சலகாந்தாரன்‌ - வருணன்‌. 

சலகாமி - நீர்மேனடகக்குங்குதிரை. 

சலகிராடம்‌ - முதலை. 

சலகு - கப்பாத்து. 

சலகுந்தலம்‌ - ஓர்நீர்ப்பூடு. 

சலகுபிடித்தல்‌ - கப்பாத்துப்‌ பண்ணு 
தல்‌. 

சலகை - வெளிப்பாடு, தெப்பம்‌, 
மரக்கலம்‌. 

சலக்கடுப்பு - நீர்க்கடுப்பு. 

சலக்கமனை - மலசலங்கழிக்கு மிடம்‌. 

சலக்கமாடுதல்‌ - நீராடுதல்‌. 

சலக்கம்‌ - நீராட்டு. 

சலக்கரணை - விடுதலை. 

சலக்கழிச்சல்‌ - சலரோகம்‌. 

சலக்கி - நவட்சாரம்‌. 

சலக்கிரீடை - நீர்விளையாட்டு. 

சலக்குடர்‌, சலக்குடல்‌ - சலப்பை. 

சலக்கூர்மை - அமுரியுப்பு. 

சலக்கோவை - விஷநீரேற்றம்‌. 

சலங்கு - வள்ளம்‌. 

சலங்கை - சதங்கை. 

சலங்கைக்கொதி - கடுங்கொதி. 

சலங்கைச்செடி - ஒர்பூடு. 

சலசந்தி - என்புப்பொருத்து. 

சலசம்‌ - தாமரை. 

சலசயனன்‌, சலசயன்‌ - திருமால்‌. 

சலசரக்குழி - சலதாரை. 

சலசரம்‌ - மீனவிராச, மீன்‌. 

சலசலப்பு, சலசலித்தல்‌, சலசலெனல்‌ 
- ஈரடுக்கொலிக்குறிப்பு. 

சலசலோசனன்‌ - விட்டுணு. 

சலசற்பிணி - நீரட்டை. 

சலசன்மம்‌ - தாமரை. 

சலசாதி - நீர்‌ வாழ்வன. 


சலசாயி - திருமால்‌. 


சலவிசுவம்‌ 


wpe 4ST 387 


சலசாலை - நீர்க்கால்‌. 

சலசூகரம்‌ - கடற்பன்றி, முதலை. 

சலசூசி - நீரட்டை. 

சலசூத்திரம்‌ - நீரிறைக்குஞ்சூத்திரம்‌. 

சலசெந்து - சலப்பூச்சி, மீன்‌. 

சலசை - இலக்குமி, 

சலஞ்சலம்‌ - சங்கு, வலம்புரியாயிரஞ்‌ 
சூழந்தசங்கு. 

சலஞ்சாதித்தல்‌ - பகைசாதித்தல்‌. 

சலதசங்கதி - மந்தாரம்‌. 

சலதம்‌ - முகில்‌. 

சலதரம்‌ - குளம்‌, சமுத்திரம்‌, முகில்‌. 

சலதரன்‌ - சிவன்‌. 

சலதளம்‌ - அரசமரம்‌. 

சலதாகமம்‌ - மழைக்காலம்‌. 

சலதாரை - மதகு. 

சலதி - சமுத்திரம்‌. 

சலதோவஷம்‌ - நீர்த்தோஷம்‌. 

சலத்தம்பம்‌,சலஸதம்பம்‌,சலத்தம்பனம்‌ 
- கலைஞானமறு பத்தினான்கி 
னொன்று, அஃது நீரினியல்‌ பைத்‌ 
தடுத்தல்‌. 

சலத்திரம்‌ - ஓலைக்குடை. 

சலத்துவாரம்‌ - சலவாயில்‌. 

சலநிதி - கடல்‌. 

சலபடலம்‌ - மேகம்‌. 

சலபதி - வருணன்‌. 

சலபந்தகம்‌ - நீர்க்கால்‌. 

சலபம்‌ - விட்டிற்பறவை. 

சலபாதை - சிறுநீர்க்கழித்தல்‌. 

சலபானம்‌ - நீரருந்தல்‌. 

சலபிதம்‌ - சொல்லல்‌. 

சலபித்தம்‌ - தீ. 

சலபிப்பிலி - நீர்த்திப்பிலி. 

சலபுட்பம்‌, சலபெந்து - மீன்‌. 

சலப்பரிசம்‌ - நீராட்டு. 


சலப்பிரவாகம்‌ - நீர்ப்பெருக்கு. 


சலப்பிரளயம்‌ - உலகத்தைச்‌ சமுத்திரம்‌ 
மூடல்‌. 

சலப்பிராயம்‌ - நீர்சூழ்ந்த நாடு. 

சலப்பிலாவனம்‌ - நீர்ப்‌ பெருக்கு. 

சலப்பை - சலக்குடர்‌. 

சலமடைப்பு, சலமறிப்பு - சறுநீரடை 
படல்‌. 

சலமலம்‌ - நீர்ப்பஞ்சு. 

சலமானம்‌ - போதல்‌. 

சலமூர்த்தி - சிவன்‌. 

சலமூர்த்திகை - ஆலாங்கட்டி. 

சலமை - குளிர்மை, சன்னி. 

சலம்‌ - அசைவு, ஓர்வாசனை, குளிர்‌, 
சலஞ்சாதித்தல்‌, தணியாக்‌ கோபம்‌, 
நீர்‌, பன்றிமுள்‌, பொய்‌. 

சலம்புரி - சங்கு. 

சலயந்திரம்‌ - சலசூத்திரம்‌. 

சலரசம்‌ - உப்பு. 

சலராகம்‌ - வெண்சிவப்பு. 

சலராசி - கடல்‌. 

சலருகம்‌ - தாமரை. 

சலரோகம்‌ - ஓர்நோய்‌. 

சலலம்‌, சலவி - முட்பன்றிமுள்‌. 

சலவியம்‌ - முட்பன்றி. 

சலவகு - இலவம்பிசின்‌. 

சலவர்‌ - நெய்தனிலமாக்கள்‌. 

சலவன்‌ - பரதவன்‌, பெரு நூலுள்ள து. 

சலவாசயம்‌ - சலக்குடர்‌. 

சலவாண்டம்‌ - கொப்புளம்‌. 


சலவாதி - கோபி, சிறுநீர்விடுதல்‌, 


முட்பன்றிமுள்‌, முரண்டன்‌, 
மரணவோலை கொண்டு 
செல்வோன்‌. 


சலவாதை - சிறுநீர்விடுதல்‌. 

சலவாயில்‌ - சலங்கழியுமிடம்‌. 

சலவிசுவம்‌ - ஐப்பசிதொடங்கிப்‌ 
பங்குனிமட்டுஞ்‌ சூரியனிற்கு 
மிடம்‌. 


388 wirpiuror aS 


சலவிந்து 


சலவிந்து - நீர்த்துளி. 

சலவியாழம்‌ - நீர்ப்பாம்பு. 

சலவு - ஆண்குறி. 

சலவை - எண்குறித்திடுமுறை, புடை 
வை முதலியவற்றை வெண்மை 
யாக்கல்‌. 

சலவைக்கல்‌ - கருங்கல்‌. 

சலவைமண்‌ - சுதைமண்‌. 

சலனகாலம்‌ - உபத்திரவகாலம்‌, 
பஞ்சகாலம்‌. 

சலனப்படுதல்‌ - அசைதல்‌. 

சலனம்‌ - அசைவு, கால்‌, காற்று, 
சஞ்சலம்‌, போதல்‌, மான்‌. 

சலனன்‌ - காற்று. 

சலன்‌ - கால்‌. 

சலாகம்‌ - நீரட்டை. 

சலாகு - சலாகை. 

சலாகை - அகன்மணி, அம்பு, ஈட்டி, 
ஊசிக்காந்தம்‌, சலாகு, சூதாடு 
கருவி, நாராசம்‌, முட்பன்றி முள்‌. 

சலாகையாணி - தையலாணி. 

சலாக்கியம்‌ - செல்வம்‌, மேன்மை. 

சலாங்கம்‌ - ஒர்நாரை. 

சலாங்கு - பொய்யாட்புள்‌. 

சலாசம்‌ - உப்பு. 

சலாசயம்‌ - சலவாசயம்‌, நீர்நிலை. 

சலாசலம்‌ - நிலையின்மை, பசு. 

சலாசிரயம்‌ - நீர்மண்டபம்‌. 

சலாஞ்சலி - தத்தநீர்‌. 

சலாஞ்செய்தல்‌ - வணங்கல்‌. 

சலாத்தி - திரைச்சீலை. 

சலாத்தியம்‌ - நீர்ப்பிடியானது. 

சலாபக்குழி, சலாபம்‌ - முத்துக்‌ 
குளித்தல்‌. 

சலாபாகரம்‌ - கடல்‌, நீரூற்று, நீர்நிலை. 

சலாம்‌ - வணக்கம்‌. 


சலாலோகை - நீரட்டை. 


சலிகை - அதிகாரம்‌, செல்வாக்கு, 
தத்துவம்‌, நீரட்டை, பெருமை. 

சலிகைக்கிராமம்‌ - தலைக்கிராமம்‌. 

சலித்தல்‌ - அசைவுகொள்ளுதல்‌, 
இளைத்தோய்தல்‌, ஒலித்தல்‌, 
சலனமுறுதல்‌, துக்கப்படுதல்‌. 

சலிப்பு - அசைவு, இளைப்பு, துக்கம்‌. 

சலியாமை - அசைவின்மை. 

சலிலக்கிரியை - பிரேதத்தைக்‌ குழிப்‌ 
பாட்டல்‌. 

சலிலசம்‌ - தாமரை. 

சலிலம்‌ - நீர்‌. 

சலினி - திப்பிலி. 

சலு - சிறங்கைநீர்‌. 

சலுகை - சலிகை. 

சலுப்பு - சலதோவஷம்‌, சிறுச்செலுப்பு. 

சலேசரம்‌ - நீர்ப்புள்‌, மீன்‌. 

சலேந்திரயம்‌ - அடக்கமின்மை. 

சலேந்திரன்‌ - வருணன்‌. 

சலோகசம்‌, சலோகை - நீரட்டை. 

சலோபாதை - சலவாதை. 

சலோர்க்கம்‌, சலோர்ச்சம்‌ - குங்கிலியம்‌. 

சல்லகண்டம்‌ - புறா. 

சல்லகம்‌ - கைத்தாளம்‌, நார்‌. 

சல்லகி - ஆத்திமரம்‌, இலவு. 

சல்லக்கடுப்பு - சரீரநோ. 

சல்லடம்‌ - குறுங்காற்சட்டை. 

சல்லடை - தானியமுதலியவற்றைச்‌ 
சல்லுங்கருவி, துவாரம்‌. 

சல்லடைக்கண்‌ - அரிப்பெட்டிக்‌ 
கண்‌. 

சல்லடைக்கொப்பு - ஓர்‌ காதணி. 

சல்லபம்‌ - முட்பன்றி. 

சல்லம்‌ - நார்‌, பன்றிமுள்‌. 

சல்லரி - ஒர்கைமணி, சல்லரி யென்‌ 
னேவல்‌, பம்பைமேளம்‌. 

சல்லரிதல்‌ - துண்டுதுண்டாய்‌ 

வெட்டல்‌. 


சவர்நிலம்‌ 


wp ABTA 389 


சல்லா - ஓர்வகைச்சீலை. 

சல்லாபம்‌ - வினாவும்விடையுங்‌ 
கூடியசொல்‌, நாடகவகைபத்தி 
னொன்று. 

சல்லாரி - அபாத்திரன்‌, வேஷக்‌ 
காரன்‌. 

சல்லி - கலவோடு, தகட்டுக்கல்‌, தூக்‌ 
கங்கள்‌, பொய்‌, மூன்றுசின்னங்‌ 
கொண்டகாசு. 

சல்லிக்கல்‌ - சிறுதகட்டுக்கல்‌. 

சல்லித்தல்‌ - துண்டாக்கல்‌. 

சல்லியகண்டம்‌ - முட்பன்றி. 

சல்லியகரணி - இரணமாற்றும்‌ 
மருந்து. 

சல்லியகரு - சல்லியவித்தைக்குரிய 
௧௬. 

சல்லியம்‌ - அம்பு, ஆயுதநுனி, இக்‌ 
கட்டு, ஈட்டி, எலும்பு, ஒர்வித்தை, 
கலக்கம்‌, செஞ்‌ சந்தனம்‌, நஞ்சு, 
முட்பன்றி. 

சல்லியர்‌ - ஒர்சாதியார்‌. 

சல்லியவித்தை - சல்லியத்தொழில்‌. 

சல்லியன்‌ - ஒரரசன்‌, சுக்கென்‌. 

சல்லியாதேவி - ஒர்தேவதை. 

சல்லுதல்‌ - அரித்தல்‌. 

சவக்கம்‌ - சோப்பம்‌. 

சவக்களித்தல்‌ - சவர்க்களித்தல்‌. 

சவக்காடு - இடுகாடு, சுடுகாடு. 

சவக்காமியம்‌ - நாய்‌. 

சவக்காலை - பிரேதம்புதைக்குமிடம்‌. 

சவக்கிரியை - பிரேதக்கிரியை. 

சவக்குழி - பிரேதக்குழி. 

சவங்குதல்‌ - சோம்புதல்‌. 

சவசாதனம்‌ - பிரேதலங்காரம்‌. 

சவசசேமம்‌ - பிணமடக்கல்‌. 

சவடி, சவடிக்கோவை - ஓராபரணம்‌, 
ஓர்பாம்பு. 

சவடிக்கதிர்‌, சவடிமுள்‌ - சவி பின்னுங்‌ 
கருவி. 


சவடியெலும்பு - டீணாரவெலும்பு. 

சவடு - நெரிவு, வண்டல்‌. 

சவட்டல்‌ - அதிகப்படச்செய்தல்‌, 
அழித்தல்‌, துவட்டல்‌, மெல்லல்‌, 
வளைத்தல்‌. 

சவட்டுக்கூர்மை - சவட்டுப்பு. 

சவட்டுதல்‌ - சவட்டல்‌. 

சவட்டுப்பு - ஒருப்பு. 

சவண்டலை - ஒர்மரம்‌. 

சவதம்‌ - சபதம்‌. 

சவதரித்தல்‌ - சம்பாதித்தல்‌. 

சவதாகம்‌ - பிரேததகனம்‌. 

சவப்பெட்டி - பிரேதம்வைக்கும்‌ 
பெட்டகம்‌. 

சவம்‌ - சீக்ெம்‌, நீர்‌, பிசாசம்‌, பிணம்‌. 

சவரகன்‌ - செளளகன்‌. 

சவரணை - ஆயத்தம்‌, நேர்த்தி. 

சவரட்சணைசெய்தல்‌, சவரணை 
செய்தல்‌ - காப்பாற்றல்‌. 

சவரம்‌ - சாமரம்‌, மயிர்‌, வால்மயிர்‌. 

சவரம்‌ பண்ணுதல்‌ - மயிர்கழித்தல்‌. 

சவரர்‌ - கீழ்மக்கள்‌, குறவர்‌, வேடர்‌. 

சவரன்‌ - கழ்மக்கள்‌,சிவன்‌, பிலேச்சன்‌. 

சவராலையம்‌ - கழ்மக்கள்‌ குடியிருப்பு. 

சவரி - கவரிமா, சாமரம்‌, ஓர்கீரை, 
கதம்பைத்தும்பு. 

சவரிக்கொடி - கொடியாள்‌ கூந்தல்‌. 

சவரிலோத்திரம்‌ - ஓர்மருந்து. 

சவர்‌ - உப்பூறனிலம்‌. 

சவா்க்கம்‌ - கல்லுப்பு. 

சவர்க்களி - சவருங்களியுஞ்‌ சேர்ந்த 
மண்‌. 

சவர்க்களித்தல்‌ - உப்புச்சுவை 
கொள்ளல்‌. 

சவர்க்காரம்‌ - ஓர்மருந்து. 

சவர்நாயகம்‌ - ஓர்நெல்‌. 


சவர்நிலம்‌ - உவர்த்தரை. 


390 wirpiuror aS 


சவலம்‌ 


சவலம்‌ - அவுபலபாஷாணம்‌, நீர்‌, 
பிரயோசனம்‌. 

சவலை - இளமையுள்ளது, மெலிவு. 

சவலைப்புத்தி - பிள்ளைமை. 

சவலைவெண்பா - ஒர்வெண்பா, 
அஃது முதலாமடியும்‌ மூன்றா 
மடியும்‌ நூற்சீராய்க்‌ கடையடியும்‌ 
இரண்டாமடியு முச்சீராயத்தனிச்‌ 
சொல்லின்றி ஒரு விகற்பத்தான்‌ 
வருவது. 

சவளசோழியம்‌ - நாகரீகம்‌, விற்பன்னம்‌. 

சவளச்சி - சத்திசாரம்‌. 

சவளம்‌ - ஈட்டி, ஓர்மீன்‌. 

சவளி - சவடி, சவண்டகாலுள்ளது, 
புடைவை. 

சவளிக்கடை, சவிளிக்கடை, சவுளிக்‌ 
கடை - புடைவைக்கடை. 

சவளுதல்‌ - வளைதல்‌. 

சவளை - வங்கமணல்‌. 

சவள்‌ - தோணியோட்டுங்கோல்‌. 

சவறுகேடு - தாழ்ச்சி, மெலிவு. 

சவற்சலம்‌ - கல்லுப்பு. 

சவனம்‌ - புண்ணியநீராடல்‌, வேகம்‌. 

சவனன்‌ - வேக. 

சவனிகை - திரைச்சீலை. 

சவனிக்கை - சவனிகை. 

சவாசு - வியப்பிடைச்சொல்‌. 

சவாது - ஒன்றைப்பார்த்தெழுதும்‌ 
பிரதி, ஓர்வாசனைப்பண்டம்‌. 

சவாதுப்பிள்ளை, சவாதுப்பூனை - 
நாவிப்பிள்ளை. 

சவாபுட்பம்‌ - முட்செவ்வந்தி. 

சவாரி - உலாத்து. 

சவானிலம்‌ - தென்றல்‌. 

சவி - அழகு, ஒளி, சரமணிக்‌ கோவை, 
செவ்வை, பெலன்‌, மிளகுகொடி. 

சவிகம்‌ - திப்பிலிக்கொடி, விட்டுணு 
கரந்தை. 


சவிகை - சதுக்கம்‌. 

சவிசங்கவாதம்‌ - ஒர்வாதநோய்‌. 

சவிதா - சூரியன்‌. 

சவித்தல்‌ - சபித்தல்‌. 

சவிஸ்தாரம்‌ - விஸ்தாரம்‌. 

சவித்திரு - துவாதசாதித்தரிலொரு 
வன்‌. 

சவிர்ச்சங்கி - சிறுபீரங்கி. 

சவுகரியம்‌ - சோகரியம்‌. 

சவுக்கம்‌ - அகலம்நீளஞ்சரி கொண்ட 
புடைவைத்துண்டு, சதுக்கம்‌. 

சவுக்களி - சவளி. 

சவுக்களித்தல்‌ - புளித்தல்‌. 

சவுக்காரம்‌ - ஒர்வகைச்சரக்கு. 

சவுக்கியம்‌ - சுகம்‌. 

சவுக்கு - அடிக்குங்கயிறு. 

சவுக்கை - ஆயத்துறை, இளைத்துப்‌ 
போதல்‌, இளைப்பாறுமிடம்‌, 
சதுக்கம்‌, சவுக்கம்‌, சவுத்தல்‌. 

சவுக்கைதார்‌ - தீர்வைக்காரன்‌. 

சவுங்குதல்‌ - சோம்புதல்‌. 

சவுசம்‌ - சுத்திபண்ணுதல்‌, தூய்மை. 

சவுசயம்‌ - முருக்கு. 

சவுசன்னியம்‌ - பட்சம்‌. 

சவுடோல்‌ - சப்பரம்‌. 

சவுண்டம்‌ - திப்பிலி. 

சவுண்டிகர்‌ - கள்விற்போர்‌. 

சவுதம்‌ - இளைத்தல்‌, தணிவு, 
பலவீனம்‌, விலைக்குறைவு. 

சவுதரித்தல்‌ - ஆதாயப்படுத்தல்‌, 
ஆயத்தமாக்கல்‌, சம்பாதித்தல்‌, 
தாங்கல்‌. 

சவுத்தல்‌ - அலுத்தல்‌, இளகுதல்‌, 
குறைதல்‌, மெலிதல்‌. 

சவுத்து - முன்மாதிரி. 

சவுந்தரமுகம்‌ - மலர்ந்தமுகங்‌ காட்டல்‌. 

சவுந்தரம்‌, சவுந்தரியம்‌ - அழகு. 

சவுந்தரி - பார்பதி. 


சறுக்கு 


wp ABTA 391 


சவுபாக்கியம்‌ - ஐசுவரியம்‌, நித்திய 
யோகத்தொன்று. 

சவுமம்‌ - சிற்பநூன்முப்பத்திரண்டி 
னொன்று. 

சவுரகன்‌ - செளளகன்‌. 

சவுரமானம்‌ - செளரமானம்‌. 

சவுரம்‌ - செளளம்‌. 

சவிரி - முதியாள் கூந்தல்‌. 

சவை - அம்பலம்‌, கூட்டம்‌, புலவர்‌. 

சவ்வரிசி - ஓர்மரச்சோற்றியரி௫. 

சவ்வாசு - சவாசு. 

சவ்வாது - மரவள்ளி. 

சவ்வியசாசி - அரிச்சுனன்‌. 

சவ்வியம்‌ - இடப்பக்கம்‌, மிளகு. 

சவ்வியை - தெற்கு, பார்பதி. 

சவ்வீரம்‌ - தேசமன்பத்தாறி னொன்று, 
பறங்கிப்பாஷாணம்‌. 

சவ்வு - சவ்வரிசி, தசைமுதலிய 
வற்றை மூடியவெண்ணிறத்தோல்‌. 

சழக்கு - அறியாமை, ஒலிக்குறிப்பு, 
குற்றம்‌, மொய்‌. 

சழிதல்‌ - சப்பளிதல்‌. 

சழியல்‌, சழுங்கல்‌ - சப்பளிதல்‌, சப்‌ 
பளிந்தது. 

சழுக்கம்‌ - தளர்ச்சி. 

சழுங்குதல்‌ -நுகைந்துசழிந்து போதல்‌, 
பிதுங்குதல்‌. 

சளகந்தம்‌ - வசம்பு. 

சளக்குப்புளக்கெனல்‌ - ஈரடுக்கொலிக்‌ 
குறிப்பு. 

சளசண்டி - சகசண்டி. 

சளசளத்தல்‌ - நீர்ப்பிடிகொள்ளல்‌, 
விருதாவாயலட்டுதல்‌. 

சளசளப்பு - நீர்ப்பிடிகொண்ட 
விளக்கம்‌, விருதாவலட்டு. 

சளசளெனல்‌ - ஈரடுக்கொலிக்‌ குறிப்பு, 
நீர்ப்பிடி கொண்டிளகி யிருத்தல்‌. 


சளபுளத்தல்‌ - இளகுதல்‌, ஒலிக்‌ 
குறிப்பு, நீர்ப்பிடி கொண்டிளகி 
யிருத்தல்‌. 

சளப்புதல்‌ - அளப்புதல்‌, பிதற்றுதல்‌. 

சளம்‌ - பொய்‌, வஞ்சனை. 

சளவட்டை - இளந்தது. 

சளாரிடுதல்‌ - ஒலிக்குறிப்பு. 

சளார்ப்பிளாரெனல்‌ - ஈரடுக்கொலிக்‌ 
குறிப்பு. 

சளி - கோமை. 

சளிச்சல்‌ - புளிச்சல்‌. 

சளித்தல்‌ - புளிப்பாதல்‌. 

சளிப்பு - புளிப்பு. 

சளுக்கன்‌ - அகந்தைக்காரன்‌, வீணன்‌. 

சளுக்கு - கீழ்மை, திரிகையினோ 
ருறுப்பு, துணிகரம்‌. 

சளுக்குவேந்தர்‌ - சாளுவர்‌. 

சளுக்கையர்‌ - சாளுவர்‌. 

சளுவுவாயன்‌ - அலப்புவாயன்‌, 
பேச்சுக்காரன்‌. 

சளூகம்‌ - அட்டை. 

சள்ளட்டியெனல்‌, சள்ளிடுதல்‌ - ஒலிக்‌ 
குறிப்பு. 

சள்ளல்‌ - சேறு, சாரமற்றது. 

சள்ளு - தொந்தறை. 

சள்ளுப்புள்ளு - சண்டை, தொந்தரவு. 

சள்ளெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

சள்ளை - ஓர்மீன்‌, தொந்தரவு, 
வயிற்றருகு 

சறசறெனல்‌ - ஒலிக்குறிப்பு, சீக்ரெக்‌ 
குறிப்பு. 

சறடு - சரடு. 

சறுகுதல்‌ - வழுவுதல்‌. 

சறக்கல்‌ - வழுக்கல்‌. 

சறுக்கார்‌ - தாழ்வாரம்‌, பொறிவு. 

சறுக்கு - சறுக்குதல்‌, சறுக்கென்‌ 
னேவல்‌, சில்லுமுதலிய திருப்பும்‌ 
மிண்டி, தவறு. 


392 wirpiuror ASA 


சறுக்குதல்‌ 


சறுக்குதல்‌ - பெலப்படாமற்‌ போதல்‌, 
வழுக்குதல்‌. 

சறுதாகம்‌ - வேங்கைமரம்‌. 

சறுவசனவசீகரம்‌ - ஓர்வசியம்‌. 

சறுவம்‌ - சமஸ்தம்‌. 

சற்கதம்‌, சறுகம்‌ - நீர்‌, பங்கு, மீன்முள்‌. 

சற்கம்‌ - சகலம்‌, முறிசல்‌. 

சற்கருமம்‌ - நற்கருமம்‌. 

சற்கரை - சருக்கரை. 

சற்காரம்‌ - உபசரிப்பு, சங்கிப்பு. 

சற்காரித்தல்‌ - உபசரித்தல்‌, சங்கித்தல்‌. 

சற்கிருதம்‌ - உபசரணை, சங்கை, 
நல்லொழுக்கம்‌. 

சற்கிருதி - நல்லொழுக்கம்‌. 

சற்குணம்‌ - சன்மார்க்கம்‌, நற்குணம்‌. 

சற்குணன்‌ - சன்மார்க்கன்‌, நற்குணன்‌. 

சற்குரு - காரணக்குரு. 

சற்சகுனம்‌ - நற்சகுனம்‌. 

சற்சங்கம்‌ - நல்லோர்கூட்டம்‌. 

சற்சரை - சருச்சரை. 

சற்சலம்‌ - தெளிநீர்‌. 

சற்சனன்‌ - நற்குணன்‌. 

சற்சன்னிதானம்‌ - நல்லோர்முகதா. 

சற்சிதம்‌ - வாசனை, விருப்பம்‌. 

சற்சுகாதி - பெருமருந்து. 

சற்பகன்‌ - விக்கல்வசனன்‌. 

சற்பம்‌ - சருப்பம்‌. 

சற்பனை - சதி. 

சற்பன்னபாஷை - சமஸ்தபாஷை. 

சற்பாகாரம்‌ - அலகுவைக்குமுறையி 
னொன்று. 

சற்பாத்திரம்‌ - உத்தமன்‌, சன்மார்க்கி. 

சற்பிணி - கூத்தினோர்விகற்பம்‌. 

சற்பிதம்‌ - விக்ப்பேசல்‌. 

சற்பிரசாதம்‌ - தேவபிரசாதம்‌, தேவர்‌ 
கள்பெரியோர்களினனுக்ெகம்‌, 
நற்கருணை. 


சற்புத்தி - நற்புத்தி. 

சற்புத்திரன்‌ - நற்குணமுள்ள பிள்ளை. 

சற்புருடன்‌ - சன்மார்க்கன்‌. 

சற்று - அற்பம்‌, கொஞ்சநேரம்‌. 

சனகத்துவம்‌ - டிறப்பிக்குங்‌ காரணம்‌. 

சனகந்தகம்‌ - வசம்பு. 

சனகம்‌ - புளியாரை. 

சனகன்‌ - சீதையின்பிதா, பிதா, பிரம 
புத்திரர்நால்வரிலொருவன்‌, 


இவன்‌ திருமால்‌ பதினைந்‌ தவதாரத்‌ 
தொருவன்‌. 


சனசதளம்‌ - சனத்திரள்‌. 
சனசமுகம்‌ - சனக்கூட்டம்‌. 
சனசித்திரம்‌ - புளியாரை. 
சனச்சச்சடி - 
றொந்தரை. 
சனதை - சனம்‌. 


சனக்கூட்டத்தின்‌ 


சனந்தரன்‌ - பிரமபுத்திரர்நால்வரி 
லொருவன்‌. 

சனந்தனன்‌ - ஓரிருடி, இவன்‌ திருமால்‌ 
பதினைந்தவதாரத்‌ தொருவன்‌. 

சனபதம்‌ - நாடு. 

சனப்பிரவாதம்‌ - பேசலாலெழு மொலி. 

சனமேசயன்‌ - குருகுலவரசரி லொரு 
வன்‌. 

சனம்‌ - இனம்‌, மனுஷர்‌. 

சனலோகம்‌ - மேலேழுலகி னொன்று. 

சனற்காரம்‌ - பணிகளானெழு மொலி. 

சனற்குமாரம்‌ - ஒர்நூல்‌. 

சனற்குமாரன்‌ - பிரமபுத்திரர்நால்வரி 
லொருவன்‌, இவன்‌ திருமால்‌ 
பதினைந்தவதாரத்தொருவன்‌. 

சனனகாலம்‌ - சென்மகாலம்‌. 

சனனசாபல்லியம்‌ - சனனமெடுத்த 
பலன்‌. 

சனனசூதகம்‌ - சன்மவாசூசம்‌. 

சன்னபூமி - சென்மபூமமி. 


சனனமரணம்‌ - பிறப்பிறப்பு. 


சன்னபின்னம்‌ 


wpe 4ST 393 


சனைமாலி - சதகுப்பி. 

சனனமெடுத்தல்‌ - பிறத்தல்‌. 

சனனமோசனம்‌ - பிறவிநீங்கல்‌. 

சனனம்‌ - பிறப்பு, வமிசம்‌. 

சனனாசூசம்‌ - சென்மசூதகம்‌. 

சனனி - உருக்கம்‌, ஒர்மல்லிகை, 
சனனியென்னேவல்‌, தாய்‌, பிதா, 
பிள்ளை, பிறந்தது. 

சனனனித்தல்‌ - உற்பத்தியாதல்‌, 
பிறத்தல்‌. 

சனாசனம்‌ - கோணாய்‌. 

சனாசாரம்‌ - நன்னடை. 

சனாதரன்‌ - பிரமபுத்திரர்நால்வரி 
லொருவன்‌. 

சனாதனன்‌ - ஓரிருடி இவன்‌ திருமால்‌ 
பதினைந்தவதாரத்‌ தொருவன்‌. 

சனாதிகம்‌ - தலைமை. 

சனாதிநாதன்‌ - அரசன்‌, விட்ணெு. 

சனாந்தம்‌ - குடி யிருக்குமிடம்‌. 

சனாந்திகம்‌ - இரகசியம்‌. 

சனார்த்தனன்‌ - திருமால்‌. 

சனார்ப்பியம்‌ - மூழ்கல்‌. 

சனி - ஓர்ரெகம்‌, ஒர்வாரம்‌, கெட்ட 
வன்‌, சனியென்னேவல்‌, தாய்‌. 

சனிகை - பெண்‌. 

சனிதம்‌ - பிறந்தது, பிறப்பு, பெண்‌, 
மருமகள்‌. 

சனித்தல்‌ - உண்டாதல்‌, பிறத்தல்‌. 

சனித்துவன்‌ - பிதா. 

சனிபிடித்தல்‌ - கேடுபிடித்தல்‌. 

சனிப்பாட்டு - ஓர்கவி. 

சனிப்பித்தல்‌ - பிறப்பித்தல்‌. 

சனிப்பு - பிறப்பு. 

சனிமூலை - வட மழைக்கு. 


சனியன்‌ - அதிட்டங்கெட்டது, ஓர்‌ 
கிரகம்‌. 

சனிவிந்து - நீலக்கல்‌. 

சனிவேதை - சனியினால்வருந்நோய்‌. 


சனீசசுவரன்‌ - சனிபகவான்‌. 

சனு - உதவி, சுகிர்தம்‌, தயவு, பிறப்பு. 

சனுசம்‌ - மிளகு. 

சன்மகீலன்‌ - விட்டுணு. 

சன்மசாபல்லியம்‌ - இறத்தல்‌, பிறவிப்‌ 
பேறு. 

சன்மதன்‌ - பிதா. 

சன்மபாவம்‌ - செனனபாவம்‌. 

சன்மபூமி - பிறந்தவூர்‌. 

சன்மப்பகை - பிறவிப்பகை. 

சன்மம்‌ - பிறப்பு. 

சன்மலி - இலவு. 

சன்மவைலட்சண்ணியம்‌ - பிறப்‌ 
பொழுக்கங்குன்றல்‌. 

சன்மனசு - சம்மனசு. 

சன்மனம்‌ - உற்பத்தி. 

சன்மன்‌ - சருமன்‌. 

சன்மாந்தரம்‌, சன்மாந்திரம்‌ - பிறவி 
தோறும்‌, மறுமை. 

சன்மார்க்கம்‌ - நல்லொழுக்கம்‌. 

சன்மானம்‌ - உபசாரம்‌. 

சன்மி - செனித்தோன்‌. 

சன்மித்தல்‌ - பிறத்தல்‌. 

சன்மினி - காளியேவல்செய்வாள்‌. 

சன்னகாரை, சன்னக்காறை - அரை 
சாந்திடுதல்‌. 

சன்னசம்பா - ஓர்சம்பா. 

சன்னசாலை - ஒர்பூடு. 

சன்னசிலம்புரி - ஒர்விதப்புடைவை. 

சன்னதம்‌ - அவேசம்‌, மிகுகோபம்‌. 

சன்னதி - சன்னிதானம்‌. 

சன்னத்தம்‌ - போர்க்காயத்தம்‌. 

சன்னத்தன்‌ - போருக்காயத்த 
மானோன்‌. 

சன்னபின்னப்படுத்தல்‌ - துண்டு 

துண்டாய்வெட்டல்‌. 


சன்னபின்னம்‌ - கண்ட துண்டம்‌. 


394 wirpiuror ABTS) 


சன்னம்‌ 


சன்னம்‌ - குறுணி, சிறுமுத்து, 
சிற்றரும்பு, மென்மை, மறைக்கப்‌ 
பட்டது. 

சன்னயம்‌ - கூட்டம்‌. 

சன்னராட்டகம்‌ - சிற்றரத்தை. 

சன்னல்பின்னல்‌ - கொடிமுதலிய 
வொன்றொடெொன்றுநெருங்கிப்‌ 
பின்னியிருத்தல்‌. 

சன்னவாளப்பூச்சோலை - ஓர்சலை. 

சன்னவாளம்‌ - ஒர்தேயம்‌. 

சன்னவீரம்‌ - வென்றிமாலை. 

சன்னவோரா - ஓர்மீன்‌. 

சன்னாகம்‌ - போர்க்கவசம்‌. 

சன்னாசம்‌ - சன்னியாசம்‌. 

சன்னாசி - துறவி. 

சன்னி - தநோய்‌. 

சன்னிகணாயன்‌ - ஒர்பூடு. 

சன்னிகுன்மம்‌ - ஒர்நோய்‌. 

சன்னிக்கட்டு - சன்னிதோஷுக்கட்டு. 

சன்னிதானம்‌, சன்னிதி - சமுகம்‌. 

சன்னிநரம்பு - காலிற்பெரு விரலிற்‌ 
றொட்ட நரம்பு. 

சன்னிநாயகம்‌ - ஒர்‌ தும்பை. 

சன்னிபம்‌ - உவமையுருபு. 

சன்னிபாதம்‌ - இறங்குதல்‌, ஓர்நோய்‌, 
கலப்பு, கூட்டம்‌, கூத்தினோர்‌ 
விகற்பம்‌. 

சந்நியம்‌ - கடைவீதி, பிறந்தஇயல்பு, 
போர்‌, மரமஞ்சள்‌. 

சன்னியன்‌ - தோழன்‌, பிதா. 

சந்நியாசமுத்திரை - தண்டு, கமண்‌ 
டலம்‌ முதலியபஞ்ச முத்திரை. 

சந்நியாசம்‌ - துறவு, அஃது நால்வகை 
யாச்சிரமத்தொன்று. 

சந்நியாசி - முற்றத்துறந்தோன்‌. 

சன்னியை - தோழி, மாதா. 

சந்நிரோதனம்‌ - தடை. 

சந்நிவேசம்‌ - வெளிநிலம்‌. 


சன்னிவாதசுரம்‌ - ஒர்நோய்‌. 

சன்னை - சரசம்‌. 

சன்னைகாட்டுதல்‌, சன்னை பண்ணுதல்‌ 
- சரசம்பண்ணுதல்‌. 


சா 
சா - ஒரெழுத்து, சாவென்னேவல்‌, 
பேய்‌. 
சாககம்‌ - படுக்கை, பூனை. 
சாகங்காரம்‌ - பெருமை. 
சாகசம்‌ - ஒர்பட்‌ ச, கொடுமை, திடன்‌, 
மெய்ம்மை, 


பகை, யானை, 


வலோர்க்காரம்‌, வீரம்‌. 

சாகசரியம்‌ - தோழமை. 

சாகச்சூம்பி, சாகச்சோம்பி - மெலி 
வானவன்‌. 

சாசதம்‌ - சாகசம்‌. 

சாகமனம்‌ - உடன்கட்டையேறுதல்‌. 

சாகம்‌ - ஆடு, இலைச்சாறு, கீரை, 
சத்ததீவினொன்று, சிறுகீரை, 
தேக்கமரம்‌, தேனி, வெள்ளாட்டுக்‌ 
கடா, தூமை. 

சாகயகம்‌ - தோழமை. 

சாகரணம்‌ - விழிப்பு. 

சாகரநேமி - பூமி. 

சாகரப்பிரவை - ஏழ்நரகவட்டத்‌ 
தொன்று, அஃது துயிலாமை. 

சாகரமேகலை - பூமி. 

சாகரம்‌ - கடல்‌, பதினாயிரங்கோடி, 
கோடாகோடி, விழிப்பு. 

சாகராம்பரை - பூமி. 

சாகரி - ஒர்பண்‌. 

சாகல்லியம்‌ - சகலம்‌. 

சாகவில்வம்‌ - சேம்பு. 

சாகாங்கம்‌ - மிளகு. 

சாகாசிவை - விழுது. 

சாகாடு - உரோகணி, பண்டி. 


சாகாதுண்டம்‌ - அகில்‌. 


சாசனகரன்‌ 


wipro ABTA 395 


சாகாமருந்து - ஓர்மூலி, தேவாமுதம்‌. 

சாகாமிருகம்‌ - அணில்‌, குரங்கு. 

சாகாமூலி - சாவாமூலி, சீந்தில்‌. 

சாகாமை - அழியாமை. 

சாகி - மரப்பொனது. 

சாகித்தியம்‌ - கூட்டம்‌, 
சாத்திரத்தின்‌ படிதவறாதுபாடல்‌. 

சாகியகிருது - தோழன்‌. 


சங்கத 


சாகியம்‌ - கூட்டம்‌. 

சாகிரகம்‌, சாகிரியம்‌ - விழித்தல்‌. 

சாகிரதை - சாக்கரதை. 

சாகினி-சிறுகரை,சேம்பு, வெள்ளாடு. 

சாகுதல்‌ - சாதல்‌. 

சாகுந்தலேயன்‌ - பாரதன்‌. 

சாகுலிகர்‌ - கரையார்‌. 

சாகுனிகம்‌ - சகுனசாத்திரம்‌. 

சாகேதம்‌ - அயோத்தி. 

சாகை - இலை, சாதல்‌, தங்குமிடம்‌, 
பிரிவு, புயம்‌, மரக்கொப்பு, வட்டில்‌, 


வீடு, வேதறூற்பிரிவு, 
வேதம்‌. 


கஞ்சி, 


சாகைமாமிருகம்‌ - சாகாமிருகம்‌. 

சாக்கடை - சேறு. 

சாக்காடு - சாவு, பத்தாமவத்தை, 
அஃது இறந்துபடல்‌. 

சாக்காட்டுதல்‌ - சாகிறவர்களைப்‌ 
பிராமரித்தல்‌. 

சாக்கி - சாட்சி. 

சாக்கிடுதல்‌ - போக்குச்சொல்லுதல்‌. 

சாக்கியநாயன்‌ - அறுபத்துமூவரி 
லொருவன்‌. 

சாக்கியம்‌ - கூட்டம்‌, சமணமதம்‌, 
புத்தமதம்‌. 

சாக்கியர்‌ - புத்தர்‌. 

சாக்கிரதை - கவனிப்பு, விழிப்பு. 

சாக்கிரத்தானம்‌ - இலலாடத்தானம்‌. 

சாக்கிரம்‌ - ஓரவத்தை, கவனிப்பு, 
விழிப்பு. 


சாக்கிரிகம்‌ - வட்டமானது. 
சாக்கிரிகன்‌ - எண்ணெய்வாணிபன்‌, 
சூதன்‌, புகழ்ந்துபாடுவோன்‌. 
சாக்கு - சாட்டு, பை, பொன்‌. 
சாக்குமாண்டி, சாக்கும்மாண்டி - 
பருத்தவன்‌, விபாரீதமற்றவன்‌. 
சாக்குருவி - ஆந்தை. 
சாக்குறி - மரணவடையாளம்‌. 
சாக்கை - நிமித்திகன்‌, புரோகிதன்‌. 
சாங்கம்‌ - ஒழுங்கு, கரசரணாதி 
யவயவம்‌, சங்கபாஷாணம்‌, 
சங்கொலி, சாயல்‌. 


சாங்கரன்‌ - தோழன்‌. 

சாங்கரிகம்‌, சாங்கரியம்‌ - கலப்பு. 

சாங்காலம்‌ - மரணகாலம்‌. 

சாங்கியம்‌ - ஒர்மதம்‌, சாத்திரம்‌ 
மூன்றினொன்று, அஃது கபிலர்‌ 
செய்தநூல்‌. 

சாங்கியாயநீயம்‌ - உபநிடதம்‌ முப்பத்‌ 
திரண்டினொன்று. 

சாங்கியயோகம்‌ - பிரமமேசீவன்‌ 
சீவனேபிரமமென்னுமதம்‌. 

சாங்கிருதம்‌ - சதங்கை. 

சாங்கு - ஒர்விதமான அம்பு. 

சாங்குகெளரி - புளிநறளை. 

சாங்குசித்தன்‌ - குருவிடத்துப தேசம்‌ 
பெறவிரும்புவோன்‌. 

சாங்குலம்‌ - நஞ்சு. 

சாங்குலி - விட வைத்தியம்‌. 

சாங்குவாதி - சாங்கியமதக்காரன்‌. 

சாங்குவாதிகன்‌ - தற்கசாத்திரி. 

அந்தசந்தம்‌, 

அவயவங்களுமணியப்பட்டதும்‌, 


சாங்கோபாங்கம்‌ - 


உதவி. 
சாசயந்தகம்‌ - பல்லி. 
சாசற்புடம்‌ - பஞ்சதாளத்தொன்று. 


சாசனகரன்‌ - ஓலைகொண்டு 


போவோன்‌. 


396 wirpiuror aS 


சாசனபத்திரம்‌ 


சாசனபத்திரம்‌ - இராசகட்டளை, 
பத்திரிகை. 
சாசனம்‌ - அரசனாணை, ஆணை, 


இறையிறாதவூர்‌, ஒழுங்கு, தண்ட 

னை, தானபத்திரிகை, பத்திரிகை, 

புலனடக்கல்‌, வலையர்சேரி, 
உறுதிப்பத்திரம்‌. 

சாசி - திராய்‌. 

சாசிபம்‌ - தவளை. 

சாசுவதம்‌ - அசையாநிலை, நிச்சயம்‌, 
நித்தியம்‌. 

சாச்சடங்கு - மரணச்சடங்கு. 

சாச்சரியம்‌ - ஆச்சிரியம்‌. 

சாச்சா - சாரிலோத்திரம்‌. 

சாஞ்சலியம்‌ - அநித்தியம்‌. 

சாஞ்சிதம்‌ - மரகதக்குற்றத்தொன்று, 
அஃது எலுமிச்சையிலை நிறம்‌ 
அலரிநிறம்‌. 

சாடன்‌ - நம்பிக்கைத்துரோகி, 

சாடாத்திரகம்‌ - வத்தகு. 

சாடி - ஆண்மயிர்‌, கும்பவிராசி, 
குற்றஞ்சாட்டுதல்‌, சீலை, தாழி, 
திப்பிலி, பஸ்மம்‌. 

சாடிலி - மனிதர்தசைதின்போன்‌. 

சாடு - சாடென்னேவல்‌, சாதுரியம்‌, 
பண்டி, புலவர்கூட்டமம்‌, மணி முற்‌ 
றாதசோளம்‌, முகமன்‌ வார்த்தை. 

சாடுதல்‌ - அசைதல்‌, அடித்தல்‌, 
கடிந்து கொள்ளுதல்‌, கொல்லு 
தல்‌, சாய்தல்‌, முரிதல்‌, வாருதல்‌. 


சாடை - கோள்‌, சயிக்கை, சாயல்‌, 
சாய்வு. 

சாடைக்காரன்‌ - கோட்காரன்‌. 

சாட்குண்ணியம்‌ - ஆறுகுணங்‌ கூடி 
யது, ஆ றுமடங்கு. 

சாட்குலம்‌ - மாமிசவூண்‌. 

சாட்குலிகம்‌ - முறுக்குப்பணிகாரம்‌. 

சாட்கூலி - தசையுண்போன்‌. 


சாட்சாது - சமுகம்‌, நிலைபெற்றமகிமை. 


சாட்சாற்காரம்‌ - கருவிகரணாதிகட்‌ 
கெல்லாஞ்சாட்சியாயிருப்பது. 
சாட்சி - அத்தாட்சி, நடந்ததைக்‌ 


கண்டவர்கள்‌. 


சாட்சிவிளக்கம்‌ - சாட்சிவிசாரணை. 

சாட்டம்‌ - நூற்றெட்டு. 

சாட்டாங்கதெண்டன்‌, சாட்டாங்கம்‌, 
சாஷ்டாங்கம்‌ - எட்டங்கம்‌ நிலத்‌ 
திற்பட வணங்கல்‌, நமஸ்காரம்‌. 

சாட்டி - சவுக்கு, பயிர்செய்தறுத்த 
நிலம்‌, மிலாறு. 

சாட்டித்தரை - பயிர்செய்த தரை. 

சாட்டியம்‌ - பொல்லாங்கு, வஞ்சகம்‌, 
வருத்தம்‌. 

சாட்டு - சாட்டிவிடுதல்‌, சாட்டென்‌ 
னேவல்‌, புற்றரை, போக்கு. 

சாட்டுதல்‌ - சாட்டிவிடுதல்‌, சாரப்‌ 
பண்ணுதல்‌, போக்குச்சொல்லு 
தல்‌. 

சாட்டுவலம்‌ - பசும்புற்றரை. 

சாட்டை - ஓர்விதசவுக்கு, ஓர்‌ வித 
பலகை. 

சாணகம்‌ - சாணாகம்‌. 

சாணக்கியம்‌ - ஒர்நூல்‌. 

சாணங்கி - துள௫. 

சாணம்‌ - அம்மிக்கல்‌, சாணகம்‌, 
சாணைக்கல்‌. 

சாணளப்பான்‌ - ஒர்புழு. 

சாணன்‌ - கெட்டிக்காரன்‌. 

சாணாகமுதலை - ஓர்முதலை. 

சாணாகரமூக்கன்‌ - ஒர்பாம்பு, ஓர்‌ 
வண்டு. 

சாணாகம்‌ - சாணி. 

சாணாக்கி - ஓர்பூடு. 

சாணான்‌ - சான்றான்‌. 

சாணி - சாணாகம்‌, விபூதி. 


சாணிக்கெண்டை - ஓர்மீன்‌. 


சாதனசதுட்டயம்‌ 


wpe 4ST 397 


சாணை - அம்மி, சாணைக்கல்‌, சிறு 


குழந்தைகளுடைய படுக்கைச்‌ 
சீலை. 


சாணைக்கல்‌ - ஆயுதந்தட்டுமோர்‌ 
கருவி, கருந்‌ தண்ணீர்க்கல்‌. 


சாணைக்கூறை - பெண்ணை 


விவாகம்‌ பண்ணிக்‌ கொள்ளும்‌ 
படி சாணையிற்‌ பெண்பிள்ளைக்‌ 
கிட்ட புடைவை. 
சாணைச்சீலை - குழந்தைகட்கிடும்‌ 
மெத்தைச்‌ சீலை. 
சாணைபிடித்தல்‌ - சாணைக்‌ கல்லி 
லாயுதந்‌ தட்டல்‌. 
சாணைப்பனங்கட்டி - தட்டையாய்‌ 
வார்த்தபனங்கட்டி. 
சாணைப்பிள்ளை - நான்கு மாத 
வயசுக்குட்பட்ட பிள்ளை. 
சாண்‌ - அரைமுழம்‌. 
சாண்சீலை - கெளபீனம்‌. 
சாண்மாதுரன்‌ - கந்தன்‌. 
சாண்வயிறு - கழ்வயிறு. 
சாதககட்சி - காந்தம்‌. 
சாதககிள்ளையோன்‌ - காச்சற்‌ 
பாஷாணம்‌. 
சாதககுணசலம்‌ - கந்தகம்‌. 
சாதகக்கோடு - சங்கபாஷாணம்‌. 
சாதகசக்கிலி - சத்திசாரம்‌. 
சாதகசூதகம்‌ - பிறவித்தட்டு. 
சாதகச்சீர்த்தி - சராதகவானத்தி. 
சாதகதிசை - முத்திதிசை. 
சாதகநீர்ச்சிலை - கண்ட கிச்சிலை. 
சாதகபலன்‌ - பிறப்பின்படி. ரெகங்‌ 
களாலாகும்‌ பலாபலம்‌. 
சாதகபுட்பம்‌ - கடனுரை. 
சாதகப்புள்‌ - வானம்பாடி. 
சாதகம்‌ - ஓர்பிரபந்தம்‌, அஃது திதி 
நிலை முதலிய ஏழ்வகை யுறுப்புக்‌ 
கணிலையையுஞ்‌ சோதிட நூலா 


னுணர்ந்து அவற்றால்‌ வருபயன்‌ 


கூறுவது, காரியசித்தி, சனனம்‌, 
துணைக்காரணம்‌, பயிற்சி, பிர 
மாணம்‌, பூதகணம்‌, வானம்பாடி, 
எருக்கு. 

சாதகராகத்தி - கோழித்தலைக்‌ 
கந்தகம்‌. 

சாதகருமம்‌, சாதகன்மம்‌ - பிறந்த 
போதுசெய்யுமோர்‌ சடங்கு. 

சாதகர்‌ - மெய்காப்பாளர்‌. 

சாதகலங்காரம்‌ - சாதகவோலை 
யெழுதும்விபரமறியுமோர்‌ நூல்‌. 

சாதகலம்பம்‌ - தாலம்பபாஷாணம்‌. 

சாதகவன்னி - அக்கினிக்கட்டி. 

சாதகவாதி - நாகமணல்‌. 

சாதகவானத்தி - இரதபாஷாணம்‌. 

சாதகவித்தை - பயின்று கைவந்த 
செய்கை. 

சாதகன்‌ - சாதகமுடையேோன்‌, சாதிப்‌ 
போன்‌, யாசகன்‌. 

சாதகாசாரியன்‌ - குருப்பட்ட த்துக்குப்‌ 
பக்குவவான்‌, துணைக்‌ குரு. 

சாதகி - சாதகக்காரி. 

சாதகும்பம்‌ - பொன்‌. 

சாதக்கல்‌ - தேகக்கல்‌. 

சாதசூத்திரம்‌ - வைடிரியம்‌. 

சாதம்‌ - உண்மை, சந்தோஷம்‌, 
சுத்தம்‌, சேறு, சோறு, பிறப்பு, 
பூதம்‌, மேன்மை, இளம்புல்‌. 

சாதரூபம்‌ - நால்வகைப்பொன்னி 
னொன்று, பொன்‌. 

சாதரூபி - அருகன்‌, கந்தகம்‌. 

சாதல்‌ - இறத்தல்‌. 

சாதவண்டு - ஓர்‌ வண்டு. 


சாதவாகனன்‌ - அய்யன்‌, சாலி 
வாகனன்‌. 

சாதவேதா - நெருப்பு. 

சாதனசதுட்டயம்‌ - இகபரபுத்தி 


ரார்த்த பரபோகவிராகம்‌, சமா 


திட்டற்க சம்பத்தி, நித்தியா 


398 wirpiuror ASA 


சாதனசாத்தியம்‌ 


நித்திய வத்து விவேகம்‌, முமூட்‌ 
சுத்துவ நான்கும்‌. 

சாதனசாத்தியம்‌ - காரணகாரியம்‌. 

சாதனபத்திரம்‌, சாதனமுறி - உரிமைப்‌ 
பத்திரம்‌, உறுதிப்‌ பத்திரம்‌. 

சாதனம்‌ - அடையாளம்‌, அழித்தல்‌, 
ஆண்குறி, இடம்‌, உறுதி, ஊர்‌, 
ஏது, ஐக்கம்‌, கருவி, கிராமம்‌, 
சமையாசாரத்தைச்‌ சாதித்தல்‌, 
சாச்சடங்கு, சாத்தியப்‌ பொரு 
ளையுறுதிப்‌ படுத்துமத்‌ தாட்‌ச, 
சித்தியாதல்‌, செல்வம்‌, சேனை, 
தகுதி, பதார்த்தம்‌, பஸ்மமாக்கல்‌, 
பயிற்சி, முயற்சி, மெலிவு, வீடு. 

சாதனம்‌ பண்ணுதல்‌ - அப்பி யாசித்தல்‌, 
உறுதிமுடித்தல்‌. 

சாதனன்‌ - பிறந்தவன்‌. 

சாதனாந்தரம்‌ - துணையுறுதி. 

சாதனை - சலஞ்சாதித்தல்‌, பயிற்சி, 
பொய்‌. 

சாதா - பருமட்டுவேலை. 

சாதாக்கியம்‌ - சிவதத்துவமைந்தி 
னொன்று, அஃது ஞானமுங்கிரி 
மையு மொத்தது. 

சாதாபத்தியை - மாதா. 

சாதாரண - ஓராண்டு. 

சாதாரணம்‌ - இலேசு, பழக்கம்‌, 
பொது, பொதுமுறை. 

சாதாரண்ணியம்‌ - எங்கும்‌. 

சாதாரி - ஒர்பண்‌, முல்லைநிலத்தி 
ராகம்‌. 

சாதாவேலி - சதாவேரி. 

சாதாழை - கடற்பயிரினொன்று. 

சாதாழைநிம்பம்‌ - எருக்கிலை. 

சாதான்மம்‌ - தருமநூல்‌ பதினெட்டி 
னொன்று. 

சாதி - ஆடாதோடை, உயர்வானது, 
கள்‌, குலம்‌, சாதிமரம்‌, சாதியென்‌ 
னேவல்‌, சிறுசண்பகம்‌, சீந்தில்‌, 
தாளப்பிரமாணம்‌ பத்தினொன்று, 


தேக்கமரம்‌, தேர்ப்பாகன்‌, பிரம்பு, 
பிறப்பு, மரப்பொது, யுத்தவீரன்‌. 

சாதிகம்‌ - சாதியின்றன்மை. 

சாதிகோசம்‌ - சாதிக்காய்‌. 

சாதிகை - சாமாத்தியம்‌. 

சாதிக்கட்டு - சாதியாசாரம்‌, சாதி 
யினொருமிப்பு. 

சாதிக்கலப்பு - பலகுலங்கலந்திருத்தல்‌. 

சாதிக்காய்‌ - ஓர்சரக்கு, அஃது பஞ்ச 
வாசத்தொன்று. 

சாதிக்காரை - தகுதி. 

சாதிக்குறைவிசேடம்‌ - குலவிழி 
பானுயர்வு தோன்றக்கூறுவது, 
(உம்‌) ஆயனாய்‌ வாழ்மாயனா 
யோதனம்‌ வென்றான்றுய்புரந்‌ 
தரனோ தோற்றாளும்‌. 

சாதிசம்‌ - நறும்பிசின்‌. 

சாதிசாங்கரியம்‌ - சாதிக்கலப்பு. 

சாதிட்டம்‌ - பிகநீளம்‌. 

சாதிதம்‌ - மறைக்கப்பட்டது. 

சாதித்தருமம்‌ - குலதருமம்‌. 

சாதித்தலைமை - வமிசத்தலைமை, 
மேன்மை. 

சாதித்தலைவன்‌ - சாதியாரெல்‌ 
லார்க்கு முதலீடா யிருப்பவன்‌, 
மேன்மையுள்ளவன்‌. 

சாதித்தல்‌ - அழுத்தல்‌, எண்ணெய்‌ 
முதலியன தேய்த்தல்‌, சலஞ்சாதித்‌ 
தல்‌, பழகல்‌, வெல்லுதல்‌. 


சாதித்தன்மை - தன்மையலங்காரக்‌ 


குறியினொன்று, அஃது சாதிப்‌ 

பொதுவியல்பு. 
சாதிபத்திரி - வசுவாசி. 
சாதிப்பதங்கம்‌ - சாதிலிங்கம்‌. 
சாதிப்பாய்‌ - பிரப்பம்பாய்‌. 
சாதிப்பிரஞ்சகரம்‌ - ஈனசாதிப்‌ 

புணர்ச்சி, குலாசாரந்தவறுதல்‌. 
சாதிப்பிரஞ்சம்‌ - குலாசாரத்தவ று. 
சாதிப்பு - சாதித்தல்‌. 


சாத்து 


wp 4ST 399 


சாதிப்பூ - ஒர்சரக்கு. 

சாதிமல்லிகை - ஒர்மல்லிகை. 

சாதிமானம்‌ - குலமொத்திருத்தல்‌. 

சாதிமான்‌ - நற்குலத்தோன்‌. 

சாதியாசாரம்‌ - சாதியொழுக்கம்‌. 

சாதியுவமம்‌ - சாதியாலுவமிப்பது. 
(உம்‌) கரணம்போலுமான்மா. 

சாதிரம்‌ - விட்ணுுகரந்தை. 

சாதிரேகம்‌ - குங்குமப்பூ. 

சாதிலிங்கம்‌ - ஒர்சரக்கு. 

சாதினி - கம்பளி, பீர்க்கு. 

சாதீகம்‌, சாதீயம்‌ - சாதிக்கடுத்தது. 

சாது - அருகன்‌, சற்குணத்தோன்‌, 
சற்குணம்‌, தயிர்‌, பதமை, மேன்மை. 

சாதுகம்‌ - பெருங்காயம்‌. 

சாதுசங்கம்‌ - சற்சனரின்‌ கூட்டம்‌. 

சாதுதி - மாமி. 

சாதுத்துவம்‌ - மேலானதன்மை. 

சாதுரங்கம்‌ - சதுரங்கம்‌. 

சாதுரம்‌ - இரதம்‌. 

சாதுரன்‌ - சூதன்‌, விவேகி. 

சாதுரிகன்‌ - சூதன்‌. 

சாதுரியம்‌ - கண்டுங்காணாமையுமா 
யிருத்தல்‌, சாமாத்தியம்‌, நாகரீகம்‌. 

சாதுருசியம்‌ - ஒப்புமை. 

சாதூரியம்‌ - நாகரீகம்‌, வாசாலகம்‌. 

சாதுருமாசியம்‌ - யாகமிரு பத்தொன்றி 
னொன்று. 

சாதுர்ப்பாகம்‌ - நாலத்தொன்று. 

சாதேட்டி - சனனச்சடங்கினொன்று. 

சாதேவம்‌ - குழிநாவல்‌, சிறுநாவல்‌. 

சாதேவன்‌ - பஞ்சபாண்டவரிலொரு 
வன்‌. 

சாத்தல்‌ - அப்புதல்‌, ஆடையணி 
மாலை முதலியன சாத்தல்‌. 


சாத்தவர்‌ - குதிரைவீரர்‌. 


சாத்தன்‌ - அருகன்‌, ஐயன்‌, தண்டிப்‌ 
போன்‌, தெரிவிக்றெவன்‌, வயிரவன்‌, 
புத்தன்‌. 

சாத்தாவாரி - நீர்மீட்டான்‌. 

சாத்திகம்‌ - அனுகூலப்படத்தக்கது, 
சாத்துவிகம்‌, சிற்பநூன்‌ முப்பத்தி 
ரண்டி னொன்று. 

சாத்தியதேவர்‌ - வியாசர்‌. 

சாத்தியந்தன்‌ - பிறவிக்குருடன்‌. 

சாத்தியம்‌ - சாதிக்கத்தக்க து, சாதனத்‌ 


தாலுறுதிப்பட்டது, நித்திய 
யோகத்தொன்று, பூரணம்‌, 
உண்மை. 


சாத்தியரோகம்‌ - மாற்றத்தக்கவியாதி. 

சாத்தியவதேயன்‌ - ஒரிருடி. 

சாத்தியன்‌ - ஒத்தகுலத்திற்‌ பிறந்தோன்‌. 

சாத்திரகாரர்‌ - சோதிடர்‌. 

சாத்திரசக்கு - இலக்கணம்‌. 

சாத்திரசித்தம்‌ - நூற்கருத்து. 

சாத்திரதீட்சை - ஞானசாத்திரம்‌ 
போதித்துவிளக்கல்‌. 

சாத்திரபேதி - ஓர்பூடு. 

சாத்திரப்பிரசங்கம்‌ - வேதப்பொருள்‌. 

சாத்திரம்‌ - ஒழுங்கு, கட்டளை, கல்வி 
நூல்‌, சோதிடம்‌, புத்தகம்‌, வேதம்‌. 

சாத்திரம்‌ பார்த்தல்‌ - குறிபார்த்தல்‌, 
சோதிட நூலானன்மை தீமை 
பார்த்தல்‌. 

சாத்திரவதேயன்‌ - வியாசன்‌. 

சாத்திரவேரி - நீர்விட்டான்‌. 

சாத்திராசரணன்‌ - பண்டிதன்‌. 

சாத்திரி - கணிதன்‌, நிமித்தகாரன்‌, 
வேத நூன்‌ முதலியன வோது 
விட்போன்‌. 

சாத்திரை - ஓர்திருவிழா. 

சாத்தீகம்‌ - சாத்துவிகம்‌. 

சாத்து - அடி, அணிகை, அப்புகை, 
சாத்தென்னேவல்‌. 


400 wirpiuror ASA 


சாத்துக்கவி 


சாத்துக்கவி - ஒருவர்செய்யும்‌ பாவி 
கையைப்‌ பார்த்துப்பாடுவோன்‌. 

சாத்துதல்‌ - அடித்தல்‌, அணிதல்‌, 
அப்புதல்‌, சார்த்துதல்‌, மூடுதல்‌. 

சாத்துநாற்று - நடுந்நாற்று. 

சாத்துப்படி - மாலைமுதலிய சாத்தி 
யலங்கரித்தல்‌. 

சாத்துப்பெட்டி - சார்த்துப்பெட்டி. 

சாத்துவசம்‌ - பயம்‌. 

சரத்துவாலம்‌ - யாககுண்டம்‌. 

சாத்துவிகம்‌ - முக்குணத்தொன்று, 
அஃது அருள்‌,ஐம்பொறி யடக்கல்‌, 
ஞானம்‌, தவம்‌, பொறை மேன்மை, 
மோனம்‌, வாய்மை என்னு மெண்‌ 
குணம்‌. 

சாத்துவிகன்‌ - பிரமா. 

சாநித்தியம்‌ - சமுகம்‌. 

சாந்தகப்பை - ஓர்கருவி. 

சாந்தகம்‌, சாந்தகைமை - மெத்தெனவு. 

சாந்தபனம்‌ - ஓர்விரதம்‌. 

சாந்தமுகம்‌ - தண்ணெனவானமுகம்‌. 

சாந்தம்‌ - அமைதி, கலவை, குளிர்ச்சி, 
சந்தனம்‌, சாணி, தண்ணெனவு, 


நவரசத்தினொன்று, அஃது 
பொறுமை, தயவு. 


சாந்தரூபம்‌ - தண்ணெனவானகாட்ச, 
தண்ணெனவான கோலம்‌. 

சாந்தலிங்கதேசிகன்‌ - வயிராக்யெ 
சதகஞ்செய்தோன்‌. 

சாந்தவம்‌ - மலைப்பக்கம்‌. 

சாந்தவாரி - நீர்விட்டான்‌. 

சாந்தனிகம்‌ - சந்தனக்கலவை. 

சாந்தனு - சந்தனு. 

சாந்தனையும்‌ - சாமளவும்‌. 

சாந்தன்‌ - அருகன்‌, சந்திரன்‌, தண்‌ 
ணெனவானவன்‌, புத்தன்‌, 
பிரகிருதியைச்‌ சுட்டவன்‌. 

சாந்தாற்றி - கால்செய்வட்டம்‌, 


சிற்றாலவட்டம்‌, பீலிக்குஞ்சம்‌. 


சாந்தானிகபிச்சை - பெரியோர்‌ 
பரம்பரையாயனுபவிக்கும்‌ படி 
கொடுக்கப்பட்டன. 

சாந்தி - ஆற்றுதல்‌, கழிப்பு, சாந்தம்‌, 
தணிவு, தோஷநிவாரணம்‌. 

சாந்திகலை - பஞ்சகலையினொன் று. 

சாந்தியாதீதகலை - பஞ்சகலையி 
னொன்று. 

சாந்திரகம்‌ - இஞ்சி. 

சாந்திரமாதம்‌ - சந்திரன்‌ சுற்றிவருவதி 
னாலுண்டானமாதம்‌. 

சாந்திரமானம்‌ - சாந்திரமாதங்களால்‌ 
வரும்வருடம்‌. 

சாந்திரம்‌ - சந்திரகாந்தம்‌, சுக்கை 
பக்கம்‌, நெருக்கம்‌, மிகுதி, மிருது. 

சாந்திராண்டு - சாந்திரமானம்‌. 

சாந்திராயணம்‌ - ஒர்விரதம்‌. 

சாந்திராயனம்‌ - சந்திரன்‌ வீதி. 

சாந்திவிருத்தி - சாத்துவிகவிருத்தி. 

சாந்து - கலவைச்சாந்து, சந்தனம்‌, 
சாந்தகுணம்‌, சுண்ணச்சாந்து, 
பராகம்‌, வாசனைத்தூள்‌. 

சாந்துக்காறை - சுண்ணத்தளம்‌. 

சாந்துருவம்‌ - சுண்ணச்சலை. 

சாந்துப்பொடி - வாசனைத்தூளன்‌. 

சாந்துவாரி - சுத்திசெய்பவன்‌, பீவாரி. 

சாந்தை - கங்கை, பூமி. 

சாந்தோக்கியம்‌ - உபநிட தத்தொன்று. 

சாபத்திரி - சாதிபத்திரி. 

சாபத்தீடு - சாபம்‌. 

சாபம்‌ - சபிப்பு, தனுவிராசி, வட்டத்‌ 
திற்பாதி, வில்‌. 

சாபலம்‌, சாபலாச்சிரயம்‌ - அநித்தியம்‌, 
சாபங்கொண்டு பெற்றபலம்‌, 
இஃது கணிதமுறையினொன்று. 

சாபலன்‌ - ஆட்டுவாணிபன்‌. 

சாபல்லியம்‌ - அநித்தியம்‌, அனுகூலம்‌, 
பேறு. 


சாம்பவம்‌ 


wpe ABTA 401 


சாபறை - நெய்தனிலப்பறை, பிண்ப்‌ 
பறை. 

சாபாலி - ஒர்முனி. 

சாபிணம்‌ - அறக்கிழடு. 

சாபித்தல்‌ - சபித்தல்‌. 

சாபிள்ளை - செத்துப்பிறக்கும்‌ 
பிள்ளை, பிறந்தவுடன்‌ சாகும்‌ 
பிள்ளை. 

சாபினை - சபிப்பு. 

சாபேட்சை - தீராதவாஞ்சை. 

சாப்படுதல்‌ - உண்ணல்‌, பருகல்‌. 

சாப்பாடு - உணவு. 

சாப்பை - சப்பை, சாட்டை, புற்பாய்‌. 

சாப்பைச்சொண்டன்‌ - ஓர்நாரை. 

சாமகம்‌ - சாணைக்கல்‌. 

சாமகானம்‌ - சாமவேதகதம்‌. 

சாமகானன்‌ - சிவன்‌. 

சாமக்காவல்‌ - சாமந்தோறும்‌ மாறிக்‌ 
காத்தல்‌. 

சாமக்கிரிகை - தளபாடம்‌. 

சாமணம்‌ - சாவணம்‌. 

சாமத்தியம்‌ - சாமர்த்தியம்‌. 

சாமத்துரோகி - குரூரன்‌, மிகுபாதகன்‌. 

சாமந்தம்‌ - அயல்‌, ஒர்பண்‌. 

சாமந்தர்‌ - அமைச்சர்‌, தானைத்‌ 
தலைவர்‌. 

சாமந்தி - ஓர்பூமரம்‌. 

சாமம்‌ - இரா, ஒருபாயம்‌, கருமை, 
சமாதானம்‌, பச்சை, பஞ்சம்‌, 
பாதியிரா, மரணம்‌, மூன்றாம்‌ 
வேதம்‌, யாமம்‌, பலவீனம்‌. 

சாமயோனி - பிரமன்‌. 

சாமரபுட்பம்‌ - கமுகு, மாமரம்‌. 

சாமரம்‌, சாமரை - கவரி, இஃது அட்ட 
மங்கலத்துமொன்று. 

சாமரி - குதிரை. 

சாமரீகரம்‌ - பொன்‌. 


சாமர்த்தியம்‌ - இருது, சாமாத்தியம்‌. 


சாமளம்‌ - பச்சை. 

சாமளாதேவி, சாமளை - ஓர்தேவதை. 

சாமன்‌ - காமன்றம்பி, புதன்‌. 

சாமாசி, சாமாஞ்சி - யோசனை. 

சாமாத்தியம்‌ - சமத்து. 

சாமானியசங்கமம்‌ - சிற்றின்ப 
நிவாரணம்‌. 

சாமானியசுபாபம்‌ - பொதுச்சுபாபம்‌. 

சாமானியம்‌ - பொது. 

சாமான்‌ - சரக்கு, தளபாடம்‌. 

சாமி - அருகன்‌, கடவுள்‌, கந்தன்‌, 
கற்புடையாள்‌, குரு, தலைவன்‌, 
தலைவி, தாய்‌, பொன்‌, மூத்தோன்‌, 
கடந்தஞானி. 

சாமிநாதன்‌ - சுவாமிநாதன்‌. 

சாமியம்‌ - போசனம்‌, ஒப்புமை. 

சாமியன்‌ - பிறர்கடனுக்கீடு நின்றோன்‌. 

சாமீகரம்‌ - பொன்‌. 

சாமீபம்‌, சாமீப்பியம்‌ - ஓர்பதவி, அஃது 
கடவுளது சமீபத்திருத்தல்‌. 

சாமுகுர்த்தம்‌ - அசுபமுகுர்த்தம்‌. 

சாமுண்டி - காளி, துற்கை. 

சாமுத்திரிகம்‌, சாமுத்திரிகலெட்சணம்‌ 
- அங்கலட்சணம்‌, ஓர்‌ நூல்‌. 

சாமேளம்‌ - சாபறை. 

சாமை - ஓர்டயிர்‌, கற்சேம்பு. 

நான்குபாயத்தி 

னொன்று, அஃது இணக்குமு 


பாயம்‌. 


சாமோபாயம்‌ - 


சாம்பம்‌ - யரனைநெருஞ்சில்‌. 

சாம்பர்‌ - சாம்பல்‌. 

சாம்பலச்சி - எவட்சாரம்‌. 

சாம்பல்‌ - ஓடுங்கல்‌, சாம்பர்‌, பழம்பூ. 

சாம்பலமொந்தன்‌ - ஒர்வாழை. 

சாம்பலொட்டி - எருக்கு. 

சாம்பவம்‌ - அட்டாதசவுப புராணத்‌ 
தொன்று, சம்புநாவல்‌, பொன்‌. 


402 wirpiuror ABTS) 


சாம்பவன்‌ 


சாம்பவன்‌ - இராமன்‌ படைத்தலை 
வரிலொருவன்‌, சிவன்‌. 

சாம்பவி - பார்வதி, பெருநாவல்‌. 

சாம்பவிவிந்து - கெளரிபாஷாணம்‌. 

சாம்பற்பூசணி - நீற்றுப்பூசணி. 

சாம்பனாரை - ஓர்நாரை. 

சாம்பாத்தி - பறைச்சி. 

சாம்பான்‌ - பறையன்‌. 

சாம்பி - கப்பியல்‌. 

சாம்பிராச்சியம்‌ - ஆளுகை, சக்கெரவத்‌ 
தித்தன்மை, தத்துவம்‌, பாக்கியம்‌, 
மேன்மை. 

சாம்பிராச்சியலட்சுமி - பாக்கிய லட்‌ சுடி. 

சாம்பிராணி - ஒர்வாசனைப்‌ பண்டம்‌, 
ஓர்மரம்‌. 

சாம்பிராணித்தயிலம்‌ - ஒர்வாசனைத்‌ 
தயிலம்‌. 

சாம்பிராணிப்பட்டயம்‌ 
கொடுத்த பத்திரம்‌. 

சாம்பிராணிப்பதங்கம்‌ - ஓர்‌ மருந்து. 


- எழுதிக்‌ 


சாம்பு - சாம்பென்னேவல்‌, பறைச்‌ 
சாதி, புடைவை. 

சாம்புசண்பகம்‌ - நாவற்பு. 

சாம்புதல்‌ - இழுத்தல்‌, ஒடுங்குதல்‌, 
கூம்புதல்‌, அடித்தல்‌. 

சாம்புவன்‌ - சட லைகாப்பவன்‌. 

சாம்பூனதம்‌ - நால்வகைப்பொன்னி 
னொன்று, பொன்‌. 

சாம்வத்தம்‌ - சமவத்தம்‌. 

சாயகம்‌ - அம்பு, வாள்‌. 

சாயக்காரர்‌ - வன்னக்காரர்‌. 

சாயங்காலம்‌, சாயந்திரம்‌ - அந்திப்‌ 
பொழுது. 

சாயசாந்தி - அந்தியேட்டி. 

சாயந்தீருதல்‌ - வன்னமிடுதல்‌. 

சாயப்பணி - செஞ்சாயம்‌ போடுதல்‌, 
சாயவேலை. 


சாயம்‌ - அந்திநேரம்‌, அம்பு, நிறம்‌. 


சாயரட்சை - அந்தி. 

சாயரி - ஒர்பண்‌. 

சாயல்‌ - அழகு, ஒப்பு, சாய்தல்‌, நிறம்‌, 
நுண்மை, மக்கட்படுக்கை, மஞ்சள்‌, 
மாதிரி, மேன்மை. 

சாயவிடுதல்‌ - மரக்கலத்தைக்‌ கரைக்‌ 
கடுக்கவிடுதல்‌. 

சாயவேர்‌ - ஒர்பூண்டு. 

சாயவேளாகொல்லி - கொல்லித்‌ 
திறத்தினொன்று. 

சாயனதம்‌ - சாயானதம்‌. 

சாயனம்‌ - கள்‌. 

சாயாகவுளம்‌ - ஓஒரிசை. 

சாயாக்கிரகம்‌ - இராகு, கேது. 

சாயாதேவி - சூரியன்‌ மனைவிகளி 
லொருத்தி. 

சாயாத்துவம்‌ - நல்லில்லாட்குரிய 
குணம்‌. 

சாயாபதி - சூரியன்‌. 

சாயாபுத்திரன்‌ - சனி. 

சாயானதம்‌ - ஓந்தி. 

சாயித்தியம்‌ - சேர்மானம்‌, புலமை. 

சாயுச்சியகாரர்‌ - இலிங்கதாரிகள்‌. 

சாயுச்சியம்‌ - ஒன்றிப்பு, ஓர்பதவி, 


அஃது கடவுளோடயிக்கப்‌ பட்டி 
ருத்தல்‌, கலத்தல்‌, மோக்கம்‌. 
சாயை - சாயாதேவி, நிழல்‌, நிறம்‌, 
மனைவி. 
சாய்‌ - ஒர்வகைக்கோரை, சாயென்‌ 
னேவல்‌. 


சாய்கை - பன்னகசாலை. 

சாய்தல்‌ - அசைதல்‌, அழிதல்‌, இரிதல்‌, 
சரிதல்‌, திரும்புதல்‌, நுண்மை, 
இறத்தல்‌. 

சாய்த்தல்‌ - அசைத்தல்‌, சரித்தல்‌, 
திருப்புதல்‌. 

சாய்ப்பு - சரிப்பு, சார்மானம்‌, தாழ்‌ 
வாரம்‌, தாழ்வு, நடத்தல்‌, பத்தி, 
வெற்றிலை. 


சாரிகை 


wpe AST 403 


சாய்மானம்‌ - ஒப்பாசாரம்‌, சாருதற்‌ 
கிடுமணை, சார்வு. 

சாய்வு - சரிவு, பக்கம்‌. 

சாரகந்தம்‌ - சந்தனம்‌. 

சாரகம்‌ - தேன்‌. 

சாரகன்‌ - குதிரைப்பாகன்‌, தோழன்‌. 

சாரங்கபாணி - விட்டுணு. 

சாரங்கம்‌ - ஆபரணம்‌, இரா, இராகம்‌ 
முப்பத்திரண்டி.னொன்று, ஓரிசை, 
கருப்பூரம்‌, குயில்‌, சங்கு, சாதகப்‌ 
புள்‌, சிறுகுறிஞ்சா, 


புடைவை, பூமி, மயில்‌, மான்‌, 


சிங்கம்‌, 


மேகம்‌, யானை, வண்டு, விட்டு 
ணுவின்‌ வில்லு, வெளிச்சம்‌. 

சாரங்கன்‌ - விட்டுணு. 

சாரங்கி - ஓர்யாழ்‌. 

சாரசம்‌ - குருகு, தாமரை, மாதரிடை 
யணி, வெண்ணாரை. 

சாரசனம்‌ - மாதரிடையணியி 
னொன்று. 

சாரசன்‌, சாரசாதன்‌ - சோரபுத்திரன்‌. 

சாரசி - இலக்குமி. 

சாரசியம்‌ - விற்பன்னம்‌. 

சாரசுவதம்‌ - சாதுரியம்‌, பஞ்ச 
கெளடகத்தொன்று. 

சாரணத்தி - சாரணை. 

சாரணம்‌ - உலகங்களைப்‌ பஸ்ம 
மாக்குதல்‌, போதல்‌. 

சாரணர்‌ - ஒற்றர்‌, அவர்‌ அரசர்க்குப்‌ 
பஞ்சகுழுவிலொருவர்‌, கூத்தாடி, 
சமண்முனிவர்‌, புலவர்‌. 

சாரணை - ஓர்பூடு, பிடாலவணம்‌. 

சாரதம்‌ - இனியபண்‌, ஒர்பூடு, ஓர்‌ 
வகைப்பாட்டு, அஃது அடி களி 
னிறுதி ஒரே தொடையாகவுங்‌ 
கடைக்‌ கட்டனிச்‌ சொல்லாய்ச்‌ 
செயொரதமென முடிவ து, பூதம்‌. 

சாரதன்‌ - சாரதி. 

சாரதி - தேர்ப்பாகன்‌, புலவன்‌, 


விட்டுணு. 


சாரதிகம்‌ - ஓர்சாச்சடங்கு. 

சாரதீயம்‌ - கூதிர்காலம்‌. 

சாரதை - ஓர்வீணை, சரச்சுவதி, 
துற்கை. 

சாரத்தியம்‌ - தேோரமுதலிய செலுத்துந்‌ 
தொழில்‌. 

சாரஸ்திரி - வேசி. 

சாரத்தின்‌, சத்துரு - முட்டை. 

சாரத்துவம்‌ - விபசாரம்‌. 

சாரபதம்‌ - முச்சந்தி. 

சாரபூமி - நன்னிலம்‌. 

சாரப்பருப்பு - காட்டுமாவிரை. 

சாரமிறக்குதல்‌ - சாரம்வடித்தல்‌. 

சாரமேயன்‌ - நாய்‌. 

சாரம்‌ - இலுப்பை, இனிமை, உருக்கு, 
ஏதண்டை, சத்து, நடை, நிலா 
முக்கிப்புள்‌, பாலாடை, புடைவை 
யழுக்ககற்றுங்காரம்‌, மரவயிரம்‌, 
முந்திரிகை, மேடு, விபசாரம்‌. 

சாரர்‌ - ஒற்றர்‌, நட்பாளர்‌. 

சாரலம்‌ - எள்‌. 

சாரவி - ஓர்நெல்‌. 

சாரல்‌ - கிட்டல்‌, குளிர்காற்று, 
சாருதல்‌, மருதயாழிசை, மலைப்‌ 
பக்கம்‌. 

சாரவறுதி - இலேசு. 

சாரவாக்கியம்‌ - கிரகமானம்‌. 

சாரன்‌ - விபசாரன்‌. 

சாராசாரி - கூட்டமாய்ப்போதல்‌. 

சாராயப்பாவாலை - சாராயப்பானை. 

சாராயம்‌ - அரக்கு, மது. 

சாரி - அஞ்சனபாஷாணம்‌, உலாப்‌ 
போதல்‌, சூதாடுகருவி, கூறைக்‌ 
காற்று, யானை மேற்றவிசு, 
அரசர்க்குச்‌ செங்கோல்‌ செல்லல்‌, 
பரதவுறுப்புளொன்று. 

சாரிகை - கடமை, கவசம்‌, சுங்கம்‌, 


சுழல்காற்று, சூதாடுகருவி, நாகண 


404 wirpiuror ABTS) 


சாரிசம்‌ 


வாய்ப்புள்‌, யாழ்வாசிக்குங்‌ கருவி, 
வட்டமாயோடல்‌. 

சாரிசம்‌ - கறியுப்பு. 

சாரிசாதன்‌ - கத்தூரிமிருகம்‌. 

சாரிசிருங்கலை - சூதாடுகருவி. 

சாரிசெய்தல்‌ - இழந்த உத்தியோகத்‌ 
தைத்திரும்பக்கொடுத்தல்‌, தீர்த்‌ 
தல்‌, முறையிடுதல்‌. 

சாரிதம்‌, சாரீரம்‌ - ஒழுக்கம்‌. 

சாரித்திரம்‌ - ஒழுக்கம்‌, கதை, வரலாறு. 

சாரிபம்‌ - நன்னாரி. 

சாரியம்‌ - எட்டி. 

சாரியல்‌ - இந்துப்பு. 

சாரியை - சார்ந்துவருமிடைச்சொல்‌. 

சாரிரத்தை - எட்டி. 

சாரீரம்‌ - ஆன்மா, இன்னிசை, மலம்‌. 

சாரீரிகம்‌ - சாரம்‌. 

சாரு - அழகு, கிள்ளை. 

சாருகம்‌ - கொலை. 

சாருகன்‌ - கொலைசெய்வோன்‌. 

சாருசம்‌ - கல்லுப்பு. 

சாருதல்‌ - அடுத்துக்கொள்ளுதல்‌, 
சாய்தல்‌. 

சாருலோசனம்‌ - மான்‌. 

சாருவபூமம்‌ - சார்வபூமம்‌. 

சாருவாகம்‌ - உலசாயிதமதத்தினோர்‌ 
பேதம்‌. 

சாரூபம்‌ - கண்டுசாய்ப்பு, சாயல்‌, 
நாலுபதவியினொன்று, அஃது 
கடவுளதுருப்பெற்றிருக்குதல்‌, 


பொன்‌. 

சாரூப்பியம்‌ - இசைதல்‌, ஒரே தன்மை, 
சாதுரியம்‌, சாரூபம்‌. 

சாரூரகம்‌ - கல்லுப்பு. 

சாரை - ஒர்பாம்பு. 

சாரையோட்டம்‌ - நேரோட்டம்‌. 

சாரைவாலன்‌ - நீண்டவாலெருது, 
புகைமரத்திலோரினம்‌. 


சாரோசி - நவட்சாரம்‌. 

சார்‌ - அழகு, இடம்‌, இளமோலை, 
கடலுண்மேடு, சாரென்னேவல்‌, 
தட்டி, திண்ணை, பகுதி, பக்கம்‌. 

சார்கேசபுஞ்சம்‌ - இலவம்பிசின்‌. 

சார்க்ககம்‌ - கற்கண்டு, பாலாடை. 

சார்ங்கம்‌ - சாரங்கம்‌. 

சார்ச்சி, சார்தல்‌ - அடைதல்‌, கலத்தல்‌, 
கிட்டல்‌, கூடுதல்‌, சாருதல்‌, பட்ச 
பாதமாயிருத்தல்‌. 

சார்த்தவகன்‌ - வியாபாரி. 

சார்த்துதல்‌ - கதவுமுதலியனவற்றை 
யணைத்தல்‌, சாரச்செய்தல்‌. 

சார்த்துப்பெட்டி - அரிப்பெட்டியின்‌ 
கீழ்ப்பெட்டி. 

சார்த்தூலம்‌ - ஒர்பட் சி, ஓர்பண்‌, புலி. 

சார்ந்தார்‌, சார்ந்தோர்‌ - உறவோர்‌, 
சினேகிதர்‌. 

சார்பறுத்தல்‌ - துறவு. 

சார்பிலார்‌ - பகைவர்‌, முனிவர்‌. 

சார்பு - அடைக்கலம்‌, அணைவு, 
இடம்‌, உதவி, கடவுள்‌, குணம்‌, 
சேர்பு, தன்மை. 

சார்புநூல்‌ - முதநூல்வழி நூல்களது 
பொருட்‌ கூட்டித்‌ திரிபு வேறு 
டைய நூல்‌. 

சார்பெழுத்து - சார்ந்துவருமெழுத்து. 

சார்மனை - சாருறெதற்கிடுமணை. 

சார்மானம்‌ - சார்பு. 

சார்வகாலம்‌ - எப்போழ்தும்‌. 

சார்வபூமம்‌, சார்வபெளமம்‌ - வட திசை 
யானை. 

சார்வபூமன்‌, சார்வபெளமன்‌ - ஒரு 
வனைப்பணியாதுலகாள்வோன்‌. 

சார்வரி - ஓராண்டு. 

சார்வாகம்‌ - புறச்சமயமாறினொன்று. 

சார்வாய்‌ - அறுத்தவித்தனங்காய்‌. 

சார்வாரம்‌ - கச்சின்க௧டைக்கயிறு, 
முன்றானை. 


சாவகன்‌ 


wp 4ST 405 


சார்வு - அஆசைப்பெருக்கம்‌, இள 
மோலை, சார்பு. 

சால - மிகுதி. 

சாலகடங்கடர்‌ - இராக்கதர்‌. 

சாலகம்‌ - அதலலோகம்‌, இளம்‌ L 


வரும்பு, 
பலகணி, பறவைக்கூடு, பெருமை, 


கூட்டம்‌, சலதாரை, 
வலை. 


சாலகன்‌ - விரிவாய்ப்‌ பேசுறெவன்‌. 


சாலகாரகன்‌ - சிலம்பி, வலைசெய்‌ 
வோன்‌. 


சாலகிரி - அழுக்ககற்றுமிடம்‌. 
சாலக்காரன்‌ - மாயவித்தைக்காரன்‌. 
சாலக்கிராமம்‌ - ஒரூர்‌, ஓர்வகைச்‌ 
சிலை. 
சாலசாரம்‌ - ஓர்மரம்‌, பெருங்காயம்‌. 
சாலடிமேடு - உழவிடைப்பிட்டி. 
சாலபஞ்சி - சித்திரப்பாவை. 
சாலபஞ்சிகை - பாவை, வேசி. 
சாலப்பிராயம்‌ - பேோர்க்கவசம்‌. 
சாலமாலம்‌ - கண்டுசாய்ப்பு, மாயம்‌. 
சாலம்‌ - அரண்‌, ஆச்சாமரம்‌, இளம்‌ 
பூவரும்பு, எசுர்வேதம்‌, கடம்பு, 
கூட்டம்‌, சவை, செடி, தாழ்‌ 
வாரம்‌, பலகணி, பெருமை, மரப்‌ 


பொது, மாயவித்தை, வலை, 


விகற்பம்‌, விலங்கின்‌ கூட்டம்‌, 
வலைபோன்ற தோரணம்‌. 
சாலம்பம்‌ - ஓர்மரம்‌. 
சாலரி - ஓஒர்வாத்தியம்‌. 
சாலர்‌ - நெய்தனிலமாக்கள்‌. 
சாலல்‌ - பமிகுதியாயிருத்தல்‌, மேன்மை 
யுடைத்தாதல்‌. 
சாலவகன்‌ - திருமால்‌. 
சாலவம்‌ - தேயமன்பத்தாறி னொன்று. 
சாலன்‌ - சாலிவாகனன்‌. 
சாலாங்கபாஷாணம்‌ - ஓர்‌ மருந்து. 


சாலாங்கி - பாவை. 


சாலாரம்‌ - ஏணி, படி, பறவைக்கூடு. 

சாலாவிரகம்‌ - குரங்கு. 

சாலி - அருந்ததி, கவசம்‌, கள்‌, நாவி, 
மிக்கோன்‌. 

சாலிகர்‌ - நெய்வோர்‌. 

சாலிகை - கவசம்‌. 

சாலிகோத்திரம்‌ - குதிரை. 

சாலிச்சி - சாலியப்பெண்‌. 

சாலியர்‌ - சாலிகர்‌. 

சாலிவாகனன்‌ - ஒரரசன்‌. 

சாலினி - கள்வாணிச்சி, தேவராட்டி, 
பீர்க்கு. 

சாலினிகரணம்‌ - நிந்தை. 

சாலீனத்துவம்‌ - மரியாதை. 

சாலுகம்‌, சாலூகம்‌ - சாதிக்காய்‌, 
தாமரைக்கிழங்கு. 

சாலூரம்‌ - தவளை, மேன்மை. 

சாலேகம்‌-சந்தனம்‌,சிந்‌ தூரம்‌, பலகணி, 
பூவரும்பு. 

சாலேயம்‌ - கம்பளப்‌ புடைவை, 
நெல்விளை நிலம்‌. 

சாலை - அரசன்மனை, அறத்தின்‌ 
சாலை, அறை, இருமருங்கும்‌ 
விருட்சங்கள்‌ செறிந்த பாறை, 
குதிரைப்பந்தி, வெளிமண்டபம்‌. 

சாலோகம்‌, சாலோக்கியம்‌ - ஓர்பதவி, 
அஃது கடவுள துலகத்திருத்தல்‌. 

சால்‌ - சாலென்னேவல்‌, தண்ணீர்‌ 
மொள்ளும்பாத்திரம்‌, நீர்ச்சால்‌, 
படைச்சால்‌, மிகுதி. 

சால்கட்டுதல்‌, சால்வளைத்தல்‌ - உழவு 
சால்விடுதல்‌. 

சால்பு - இசைவு, ஊக்கம்‌, கல்வி, 
குணம்‌, மாட்சிமை, மேன்மை. 

சால்வை - உத்தரீகம்‌. 

சாவகம்‌ - செபம்‌, பதினெண்‌ பாடை 
யினொன்று. 

சாவகர்‌ - ஓர்பாடைக்காரர்‌, சமணர்‌. 


சாவகன்‌ - சனி. 


406 wirpiuror ABTS) 


சாவகன்‌ 


சாவகன்‌ குறிஞ்சி - குறிஞ்சித்திறத்தி 
னொன்று. 

சாவகாசம்‌ - வசதி. 

சாவகாரியம்‌ - பகுத்தறிதல்‌. 

சாவகேலம்‌ - நிந்தை. 

சாவசேடம்‌ - மிச்சம்‌. 

சாவடி - சத்திரம்‌. 

சாவட்டை - சாவீர்‌, வண்ணாத்திப்‌ 
பூச்சி, வாடல்‌. 

சாவணம்‌ - ஓர்கருவி. 

சாவதானம்‌ - கவனம்‌, விழிப்பு, 
மிருது. 

சாவம்‌ - விலங்கின்‌ பிள்ளை. 

சாவரம்‌ - இகழ்‌, தப்பு, பாவம்‌. 

சாவருணன்‌ - இரண்டாம்மனு. 

சாவருணியம்‌ - கலப்பற்றசாதி. 

சாவல்‌ - சேவல்‌. 

சாவறுதி - மரணகாலம்‌. 


சாவனம்‌ - டூரணாகுதி. 


சாவாக்கியம்‌ - கணிதமுறையி 
னொன்று. 

சரவாக்கிழங்கு - கருடன்‌ கிழங்கு. 
சாவாமூலி - மயிர்ச்சிகைப்பூடு, 
வேம்பு. 


சாவாமை - அழியாமை. 

சாவாளை - ஓர்மீன்‌, மெலிந்தது. 

சாவி - சப்பட்டை, சாவீர்‌. 

சாவிகை - மருத்துவிச்சி. 

சாவிசேடம்‌ - மரணச்செய்தி. 

சாவித்திரன்‌ - காற்‌ று, சிவன்‌, சூரியன்‌, 
பிரமன்‌. 

சாவித்திரி - உமை, கூரியரெணம்‌, 
பிரமன்‌ மனைவிகளிலொருத்தி, 
பூணுூறலணியாதவன்‌. 

சாவித்திரிசூத்திரம்‌ - பூணூல்‌. 

சாவீர்‌ - செத்தவீர்‌. 


சாவு - பிசாசம்‌, மரணம்‌. 


சாவுன்‌ - சவுக்காரம்‌. 

சாவெடில்‌ - பிணநாற்றம்‌. 

சாவெழுத்து - நச்செழுத்து. 

சாவேரி - ஒர்பண்‌. 

சாவோடுதல்‌ - வாடுதல்‌. 

சாவோலை - மரணச்சீட்டு. 

சாழல்‌ - ஒர்பிரபந்தம்‌, கரடி, மகளிர்‌ 
விளையாட்டினொன்று. 

சாழை - குச்சு, கைகொட்டல்‌. 

சாழையகத்தி - ஓரகத்தி. 

சாளக்கிராமம்‌ - சாலக்ரொமம்‌. 

சாளம்‌ - குங்கிலியம்‌, மணல்‌. 

சாளரம்‌ - பலகணி. 

சாளிகம்‌ - வண்டு. 

சாளிகை - சாடி, பணப்பை, வண்டு. 

சானியா - ஓர்சரக்கு. 

சாளுவர்‌ - சளுக்குவேந்தர்‌. 

சாளேசுரம்‌ - குறும்பார்வை, வெள்‌ 
ளெழுத்து. 

சாளை - ஓர்மீன்‌. 

சாளைக்கெண்டை - ஓர்மீன்‌. 

சாறடை, சாறணை - ஒர்பூடு. 

சாறயர்தல்‌ - விழாவயர்தல்‌. 

சாறல்‌ - குளிர்காற்று, சாறுதல்‌. 

சாறு - ஆணம்‌, கள்‌, குலை, கொத்து, 
சாரம்‌, சாறென்னேவல்‌, திருவிழா. 

சாறுதல்‌ - களங்கூட்டுதல்‌, சறுகக்‌ 
கொத்துதல்‌, சறுக்குதல்‌, வடிதல்‌. 

சாறுதாரி - கையாந்தகரை. 

சாறுவேளை - சாறணை. 

சாற்சமந்தம்‌ - மலையாத்தி. 

சாற்றுதல்‌ - சொல்லுதல்‌. 

சாற்றுவாய்‌ - நீர்வடியும்வாய்‌. 

சானகம்‌ - வில்‌. 

சானகி - ஓரரக்கன்‌, சீதை, பொன்‌ 
னாங்காணி, மூங்கில்‌. 


சானசி - பொன்‌. 


சிகிலாடுதல்‌ 


wpe AST 407 


சானம்‌ - அம்மி, உரைகல்‌, சாதி 
லிங்கம்‌, தியானம்‌, பெருங்காயம்‌. 

சானவி - கங்கை. 

சானி - வேசி. 

சானித்தியம்‌ - கட்டுதல்‌, முற்படுதல்‌. 

சானினி - சாகினி. 

சானு - மலைச்சாரல்‌, முழந்தாள்‌, 
வில்‌, தோள்‌. 

சானுக்கிரகம்‌ - தேவர்மொழி. 

சானுசந்தி - முழந்தாட்‌ பொருத்து. 

சானுபலகம்‌ - முழந்தாட்சில்லு. 

சானுவி - சானவி. 

சான்மலம்‌, சான்மலி -இலவமரம்‌, 
ஓர்தீவு. 

சான்மலிசாரம்‌ - இலவம்பிசின்‌. 

சான்றவர்‌ - அறிஞர்‌. 

சான்றாண்மை - ஊக்கம்‌, ஞானம்‌. 

சான்றார்‌ - ஒர்சாதியார்‌. 

சான்று - சாட்சி. 

சான்றோராட்சி, சான்றோர்வழக்கு - 
கற்றோர்வழக்கு. 

சான்றோர்‌ - அறிஞர்‌. 

சான்றோன்‌ - அறிஞன்‌, சூரியன்‌. 


சி 

சிஃகுவீகம்‌ - ஓர்நோய்‌. 

சிஃறாழிசைக்கொச்சகக்கலிப்பா - 
ஓர்கலிப்பா, அஃது சிலதாழிசை 
களோடு பிறவுறுப்புகளையுங்‌ 
கொண்டு முடிவது. 

சிகண்டகம்‌ - உச்சிச்சிகை. 

சிகண்டம்‌ -௨ச்‌சச்சிகை, மயிற்றோகை. 

சிகண்டி - அம்பு, அலி, ஆமணக்கு, 
ஓர்பண்‌, சேவல்‌, பேடு, மயில்‌, 
மயிற்றோகை, பாலையாழி 
னோசை. 

சிகண்டிசன்‌, சிகண்டிதன்‌ - வியாழன்‌. 


சிகநாதம்‌ - அப்பிரகம்‌. 


சிகம்‌ - கரணம்‌. 

சிகரகேந்திரம்‌ - சூரியனுக்கும்‌ மற்‌ 
றொருரிெகத்துக்குமுள்ள தூரம்‌. 

சிகரப்பாடி - கோஷ்டம்‌. 

சிகரம்‌ - உயர்ச்சி, கோபுரமுடி, சுக்கு, 
தலை, தலைச்சீரா, திரை, நீர்த்‌ 
துளி, மயிர்முடி, மலை, மலை 
முடி, வட்டில்‌, வீடு, கவரிமா, 
காக்கை. 

சிகரி - எலி, கருநாரை, கோபுரம்‌, 
சிகரம்‌, புல்லுருவி, மலை, மலை 
மேற்கோட்டை. 

சிகரிநிம்பம்‌ - மலைவேம்பு. 

சிகரியந்தம்‌ - புல்லுருவி. 

சிகல்‌ - குறைதல்‌, கெடுதல்‌. 

சிகழிகை-தொடுத்தமாலை, மயிர்முடி, 
மாலை, வாசிகை. 

சிகாச்சேதம்‌ - அபரக்கிரியைக்கு 
மயிர்களைதல்‌. 

சிகாதரு - விளக்குத்தண்டு. 

சிகாதாரம்‌ - மயில்‌. 

சிகாமணி - சிரோரத்தினம்‌, முதல்வன்‌. 

சிகாமூலம்‌ - கிழங்குள்ள பூடு. 

சிகாரி - வேட்டை. 

சிகாவலம்‌ - பாசி. 

சிகாவளம்‌ - மயில்‌. 

சிகானகம்‌ - உலக அழிவு. 

சிகி - அம்பு, எருது, குதிரை, கேது, 
சேவல்‌, தீ, தீபம்‌, மயில்‌, மலை, 
சிலம்பு. 

சிகிசேகரம்‌ - மயிற்சூடு. 

சிகிச்சகன்‌ - வைத்தியன்‌. 

சிகிச்சை - பரிகாரம்‌. 

சிகிடிமா - கொட்டை முந்திரிகை. 

சிகித்துவசன்‌ - கந்தன்‌. 

சிகிபுச்சம்‌ - மயிற்றோகை. 

சிகிலம்‌ - சேறு. 

சிகிலாடுதல்‌ - பினுக்குதல்‌. 


408 wirpiuror ABS) 


சிசிலி 


சிசிலி - ஒப்பஞ்செய்யுங்கருவி. 

சிகிவாகனன்‌ - குமரன்‌. 

சிகிற்சை - வைத்தியம்‌. 

சிகுதல்‌ - அழிதல்‌, குறைதல்‌. 

சிகுரம்‌ - மயிர்ப்பொது. 

சிகுவாக்கிரம்‌ - நுனிநா. 

சிகுவாநீரிலேகனம்‌ - நாவலம்புதல்‌. 

சிகுவாபம்‌ - நாய்‌. 

சிகுவாமூலம்‌ - அடி நா. 

சிகுவீகசன்னி - ஓர்சன்னி. 

சிகுவை - கண்ணினிற்குந்நரம்பு. 

சிகூரம்‌ - தலைமயிர்‌. 

சிகை - ரெணம்‌, குடுமி, கொப்பு, 
சுவாலை, நுதி, படைத்தசாதம்‌, 
மயிர்முடி. 

சிகைதாடு - கொண்டையணியி 
னொன்று. 

சிக்கடி - அவரை, சிக்கு. 

சிக்கடிமுக்கடி - சிக்குமுக்கு. 

சிக்கணதை - அழுத்தம்‌. 

சிக்கம்‌ - உச்சி, உறி, குடுமி, சிறைச்‌ 
சாலை, சீப்பு, பின்னல்‌, மெலிவு, 
வண்டு, வேலை. 

சிக்கர்‌ - கள்‌. 

சிக்கல்‌ - இளைத்தல்‌, ஒநேர்‌, காக்கை, 
கிடைத்தல்‌, சிக்குதல்‌. 

சிக்கறுக்கி - சீப்பு. 

சிக்கனவு - இறுக்கம்‌. 

சிக்காரம்‌ - அழுகை. 

சிக்கிலிதம்‌ - ஈரம்‌. 

சிக்கு - எண்ணெய்ப்‌ பற்று முதலியன, 
கண்ணி, பிசகு, மயிர்ச்சிக்கு. 

சிக்குச்சடை - மிகுபிசகு. 

சிக்குண்ணல்‌ - சிக்குப்படுதல்‌. 

சிக்குதல்‌ - அகப்படுதல்‌, பின்னுப்‌ 
படுதல்‌. 


சிக்குப்பிக்கு, சிக்குமுக்கு - தொந்தறை, 
பிசகு. 


சிக்குப்பாடு - தடை, பிசகு. 

சிக்குரு - முருங்கை. 

சிக்குவாங்கி, சிக்குவாரி - சீப்பு. 

சிக்குவை - சிங்நுவை. 

சிக்கெனவு - இறுக்கம்‌. 

சிங்கத்திசை - தெற்கு. 

சிங்கத்தோலுடையோன்‌ - வீரபத்திரன்‌. 

சிங்கநாதம்‌ - ஓஒர்துளைக்கருவி, 
சிங்கத்தின்‌ கெற்சிப்பு, வீராவேசசத்‌ 
தாலார்த்தல்‌. 

சிங்கநோக்கு - ஒருதலையிருபுறமும்‌ 


பார்த்தல்‌, கூத்திரநிலையெட்டி 
னொன்று. 


சிங்கமதாணி - 
பண்ணிய வேந்தர்மார்பிலணியுஞ்‌ 


திக்குவிசையம்‌ 


சிங்கமுகப்‌ பதக்கம்‌. 

சிங்கமடித்தல்‌ - கிட்டிபுள்ளடித்தல்‌. 

சிங்கமுகக்காப்பு - ஒர்வகைக்காப்பு. 

சிங்கமுகப்பல்லக்கு - ஓர்வகைச்‌ 
சிவிகை. 

சிங்கமுகி - பொன்னூமத்தை. 

சிங்கம்‌ - இராசசின்னத்தொன்று, ஓர்‌ 
மிருகம்‌, ஓரிராசி,ஓர்‌ விளையாட்டு, 
சரகாண்ட பாஷாணம்‌. 

சிங்கல்‌ - இளைத்தல்‌, குறைதல்‌. 

சிங்கவாகினி - துற்கை, பார்வதி. 

சிங்களம்‌ - ஓர்கூத்து, தேயமன்‌ பத்தாறி 
னொன்று, அஃது ஈளம்‌, பதினெண்‌ 
பாடையினொன்று. 

சிங்களர்‌, சிங்களவர்‌ - ஒர்பாடைக்‌ 
காரர்‌. 

சிங்கன்வாழை - ஓஒர்விதவாமை. 

சிங்காசனம்‌ - சிங்காதனம்‌. 

சிங்காடி, சிங்காணி - சுண்டுவில்‌. 

சிங்காணகம்‌, சிங்காணம்‌ - மூக்குச்‌ 
சளி. 

சிங்காதனம்‌ - பத்திராசனம்‌. 


சிங்காரத்தோட்டம்‌ - நந்தனவனம்‌. 


சிட்டிகன்‌ 


wri 4ST 409 


சிங்காரம்‌ - அணி, அலங்காரம்‌, 
திருத்தம்‌, நவரசத்தினொன்று. 

சிங்காரவனம்‌ - புந்தோட்டம்‌. 

சிங்காரி - அலங்காரி, சிங்காரியென்‌ 
னேவல்‌. 

சிங்காரித்தல்‌ - அலங்கரித்தல்‌. 

சிங்காரிப்பு - அலங்கரிப்பு. 

சிங்கி - ஓர்நோய்‌, ஒர்மீன்‌, கடுக்காய்‌, 
கற்கடகசிங்கி, துட்டை, நஞ்சு, 
மிருதாரசிங்கி, வைப்புப்பாஷாண 
முப்பத்திரண்டி னொன்று. 

சிங்கிகம்‌ - கறிமுள்ளி. 

சிங்கிட்டம்‌ - பாலை. 

சிங்கியடித்தல்‌ - ஒர்விளையாட்டு. 

சிங்கிரம்‌ - பாலை. 

சிங்கிலி - ஓர்செடி, குன்றிக்கொடி. 

சிங்கிவேரம்‌ - சுக்கு. 

சிங்குதல்‌ - அழிதல்‌, இளைத்தல்‌, 
தேய்தல்‌. 

சிங்குவை - சிங்ஙநுவை. 

சிங்கேறு - ஆண்சிங்கம்‌. 

சிங்ஙுவை - நா. 

சிங்ஙுவையிந்திரியக்காட்சி - நாப்‌ 
பொறியறிவு. 

சிசம்‌ - தமரத்தை. 

சிசிரம்‌ - சந்தனம்‌, குளிர்‌, பின்பனிக்‌ 
காலம்‌. 

சிசு - எட்டுவயதிற்குட்பட்ட வன்‌, 
குழந்தை, மாணாக்கன்‌. 

சிசுகத்தி - சிசுவதை. 

சிசுகம்‌ - ஒர்மரம்‌, கடற்பன்றி, 
குழந்தை. 

சிசுத்துவம்‌ - பிள்ளைத்தன்மை. 

சிசுபாலகன்‌ - கிருட்டிணன்‌. 

சிசுபாலன்‌ - இடையெழுவள்ளலி 
லொருவன்‌. 

சிசுபுடம்‌ - இருபதெருப்புடம்‌. 

சிசுமாரம்‌ - கடற்பன்றி, முதலை. 


சிசுருட்சை - உண்டுபண்ணல்‌, கரும 
முடிக்கும்பேட்சை. 

சிசுவதை - குழந்தையைக்கொல்லல்‌, 
புரூணகத்தி. 

சிச்சிலி - பொன்வாய்ப்புள்‌. 

சிச்சிலிப்பான்‌, சிச்சிலிர்ப்பான்‌ - 
வசூரிவகையினொன்று. 

சிச்சிலுப்பான்‌ - ஒர்கருவி. 

சிச்சீ - இகழ்ச்சிக்குறிப்பு. 

சிஞ்சதை - திப்பிலி. 

சிஞ்சம்‌ - சஞ்சிதம்‌, புளிமா. 

சிஞ்சாரி - புளியமரம்‌. 

சிஞ்சிதம்‌ - அசையுமாபரணங்களா 
லெழுமொலி. 

சிஞ்சினி - வின்னாண்‌. 

சிஞ்சினிதம்‌ - நானொலி. 

சிஞ்சுகம்‌ - கேகயப்புள்‌. 

சிஞ்சுமாரம்‌ - முதலை. 

சிஞ்சை - அணிகளானெழுமொலி, 
நூணொலி, புளியமரம்‌. 

சிடம்‌ - சாதிக்காய்‌. 

சிட்சகன்‌ - மாணாக்கன்‌. 

சிட்சன்‌ - ஷன்‌. 

சிட்சாகரன்‌ - உவாத்தி, வியாசன்‌. 

சிட்சிதாட்சரன்‌ - மாணாக்கன்‌. 

சிட்சித்தல்‌ - தண்டித்தல்‌, போதித்தல்‌. 

சிட்சிப்பு - சட்‌ சித்தல்‌. 

சிட்சை - கல்வி, சிட்சித்தல்‌. 

சிட்சைப்படுதல்‌ - அறிவு பயிற்றப்‌ 
படுதல்‌, ஏவற்செய்தல்‌. 

சிட்டபரிபாலனம்‌ - சற்சனரைக்காத்தல்‌. 

சிட்டர்‌, சிஷ்டர்‌ - தெய்வதொண்டர்‌, 
நல்லோர்‌, பெரியோர்‌. 

சிட்டாசாரம்‌ - படிந்தவொழுக்கம்‌. 

சிஷ்டி, சிட்டி - ஒழுங்கு, கட்டளை, 
சூதுகவற்றுச்‌ செப்பு, படைப்பு. 

சிட்டிகன்‌ - அக்கியோன்‌, கடவுள்‌, 
பிரமன்‌. 


410 wirpiuror ABTS) 


சிட்டித்தல்‌ 


சிட்டித்தல்‌ - படைத்தல்‌. 

சிட்டிப்பு - படைப்பு. 

சிட்டிலிங்கி - ஒர்மரம்‌. 

சிட்டு - ஓர்குருவி. 

சிணாறு - மரக்கிளை. 

சிணி - நாற்றம்‌. 

சிணுக்கம்‌ - அழுகை. 

சிணுக்கு - அழுகை, உழலைமரம்‌, 
சிக்கு, சிணுக்கென்னேவல்‌. 

சிணுக்குதல்‌ - பிதுக்கல்‌, பொசியப்‌ 
பண்ணல்‌. 

சிணுக்குவாங்கி - மயிர்ச்‌சிக்குவாங்கி. 

சிணுங்கல்‌, சிணுங்குதல்‌ - அழுதல்‌. 

சிண்‌ - கையாள்‌. 

சிண்டி, சிண்டு - அளவுபடு, குடுமி, 
தலை மயிர்‌. 

சிண்டுதல்‌ - சருவுதல்‌, தொடுதல்‌, 
நெருங்குதல்‌. 

சிதகம்‌ - இடியேறு, தூக்கணங் குருவி. 

சிதகன்‌ - சுக்ரென்‌, தூக்கணங்குருவி. 

சிதகுஞ்சரம்‌ - ஐராவதம்‌. 

சிதசத்திரம்‌ - வெண்குடை. 

சிதசிந்து - கங்கை. 

சிதடன்‌ - அறிவில்லான்‌, குருடன்‌. 

சிதடி - அறிவிலி, குருடி, சிள்வண்டு, 
சல்லி. 

சிதடு - பேதமை. 

சிதப்பூரம்‌ - பொன்னாங்காணி. 

சிதமருசம்‌ - வெண்பிளகு. 

சிதம்‌ - சந்தனம்‌, சயமுறப்படல்‌, 
ஞானம்‌, புளியாரை, விட்டுணு 
கரந்தை, விண்மீன்‌, வெண்மை, 
வெள்ளி, அசையப்பட்டவை, 
வறுமை. 

சிதம்பரம்‌ - ஒர்தலம்‌. 

சிதம்பல்‌ - பதனழிதல்‌. 

சிதம்பு - குணமின்மை, சிதம்பென்‌ 
னேவல்‌, பதனழிவு. 


சிதம்புதல்‌ - பதனழிதல்‌. 

சிதரம்‌ - உறி, மழைத்துளி. 

சிதர்‌ - உறி, சிதரென்னேவல்‌, கலைத்‌ 
துணி, தேனி, பராகம்‌, பூந்தாது, 
மழைத்துளி, மழைத்தூவல்‌, பூமி. 

சிதர்ச்சி, சிதர்தல்‌ - சிந்தல்‌. 

சிதர்த்தல்‌ - சிந்துதல்‌. 

சிதலம்‌ - பதனழிவு. 

சிதலை - கறையான்‌, சீலைத்துணி, 
நோய்‌. 

சிதல்‌ - ஓர்பூச்சி, கறையான்‌. 

சிதவல்‌ - குறைவுபட்ட து, சிதறுதல்‌, 
சீரை, செத்தல்‌, தேரிடக்கியம்‌, 
படுக்கை. 

சிதளி - பொன்னாங்கண்ணி. 

சிதள்‌ - கறையான்‌, மீன்செகிள்‌. 

சிதறடித்தல்‌ - சேதப்படுத்தல்‌, தோற்‌ 
கடித்தல்‌. 

சிதறி - மழை, பாடலமரம்‌. 

சிதறுதல்‌ - சிந்துதல்‌. 

சிதனம்‌ - கோடகசாலை. 

சிதன்‌ - அச்சமுள்ளோன்‌, சுக்கிரன்‌. 

சிதாகாசம்‌ - ஞானாகாசம்‌. 

சிதாக்கினி - ஈமாக்கினி. 

சிதாத்துமா - கடவுள்‌. 

சிதாபாங்கம்‌ - மயில்‌. 


சிதாபாசம்‌ - மயக்கு. 


சிதாபாசனம்‌ - முக்குணங்களு 
ளொன்றில்‌ விவேகமழுந்தி 
யிருத்தல்‌. 


சிதாபாசன்‌ - சீவன்‌. 

சிதாப்பிரம்‌ - வெள்ளைமுகில்‌. 

சிதாம்புசம்‌, சிதாம்போசம்‌ - வெண்டா 
மரை. 

சிதாயம்‌ - சுடலை. 

சிதாரம்‌ - தேரிடக்கியம்‌. 

சிதார்‌ - சீரை. 

சிதானந்தம்‌ - ஞானானந்தம்‌. 


சித்தாந்தன்‌ 


wp ABTA 411 


சிதானன்‌ - கருடன்‌. 

சிதி - ஈமவிறகு, கறுப்பு, கோடாலி, 
வெண்மை. 

சிதிகண்டன்‌ - சிவன்‌. 

சிதிகை - மாதரிடையணியினொன்று. 

சிதிரம்‌ - கோடாலி, த, வாள்‌. 

சிதிலம்‌ - சிதலம்‌, நெகிழ்தல்‌. 

சிதுமலர்‌ - நீர்விட்டான்‌. 

சிதுரம்‌ - நேர்வாளம்‌. 

சிதுரன்‌ - சத்துரு. 

சிதேகி - கடுக்காய்‌. 

சிதேசகதிரம்‌ - வெண்கருங்காலி. 

சிதேதரம்‌ - கருமை. 

சிதேந்திரியம்‌ - ஞானேந்திரியம்‌. 

சிதை - ஈமவிறகு, கீழ்மை, சிதை 
யென்னேவல்‌. 

சிதைசுற்று - ஆலை, சக்கரம்‌, செக்கு. 

சித்தாபாசம்‌ - சடம்‌. 

சிதைதல்‌ - அழிதல்‌, கெடுதல்‌. 

சிதைத்தல்‌ - அழித்தல்‌, கெடுத்தல்‌. 

சிதைந்தசொல்‌ - எழுத்துத்திரிந்துங்‌ 
கெட்டும்‌ வழங்குஞ்சொல்‌. 

சிதைப்பு - அழிப்பு. 

சிதையர்‌ - கழ்மக்கள்‌. 

சிதைவு - குறைவு, கேடு. 

சிதோதரன்‌ - குபேரன்‌. 

சித்தகங்கை - ஆகாயநதி. 

சித்தகம்‌ - தலைச்சீரா. 

சித்தகலிதம்‌ - அறியப்பட்டது. 

சித்தகாசம்‌ - பேரறிவு. 

சித்தக்கல்‌ - ஈரக்கல்‌, சிலாநாகக்கல்‌. 

சித்தசமாதானம்‌ - சமுசயமற்றிருத்தல்‌. 

சித்தசமுசயம்‌ - மனச்சந்தேகம்‌. 

சித்தசமுன்னதி - 
தொன்று, அஃது அகங்காரம்‌. 

சித்தசலனம்‌ - மனத்தளப்பம்‌. 


சத்தவிசனத்‌ 


சித்தசன்‌ - மன்மதன்‌. 


சித்தசாதனம்‌ - வெண்கடுகு. 

சித்தசாந்தி - மனதையடக்கல்‌. 

சித்தசுத்தி - மனத்தூய்மை. 

சித்தசேனன்‌ - முருகன்‌. 

சித்தஞானம்‌ - கேவலஞானம்‌. 

சித்தத்தியாகம்‌, சித்தநிவிர்த்தி - 
துறத்தல்‌. 

சித்தபதம்‌ - ஒவ்வாமை. 

சித்தப்பிரசன்னதை - மகிழ்ச்சி. 

சித்தப்பிரமை - பைத்தியம்‌, மன 
மயக்கம்‌. 

சித்தமன்‌ - ஆமணக்கு. 

சித்தம்‌ - உட்‌ கரணந்நான்‌கனொன்று 
உண்மை, உப்பு, உள்ளம்‌, எப்‌ 
போழ்தும்‌, கீர்த்தி, சிவாகம மிருபத்‌ 
தெட்டினொன்று, துறவு, நித்திய 
யோகத்தொன்று, முடிப்பு, 
முருங்கை. 

சித்தம்பலம்‌ - சிதம்பரம்‌. 

சித்தயோகம்‌ - சுபயோகம்‌. 

சித்தராரூடம்‌ - விஷவாகடத்‌ தொன்று. 

சித்தர்‌ - சித்திபெற்றவர்கள்‌. 

சித்தலயம்‌ - மனவொடுக்கம்‌. 

சித்தல்‌ - சீலை. 

சித்தவிப்பிரமம்‌ - ஒர்நோய்‌. 

சித்தவிலாசம்‌ - பிரபஞ்சவிச்சை. 

சித்தவேதனை - மனக்கலக்கம்‌. 

சித்தன்‌ - அருகன்‌, காந்தக்கல்‌, சித்தி 
பெற்றோன்‌, சிவன்‌, வயிரவன்‌. 

சித்தன்‌ சாபக்கல்‌ - தவளைக்கல்‌. 

சித்தாகாரம்‌ - அரூபம்‌. 

சித்தாசங்கம்‌ - பற்று. 

சித்தாதிகள்‌ - சித்தர்‌. 

சித்தாந்தசாராவலி - ஓர்நூல்‌. 

சித்தாந்தம்‌ - ஓர்சைவசமயவிகற்பம்‌, 
தருக்கமுடிவு. 

சித்தாந்தன்‌ - சிவன்‌. 


412 wirpiuror ABTS) 


சித்தாந்தி 


சித்தாந்தி - சித்தாந்தசமயி, தருக்க 
முடிவுசாற்றுவோன்‌. 

சித்தாமோகம்‌ - பேரோசனை. 

சித்தாராகம்‌ - விருப்பம்‌. 

சித்தார்த்தம்‌ - கடுகு, தத்துவஞானம்‌, 
வெண்கடுகு. 

சித்தார்த்தி - ஓராண்டு. 

சித்தி - அறிவு, இறைமுதலிய விறுத்‌ 
தல்‌, ஊறுசெய்தல்‌, எண்ணெய்க்‌ 
குத்தி, சித்தித்தல்‌, சித்தியென்னே 
வல்‌, செல்வாக்கு, நித்தியயோகத்‌ 
தொன்று, நிறைவேற்றம்‌, பெலம்‌, 
மகிழ்ச்சி, மந்திரோச்சாரணமிதி 
யடி, மறைவு, மோக்கம்‌, வெட்டல்‌, 
பொன்னாங்கண்ணி. 

சித்தித்தல்‌ - கைகூடுதல்‌, சம்பவித்தல்‌. 

சித்திநெறி - முத்திவழி. 

சித்தியம்‌ - கோரி, உறி. 

சித்தியாடிரோகணம்‌, சித்தியாரோகணம்‌ 
- உடன்கட்டையேறுதல்‌. 

சித்தியாமலகம்‌ - ஓர்நெல்லி. 

சித்தியாரூடம்‌ - விஷவாகடங்களி 
னொன்று. 

சித்தியார்‌ - சித்தாந்த நதூலினொன்று. 

சித்திரகடம்‌ - காடு. 

சித்திரகண்டம்‌ - புறவு. 

சித்திரகம்‌ - ஆமணக்கு, ஒர்பூடு, 
திலகம்‌, புலி. 

சித்திரகம்பலம்‌ - வன்னக்கம்பளி. 

சித்திரகரன்‌ - சித்திரகாரன்‌. 

சித்திரகவி - நாற்கவியினொன்று, 
அஃது எழுகூற்றிருக்கை, எழுத்து 
வருத்தனம்‌, ஏகபாதம்‌, ஒற்றெ 
முத்துத்தர்ந்தவொரு பொருட்‌ 
பாட்டு, ஓரெழுத்தினம்‌, கரந்துறை, 
காதைகரப்பு, கூடசதுக்கம்‌, கோ 
மூத்திரி, சக்கரம்‌, சருப்பதோ 
பத்திரம்‌, சித்தரப்பா, சுழிகுளம்‌, 
தூசங்கொளல்‌, பாதமயக்கு, 
பாவின்புணர்ப்பு, மாலைமாற்று, 


வாவனஞாற்று, விசித்திரப்பா, 
வினாவுத்தரம்‌ இவை முதலிய 
மிறைக்கவி. 
சித்திரகாயம்‌ - புலி. 
சித்திரகாரர்‌ - சித்திரஞ்செய்வோர்‌, 
சிற்பர்‌. 
சித்திரகுத்தன்‌ - இயமன்‌ கணக்கன்‌. 
சித்திரகூடம்‌ - ஓர்மலை, சமஸ்தான 
மண்டபம்‌. 
சித்திரகோலம்‌ - நச்சுப்பல்லி. 
சித்திரக்காலி - ஓர்நெல்‌. 
சித்திரக்கிளிச்சி - கதண்டு. 
சித்திரக்குள்ளன்‌ - குறுத்தவன்‌. 
சித்திரசருப்பம்‌ - பெரும்பாம்பு. 
சித்திரசாலை - சித்திரமண்டபம்‌. 
சித்திரசுரூபம்‌ - எழுதப்பட்ட ரூபம்‌, 
வெட்டப்பட்ட ரேபம்‌. 
சித்திரதண்டகம்‌ - பருத்தி. 
சித்திரதரம்‌ - மாரர்க்கசடப்பிரமாணத்‌ 
தொன்று, அஃது ஒருமாத்திரை 


யோர்‌ களையாகக்கொண்டது. 

சித்திரதாரணை - நவதாரணையி 
னொன்று. 

சித்திரதாளம்‌ - நவதாளத்தொன்று. 

சித்திரபானு - ஒர்வருடம்‌ சூரியன்‌, தீ. 

சித்திரபுச்சகம்‌ - மயில்‌. 

சித்திரப்படம்‌, சித்திரப்படாம்‌ - எழுத்துச்‌ 
சீலை. 

சித்திரப்பா - மிறைக்கவியினொன்று. 

சித்திரப்பாலாவி - சித்திரைப்பாலாவி 

சித்திரப்பாவை, சித்திரப்பிரதிமை - 
சித்திரித்தவோவியம்‌. 

சித்திரப்பூம்பட்டாடை - சித்திரித்த 
நல்லாடை. 

சித்திரமிருகம்‌ - மான்‌. 

சித்திரமூலம்‌ - கொடிவேலி, அஃது 
பஞ்சமூலத்தொன்று. 

சித்திரமெழுகுதல்‌ - வன்னந்தட்டுதல்‌. 


சிந்தனை 


wpe 4ST 413 


சித்திரமெழுதுமண்‌ - செம்மண்‌. 
சித்திரமேகலை - மயில்‌. 
சித்திரம்‌ - அதிசயம்‌, ஆகாயம்‌, 
ஆமணக்கு, ஓர்கவி, சித்திரப்‌ 
பாவை, சித்திரிக்கப்பட்டது, 
சிறப்பு, சிற்ப நூன்முப்பத்‌ திரண்டி 
னொன்று, நூதனம்‌, நொடிக்கதை, 
பேரழகு, மார்க்க சடப்பிரமாணத்‌ 
தொன்று, அஃது இரண்டு மாத்‌ 
திரை யோர்களையாகக்‌ கொண்‌ 
டது, மெய்போற்‌ பொய்‌ கூறல்‌, 
அற்பம்‌. 
சித்திரரதன்‌ - ஓர்கந்தருவன்‌, சூரியன்‌. 
சித்திரரேகை - ஓரிரேகை, அரசமரம்‌. 
சித்திரர்‌ - சித்திரகாரர்‌, தச்சர்‌. 
சித்திரலேகை - சித்திரப்படம்‌. 
சித்திரவகவல்‌ - சித்திரமுள்ள வாசி 
ரியம்‌. 
சித்திரவதை - கண்ட துண்டமாய்‌ 
வெட்டிக்கொல்லல்‌. 
சித்திரவண்ணம்‌ - குறியவுநெடியவு 
மொத்து நேர்ந்தடுக்கி வருவது. 
சித்திரவாராத்தி - கண்டங்கத்தரி. 
சித்திரவிதழ்‌ - துத்தி. 
சித்திரவித்தாரன்‌ - விற்பன்னன்‌. 
சித்திரவித்தை - நூரதனவித்தை. 
சித்திரவேலை - வன்னவேலை. 
சித்திரவேளாகொல்லி - கொல்லித்‌ 
திறத்தினொன்று. 
சித்திரவோடாவி - சித்திரகாரன்‌. 
சித்திராங்கதன்‌ - குருகுலவரசரி 
லொருவன்‌. 
சித்திராங்கம்‌ - குங்குமம்‌. 
சித்திராபூபம்‌ - பணிகாரம்‌. 
சித்திராபூரணை - சித்திரையிற்‌ 
பெளர்ணமி, அஃது சித்திரகுத்தர்‌ 
பிறந்தநாள்‌. 
சித்திரான்னம்‌ - பலவகைச்சாதம்‌. 
சித்திரி - கெந்தலவணம்‌, சித்திரி 


யென்னேவல்‌. 


சித்திரித்தல்‌ - ஓவியந்தட்டல்‌, கொத்து 
வேலைசெய்தல்‌. 

சித்திரினி - சித்தினி. 

சித்திரை - ஓர்நாள்‌, ஓர்மாதம்‌. 

சித்திரைக்கதை - சித்திரகுத்தர்கதை. 

சித்திரைச்சிலம்பன்‌ - சித்திரை மாதத்‌ 
திற்பாயுங்காவிரியாறு. 

சித்திரைப்‌ பாலாவி - அம்மாபச்சரிசி. 

சித்திரைவசந்தன்‌ - சித்திரைத்‌ 
தென்றல்‌. 

சித்திரோதனம்‌ - மஞ்சலரிசிச்சோறு. 

சித்திரோத்தி - அசாீரிவார்த்கை. 

சித்திலி - சிற்றெறும்பு. 

சித்திலிகை - எழுத்துச்சலை, 
புடைவை. 

சித்தில்‌ - அறிவு. 

சித்தினி - நால்வகைப்‌ பெண்ணி 
னொருத்தி. 

சித்து - அரூபம்‌, அறிவு, மாயவித்தை, 
யாகம்‌. 

சித்துஞானம்‌ - சூக்குமஞானம்‌. 

சித்துடு - கிலுகிலுப்பை. 

சித்துப்பொருள்‌ - அறிவுமயமான 
பொருள்‌. 

சித்துரூபம்‌ - சூக்குமரூபம்‌, நோரவாளம்‌. 

சித்துரூபன்‌ - கடவுள்‌. 

சித்தை - தோற்றுருத்தி, பாகமாதல்‌. 

சித்தோன்னதி - அகங்காரம்‌. 

சிந்தகம்‌-தரக்கணங்குருவி, புளியமரம்‌. 

சிந்தடி - முச்சீரடி.. 

சிந்தடிவஞ்சிப்பா - முச்‌சீரடி யான்‌ வந்து 
தனிச்‌ சொற்பெற்று ஆசிரியச்‌ 
சுரிதகத்தான்‌ முடிவது. 

சிந்தம்‌ - புளியமரம்‌. 

சிந்தனாபோகம்‌ - மனதினாற்‌ 
பண்ணும்போகம்‌. 

சிந்தனை - எண்ணம்‌, தியானம்‌, 


நினைவு, விருப்பம்‌. 


414 wirpiuror ABS) 


சிந்தன்‌ 


சிந்தன்‌ - குறளன்‌, சீர்பந்த பாஷாணம்‌, 
தூக்கணங்குருவி. 

சிந்தாகுலம்‌ - மனக்கவலை. 

சிந்தாக்கட்டிகை - ஓரட்டிகை. 

சிந்தாக்கு - ஓராபரணம்‌. 

சிந்தாத்திரை - சுகவாழ்வு, நல்லபயனம்‌. 

சிந்தாமணி - ஓர்நூல்‌, ஓர்மருந்து, 
தேவமணியினொன்று. 

சிந்தாமணிமாத்திரை - ஓஒர்மருந்து. 

சிந்தித்தல்‌ - நினைத்தல்‌. 

சிந்திப்பு - நினைப்பு. 

சிந்தியம்‌ - சிவாகமமிருபத்‌ தெட்டி 
னொன்று. 

சிந்தியல்வெண்பா - மூன்றடியாய்‌ 
நேரிசைவெண்பாப்போலவும்‌ 
இன்னிசைவெண்பாப்போலவும்‌ 
வருவது. 

சிந்து - ஒர்பா, ஓர்யாறு, கடல்‌, குறள்‌, 
சிந்தென்னேவல்‌, தேயமன்‌ 
பத்தாறினொன்று, நீர்‌, பதினெண்‌ 
பாடையி னொன்று முச்சீரடி, 
யானை, யானைமதம்‌, வைடிரியம்‌. 


சிந்துசங்கமம்‌ - ஆறுங்கடலும்‌ 
பொருந்துமுகம்‌, அற்றுப்‌ 
பொருத்து. 

சிந்துசம்‌ - உப்பு. 


சிந்துச்சாரம்‌ - சந்துலவணம்‌. 

சிந்துதல்‌ - கெடுதல்‌, சிதறல்‌, செரிதல்‌. 

சிந்துநதி - ஓர்நதி. 

சிந்துநந்தனன்‌ - சந்திரன்‌, வீடுமன்‌. 

சிந்துநாடர்‌ - நெய்தனிலமாக்கள்‌. 

சிந்துநாதன்‌ - வருணன்‌. 

சிந்துபுட்பம்‌ - சங்கு. 

சிந்துரதம்‌ - இந்துப்பு. 

சிந்துரத்தம்‌ - ஒருப்பு. 

சிந்துரம்‌ - சிந்தூரம்‌. 

சிந்துவாரம்‌ - கடல்‌, வில்‌, வெண்‌ 
ணொச்சி. 


சிந்தூரம்‌ - சிவப்பு, செங்கிடை, 
செந்திலகம்‌, திலகம்‌, புடமிட்ட 
பஸ்மம்‌, புளியமரம்‌, யானை, 
வெட்சி. 

சிந்தூரவிதி - சிந்தூரம்வைக்கும்‌ 
முறை. 

சிந்தூரவைப்பு - சந்தூரமாகப்‌ புடமி 
டல்‌, சிந்தூரவிதி. 

சிந்தூரிகை - சிந்தூரம்‌. 

சிந்தூரித்தல்‌ - சிவப்பாக்கல்‌, பஸ்ம 
மாக்கல்‌. 

சிந்தை - கருத்து, குறிப்பு, துன்பம்‌, 
மனம்‌. 

சிந்தைகூரியன்‌ - புதன்‌. 

சிபாயம்‌ - சுவறுதல்‌. 

சிபிட்டகம்‌ - அவல்‌, குழந்தை. 

சிபித்துவம்‌ - உடைத்தல்‌. 

சிபிவிட்டம்‌ - சொட்டைத்தலை. 

சிபுகம்‌ - நாடி. 

சிப்பாரிசு - அறிமுகப்படுதல்‌, புகழ்‌ 
மொழி. 

சிப்பம்‌ - சறுகட்டு. 

சிப்பி - இப்பி, களிஞ்சில்‌, நச்சுப்பல்‌. 

சிப்பிநீறு - சப்பிசுட்டநீறு. 

சிப்பிமுத்து - சிப்பியில்விளையு முத்து. 

சிப்பியச்சு - கம்மக்கருவியினொன்று. 

சிப்பியர்‌ - தையற்காரர்‌, புகழ்ந்துபாடு 
வோர்‌. 

சிப்பிரம்‌ - அற்பம்‌. 

சிப்பிலாட்டி - சல்லறை, தொந்தறை. 

சிப்பிலாட்டு - தொந்தறை. 

சிப்பிவேலை - சிப்பியாகாரமான 
செய்கை. 

சிமட்டி - பேய்க்கொம்மட்டி. 

சிமம்‌ - எல்லாம்‌. 

சிமயம்‌ - மலையுச்சி, பொதியமலை. 


சிமாளம்‌ - களிப்பு. 
சிமாளித்தல்‌ - சந்தோஷித்தல்‌. 


சிரஸதாதார்‌ wipro sg 415 
சிமி - குடுமி. சிம்மு - எல்லை. 
சிமிகம்‌ - கிளி. சியச்சினி - உத்தாமணி. 


சிமிக்கி - ஒர்பணி. 

சிமிக்கிப்பது - ஓர்பணி. 

சிமிடன்‌ - சுமடன்‌. 

சிமிட்டி - பேய்த்திமிட்டி. 

சிமிட்டு - சமிட்டென்னேவல்‌, மருட்டு. 

சிமிட்டுதல்‌ - அணாப்புதல்‌, கண்‌ 
சிமிட்டுதல்‌. 

சிமிண்டி - நிமிண்டி. 

சிமிண்டுதல்‌ - தோன்றா மலெடுத்தல்‌, 
நுள்ளுதல்‌. 

சிமிலம்‌ - மலை. 

சிமிலி - உறி, குடுமி, சிள்வண்டு, 
தோணி, பூளை. 

சிமிழ்‌ - சிமிழென்னேவல்‌, செப்பு. 

சிமிழ்த்தல்‌ - கட்டல்‌. 

சிமிழ்ப்பு - கட்டு. 

சிமிள்த்தல்‌ - சிமிட்டுதல்‌. 

சிமுக்கிடுதல்‌ - அசைதல்‌, சிற்றொலிக்‌ 
குறிப்பு. 

சிமுட்டி - கீழ்காய்நெல்லி. 

சிமை - குடுமி. 

சிம்பத்தை - சிறுபுள்ளடி. 

சிம்பர்‌ - துப்பாக்கியிலிடுந்தக்கை. 

சிம்பல்‌ - ஒலித்தல்‌, சிம்பு, பாய்தல்‌. 

சிம்பு - சராய்‌, தும்பு. 

சிம்புதல்‌ -உச்சுதல்‌, ஒலித்தல்‌, கரவாய்க்‌ 
கவருதல்‌. 

சிம்புரி - சும்மாடு. 

சிம்புளானோன்‌ - வீரபத்திரன்‌. 

சிம்புளி - கம்பளி, செவ்வாடை. 

சிம்புள்‌ - எண்காற்புள்‌. 

சிம்பை - அவரை. 

சிம்மதம்‌ - பாம்பு. 

சிம்மம்‌ - சிங்கம்‌. 


சிம்மாசனம்‌ - சிங்காசனம்‌. 


சியநாகம்‌ - துத்தபாஷாணம்‌. 

சியிருதம்‌ - கடுக்காய்‌. 

சிரகபாலம்‌ - தலையோடு. 

சிரகம்‌ - கரகம்‌, தலைச்சீரா, திவலை, 
மழைத்துளி. 

சிரகம்பம்‌, சிரகம்பிதம்‌, சிரக்கம்பம்‌ - 
தலையசைப்பு. 

சிரகரகருமம்‌ - பரதவுறுப்புளொன்று, 
அஃது அபிநயம்‌. 

சிரக்கோழி - குழலாதொண்டை, 
வசம்பு. 

சிரங்கம்‌ - தலை, பிரதானம்‌. 

சிரங்கு - ஓர்குருநோய்‌. 

சிரசம்‌ - மயிர்‌. 

சிரசன்‌ - சீர்பந்தபாஷாணம்‌. 

சிரசாவகித்தல்‌ - தலைமேல்வைத்தல்‌. 

சிரசீவி - காகம்‌, திருமால்‌, நெடுங்‌ 
காலம்வாழ்வோன்‌. 

சிரசு - தலை, முதல்‌. 

சிரசுதையம்‌ - பிறவிநோக்கம்‌. 

சிரசேவகன்‌ - பழயவேலைகாரன்‌. 

சிரச்சேதம்‌ - தலையவதாரம்‌. 

சிரச்செளளம்‌ - தலைச்செளளம்‌. 

சிரஞ்சீவி - காகம்‌, நெடுங்காலஞ்‌ 
சீவிப்போன்‌. 

சிரஞ்சீவியர்‌ - நெடுங்காலஞ்சீவிப்‌ 
போர்‌. 

சிரட்டை - தேங்காயோடு. 

சிரணி - ஒமச்செடி. 

சிரத்தக்காழகம்‌ - மருக்காரை. 

சிரத்தம்‌ - அசையப்பட்டவை. 

சிரஸ்தம்‌ - நெடுநாள்‌. 

சிரஸ்தர்‌ - சரேஷ்டர்‌. 

சிரத்தல்‌ - அழித்தல்‌, எழுத்திலா 
வோசைச, ஒலித்தல்‌. 

சிரஸதாதார்‌ - பிரதானி. 


416 wirptiuraor HE) 


சிரத்தினம்‌ 


சிரத்தினம்‌ - பழயது. 

சிரத்துதல்‌ - ஒலித்தல்‌, பேசலாலெழு 
மொலி. 

சிரத்தை - அன்பு, முதன்மை, 
விசுவாசம்‌, ஆங்காரம்‌, குருவி 
னிடத்திலுஞ்‌ சாத்திரங்களினிடத்‌ 
திலுமனதை நிறுத்தல்‌. 

சிரத்தைக்காழகம்‌ - மருக்காரை. 

சிரநதி - கங்கை. 

சிரபங்கம்‌ - சிரச்சேதம்‌. 

சிரமம்‌ - இரைச்சல்‌, இளைப்பு, 
சிலம்பம்‌. 

சிரமருகி - உடற்குறை. 

சிரமாலை - கபாலமாலை, சிர 
சிற்றரிக்கு முருத்திராக்கமாலை. 

சிரமித்திரன்‌ - பமழயசினேகிென்‌. 

சிரமிலி - நண்டு. 

சிரமை - இளைப்பு. 

சிரம்‌ - உயர்ச்சி, தலை, திப்பிலமூலம்‌, 
நெடுங்காலம்‌. 

சிரம்பம்‌ - சாலாங்கபாஷாணம்‌, 
சிலம்பம்‌. 

சிரல்‌ - சிச்சிலிக்குருவி, முடிவிடம்‌. 

சிரவணம்‌ - உபநிடதம்‌ முப்பத்தி 
ரண்டினொன்று, காது, கேள்வி, 
திருவோணம்‌. 

சிரவம்‌, சிரவை - கவுதாரி, காது, 
பெருகல்‌. 

சிரற்புள்‌ - பொன்வாய்ப்புள்‌. 

சிராங்கம்‌ - தலை. 

சிராத்தம்‌ - இறந்தோர்க்குச்‌ செய்யு 
மோர்கிரியை, அஃது யாகமிருபத்‌ 
தொன்றினொன்று. 

சிராயம்‌, சிராயனம்‌ - அனுசரித்தல்‌. 

சிராய்‌ - சிறாம்பு. 

சிராய்ப்பாக்கு - ஒர்பருவப்டாக்கு. 

சிராய்ப்பீனசம்‌ - ஓர்நோய்‌. 


சிராவணம்‌ - ஆவணிமாதம்‌, கல்‌. 


சிராவணி - யாகமிருபத்தொன்றி 
னொன்று. 

சிராவிருத்தம்‌ - ஈயம்‌. 

சிரி - அம்பு, கொலைசெய்வோன்‌, 


சிரியென்னேவல்‌, வாள்‌, வெட்டுக்‌ 
கிளி. 

சிரிட்டம்‌ - வெள்ளிலோத்திரம்‌. 

சிரித்துப்பேசல்‌ - நயச்சொல்‌, பரிகாசச்‌ 
சொல்‌, மலர்ந்த முகமாய்ப்‌ பேசல்‌. 

சிரிப்பாணி - சிரிக்கத்தக்கவன்‌, சிரிப்புக்‌ 
கிடம்‌. 

சிரிப்பு - நகை. 

சிரீடம்‌ - வாகைமரம்‌, குன்றி. 

சிரு - தோட்பொருத்து, போதல்‌. 

சிருகம்‌ - அம்பு, காற்று, தாமரை. 

சிருகாலன்‌ - கடுஞ்சொற்காரன்‌, நரி, 
வீரமில்லான்‌. 

சிருக்கு - சுருக்கு. 

சிருங்கம்‌ - அடையாளம்‌, கூர்‌, மலை 
முடி, விலங்கின்‌ கொம்பு. 

சிருங்கலம்‌ - சங்கிலி, யானைச்சங்கிலி, 
விலங்கு. 

சிருங்கலை - ஓர்செடி, கால்விலங்கு. 

சிருங்கவேரம்‌ - இஞ்சி. 

சிருங்காடகம்‌, சிருங்காடம்‌ - நூற்றெருக்‌ 
கூடுமிடம்‌. 

சிருங்காரம்‌-அன்பு, கராம்பு, சிங்காரம்‌, 
சிந்தூரத்திலகம்‌, புணர்ச்சி. 

சிருங்காரித்தல்‌ - சிங்காரித்தல்‌. 

சிருங்கி - பொன்‌. 

சிருட்டம்‌ - சிற்ப நூன்‌ முப்பத்திரண்டி 
னொன்று. 

சிருட்டி -சிட்டி யென்னேவல்‌, சுபாவம்‌, 
படைப்பு. 

சிருட்டிகத்தா, சிருட்டிகர்‌ - கடவுள்‌, 
பிரமா. 

சிருட்டிகாலம்‌ - உலகத்தைத்தோற்று 
விக்குங்காலம்‌. 


சிருட்டித்தல்‌ - பிறப்பித்தல்‌. 


சிலம்பக்கூடம்‌ 


wpe 4ST 417 


சிருட்டிப்பு - படைப்பு. 

சிருட்டியாளன்‌ - சவுக்காரம்‌. 

சிருணி - சத்துரு, யானைத்தோட்டி. 

சிருணிகை - உமிழ்நீர்‌. 

சிருதம்‌ - நன்மை. 

சிருதரம்‌ - பாம்பு. 

சிருதி - காது, தெரு. 

சிருபாடிகை - பறவைமூக்கு. 

சிரும்பணம்‌ - கொட்டாவிவிடுதல்‌. 

சிரும்பிகை - கொட்டாவி. 

சிரேசு - செல்வம்‌. 

சிரேஷ்டபுத்திரன்‌ - முதற்புத்திரன்‌. 

சிரேடம்‌ - கூடுதல்‌. 

சிரேட்டம்‌, சிரேஷடம்‌ - செழிப்பு, 
முதன்மை, மேன்மை. 

சிரேட்டர்‌ - உயர்ந்தோர்‌, முன்பிறந்‌ 
தோர்‌. 

சிரேட்டாதேவி - மூதேவி. 

சிரேணம்‌ - நெடுநாள்‌. 

சிரேணி - இடையர்வீதி, ஒழுங்கு, 
படி. 

சிரேயசு - கீர்த்தி. 

சிரேவணம்‌ - காட்டாமணக்கு. 

சிரை - குரங்கு, சிரையென்னேவல்‌, 
நரம்பு. 

சிரைத்தல்‌ - மயிர்கழித்தல்‌, புடை 
வையொதனுக்கல்‌. 

சிரைப்பித்தல்‌ - செளளம்பண்ணு 
வித்தல்‌. 

சிரைப்பு - செளளம்‌. 

சிரையன்‌ - நாவிதன்‌. 

சிரோசம்‌ - மயிர்‌. 

சிரோட்டம்‌ - திறிகடுகு. 

சிரோதரம்‌ - கழுத்து. 

சிரோத்தி - தலையோடு. 

சிரோத்திரம்‌ - காது, கேள்வி. 

சிரோந்தம்‌ - மயிர்ச்செறிவு. 


சிரோபத்தியம்‌ - கடுக்காய்‌. 

சிரோமணி, சிரோரத்தினம்‌ - முடியி 
லணியும்மணி. 

சிரோருகம்‌ - தலைமயிர்‌. 

சிரோவல்லி - மயிர்சூடு. 

சிரோவிருத்தம்‌ - மிளகு. 

சிரோவேட்டம்‌ - தலைச்சீரா. 

சிரோவேட்டனம்‌ - தலைச்சீரா. 

சில - கொஞ்சம்‌. 

சிலகம்‌ - சட்டுவம்‌. 

சிலக்குணம்‌ - திமிங்கலம்‌. 

சிலங்கம்‌ - வெள்ளிலோத்திரம்‌. 

சிலதர்‌ - ஏவல்செய்வோர்‌, தோழர்‌. 

சிலதி - ஏவல்செய்வாள்‌, தோழி. 

சிலதியர்‌ - ஏவல்செய்தோழியர்‌, 
தோழியர்‌. 

சிலத்திற்கடுகு - திமிங்கலம்‌. 

சிலத்தின்பிரிதிவி - கற்பூரசிலாசத்து. 

சிலந்தி - ஓர்பூச்‌சி, ஓர்பூமரம்‌, பரு. 

சிலந்திநாயகம்‌ - ஒர்பூடு. 

சிலப்பதிகாரம்‌ - ஓர்நூல்‌. 

சிலமக்காரன்‌ - அதட்டி, சிலம்பக்‌ 
காரன்‌. 

சிலமங்காட்டுதல்‌ - அசுமாற்றங்‌ 
காண்‌ பித்தல்‌, சிலமித்தல்‌, பய 
முறுத்தி வெருட்டல்‌. 

சிலமப்படுதல்‌ - அசுமாற்றப்படுதல்‌. 

சிலமம்‌ - அசுமாற்றம்‌, சிலம்பம்‌. 

சிலமன்‌ - அசுமாற்றம்‌. 

சிலமி - சிலம்பக்காரன்‌, பகடக்காரன்‌. 

சிலமித்தல்‌ - அதட்டுதல்‌, சிலம்பம்‌ 
பண்ணுதல்‌. 

சிலமீலிகை - மின்மினி, மின்னல்‌. 

சிலம்‌ - இந்துப்பு. 

சிலம்பக்காரன்‌ - சிலம்பப்பயிற்சி 
யுள்ளோன்‌, பகடக்காரன்‌. 


சிலம்பக்கூடம்‌ - சலம்பம்பழகுமிடம்‌. 


418 wirpiuror ABS) 


சிலம்பம்‌ 


சிலம்பம்‌ - படைக்கலப்பயிற்சி. 

சிலம்பல்‌ - ஒலி. 

சிலம்பன்‌ - குமரன்‌, குறிஞ்சிநிலத்‌ 
தலைவன்‌. 

சிலம்பி - சிலந்திப்பூச்சி. 

சிலம்பிநூல்‌ - சிலந்திப்பூச்‌சிநூல்‌. 

சிலம்பு - ஒலி, காற்சிலம்பு, சிலம்பென்‌ 
னேவல்‌, மலை. 

சிலம்புகூறல்‌ - ஓஒர்பிரபந்தம்‌. 

சிலம்புதல்‌ - ஒலித்தல்‌. 

சிலர்‌ - சிலபெயர்‌. 

சிலவங்கம்‌ - மீனெலும்பு. 

சிலவர்‌ - வேடர்‌. 

சிலாகை-சலாகை,தேகக்கல்‌, தொட்டி 
பாஷாணம்‌. 

சிலாக்கியம்‌ - சலாக்கியம்‌. 

சிலாசத்து - கற்பூரச்சிலை. 

சிலாசாதனம்‌ - கற்பொளி கருவியி 
னொன்று. 

சிலாசாரம்‌ - இரும்பு. 

சிலாஞ்சனம்‌ - நீலாஞ்சனம்‌. 

சிலாடகம்‌ - மேல்வீடு. 

சிலாதரன்‌ - நந்திதேவன்பிதா. 

சிலாதலம்‌ - கற்படி, பாறை. 

சிலாதிக்குமரி - கெளரிபாஷாணம்‌. 

சிலாத்துமசம்‌ - இரும்பு. 

சிலாநஞ்சு - கன்மதம்‌. 

சிலாநாகம்‌ - சூடாலைக்கல்‌. 

சிலாந்தி - சீந்தில்‌. 

சிலாபம்‌ - முத்துக்குளிப்பு. 

சிலாபேசி - செப்புநெருஞ்சில்‌. 

சிலாப்பி - வேலைக்கள்ளன்‌. 

சிலாப்புதல்‌ - வீண்பொழுதுபோக்கல்‌. 

சிலாமணி - கற்பூரச்சிலை. 

சிலாமதம்‌ - கன்மதம்‌. 

சிலாமனா - மனோசிலை. 


சிலாமேனி - கண்டகிச்சிலை. 


சிலாம்பு - செகிள்‌. 

சிலாயுதன்‌ - ஆமை. 

சிலாரு - குழப்பம்‌. 

சிலாவங்கம்‌ - ஈயக்கல்‌. 

சிலாவட்டம்‌ - அரைகல்‌, சாணைக்கல்‌. 

சிலாவருடம்‌ - கன்மழை, சத்தமுகிலி 
னொன்று, அஃது கன்மழை 
பொழிவது. 

சிலாவி, சிலாவிந்து - கன்னார்‌. 

சிலாவுதல்‌ - சுலாவுதல்‌. 

சிலாவுறட்டி - ஒர்பணிகாரம்‌. 

சிலாவைரம்‌ - சிலாசத்து. 

சிலிட்டம்‌ - ஓரலங்காரம்‌, அஃது 
சொற்செறிவுடையது, (உம்‌) 
பற்றுக பற்றற்றான்‌ பற்றினையப்‌ 
பற்றை பற்று கபற்றுவிடற்கு. 

சிலியானை - முடக்குற்றான்‌. 

சிலிர்த்தல்‌ - தளிர்த்தல்‌, மயிர்க்கூச்சுக்‌ 
கொள்ளல்‌. 

சிலிர்ப்பு - உரோமப்பொடிப்பு. 

சிலீபதம்‌ - யானைக்கால்‌. 

சிலீமுகம்‌ - அம்பு, தேன்‌, முலைக்‌ 
கண்‌, மூடன்‌, யுத்தம்‌, வண்டு. 

சிலீரிடுதல்‌ - ஒலிக்குறிப்பு, குளிர்தல்‌, 
பயப்படுதல்‌. 

சிலுகன்‌ - கலகக்காரன்‌. 

சிலுகி - கலகக்காரி. 

சிலுகு - சண்டை, சிலுகென்னேவல்‌, 
தப்பிதம்‌, துன்பம்‌. 

சிலுகுதல்‌ - சண்டை பிடி த்தல்‌, துன்பப்‌ 
படுதல்‌. 

சிலுக்கு - இரும்புமோதிரம்‌, சண்டை, 
பலது, வாட்பல்‌. 

சிலுசிலுத்தல்‌ - அலட்டுதல்‌, ஒலிக்‌ 
குறிப்பு, குளிர்விறைத்தல்‌. 

சிலுசிலுப்பான்‌ - ஒர்வசூரி. 

சிலுசிலுப்பு - அலட்டு, ஒலிக்குறிப்பு, 
குளிர்க்குறிப்பு. 

சிலுசிலெனல்‌ - ஒலிக்குறிப்பு, குளிர்தல்‌. 


சிலைவங்கம்‌ 


wp ABTA 419 


சிலுத்தல்‌ - அறக்கரைதல்‌, கோபித்தல்‌, 
விள்ளுதல்‌. 

சிலுநீர்‌ - இலையிற்றங்கி விழும்‌ 
மழைத்துளி. 

சிலுப்பு- அசைப்பு, சலுப்பென்னேவல்‌. 

சிலுப்புதல்‌ - அசைத்தல்‌. 

சிலும்பலாடுதல்‌ - சிலும்பலாதல்‌. 

சிலும்பலி - அவலட்சணமுள்ளவள்‌. 

சிலும்பல்‌, சிலும்புதல்‌ - அசைதல்‌, 
ஒலித்தல்‌, சிராய்முதலிய சிலும்பு 
தல்‌. 

சிலுவலி - சிலும்பலி. 

சிலுவல்‌ - அலுசிலும்பல்‌, மரியாதை 
யற்றது. 

சிலுவை - கொல்லப்படுபவார்களை 
யறையு மோர்மரம்‌. 

சிலேடாதீபகம்‌ - ஓரலங்காரம்‌, அஃது 
சிலேடையிடத்து 
நின்று பயன்றருவது. 

சிலேடித்தல்‌ - உபயார்த்தம்படச்‌ 


தீபகமாய்‌ 


சொல்லல்‌. 

சிலேடை - ஓரலங்காரம்‌, அஃது 
உபயார்த்தமுள்ளது. 

சிலேடையின்‌ முடித்தல்‌ விலக்கு - 
ஓரலங்காரம்‌, அஃது முன்னர்‌ 
வைத்த பொருளையும்‌ பின்னர்‌ 
வைத்தபொருளையுமொரு 
சொற்றொடராற்‌ சிலேடித்துக்‌ 
கூறியோர்காரியத்தை விலக்கல்‌, 
(உம்‌) கொடியோர்க்கு முண்டோ 
குணம்‌. 

சிலேடையுருவகம்‌ - உவமையையும்‌ 
யபொருளையுமொரு சொற்‌ 
றொடையாற்‌ சிலேடித்துரு வகஞ் 
செய்வது, (உம்‌) கண்ணெ நெந்து 
காதல்‌ கரையிறப்பவை குமரல்‌ 
வண்ணமதனாம்புயம்‌. 

சிலேடையுவமை - 
முவமையுமொருங்குவருதல்‌. 

சிலேடைவிலக்கு - ஒரலங்காரம்‌, 
அஃது இருபொருளை ஒன்று 


சிலேடையு 


போற்சிலேடித்துக்‌ கூறிக்‌ காரியத்‌ 
திற்கின்னது வேண்டாவென 
வொன்றை விலக்கல்‌. 
சிலேட்டர்‌, சிலேட்டியர்‌ - செட்டிகள்‌. 
சிலேட்டுமகரசம்‌ - ஒர்நோய்‌. 
சிலேட்டுமகிரந்தி - கிரந்திநோயி 
னொன்று. 
சிலேட்டுமகுன்மம்‌ - ஒர்நோய்‌ 
சிலேட்டுமசூலை - ஒர்‌ சூலை 
சிலேட்டுமபித்தசூலை - ஒர்‌ நோய்‌. 
சிலேட்டுமம்‌ - சிலேற்பனம்‌. 
சிலேபியர்‌ - செட்டிகள்‌. 
சிலேற்பனநாடி - சேடநாடி. 
சிலேற்பனம்‌ - கோழை. 
சிலை - ஒலி, ஓர்மரம்‌, கல்‌, சிலை 
யேன்னேவல்‌, சூதபாஷாணம்‌, 
தனுவிராசி, மலை, மனோசிலை, 
மூலநாள்‌, விக்ரெகம்‌, வில்‌. 
சிலைக்கல்‌ - ஈரக்கல்‌, சலாநாகக்கல்‌. 
சிலைக்காறி - அ௮ஞ்சனபாஷாணம்‌. 
சிலைக்கெந்தி - சாத்திரவேதி. 
சிலைச்சாதனம்‌ - சிலாசாதனம்‌. 
சிலைச்சோணிதம்‌ - கன்மதம்‌. 
சிலைத்தல்‌ - ஒலித்தல்‌. 
சிலைத்தாசி - சாளக்கிரொமம்‌. 
சிலைத்தாது - சலொமதடாஷாணம்‌. 
சிலைத்தீட்டு, சிலைத்தூமம்‌ - கன்மதம்‌. 
சிலைநஞ்சு - சிலையிரத்தம்‌. 
சிலைநார்‌ - கல்நார்‌. 
சிலைநிறக்கல்‌ - மாமிசச்சிலை. 
சிலைமா - மாக்கல்லு. 
சிலையாவி - சிலைவிந்து. 
சிலையிரத்தம்‌ - கன்மதம்‌. 
சிலையிராசன்‌ - வயிரம்‌. 
சிலையுருக்குக்கல்‌ - செங்கல்‌. 
சிலையொழுக்கு - கன்மதம்‌. 


சிலைவங்கம்‌ - அஞ்சனபாஷாணம்‌. 


420 wirpiuror AHS) 


சிலைவயிரம்‌ 


சிலைவயிரம்‌ - வயிரக்கல்‌. 

சிலைவிந்து - கல்நார்‌. 

சிலோச்சயம்‌ - மலை. 

சில்‌ - அற்பம்‌, ஆரவாரம்‌, ஒலிக்‌ 
குறிப்பு, தேர்‌, பண்டி முதலிய 
வற்றினுருள்‌, மூக்குக்கண்ணாடி, 
வட்டம்‌. 

சில்லங்கெடுதல்‌ - சிதறுண்ணல்‌. 

சில்லந்தட்டல்‌ - வெறுத்தல்‌. 

சில்லந்தட்டிப்போதல்‌ - தரித்திரத்துக்‌ 
குட்படல்‌. 

சில்லபொல்லம்‌ - சிதறுதல்‌, பல 
துண்டாயுடைந்தது. 

சில்லம்‌ - அவதி, துண்டு, தேற்றாமரம்‌. 

சில்லம்பாய்‌ - சீலம்பாய்‌. 

சில்லரி - சிலம்பின்‌ பருக்கைக்கல்‌. 

சில்லர்‌ - வேடர்‌. 

சில்லறை - அற்பகாரியம்‌, உபத்திரம்‌, 
சிதறினதொகை, சொச்சம்‌. 

சில்லா - ஒருநியாயாதிபதிக்குள்ள 
டங்கியவிடம்‌. 

சில்லாட்டு - சில்லறை, சிறுகாரியம்‌. 

சில்லாட்டை - பன்னாடை. 

சில்லி - கண்ணறை, சிள்வண்டு, சிறு 
கரை, செளவு, தேருருள்‌, வட்டம்‌. 

சில்லிகை - சள்வண்டு, சீலை, சூரிய 
கிராணம்‌, நல்லாடை. 

சில்லிடுதல்‌ - ஒலிக்குறிப்பு, பயப்படல்‌, 
விம்முதல்‌. 

சில்லிரத்தம்‌ - விம்மிப்பொசியுமிரத்தம்‌. 

சில்லிவாயன்‌ - வெளிவாயன்‌. 

சில்லு - ஓடு, சில்‌. 

சில்லை - கிலுகிலுப்பை, சிவல்‌, 
சிள்வண்டு, தூர்த்தை. 

சில்வண்டு - ஓர்வண்டு. 

சில்வாய்‌ - கடைவாய்‌. 

சில்வானம்‌ - சொச்சம்‌. 

சில்விடம்‌, சில்விஷம்‌ - சில்விஷ 
செந்து, சிறுவிஷம்‌. 


சிவகணம்‌ - சிவசேவைப்பரிவாரர்‌. 

சிவகதி - அருகன்‌, புத்தன்‌, மோட்சம்‌. 

சிவகதியிறைவன்‌ - அருகன்‌. 

சிவகம்‌ - சாதிக்காய்‌, நாய்ச்‌சீரகம்‌. 

சிவகரந்தை - ஓஒர்பூடு. 

சிவகளை - தெய்வசோபை. 

சிவகன்மசன்‌ - செவ்வாய்‌. 

சிவகாமி - பார்வதி. 

சிவகீர்த்தனன்‌ - திருமால்‌. 

சிவசங்கற்பம்‌ - உபநிடதம்‌ முப்பத்தி 
ரண்டினொன்று. 

சிவசக்தி - உமை, சிற்சத்தி முதலிய 
பஞ்சசத்தி, துருசு. 

சிவசமயம்‌ - சைவமதம்‌. 

சிவசாத்திரம்‌ - பதிநூல்‌. 

சிவசேகரம்‌ - சந்திரன்‌. 

சிவசேத்திரம்‌ - சிவதலம்‌. 

சிவச்சி - சாதிக்காய்‌. 

சிவஞானசித்தியார்‌ - ஒர்நூல்‌. 

சிவஞானபோதம்‌ - ஓர்சைவாகம 
சாதத்திரம்‌. 

சிவஞானம்‌ - பதிஞானம்‌. 

சிவண - உவமைச்சொல்‌. 

சிவணல்‌, சிவணுதல்‌ - கலத்தல்‌, 
கிட்டல்‌, பொருதல்‌, பொருந்தல்‌. 

சிவதத்ததுவம்‌ - தொண்ணூற்றாறு 
தத்துவத்திற்கடவுட்‌ பகுதியான 
வைந்துதத்துவம்‌. 

சிவதம்‌ - இருக்குவேதம்‌. 

சிவதரிசி - தாமேபரமெனத்தெளிந்‌ 
தவன்‌. 

சிவதலம்‌ - சிவசேத்திரம்‌. 

சிவதன்மம்‌ - அட்டாதசவு புராணத்‌ 
தொன்று, தெய்வ புண்ணியம்‌. 

சிவதன்மோத்தரம்‌ - சைவசாத்திரத்‌ 
தொன்று. 

சிவதாது - ஓர்கல்‌, இரதம்‌. 

சிவதாரம்‌ - தேவதாரம்‌. 


சிவா 


wpe 4ST 421 


சிவதுளசி - ஓர்பூடு. 

சிவதூதி - துற்கை. 

சிவதை - ஒர்கொடி. 

சிவதொண்டர்‌ - சிவனடியார்‌. 

சிவதொண்டு - சவபணிவிடை. 

சிவத்ததாசி - செம்பரத்தை, பருத்தி. 

சிவத்தம்‌ - செம்முருங்கை. 

சிவத்தல்‌ - கோபம்‌, சிவக்குதல்‌, சினக்‌ 
குறிப்பு. 

சிவத்தாபனம்‌ - சிவலிங்கபிரதிட்டை. 

சிவத்தானம்‌ - சிவதலம்‌. 

சிவத்துரோகம்‌ - சிவபுண்ணியத்துக்‌ 
கிடையூறுசெய்தல்‌. 

சிவநிசி - சிவராத்திரி. 

சிவந்தலோகமண்‌ - செம்புமணல்‌. 

சிவந்தி - பாலை. 

சிவபத்தி - சிவநேசம்‌, சைவசமய 
வொழுக்கம்‌. 

சிவபாவம்‌ - சவனிடத்துள்ளகுணம்‌. 

சிவபுராணம்‌ - சிவனதுமகிமையைக்‌ 
கூறும்‌ புராணம்‌, அஃது இலிங்கம்‌, 
காந்தம்‌, கூர்மம்‌, சைவம்‌, பிர 
மாண்டம்‌, பெளடிகம்‌, மச்சியம்‌, 
மார்க்கண்டேயம்‌, வராகம்‌, 
வாமனம்‌. 

சிவபுரி - ஓர்தலம்‌. 

சிவபூசை - சிவாற்சனை. 

சிவபோகம்‌ - ஆனந்தம்‌. 

சிவப்பம்மான்பச்சரிசி - ஒர்பூடு. 

சிவப்பவரை - ஓர்கொடி.. 

சிவப்பானவெள்ளைச்சி - புற்றாம்‌ 
பழம்‌. 

சிவப்பிரகாசம்‌ - ஓர்நூல்‌. 

சிவப்பிரியை - பார்வதி. 

சிவப்பிரீதி - சிவாராதனை. 

சிவப்பு - சனக்குறிப்பு, செம்மை 
நிறம்‌. 

சிவப்புக்கந்தி - கோழித்தலைக்‌ கந்தகம்‌. 


சிவப்புக்கொடிப்பசளை - ஓர்பூடு. 

சிவப்புமந்தாரை - ஓஒர்மரம்‌. 

சிவமது - சிவகருபை, சிறுபுள்ளடி. 

சிவமயம்‌ - சவத்தின்றன்மை. 

சிவமரம்‌ - ஓர்மரம்‌. 

சிவம்‌ - ஓர்குளிகை, ஒர்செய்கை 
யுப்பு, ஓர்வாசனை, கடலுப்பு, 
கடவுள்‌, குறுணி, சந்தோஷம்‌, 
சிவதத்துவமைந்தினொன்று, 
அஃது ஞானமொன்றல்‌, சிவலிங்‌ 
கம்‌, தண்ணீர்‌, நன்முகிர்த்தம்‌, 
நன்மை, நித்திய யோகத்தொன்று, 
பசுவணைதறி, முத்தி, முற்றத்‌ 
துறத்தல்‌, யோனி, வேதம்‌, ஆண்‌ 
குறி, உப்பு, பாதரசம்‌, வெண்‌ 
காரம்‌. 

சிவரசம்‌ - மூன்றுநாளூறியகஞ்சி. 

சிவராத்திரி - ஒர்தினம்‌. 

சிவலிங்கப்பெருமாள்‌ - சிவலிங்கத்திற்‌ 
கோயில்கொண்டசுவாமி. 

சிவலிங்கம்‌ - சிவபூசைத்திருவுர௬. 

சிவலை - சிவப்புநிறமுள்ளது, செந்‌ 
நிறமுள்ளோன்‌. 

சிவலோகச்சேவகன்‌ - காந்தம்‌. 

சிவலோகம்‌ - மோக்கம்‌. 

சிவல்‌ - கவுதாரி, பகன்றை. 

சிவவல்லபன்‌ - சிவபத்தன்‌. 

சிவவல்லபை - பார்வதி. 

சிவவிந்து, சிவவீசம்‌ - இரதம்‌. 

சிவவேடம்‌ - சைவவேடம்‌. 

சிவனார்பாகல்‌, சிவனார்வேம்பு, 
சிவன்‌ வேம்பு - ஓர்‌ செடி. 

சிவனி - கழுதை. 

சிவனுள்மலை - அயச்சிலை. 

சிவனோங்கிவன்னி - காந்தம்‌. 

சிவன்‌ - கடவுள்‌, சங்கரன்‌, வைமிரியம்‌. 

சிவன்றேகம்‌ - காசிமீர்ப்படிகம்‌. 


சிவா - நெல்லி, வெறுமை. 


422 wirpiuror ABTS) 


சிவாகமம்‌ 


சிவாகமம்‌ - பதிநூல்‌. 

சிவாட்சம்‌ - உருத்திராக்கம்‌. 

சிவாதரம்‌ - மரக்பொம்பு. 

சிவாராதி - நாய்‌. 

சிவாருகம்‌ - ஆலமரம்‌. 

சிவார்ச்சனை - சிவாற்சனை. 

சிவாலயம்‌ - சிவன்கோயில்‌, மசானம்‌. 

சிவாலையம்‌ - சிவாலயம்‌. 

சிவாற்சனை - சிவபூசை. 

சிவானுபவம்‌ - சிவபோகம்‌. 

சிவிகரம்‌ - சாதிக்காய்‌. 

சிவிகை - தண்டிகை, பாண்டில்‌ 
பூண்டவூர்தி. 

சிவிங்கி - ஓர்பட்சி, ஓர்மிருகம்‌, 
ஓர்மீன்‌. 

சிவிடு - சிறிசு, முந்நூற்றறுபது 
நெல்லுக்கொண்டது. 

சிவியார்‌ - ஓஒர்சாதியார்‌. 

சிவிரதம்‌ - சிவிகை. 

சிவிரம்‌ - அரசிருக்கை, படை. 

சிவிறி - நீர்வீசுந்துருத்தி, பெருந்‌ 
அருத்தி. 

சிவேதை - சீந்திற்கொடி, தெற்கு, 


பகன்றை. 

சிவேரெனல்‌ - சிவப்புநிறக்குறிப்பு. 

சிவை - ஆணரி, உலை, உலைத்‌ 
அருத்தி, ஓரளவு, துற்கை, பார்வதி, 
புத்தன்றாய்‌, மூக்கு, வேர்‌, நரி. 

சிவைகத்துவம்‌ - சிவனுஞ்சீவனு 
மொன்றாயிருப்பது. 

சிவைக்கியம்‌ - சிவனுஞ்சீவனுமைக்‌ 
கமாயிருத்தல்‌. 

சிறப்பிலசீர்‌ - வகையுளியுள்ள சர்‌. 

சிறப்புடைச்சீர்‌ - வகையுளியில்லாச்‌ 
சீர்‌. 

சிறப்புப்பேர்‌ - ஒன்றற்கேயுரித்தாய்‌ 
வரும்‌ பெயர்‌. 


சிவ்வல்‌ - கடற்பாசி. 


சிளுசிளுத்தல்‌, சிளுசிளுப்பு, சிளுசி 
ளெனல்‌ - ஒலிக்குறிப்பு, பதனழிவு. 

சிளுபிளுத்தல்‌ - ஒலிக்குறிப்பு, நொது 
நொதுத்தல்‌. 

சிள்வண்டு, சிள்வீடு, சிள்ளீடு - சில்‌ 
வண்டு. 

சிள்ளுப்பிள்ளு - கம்பலை. 

சிறகடி - சிறகடி த்தல்‌. 

சிறகர்‌ - இறகு. 

சிறகாற்றல்‌ - சிறகடி த்தல்‌. 

சிறகாற்றுதல்‌ - சிறகுவிரித்துலர்த்தல்‌, 
புள்ளெழச்சிறகுவிரித்தல்‌. 

சிறகி - ஓர்மீன்‌. 

சிறகு - இறகு, பக்கம்‌. 

சிறகுகதவு - இருபுறத்து நிலையினு 
மிடுங்கதவு. 

சிறகுகுடில்‌ - சறகோலை யால்வேய்ந்த 

சிறகுகோதுதல்‌, சிறகுதெரித்தல்‌, சிற 
குலர்த்தல்‌, சிறகுளர்தல்‌ - சறகையல 
கால்வகிர்தல்‌, சிறகையுணர்த்‌ தல்‌. 

சிறகை - ஓர்புள்‌. 

சிறகொதுக்குதல்‌ - சறகைச்‌ சுருக்குதல்‌. 

சிறக்கணித்தல்‌ - குறைத்தல்‌, சிறுமை 
யாகவெண்ணுதல்‌, சுருக்குதல்‌. 

சிறக்கணிப்பு, சிறங்கணிப்பு - குறை. 

சிறங்கித்தல்‌ - கணிசக்குறைவு 
பண்ணல்‌, கைநிறையவள்ளுதல்‌. 

சிறங்கை - கைநிறைந்தவளவு. 

சிறத்தல்‌ - அருமை, சிறப்பாதல்‌, 
சிறப்பு, திறப்படல்‌, மிகுதல்‌, 
மேன்மைப்படல்‌. 

சிறந்தோர்‌ - அழகுள்ளோர்‌, உறவோர்‌, 
பெருமையிற்‌ சிறந்தோர்‌. 

- அகத்திணை 

வகையினொன்று. 


சிறப்பகத்திணை 


சிறப்பித்தல்‌ - அலங்கரித்தல்‌, கனப்‌ 
படுத்தல்‌, புகழ்தல்‌. 


சிறுகாய்‌ 


wp 4ST 423 


சிறப்பில்லாதாள்‌, சிறப்பில்லாள்‌ - 
மூதேவி. 

சிறப்பு - அழகு, உயர்ச்சி, ஒன்றற்கே 
யுரியது, மிகுதி, வரிசை, விசேடம்‌, 
வேடிக்கை. 

சிறப்புச்சூத்திரம்‌ - ஒன்றிற்குரித்தாய்ச்‌ 
சொல்லுஞ்குத்திரம்‌. 

சிறப்புப்பாயிரம்‌ - நூரற்பெயருங்‌ 
காரணமும்‌ ஆக்கியோன்‌ பெயரும்‌ 
அளவும்‌ பயனுமுரைப்பது. 

சிறப்பும்மை - உயர்புப்‌ பொருடரு 
மும்மை, (உம்‌) அரசனும்‌ பொய்‌ 
சொன்னான்‌. 

சிறப்புருவகம்‌ - உருவகவலங்காரத்‌ 
தொன்று, அஃது ஒரு பொருளை 
யெடுத்ததற்குச்‌ சிறந்த வடைகளை 
யுரூபித்த வற்றானுருவகமாக்கி 
யுரைப்பது. 

சிறப்பெழுத்து - அவ்வப்பாஷைக்கு 
மாத்திரமுரியதாய்‌ வழங்கு 
மெழுத்து. 

சிறப்போகாரம்‌ - சிறப்புப்பொருடரு 
மோகாரம்‌, (உம்‌) ஓபெரியன்‌. 

சிறப்புவிதி - ஒன்றற்குரியமுறை. 

சிறப்பை - மரமணி. 

சிறாம்பி - அட்டாலை. 

சிறாம்பு - சராய்‌, சிறாம்‌ பென்னேவல்‌. 

சிறாம்புதல்‌ - தழும்புபடுத்தல்‌. 

சிறாய்த்தல்‌ - ீய்த்தல்‌. 

சிறாய்த்துக்குச்சி - ஓர்பூடு. 

சிறார்‌ - சிறுவர்‌. 

சிறிசு, சிறிது - கொஞ்சம்‌, சிறியது. 

சிறியசிந்தையர்‌ - கீழ்மக்கள்‌. 

சிறியதகப்பன்‌, சிறியபிதா - தந்தை 
பின்னோன்‌. 

சிறியதாய்‌, சிறியமாதா - தாயின்றங்கை. 

சிறியத்தினி - உத்தாமணி. 

சிறியர்‌ - அற்பர்‌, கீழ்மக்கள்‌, குறள்‌ 
வடிவோர்‌. 


சிறியாணங்கை - ஒர்செடி. 

சிறியோர்‌ - கீழ்மக்கள்‌, குள்ளர்‌. 

சிறிவில்‌ - அகலமரம்‌. 

சிறீ -ஓரிராகம்‌, திரு, தெய்வத்‌ தன்மை, 
பெண்‌. 

சிறீகண்டம்‌ - சிவன்‌. 

சிறீகரம்‌ - இலட்சுமீகரம்‌. 

சிறீகாந்தன்‌ - விட்டுணு. 

சிறீசைந்தி - விட்டுணுவின்‌ திருநாளி 
லொன்று. 

சிறீதரன்‌ - சீதரன்‌. 

சிறீநிவாசன்‌ - திருமால்‌. 

சிறீபதி - விட்டுணு. 

சிறீமது - இலட்சுமீகரமான, தெய்‌ 
வீகமான. 

சிறீமான்‌ - செல்வவான்‌, திருமால்‌. 

சிறிமுக - சீமுக. 

சிறீராகம்‌ - ஓரிராகம்‌. 

சிறீலிங்கம்‌ - பெண்குறி, பெண்பால்‌. 

சிறீவச்சம்‌ - திருமால்மார்பின்மறு. 

சிறீவதி - பாக்கியவதி. 

சிறுக - அற்பமாய்‌. 

சிறுகடலாடி - நாய்குருவி. 

சிறுகடுகு - ஓர்கடுகு. 

சிறுகண்ணாகம்‌ - ஓர்நாகம்‌. 

சிறுகம்மான்பச்சரிசி - சிற்றிலைப்‌ 
பாலாவி. 

சிறுகல்‌ - சிறுகுதல்‌. 

சிறுகல்லூரி - ஓஒர்மருந்து. 

சிறுகளா - ஓஒர்மரம்‌. 

சிறுகாஞ்சொறி, சிறுகாஞ்சோன்றி - 
ஓஒர்கொடி. 

சிறுகாடு - தூற்றுக்காடு. 

சிறுகாப்பியம்‌ - பெருங்காப்பியம்‌ 
போன்றிருந்துஞ்‌ சில குறை 
பாடுள்ள பொருட்டொடர்‌ 
நிலைச்செய்யுள்‌. 


சிறுகாய்‌ - சாதிக்காய்‌. 


424 wirpiuror ABS) 


சிறுகாரிடம்‌ 


சிறுகாரிடம்‌ - சாதிக்காய்‌. 

சிறுகாலை - பிராதக்காலம்‌. 

சிறுகால்‌ - காவட்டம்புல்‌, தென்றல்‌. 

சிறுகாற்று - பமிருதுவாகவீசுங்காற்று. 

சிறுகானாவாழை - ஓஒர்பூடு. 

சிறுகிடைச்சி - ஓர்கடைச்சி. 

சிறுகிண்ணம்‌ - சிறுவட்டில்‌. 

சிறுகிராமம்‌ - குடிநுறுகொண்ட 
குறிச்சி. 

சிறுகிழங்கு - ஓர்ழெங்கு. 

சிறுகீரை - அறைக்கீரை, ஓர்6ீரை. 

சிறுகு - இடைஞ்சல்‌, சிறுகென்‌ 
னேவல்‌. 

சிறுகுடி - குறிஞ்சிநிலத்தூர்‌, சிற்றில்‌. 

சிறுகுடில்‌ - சிற்றில்‌. 

சிறுகுதல்‌ - குறைதல்‌. 

சிறுகுரங்கு - ஓர்குரங்கு. 

சிறுகுரு - உவர்மண்‌. 

சிறுகுரும்பை - ஒர்நெல்‌. 

சிறுகுழி - 
கொண்டது. 

சிறுகுறடு - ஓர்குறடு. 

சிறுகுறட்டை - ஒர்பூடு. 

சிறுகுறிஞ்சா - ஓர்குறிஞ்சா. 

சிறுகொடி - ஒர்கழங்குக்கொடி.. 


சிறுகோனீளமகலங்‌ 


சிறுகொட்டைக்கரந்தை - அட்டாதச 
மூலத்தொன்று. 

சிறுகொம்மட்டி - ஓர்கொம்மட்டி. 

சிறுகொன்றை - ஒர்கொன்றை. 

சிறுகோல்‌ - நாலுமுழங்கொண்ட 
கோல்‌. 

சிறுக்கன்‌ - வாலிபன்‌. 

சிறுக்கி - வாலிபஸ்திரி. 

சிறுக்குதல்‌ - கோபித்தல்‌, சிறிதாக்கல்‌. 

சிறுசண்பகம்‌ - ஒர்மரம்‌. 

சிறுசின்னம்‌ - ஓர்குழல்‌. 

சிறுசின்னி - ஓஒர்செடி. 


சிறுசெய்‌, சிறுச்செய்‌ - பாத்தி. 

சிறுசெருப்படி - ஒர்பூடு. 

சிறுசொல்‌ - பழிச்சொல்‌. 

சிறுசோறு - பிள்ளைகள்‌ விளை 
யாட்டுக்குச்‌ சமைக்குஞ்‌ சோறு. 

சிறுதக்காளி - மணித்தக்காளி. 

சிறுதாரை - நீர்வீசுந்துருத்தி. 

சிறுதாளி - ஓர்செடி. 

சிறுதானியம்‌ - புன்றானியம்‌. 

சிறுதிப்பிலி - ஓர்திப்பிலி. 

சிறுதுடி - ஒர்பறை. 

சிறுதுத்தி - ஓர்பூடு. 

சிறுதுருமம்‌ - வெடியுப்பு. 

சிறுதுளசி - ஒர்துளசி. 

சிறுதூறு - தூற்றுக்காடு. 

சிறுதென்றல்‌ - இளஞ்சோளகம்‌. 

சிறுதேக்கு - ஓர்மரம்‌. 

சிறுதேங்காய்‌ - சமுத்திராப்பழம்‌. 

சிறுதேர்‌ - பிள்ளைக்‌ கவியிலோர்‌ 
பகுதி, விளையாட்டுத்தேர்‌. 

சிறுதேன்‌ - கொசுகாந்தேன்‌. 

சிறுத்தல்‌ - சிறிதாதல்‌, சிறுப்பன 
வாதல்‌, சினத்தல்‌. 

சிறத்துத்தி - ஓர்துத்தி. 

சிறுத்தை - சிறுபுலி. 

சிறுத்தொண்டன்‌ - அறுபத்துமூவரி 
லொருவன்‌. 

சிறுநறளை - ஓர்பூடு. 

சிறுநன்னாரி - ஒர்பூடு. 

சிறுபசளி - ஒர்பசளை. 

சிறுநாகம்‌ - ஒர்மரம்‌. 

சிறுநாகம்பூ - ஓர்சரக்கு. 

சிறுநார்‌ - கன்னார்‌. 

சிறுநாவல்‌ - ஒர்செடி. 

சிறுநிம்பம்‌ - மலைவேம்பு. 

சிறுநீர்‌ - மூத்திரம்‌. 

சிறுநெரிஞ்சி - ஒர்பூடு. 


சிறுவிலை 


wp 4ST 425 


சிறுபகன்றை - ஓர்பூடு. 

சிறுபசி - இளம்பச, காலப்பசி. 

சிறுபஞ்சமூலம்‌ - ஒர்நூல்‌, கண்டங்‌ 
கத்திரி, சிறுமல்லி, சிறுவழு 
துணை, நெருஞ்சி, பெருமல்லி. 

சிறுபதம்‌ - சிறுவழி. 

சிறுபதி - சறுரொமம்‌. 

சிறுபயறு - ஒர்பயறு. 

சிறுபயிர்‌ - இளம்டயிர்‌, புன்டயிர்‌. 

சிறுபறை - ஓர்பறை, பிள்ளைக்‌ 
கவியிலோர்பகுதி. 

சிறுபாலாடை - ஓர்பூடு. 

சிறுபாலி - கள்ளி. 

சிறுபான்மை - சிறுவழக்கு. 

சிறுபிராயம்‌ - இளம்பிராயம்‌. 

சிறுபிள்ளை - இளம்பிள்ளை. 

சிறுபுள்ளடி - ஓர்பூடு. 

சிறுபுறம்‌ - பிடரி. 

சிறுபூளை - ஓர்பூடு. 

சிறுபெண்‌ - இளம்பெண்‌. 

சிறுபொழுது - பத்துநாழிகை கொண்ட 
நேரம்‌, அஃது காலை, உச்சி, மாலை, 
யாமம்‌, அத்த சாமம்‌, வைகறை, 
ஐந்திணைக்குரிய முதற்பொருளி 
னொன்று, அஃது மாலை, யாமம்‌, 
வைகழை, ஏற்பாடு, காலை, நண்‌ 
பகல்‌ இவை யன்றி ஏற்பாடு விலக்‌ 
கியைம்‌ பொழுதாய்க்கூறுவாரு 
முளர்‌. 

சிறுபோகம்‌ - புன்பயிர்ப்போகம்‌. 

சிறுப்பம்‌ - சறுபிராயம்‌. 

சிறுப்பனை - எளிமை, குறைவு. 

சிறுப்பித்தல்‌ - 
படுத்தல்‌, சிறுகப்பண்ணுதல்‌. 

சிறுமட்டம்‌ - இளமட்டம்‌. 


கணிசக்குறைவு 


சிறுமணி - ஓர்நெல்‌, சதங்கை. 
சிறுமணிகொட்டுவான்‌ - ஓர்நீர்ப்புள்‌. 
சிறுமலை - குன்று. 


சிறுமல்‌ - நீர்விட்டான்‌. 

சிறுமல்லி - சிறுபஞ்சமூலத்‌ தொன்று, 
தசமூலத்துமொன்று. 

சிறுமாரோடம்‌ - செங்கருங்காலி. 

சிறுமி - புத்திரி, பெண்‌. 

சிறுமியம்‌ - சேறு. 

சிறுமுட்டி - சுத்தியல்‌. 

சிறுமுள்ளி - ஓர்முள்ளி. 

சிறுமூலகம்‌ - ஓர்கிழுங்கு, திப்பிலி. 

சிறுமூலம்‌ - திப்பிலி. 

சிறுமை - அற்பம்‌, இடைஞ்சல்‌, 
எளிமை, கீழ்மை, குறைவு, தரித்திரம்‌, 
துன்பம்‌, நோய்‌, இளமை. 

சிறுமைத்தனம்‌ - இடைஞ்சல்‌, 
எளிமை, தரித்திரம்‌. 

சிறுமைப்படுதல்‌ - இடைஞ்சற்படு 
தல்‌, எளிமைப்படுதல்‌, தரித்திரப்‌ 
படுதல்‌. 

சிறுமையர்‌ - கீழ்மக்கள்‌. 

சிறுவது - அற்பம்‌. 

சிறுவம்‌, சிறுவயது - இளம்பிராயம்‌. 

சிறுவயல்‌ - பாத்தி. 

சிறுவரை - அற்பம்‌, காலவிரைவு, 
சிறுபொழுது. 

சிறுவர்‌ - மக்கள்‌. 


சிறுவல்‌ - இளம்பிராயமானது, இளம்‌ 


பிராயம்‌. 
சிறுவழுதுணை - ஒர்செடி, அஃது 
தசமூலத்தொன்று, சிறுபஞ்ச 


மூலத்து மொன்று. 
சிறுவள்ளி - ஓர்பூடு. 
சிறுவன்‌ - மகன்‌. 
சிறுவி - மகள்‌. 
சிறுவிதி - தக்கன்‌. 
சிறுவிதிமகஞ்சிதைத்தோன்‌ - வீர 
பத்திரன்‌. 
சிறுவிரல்‌ - கனிட்டி கைவிரல்‌. 
சிறுவிலை - குறுவிலை. 


426 wirpiuror ABS) 


சிறுவீடு 


சிறுவீடு - சிற்றில்‌. 

சிறுவுமரி - சிற்றுமரி. 

சிறுவெள்ளரி - ஒர்வெள்ளரி. 

சிறை - அடிமை, அழகுள்ளவள்‌, 
இடம்‌, இறகு, கட்டுப்பாடு, காவல்‌, 
சிறைச்சாலை, பக்கம்‌, மதில்‌. 

சிறைக்கணித்தல்‌ - கடைக்‌ கண்ணாற்‌ 
பார்த்தல்‌, புறக்கணித்தல்‌. 

சிறைக்களம்‌, சிறைக்கூடம்‌ - சிறைச்‌ 
சாலை. 

சிறைசெய்தல்‌ - அடிமைப்படுத்தல்‌, 
கட்டுப்படுத்தல்‌. 

சிறைச்சாலை - மறியல்வீடு. 

சிறைச்சோறு - காவலிலகப்பட்டவர்‌ 
களுக்கன்னங்கொடுத்தல்‌, அஃது 
அறம்முப்பத்திரண்டினொன்று. 

சிறைநீக்குதல்‌ - சிறைமீட்குதல்‌. 

சிறைபிடித்தல்‌ - 
பிடித்தல்‌. 

சிறைப்படுதல்‌ - அடிமைப்படுதல்‌, 
தடைய்படுதல்‌. 

சிறைப்படுத்தல்‌ - அடிமைப்படுத்தல்‌, 
காவலுக்குட்படுத்தல்‌, தடைப்‌ 
படுத்தல்‌. 

சிறைப்பாடு - அடிமைத்தனம்‌, கட்டுப்‌ 


அடியமையாகப்‌ 


பாடு, தடை. 

சிறைமீட்குதல்‌ - இட்ட மாக்குதல்‌. 

சிறைமீளுதல்‌ - இட்டமாக்கல்‌, 
இட்டமாதல்‌. 

சிறையிருப்பு - அடிமைத்தனம்‌. 

சிறையெடுத்தல்‌ - சிறைமீட்டல்‌. 
பெண்கொள்ளல்‌. 

சிறைவிடுதல்‌, சிறைவிடுத்தல்‌ - சிறை 
யிருப்பைநீக்குதல்‌. 

சிறைவைத்தல்‌ - அடிமைப்படுத்தல்‌, 
காவலில்வைத்தல்‌. 

சிற்குணம்‌ - பரிசுத்தகுணம்‌. 

சிற்சத்தி - பஞ்சசத்தியினொன்று, 
அஃது உயிர்க்கொளியாய்நிற்பது. 


சிற்சபை - ஞானசபை. 
சிற்சிலிர்ப்பான்‌ - ஓர்வைசூரிநோய்‌. 
சிற்சோமன்‌ - £ர்பந்தபாஷாணம்‌. 
சிற்பசாத்திரம்‌ - கோயில்முதலியன 


கட்டுஞ்சாத்திரம்‌, அஃது கலை 
ஞான மறுபத்துநான்‌கனொன்று. 

சிற்பசாலை - சிற்பவேலைவீடு. 

சிற்பத்தொழில்‌ - இல்லமெடுத்தல்‌ 
முதலியகற்சிற்பவேலை. 

சிற்பம்‌ - அறுதொழிலினொன்று, 
அற்பம்‌. சிறிசு, சிற்ப நூல்‌, நுண்மை. 

சிற்பரக்கூர்மை - கந்தகவுப்பு. 

சிற்பரவுப்பு - கெந்தலவணம்‌, சிந்துல 
வணம்‌. 

சிற்பரன்‌ - கடவுள்‌. 

சிற்பரி - பொன்னிமிளை, வெண்‌ 
காரம்‌. 

சிற்பரை - சவுக்காரம்‌, பராசத்தி. 

சிற்பர்‌ - சித்திரகாரர்‌, சிற்பாசாரியர்‌. 

சிற்பாசாரி - கற்சிற்பன்‌. 

சிற்பியர்‌ - கம்மாளர்‌. 

சிற்றகத்தி - ஒர்மரம்‌. 

சிற்றடி - ச றுகாற்சுவடு, சிறுக்கால்‌. 

சிற்றடிப்பாடு - சிறுவழி. 

சிற்றடியார்‌ - குற்றேவல்செய்வோர்‌. 

சிற்றண்டம்‌ - இருவகையண்டத்து 
ளொன்று, அஃது உடம்பு, கோழி 
முட்டை. 

சிற்பரம்‌ - கடவுள்‌. 

சிற்பொருள்‌ - சத்துப்பொருள்‌. 

சிற்றப்பன்‌ - தந்ைதைக்களையோன்‌. 

சிற்றமட்டி, சிற்றமுட்டி - ஒர்செடி.. 

சிற்றம்பலம்‌ - சிதம்பரம்‌. 

சிற்றம்மான்பச்சரிசி - சிற்றிலைப்‌ 
பாலாவி. 

சிற்றரத்தை - ஓர்செடி, ஓர்மருந்து. 

சிற்றருக்கன்‌ - ஓரருக்கன்‌. 

சிற்றவரை - ஒர்கொடி. 


சினேகிதர்‌ 


wpe 4ST 427 


சிற்றறிவு - சொற்பவறிவு, புல்லறிவு. 

சிற்றறுகு - ஒரறுகு. 

சிற்றாடை - சிறுபிள்ளையுடுப்பு. 

சிற்றாத்தாள்‌ - சிறியதாய்‌. 

சிற்றாமணக்கு - ஓராமணக்கு. 

சிற்றாமுட்டி - ஒர்செடி. 

சிற்றாலவட்டம்‌ - விசிறி. 

சிற்றாள்‌ - ஏவலாள்‌. 

சிற்றி - சிறியதாய்‌, பசரி. 

சிற்றிதழ்‌ - அகவிதம்‌. 

சிற்றிரு - கிலுகிலுப்பை. 

சிற்றிரை - சிற்றுணா. 

சிற்றிலக்கம்‌ - கழ்வாயிலக்கம்‌. 

சிற்றிலை - கடுமரம்‌, குன்றி, நெய்ச்‌ 
சிட்டி. 

சிற்றிலைப்பாலாவி - ஒர்பூடு. 

சிற்றில்‌ - குடிசை, சீலை, பிள்ளைக்‌ 
கலியினோர்பகுதி, பிள்ளை விளை 
யாட்டி னொன்று, அஃது சிற்றில்‌ 
கிதைத்தலும்‌ சிற்றில்‌ புனைதலு 
மாம்‌. 

சிற்றிளைப்பு - மெல்லிளைப்பு. 

சிற்றினஞ்சேர்தல்‌ - துன்மார்க்‌ கருடன்‌ 
கூடுதல்‌. 

சிற்றினம்‌ - அகாதகூட்டம்‌. 

சிற்றினிப்பு - சுள்ளிட்ட வினிப்பு. 

சிற்றின்பம்‌ - இலெளககவின்பம்‌. 

சிற்றீரம்‌ - அற்பவீரம்‌. 

சிற்றுணர்வு - சிற்றறிவு. 

சிற்றுண்டி - அப்பவருக்கம்‌, ஓர்‌ 
பண்ணிகாரம்‌, பலமூலசா கவுணா, 
பொரிக்கறி. 

சிற்றுமரி - ஒர்பூடு. 

சிற்றுமல்‌ - கையுமல்‌. 

சிற்றுமல்லிகை - ஒர்மல்லிகை. 

சிற்றுயிர்‌ - அற்பசீவபிராணி. 


சிற்றுரு - குறள்‌, சிறுத்தோணி, 
சின்னவுரு. 


சிற்றுலாத்து - பதமையானநடை. 

சிற்றுளி - சிறுளி. 

சிற்றுள்ளான்‌ - ஒர்நுள்ளான்‌. 

சிற்றூர்‌ - குறிஞ்சிநிலத்தூர்‌. 

சிற்றூறல்‌, சிற்றூற்று - சன்னநீரூற்று. 

சிற்றெண்‌ - கீமெண்‌, குறளடி பதினா 
றான்‌ வருவது. 

சிற்றெள்‌ - ஒரெள்‌. 

சிற்றெறும்பு - ஓரெறும்பு. 

சிற்றேலம்‌ - ஒரேலம்‌. 

சிற்றொழுங்கை - கையொழுங்கை. 

சினகரம்‌ - கோவில்‌. 

சினத்தல்‌ - கோபித்தல்‌. 

சினத்திலெழுந்தீ - உயிர்முத்தமி 
னொன்று. 

சினந்தவிர்ந்தோன்‌ - அருகன்‌. 

சினப்பு - கோபம்‌, பரு, விம்முதல்‌. 

சினம்‌ - கோபம்‌. 

சினவரன்‌ - அருகன்‌, புத்தன்‌. 

சினவர்‌ - பகைவர்‌. 

சினவல்‌ - கோபித்தல்‌. 

சினவுதல்‌ - கோபித்தல்‌, சினக்‌ குறிப்பு, 
பொருதல்‌. 

சினன்‌ - அருகன்‌, சருவஞ்ஞன்‌, திரு 
மால்‌, புத்தன்‌, விருத்தன்‌. 

சினா - வட்ட த்திருப்பி. 

சினாடி - மூக்குறட்டை. 

சினாது - செத்தல்‌. 

சினாவில்‌ - தும்பை. 

சினிவாலி - அமவாசிக்கு முதனாளிரா. 

சினேகசத்துரு - சனேகிதன்போல 
நடக்குஞ்சத்துரு. 

சினேகம்‌ - எண்ணெய்‌, நட்பு, அஃது 
புண்ணியமேழினுனொன்று. 

சினேகி - சினேகதென்‌, சினேகிதி. 

சினேகிதம்‌ - நட்பு. 

சினேகிதர்‌ - பமித்துருக்கள்‌. 


428 wirpiuror ABS) சினேகிதி 
சினேகிதி - அன்புள்ளவள்‌. சின்மூர்த்தி - கடவுள்‌. 

சினேகித்தல்‌ - நட்பாயிருத்தல்‌. சின்மை - சிறிசாந்தன்மை. 
சினேகிப்பு - சனேகம்‌. சின்னக்காசு - ஓர்காசிலெட்டி 
சினேசதாரு - சாதிக்காய்மரம்‌. லொன்று. 


சினேசம்‌ - சாதிக்காய்‌. 

சினேந்திரன்‌ - அருகன்‌, புத்தன்‌. 

சினை - உறுப்பு, கருப்பம்‌, கொழுப்பு, 
சினையென்னேவல்‌, பூவரும்பு, 
மரக்கொம்பு, முட்டை, மூங்கில்‌. 

சினைகொள்ளுதல்‌, 
அரும்புதல்‌, 
கொழுக்குதல்‌, புளகப்‌ பொடிப்‌ 


சினைத்தல்‌ - 


கருக்கொள்ளல்‌, 


புக்‌ கொள்ளுதல்‌. 

சினைதல்‌ - சினைகொள்ளல்‌. 

சினைபருவம்‌, சினைப்பருவம்‌ - கருக்‌ 
கொள்ளும்பருவம்‌. 

சினைப்பகுபதம்‌ - ஒர்பகுபதம்‌, அஃது 
சினையான்‌ வந்த பகுபதம்‌, (உம்‌) 
கண்ணன்‌. 

சினைப்படுதல்‌ - கருக்கொள்ளுதல்‌. 

சினைப்பு - கொழுப்பு, சினைத்தல்‌, 
வெயர்க்குறி. 

சினைப்பெயர்‌ - உறுப்புக்காரணமாய்‌ 
வரும்பெயர்‌, (உம்‌) முடவன்‌. 

சினையாகுபெயர்‌ - சனையான்‌ வந்த 
பெயர்‌, (உம்‌) வெற்றிலை நட்டான்‌. 

சினைவினை - சினையின்றொழி 
லைக்காட்டி நிற்கும்‌ வினைச்‌ 
சொல்‌, (உம்‌) காலொடிந்தது. 

சினைவினை - உறுப்புப்‌ பொருளது 
தொழில்‌, சினையடுத்துவரு முதற்‌ 


பெயர்‌, (உம்‌) முடக்கொற்றன்‌. 
சின்‌ - அசைச்சொல்‌, (உம்‌) கண்ணும்‌ 
படுமோளன்றிசின்யானே, ஞானம்‌. 
சின்மதனூல்‌ - வகன்சிந்தாமணி. 
சின்மயம்‌ - ஞானமயம்‌. 
சின்மாத்திரம்‌ - ஆன்மாவின்சுய 
தன்மை. 


சின்முத்திரை - ஞானமுத்திரை. 


சின்னச்சலவாதை - சிறுநீர்க்கழித்தல்‌. 

சின்னஞ்சிறியது - மிகச்சிறியது. 

சின்னட்டி - ஓர்பூடு, சின்னன்‌. 

சின்னத்தனம்‌ - எளியதன்மை. 

சின்னபின்னம்‌ - கண்டதுண்டம்‌. 

சின்னப்படுதல்‌ - துற்கர்த்தியடைகதல்‌, 
பங்கப்படுதல்‌. 

சின்னப்பன்‌ - சிற்றப்பன்‌. 

சின்னப்பூ - ஓஒர்பிரபந்தம்‌, அஃது 
நேரிசைவெண்பாவாற்றசாங்கம்‌ 


வைத்துநூறு, தொண்ணூறு, 
எழுபது, ஐம்பது, முப்பது 
பாட்டுப்பாவெது. 


சின்மந்திரன்‌ - அறிவுவடி வன்‌. 

சின்னமுத்து - ஓர்குருநோய்‌. 

சின்னமேளம்‌ - மத்தளம்‌. 

சின்னம்‌ - அடையாளம்‌, ஈனம்‌, ஓர்‌ 
காசு, காளம்‌, சங்கு, சிறுமை, தட்டு, 
துண்டு, 
முறம்‌, விசித்திரம்‌. 

சின்னம்மை, சின்னவைசூரி - சன்ன 
முத்து. 


சின்னயோகம்‌ - அடையாளம்‌. 


பராகம்‌, 


பெண்குறி, 


சின்னன்‌ - சிறியது. 
சின்னன்பென்னன்‌ - சிறிசும்‌ பெரிசும்‌. 
சின்னாயி - சிறியதாய்‌. 

சின்னாருகம்‌ - சீந்தில்‌. 

சின்னி - ஓஒர்செடி, இலவுங்கம்‌. 
சின்னிவிரல்‌ - சிறுவிரல்‌. 

சின்னீர்‌ - அற்பநீர்‌, சிலுநீர்‌. 


சின்னை - ஓஒர்மீன்‌. 


சீ 


சீ - அடக்கம்‌, இகமழ்ச்சிக்குறிப்பு, 
இலக்குமி, இலக்குமீகரம்‌, காந்தி, 


சீதரன்‌ 


wpe ABTA 429 


சம்பத்து, சரச்சுபதி, சிதல்‌, சீயென்‌ 
னேவல்‌, நித்திரை, பார்வதி, பெண்‌, 
விடம்‌. 

சீகண்டன்‌ - சிவன்‌. 

சீகம்‌ - தமரத்தை. 

சீகரம்‌ - இலக்குமீகரம்‌, கடற்றிரை, 
கரகம்‌, கவரி, திவலை, புனற்றிரை, 
மழை, மழைத்துளி, மழைத்தூவல்‌. 

சீகரி - நீர்த்திவலை. 

சீகர்‌ - திவலை, பஞ்சலோகம்‌. 

சீகாரம்‌ - ஓர்பண்‌. 

சீகாழி - ஒர்தலம்‌. 

சீகு - துடைப்பம்‌. 

சீக்கரம்‌ - சீக்ரெம்‌. 

சீக்கல்‌ - சீழ்க்கை. 

சீக்காச்சா - நாய்ப்புடோல்‌. 

சீக்காய்‌ - சீழ்க்கை, பழாதகாய்‌. 

சீக்காய்நிறம்‌ - வெளிறினநிறம்‌. 

சீக்கிரகதி - பிகுவிரைவு. 

சீக்கிரகம்‌ - விரைதல்‌. 

சீக்கிரகேந்திரம்‌ - கூரியனுக்குங்‌ 
கிரகத்திற்குமுள்ள தூரம்‌. 

சீக்கிரசேதனம்‌ - நாய்‌. 

சீக்கிரதை - சீக்ரெம்‌. 

சீக்கிரம்‌ - காரம்‌, குரூரம்‌, கோபம்‌, 
விரைவு. 

சீக்கிரான்‌, சீக்கிரி - உசிலமரம்‌. 

சீக்கிரியம்‌ - சீக்ரெம்‌. 

சீக்கிரியன்‌ - சிவன்‌, திருமால்‌. 

சீக்கிரியான்‌ - உசிலமரம்‌. 

சீக்கு - செத்தை. 

சீக்குரு - முருங்கை. 

சீக்கூட்டுதல்‌ - சதல்கொள்ளுதல்‌. 

சீசகம்‌, சீசபத்திரகம்‌, சீசம்‌ - ஈயம்‌. 

சீசா - ஓர்குப்பி. 

சீசீ, சீச்சீ - இகழ்ச்சிக்குறிப்பு. 

சீஷப்பிள்ளை - ஷன்‌. 


சீஷர்‌, சீடர்‌ - மாணாக்கர்‌. 

சீடு - நூற்சடு. 

சீடை - ஒர்பணிகாரம்‌, சடைவு. 

சீட்டி - எழுத்துப்புடைவை. 

சீட்டு - பத்திரிகை. 

சீட்டுத்தெரிப்பு - கையுறுதி. 

சீட்டுப்போடுதல்‌ - பீலிபோடுதல்‌. 

சீட்டுவாங்குதல்‌ - சாதலைக்‌ காட்டுங்‌ 
குறிப்புச்சொல்‌, சீட்டுப்பெறுதல்‌. 

சீணசந்திரன்‌ - தேய்பிறை. 

சீணம்‌ - பதனவு. 

சீணராகம்‌ - ஆசையற்றது. 

சீணித்தல்‌ - பதனழிதல்‌. 

சீண்டல்‌ - நாறல்‌. 

சீண்டறம்‌ - ஊழல்‌, தொந்தறை. 

சீண்டிரம்‌ - ஈனவார்த்தை. 

சீண்டுதல்‌ - சருவுதல்‌, தொடுதல்‌. 

சீகம்‌ - ஈயம்‌, தரா. 

சீதகன்‌ -சுந்திரன்‌, சுக்ரென்‌, சோம்பன்‌. 

சீதகாத்திரகம்‌ - ஒர்சன்னி. 

சீதகிருச்சரம்‌ - மூன்றுநாணீர்பருகி 
யிருக்குமோர்விரதம்‌. 

சீதக்கடுப்பு - வயிற்றுக்கடுப்பு. 

சீதக்கட்டு - சீதப்பற்று. 

சீதசுரம்‌ - குளிர்காய்ச்சல்‌. 

சீதபானு - சந்திரன்‌. 

சீதபேதி - ஓர்நோய்‌. 

சீதப்பற்று - சீதப்பிடிப்பு. 

சீதப்பிரபம்‌ - கருப்பூரம்‌. 

சீதமண்டலி - ஒர்பாம்பு. 

சீதமரீசி - சந்திரன்‌. 

சீதம்‌ - ஆமம்‌, குளிர்ச்சி, அதுஉயிர்‌ 
வேதனையினொன்று, கொடுந்‌ 
தமிழ்நாட்டினொன்று, சீதாங்க 
பாஷாணம்‌, சீரணித்தது, சோம்பு, 
நீர்‌, மாரிகாலம்‌, மேகம்‌. 


சீதரன்‌ - அரி. 


430 wirpiuror ABTS) 


சீதவழும்பு 


சீதவழும்பு - ஆமம்‌. 

சீதவாதக்கடுப்பு - சலக்கடுப்பு. 

சீதவாதம்‌ - குளிர்நோய்‌, சலரோகம்‌. 

சீதவாரம்‌ - உத்தாமணி. 

சீதளகாலம்‌ - மழைகாலம்‌. 

சீதளம்‌ - குளிர்ச்சி, கோடகசாலை, 
சந்தனம்‌, தாமரை, துரிசு, பச்சைக்‌ 
கருப்பூரம்‌, முத்து. 

சீதளாதேவி - ஓர்சத்தி. 

சீதளி - பொன்னாங்காணி. 

சீதளை - ஓர்நாரத்தை, கொடி 
மாதளை. 

சீதனம்‌ - மகட்குக்கொடுக்கும்‌ 
பொருள்‌. 

சீதனவோலை - சீதனவுறுதி. 

சீதன்‌ - சந்திரன்‌. 

சீதாங்கபாஷாணம்‌ - ஒர்பாஷாணம்‌. 

சீதாங்கம்‌ - ஒர்சன்னி, ஒர் பாஷாணம்‌. 

சீதாங்களி, சீதாதேவி - இராமன்றேவி. 

சீதாத்திரி - இமயமலை. 

சீதாபதி - இராமன்‌. 

சீதாரி - கேதுருமரம்‌. 

சீதாலபத்திரம்‌, சீதாளபத்திரம்‌, 
சீதாளை - தளப்பத்தோலை. 

சீதாளம்‌ - தாளை. 

சீதி - குளிர்‌, பாவம்‌, முற்றத்துறத்தல்‌. 

சீது - ஈயம்‌, கள்‌. 

சீதுளாய்‌ - ஒர்‌ துளசி. 

சீதேவி - இலக்குமி. 

சீதேவியார்செங்கழுநீர்‌ - ஒர்பூடு. 

சீதை - இராமன்றேவி, அவள்‌ பஞ்ச 
கன்னிகளிலொருத்தி, உமை, உழு 
படைச்சால்‌, பொன்னாங்காணி 
மது. 

சீதோகம்‌ - குளிர்நீர்‌. 

சீத்தலைச்சாத்தன்‌ - சங்கப்புலவரி 
லொருவன்‌. 


சீத்தல்‌ - சீக்குதல்‌, சீவுதல்‌, செப்பம்‌ 
பண்ணல்‌, தூய்தாக்கல்‌, நீக்கல்‌. 

சீத்தா - ஒர்மரம்‌. 

சீத்தி- இளப்பம்‌. 

சீத்தியம்‌ - தானியம்‌. 

சீத்தியோணான்‌ - ஓர்‌்ஒணான்‌. 

சீத்துப்பூத்தெனல்‌ - கடிந்து கொள்‌ 
ரூதல்‌, முறுமுறுத்தல்‌. 

சீத்துவம்‌ - செம்மை, திறம்‌. 

சீத்தை - கீழ்மகள்‌, சிதம்பல்‌, சீட்டிச்‌ 
சீலை, பதனழிவு, பீழை, பூரான்‌ 
பீழை. 

சீத்தைக்கண்‌ - பீழைசாறுங்கண்‌. 

சீந்தல்‌ - துளிமழை. 

சீந்தில்‌ - ஓர்கொடி. 

சீந்துதல்‌ - மூக்குச்‌ றுதல்‌, விரும்புதல்‌. 

சீந்தை - சீத்தை. 

சீபதி - அருகன்‌, கடவுள்‌, விட்ணெ. 

சீபம்‌ - சரகாண்ட பாஷாணம்‌. 

சீபாதம்‌ - திருப்பாதம்‌. 

சீப்பங்கோரை - ஓர்புல்‌. 

சீப்பாய்தல்‌ - சதலவடிதல்‌. 

சீப்பிடுதல்‌ - மயிர்சீவுதல்‌. 

சீப்பு - எலும்புக்கோவை, கதவின்‌ 
றாழ்‌, மயிர்சீவுஞ்சீப்பு, வாழைக்‌ 
குலைச்சீப்பு. 

சீப்புச்சரட்டை - ஒர்விதமீன்‌. 

சீப்புப்பணிகாரம்‌ - அப்பவருக்கத்‌ 
தொன்று. 

சீமங்கலி - நாவிதன்‌. 

சீமணல்‌ - நாகமணல்‌. 

சீமந்தகம்‌ - சிந்தூரச்சாந்து. 

சீமந்தபுத்திரன்‌ - தலைமகன்‌. 

சீமந்தம்‌ - கருப்பந்தரித்த ஆறா 
மாதம்‌உச்சி வகிர்ந்து செய்யும்‌ 
மோர்‌ சடங்கு. 

சீமந்தரேகை - ஓரிரேகை. 

சீமந்தனி - ஓர்‌ கற்புடையபெண்‌. 


சீரை 


wipro 4ST 431 


சீமாட்டி, சீமாள்‌ - செல்வி, தலைவி. 

சீமாலிங்கம்‌ - ஏல்லையடையாளம்‌. 

சீமாவிவாதம்‌ - எல்லைவழக்கு. 

சீமான்‌ - அருகன்‌, செல்வ முள்ளவன்‌, 
தலைவன்‌. 

சீமுக - ஓராண்டு. 

சீமூதம்‌ - இந்திரன்‌, நீருண்டமேகம்‌, 
பிடியன்யானை, மலை, மேகம்‌. 

சீமூதன்‌ - இந்திரன்‌, உழவன்‌, ஒரசுரன்‌, 
சிவன்‌, துன்புறுவோன்‌, நாகா 
சுரன்சாரதி. 

சீமூதை - இரவு, கொடிமுந்திரிகை. 

சீமை - அனுட்டிப்பு, எல்லை, கரை, 
தேசம்‌, தோண்மேல்‌, வயல்‌. 

சீமைக்கரி - ஓர்கரி. 

சீமைச்சுண்ணாம்பு - ஒர்‌ சுண்ணாம்பு. 

சீமைத்தக்காளி - ஓர்‌ தக்காளி. 

சீயக்காய்‌, சீயங்காய்‌ - சீயாக்காய்‌. 

சீயம்‌ - எருக்கம்பால்‌, சிங்கம்‌, சிங்க 
விராசி, தென்றிசைப்பாலன்குறி. 

சீயா - ஒர்மரம்‌. 

சீயாக்காய்‌ - ஒர்காய்‌. 

சீயாள்‌ - பாட்டி. 

சீயான்‌ - பாட்டன்‌. 

சீயெனல்‌ - இகழ்ச்சிக்குறிப்பு. 

சீய்த்தல்‌ - உரஞ்சுதல்‌, சிறாய்த்தல்‌, 
சீவுதல்‌, செருக்குதல்‌. 

சீரகக்கோரை - ஒர்கோரை. 

சீரகச்சம்பா - ஓர்நெல்‌. 

சீரகத்தாமர்‌ - வணிகர்‌. 

சீரகத்தாமன்‌, சீரகத்தாரோன்‌ - 
குபேரன்‌. 

சீரகம்‌ - ஓர்சரக்கு, ஓர்பயிர்‌, பன்றி. 

சீரங்கம்‌ - ஒர்பட்டினம்‌ 

சீரணம்‌ - சமித்தல்‌, சவொகமமிரு 
பத்தெட்டினொன்று, பதனழிவு, 
கிழம்‌. 

சீரணவாடிகை - இடிந்தவீடு. 


சீரணன்‌ - விருத்தன்‌. 

சீரணி - காடு, கூத்தினோர்‌ பேதம்‌ 
சிரணியென்னேவல்‌, ஓமச்செடி.. 

சீரணித்தல்‌ - சமித்தல்‌, பதனழிதல்‌. 

சீரணை - பழக்கம்‌. 

சீரபாணி - பலபத்திரன்‌. 

சீரந்தாதி - ஈற்றுச்‌சராதியாகப்‌ பாடல்‌. 

சீரமோடா - வீழி. 

சீரம்‌ - இரேகை, எழுத்து, கலப்பை, 
காட்டெருமைப்பால்‌, ரை, 
சூரியன்‌, மரவுரி, மாலை, முடி. 

சீரா - கவசம்‌, பலாச. 

சீராங்கம்‌ - கலப்பை, கொழு. 

சீராட்டல்‌ - கொண்டாடல்‌, கோது 
குலம்பண்ணல்‌, சிறப்புப்‌ பண்ணு 
தல்‌. 

சீராட்டு - கொண்டாட்டம்‌, கோது 
குலம்‌, சிறப்பு, சிறப்புச்‌ செய்தல்‌, 
சீராட்டென்னேவல்‌. 

சீராபதிதனையை - இலக்குமி. 

சீராளன்‌ - சிறுத்தொண்டர்புத்திரன்‌. 

சீரி - முக்காடு. 

சீரிகை - ஒர்வண்டு. 

சீரிடம்‌ - தலை, வாகை. 

சீரிணபன்னம்‌ - வேம்பு. 

சீரிணன்‌ - கற்றோன்‌. 

சீரித்தல்‌ - பழகல்‌. 

சீரிப்பு - பழக்கம்‌. 

சீரியர்‌ - அறிஞர்‌ சிறந்தோர்‌, புலவர்‌. 

சீரிவிருக்கம்‌ - புளியமரம்‌. 

சீருகை - வண்டு. 

சீருணம்‌, சீருணி - செம்பு. 

சீருத்திரம்‌ - உபநிடதம்‌ முப்பத்தி 
ரண்டினொன்று. 

சீருள்‌ - ஈயம்‌, செம்பு, செல்வம்‌, 
பஞ்சலோகம்‌. 


சீரை - சீலை, மரத்தோல்‌, மரவுரி. 


432 wirpiuror ABS) சீர்‌ 


சீர்‌ - அழகு, இரைச்சல்‌, ஒழுங்கு, 
காற்றண்டை, சித்திரம்‌, சுபாவம்‌, 
செல்வம்‌, சொல்‌, அஃது செய்யு 
ளுறுப்பினுமொன்று, தண்டா 
யுதம்‌, தாளவொத்து, துலாராச, 
நடுத்தரம்‌, நன்மை, நிலைபரம்‌, 
பாரம்‌, புகழ்‌, வான்‌, முச்சை, 
தனளைக்குறுப்பாய்வருவன, அவை 
அசைச்சீர்‌, இயற்சீர்‌, உரிச்சீர்‌, 
பொதுச்‌ சீரென்னப்‌ படும்‌. 

சீர்காரம்‌ - எதிரொலி. 

சீர்குலைதல்‌ - ஒழுங்குகெடல்‌, பதன 
ழிதல்‌. 

சீர்கேடி - மூதேவி. 

சீர்கேடு - கேடானநிலைமை, சிறப்‌ 
பில்லாமை. 

சீர்க்காரம்‌, சீர்க்கிருதம்‌ - எதிரொலி. 

சீர்க்கோள்‌ - ஓர்கோள்‌. 

சீர்சிறப்பு - வாழ்வு. 

சீர்செய்தல்‌ - சீராக்கல்‌. 

சீர்திருத்தல்‌ - சீராக்கல்‌. 

சீர்திருத்துதல்‌ - சீராக்குதல்‌. 

சீர்திருந்தல்‌ - செப்பமாதல்‌. 

சீர்தூக்கல்‌, சீர்தூக்குதல்‌ - ஆராய்தல்‌, 
ஒத்துப்பார்த்தல்‌. 

சீர்த்தல்‌ - சிறப்புக்கொள்ளுதல்‌. 

சீர்த்தி - மிகுபுகழ்‌. 

சீர்த்துளாய்‌ - ஓர்துளசி. 

சீர்நிருவாகம்‌ - இயல்பு, நிலைபரம்‌. 

சீர்பண்ணுதல்‌ - ஆயத்தப்படுத்தல்‌, 
ஒழுங்குப்படுத்தல்‌. 

சீர்பதி - கடவுள்‌. 

சீர்பந்தபாஷாணம்‌ - ஒர்பாஷாணம்‌. 

சீர்பந்தம்‌ - விழைவுபாஷாண முப்பத்‌ 
திரண்டினொன்று. 

சீர்பாதம்‌ - திருப்பாதம்‌. 

சீர்ப்படுதல்‌ - ஒழுங்குப்படுதல்‌, 
குணப்படுதெல்‌. 

சீர்ப்படுத்துதல்‌ - குணப்படுத்துதல்‌. 


சீர்ப்பாடு - சிறப்புறல்‌. 

சீர்ப்பிழை - ஒழுங்குத்தப்பு. 

சீர்மடக்கு - சீரைமடக்கிப்பாடல்‌. 

சீர்மரம்‌ - நெய்வார்கருவியினொன்று. 

சீர்மை - எண்வகையூறினொன்று, 
அஃது ஒப்பம்‌, சங்கை, சிறப்பு 
செம்மை. 

சீர்வண்டு - 


னொன்று. 


நெய்வார்கருவியி 


சீலசம்பன்னன்‌ - நற்குணன்‌. 

சீலத்துவம்‌ - குணம்‌. 

சீலம்‌ - அழகு, குணம்‌, சரித்திரம்‌, 
சீந்தில்‌, சுபாவம்‌, தருமம்‌, நல்லறிவு, 
நல்லொழுக்கம்‌. 

சீலம்பாய்‌ - கிழியற்டாய்‌. 

சீலவான்‌, சீலன்‌ - நற்குணசாலி. 

சீலவிருத்தன்‌ - நல்லொழுக்கிற்றிறம்‌ 
பாதோன்‌. 

சீலனம்‌ - சாத்திராப்பியாசம்‌. 

சீலா - இறைபட்டை, ஓர்மீன்‌. 

சீலாப்பட்டை, சீலாப்பூட்டை - இறை 
கூடை. 

சீலி - நற்குணமுடையாள்‌. 

சீலிதன்‌ - கலைகற்றோன்‌. 

சீலை - வத்திரம்‌. 

சீலைப்பாம்பு - ஒர்விஷமுள்ளபாம்பு. 

சீலைப்பேன்‌ - சீலையிற்பற்றும்பேன்‌. 

சீலையண்‌ - மருந்து எரிய வைக்கும்‌ 
பாத்திரங்களைச்‌ செம்முமண்‌ 
சீலை. 

சீவகர்‌ - புத்த தவத்தோர்‌. 

சீவகன்‌ - ஓரரசன்‌, குறவன்‌, சீவ 
முத்தன்‌, தருமம்வாங்கியுண்டோன்‌, 
புத்ததவத்தோன்‌, வேலைகாரன்‌. 

சீவகாருண்ணியன்‌ - கிருபையுள்‌ 
ளோன்‌. 

சீவசஞ்சீவி - சீந்தில்‌. 

சீவசாட்சி - அறிவுக்காதாரமாயிருப்பது. 


சீவிதஞ்ஞை 


wp AGT 433 


சீவசாதனம்‌ - தானியம்‌. 

சீவசிதாபாசர்‌ - பிரமசைததந்நியர்‌. 

சீவசெந்து - உயிருள்ளவைகள்‌. 

சீவதம்‌ - ஆமை, சன்மார்க்கம்‌, சீவன்‌, 
மயில்‌, முகில்‌. 

சீவதயை - சீவானுக்ரெகம்‌. 

சீவதருமம்‌ - சீவபுண்ணியம்‌. 

சீவதனம்‌ - சீவனுள்ளதிரவியம்‌. 

சீவதன்‌ - சத்துரு, சன்மார்க்கன்‌, 
நீண்ட ஆயுசுகாரன்‌, வைத்தியன்‌. 

சீவதாது - சீவவாயுசஞ்சரிக்குந்நாடி. 

சீவதிசை - பிராணதிசை. 

சீவதேகம்‌ - ஆன்மாசீவிக்கும்‌ வடிவம்‌. 

சீவத்தறுவாய்‌ - மரணத்தறுவாய்‌. 

சீவத்துவம்‌ - அநாதி. 

சீவநாடி - பிராணவாயுவுலாவுநரம்பு. 

சீவநாயகன்‌ - பிராணநாயகன்‌. 

சீவநாள்‌ - ஆயுள்‌. 

சீவந்தி - சீந்திற்கொடி, பாலைமரம்‌. 

சீவந்திகன்‌ - பாவைவேட்டைக்‌ 
காரன்‌. 

சீவந்தில்‌ - சீந்தில்‌. 

சீவபிராணி - உயிர்ப்பிராணி. 

சீவபுண்ணியம்‌ - உயிர்கட்குச்‌ செய்யும்‌ 
புண்ணியம்‌. 

சீவபேதம்‌ - உயிர்ப்பேதம்‌. 

சீவமந்திரம்‌ - உடல்‌. 

சீவரட்சை - ஈடேற்றம்‌, சவபரி 
பாலனம்‌. 

சீவரம்‌ - நீலவண்ணப்புடைவை. 

சீவரர்‌ - புத்தர்‌. 

சீவர்‌ - சவனுள்ளோர்‌. 

சீவலம்‌ - ஓர்நீர்ப்பூடு. 

சீவல்‌ - சீவப்பட்டது, சீவுதல்‌, பெல 
மற்றது, மிருதுவானது. 

சீவவிலயம்‌ - மரணம்‌. 


சீவனகம்‌ - சோறு. 


சீவனம்‌ - அமுதம்‌, உயிர்வாழ்தல்‌, 


தைத்தல்‌, நீர்‌, புசிப்பனவு, மூளை, 
வெண்ணெய்‌. 


சீவனாகாதம்‌ - நஞ்சு. 

சீவனாந்தம்‌ - மரணம்‌. 

சீவனார்த்தம்‌ - உயிர்வாழ்தற்குரியது, 
சீவன்முகாந்தரம்‌. 

சீவனாவரசன்‌ - வருணன்‌. 

சிவனாவுடதம்‌ - உயிர்தருமருந்து. 

சிவனாளி - உயிருடையாள்‌, உயிருள்‌ 


ளோன்‌. 

சீவனி - சஞ்சீவி சீவநாடி, பாலை 
மரம்‌, ஆடுதின்னாப்பாலை. 

சீவனித்தல்‌ - சீவனம்பண்ணுதல்‌. 

சீவனியம்‌ - நீர்‌. 

சீவனோபாயம்‌ - சீவனத்துக்கடுத்தவு 
பாயம்‌, சீவனார்த்தம்‌. 

சீவன்‌ - உயிர்‌, உயிர்தருமருந்து, சந்‌ 
தில்‌, சீவியம்‌, வியாழம்‌ வைடுரியம்‌, 
அனுபவிக்கப்படுதல்‌. 

சீவன்கொடுத்தல்‌ - உயிர்கொடுத்தல்‌, 
திடப்படுத்தல்‌. 

சீவன்முத்தன்‌ - துறந்துஞான மடைந் 
தோன்‌. 

சீவன்முத்தி - ஞானமடைந்து பிறப்‌ 
பறுத்திருத்தல்‌. 

சீவாதாரம்‌ - உலகம்‌. 

சீவாத்துமா - சரீராவச்சின்ன வான்மா. 

சிவாந்தகன்‌ - கொலையாளி, வேட்‌ 
டைக்காரன்‌. 

சீவாந்தம்‌ - சீவியமுடிவு. 

சீவாவத்தை - ஆத்துமாவடங்கு 
மவத்தை. 

சீவி - உயிருடையாள்‌, உயிரு 
யோன்‌, அழிஞ்சில்‌. 


சீவிகை - சீவனம்‌. 
சீவிதகாலம்‌ - சீவிக்குங்காலம்‌. 
சீவிதசமுசயம்‌ - மரணபயம்‌. 


சீவிதஞ்ஞை - இரத்தாசயம்‌. 


434 wirpiuror ABTS) 


சீவிதேசன்‌ 


சீவிதேசன்‌ -உயிர்தருமருந்து, கடவுள்‌, 
கணவன்‌, சந்திரன்‌, சூரியன்‌. 

சீவித்தல்‌ - சீவியம்பண்ணுதல்‌, மரித்‌ 
தல்‌, மோட்‌ சஞ்சேருதல்‌. 

சீவிப்பித்தல்‌ - சாக்காட்டல்‌. 

சீவிமுடித்தல்‌ - கோதிக்கட்டல்‌. 

சீவியகாலம்‌, சீவியநாள்‌ - ஆயுணான்‌. 

சீவியங்கம்‌ - கல்லுப்பு. 

சீவியம்‌ - ஆயுள்‌, காலட்சயம்‌, சீவனம்‌. 

சீவியம்பண்ணுதல்‌ - சீவனம்‌ பண்‌ 
ணுதல்‌ 

சீவியர்‌ - விப்போர்‌. 

சீவியன்‌ - சீவன்‌, சீவிப்போன்‌, திரு 
மால்‌. 

சீவினி - ஓர்மருந்து, செவ்வழிப்பண்‌. 

சீவிசுரப்பிராந்தி-சவனைச்‌ சவனெனக்‌ 
காண்டல்‌. 

சீவீசுரம்‌ - ஆன்மா. 

சீவு - ஓர்புல்‌. 

சீவுதல்‌ - செதுக்குதல்‌, மயிர்‌ கோது 
தல்‌, மெல்லிதாயரிதல்‌. 

சீவுளி - ஒர்கருவி. 

சீவுளியாடுதல்‌ - சீவுளிபோடுதல்‌. 

சீவோபகாரம்‌ - சவதயை. 

சீவோற்பத்தி - உயிர்த்தோற்றம்‌, 
கருக்கொள்ளுங்காலம்‌. 

சீழ்‌ - ஒலிக்குறிப்பு, சிதல்‌, சீழ்க்கை 
விடுதல்‌. 

சீழ்க்கை - வாயாலூதுமோர்‌ வகைச்‌ 
சத்தம்‌. 

சீழ்க்கைக்கருவி - சீழ்க்கைக்குழல்‌. 

சீறடி - சிற்றடி. 

சீறல்‌, சீறுதல்‌ - அதட்டல்‌, இரைதல்‌, 
உரத்ததிகரித்தல்‌, கோபித்தல்‌, 
சினக்குறிப்பு, பெருங்கோபம்‌, 
மூக்குச்சீறுதல்‌, வேகம்‌. 

சீறுபூறெனல்‌ - ஒலிக்குறிப்பு, சினக்‌ 
குறிப்பு. 

சீறுமாறு - கலகம்‌, குழப்பம்‌. 


சீறூர்‌ - வேட ரூர்‌. 

சீற்காரம்‌ - சீர்காரம்‌. 

சீற்றம்‌ - கோபம்‌, சினம்‌. 

சீனக்கண்ணாடி - மூக்குக்கண்ணாடி. 

சீனக்காக்காய்‌ - ஓரினக்காகம்‌. 

சீனக்காரம்‌ - ஓர்பருந்து. 

சீனக்கிழங்கு - ஒர்மருந்துக்கிழங்கு. 

சீனக்குடை - கடுதாசிக்குடை. 

சீனசம்‌ - உடுக்கு. 

சீனச்சட்டி - ஒருலோகம்‌. 

சீனட்டங்குருவி - ஓர்குருவி. 

சீனட்டி - ஒர்நெல்‌. 

சீனபிட்டம்‌ - செவ்வீயம்‌. 

சீனப்பாகு - ஒர்மருந்து. 

சினப்பூ - ஓர்புட்பம்‌. 

சீனமல்லிகை - ஒர்பூச்செடி. 

சீனமிளகு - ஒர்மிளகு. 

சீனமுத்து - ஓர்செய்கைமுத்து. 

சீனம்‌ - ஒர்புடைவை, தேயமன்பத்‌ 
தாறினொன்று, நூல்‌, பதினெண்‌ 
பாடையினொன்று, மான்‌. 

சீனவங்கம்‌ - ஈயம்‌. 

சீனவெடி - ஓர்வெடி. 

சீனன்‌ - சனதேயத்தான்‌. 

சீனி - ஓர்வகைச்சருக்கரை, சீனக்‌ 
காரம்‌, பித்தளைமணல்‌, மரநங்‌ 
கூரம்‌. 

சீனிக்கிழங்கு - ஒர்வகைக்கிழங்கு. 

சீனிப்பாகு - அதிரசத்துதிர்பாகு. 

சீனியதிரசம்‌ - ஒர்பண்ணிகாரம்‌. 


சூ 


சு - அதட்டுமோசை, ஒரேழுத்து, 
நன்மை, சுகம்முதலியவற்றைக்‌ 
காட்டு மோருபசருக்கம்‌, வியப்புக்‌ 
குறிப்பு. 

சுஃறெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 


சுகிர்‌ 


wp 4ST 435 


சுககீனம்‌ - செளக்யெவீனம்‌. 

சுகசரீரம்‌ - துன்பமற்றசா£ரம்‌. 

சுகசரீரி - சவுக்யெதேகி. 

சுகசன்னி - ஓர்சன்னி, திரிதோஷம்‌. 

சுகசீவி - சுகவாழ்வுடையாள்‌, ௬௧ 
வாழ்வுடையோன்‌. 

சுகசெய்தி - நற்செய்தி. 

சுகண்டி - ஓரிரத்தினம்‌. 

சுகதபேதம்‌ - பேதம்மூன்றினொன்று, 
அஃது மரத்துக்கிலைகாய்‌ முதலிய 
வித்தியாசம்‌. 

சுகதம்‌ - சொந்தமானது. 

சுகதர்‌ - புத்தர்‌. 

சுகதுக்கம்‌ - இன்பதுன்பம்‌. 

சுகநயம்‌ - செளக்கெநன்மைகள்‌. 

சுகந்தகம்‌ - ஈரவெண்காயம்‌, கந்தகத்‌ 
தூள்‌, தேன்தோடம்பழம்‌. 

சுகந்தபரிமளம்‌ - பிகுவாசனை, வாச 
னைப்பண்டம்‌. 

சுகந்தமா - கஸ்தூரிமிருகம்‌, கருப்பூர 
மரம்‌. 

சுகந்தமூலி - வெட்டிவேர்‌. 

சுகந்தம்‌ - ஈரவெண்காயம்‌, கந்தகம்‌, 
கிழங்கு, சந்தனம்‌, சீரகம்‌, நறு 
மணம்‌, நீலோற்பலம்‌. 

சுகந்தவருக்கம்‌, சுகந்தவற்கம்‌ - வாச 
னைப்பண்டம்‌. 

சுகந்திகம்‌ - ஓர்நெல்‌, கந்ததுபபம்‌, 
வெண்டாபரை. 

சுகந்திக்கல்‌ - ஓரிரத்தினம்‌. 

சுகபுச்சம்‌ - கந்தகநீறு. 

சுகபேதி - ஓர்பேதிமருந்து. 

சுகபோகம்‌ - சுகானுபவம்‌. 

சுகபோசனம்‌ - நல்லூண்‌. 

சுகப்படுதல்‌ - சுகமடை தல்‌. 

சுகப்பிரியை - சம்புநாவல்‌. 


சுகப்பிழை - செளக்கெவீனம்‌. 


சுகம்‌ - இன்பம்‌, கிளி, சுபம்‌, தருமம்‌, 
தலைப்பாகை, நன்மை, நீர்‌, 
புடைவை, முத்தி, முலைக்கண்‌. 

சுகரம்‌ - தருமம்‌. 

சுகருமம்‌ - நற்கருமம்‌, நித்தியயோகத்‌ 
தொன்று. 

சுகவல்லபம்‌ - மாதளை. 

சுகவாகன்‌ - மதன்‌. 

சுகவாழ்வு - நல்வாழ்வு. 

சுகவிருத்தி - சுகசெய்தி, சுகவாழ்வு. 

சுகவிரேசனம்‌ - சுகபேதி. 

சுகவீனம்‌ - துன்பம்‌. 

சுகவேளை - சுகமானகாலம்‌, நற்காலம்‌. 

சுகன்‌ - சுகப்பிரமா, சுவற்கமுற்றோன்‌. 

சுகன்மம்‌ - சுகருமம்‌. 

சுகன்றாதை - வியாசன்‌. 

சுகாசகம்‌, சுகாசம்‌ - வெள்ளரி. 

சுகாசனம்‌ - சுகாதனம்‌. 

சுகாசுகம்‌ - சுகதுக்கம்‌. 

சுகாதனம்‌ - சுகமுந்திடனு மெவ்வாறி 
ருக்கனெயது மோவவ்வாறிருத்‌ 
தல்‌, மாதளை. 

சுகாதாரம்‌ - சுவற்கம்‌. 

சுகாதிசயம்‌ - சுகசெய்தி. 

சுகாதீதம்‌ - மேற்பட்ட சுகம்‌. 

சுகாந்தம்‌ - ஈரவெண்காயம்‌. 

சுகானந்தம்‌ - மிகுவின்பம்‌, மோட்சம்‌. 

சுகானுபவம்‌ - நல்லனுபவம்‌. 

சுகி - சுக போகி, சுகியென்னேவல்‌, 
சுபானுபவம்‌, செளக்கியம்‌. 

சுகித்தல்‌ - இன்பமனுபவித்தல்‌, செல்‌ 
வங்களையனுபவித்தல்‌. 

சுகிப்பு - நல்லனுபவம்‌. 

சுகியன்‌ - சுகானுபோகி, போசனாதி 
செளக்கெமுடையோன்‌. 


சுகியாதி - நற்கீர்த்தி. 
சுகிர்‌ - உட்டுளை, சுகிரென்னேவல்‌, 


சுகிர்வு. 


436 wirpiuror AHS) 


சுகிர்தகுணம்‌ 


சுகிர்தகுணம்‌ - நற்குணம்‌. 

சுகிர்த நூல்‌ - ஓர்‌ நூல்‌. 

சுகிர்த குறள்‌ - வேத நூல்‌. 

சுகிர்தபுண்ணியம்‌ - நற்புண்ணியம்‌. 

சுகிர்தம்‌ - அதிட்டம்‌, அறம்‌, சன்‌ 
மார்க்கம்‌, ச௪, தயவு, நன்மை, 
நெய்‌. 

சுகிர்தலாபம்‌ - சனேகசம்பாத்தியம்‌. 

சுகிர்தல்‌ - வகிர்தல்‌. 

சுகிர்தவசனம்‌ - சுத்தவசனம்‌, மெய்‌ 
வசனம்‌. 

சுகு - ஓர்பாத்திரம்‌. 

சுகுடம்‌ - சேம்பு. 

சுகுணம்‌ - நற்குணம்‌. 

சுகுணன்‌ - நற்குணமுடையோன்‌. 

சுகுமாரதூலி - இலவமரம்‌. 

சுகுமாரம்‌ - ஓர்‌ கரும்பு, ஓர்தானியம்‌, 
மிருது. 

சுகுமாரதை - ஓரலங்காரம்‌, அஃது 
வல்லொற்று நீங்க்யுள்ள சொற்‌ 
களாலாக்கப் பட்டது. 

சுகுவது - தீ. 

சுகோச்சம்‌ - மகாசுகம்‌. 

சுகோற்சவன்‌ - கணவன்‌. 

சுக்கங்காய்‌ - பமிதக்கங்காய்‌. 

சுக்கங்கீரை - ஒர்கீரை. 

சுக்கச்சிலை - வங்கக்கல்‌. 

சுக்கம்‌ - களவு, பொதுக்கு. 

சுக்கம்‌ வைத்தல்‌ - களவாயபகரித்தல்‌. 

சுக்கல்‌ - அற்பம்‌, துண்டு. 

சுக்காணி - கப்பலோட்டி. 

சுக்காரம்‌ - கெற்சிதம்‌. 

சுக்கானீறு - சுண்ணாம்புக்கன்னிறு. 

சுக்கான்‌ - கப்பலைநடத்துங்கருவி. 

சுக்கான்கல்‌ - சுண்ணாம்புக்கல்‌. 

சுக்கான்கீரை - புளிக்கீரை. 


சுக்கான்‌ - பருப்பதம்‌, வங்கக்கல்‌. 


சுக்கிரசீடர்‌ - அசுரர்‌. 

சுக்கிரபகவான்‌ - வெள்ளி. 

சுக்கிரம்‌ - ஆனிமாதம்‌. 

சுக்கிரவாரம்‌ - வெள்ளிக்கழமை. 

சுக்கிரனாளி - முத்து. 

சுக்கிரன்‌ - அசுரர்மந்திரி, கண்ணோயு 
ளொன்று, தீ. 

சுக்கிராசாரியன்‌ - சுக்கரன்‌. 

சுக்கிரீபன்‌ - குரக்கறை. 

சுக்கிரீபேசன்‌ - இராமன்‌. 

சுக்கில - ஓராண்டு. 

சுக்கிலகலிதம்‌ - இந்திரியக்கலிப்பு. 

சுக்கிலத்தம்பம்‌ - கலைஞான மறு 
பத்தினான்கினொன்று. 

சுக்கிலத்துவம்‌ - வெண்மை. 

சுக்கிலபம்‌ - நாணம்‌. 

சுக்கிலபக்கம்‌, சுக்கிலபட்சம்‌ - பூருவ 
பக்கம்‌. 

சுக்கிலமண்டலம்‌ - வெள்ளைவிழி. 

சுக்கிலம்‌ - இந்திரியம்‌, ஓர்யோகம்‌, 
கண்ணோயினொன்று, வெண்‌ 
ணெய்‌, வெண்மை, வெள்ளி. 

சுக்கிலாங்கம்‌ - வெள்ளைத்தேகம்‌. 

சுக்கிலாசயம்‌ - இந்திரியகோசம்‌. 

சுக்கிலாபாங்கம்‌ - மயில்‌. 

சுக்கு - சுக்கான்கல்‌, சுண்டி, துண்டு, 
வோேர்க்கொம்பு, அஃது திரிகடுகத்‌ 
தொன்று, பஞ்ச மூலத்து மொன்று. 

சுக்குப்பொடி 
சூரணம்‌. 


சுக்கை - நட்‌ சத்திரம்‌, மாலை. 


- வேர்க்கொம்புச்‌ 


சுங்கம்‌ - ஆயம்‌, இறை, களவு, 
பொதுக்கு. 

சுங்கன்‌ - ஓர்மீன்‌, சுக்கிரன்‌. 

சுங்கான்‌ - புகைகுடிக்றெகுழல்‌. 

சுங்கிதன்‌ - ஈனன்‌. 

சுங்கு - மடிப்பு. 

சுசலம்‌ - சுத்தசலம்‌. 


சுடுவு 


wpe 4ST 437 


சுசனம்‌ - காற்று. 

சுசாதி - சுயசாதி. 

சுசாதிபேதம்‌ - சுயசாதிக்குளுள்ள 
பேதம்‌,அஃது மரத்துக்கு மறுமரம்‌. 

சுசி - ஆடிமாதம்‌, இணக்கம்‌, காமக்‌ 
கவலை, கோடைகாலம்‌, சந்திரன்‌, 
சிவன்‌, சுக்கென்‌, சுத்தம்‌, சூரியன்‌, 
நிதார்த்தம்‌, நெருப்பு, பிரமன்‌, 
மாணாக்கன்றன்மை, முலை, 
வெண்குடை, வெண்மை. 

சுசிகரம்‌ - சுத்தம்‌, நேர்மை, மேன்மை. 

சுசிந்தனம்‌ - தியானம்‌. 

சுசிமணி - இரத்தினம்‌. 

சுசிமிதம்‌ - புன்னகை. 

சுசிரம்‌ - அக்கினி, ஊதுகுழல்‌, துளை. 

சுசீலம்‌ - காற்று, நற்குணம்‌, நேர்மை. 

சுசீலன்‌ - நற்குணன்‌. 

சுசுகம்‌ - முலைக்கண்‌. 

சுகந்தரி - கோபி, நாலி, மூஞ்சூறு. 

சுகுக்குமை - நான்குவாக்கனொன்று. 

சுசேலகம்‌ - புடைவை. 

சுச்சு - சுண்டி, பறவைமூக்கு. 

சுடகமாமிசம்‌ - கருவாடு. 

சுடகம்‌ - காய்வு, சடை. 

சுடரெண்ணெய்‌ - கூட்டெண்றணெய்‌, 
பந்ததயிலம்‌. 

சுடரோன்‌ - சூரியன்‌. 

சுடர்‌ - அக்கினி, ஒளி, சந்திரன்‌, 
சூரியன்‌, தீச்சிகை, விளக்கு, தளிர்‌. 

சுடர்க்கொடி - கருப்பூரம்‌, பெண்‌. 

சுடர்ச்செலவு -சட்டுவருக்கத்‌ தொன்று, 
அஃது இராசியை யிரண்டாகப்‌ 
பகிர்தல்‌. 

சுடர்தல்‌ - ஒளிசெய்தல்‌. 

சுடர்நிலை - தகழி, விளக்குத்தண்டு. 

சுடர்மெளலியர்‌ - வானோர்‌. 

சுடர்விடுதல்‌ - சுவாலித்தல்‌. 

சுடர்விழியோன்‌ - வீரபத்திரன்‌. 


சுடர்விழுதல்‌ - தீயிலிருந்து சுடரிழிதல்‌, 


விளக்கு முதலிய வற்றிலிருந்து 
தச்சிகைவிடுதல்‌. 


சுடர்வு - சுடர்தல்‌. 

சுடலை - சுடுகாடு. 

சுடலைக்காடு - சுடுகாடு. 

சுடலைக்குருவி - ஓர்குருவி. 

சுடலைஞானம்‌ - மயான வைராக்கியம்‌. 

சுடலைமாடன்‌ - ஓர்தேவதை. 

சுடலையாடி - சிவன்‌. 

சுடலையினீறு - சவச்சாம்பல்‌. 

சுடலையோன்‌ - துரிசு. 

சுடலைவயிரவன்‌ - மயானவயிரவன்‌. 

சுடாரி - கவசம்‌. 

சுடிகை 
மயிர்முடி, முடி. 

சுடீரியம்‌ - வீரியம்‌. 


- உச்சி, நெற்றிச்சுட்டி, 


சுடுகலம்‌ - குயக்கலம்‌, செங்கல்‌. 

சுடுகாடு - ஈமம்‌. 

சுடுகோல்‌ - சுட்டுக்கோல்‌. 

சுடுசுடுத்தல்‌ - தீவிரித்தல்‌. 

சுடுசுடுப்பு - தீவிரம்‌. 

சுடுசுடெனல்‌ - தீவிரித்தல்‌, வெடு 
வெடுத்தல்‌. 

சுடுசுண்ணம்‌ - சுட்ட சாந்து. 

சுடுதல்‌ - உலோகங்களை யொட்டு 
தல்‌, சூடுகாணுதல்‌, தகித்தல்‌, 
நீற்றுதல்‌, விசனமடைகல்‌, விசன 
மடை வித்தல்‌, வேகவைத்தல்‌. 

சுடுதொறட்டி - ஒர்செடி. 

சுடுநிலம்‌ - சுடுகாடு. 

சுடுநீர்‌ - வெந்நீர்‌. 

சுடுமருந்து - எரிமருந்து. 

சுடுவல்‌ - இரத்தம்‌. 

சுடுவனம்‌ - இரத்தம்‌, சுடுகாடு. 

சுடுவான்‌ - படகிற்சமையல்‌ பண்ணு 
மிடம்‌. 


சுடுவு - சும்மாடு. 


438 wirpiuror ABS) 


சுட்சுள்ளெனல்‌ 


சுட்சுள்ளெனல்‌ - முள்ளு, வாயு 
முதலியகுற்றுங்குறிப்பு. 

சுட்டல்‌ - காட்டுதல்‌, குறித்தல்‌, சுடல்‌, 
சுடுதெல்‌. 

சுட்டாவிரல்‌ - சுட்டுவிரல்‌. 

சுட்டி, சுட்டிகை - உச்சிவெள்ளை, 
நெற்றிச்சுட்டி. 

சுட்டிக்காட்டுதல்‌ - குறித்துக்‌ காண்‌ 
பித்தல்‌. 

சுட்டித்தலை - குறும்புத்தனம்‌, திரியா 
புரம்‌. 

சுட்டித்தலையன்‌, சுட்டியன்‌ - துட்டன்‌, 
நெற்றிச்சுட்டியுள்ளது. 

சுட்டு - எண்ணம்‌, குறிப்பு, சுட்டென்‌ 
னேவல்‌. 

சுட்டுக்கோல்‌ - உலையாணிக்கோல்‌. 

சுட்டுச்சொல்‌ - ஒன்றைக்‌ குறித்துக்‌ 
காட்டுமொழி. 

சுட்டுதல்‌ - எண்ணுதல்‌, குறித்தல்‌. 

சுட்டுப்பொருள்‌ - குறித்தபொருள்‌. 

சுட்டுவிடை - சுட்டிக்காட்டும்விடை 
(உம்‌) இஃது. 

சுட்டுவிரல்‌ - ஆட்காட்டி விரல்‌. 


சுட்டு வைத்தல்‌ - இலக்குவைத்தல்‌. 

சுட்டெழுத்து - ௮-இ-உ-என்னு 
மெழுத்துக்கள்‌. 

சுணக்கம்‌ - சோர்வு, தாமதம்‌. 

சுணக்குதல்‌ - தாமதப்படுத்தல்‌, 
மெலியச்செய்தல்‌. 

சுணங்கல்‌ - சோர்தல்‌, தாமதித்தல்‌. 

சுணங்கன்‌ - நாய்‌. 

சுணங்கன்முத்திரை - நாயாகாரமான 
வோர்‌ முத்திரை. 

சுணங்கு - சுணங்கென்னேவல்‌, 
தேமல்‌. 

சுணை - சுனை. 


சுணைவு - பேய்க்கடலை. 


சுணைக்கோரை - ஓர்புல்‌. 


சுணைத்தல்‌ - சுனைத்தல்‌. 

சுணைநெருஞ்சில்‌ - ஓஒர்பூடு. 

சுண்டகன்‌ - சாராயம்‌ வடிப்போன்‌. 

சுண்டக்கட்டுதல்‌ - இறுகக்கட்டுதல்‌. 

சுண்டக்காய்தல்‌ - இறுகக்காய்தல்‌. 

சுண்டங்காய்‌ - சிறுகாய்‌, சுண்டிக்‌ 
காய்‌. 

சுண்டப்பிடித்தல்‌ - இறுகப்பிடி த்தல்‌. 

சுண்டம்‌ - கள்‌, யானைத்துதிக்கை. 

சுண்டல்‌ - இறுகல்‌, எய்தல்‌, சுண்டற்‌ 
கறி, சுண்டுதல்‌, தெறித்தல்‌, வற்று 
தல்‌. 

சுண்டற்கறி - தீயற்கறி. 

சுண்டன்‌ - அறிவிலி, சதையநாள்‌, 
மூஞ்சூறு. 

சுண்டாங்கி - அற்பம்‌. 

சுண்டாபானம்‌ - சுராபானம்‌. 

சுண்டாரன்‌ - சாராயம்வடிப்போன்‌. 

சுண்டாலம்‌, சுண்டாலி - யானை. 

சுண்டி - கள்‌, சுக்கு, சுண்டில்‌. 

சுண்டிகை - உண்ணா. 

சுண்டில்‌ - சுண்டிற்செடி.. 

சுண்டு - அடிப்பற்றியது, அற்பம்‌, 
ஓர்சிறு, அளவுபடி, சுண்டென்‌ 
னேவல்‌. 

சுண்டுகட்டை - நெய்வார்கருவியி 
னொன்று. 

சுண்டுவிரல்‌ - சின்னிவிரல்‌. 

சுண்டுவில்‌ - கன்முதலியசெலுத்தும்‌ 
வில்‌. 

சுண்டெலி - ஒரெலி. 

சுண்டை - சுண்டைச்செடி, நீர்க்‌ 
குண்டு. 

சுண்ணக்கல்‌ - சுக்கான்கல்‌. 

சுண்ணப்பொடி - பராகம்‌, வாசனைப்‌ 
பொடி. 

சுண்ணமிடித்தல்‌ - ஒமக்கிரியையி 
னொன்று. 


சுத்தசாத்துவிகம்‌ 


wpe AST 439 


சுண்ணமொழிமாற்று - மொழி 
மாற்றுப்‌ பொருள்‌ கோள்களி 
னொன்று. 

சுண்ணம்‌ - சதயம்‌, சுட்ட சாந்து, சுண்‌ 
ணப்பொடி, பராகம்‌, புழுதி. 

சுண்ணவரசி - முல்லை. 

சுண்ணவிரோதி - சவ்வீரம்‌. 

சுண்ணாம்படித்தல்‌ - சுண்ணாம்பு 
பூசுதல்‌. 

சுண்ணாம்பு - சிப்பிமுதலியவற்றின்‌ 
சுண்ணம்‌. 

சுண்ணாம்புக்காறை - சுண்ணாம்புச்‌ 
சாந்திடுதல்‌. 

சுண்ணாம்புத்துடுப்பு - சுண்ணாம்பு 
தோண்டி. 

சுண்ணித்தல்‌ - நீற்றுதல்‌, பூசுதல்‌. 

சுதஸதம்‌ - தோத்திரம்‌. 

சுதந்தன்‌ - கூத்தாடி. 

சுதந்தி - வடமேற்றிசையானைக்குப்‌ 
பெண்யானை. 

சுதந்திரம்‌ - இட்டமானவாளுகை, 
உரிமை. 

சுதந்திரர்‌ - உரிமைக்காரர்‌. 

சுதந்திரவாளி - உரித்தாளி. 

சுதந்திரி - இட்டமாய்‌ நடத்துவோன்‌, 
உரிமைக்காரன்‌, உரிமையுடை 
யாள்‌. 

சுதந்திரித்தல்‌ - இட்ட மாய்‌ நடத்தல்‌, 
உரிமை பெற்றனுபவித்தல்‌. 

சுதந்திரியம்‌ - இட்டம்‌. 

சுதமாரதை - ஒரலங்காரம்‌, அஃது 
வல்லொற்று நீங்கியுள்ள சொற்‌ 
களாலாக்கப்பட்டு மெல்லின 
மாக விசைப்பனது. 

சுதம்‌ - கேடு, முறைமை. 

சுதரிசனம்‌ - அழகு, கண்ணாடி, 
சக்ரெம்‌, சம்புநாவல்‌, தேவலோகம்‌, 
மேருமலை, வலியான்‌. 


சுதருமம்‌ - நற்கரியை. 


சுதர்த்தனம்‌ - குயில்‌. 

சுதலம்‌ - கழேழுலகினொன்று. 

சுதனபாரம்‌ - ஆயுதவுறை. 

சுதனம்‌ - ஆயுதப்பொது. 

சுதனுவன்‌ - விச்சுவகன்மா, வில்லாச்‌ 
சிரமி. 

சுதன்‌ - மகன்‌. 

சுதன்மம்‌, சுதன்மை - இந்திரன்வசந்த 
மண்டபம்‌. 

சுதாகரன்‌ - கருடன்‌, சந்திரன்‌. 

சுதாகிருது - கருடன்‌. 

சுதாங்கரன்‌ - சந்திரன்‌. 

சுதாசூதி - சந்திரன்‌, யாகம்‌, வனசம்‌. 

சுதாதாரன்‌ - சந்திரன்‌. 

சுதாத்துமசன்‌ - பேரப்பிள்ளை. 

சுதாநிதி - சந்திரன்‌. 

சுதாபிரீதி - சந்திரன்‌, யாகம்‌. 

சுதாமனு - மலை, முகில்‌. 

சுதி - அறிஞன்‌, சுருதி, பூருவபக்கம்‌. 

சுதிக்கியானம்‌ - சுருதிவித்தை. 

சுதினம்‌ - நற்றினம்‌. 

சுதுப்புநாங்காரை - ஒர்காரை. 

சுதும்பு - ஓர்மீன்‌. 

சுதை - அமிழ்து, உதைகாற்பசு, 
கங்கை, சுண்ணச்சாந்து, சுவை நீர்‌, 
பால்‌, பூந்தேன்‌, மகள்‌, மின்‌, 
வெண்மை, அக்கினிதேவி. 

சுதோற்பத்தி - பிள்ளைப்பேறு. 

சுத்தகாரணம்‌, சுத்தசாரி - பரத 
வுறுப்புளொன்று. 

சுத்தகேவலம்‌ - ஒரவத்தை. 

சுத்தகெளடம்‌ - பஞ்சகெளடத்‌ 
தொன்று. 

சுத்தக்கட்டி - கலப்பற்றபொற்கட்டி. 

சுத்தசத்தியம்‌ - மகாவுண்மை. 

சுத்தசலம்‌ - தெளிநீர்‌. 

சுத்தசாத்துவிகம்‌ - சத்துரூபசத்தி. 


440 wirpiuror ABTS) 


சுத்தசாந்தம்‌ 


சுத்தசாந்தம்‌ - ஆனந்தரூபசத்தி. 

சுத்தசீவன்‌ - குற்றமற்றபிராணி. 

சுத்தசூனியம்‌ - அறத்தீர்ந்த வெறுமை. 

சுத்தசைதன்னியம்‌ - சுத்தசுரூப 
ஞானம்‌. 

சுத்தசைவம்‌ - ஒர்சைவம்‌. 

சுத்தஞானம்‌ - மயக்கந்தர்ந்தஞானம்‌. 

சுத்தஞானி - பக்குவஞானி. 

சுத்ததாமதம்‌ - சத்திரூபசத்தி. 

சுத்ததினம்‌ - புண்ணியதினம்‌, வருடத்‌ 
தின்‌ முதனாள்‌, சென்றநாள்‌. 

சுத்தநீர்க்கடல்‌ - புறவாழிக்கடல்‌. 

சுத்தபத்தி - மாசற்றபத்தி. 

சுத்தபுடம்‌ - சுத்தப்புடம்‌. 

சுத்தபோசனம்‌ - ஆரதபோசனம்‌. 

சுத்தப்பிரமம்‌ - சருவசாட்‌ ௪. 

சுத்தப்பிழை - முற்றும்பிமை. 

சுத்தப்புடம்‌ - எண்ணலிற்களைந்‌ 
தெடுத்தது. 

சுத்தப்பொய்‌ - முற்றும்மொய்‌. 

சுத்தமனம்‌ - வஞ்சகமற்றமனம்‌. 

சுத்தமாயை - மகாமாயை. 

சுத்தமார்க்கம்‌ - சத்தியமார்க்கம்‌, 
நன்னடை. 

சுத்தம்‌ - உண்மை, கலப்பற்றது, 
குற்றமற்றது, பவித்திரம்‌, பொரிக்‌ 
கறி. 

சுத்தம்பண்ணுதல்‌ - தூயதாக்கல்‌. 

சுத்தவாசனை - நறுமணம்‌. 

சுத்தவாளர்‌ - தெய்வபத்தர்‌. 

சுத்தவாளி - சுத்தன்‌. 

சுத்தவித்தை - சிவதத்துவமைந்தி 
னொன்று, அஃது ஞானமேறிக்‌ 
கிரியை குறைந்தது. 

சுத்தவீரன்‌ - பிகுவீரன்‌. 

சுத்தவுபவாசம்‌ - பட்டினி. 

சுத்தன்‌ - அருகன்‌, கடவுள்‌, மெய்யன்‌, 
சிவன்‌, வருணாச்சிரம மில்லா 


ஞானி. 


சுத்தாங்கம்‌ - கலப்பற்றது, முற்றும்‌. 

சுத்தாத்துமா - பரிசுத்தவான்‌. 

சுத்தாந்தபாலகன்‌ - அரண்மனை 
காவலன்‌. 

சுத்தாந்தம்‌ - அரசன்றேவியில்லம்‌. 

சுத்தாவத்தை - பரிசுத்தவவத்தை. 

சுத்தி - சங்கு, சுத்தியல்‌, நெய்க்குத்தி 
முதலியபாத்திரம்‌, பவித்திரம்‌. 

சுத்திகரம்‌ - சுத்திசெய்தல்‌. 

சுத்திகரித்தல்‌ - சத்தமாக்குதல்‌. 

சுத்திகரிப்பு - சுத்தம்பண்ணுதல்‌. 

சுத்திகை - அகல்‌, இப்பி. 

சுத்திசெய்தல்‌, சுத்திபண்ணுதல்‌ - 
பவித்திரஞ்செய்தல்‌. 

சுத்தியடைதல்‌ - சுத்தியாதல்‌. 

சுத்தியல்‌ - சிறுசம்மட்டி. 

சுத்தோதகம்‌ - சுத்தசலம்‌. 

சுநயம்‌, சுநீதம்‌ - நன்னடை. 

சுநாரம்‌ - அடைக்கலான்குருவி, 
பாம்பின்முட்டை. 

சுந்தரத்தாது - துத்தபாஷாணம்‌. 

சுந்தரமூர்த்தி - அறுபத்துமூவரி 
லொருவன்‌. 

சுந்தரம்‌ - அழகு. 

சுந்தரவல்லி - தெய்வயானை. 

சுந்தரன்‌ - காமன்‌, சுந்தரமூர்த்தி. 

சுந்தரி - அழகுள்ளவள்‌, இந்திராணி 
துற்கை, பார்வதி, பெண்‌, மூஞ்சூறு. 

சுந்தரிசுட்டது - இந்துப்பு. 

சுந்தன்‌ - ஓரரக்கன்‌. 

சுபகதி - சந்தோஷம்‌, மோக்கம்‌. 

சுபகரன்‌ - ஈகையாளன்‌. 

சுபகருமம்‌, சுபகன்மம்‌, சுபகாரியம்‌, 
சுபகிரியை - மங்கலகாரியம்‌. 

சுபகாலம்‌ - நற்காலம்‌. 

சுபகிருது - ஓராண்டு. 

சுபக்கம்‌ - பொருளிருக்கும்‌ பக்கம்‌. 


சுப்பிரம்‌ 


wp 4ST 441 


சுபக்கிரகம்‌ - சுபக்கோள்‌. 

சுபங்கரி - பார்வதி. 

சுபசகுனம்‌ - நன்னிமித்தம்‌. 

சுபசெய்தி - நற்செய்தி. 

சுபசோபனம்‌ - மங்கலம்‌. 

சுபட்சம்‌ - சுபக்கம்‌. 

சுபதினம்‌ - நற்றினம்‌. 

சுபத்தலம்‌ - தேவாலயம்‌. 

சுபத்திகாதனம்‌ - தொடைக்கும்‌ முழங்‌ 
காற்கு 
காலையுஞ்‌ செலுத்திநிமிர்ந்திருத்‌ 
தல்‌. 

சுபத்திரேசன்‌ - அருச்சுனன்‌. 


நடுவேயிரண்டுள்ளங்‌ 


சுபத்திரை - அருச்சுனன்‌ மனைவி 
களிலொருத்தி. 

சுபமங்களம்‌ - வாழ்த்து. 

சுபமிருத்து - நன்மரணம்‌. 

சுபமுகுர்த்தம்‌ - நன்முகுர்த்தம்‌. 

சுபம்‌ - காற்று, நன்மை, நித்திய 
யோகத்தொன்று, பரிசம்‌, மங்களம்‌, 
யுத்தம்‌. 

சுபயோகம்‌ - ஓர்யோகம்‌. 

சுபர்ணகேது - சுபன்னகேது. 

சுபர்ணன்‌ - சுபன்னன்‌. 

சுபவசனம்‌ - மங்கலவசனம்‌. 

சுபவாக்கு - வினவுதல்‌. 

சுபவாசகம்‌ - நல்வசனம்‌. 

சுபவாதனை - ஆன்மாவானந்‌ தத்‌ 
தழுந்தல்‌. 

சுபவாரம்‌ - நற்கரகவாரம்‌. 

சுபன்னகேது - விட்டுணு. 

சுபன்னன்‌ - கருடன்‌, சேவல்‌. 

சுபாங்கி - அழகுள்ளவள்‌, இரதி. 

சுபாசுபம்‌ - இன்பதுன்பம்‌, நன்மை 
தமை. 

சுபாதிசயம்‌ - நற்செய்தி. 

சுபாதிட்டானம்‌ - சுவாதிட்டானம்‌. 


சுபாபம்‌ - சுவாபம்‌. 


சுபாபாங்கை - அழகுடையாள்‌. 

சுபாபாவிகம்‌ - இயற்கையாயுள்ளது. 

சுபாலிகை - அடுப்பு. 

சுபாவக்குணம்‌ - இயற்கைக்குணம்‌. 

சுபாவஞானம்‌ - அதிட்டானமுமா 
ரோபமுமற்றிருத்தல்‌. 

சுபாவமுத்தி - சுத்தமுத்தி. 

சுபாவம்‌ - இயல்பு, கரடகமின்மை. 

சுபாவவாதம்‌ - ஒர்நூல்‌. 

சுபாவி - நற்குணன்‌, மெய்யன்‌. 

சுபாவிகம்‌ - சுபாவக்குணம்‌. 

சுபானு - ஓர்வருடம்‌. 

சுபானுபாலாதீதம்‌ - பிரமம்‌. 

சுபிஷம்‌ - பிகுதி. 

சுபுட்பம்‌ - கராம்பு, பவளமரம்‌. 

சுபுத்தி - நற்புத்தி. 

சுபை - அரசாட்சி, தேவகூட்டம்‌, 
நியாயஸ்தலம்‌, மூங்கில்‌. 

சுபையதார்‌ - ஓரதிகாரி. 

சுபோகம்‌ - சுபானுபோகம்‌. 

சுபோகி - சுபானுபோகி. 

சுப்பி - விறகுசுள்ளி. 

சுப்பியம்‌ - விளாம்பட்டை, வெள்ளி 
லோத்திரம்‌. 

சுப்பிரசுதை - காட்டெருமைப்பால்‌. 

சுப்பிரதந்தி - வட மேற்றிசை யானை 
யின்‌ பெண்யானை. 


சுப்பிரதீபம்‌ - பிக்க 
வொளி, வடகழ்த்திசையானை. 


சுப்பிரதீகம்‌, 


சுப்பிரதீபன்‌ - ஒர்த்திபெற்றோன்‌. 

சுப்பிரபேதகம்‌ - சிவாகமமிருபத்‌ 
தெட்டினொன்று. 

சுப்பிரமணி - வச்சிரம்‌. 

சுப்பிரமணியன்‌ - குமரன்‌. 

சுப்பிரம்‌ - ஒளி, நித்தியயோகத்‌ 
தொன்று, மிக்கவொளி, வெண்‌ 
மை, வெள்ளி, கருடபச்சையின்‌ 
குணம்‌. 


442 wirpiuror ABS) 


சுப்பிரயோகம்‌ 


சுப்பிரயோகம்‌ - பஞ்சபாணாவத்தை 
யினொன்று, அஃது சொல்லுந்‌ 
நினைவுமாயிருத்தல்‌. 

சுப்பிரலாபம்‌ - சாதூரியம்‌. 

சுப்பெனல்‌ - ஒலிக்குறிப்பு, விரைவின்‌ 
குறிப்பு. 

சுமங்கலம்‌ - நன்மங்கலம்‌. 

சுமங்கலி - உமை, மங்கலியப்பெண்‌. 

சுமங்கை - வரட்சுண்டி. 

சுமடர்‌ - அறிவிலார்‌, கீழ்மக்கள்‌. 

சுமடி - அறிவிலாளன்‌. 

சுமடு - அறிவின்மை, சும்மாடு. 

சுமதி -நற்குணமுடையாள்‌, நற்குணன்‌, 
நன்மதி. 

சுமத்தல்‌ - தாங்குதல்‌, பாரமேற்றல்‌, 
பொறுத்தல்‌. 

சுமத்திரை - பாண்டுவின்‌ மனைவி 
களுளொருத்தி. 

சுமத்து - சுமத்துதல்‌, சுமத்தென்‌ 
னேவல்‌. 

சுமத்துதல்‌ - ஏற்றுதல்‌. 

சுமப்பு - சுமைதி. 

சுமம்‌ - பூ. 

சுமரணை - சுவரணை. 

சுமருதல்‌ - சுமக்குதல்‌. 

சுமவாச்சுமை - சுமக்கொணாச்சுமை. 

சுமனசம்‌ - பூ. 

சுமாரகம்‌ - நினைப்பு. 

சுமாலி - ஓரிராக்கதன்‌, கள்‌. 

சுமானம்‌ - நினைப்பு. 

சுமுகம்‌ - நன்முகம்‌. 

சுழகன்‌ - நன்முகமுள்ளவன்‌. 

சுமுத்திரை - சரிநிறை, சரியளவு, 
தசரதன்‌ மனைவிகளுளொருத்தி, 
நன்‌ முத்திரை, நிதானம்‌. 

சுமை - பாரம்‌. 

சுமைகாரன்‌ - சுமைசும்ப்பவன்‌. 


சுமைகூலி - சுமையெடுத்தகூலி. 


சுமைதலை - பொறுப்பு. 

சுமைதாங்கி - ஏதண்டை, பொறுப்‌ 
பாளி. 

சுமைதி - பாரம்‌, பொறுப்பு. 

சுமையடி, சுமையடை - சும்மாடு. 

சுமையாள்‌ - சுமைகாரர்‌. 

சுமையிறக்கி - சுமைதாங்கி. 

சும்பகம்‌ - ஊசிக்காந்தம்‌, தீத்தட்டிக்‌ 
கல்‌, முத்தஞ்செய்தல்‌. 

சும்பனம்‌, சும்பிதம்‌ - சூப்புதல்‌, முத்தம்‌. 

சும்பித்தல்‌ - சும்பனஞ்செய்தல்‌. 

சும்புள்‌ - கடம்பு. 

சும்மா - இலவசம்‌, விருதா. 

சும்மாடு - பட்டடை. 

சும்மை - ஆவாரை, ஊர்‌, ஒலி, ஒலித்‌ 
தல்‌, சுமை, நகர்‌, நாடு, நெற்போர்‌. 

சுயகுணம்‌ - சுபாவக்குணம்‌. 

சுயகுரு - வமிசக்குரு. 

சுயசாதி - கலப்பற்றசாதி. 

சுயசோதி, சுயஞ்சோதி - இயற்கை 
யொளி, கடவுள்‌, கலப்பில்லா 
வொளி. 

சுயபழக்கம்‌ - இயல்பு. 

சுயபாரபத்தியம்‌ - சுதந்திரவதிகாரம்‌. 

சுயபாஷை - சொந்தப்பாஷை. 

சுயபுணர்ச்சி - தற்புணர்ச்‌சி. 

சுயபுத்தி - சொந்தப்புத்தி. 

சுயம்‌ - இயல்பு, கலப்பற்ற து, சொந்தம்‌. 

சுயம்பாகம்‌ - சமைத்தல்‌. 

சுயம்பாகன்‌, சுயம்பாகி - சமையற்‌ 
காரன்‌, சவுக்காரம்‌. 

சுயம்பாடுதல்‌ - சங்கீதம்பாடுதல்‌. 

சுயம்பாரபத்தியம்‌ - சுயபாரபத்தியம்‌, 
தனியதிகாரம்‌. 

சுயம்பிரகாசம்‌ - இயற்கையொளி, 
கடவுள்‌, கலப்பற்றவொளி. 

சுயம்பிரகாசன்‌ - தற்சோதியானவன்‌. 


சுயம்பிலிங்கம்‌ - தரனேயானவிலிங்கம்‌. 


சுரர்‌ wirpiurmr AGITG 443 


சுயம்பு - கடவுள்‌, சிவன்‌, தானாக 
வாதல்‌, பிரமன்‌. 

சுயம்வரம்‌ - சுவயம்வரம்‌. 

சுயாதிபதி - சக்கெரவத்தி, தன்னரசு 
காரன்‌. 

சுயாதிபத்தியம்‌ - சக்கெரவத்தித்துவம்‌, 
சுயவதிகாரம்‌. 

சுயாதீனம்‌ - சொந்தம்‌, தன்னிட்டம்‌. 

சுயாதீனன்‌ - தன்னிட்டகாரன்‌. 

சுயிரகம்‌ - குசப்புல்‌. 

சுயேச்சை - தன்னிச்சை, தன்னிட்டம்‌. 

சுயோகி - கள்‌. 

சுயோதனன்‌ - துரியோதனன்‌. 

சுரகுரு - வியாழன்‌. 

சுரங்கம்‌ - கீழறை, சாதிலிங்கம்‌, திலக 
சிந்தூரம்‌, தேன்தோடம்‌ பழம்‌, 
தோன்றா மலுள்ளறுக்குந்‌ 
துவாரம்‌. 

சுரசத்துரு - அசுரர்‌. 

சுரசந்தி - ஓரிசை. 

சுரசம்‌ - கற்கண்டு முதலிய சுயசார 
வஸ்து, சாறு, சிறு கிழங்கு, சுகிர்த 
சாரம்‌, துளசி, நறும்பிசின்‌, 
பாதரசம்‌. 

சுரசனி - இரவு. 

சுரசன்னிதி - வானோர்‌ கூட்டம்‌. 

சுரசிதம்‌ - இரட்சிப்பு. 

சுரசூலை - ஓர்சூலை. 

சுரச்சதி - சுரத்தின்றாளம்‌. 

சுரஞ்சனம்‌ - கமுகு. 

சுரடி - ஓர்பண்‌. 

சுரணை - சுவரணை. 

சுரத்தாலி - கும்பதாச. 

சுரதநீர்‌ - காமநீர்‌. 

சுரதநூல்‌ - காமநூல்‌. 

சுரதமங்கை - வேசி. 

சுரதம்‌ - அன்பு, பாதரசம்‌, புணர்ச்சி, 
மருந்திழிசாரம்‌, இசைப்பு, ஓட்டல்‌. 


சுரதரு - தேவதரு. 

சுரதலீலாவினோகம்‌ - புணர்ச்சி விளை 
யாட்டிற்பொழுது போக்கு. 

சுரதலீலை - புணர்ச்சி விளையாட்டு. 

சுரதவித்தை - புணர்ச்சிவிற்பன்னம்‌. 

சுரதனு - வானவில்‌. 

சுரதாபதயிலம்‌ - ஒர்மருத்தெண்ணெய்‌. 

சுரத்தல்‌ - உண்டாதல்‌, ஊறுதல்‌, 
நிறைதல்‌, பயத்தல்‌. 

சுரநடை - பாலைப்புறம்‌, அஃது 
சுரம்புகுமாதர்வருத்தங்கூறல்‌. 

சுரநதி - கங்கை. 

சுரபதம்‌ - ஆகாயம்‌, தேவுலோகம்‌. 

சுரபதி - சுரர்பதி. 

சுரபி - கந்தகத்தூள்‌, சாதிக்காய்‌, 
சித்திரைமாதம்‌, துளச, பசு, பிரமி, 
பூமி, மது, மல்லிகை, வாசனை, 
கள்ளி. 

சுரபிபத்திரை - சம்புநாவல்‌. 

சுரபிவாணன்‌ - காமன்‌. 

சுரபு - இலவம்பிசின்‌. 

சுரபுன்னை - ஓர்மரம்‌. 

சுரப்பு - இரத்தமுதலிய சுரந்ததினால்‌ 
வருங்கனப்பு, சுரத்தல்‌. 

சுரப்புவடிவு - முலைமேற்றிரள்‌. 

சுரமண்டலம்‌ - ஓர்வாத்தியம்‌. 

சுரமதி - சிலம்பி. 

சுரம்‌ - அருநெறி, இசை, உட்டுளை, 
ஒருப்பு, கள்‌, காடு, காய்ச்சல்‌, 
கொம்பினுட்குருத்து, 
நிலம்‌, வழி. 


சுரம்பாடுதல்‌ - சத்தசுரப்பரிட்சை 


பாலை 


பண்ணல்‌. 
சுரம்போக்கு - பாலையிற்செல்லல்‌. 
சுரம்போடுதல்‌ - சுரஞ்சொல்லிப்பாடு 
தல்‌. 
சுரரிடம்‌ - தேவலோகம்‌. 


சுரர்‌ - வானோர்‌. 


444 wirptiuraor HE 


சுரர்பகைவர்‌ 


சுரர்பகைவர்‌ - அசுரர்‌. 

சுரர்பதி - இந்திரன்‌, தேவுலோகம்‌. 
சுரலோகம்‌ - தேவுலோகம்‌. 

சுரம்‌ - இலவம்பிசின்‌. 

சுரளிகை - பாலைமரம்‌. 

சுரன்‌ - அறிஞன்‌, சூரியன்‌. 

சுராகரம்‌ - தெங்கு. 

சுராட்டு - இந்திரன்‌, உலகபுருடன்‌. 
சுராட்புருடன்‌ -உலகபுருடன்‌, விட்டுணு. 


சுராபகை - கங்கை. 


சுராபானம்‌ - கள்முதலியனகுடி த்தல்‌. 

சுராபானி - குடிகாரன்‌. 

சுராரலர்‌ - இராக்கதர்‌. 

சுராரி - அசுரன்‌, பைசாசம்‌. 

சுரார்க்கம்‌ - பொன்‌. 

சுராலயம்‌ - கள்விற்குமிடம்‌, சுவர்க்க 
லோகம்‌, மேரு. 

சுராளம்‌ - கெச்சைநடை. 

சுரி - ஆணரி, சங்குச்சுரி, சுரியென்‌ 
னேவல்‌, சுழற்சி, சேறு, தமர்‌, 
முறுக்கு. 

சுரிகுழல்‌ - அளகம்‌, கவசம்‌, பெண்‌. 

சுரிகை - உடைவாள்‌, கவசம்‌. 

சுரிதகம்‌ - கலிப்பாவுறுப்பாறனு 
ளொன்று. 

சுரிதம்‌ - கலக்கப்பட்டது, வெட்டப்‌ 
பட்டது. 

சுரிதல்‌, சுரித்தல்‌ - சருங்கல்‌, சுழித்தல்‌, 
சுழித்துள்ளேவாங்கல்‌, சேறாதல்‌. 

சுரிபோடுதல்‌ - தமரிடுதல்‌. 

சுரிப்புறம்‌ - சங்கு, நத்தை. 

சுரிமண்‌ - சேறு. 

சுரிமுகம்‌ - சங்கு, நத்தை. 

சுரியல்‌ - இளைஞர்மயிர்‌, சுரிதல்‌, 
சுழலல்‌, நீர்ச்சுழி, பெண்மயிர்‌, 
மயிர்‌. 

சுரியாணி - புரியாணி. 

சுரியூசி - தமரூசி. 


சுரீரிடுதல்‌ - அச்சக்குறிப்பு, ஒலிக்‌ 
குறிப்பு. 

சுரீரெனல்‌ - ஒலிக்குறிப்பு, விரைவுக்‌ 
குறிப்பு. 

சுருக்கங்கோரை - ஓர்கோரை. 

சுருக்கம்‌ - அடக்கமானசெய்கை, 
கட்டு, குறைவு, சுருங்கல்‌. 

சுருக்கல்‌ - சுருக்குதல்‌. 

சுருக்கி - அமை, சிறுக்ரை, தொட்‌ 
டாற்‌ சுருக்கி. 

சுருக்கு - உருவுதடம்‌, கட்டு, கண்ணி, 
சுருக்கம்‌, சுருக்கென்னேவல்‌, 

பிடித்துக்கட்டியது, 
நெய்த்துடுப்பு, மடிப்பு. 

சுருக்குதல்‌ - அடக்குதல்‌, ஒடுக்குதல்‌, 
கட்டுதல்‌, சிறுகப்பண்ணல்‌, 
சுருங்கச்செய்தல்‌. 

சுருக்குப்பிடித்தல்‌ - சருக்குப்பிடி த்துக்‌ 
கட்டகுதெல்‌. 

சுருக்குப்பை - சுருக்கிவிடும்பை. 

சுருக்குப்போடுதல்‌ - உருவுகயிறிடுதல்‌. 

சுருக்குவைத்தல்‌ - கண்ணிவைத்தல்‌. 


சுருங்கப்‌ 


சுருங்கச்சொல்லணி - ஓரலங்காரம்‌, 
அஃது அடைமொழி யொப்புமை 
யாற்றலான்‌ அல்பொருட்‌ செய்தி 
தோன்றப்‌ புகழ்பொருட்‌ 
செய்தியைச்‌ சொல்வது. 

சுருங்கச்சொல்லல்‌ - நரலழகிலொன்று. 

சுருங்கப்பிடித்தல்‌ - குறைத்தல்‌. 

சுருங்கல்‌ - குறைதல்‌, சுருங்குதல்‌, 
நுழைவாயில்‌, மாலை. 

சுருங்கு - சலதாரை, சுருங்கென்னே 
வல்‌. 

சுருங்குதல்‌ - அடக்கமாயிருத்தல்‌, 
இறுகுதல்‌, ஒடுங்குதல்‌, குறைதல்‌, 
கூம்புதல்‌, கெடுதல்‌. 

சுருங்கை - கோட்டையிற்கள்ள வழி, 
நுழைவாயில்‌, மதகு. 

சுருசுருத்தல்‌ - ஊடுருவுமொலிக்‌ 
குறிப்பு, விரைவுக்குறிப்பு. 


சுவகதம்‌ 


wp 4ST 445 


சுருசுருப்பு, சுருசுரெனல்‌ - சுருசுருத்தல்‌. 

சுருட்டி - ஆலவட்டம்‌, ஓரிராகம்‌, 
மயிர்ச்சிகைப்பூடு. 

சுருட்டிப்பிடித்தல்‌ - குறைக்குதல்‌. 

சுருட்டிவாங்குதல்‌ - குறண்ட வாங்குதல்‌. 

சுருட்டு - சுருட்டென்னேவல்‌, சுருள்‌. 

சுருட்டுக்கொழுக்கட்டை - ஓர்கொழுக்‌ 
கட்டை. 

சுருட்டுதல்‌ - சுருளச்செய்தல்‌. 

சுருட்டுவாள்‌ - சருட்டும்வாள்‌. 

சுருட்டை - ஒர்பாம்பு. 

சுருட்டைவிரியன்‌ - ஒர்விரியன்பாம்பு. 

சுருணி - யானைத்தோட்டி. 

சுருணை - சுருண்டது, நூல்‌ முதலிய 
வற்றின்‌ பந்து. 

சுருதம்‌ - சரித்திரம்‌. 

சுருதி - ஒலி, காது, சுதி, வேதம்‌. 

சுருதிசம்மதம்‌ - டிரமானுபவம்‌. 

சுருதிசாரம்‌ - ஓர்ஞானநூல்‌. 

சுருதிகூட்டுதல்‌ - சுதியெடுத்தல்‌. 

சுருதிவிலோசனம்‌ - வேதமறியும்‌ 
விவேகம்‌. 

சுரும்பா - வண்டு. 

சுரும்பாவன்‌ - மன்மதன்‌. 

சுரும்பு - ஆண்வண்டு, வண்டு. 

சுருவம்‌, சுருவை - நெய்த்துடுப்பு. 

சுருளி - தொழுகண்ணி. 

சுருளுதல்‌ - சுருளாதல்‌, வளைதல்‌. 

சுருளை - சுருள்‌, நூற்சுருள்‌ முதலியன. 

சுருள்‌ - ஐம்பாலினொன்று, அஃது 
பின்னேசெருகல்‌, சுருளென்னே 
வல்‌, தாமரையுட் சுருள்‌, நூற்சுருள்‌ 
முதலியன, பெண்மயிர்‌, வெற்றி 
லைச்சுருள்‌. 

சுருள்வு - சருட்‌௪. 

சுரூபம்‌ - உருவம்‌, நல்லுருவம்‌. 

சுரூபி - அழகுள்ளவள்‌, அழகுள்ள 
வன்‌, உரூபி. 


சுரூபிணி - நல்லரரூபி. 

சுரேசன்‌ - இந்திரன்‌, ஈசானன்‌, குமரன்‌. 

சுரேசுவரி - உமை, தேவகங்கை. 

சுரேந்திரன்‌ - இந்திரன்‌. 

சுரை - அம்புத்தலை, உட்டுளை, 
களவு, கள்‌, சுரைக்கொடி, பசு, 
விலங்கின்‌ முலை, பசுவின்முலை. 

சுரைக்கந்தகம்‌, சுரைக்காய்க்கந்தகம்‌ 
- ஓர்வகைக்‌ கந்தகம்‌. 

சுரோணி - யோனி. 

சுரோணிதம்‌ - உதிரம்‌, மகளிர்‌ சூதகம்‌. 

சுரோத்தமன்‌ - சூரியன்‌. 

சுரோத்திரம்‌ - காது, கேள்வி. 

சுரோத்திரியம்‌ - கற்றோர்க்கிடப்‌ 
பட்ட காணி முதலியன. 

சுலபம்‌ - அற்பம்‌, இலேசு. 

சுலவல்‌, சுலவுதல்‌ - சுழலல்‌, சுழற்றுதல்‌. 

சுலனன்‌ - அக்கெி. 

சுலாவல்‌, சுலாவுதல்‌ - சுற்றிவருதல்‌, 
சுற்றுதல்‌. 

சுலாவுறட்டி - ஒர்பணிகாரம்‌. 

சுலு - இலேசு. 

சுலுகம்‌ - கலகம்‌, குறைவு, சிறங்கை, 
சேறு. 

சுலுபம்‌, சுலூடம்‌ - அற்பம்‌. 

சுலுப்பு - ஒர்மரக்கலம்‌. 

சுலோகம்‌ - புகழ்‌, வசனம்‌. 

சுலோகி - கள்‌. 

சுலோசனம்‌ -மான்‌,மூக்குக்‌ கண்ணாடி. 

சுலோசனை - மூக்குக்கண்ணாடி. 

சுலோபம்‌ - அற்பம்‌, எறும்பு. 

சுல்‌ - வெள்ளி. 

சுல்லம்‌ - கயிறு. 

சுல்லி - அடுப்பு, மடைப்பள்ளி. 

சுல்லு - வெள்ளி. 

சுல்வம்‌ - சிறங்கை, சிறுமை, செம்பு. 


சுவகதம்‌ - சுகதம்‌. 


446 wirpiuror ABS) 


சுவசந்தம்‌ 


சுவசந்தம்‌ - சித்தீராபூரணை. 

சுவசனம்‌ - சாதூரியம்‌, நல்வசனம்‌. 

சுவச்சம்‌ - குற்றமற்றது, சொச்சம்‌. 

சுவடி - எழுதிய புத்தகம்‌. 

சுவடு - அடையாளம்‌, கட்டு, குறிப்பு, 
சுளுகு, தழும்பு, பக்கரை. 

சுவணகாரர்‌ - தட்டார்‌. 

சுவணதானம்‌ - இரணியதானம்‌. 

சுவணபுட்பம்‌ - அருச்சனைசெய்யும்‌ 
பொன்‌. 

சுவணபூமி - தேவுலோகம்‌. 

சுவணமயம்‌ - பொன்மயம்‌. 

சுவணம்‌ - பொன்‌. 

சுவதந்தரம்‌, சுவதந்திரம்‌, சுவதந்திரியம்‌ 
- சுதந்திரம்‌. 

சுவத்தம்‌ - சொஸ்தம்‌. 

சுவத்தி, சுவஸ்தி - ஒஓரடையாளம்‌, 
மங்கலவடை. 

சுவத்திகம்‌,சுவஸ்திகம்‌ - ஓரடையாளம்‌. 

சுவத்திகாதனம்‌ - தொடைக்குமுழங்‌ 
காற்கு 
காலையுஞ்‌ செலுத்தியிறு மாந்‌ 
திருப்பது. 


சுவப்பிரம - நரகம்‌, பாதலம்‌, வளை. 


நடுவேயிரண்டுள்ளங்‌ 


சுவயங்கிருதம்‌ - தானேயான து. 

சுவயத்தானம்‌ - சொந்தஇடம்‌. 

சுவயம்‌ - சுயம்‌. 

சுவயம்பு - சுயம்பு. 

சுவயம்புவன்‌ - சுவாயம்பு. 

சுவயம்வரம்‌ - தன்னிட்டம்‌, தானாக 
வரித்து மணமாலையிடல்‌. 

சுவயம்வரை - மாலையிட்டு மண 
முடித்தபெண்‌. 

சுவரகழ்கருவி - கன்னக்கோல்‌. 

சுவரணை - உணர்ச்சி. 

சுவரொட்டி - அணைசவர்‌, ஓர்பூடு. 

சுவர்க்கபதவி, சுவர்க்கபூமி - தேவு 
லோகம்‌. 


சுவர்க்கம்‌ - சொற்கலோகம்‌, முலை. 

சுவர்க்கருவிலி - ஓர்பாம்பு. 

சுவர்க்கர்‌ - வானோர்‌. 

சுவர்க்கலோகம்‌ - விண்ணுலகம்‌. 

சுவர்க்கவீடு - மோக்கம்‌. 

சுவர்க்கோழி - ஒர்வண்டு. 

சுவர்ணம்‌ - சொன்னம்‌. 

சுவர்தாங்கி - அணைசவர்‌. 

சுவர்த்தலம்‌ - சுவர்‌. 

சுவர்ப்பாம்பு, சுவர்வளையன்‌ - சுவர்ப்‌ 
புடையன்‌. 

சுவர்வைத்தல்‌ - சுவா்கட்டுதல்‌. 

சுவலை - அரசமரம்‌. 

சுவலோகம்‌ - மேலேழுலகினொன்று. 

சுவல்‌ - குதிரைமயிர்‌, தோண்மேல்‌, 
பிடர்‌, முதுகு, மேடு. 

சுவல்வரி - அணில்‌. 

சுவவு - சுவர்க்கம்‌, பறவைமுூக்கு, 
மூஞ்சூறு. 

சுவறல்‌, சுவறுதல்‌ - ஊறுதல்‌, காய்தல்‌, 
வற்றல்‌. 

சுவற்பம்‌ - சொற்பம்‌, நெற்றி. 

சுவற்றல்‌ - குடித்தல்‌. 

சுவற்றுதல்‌ - குடித்தல்‌, சுவறப்பண்‌ 
ணுதல்‌. 

சுவனன்‌ - சந்திரன்‌, சூரியன்‌, தீ. 

சுவன்னகாரன்‌ - பொற்கொல்லன்‌. 

சுவன்னயூதி - செப்புமல்லிகை. 

சுவா - நாய்‌. 

சுவாகசம்‌, சுவாகதம்‌ - கிளி. 

சுவாகா - அக்கினிதேவி, மந்திர முடி 
வினொன்று. 

சுவாசகந்தி - இத்தி. 

சுவாக்கீரை - ஒர்பூடு. 

சுவாசகம்‌ - கிளி, சவட்டுமண்‌, பேர 
முட்டி, விஷமுட்டி.. 

சுவாசகாசம்‌ - ஒர்நோய்‌. 


சுவேதமூலம்‌ 


wp ABTA 447 


சுவாசக்குத்து - ஒர்நோய்‌. 

சுவாசங்கட்டியேற்றல்‌ - பிராண வாயு 
வைச்‌ சுழிமுனை நாடி வழியாய்ச்‌ 
செலுத்தல்‌. 

சுவாசமடக்குதல்‌ - பிராண வாயு 
வைக்கும்‌ பித்தல்‌. 

சுவாசம்‌ - உயிர்ப்பு, சவட்டுமண்‌, 
நல்லிருப்பிடம்‌. 

சுவாசம்வாங்குதல்‌-டிராண வாயுவைப்‌ 
பூரித்தல்‌. 

சுவாசம்விடுதல்‌ - பிராண வாயுவை 
யிரேசித்தல்‌. 

சுவாதந்திரியம்‌ - சுதந்திரம்‌. 

சுவாதம்‌ - ஒர்நோய்‌, சுவாசம்‌. 

சுவாதி - சோதிநாள்‌. 

சுவாதிட்டானம்‌ - ஆறாதாரத்தொன்று, 
அஃது குய்யத்தானம்‌. 

சுவாதீனம்‌ - சுயாதீனம்‌. 

சுவாது - இத்திப்பு. 

சுவாத்தியம்‌ - சுகம்‌. 

சுவாத்தியாயம்‌ - ஏடாசிரியனாகப்‌ 
படித்தகல்வி, மந்திரமுச்சரித்தல்‌, 
வேதமோதல்‌, வேதம்‌. 

சுவாபப்பிரமாணம்‌ - ஓரளவை, அஃது 
ஒரு சொற்பல பொருள்‌ விரிந்த 
வழி அதற்கேற்ற பொருள்‌ கொள்‌ 
ளல்‌, (உம்‌) பானையூர்ந்‌ தோன்‌ 
தோட்டி தாவென்றாற்‌ பிறதொரு 
தோட்டி யென்றுணராமல்‌ 
யானைத்‌ தோட்டி கொடுத்தல்‌. 

சுவாந்தம்‌ - மனது. 

சுவாபம்‌ - இயல்பு. 

சுவாபாவிகம்‌ - தானாயிருத்தல்‌. 


சுவாமி - அரசன்‌, அருகன்‌, உவாத்தி, 


கடவுள்‌, கந்தன்‌, குரு, சிவன்‌, 
பொன்‌. 

சுவாமிநாதன்‌ - கந்தன்‌. 

சுவாமிமலை - ஓர்மலை. 


சுவாயம்பு - ஓர்மனு. 


சுவாயம்புகம்‌ - சிவாகமமிருபத்‌ 
தெட்டினொன்று. 

சுவாரசம்‌ - வெள்ளிலோத்திரம்‌. 

சுவாரி - கப்பலின்பின்னணியம்‌, சிவி 
கைமுதலியயானம்‌. 

சுவார்த்தம்‌ - இயல்பாயுள்ளது, சுய 
திரவியம்‌. 

சுவார்த்தவனுமானம்‌ - இயல்பனு 
மானம்‌, சுயமதிப்பு. 

சுவாலித்தல்‌ - 
பற்றியெரி தல்‌. 


சுவானம்‌ - நாய்‌, நாயுருவி, பொன்‌. 


சொலித்தல்‌, 


சுவானுபவம்‌ - சுகவனுபவம்‌, சுயவனு 
போகம்‌. 

சுவானுபூதி - தெய்வவருள்‌, தெய்வ 
வறிவு. 

சுவானுபூதிகம்‌ - சுயமுயற்சியாற்‌ 
பெற்றுக்கொண்ட வறிவு. 

சுவி - இத்திமரம்‌, துளசி. 

சுவிகரித்தல்‌ - அனுபவித்தல்‌, தன 
தாக்கல்‌, வழங்குதல்‌. 

சுவிகாரம்‌ - சுவிகரிப்பு. 

சுவிகை - கச்சோலம்‌, கள்‌. 

சுவிக்கிராதம்‌ - வீரம்‌. 

சுவிசட்சணம்‌ - பேரறிவு. 

சுவிசாலம்‌ - விசாலம்‌. 

சுவிசேடகன்‌ - சுவிசேஷம்‌ போதிப்‌ 
போன்‌, நற்செய்தி சொல்வோன்‌. 

சுவிசேஷம்‌ - நற்செய்தி. 

சுவீகரச்சுதன்‌ - சுவீகாரபுத்திரன்‌. 

சுவீகரம்‌, சுவீகாரம்‌ - சுவிகாரம்‌. 

சுவேச்சை - தன்னிச்சை. 

சுவேதகம்‌ - சவரிலோத்திரம்‌. 

சுவேதகாண்டம்‌ - வஞ்சிக்கொடி. 

சுவேதகம்‌ - வேர்வையிற்பிறப்பன. 

சுவேதசாரம்‌ - நாணற்புல்‌. 

சுவேததீவு - ஓர்தீவு. 

சுவேதமூலம்‌ - சாரணை. 


448 wirpiuror ABS) 


சுவேகம்‌ 


சுவேதம்‌ - நூணல்‌, மாவிலங்கமரம்‌, 
வஞ்சி, வியர்வை, வெண்மை, 
வெள்ளி. 

சுவேதநாதம்‌ - இந்திரியம்‌. 

சுவேதவராககற்பம்‌ - விட்டுணுபன்றி 
யாகவந்தகற்பம்‌. 

சுவேதவராகமூர்த்தி - விட்டுணு. 

சுவேதவனப்பெருமாள்‌ - மெய்கண்ட 
தேவர்‌. 

சுவேதவனம்‌ - திருவெண்காடு. 

சுவேதவாகனன்‌ - அருச்சுனன்‌. 

சுவேதாசுவதரம்‌ - உபநிட தம்‌ முப்பத்தி 
ரண்டினொன்று. 

சுவை - இரசம்‌, இனிமை, ஓரலங்‌ 
காரம்‌, சித்திரைநாள்‌, சுவையென்‌ 
னேவல்‌. 

சுவைத்தல்‌ - உண்டல்‌, உருசித்தல்‌. 

சுவைப்பணபுத்தொகை - மதுரப்‌ 
பண்பு தொக்குநிற்றல்‌, 
தேன்மொழி. 

சுழங்குதல்‌ - சழலுதல்‌. 

சுழலமாடுதல்‌ - சுற்றுதல்‌. 

சுழலன்‌ - எத்தன்‌. 


(உம்‌) 


சுழலாவிரை - ஓர்‌ஆவிரைச்செடி. 

சுழலுதல்‌ - கலங்குதல்‌, சுற்றுதல்‌. 

சுழலையாடுதல்‌ - சோருதல்‌. 

சுழல்‌ - காற்றாடி, சுழலென்னேவல்‌, 
சுழல்வு. 

சுழல்காற்று - சூறைக்காற்று. 

சுழல்நோய்‌ - ஒர்நோய்‌. 

சுழல்படை - வளைதடி. 

சுழல்வண்டு - ஓர்வண்டு. 

சுழல்வு - சுழற்சி. 

சுழற்சி - கலக்கம்‌, சுற்று. 

சுழற்றல்‌ - கிறுகிறுப்பு, சுற்றியாட்டல்‌. 

சுழற்றி - கருவண்டு, சுழற்சி. 

சுழற்று - சுழற்சி, சுழற்றென்னேவல்‌. 

சுழற்றுதல்‌ - சுழலச்செய்தல்‌, சுற்றுதல்‌. 


சுழூரை - பொன்னாவிரை. 

சுழி - இலக்கணச்சுழி, உரோமச்‌ சுழி, 
கபடம்‌, சுழியென்னேவல்‌, நீர்ச்சுழி 
முதலியன, மூர்க்கம்‌, விந்து. 

சுழிகுளம்‌ - சத்திரக்கவியினொன்று, 


அஃது நான்கடியுஞ்சுற்றிவாசிக்‌ 
கினுஞ்‌ சரிவரத்தொடுக்குங்கவி. 


சுழிகை - ஒர்தலம்‌, கள்‌, சுருள்‌, சுழிதல்‌. 

சுழிக்காற்று - குறைக்காற்று. 

சுழிக்குணம்‌ - சுழித்தனம்‌. 

சுழிக்குதல்‌ - சருட்டுதல்‌, சுற்றிவாங்கு 
தல்‌, வட்டமிடுதல்‌. 

சுழிதல்‌ - கலங்கல்‌, சுழித்தல்‌. 

சுழித்தல்‌ - எழுச்சி, சுழிக்குதல்‌. 

சுழித்தனம்‌ - கபடப்புத்தி. 

சுழித்துவாங்குதல்‌ - உள்ளேயிழுத்தல்‌. 

சுழிப்பு - சுழித்தல்‌, தொட்டம்‌. 

சுழிப்புத்தி - கபட த்தனம்‌. 

சுழிமழை - திக்குத்திக்காய்ப்‌ பெய்யும்‌ 
மமை. 

சுழிமாந்தம்‌ - ஒர்நோய்‌. 

சுழிமின்னல்‌ - பகிர்விடும்யின்‌. 

சுழிமுனை - மூலாதாரத்திலிருந்து 
உச்சித்து வாரம்வரைக்குநிற்குந்‌ 
நாடி. 

சுழியச்சு-தட்ட ரர்‌ கருவியினொன்று. 

சுழியப்பேசுதல்‌ - குத்திரமாய்ப்‌ பேசுதல்‌. 

சுழியல்‌ - ஆண்பெண்மயிர்‌, சுருள்‌. 

சுழியன்‌ - வஞ்சகன்‌. 

சுழியாணி, சுழியாணிக்கட்டை - கதவு 
நிற்குங்குழிக்குற்றி. 

சுழியாணிக்கதவு - குழிக்குற்றியினிற்‌ 
குங்கதவு. 

சுழியோடுதல்‌ - நீரினுருவித்தாழ்தல்‌. 

சுழுத்தி - 
மூன்றாமவத்தை, அஃது இதயத்‌ 
தானம்‌. 


சுழுந்து - சுளுந்து. 


மயக்கமானநித்திரை, 


சுறுசுறுத்தல்‌ 


wpe 4ST 449 


சுழுனை - சுழிமுனை. 

சுளகு - முறம்‌, விசாகநாள்‌. 

சுளகுப்பின்னல்‌ - ஓர்வகைப்பின்னல்‌. 

சுளாவுதல்‌ - சுலாவுதல்‌. 

சுளி - புளியாரை. 

சுளிகை - முருங்கை. 

சுளிக்கு - ஊன்றுகோல்‌. 

சுளிதல்‌ - கோபித்தல்‌. 

சுளித்தல்‌ - கோபித்தல்‌, சினக்குறிப்பு. 

சுளிப்பு, சுளிவு - சனக்குறிப்பு, சினம்‌. 

சுளுகன்‌ - உபாயப்புத்திக்காரன்‌. 

சுளுகு - உபாயம்‌, அற்பம்‌, சிறுமை. 

சுளுகோதகம்‌ - சிறங்கைநீர்‌. 

சுளுக்கு - உளுக்கு. 

சுளுக்குதல்‌ - உளுக்குதல்‌. 

சுளுந்து - கூள்‌. 

சுளுவு - சலக்கரணை, சுலபம்‌. 

சுளை - பலாக்காய்‌ முதலியவற்றின்‌ 
சுளை. 

சுள்‌-அற்பம்‌,கருவாடு,சூள்‌, மெல்லிது. 

சுள்ளக்கம்‌ - கோபம்‌. 

சுள்ளக்கன்‌ - கோபி. 

சுள்ளம்‌ - கோபம்‌. 

சுள்ளலன்‌ - ஒல்லாடி. 

சுள்ளலி - உயரத்துக்குத்தக்க பருமை 
யற்றது, பருமையற்றவள்‌. 

சுள்ளல்‌ - சுள்ளி, பருமையற்றது. 

சுள்ளாக்காய்‌ - மிளகுகாய்‌. 

சுள்ளாணி - மெல்லியவாணி. 

சுள்ளாப்பித்தல்‌ - அடித்தல்‌, உறைத்‌ 
தல்‌, எரிதல்‌, சூடுகாட்டல்‌, வீசுதல்‌, 


வேகங்கொள்ளல்‌. 
சுள்ளாப்பு - உறைப்பு, சீக்கிரம்‌, 
வெப்பம்‌. 


சுள்ளி - அனிச்சமரம்‌, அச்சாமரம்‌, 
சிறுவிறகு, ஞாழல்‌, மயிர்க்‌ கொன்‌ 


றை, மாமரம்‌. 


சுள்ளிடுதல்‌ - உறைத்தல்‌, நோதல்‌. 

சுள்ளிடுவான்‌ - ஓஒர்பூச்‌சி, மிளகுகாய்‌. 

சுள்ளு - கோபம்‌, சுள்‌, வெப்பம்‌. 

சுள்ளுப்பூச்சி - சுள்ளிடுவான்‌. 

சுள்ளெறும்பு - கொள்ளியெறும்பு. 

சுள்ளை - மட்கலஞ்சுடுசூளை. 

சுறடு - வரண்டது. 

சுறட்டலன்‌ - முரடன்‌, வரண்டவன்‌. 

சுறட்டன்‌ - முரடன்‌. 

சுறட்டு - துறட்டு. 

சுறட்டுத்தனம்‌ - முரட்டுத்தனம்‌. 

சுறட்டுப்பண்ணுதல்‌ - முரண்டு பண்‌ 
ணுதல்‌. 

சுறட்டுப்பிடி - முரட்டுப்பிடி. 

சுறட்டுவலி - குறண்டலவலி, முரட்டுப்‌ 
பிடி. 

சுறட்டை - பசையற்றுறண்டினது. 

சுறணம்‌ - கரணை. 

சுறண்டி - ஒர்கரண்டி, கவர்பவன்‌, 
தூண்டிலிடுபவன்‌. 

சுறண்டிவிடுதல்‌ - மூட்டி.விடுதல்‌. 

சுறண்டு - கோள்‌, சருவல்‌, சுறண்‌ 
டென்னேவல்‌. 

சுறண்டுதல்‌ - கவர்தல்‌, சருவுதல்‌, 
தூண்டிவிடுதல்‌, பிறாண்டுதல்‌. 

சுறவம்‌, சுறவு - சுறா. 

சுறா - மகரமீன்‌, மகரராசி. 

சுறாக்கவடி - ஓர்விளையாட்டு, 
மறியற்கூடம்‌. 

சுறாக்களிறு - ஆன்சுறா. 

சுறாளம்‌ - கதி, கோபம்‌. 

சுறீரெனல்‌ - ஒலிக்குறிப்பு, விரைவுக்‌ 
குறிப்பு. 

சுறுக்கன்‌ - சுறுக்குள்ளது, சுறுக்‌ 
குள்ளவன்‌. 

சுறுக்கு - கதி, கூர்மை. 

சுறுக்கெனல்‌ - விரைவின்குறிப்பு. 

சுறுசுறுத்தல்‌ - சுறுசுறுப்பு. 


450 wirpiuror aS 


சுறுசுறுப்பு 


சுறுசுறுப்பு - விரைவு, வேகம்‌. 

சுறுசுறெனல்‌ - சினக்குறிப்பு, விரை 
வின்குறிப்பு. 

சுறுதி - சுறுசுறுப்பு. 

சுறை - கொத்தான்‌. 

சுறோணிதம்‌ - சுரோணிதம்‌. 

சுறோணிதவழலை - இந்துப்பு. 

சுற்பம்‌ - செம்பு. 

சுற்றத்தார்‌ - இனத்தார்‌, துணைவர்‌, 
பரிசாரகாரர்‌. 

சுற்றந்தழால்‌ - இனந்தழுவியிருத்தல்‌. 

சுற்றம்‌ - அரசர்க்குத்துணையி 
னொன்று, உறவு. 

சுற்றல்‌ - சுற்றுதல்‌. 

சுற்றளவு - புறஅளளவு. 

சுற்றிக்கொள்ளுதல்‌ - கவர்தல்‌, சிக்குப்‌ 
படுதல்‌, சூழ்ந்து கொள்ளுதல்‌. 

சுற்று - உழற்சி, கயிறுமுதலிய சுற்றுஞ்‌ 
சுற்று, கவர்தல்‌, சுருள்‌, சுற்றளவு, 
சுற்றுப்புறம்‌, சுற்றென்னேவல்‌, 
மதில்‌, மதிற்சுற்று, 


யோடல்‌. 


வட்டமா 


சுற்றுக்கட்டு - எழுத்துக்‌ கூட்டிக்‌ 
கட்டியெழுதல்‌, வீடுகளின்‌ புறக்‌ 
கட்டு. 

சுற்றுக்கோயில்‌ - சுற்றுத்தேவதை 
கோயில்‌. 

சுற்றுச்சுழற்சி - சுற்றுத்திரிபு, மாறு 
பாடு. 

சுற்றுதல்‌ - கவர்தல்‌, சுருட்டுதல்‌, 
சூழுதல்‌, நூன்‌ முதலிய சுற்றுதல்‌. 

சுற்றுப்படாகை - அயற்கரொமம்‌. 

சுற்றுப்பட்டு - சுற்றுப்புறம்‌. 

சுற்றுப்பலி - திக்குப்பலி. 

சுற்றுப்பிரகாரம்‌ - கோயின்‌ முதலிய 
வற்றில்‌ வீதி. 

சுற்றுப்புறம்‌ - அயல்‌. 

சுற்றுப்பூசை - திக்குப்பூசை. 


சுற்றுமதில்‌, சுற்றுமதிள்‌ - உப்பரிகை, 
அஃது இராசசின்னத்தொன்று. 

சுற்றுவழி - நேரற்றபாதை. 

சுற்றுவாரி - கல்வியூரி, சுவர்ப்புறத்து 
நீண்டவுத்திரம்‌. 

சுனகன்‌ - நாய்‌. 

சுனக்குடம்‌ - சதுரக்கள்ளி. 

சுனம்‌ - வெள்ளுள்ளி. 

சுனாசி, சுனாசீரன்‌ - இந்திரன்‌. 

சுனி - பெண்ணாய்‌. 

சுனுக்கு - சதுரக்கள்ளி. 

சுனை - உரோசம்‌, ௧ரு, குளம்‌, கூர்‌, 
நீரடுத்தவிடம்‌, நீரூற்று, தினவு. 

சுனைதல்‌ - குழியாக்கல்‌, குழைதல்‌, 
மிருதுவாதல்‌, வாடல்‌. 

சுனைத்தல்‌ - சொறிதல்‌. 

சுனைத்தவிடு - உபமித்தவிடு. 

சுனைவு - பேய்க்கடலை. 

சுன்‌ - சனி, வட்ட ம்‌, விந்து, வெண்மை, 
வெறுமை. 

சுனன்ச்சி - சத்துச்சாரம்‌. 

சுன்னத்து - விருத்தசேதனம்‌. 

சுன்னம்‌ - விந்து. 

சுன்னுக்கட்டி - திரட்டுப்பாற்கட்டி. 


சூ 

சூ - மிருகங்களையோட்டுங்‌ குறிப்பு, 
வியப்புச்சொல்‌. 

சூகம்‌ - அம்பு, இரக்கம்‌, காற்று, 
சுனை, தவழ்சாதிப்பொது, தாமரை, 
நெல்வால்‌, முண்மயிர்‌. 

சூகரம்‌ - பன்றி, மான்‌. 

சூகை - ஒரெறும்பு, சுழற்சி, தலைச்‌ 
சுழற்சி, யானை, வீட்டின்பின்‌ 
புறம்‌. 

சூகைக்கண்‌ - கூச்சக்கண்‌. 

சூகையாடுதல்‌ - கறுகிறுத்தல்‌, சுழலல்‌. 


சூக்கம்‌ - சூட்‌ சம்‌. 


சூட்சுமம்‌ 


wpe 4ST 451 


சூக்காட்டுதல்‌ - உச்சுக்காட்டுதல்‌. 


சூக்காய்நண்டு - ஒர்நண்டு. 

சூககீடம்‌ - மயிர்க்குட்டி. 

சூக்குமகாயம்‌, சூக்குமசரீரம்‌, சூக்கும 
தேகம்‌ - நுண்வடிவானவுட்‌ சாரம்‌, 
புரியட்டகாயம்‌. 

சூக்குமதண்டுலம்‌ - திப்பிலி. 

சூக்குமதாரி - வஞ்சகன்‌. 

சூக்குமபஞ்சாக்கரம்‌ - ஒர்பஞ்சாக்‌ 
கரம்‌. 

சூக்குமபத்திரம்‌ - கடுகு, கொத்த 
மல்லி, சீரகம்‌, செங்கரும்பு. 

சூக்குமபூதம்‌ - நுண்வடிவானவுட்‌ 
பூதம்‌. 

சூக்குமம்‌ - அணு, ஓஒரலங்காரம்‌, 
கடவுள்‌, சிவாகமமிருபத்தெட்டி 


னொன்று, சீவதேகம்மூன்றி 
னொன்று, தவறு, நுண்ணிய 
வறிவு, நுண்மை, வஞ்சகம்‌, 


வானோர்‌ வரந்நாலி னொன்று, 
அஃது கண்டிப்பின்மை. 
சூக்குமர்‌ - ஓர்வகைத்தேவர்‌. 
சூக்குமித்தல்‌ - நுட்பமாயிருத்தல்‌. 
சூக்குமை - நூன்குவாக்கினொன்று. 
சூக்குளி - வெற்றிலை. 
சூசகம்‌ - உளவு. 
சூசகன்‌ - உவாத்தி, ஒற்றன்‌. 
சூசம்‌ - துருவாட்டேறு. 
சூசனம்‌ - அறிவித்தல்‌, பார்த்தல்‌. 
சூசனை - சயிக்கை, நுண்மை, 
போதனை, விவேகம்‌. 
சூசாக்கிரம்‌ - ஊசிமுனை. 
சூசி - ஊசி, குறிப்பு, துளை. 
சூசிகன்‌ - தையற்காரன்‌. 
சூசிகாதரம்‌ - யானை. 
சூசிகாபாணம்‌ - அத்திரம்‌. 
சூசிகாமுகம்‌ - சங்கு. 
சூசிகாவாயு - சூதகவாயு. 


சூசிகை - ஊசி, யானைத்துதிக்கை. 

சூசிக்கல்‌ - ஊசிக்காந்தம்‌. 

சூசியம்‌ - கூட்டிறைச்சி. 

சூசியாசியம்‌ - மூஞ்சூறு. 

சூசுகம்‌ - முலைக்கண்‌. 

சூச்சான்‌ - ஒர்விளையாட்டு. 

சூடகம்‌ - கிணறு, கைவளை. 

சூடம்‌ - சடை. 

சூடல்‌ - சூடுதல்‌. 

சூடன்‌ - ஓஒர்மீன்‌, கருப்பூரம்‌. 

சூடாகரணம்‌, சூடாகருமம்‌ - குடுமி 
வைத்தல்‌. 

சூடாக்கல்‌ - ஓர்கல்‌. 

சூடாமணி - ஓர்தேவமணி. 

சூடாமணிநிகண்டு - ஓர்நிகண்டு. 

சூடாலம்‌ - தலை. 

சூடாலைக்கல்‌ - ஓர்கல்‌. 

சூடி - புடைவை. 

சூடிகை - முடி. 

சூடிச்சி - எவட்சாரம்‌. 

சூடு - உச்சிக்குடுமி, எருத்துத்திமில்‌, 
சுடுதல்‌, சூடெல்‌, குடென்னேவல்‌, 
சேவற்சூடு, தலை, நுனி, நென்‌ 
முதலியவற்றினருவிக்குவியல்‌, 
மயிற்கூடு, முடி, வெடி, வெப்பம்‌. 

சூடுகட்டுதல்‌ - போரடுக்குதல்‌. 

சூடுகாட்டுதல்‌ - சிறுசூடுபடுத்தல்‌. 

சூடுதல்‌ - அணிதல்‌. 

சூடுமிதித்தல்‌ - போரடித்தல்‌. 

சூடை - ஓர்மீன்‌. 

சூட்சம்‌ - அற்பம்‌, சுருக்கம்‌, சூக்குமம்‌. 

சூட்சாதிசூட்சம்‌, சூட்சானுசூட்சம்‌ - 
அதிகுக்குமம்‌. 

சூட்சுமதரிசனம்‌, சூட்சுமதிஷ்டி - அறி 


வினாற்காண்டல்‌, கூர்மையாய்க்‌ 


காணல்‌. 
சூட்சுமபுத்தி - நுண்ணியபுத்தி. 
சூட்சுமம்‌ - சூக்குமம்‌. 


452 wirpiuror ABTS) 


சூட்டடுப்பு 


சூட்டடுப்பு - ஒரடுப்பு. 

சூட்டல்‌ - அணிதல்‌, ஏற்றுதல்‌. 

சூட்டிறைச்சி - சுட்ட விறைச்ச. 

சூட்டு - கூட்டுந்தன்மை, குட்டென்‌ 
னேவல்‌, நுதலணிமாலை, மாலை. 

சூட்டு - சூடுந்தன்மை, முடிப்பு. 

சூட்டுக்கோல்‌ - சுடுங்கோல்‌. 

சூட்டுதல்‌ - அணிதல்‌, ஏற்றிச்சொல்‌ 
ஓுதல்‌, நியமித்தல்‌, முடித்தல்‌. 

சூட்டுப்பாய்‌ - களப்படாய்‌. 

சூட்டுமாலை - தோளணிமாலை. 

சூட்டுமிதி - நென்முதலிய வற்றின்‌ 
சூடுமிதித்தல்‌. 

சூட்டெண்ணெய்‌ - எரித்துவடிக்கு 
மெண்ணெய்‌. 

சூதகக்கட்டி - இருதுநீர்க்கட்டி. 

சூதகக்கிராணி - ஓர்நோய்‌. 

சூதகசத்துரு - காந்தம்‌. 

சூதகசன்னி - ஓர்சன்னி. 

சூதகண்டகி - சத்திசாரம்‌. 

சூதகமலடு - ஓஒர்மலடு. 

சூதகம்‌ - ஆசூசம்‌, பழமை, பிறப்பு, 
மகளிர்பூப்பம்‌, மாமரம்‌, அரு 
வருப்பு. 

சூதகவாயு - இருதுநீர்க்கட்டும்‌ வாயு. 

சூதகவீடு - ஆசூசவீடு. 

சூதசாலை - மடைப்பள்ளி. 

சூதத்தைப்பொன்னாக்கி - நாகபா 
ஷாணம்‌. 

சூதநதி - ஒர்நதி. 

சூதநோக்கல்‌ - நீலாஞ்சனக்கல்‌. 

சூதபாஷாணம்‌ - இரசத்திலுண்டாக்‌ 
கும்‌ பாஷாணம்‌. 

சூதமாமுனி - ஓரிருடி.. 

சூதம்‌ - இரசம்‌, குறி, சூதாடுகருவி, 
சூது, பவளமல்லிகை, பாதரதம்‌, 
புளிமா, மடைத்தொழில்‌, மன்‌ 
மதன்‌ கணையினொன்று, மா 
மரம்‌, வண்டு, கேட்டல்‌, விழுதல்‌. 


சூதராட்சசன்‌ - பொன்னம்பர்‌. 

சூதர்‌ - சூதாடுவார்‌, தேர்ப்பாகர்‌, 
பரணர்‌, புகழ்வோர்‌. 

சூதவஞ்சனம்‌ - நீலாஞ்சனக்கல்‌. 

சூதவம்‌ - வண்டு. 

சூதவைரி - மூவிலைக்குருத்து. 

சூதனம்‌ - அழித்தல்‌. 

சூதன்‌ - அரசர்க்குப்‌ பார்ப்பனத்தி 
பெற்று இரதமூர்வோன்‌, சமை 
யற்காரன்‌, சூதமாமுனி, சூதாடு 
வோன்‌, சூரியன்‌, தச்சன்‌, தேர்ப்‌ 
பாகன்‌, பாணன்‌, புகழ்வோன்‌, 


வஞ்சகன்‌. 
சூதாஞ்சனம்‌ - நீலாஞ்சனம்‌. 
சூதாடல்‌ - கூதுவிளையாடல்‌, 
வஞ்சித்தல்‌. 


சூதாடுகருவி - தாயக்கட்டை. 

சூதாடுதல்‌ - தாயம்விளையாடல்‌. 

சூதாட்டம்‌ - கவறுருட்டியாட்டல்‌, 
தந்திரம்‌. 

சூதானம்‌ - எச்சரிப்பு, சேமம்‌. 

சூதி- அசைவு, கதி, பிள்ளை பெற்றவள்‌, 
நடை. 


சூதிகாகிரகம்‌, 
பிள்ளைப்பெற்ற வீடு. 


சூதிகாபவனம்‌ - 


சூதிகை - பிள்ளைப்பெற்றவள்‌, 
பிள்ளைப்‌ பெற்ற வீடு. 

சூதிக்கிரகம்‌ - கூதிகாெகம்‌. 

சூதிமம்‌ - தைத்தல்‌. 

சூது - ஓரிதழ்த்தாமரை, கூதாடு 
கருவி, தாமரை, தாயவிளையாட்டு, 
வஞ்சகம்‌. 

சூதுகாரன்‌ - கூதுவிளையாடுபவன்‌, 
தந்திரகாரன்‌. 

சூதுபோர்‌ - கூதுவிளையாட்டு. 

சூத்தாடியுள்ளான்‌ - ஓர்புள்‌. 

சூத்திரகண்டன்‌ - பார்ப்பான்‌. 

சூத்திரதருமம்‌ - சூத்திரர்‌ தொழில்‌. 

சூத்திரதாரி - சூத்திரகாரன்‌. 


சூரி wipro sg 453 


சூத்திரநாகம்‌ - ஓர்நாகம்‌. 
சூத்திரநிலை - கருத்துத்‌ தொடர்ந்து 
நிற்குந்நிலை, சூத்திரப்பாடல்‌. 
சூத்திரபதிமை - கூத்திரப்பிரதிமை. 
சூத்திரபுட்பம்‌ - பருத்தி. 
சூத்திரப்பா - ஓரகவல்‌, நூற்பா. 
சூத்திரப்பாவை, சூத்திரப்பிரதிமை - 
கயிற்றினாலாட்டும்‌ பாவை. 
சூத்திரப்புறனடை - சூத்திரக்‌ கடை 
யில்வி சேடித்துச்‌ சொல்வது. 
சூத்திரம்‌ - இயந்திரம்‌, உபாயம்‌, 
ஒழுங்கு, தீர்ப்பு, நூல்‌, பஞ்சினூல்‌, 
பூணூல்‌. 
சூத்திரம்‌ - வழிநூல்‌. 
சூத்திரயாசகன்‌ - சூத்திரபுரதென்‌. 
சூத்திரர்‌ - சூுத்திரவேலை செய்பவர்‌, 
நான்காம்‌ வருணத்தோர்‌. 
சூத்திரர்தொழில்‌ - சூத்திரர்க்குரிய 
வறு தொழில்‌. அஃது உழுதல்‌, 
காருகவினை களாக்கல்‌, குயிலு 
வத்தொழில்‌, பசுக்காத்தல்‌, பிரம 
சத்திரிய வைசியர்‌ முதலிய மூவரு 
ணத்‌ தோர்க்கு மேவல்‌ செய்தல்‌, 
பொருளீட்டல்‌. 
சூத்திரவேட்டணம்‌ - நூல்சுற்றல்‌. 
சூத்திரவிருத்தி - சூத்திரர்‌ தொழில்‌. 
சூத்திரவுருவம்‌ - ஆடும்பதிமை. 
சூத்திரவீணை - ஓர்வீணை. 
சூத்திரன்‌ - நான்காம்வருணத்தோன்‌, 
புருடராகம்‌, வைடிரியம்‌, முப்புரி 
நூலணிந்தோன்‌. 
சூத்திரி - கூத்திரவேலைசெய்பவன்‌. 
சூத்திரிச்சி - சூத்திரப்பெண்‌. 
சூத்திரித்தல்‌ - கூத்திரநடத்துதல்‌. 
சூத்து - குதம்‌, யோனி. 
சூத்தை - கெடுதல்‌, புழுக்குற்றல்‌. 
சூத்தைகுற்றுதல்‌ - புழுக்குற்‌றுதல்‌. 
சூந்துமம்‌ - சிலந்திநாயகம்‌. 


சூபகாரன்‌ - சமையற்காரன்‌. 


சூபதூபனம்‌ - பெருங்காயம்‌. 

சூபம்‌ - அம்பு, ஒர்பயறு, மடைத்‌ 
தொழில்‌. 

சூபாங்கம்‌ - பெருங்காயம்‌. 

சூப்பி - உச்சட்டவூணன்‌, திரிந்து 
வாங்கித்தின்போன்‌. 

சூப்பிக்கலியாணம்‌ - சுன்னத்துச்‌ 
சடங்கு. 

சூப்பியறுத்தல்‌ - சன்னத்துப்‌ பண்ணல்‌. 

சூப்புதல்‌ - உமிந்தெடுத்தல்‌, சும்பனம்‌ 
பண்ணல்‌, சுருக்குதல்‌. 

சூமம்‌ - அகாயம்‌, நீர்‌, பால்‌. 

சூம்புதல்‌ - வாடியிரத்தம்‌ முதலிய 
சுண்டிச்சிறுத்தல்‌. 

சூரசுதன்‌ - புதன்‌. 

சூரசூதன்‌ - அருணன்‌. 

சூரசேனம்‌ - தேயமன்பத்தாறி 
னொன்று. 

சூரணபாரதம்‌ -இரசபஸ்மம்‌. 

சூரணம்‌ - கரணைக்கிழங்கு, பஸ்மம்‌. 

சூரணிகை - ஓர்வகைப்பா, விபரம்‌. 

சூரணித்தல்‌ - பொடிசெய்தல்‌. 

சூரதை - வீரம்‌. 

சூரத்துவம்‌ - வீரம்‌. 

சூரபன்மன்‌ - சூரன்‌. 

சூரமரனம்‌ - வீரத்திறம்‌. 

சூரம்‌ - அச்சம்‌, கடலை, வீரம்‌. 

சூரம்‌ - படைவீரர்‌. 

சூரலன்‌ - பாண்டியன்‌. 

சூரல்‌ - பிரம்பு. 

சூரன்‌ - ஓரசுரன்‌, கரடி, கோழிச்‌ 
சேவல்‌, கெளரி பாஷாணம்‌, 
சிங்கம்‌, சூரியன்‌, தீ, நவசாரம்‌, 
நாய்‌, புலவன்‌, வீரன்‌. 

சூரி- காடுகாள்‌, காளி, கிருட்டிணன்‌, 


சூரியன்‌, பண்டிதன்‌, புத்த குரு, 
புலவன்‌, மடக்குக்கத்தி, வீரமுள்ள 
வன்‌, எருக்கு, நத்தைச்சூரி. 


454 wirpiuror ABTS) 


சூரிக்கத்தி 


சூரிக்கத்தி - எழுத்தாணிக்கத்தி. 

சூரிக்கிளிஞ்சில்‌ - ஒர்களிஞ்சில்‌. 

சூரியகடியாரம்‌ - பகல்நாழிகையறி 
விக்குமோர்‌ கருவி. 

சூரியகணம்‌ - நேர்நிரை நேரடுத்து 
வருஞ்சொல்‌. 

சூரியகதி - சகூரியசெலவு. 

சூரியகலை - பிங்கலை. 

சூரியகளை - சூரியப்பிரவை. 

சூரியகாந்தப்பட்டு - ஒர்பட்டாடை. 

சூரியகாந்தம்‌ - கூரியசன்னி தானத்துத்‌ 
தீக்காலுங்கல்‌. 

சூரியகாந்தாமணக்கு - ஒராமணக்கு. 

சூரியகாந்தி - எட்பூ, ஒர்பூமரம்‌, 
சூரியப்பிரவை. 

சூரியகாலம்‌ - பகல்‌. 

சூரியகிரகணம்‌ - சூரியகிராணம்‌. 

சூரியகிரகம்‌ - இராகு, கேது. 

சூரியகிரணம்‌ - ஆதித்தன்கதிர்‌. 

சூரியகும்பம்‌ - சூரியனைக்‌ குறித்து 
வைக்குங்கும்பம்‌. 

சூரியகுலம்‌ - சூரியவமிசம்‌. 

சூரியசங்கிரமம்‌, சூரியசங்கிராந்தி - 
மாதப்பிறப்பு. 

சூரியசரம்‌ - பிங்கலை. 

சூரியசித்தாந்தம்‌ - வைணவாகமத்‌ 
தொன்று. 

சூரியநமற்காரம்‌ 
னொன்று. 


- சூரியபிரீதியி 


சூரியபகவான்‌ - சூரியன்‌. 

சூரியபுடம்‌-கணிதபுடங்களி னொன்று, 
வெயிற்புடம்‌. 

சூரியபுத்திரன்‌ - சனி, நமன்‌, வருணன்‌. 

சூரியபுராணம்‌ - பதினெண்புராணத்‌ 
தொன்று. 

சூரியபூசை - ஆதித்தபூசை. 

சூரியப்பிரவை - பரிவேடம்‌. 

சூரியமணி - ஓர்மரம்‌, சூரியகாந்தம்‌. 


சூரியமண்டலம்‌ - சூரியபதவி. 

சூரியமூர்த்தி - சூரியன்‌. 

சூரியர்‌ - துவாதகாதித்தர்‌, புலவர்‌. 

சூரியலோகம்‌ - சூரியபதவி. 

சூரியவட்டம்‌ - சூரியகடியாரம்‌, கூரிய 
விம்பம்‌. 

சூரியவாதம்‌ - சூரியனைக்‌ கடவுளாய்க்‌ 
கொள்ளுஞ்சமயம்‌. 

சூரியவாதி - ஒர்சமயத்தான்‌. 

சூரியவிட்சேபம்‌ - சூரியன துபதன 
கேந்திரம்‌. 

சூரியவிம்பம்‌ - சூரியனொளி. 

சூரியன்‌ - ஆதித்தன்‌, அஃது சிவனட்ட 
மூர்த்தத்தொன்று, செப்பு, மலை, 
செவ்வெருக்கு சோழன்‌. 

சூரியன்வீதி - மேட, இடப, மிதுன 
வீதிகள்‌. 

சூரியாஸ்தமனம்‌, சூரியாஸ்தம்‌ - 
சூரியனத்‌ தமித்தல்‌, மாலைப்‌ 
பொழுது. 

சூரியாஸ்திரம்‌ - ஒர்பாணம்‌. 

சூரியாலோகம்‌ - சூரியரெரணம்‌. 

சூரியேந்துசங்கமம்‌ - அமாவாச. 

சூரியை - புதுமணப்பெண்‌. 

சூரியோதயம்‌ - உதயகாலம்‌. 

சூருமம்‌ - குசைப்புல்‌, மாந்தப்புல்‌. 

சூரை - ஓர்செடி, ஓர்பயிர்‌, ஓர்மீன்‌, 
கள்‌, தூதுளை. 

சூர்‌ - அச்சம்‌, ஓரசுரன்‌, சூரென்‌ 
னேவல்‌, துன்பம்‌, தெய்வப்பெண்‌, 
தெய்வம்‌, நோய்‌, மிளகு, யோகினி, 
வால்மிளகு. 

சூர்தல்‌ - சுகிர்தல்‌. 

சூர்த்தநோக்கு - 
கொடுமை. 

சூர்த்தல்‌ - அச்சங்கொடுத்தல்‌, சினத்‌ 
தல்‌, சுகிர்த்தல்‌, சுழற்றல்‌. 

சூர்ப்பகன்னம்‌ - யானை. 


கொடுங்கண்‌, 


சூர்ப்பகைவன்‌ - முருகன்‌. 


சூற்பகன்னம்‌ 


wpe 4ST 455 


சூர்ப்பம்‌ - சழகு. 

சூர்ப்பநகை - இராவணன்றங்கை. 
சூர்ப்பு - சுழற்சி, பயம்‌. 

சூர்மகள்‌ - தெய்வப்பெண்‌, யோகினி. 
சூர்வு - சுகிர்வு. 

சூலக்குறடு - ஓராயுதம்‌. 
சூலதரன்‌,சூலபாணி - சிவன்‌, வயிரவன்‌. 
சூலம்‌ - இரேவதிநாள்‌, ஓராயுதம்‌, 


சூலை, துகிற்கொடி, நித்திய 
யோகத்‌ தொன்று, மரணம்‌. 
சூலல்‌ - சூலுதல்‌. 


சூலவாசனம்‌ - ஒருப்பு. 

சூலவிளக்கு - ஒர்விளக்கு. 

சூலவேல்‌ - கழுமுள்‌. 

சூலி - கருப்பிணி, காளி, சிவன்‌, 
துற்கை, யோகினிகாளி, சதுரக்‌ 
கள்ளி. 

சூலிகை - யானைக்காதடி.. 

சூலுதல்‌ - குடைதல்‌. 

சூலுளைதல்‌ - ஈற்றுளைதல்‌. 

சூலை - ஒர்நோய்‌. 

சூலைகிருது - பெருங்காயம்‌. 

சூலைகுன்மம்‌ - ஒர்நோய்‌. 

சூலைக்கட்டு - ஒர்நோய்‌. 

சூலைசத்துரு - ஆமணக்கு. 

சூலைநீர்‌ - உடம்பிலுண்டா மோர்‌ 
நோய்நீர்‌. 

சூல்‌ - கருப்பம்‌, குலென்னேவல்‌. 

சூவாரை - ஓர்மீன்‌. 

சூவானக்காரன்‌ - சமையற்காரன்‌. 

சூவானக்காரி - சமையற்காரி. 

சூவானம்‌ - அடுக்களை. 

சூழல்‌ - ஆராய்தல்‌, ஆலோசனை, 
இடம்‌, கருத்து, குறிப்பு, கூட்டம்‌, 
சுற்றுப்புறம்‌. 

சூழாமை - ஆராய்வின்மை. 

சூழி - உச்ச, உச்சக்கொண்டை, 
கடல்‌, குளம்‌, சுனை, யானைமுக 
படாம்‌. 


சூழுதல்‌ - ஆலோசனை பண்ணல்‌, 
சூழ்ந்திடல்‌. 

சூழ்‌ - சுற்று, குழென்னேவல்‌. 

சூழ்கழியிருக்கை - தோணாமுகம்‌. 

சூழ்ச்சம்‌ - ஆலோசனை, உபாயம்‌. 

சூழ்ச்சி - ஆராய்தல்‌, ஆலோசனை. 

சூழ்ச்சித்துணைவர்‌ - மந்திரிமார்‌. 

சூழ்தல்‌ - ஆலோசனைபண்ணல்‌, 
சூழ்ந்திடல்‌, பிற்படை. 

சூழ்தழை - தாமரை. 

சூழ்ந்திடல்‌ - வளைந்துகொள்ளல்‌. 

சூழ்ந்தோர்‌ - அடுத்தோர்‌, உறவோர்‌, 
சூழநிற்போர்‌, மந்திரிகள்‌. 

சூளாமணி - சூடாமணி. 

சூளாமணிநிகண்டு - ஒர்நிகண்டு. 

சூளி - ஆண்மயிர்‌. 

சூளிகை - யானைச்செவியடி.. 

சூளுதல்‌ - குடைதல்‌. 

சூளுறல்‌ - சத்தியஞ்செய்தல்‌. 

சூளை - சுடுசூளை, வேசி. 

சூளைக்கல்‌ - செங்கல்‌. 

சூளையாடுதல்‌ - கொள்ளையாடுதல்‌. 

சூள்‌ - ஆணை, சபதம்‌, பாளை 
முதலியவற்றின்‌ சூள்‌. 

சூறல்‌ - தோண்டல்‌. 

சூறன்‌ - மூஞ்சூறு. 

சூறாவளி - கூறாவாரி. 

சூறாவளிச்சட்டம்‌ - நீர்தெளியவிடும்‌, 
பெருநெல்லிக்கட்டை. 

சூறாவாரி - சூறைக்காற்று. 

சூறு - சூத்து. 

சூறை - கொள்ளை, சுழல்காற்று. 

சூறைக்காற்று - சுழல்காற்று. 

சூறையாடல்‌, சூறையாடுதல்‌, சூறை 
யிடுதல்‌ - கொள்ளையிடுதல்‌. 

சூற்கொள்ளுதல்‌ - கருக்கொள்ளுதல்‌. 


சூற்பகன்னம்‌ - யானை. 


456 wirpiuror ABTS) 


சூற்பம்‌ 


சூற்பம்‌ - சூர்ப்பம்‌. 

சூனம்‌ - பிறப்பித்தல்‌, பூமொட்டு, 
மான்‌, வீக்கம்‌. 

சூனர்‌ - ஊன்விற்போர்‌. 

சூனன்‌ - ஊன்விற்போன்‌, பெரு 
வயிறன்‌. 

சூனியகாரன்‌ - மாரணவித்தைக்காரன்‌. 

சூனியதிசை - இயங்காத்திசை, வட 
கீழ்த்திசை. 

சூனியதிதி - சராத்தத்திற்கடாததிதி. 

சூனியத்துவம்‌ - நாசம்பண்ணுதல்‌, 
வெறுமை. 

சூனியப்படுதல்‌ - பலனற்றுப்போதல்‌, 
பாழாதல்‌. 

சூனியமாதம்‌ - ஆடி-புரட்டாதி-மாசி 
- மார்கழிமாதங்கள்‌. 

சூனியம்‌ - அ௬ச௪, அகாயம்‌, இன்மை, 
பாழ்‌, புள்ளி, பொறி, மாரண 
வித்தை. 

சூனியம்பண்ணுதல்‌ - கெடுத்தல்‌, 
சூனியஞ்செய்தல்‌. 

சூனியவாதம்‌ - கடவுளில்லை யென்னு 
மோர்‌ சமயவாதம்‌. 

சூனியவாதி - ஒர்சமயத்தான்‌. 

சூனியவித்தை - மாரணவித்தகை. 

சூனியன்‌ - அந்தரித்தவன்‌, முடவன்‌. 

சூனு - சூரியன்‌, பின்னோன்‌, மகள்‌, 
மகன்‌. 

சூனை - மகள்‌. 

சூன்‌ - ஊன்‌, பெருவயிறு. 

சூன்மதம்‌ - பைத்தியம்‌. 

சூன்முகில்‌ - கருமுகில்‌. 

சூன்றல்‌ - தோண்டல்‌. 


சச 


செகசோதி - மிக்கவொளி. 
செகதம்‌ - பட்‌ சத்தல்‌. 
செகதி - இங்கதம்‌. 


செகநாதன்‌ - கடவுள்‌, சிவன்‌. 

செகம்‌ - சகம்‌. 

செகற்பிதா - கடவுள்‌. 

செகனவாதம்‌ - ஓர்நோய்‌. 

செகில்‌ - தோண்மேல்‌. 

செகிள்‌ - செதிள்‌. 

செகுத்தல்‌ - அழித்தல்‌. 

செக்கச்சிவத்தல்‌ - பிகச்‌சிவத்தல்‌. 

செக்கர்‌ - சிவப்பு, செவ்வானம்‌. 

செக்கர்ச்சிவப்பு - மிகுசிவப்பு. 

செக்கர்மேகம்‌ - செவ்வானம்‌. 

செக்கர்வானிறத்தோன்‌ - சிவன்‌, 
வீரபத்திரன்‌. 

செக்கர்வான்‌ - செம்மேகம்‌. 

செக்கல்‌ - மாலைநேரம்‌. 

செக்காடுதல்‌, செக்காட்டுதல்‌ - எண்‌ 
ணெயூற்றுதல்‌. 

செக்காட்டி, செக்கான்‌ - எண்ணெய்‌ 
வாணிபன்‌. 

செக்கு - காணம்‌, சதயநாள்‌. 

செக்குக்கீரை - ஒர்கீரை. 

செங்கடம்பு - ஒர்கடம்பு. 

செங்கட்டி - செங்கற்கட்டி, காவிக்கல்‌, 
சாதிலிங்கம்‌. 

செங்கணான்‌ - விட்டுணு. 

செங்கண்‌ - சிவந்தகண்‌. 

செங்கண்ணி - ஒர்மீன்‌. 

செங்கண்மாரி - ஒர்நோய்‌. 

செங்கண்மால்‌ - விட்டுணு. 

செங்கதிரோன்‌, செங்கதிர்‌ - சூரியன்‌. 

செங்கதிர்நாள்‌, செங்கதிர்பிறந்தநாள்‌ 
- உத்திரநாள்‌. 

செங்கத்தாரி - ஓஒர்செடி. 

செங்கமலம்‌ - செந்தாமரை. 

செங்கமலை - இலக்குமி. 

செங்கரப்பன்‌ - ஓர்நோய்‌. 


செங்கரா - ஓர்மீன்‌. 


செஞ்சம்பா 


wpe AST 457 


செங்கருங்காலி - ஓர்மரம்‌. 
செங்கரும்பு - ஓர்கரும்பு. 
செங்கலங்கல்‌ - செந்நிறமானகலங்கல்‌. 
செங்கல்‌ - காவிக்கல்‌, சுட்ட மண்கல்‌. 
செங்கல்மங்கல்‌ - கருமைவெண்மை, 
கலந்தசிவப்பு, மங்கனெசிவப்பு. 
செங்கழல்நாரை - செங்கானாரை. 
செங்கழுநீர்‌ - செங்குவளை. 
செங்களம்‌ - போர்க்களம்‌. 
செங்களை - குதிரைப்‌ பற்பாஷாணம்‌, 
செங்கரும்பு. 
செங்கற்கட்டளை - செங்கல்லச்சு. 
செங்காடு - சிவந்தநிலம்‌, செங்காட்‌ 
டங்குடி. 
செங்கற்றலை - ஓர்மீன்‌. 
செங்கனிறமணி - கோவரங்கப்பதும 
ராகம்‌. 
செங்காகம்‌ - செம்போத்து. 
செங்காட்டங்குடி - ஓர்தலம்‌. 
செங்காந்தள்‌ - ஒர்காந்தள்‌. 
செங்காய்‌ - பழத்துக்குச்‌ சாய்ந்தகாய்‌. 
செங்காய்வேளை - ஓர்பூடு. 
செங்காரன்‌, செங்காரி - கருஞ்சிவலை. 
செங்கார்‌ - ஒர்விதநெல்‌, கருஞ்‌ சிவப்பு. 
செங்கானாரை - ஓர்கொக்கு. 
செங்கிடை, செங்கிடைச்சி - ஓர்‌ 
கிடைச்ச. 
செங்கிரந்தி - ஓர்ரெந்தி. 
செங்கிளுவை - ஓர்களுவை. 
செங்கீரை - ஒர்கீரை, பிள்ளை 
யிருகையு முழந்தாள்களுமூன்றித்‌ 
தலைநிமிர்த்தியாடல்‌. 
செங்கீரையாடுதல்‌ - சாணையிற்‌ 
பிள்ளை தலையுயர்த்திக்கை 
காலூன்றியுடம்‌ பையசைத்தல்‌. 
செங்குங்கிலியம்‌ - ஓர்சரக்கு. 
செங்குத்து - நேரேநிமிர்ந்தது. 
செங்குந்தம்‌ - கண்ணோயுளொன்று. 


செங்குமிழ்‌ - ஒர்மரம்‌. 

செங்குமுதம்‌ - செவ்வாம்பல்‌. 

செங்குரங்கு - ஓர்குரங்கு. 

செங்குவளை - ஓர்நீர்ப்பு. 

செங்குளவி - ஒர்குளவி. 

செங்குன்றி - ஓர்கூன்றி. 

செங்குன்று - ஓர்தலம்‌. 

செங்கை - ஆதிரைநான்‌. 

செங்கையான்‌ - ஓர்பூடு. 

செங்கொடிவேலி, செங்கொடுவேலி - 
ஓஒர்கொடி. 

செங்கொல்‌ - பொன்‌. 

செங்கொல்லர்‌ - தட்டார்‌. 

செங்கோடு - ஓர்மலை, செருந்தி மரம்‌. 

செங்கோடுபாய்தல்‌ - மலையுச்சி 
யிலிருந்துடாய்தல்‌. 

செங்கோட்டம்‌ - ஒர்மருந்து. 

செங்கோட்டியாழ்‌ - நால்வகை யாழி 
னொன்று. 

செங்கோலம்‌ - செம்புமணல்‌. 

செங்கோலன்‌ - இராசன்‌. 

செங்கோலாணை - செங்கோல்‌ 
செலுத்தல்‌. 

செங்கோல்‌ - ஆணை நடத்துங்கோல்‌, 
நீதி. 

செங்கோற்கடவுள்‌ -இயமன்‌. 

செங்கோன்மை - நீதிவமுவா வாளுகை. 

செச்சை - உதயசந்திரன்‌, சிவந்த 
நிலம்‌, செங்காடு, செஞ்சாந்தின்‌ 
குழம்பு, செந்துளசி, சோடு, நீறு, 
வீட்டின்‌ மேற்பக்கம்‌, வெட்சி 
மரம்‌, வெள்ளாட்டுக்கடா. 

செஞ்சு - சேர, நிறைய. 

செஞ்சடையோன்‌ - காசிமீரப்படிகம்‌, 
சிவன்‌, வயிரவன்‌, வீரபத்திரன்‌. 

செஞ்சந்தனம்‌ - ஓர்சந்தனம்‌. 

செஞ்சம்பா - ஒர்நெல்‌. 


458 wirpiuror ABS) 


செஞ்சாந்து 


செஞ்சாந்து - குங்கும முதலான 
சிவந்தபரிமளத்தாற்கூட்டுகிற 
கூட்டு. 

செஞ்சாலி - செந்நெல்‌. 

செஞ்சால்‌ - துப்பாக்கி முதலியன. 

செஞ்சி - அரணானபட்டினம்‌, ஒரூர்‌. 

செஞ்சிலை - கற்காவி, சாத்திரவேதி, 
செங்கல்‌. 

செஞ்சீரகம்‌ - ஒர்‌சீரகம்‌. 

செஞ்சுடர்‌ - ஆதித்தன்‌, தீ. 

செஞ்சுடர்ப்பகவன்‌ - அக்னிதேவன்‌, 
சூரியன்‌, த. 

செஞ்செயல்‌ - 
யுணர்த்துவது. 

செஞ்செவியர்‌ - செல்வர்‌. 


உரியபொருளை 


செஞ்செவ்‌ - நேரே. 

செஞ்செரிப்பு - செழிப்பு, தாராளம்‌. 

செஞ்சேறு - சிவந்தசுரி. 

செஞ்சொல்‌ - வெளிப்படைச்சொல்‌, 
செஞ்செயலையுடைய சொல்‌. 

செஞ்சோதி - சிவந்தஒளி, பிகுபிரவை. 

செஞ்சோளம்‌ - ஒர்சோளம்‌. 

செஞ்சோறு - இரத்தமூட்டியசோறு. 

செடகன்‌, செடன்‌ - அடிமை, வேலை 
காரன்‌. 

செடி - ஒளி, குணமின்மை, செத்தை, 
பதனழிவு, பற்றை, பாவம்‌, புதல. 

செடிக்காடு - பற்றைக்காடு. 

செடிக்குடிபுக்கி - நாரகரவண்டு. 

செடிச்சி - கெட்டவள்‌. 

செடித்தல்‌ - செடிபற்றல்‌. 

செடியன்‌ - கூட்டற்றவன்‌. 

செடிலூஞ்சல்‌ - செடில்குற்றியாடு 
மூஞ்சல்‌. 

செடில்‌ - ஒர்கருவி. 

செட்டி - குமரன்‌, வாணிபன்‌, வைசியன்‌. 

செட்டிச்சி - செட்டி ப்பெண்‌. 


செட்டிநாகம்‌ - ஒர்பாம்பு. 


செட்டிமை - செட்டித்தன்மை. 

செட்டு - வியாபாரம்‌. 

செட்டை - இறகு, கைப்பட்டை. 

செணம்‌ - சணம்‌. 

செண்டாயுதன்‌ - ஐயன்‌. 

செண்டு - குதிரைவையாளிவீதி, 
பந்து, பந்தெறிவீதி, பூஞ்செண்டு. 

செண்டுவெளி - வெளி, வையாளி 

செண்ணம்‌ - வடிவு. 

செண்பகம்‌ - சண்பகம்‌. 

செண்பகவருக்கை - ஓர்பலா. 

செதில்‌ - செகிள்‌, தோல்‌, பொருக்கு. 

செகிள்‌ - சிறுதுண்டு, சீவல்‌, தோல்‌, 
பொருக்கு. 

செதுக்கல்‌ - செதுக்குதல்‌. 

செதுக்கி - உளவாரமுதலியகருவி. 

செதுக்கு - உடற்றமும்பு, செதுக்கென்‌ 
னேவல்‌, சேறு, பூதம்‌, மந்தி. 

செதுக்குதல்‌ - சீவுதல்‌, புன்முதலிய 
செதுக்கல்‌. 

செதுக்குவேலை - இரத்தினமுதலிய 
வழுத்தும்‌ வேலை. 

செதுக்கை - தழும்பு. 

செதும்பு - சேறு. 

செத்தல்‌ - அறக்காய்ந்தது, சாகுதல்‌, 
பசுமையற்றது, மெலிந்தது. 

செத்து - சந்தேகம்‌. 

செத்தை - துரால்‌. 

செந்தட்டு - அந்தரத்தட்டு, பொறுப்‌ 
பில்லாமை. 

செந்தண்டு - செங்குருத்து, பவளம்‌. 

செந்தமிழ்‌ - இயற்றமிழ்‌. 

செந்தமிழ்க்குரியோன்‌ - அகத்தியன்‌, 
வயிரவன்‌. 

செந்தமிழ்நாடு - பாண்டி. 

செந்தமிழ்நிலம்‌ - தமிழ்வழங்குமிடம்‌. 

செந்தமிழ்வழக்கு - இயற்றமிழ்வமக்கு. 


செபவடம்‌ 


wp ABTA 459 


செந்தருப்பை - நச்சுப்புல்‌. 

செந்தலைவிரியன்‌ - ஒர்பாம்பு. 

செந்தழல்‌ - கேட்டை நாள்‌, தீ, தீத்தழல்‌. 

செந்தழற்கொடி - பவளக்கொடி. 

செந்தளித்தல்‌ - செளிப்பு. 

செந்தாது - செம்பொன்‌. 

செந்தாமரை - சிவந்ததாமரை. 

செந்தாளி - ஓர்தாளி. 

செந்தாள்‌ - செந்தண்டு. 

செந்தி - திருச்செந்தூர்‌. 

செந்திரம்‌ - சிவப்பு, நெய்தனிலம்‌. 

செந்திரு - இலக்குமி. 

செந்திருக்கம்‌ - செந்துருக்கம்‌. 

செந்திருக்கை - ஒர்மஞ்சள்‌. 

செந்தில்‌ - திருச்செந்தூர்‌. 

செந்திறம்‌ - குறிஞ்சியாழ்த்திறம்‌, 
சிவப்பு. 

செந்தினை - கம்பு, சிவந்ததினை. 

செந்தீ - அக்கினி, ஓர்சிலந்தி. 

செந்தீவண்ணன்‌ - செவ்வாய்‌. 

செந்தீவளர்ப்போர்‌ - பார்ப்பார்‌. 

செந்து - அணு, ஊர்வன, கிழநரி, 
சடாமாஞ்ச, சீவப்பிராணி, நரகம்‌, 
பெருங்காயம்‌. 

செந்துத்தானம்‌ - ஒர்நரகு. 

செந்துத்தி - ஓர்‌துத்தி. 

செந்துநாசனம்‌ - பெருங்காயம்‌. 

செந்தும்பை - ஓர்‌ தும்பை. 

செந்துரசம்‌ - ஒர்பிசின்‌. 

செந்துருக்கம்‌ - ஓர்செடி, ஓலையை 
யடைக்குஞ்சுருன்‌. 

செந்துருக்கு - ஓர்செடி. 

செந்துருதி - ஒர்நரகம்‌, ஒர்பண்‌. 

செந்துளசி - ஓர்துளசி. 

செந்துளிர்‌ - செந்தளிர்‌. 

செந்துறை - ஆடற்கேற்கும்பாட்டு, 


ஓர்வெண்டா. 


செந்துறைவெள்ளை - ஈரடியாயள 
பொத்துமுடியும்‌ வெண்டா. 

செந்தூக்கு - ஓர்‌ கையாற்றூக்கு 
மிலேசான மூக்கு, கைத்தூக்கு. 

செந்தூரம்‌ - இலிங்பாஷாணம்‌, பொன்‌ 
முதலியவற்றாலாயெ சுண்ணம்‌. 

செந்தூரித்தல்‌ - சிந்தூரநீற்றுதல்‌, 
சிந்தூரமாதல்‌. 

செந்தூள்‌ - செம்பராகம்‌, மிருது 
வானதூள்‌. 

செந்தொடை -சிவந்தமாலை, மோனை 
முதலாகப்புகன்ற தொடைபு 
கலாது தொடுப்பது. 

செந்தொடையன்‌ - சிவன்‌, வயிரவன்‌. 

செந்தொட்டி - ஒர்பாஷாணம்‌. 

செந்தோட்டி - ஓர்செடி, சிறுகாஞ்‌ 
சொறி, பெருங்காஞ்சொறி. 

செந்நகரை - ஒர்மரம்‌. 

செந்நல்‌ - ஒர்மீன்‌. 

செந்நாகம்‌ - கேது. 

செந்நாடிக்கா - மூக்ரெட்டை. 

செந்நாயுருவி - ஓர்நாயுருவி. 

செந்நாய்‌ - ஒர்நாய்‌. 

செந்நிறக்கல்‌ - மாமிசசிலை. 

செந்நீர்‌ - இரத்தம்‌. 

செந்நீர்ப்பவளம்‌ - சிவந்தபவளம்‌. 

செந்நெல்‌ - நன்னெல்‌. 

செந்நெறி - சன்மார்க்கம்‌, நல்வழி. 

செந்நென்முத்து - நெல்லிற்பிறந்த 
முத்து. 

செந்நொச்சி - ஓர்நொச்சி. 

செபத்தியானம்‌ - அந்தரங்கசெபம்‌. 

செபத்துவம்‌ - செபக்குணம்‌. 

செபமந்திரம்‌ - செபிக்கும்‌ மந்திரம்‌. 

செபமாலை - செப்மெண்ணுமாலை. 

செயம்‌ - மந்திரமுச்சரித்தல்‌, மன்‌ 
றாட்டு. 

செபவடம்‌ - செபமாலை. 


460 wirpiuror ABTS) 


செபவான்‌ 


செபவான்‌ - செபவனுட்டிப்புக்‌ காரன்‌. 

செபனம்‌ - செபம்பண்ணுதல்‌. 

செபித்தல்‌ - உருவேற்றுதல்‌, மன்றாடு 
தல்‌. 

செப்படி, செப்படிவித்தை - செப்பிடு 
வித்தை. 


செப்பட்டை - செட்டை, தோட்‌ 


பட்டை. 

செப்பமிடுதல்‌ - செவ்வைபண்ணுதல்‌, 
திருத்துதல்‌. 

செப்பம்‌ - இணக்கம்‌, ஒப்பரவு, செவ்‌ 
வை, திருத்தி, நடுநீதி, மார்பு, வழி, 

செப்பல்வெண்பா - எழுசீரானிசைப்‌ 
பனு. 

செப்பவாய்‌ - இடை. 


செப்பலோசை - மத்திமவோசை, 
வெண்பாவினோசை. 


செப்பல்‌ - ஒரோசை, சொல்லுதல்‌. 

செப்பனிடுதல்‌ - ஒப்பமாக்கல்‌, செவ்‌ 
வைபண்ணுதல்‌. 

செப்பன்‌ - செப்பம்‌. 

செப்பிடில்‌ - சடாமாஞ்சில்‌. 

செப்பிடுவித்தை - ஓர்தந்திரவித்தை. 

செப்பியம்‌ - திரும்பத்‌ திரும்பவுச்‌ 
சரித்தல்‌. 

செப்பிலை - தும்பை. 

செப்பு - சிமிழ்‌, செப்பென்னேவல்‌, 
சொல்‌, விடை. 

செப்புச்சிலை - மாந்தளிர்க்கல்‌. 

செப்புதல்‌ - சொல்லுதல்‌. 

செப்புத்தொட்டி - வைப்புப்பாஷாண 
முப்பத்திரண்டினொன்று. 

செப்புநிறம்‌ - கருஞ்சிவப்பு. 

செப்புநெரிஞ்சி - சிவப்புநெரிஞ்சி. 

செப்புப்பட்டயம்‌ - செப்புத்த கட்டி 
லெழுதியவுறுதி. 

செப்புப்பாளம்‌ - செம்புப்பாளம்‌. 


செப்புமணல்‌ - செம்புமணல்‌ 


செப்புமலை - காஷாயம்‌. 

செப்போடு - செம்பாலாயவோடு. 

செம்‌ - சிவப்பு, செம்மை. 

செம்பசலை, செம்பசளை - சிவப்புப்‌ 
பசளை. 

செம்பஞ்சி, செம்பஞ்சு - சிவத்தப்‌ 
பஞ்சு. 

செம்பஞ்சுநிறமணி - கெளந்திகப்பது 
மராகம்‌. 

செம்பஞ்சூட்டுதல்‌ - செம்பஞ்சமுத்தல்‌. 

செம்படத்தி - செம்படவப்பெண்‌. 

செம்படவர்‌ - மீன்பிடிகாரரிலோர்‌ 
வகை. 

செம்படாம்‌ - சிவப்புச்சலை. 

செம்படிகம்‌ - காசிமீரப்படிகம்‌. 

செம்படை - சிவந்தமயிர்‌. 

செம்படைச்சி - சிவந்த மயிருடை 
யாள்‌, செம்பட்டத்தி. 

செம்பட்டத்தி - செம்படத்தி. 

செம்பட்டை - செம்படை. 

செம்பண்ணை - காவற்பண்ணை. 

செம்பருத்தி - ஒர்செடி. 

செம்பருந்து - கலுழன்‌. 

செம்பலகை - செங்கல்‌. 

செம்பவளச்சம்பா - ஓர்நெல்‌. 

செம்பழம்‌ - காய்ப்பமம்‌. 

செம்பனசை - ஒர்பாம்பு. 

செம்பன்‌ - சிவலை. 

செம்பாகம்‌ - சரிபங்கு, செவ்வை 
யானது, நடுநிலை. 

செம்பாடு - சிவந்தநிலம்‌. 

செம்பாதி - சரிபாதி. 

செம்பாம்பு - கேது. 

செம்பாரை - ஓர்நண்டு. 

செம்பாலை - மிடற்றிற்‌ பிறந்து 
மிடற்றினின்றிசைக்கு பிசை. 

செம்பால்‌ - இரத்தம்‌. 


செம்மை 


wpe ABTA 461 


செம்பால்முடாங்கி - ஓர்பூடு. 

செம்பாளை - செந்நெல்‌. 

செம்பாற்சிட்டி - ஒர்கீரை. 

செம்பி - கருவண்டு, சிவப்பி, மருதணி. 

செம்பிச்சி - செந்தோட்டி. 

செம்பியன்‌-சோமன்‌ அவன்‌ முதலெழு 
வள்ளலிலொருவன்‌. 

செம்பிரால்‌ - ஓர்மீன்‌. 

செம்பில்வேதை - சோரடாஷாணம்‌. 

செம்பிறை - கற்கிட்டம்‌, கானற்கல்‌, 
தேகக்கல்‌. 

செம்பினிறம்‌ - மாந்தளிர்க்கல்‌. 

செம்பின்பச்சை - நாகப்பச்சை. 

செம்பு -தபலை, பஞ்சலோகத்தொன்று, 
அஃது தாம்பிரம்‌. 

செம்புகம்‌ - செம்போத்து. 

செம்புக்குள்வேதை - கற்பூர பாஷா 
ணம்‌. 

செம்புலம்‌ - சுடுகாடு, செம்புமலை, 
பாலைநிலம்‌, போர்க்களம்‌. 

செம்புலி - ஒர்புலி. 

செம்புளிச்சை - செம்மணத்தி. 

செம்புறா - ஓஒர்மீன்‌. 

செம்புறைக்கல்‌ - ஓர்சிவத்தக்கல்‌. 

செம்புனல்‌ - இரத்தம்‌. 

செம்பூரம்‌, செம்பூரான்‌ - ஒர்தேன்‌. 

செம்பூறல்‌ - செம்பிற்களிம்பு. 

செம்பை - ஓர்மரம்‌. 

செம்பொடி - செம்புமணல்‌, செம்‌ 
மணல்‌, தேகக்கல்‌. 

செம்பொருள்‌ - கடவுள்‌, சொல்லொடு 
பொருள்‌, செஞ்சொல்லாலு 
ணர்த்தப்படும்‌ பொருள்‌. 

செம்பொன்‌ - சுத்த டொன்‌, பொன்‌. 

செம்போத்து - சண்பகம்‌. 

செம்மட்டி - ஓஒர்மட்டி. 

செம்மணத்தி - செம்புளிச்சை. 


செம்மணல்‌ - சிவத்த மணல்‌. 


செம்மணி - கண்ணின்‌ கருமணியைச்‌ 
சூழ்ந்திருக்குள்‌ சிவந்தமணி, குருந்‌ 
தக்கல்‌, குருவிந்தம்‌, கெம்பு, பது 
மராகம்‌, மாணிக்கம்‌, மாமிசகந்தி. 

செம்மண்‌ - காவிமண்‌, சிவந்தமண்‌. 

செம்மண்சிலை - கற்காலி. 

செம்மந்தாரை - ஒர்பூமரம்‌. 

செம்மயிர்க்கொன்றை - ஓர்கொன்றை. 

செம்மரம்‌ - அழிஞ்சில்‌. 

செம்மலைப்பார்‌ - சிவந்தகற்பார்‌. 

செம்மலைப்பாலை - செம்பாலை. 

செம்மல்‌ - அரசன்‌, அருகன்‌, ஈசன்‌, எப்‌ 
பொருட்குமிறைவன்‌, செம்முதல்‌, 
தலைமகன்‌, பழம்பூ, புதல்வன்‌, 
யெருமை, பெருமையிற்சிறந்‌ 
தோன்‌. 

செம்மறி, செம்மறியாடு - ஒர்வகையாடு, 
ஆட்டின்பொது. 

செம்மாணி - ஓர்வகைப்பாதரட்சை. 

செம்மாத்தல்‌ - அகந்தையாயிருத்தல்‌, 
நிமிர்ச்சியாயிருத்தல்‌, மிகக்‌ 
களித்தல்‌. 

செம்மாத்தி - சக்கிலிச்சி. 

செம்மாப்பு - இறுமாப்பு. 

செம்மார்‌ - சக்கிலியர்‌. 

செம்மாளி - பரவரிடும்பாதகுறடு. 

செம்மானம்‌ - செக்கர்மேகம்‌. 

செம்மான்‌ - சக்கிலியன்‌. 

செம்மீன்‌ - ஒர்மீன்‌. 

செம்மீன்வயிரம்‌ - மீனம்பர்‌. 

செம்முதல்‌ - பொருமுதல்‌, மூடுதல்‌. 

செம்முருங்கை - ஓர்முருங்கை. 

செம்முள்ளி - ஒர்முள்ளி. 

செம்மூக்கன்‌ - ஒர்வகைமுதலை. 

செம்மேவுதல்‌ - இணக்குதல்‌, இணங்‌ 
குதல்‌, சரிப்படுதல்‌. 

செம்மை - அழகு, இணக்கம்‌, கனம்‌, 

செவ்வை, 


சிவப்பு, செப்பம்‌, 


நிதார்த்தம்‌, மாணிக்கம்‌. 


462 wirpiuror ABS) 


செம்மைகட்டுதல்‌ 


செம்மைகட்டுதல்‌ - நேர்கட்டுதல்‌. 
செம்மைக்கல்‌ - கானக்கல்‌. 
செம்மைபண்ணல்‌ - அலங்கரித்தல்‌, 
ஒழுங்குபடுத்தல்‌ 
செம்மைப்படுதல்‌ - நற்சீரடை தல்‌. 
செம்மையாதல்‌ - நேராதல்‌. 
செம்மொழி - இயற்றமிழ்வசனம்‌, 
நயவசனம்‌. 
செம்மொழிச்சிலேடை - சிலேடை 
யிலோர்பேதம்‌, அஃது மொழிப்‌ 
பிரிப்பின்‌ றிநிற்பச்‌ சிலேடிப்பது. 
செயசூறை -வென்‌்றுவருங்கொள்ளை. 
செயசெயவெனல்‌ - போற்றுதல்‌. 
செயத்தம்பம்‌ - வெற்றித்தம்பம்‌. 
செயநீர்க்கருத்தன்‌ - நவட்சாரம்‌. 
செயந்தி - திருச்செந்தி. 
செயபரம்‌ - மரமஞ்சள்‌. 
செயப்பரி - பட்ட த்துக்குதிரை. 
செயபீதம்‌ - கெளரிபாஷாணம்‌. 
செயப்படுபொருள்‌ - காரியப்படு 
பொருள்‌. 
செயசூறை - வென்றுவாருங்‌ 
கொள்ளை. 
செயம்‌ - சயம்‌. 
செயலறல்‌, செயலறுதல்‌ - உதவி 


யற்றுப்போதல்‌, தத்துவ மற்றுப்‌ 
போதல்‌. 


செயலறவு - கையறவு. 

செயலறுநிலை - கையறுநிலை. 

செயலுவமம்‌ - செயலையேயுவமான 
மாகக்‌ கொண்டுவமிப்பது (உம்‌) 
நனவிற்செயல்போலுங்கனவிற்செயல்‌. 

செயலை - அசோகமரம்‌. 

செயல்‌ - ஒழுக்கம்‌, காவல்‌, செய்கை, 
சேறு, தொழில்‌. 

செயபரி - பட்ட த்துக்குதிரை. 

படுவிகுதி 

புணர்ந்து முதனிலைகளையுடைய 


செயப்பாட்டுவினை - 


வாய்‌ மூன்றாம்‌ வேற்றுமைக்‌ 
கருத்தாவைக்‌ கொண்டுவருவன. 

செயமணி - வெற்றிபெற்றடி க்குமணி. 

செயமன்னர்‌ - போர்மன்னர்‌. 

செயமுரசு - வெற்றிமுரசு. 

செயவானை - பட்டத்தியானை. 

செயவீரர்‌ - போர்வீரர்‌. 

செயற்கையுணர்வு - செயற்கையான்‌ 
வந்தவுணர்வு. 

செயித்தல்‌ - சயித்தல்‌. 

செயிரியர்‌ - வீணைமுதலியவியக்கு 
வோர்‌. 

செயிர்‌ - குற்றம்‌, கோபம்‌, சினம்‌, 
செயிரென்னேவல்‌, துன்பம்‌. 

செயிர்த்தல்‌ - சினத்தல்‌. 

செயிர்ப்பு - சனப்பு. 

செய்‌ - சிவப்பு, செய்யென்னேவல்‌, 
வயல்‌. 

செய்கடன்‌ - நித்தியகருமம்‌, பிதிர்‌ 
கடன்‌, முறைமை. 

செய்கரை - கட்டுக்கரை. 

செய்காரியம்‌ - செய்கருமம்‌, செய்ய 
வேண்டிய பிரகாரமெல்லாஞ்‌ 
செய்வது. 

செய்கின்ற - நிகழ்காலப்பெயரெச்ச 
வாய்பாடு. 

செய்குதல்‌ - உண்டாக்கல்‌. 

செய்குறை - செய்கைத்தப்பிதம்‌. 

செய்குற்றம்‌ - செய்கைக்குறை. 

செய்குன்று - செய்கைமலை. 

செய்கூலி - செய்தகூலி. 

செய்கை - ஒழுக்கம்‌, தொழில்‌, பண்‌ 
படுத்துவது. 

செய்கைக்காரன்‌ - செய்கையிட்‌ 
டோன்‌, வேலைகாரன்‌. 

செய்கைச்சரக்கு - வைப்புச்சரக்கு. 

செய்கைச்சீட்டு - செய்கையொப்பம்‌. 


செய்கைத்தரை - பண்படுத்தினநிலம்‌. 


செரித்தல்‌ 


wpe 4ST 463 


செய்கைத்தாழ்ச்சி - செய்கைப்பிழமை. 

செய்கைபூணுதல்‌ - செய்கைப்படுதல்‌. 

செய்கைப்பங்கு - செய்கைக்கு வரும்‌ 
பங்கு. 

செய்கையாட்சி - செய்கையினால்‌ 
வந்தவாட்‌ ௫௪. 

செய்கையுப்பு - விளைவிக்குமுப்பு. 

செய்த - செல்காலட்‌ பெயரெச்ச 
வாய்பாடு. 

செய்தல்‌ - செய்குதல்‌. 

செய்தவம்‌ - செய்யப்பட்ட தவம்‌. 

செய்தி - ஒழுக்கம்‌, சமாசாரம்‌, சரித்‌ 
திரம்‌, செய்கை, செய்வா யென்னு 
முற்று. 

செய்திகொன்றார்‌ - நன்றியீனர்‌. 

செய்து - வினையெச்சவாய்‌ பாட்டி 
னொன்று. 

செய்நன்றி - செய்தநன்றி. 

செய்நீர்ச்சித்திரம்‌ - நவசாரம்‌. 

செய்பாகம்‌ - செய்யும்பக்குவம்‌. 

செய்பாட்டுவினை - படுவென்னும்‌ 
விகுதி புணர்ந்த முதனிலைகளை 
யுடையனவாய்‌ மூன்றாம்‌ வேற்று 
மைக்கருத்தாவைக்‌ கொண்டு 
வரும்வினை. 

செய்பு - வினையெச்சவாய்‌ பாட்டி 
னொன்று. 

செய்ய - அழகிய, சிவந்த சிறந்த 


வென்னும்பொருள்‌ படவரும்‌ 


பெயரெச்சப்பண்புச்‌ சொல்‌, 
வினையெச்சவாய்‌ பாட்டி 
னொன்று. 


செய்யல்‌ - செய்தல்‌, சேறு. 

செய்யவன்‌ - சிவத்தமேனியன்‌, செவ்‌ 
வாய்‌. 

செய்யள்‌ - இலக்குமி. 

செய்யன்‌ - சவலை, சிவன்‌, நேராளி. 

செய்யா - வினையெச்சவாய்‌ பாட்டி 


னொன்று. 


செய்யாள்‌ - இலக்குமி. 

செய்யாள்‌ - ஓர்பூரம்‌. 

செய்யிய - வினையெச்சவாய்‌ பாட்டி 
னொன்று. 

செய்யியர்‌ - வினையெச்சவாய்‌ பாட்டி 
னொன்று 

செய்யிழை - பெண்‌. 

செய்யுட்சொல்‌ - உயர்ந்தசொல்‌, திரி 
சொல்‌. 

செய்யுட்பொருத்தம்‌ - பாட்டுப்‌ 
பொருத்தம்‌ பத்து, அஃது உண்டி, 
எழுத்து, கணம்‌, கதி, சொல்‌, 
தானம்‌, பால்‌, மங்கலம்‌, வருணம்‌. 

செய்யுட்டாரணை - நவதாரணை 
யினொன்று. 

செய்யுணடை - செய்யுள்‌ வழக்கு. 

செய்யும்‌ - இருதிணைக்குமைம்‌ பாற்கு 
முரிய வருகால வினைமுற்று, 
வருகாலப்‌ பெயரெச்ச வாய்பாடு. 

செய்யுளுறுப்பு - செய்யுட்குவேண்டு 
முறுப்பு. 

செய்யுள்‌ - பாட்டு. 

செய்யுள்வழக்கு - பாலின்வழக்கு. 

செய்யுள்விகாரம்‌ - மெலித்தல்வலித்தன்‌ 
முதலிய ஒன்பது விகாரம்‌. 

செய்யூ - வினையெச்சவாய்பாட்டி 
னொன்று. 

செய்யோன்‌ - அருகன்‌, செந்நிற முள்‌ 
ளோன்‌, செம்மை யுடையோன்‌, 
செவ்வாய்‌. 

செய்வித்தல்‌ - செய்யப்பண்ணுதல்‌. 

செய்வினை - சூனியம்‌, செய்கை, 
செய்தொழில்‌, நடவா முதலிய 
முதனிலைகளையுடையன 
வாய்ப்படு விகுதி புணராது எழு 
வாய்க்‌ கருத்தாவைக்‌ கொண்டு 
வரும்‌ வினைச்‌ சொல்‌. 

செரிகுடர்‌, செரிகுடல்‌ - உண்டது 
தங்காதுகழியுமுடல்‌. 

செரித்தல்‌ - சமித்தல்‌. 


464 wirpiuror ABS) 


செரியாக்குணம்‌ 


செரியாக்குணம்‌ - சமியாக்குணம்‌. 

செரியாப்படுவன்‌ - ஓர்நோய்‌. 

செரியாமை - சமியாமை. 

செரு - சண்டை, போர்‌. 

செருகல்‌ - அடைசுதல்‌, சொருகுதல்‌. 

செருகுகொண்டை - 
னொன்று, அஃது சுருள்‌. 


இம்பாலி 


செருகுபூ - இடையிடைவைக்கும்‌ பூ. 

செருக்கல்‌ - செருக்குதல்‌. 

செருக்களம்‌ - போர்க்களம்‌. 

செருக்களவஞ்சி - ஒர்பிரபந்தம்‌, அஃது 
பறந்தலைச்சிறப்புக்‌ கூறுவது. 

செருக்கன்‌ - ஆங்காரி. 

செருக்கு - ஆங்காரம்‌, களிப்பு, 
செருக்கென்னேவல்‌. 

செருக்குதல்‌ - அகங்கரித்தல்‌, களிக்‌ 
குதல்‌, மயக்கடியாக்குதல்‌. 

செருத்தல்‌ - எருமை - பசுவிவற்றின்‌ 
மடி. 

செருத்தி - விருதுக்கொடி. 

செருநர்‌ - படைவீரர்‌. 

செருந்தி - ஓஒர்மரம்‌, மணித்தக்காளி, 
வாட்கோரை. 

செருப்படி, செருப்படிநாயன்‌ - ஓர்பூடு. 

செருப்பு - காறொடுதோல்‌. 

செருமல்‌, செருமுதல்‌ - அடைதல்‌, 
இருமுதல்‌, திணித்தல்‌, நெருக்கல்‌. 

செருனர்‌ - செருநர்‌. 

செலக்கனல்‌ - அக்கினிக்கட்டி. 

செலக்குரு, செலக்கூர்மை - நவசாரம்‌. 

செலக்கூபம்‌ - நண்டு. 

செலப்பிரீதி - கருப்பூரச்சிலை. 

செலமலம்‌ - கடற்பாசி. 

செலம்‌ - இலாமிச்சு, சலம்‌. 

செலல்‌ - கழிதல்‌, போதல்‌. 

செலவயர்தல்‌ - போதல்‌. 


செலவழிதல்‌ - செலவுபோதல்‌. 


செலவழித்தல்‌ - செலவிடுதல்‌. 

செலவாளி - செலவுகாரன்‌. 

செலவிடல்‌, செலவிடுதல்‌ - அனுப்புதல்‌, 
எறிதல்‌, செலவழித்தல்‌, விடுதல்‌. 

செலவு - உத்தரவு, செலவிடுதல்‌, 
செல்லும்‌ பொறுப்பு, பயணம்‌, 
போக்கு, போதல்‌, முடிவு, வழி, 
யெருங்காப்பிய வுறுப்பு 
ளொன்று. 

செலவுநடத்தல்‌ - செலவு நடத்தி 
வருதல்‌, செலவுநடந்துவருதல்‌. 

செலவோடுதல்‌ - விசாலித்தல்‌. 

செலியம்‌ - இலாமிச்சை. 

செலு - செத்தல்‌, நறுவிலிமரம்‌, மீன்‌ 
செலு. 

செலுத்தல்‌, செலுத்துதல்‌ - அனுப்புதல்‌, 
கொடுத்தல்‌, செருகுதல்‌, நடத்து 
தல்‌, விடுதல்‌. 

செலுந்தி, செலுந்தில்‌ - செத்தல்‌. 

செலுப்பு - சிறு துண்டு. 

செலுமுரல்‌ - ஓர்மீன்‌. 

செலுவல்‌ - செத்தல்‌. 

செலுவன்‌ - செத்தலன்‌. 

செல்‌ - இடி, உண்டியற்சீட்டு, கறை 
யான்‌, கையொப்பம்‌, செல்லென்‌ 
னேவல்‌, மேகம்‌, வேல்‌. 


செல்காலம்‌ - இறந்தகாலம்‌, காரியஞ்‌ 
சித்திக்குங்காலம்‌. 

செல்லக்கட்டுதல்‌ -இறுத்தல்‌, சேர்த்தல்‌. 

செல்லம்‌ - செல்வம்‌. 

செல்லல்‌ - துன்பம்‌, நடத்தல்‌, போதல்‌. 

செல்லன்‌ - செல்வன்‌. 

செல்லாக்காசு - வழங்காதகாசு. 

செல்லாக்காலம்‌ - நடப்பற்றகாலம்‌. 

செல்லி - செல்வி. 

செல்லியம்‌ - கோழி. 

செல்லு - செல்‌. 

செல்லுதல்‌ - கழிதல்‌, காரிய சித்தி 
யாதல்‌, சாதல்‌, போதல்‌, வழங்குதல்‌. 


செவ்வழி 


wp ABTA 465 


செல்லுமதி - செல்லவேண்டுவ து. 
செல்லொளி - வைடிரியம்‌. 
செல்வக்கடி - பருங்கடி. 
செல்வச்சிரிப்பு - புன்முறுவல்‌. 
செல்வத்தீன்‌ - சிறுதீன்‌. 
செல்வநடை - மிருதுநடை. 
செல்வநரை - இடைநரை. 
செல்வப்பிள்ளைக்காய்ச்சல்‌ - ஓர்‌ 
காய்ச்சல்‌. 
செல்வப்பேச்சு - குதலைப்பேச்சு. 
செல்வமடி - பமிருகங்களுக்குச்‌ செளக்‌ 
கியத்தினால்‌ வளர்ந்திருக்கும்‌ மடி. 
செல்வமட்டி - ஒர்கொடி. 
செல்வம்‌ - ஐசுவரியம்‌, கல்வி, சீர்‌, 
சுவர்க்கம்‌, பாக்கியம்‌. 
செல்வம்பொழிதல்‌ - செல்வங்காட்டல்‌. 
செல்வன்‌ - அரசன்‌, அருகன்‌, கடவுள்‌, 
செல்வமுள்ளோன்‌, மகன்‌. 
செல்வாக்கு - பெறும்பேச்சு. 
செல்வி - இலக்குமி, ஐசுவரிய முடை 
யாள்‌, தலைவி, மகள்‌. 
செல்விக்கை - ஐசுவரியம்‌, செல்வாக்கு. 
செவி - காது, கேள்வி, அஃது பஞ்சப்‌ 
பொறியினொன்று. 
செவிகொடுத்தல்‌ - உற்றுக்கேட்டல்‌. 
செவிக்கெட்டுதல்‌, செவிக்கேறுதல்‌ - 
கேள்விப்படுதல்‌. 
செவிசாய்த்தல்‌ - செவிகொடுத்தல்‌. 
செவிச்சொல்‌ - கேள்விச்சொல்‌. 
செவிடர்‌ - செவிமந்தர்‌. 
செவிடு - செவிப்புலனற்றது, அஃது 
உறுப்புக்குறையெட்டினொன்று. 
செவிட்டல்‌, செவிட்டுதல்‌ - அழித்தல்‌. 
செவிதாழ்த்தல்‌ - செவிகொடுத்தல்‌. 
செவிதின்றல்‌ - இரகசியம்‌ பேசுதல்‌. 
செவிபடுவாதம்‌ - ஓர்வாதம்‌. 
செவிப்பாம்பு - ஓர்செந்து. 
செவிப்புலன்‌ - கேள்வி. 


செவிப்புற்று - ஒர்நோய்‌. 

செவிமந்தம்‌ - செவிடு. 

செவியடி - கன்னம்‌. 

செவியடித்தல்‌ - செவியாட்டல்‌. 

செவியம்‌ - செவ்வியம்‌. 

செவியறிவுறுத்தல்‌ - செவியுப தேச 
மாய்ச்‌ சொல்லும்புத்தி. 

செவியறிவுறுமருட்பா - வியப்பின்றி 
யுயர்ந்தோர்கண்‌ நயந்தொழுகல்‌ 
கடனெனவரசர்‌ முதலியவர்க்கு 
மருட்பாவானுரைப்பது. 

செவியறிவுறூஉ - உபதேசம்‌, ஒர்பிர 
பந்தம்‌, அஃது அவை யடக்கியற்‌ 
பொருளுறக்‌ கூறுவது. 

செவியறை - காதறை. 

செவியிலி - செவிடு. 

செவிரம்‌ - பாசி. 

செவிலி - அக்காள்‌, வளர்த்ததாய்‌. 


செவ்‌ - சிவப்பு, செவ்வை. 

செவ்வகத்தி - ஓரகத்தி. 

செவ்வட்டை - ஒரட்டை. 

செவ்வணி - தலைமகனையுடிய தலை 
மகள்‌ அவன்விட்ட பெண்ணுக்‌ 
கணியுஞ்‌ செந்நிறவணி. 

செவ்வண்‌ - செங்குத்து, நேரேநிற்றல்‌. 

செவ்வந்தி - ஒர்பூச்செடி, செக்கர்‌ 
மேகம்‌. 

செவ்வந்திக்கல்‌ - ஓர்கல்‌. 

செவ்வம்மான்‌ பச்சரிசி - ஒர்செடி. 

செவ்வலரி - ஓரலரி. 

செவ்வல்‌ - சிவந்தநிலம்‌. 

செவ்வல்நார்‌, செவ்வல்லி - செவ்‌ 
வாம்பல்‌. 

செவ்வரத்தமணி - குருவிந்தப்பது 
மாகம்‌. 

செவ்வவரை - ஒரவரை. 

செவ்வழி - ஓர்பண்‌, அஃது நெய்‌ 
தனிலத்தியாழ்‌. 


466 wirpiuror ABTS) 


செவ்வழிப்பாலை 


செவ்வழிப்பாலை - ஓரிராகம்‌. 

செவ்வழியாழ்‌ - நால்வகையாழி 
னொன்று. 

செவ்வனிறை - இருவகைவிடையி 
னொன்று, அஃது வினாவுக்கு 
நேர்விடை கூறுவது. 

செவ்வள்ளி - ஓர்கொடி. 

செவ்வனார்‌ - செவ்வல்லி. 

செவ்வன - செவ்வை. 

செவ்வாக்கு - நீண்ட வளைவு. 

செவ்வாப்பு - ஓர்கட்டு. 

செவ்வாமணக்கு - ஓராமணக்கு. 

செவ்வாம்பல்‌ - அரக்காம்பல்‌. 

செவ்வாய்‌ - ஒர்ரெகம்‌, ஓர்நாள்‌. 

செவ்வாரம்‌ - செய்கைக்குங்க மத்துக்கு 
முள்ள சரிவாரம்‌. 

செவ்வாவிரை - ஒராவிரை. 

செவ்வாழை - ஒர்வாழை. 

செவ்வானம்‌ - செக்கர்மேகம்‌. 

செவ்வி - அழகு, காலம்‌, சித்திரை 
நாள்‌, பருவம்‌. 

செவ்விண்டு - ஓர்‌ பூச்செடி. 

செவ்விநிறம்‌ - மாந்துளிர்க்கல்‌. 

செவ்வியம்‌ - ஓர்மருந்து, அஃது பஞ்ச 
மூலத்‌ தொன்று, மிளகு கொடி. 

செவ்வியருமை - சமயம்பெறு மருமை. 

செவ்விளகி - கமுதைவண்டு. 

செவ்விளநீர்‌ - சிவந்ததோலுள்ள 
விளநீர்‌. 

செவ்விளை - ஒர்வகைத்தென்ன மரம்‌. 

செவ்வு - சிவப்பு, செவ்வை, முத்‌ 
தெண்கணக்கிலோர்‌ சூத்திரம்‌. 

செவ்வெண்‌ - எண்ணிடைச்சொல்‌, 
தொக்குவருகெறவெண்‌. 

செவ்வெண்ணெய்‌ - வாலபுத்திரர்க்‌ 
கிடுமெண்ணெய்‌. 

செவ்வேள்‌ - குமரன்‌. 


செவ்வை - செப்பம்‌. 


செழிச்சி - செழிப்பு. 

செழித்தல்‌ - செழிக்குதல்‌, பெருகுதல்‌. 

செழிப்பு - ஐசுபரியம்‌, செழுமை, 
பொலிவு, வளர்ச்சி. 

செழியன்‌ - பாண்டியன்‌. 

செழுப்பம்‌ - செழுமை. 

செழுமறை - நெருப்பு. 

செழுமை - அழகு, கொழுப்பு, சவுந்‌ 
தரியம்‌, மாட்சிமை, வளமை. 

செழும்பல்‌ - செழிப்பு. 

செளிம்பண்‌ - குணக்கேடன்‌. 

செளிம்பு - களிம்பு. 

செளிம்பூறல்‌ - களிம்புப்பற்று. 

செறல்‌ - கொலை, பகை. 

செறி - செறியென்னேவல்‌, நெருக்கம்‌. 

செறிதல்‌ - கலத்தல்‌, குளித்தல்‌, சோதல்‌, 
நெருங்கல்‌, பொருந்தல்‌, மிகுதல்‌. 

செறித்தல்‌ - அழித்தல்‌, கொல்லல்‌, 
சேர்த்தல்‌, நெரித்தல்‌, பாதடு, 
மூழ்கல்‌. 

செறிப்பு - சேர்த்தல்‌, நெருக்கம்‌. 

செறிமை - நெருக்கம்‌, மிகுதி. 

செறிவு - குணவலங்காரம்‌ பத்தி 
னொன்று, அஃது நெகிழிசை 
யின்றிவரச்‌ செய்யுட்டொடுப்பது, 
நிறைவு, நெருக்கம்‌, மிகுதி. 

செறு - சிறுவயல்‌, செறுவென்னேவல்‌, 
வயல்‌. 

செறுக்குதல்‌ - செறுத்தல்‌. 

செறுதல்‌ - கொல்லல்‌, கோபித்தல்‌. 

செறுத்தல்‌ - கொல்லல்‌, கோபித்தல்‌, 
தூக்குதல்‌, நெருக்குதல்‌, 
வெறுத்தல்‌. 

செறுநர்‌ - பகைவர்‌. 

செறுப்பு - கொலை. 

செறும்பு - சலஞ்சாதித்தல்‌, சிறாம்பு. 

செறுவு - வயல்‌. 

செற்றம்‌ - கோபம்‌, சலஞ்சாதித்தல்‌ 


சினம்‌. 


சேடன்‌ 


wp 4ST 467 


செற்றலர்‌ - பகைவர்‌. 

செற்றல்‌ - செறிதல்‌, செறுத்தல்‌, 
வெறுத்தல்‌. 

செற்றார்‌ - கொலைசெய்வோர்‌, 
பகைவர்‌. 

செற்று - செடி, நெருக்கம்‌. 

செற்றுதல்‌ - நெருக்குதல்‌. 

செற்றை - செத்தை. 

செனனம்‌ - பிறப்பு. 

செனத்தல்‌ - கருப்படுதல்‌, பிறத்தல்‌. 

செனிப்பித்தல்‌ - பிறப்பித்தல்‌. 

செனிப்பு - சனிப்பு. 

சென்மசாபல்லியம்‌ - செனனமெடுத்த 
பலன்‌. 

சென்மபத்திரிகை - சாதகம்‌. 

சென்மம்‌, சென்மாந்திரம்‌ - சன்மம்‌. 

சென்மித்தல்‌ - கருப்படுதல்‌, பிறத்தல்‌. 

சென்மிப்பு - பிறப்பு. 

சென்றுதேய்ந்திறுதல்‌ - நூற்குற்றம்‌, 
பத்தினொன்று, அஃது வரவரச்‌ 
சொன்னயம்‌ பொருணயங்்‌ குறை 
தல்‌. 

சென்னம்‌ - ஒர்புள்‌, வடிவு. 

சென்னல்‌ - தேட்கெண்டை. 

சென்னாக்கூனி - இறால்‌. 

சென்னாங்கூனி - சன்னவோரா. 

சென்னி - அச்சுவினிநாள்‌, சோழன்‌, 
தலை, பாணன்‌, முடி. 

சென்னியர்‌ - பாணர்‌. 

சென்னை 


சென்னை - கதுப்பு, 


பட்டினம்‌. 


சே 


சே - அழிஞ்சில்மரம்‌, இடபடவிராச, 
எதிர்மறை, எருது, ஓரெழுத்து, 
சிவப்பு, சேரான்மரம்‌, சேவென்‌ 
னேவல்‌, விலங்கேற்றின்‌ பொது. 


சேகண்டி - சேமக்கலம்‌, தெருக்காவல்‌. 


சேகம்‌ - தெளித்தல்‌. 

சேகரத்தார்‌ - கூட்டத்தார்‌. 

சேகரம்‌ - கூட்டம்‌, சம்பாத்தியம்‌, 
சேகரித்தல்‌, தலையில்‌ 
முடிக்கப்‌ பென, மாமரம்‌, முடி, 
முருங்கை. 

சேகரி - சேகரியென்னேவல்‌, நாயுருவி. 


தலை, 


சேகரித்தல்‌ - கூட்டுதல்‌, சம்பாதித்தல்‌. 

சேகரிப்பு - சேகரம்‌. 

சேகிலி - வாழை. 

சேகு - வயிரம்‌, தழும்பு. 

சேக்கரித்தல்‌ - கொக்கரித்தல்‌. 

சேக்கு - முலைப்பால்‌. 

சேக்குதல்‌ - சிவத்தல்‌. 

சேக்கை - உடற்றழும்பு, கற்கடக 
விராசி, சிவத்தல்‌, செம்பசளை, 
நண்டு, மக்கட்படுக்கை, முலை, 
விலங்கின்‌ படுக்கை. 

சேங்கன்று - நாம்பன்கன்று. 

சேங்கொட்டை - சேரான்கொட்டை. 

சேசனம்‌ - நனைத்தல்‌. 

சேசூரணம்‌ - கெளரிபாஷாணம்‌. 

சேசூனம்‌ - தெளித்தல்‌, புசித்தல்‌. 

சேடகம்‌ - பரிசை. 

சேடசாயி, சேஷசாயி - விட்டுணு. 

சேடசுரம்‌ - ஓர்நோய்‌. 

சேடநீர்‌ - சிலேற்பனநீர்‌. 

சேடபாகம்‌ - மிச்சப்பங்கு. 

சேடம்‌, சேஷம்‌ - அழித்தல்‌, எச்சில்‌, 
சிலேற்பனம்‌, மிச்சப்பொருள்‌. 

சேடர்‌ - அடிமைக்காரர்‌, ஏவல்‌ செய்‌ 
வோர்‌, நெய்வாரினோர்‌ பகுதி. 

சேடவட்டில்‌ - உண்கலம்‌. 

சேடார்த்தம்‌ - குறைப்பொருள்‌. 

சேடன்‌, சேஷன்‌ - அடிமைக்காரன்‌, 
அனந்தன்‌, இளையோன்‌, ஏவல்‌ 
செய்வோன்‌, ஓர்சாதியான்‌, 

கட்டிளமையோன்‌, பலதேவன்‌, 

பாங்கன்‌. 


468 wirpiuror ABS) சேடி 


சேடி - அடிமைக்காரி, அழகுள்ள 
வள்‌, இடையர்வீதி, இளையாள்‌, 
எவல்செய்வாள்‌, சேடியென்னே 
வல்‌, தோழி, வித்தியாதரருலகு. 

சேடித்தல்‌ - அலங்கரித்தல்‌, குறைத்தல்‌, 
மிஞ்சிநிற்றல்‌. 

சேடியர்‌ - அடிமைகளிற்சிறந்தோர்‌, 
ஏவற்பெண்கள்‌, பாங்கியர்‌. 

சேடு - அழகு, இளமை, திரட்சி, 
நன்மை, பெருமை. 

சேஷை, சேடை - மாக்காப்பு. 

சேஷையரிசி - அறுகரிசி. 

சேட்சி - தூரம்‌. 

சேட்செலவு - தூரமாய்ப்போதல்‌. 

சேட்டகம்‌ - அதிசத்தம்‌. 

சேட்டபாரி - முதன்மனைவி. 

சேட்டம்‌, சேஷடம்‌ - ஆனிமாதம்‌, 
திறம்‌, முதன்மை, மேன்மை. 

சேட்டனம்‌ - முயற்சி. 

சேட்டன்‌, சேஷ்டன்‌ - மூத்தோன்‌. 

சேட்டாதேவி - மூதேவி. 

சேட்டாநாசம்‌ - உலகமுடிவு. 

சேட்டி,சேஷ்டி - அக்காள்‌, பெருமையிற்‌ 
சிறந்தாள்‌. 

சேட்டித்தல்‌, சேஷ்டித்தல்‌ - காரியப்‌ 
படுதல்‌, திறப்படல்‌, நடத்தல்‌. 

சேட்டிப்பித்தல்‌ - நடப்பித்தல்‌. 

சேட்டை, சேஷ்டை - அக்காள்‌, குணங்‌ 
கெட்டதொழில்‌, கேட்டை நாள்‌, 
முறம்‌, மூதேவி, வியாகநாள்‌, 
தொழில்‌. 

சேட்படைநிலை - காதலன்றலைவி 
யொடுசேராது தோழிதடுத்தல்‌. 

சேணம்‌ - கல்லணை, மெத்தை. 

சேணவி - அறிவு. 

சேணாடர்‌ - வானோர்‌. 

சேணாடு - சுவர்க்கம்‌. 

சேணி - ஏணி, தரங்கல்‌, முறை, வித்‌ 
தியாதரருலகு. 


சேணிச்சி - சேணியப்பெண்‌. 

சேணியர்‌ - நெய்வாரிலோர்‌ பகுதி. 

சேண்‌ - அகலம்‌, அகாயம்‌, ௨ யர்ச்சி, 
தூரம்‌, நீளம்‌. 

சேண்டிரவர்‌ - நெய்வார்‌. 


சேதகம்‌ - சிவப்பு, சேறு. 
சேதகரம்‌ - வெட்டுதல்‌. 
சேதபாதம்‌ - நட்டம்‌. 


சேதம்‌ - இடையூறு, கேடு, நட்டம்‌, 


பிரிவு. 
சேதனம்‌ - அறிவு, வெட்டுதல்‌. 
சேதனன்‌ - அறிவுடையோன்‌, 
அத்துமா. 


சேதா - சிவப்புப்பசு, நற்பசு. 

சேதாம்பல்‌ - செவ்வாம்பல்‌. 

சேதாரம்‌ - அழிவு, தேமாமரம்‌, 
பொன்னுரை, வெட்சிமரம்‌. 

சேதி - ஓர்நாடு. 

சேதிதம்‌ - வெட்டப்பட்டது. 

சேதித்தல்‌ - அறுத்தல்‌, வெட்டல்‌. 

சேதிமம்‌ - தேவர்கோயில்‌. 

சேது - ஓர்தீர்த்தம்‌, சிவப்பு, செய்‌ 
கரை, பாலம்‌. 

சேதுநாதன்‌ - இராமேச்சுரன்‌. 

சேதுபதி - ஓரரசன்‌. 

சேதுபந்தனம்‌ - அணைக்கட்டு. 

சேதுப்புராணம்‌ - சேதுவின்சரித்திரம்‌. 

சேத்தல்‌ - சிவத்தல்‌. 

சேத்திரக்கோவை - சேத்திரநாம 
மாலை. 

சேத்திரஞ்ஞன்‌ - ஆன்மா, சரீரத்திர 
யத்தையறிபவன்‌. 

சேத்திரம்‌ - உடம்பு, தலம்‌, வயல்‌, 
காற்று, சரீரத்திரயம்‌. 

சேத்திரவாசம்‌ - தலவாசம்‌. 

சேத்து - உறுப்பு, ஐயம்‌, ஒப்பு, கருத்து, 
சிவப்பு, நெருக்கம்‌, மிகுசிவப்பு. 

சேஷார்த்தம்‌ - சம்பந்தப்பொருள்‌. 


சேரிப்பரத்தையர்‌ 


wipro 4ST 469 


சேந்தன்‌ - குமரன்‌, திவாகரநிகண்டு 
செய்வித்தோன்‌. 

சேந்து - அசோகமரம்‌, சிவப்பு, 
நெருப்பு. 

சேந்துபந்தம்‌ - அரக்கு. 

சேந்தை - மேற்படாம்‌. 

சேபம்‌ - இலிங்கம்‌. 

சேபனம்‌ - சுவருதல்‌. 

சேபனார்த்தகம்‌ - இறைத்தல்‌. 

சேபாலங்கொட்டை - சேங்கொட்டை. 

சேபிட்டம்‌ - வேகம்‌. 

சேபேது - உடைத்தல்‌, போடல்‌. 

சேப்பு - சிவப்பு. 

சேமக்கலம்‌ - எறிமணி. 

சேமக்காரன்‌ - சூதானகாரன்‌, பொருட்‌ 
பத்திரம்‌ பண்ணுவோன்‌. 

சேமங்கொள்ளுதல்‌ - சேமம்‌ பண்ணு 
தல்‌. 

சேமணி - ஆமணி, சேமக்கலம்‌. 

சேமதருமம்‌ - சுயதருமம்‌. 

சேமத்தேர்‌ - உதவித்தேர்‌. 

சேமநிதி - புதையல்‌. 

சேமப்படைக்கலம்‌ - தறுவாய்க்கு 
வைத்திருக்கும்படை. 

சேமப்பொருள்‌ - அடை க்கலப்பொருள்‌, 
சேமமாயிருக்கும்‌ பொருள்‌, 
புதையல்‌. 

சேமம்‌ - அடக்கம்‌, அரண்‌, இன்பம்‌, 
காவல்‌, காவல்வீடு, புதையல்‌. 

சேமம்பண்ணுதல்‌ - சேமித்தல்‌, பிரே 
தங்களையடக்கம்‌ பண்ணல்‌. 

சேமரம்‌ - அழிஞ்சில்‌, சேரான்‌. 

சேமறி - எருதும்பசுவும்‌ புணர்தல்‌. 

சேமனவம்‌ - சிவந்தமணி. 

சேமன்‌ - தந்தரி. 

சேமாசாரம்‌, சேமாதிசயம்‌ - சேமிக்குந்‌ 
தன்மை. 


சேமாளைச்சம்பா - ஓர்நெல்‌. 


சேமித்தல்‌ - காவல்‌ பண்ணிவைத்தல்‌, 
புதைத்தல்‌. 

சேயை, சேம்பு, சேம்பை - ஓர்செடி. 

சேயமம்‌ - கெளரிபாஷாணம்‌. 

சேயம்‌ - கரை, கூடப்பட்டது. 

சேயவன்‌ - கந்தன்‌, செவ்வாய்‌. 

சேயா - கடுக்காய்‌. 

சேயார்‌ - பகைவர்‌, பிறர்‌. 

சேயிலம்‌ - இருப்பை. 

சேயிழை - ஆபரணம்‌, பெண்‌. 

சேயேபசம்‌ - மரமஞ்சள்‌. 

சேயோன்‌ - கந்தன்‌, சிவன்‌. 

சேய்‌ - இளமை, குமரன்‌, குழந்தை, 
சிவப்பு, செவ்வாய்‌, தூரம்‌, நீளம்‌, 
மனை, மூங்கில்‌. 

சேய்த்து - தூரம்‌, நீளம்‌. 

சேய்நீர்‌ - ஒர்விதமருத்துநீர்‌. 

சேய்மை - தூரம்‌, நீளம்‌. 

சேய்மைச்சுட்டு - தூரரப்பொருளைச்‌ 
சுட்டிக்காட்டல்‌, (உம்‌) அஃது. 


சேர - ஒன்றாய்‌. 

சேரக்கட்டுதல்‌ - சேர்த்தல்‌, சேர்த்துக்‌ 
கட்கதெல்‌. 

சேரமண்டலம்‌ - சேரநாடு. 

சேரமான்‌ - சேரன்‌. 

சேரலர்‌ - பகைவர்‌. 

சேரலன்‌ - சேரன்‌, பகைவன்‌. 

சேரல்‌ - கட்டல்‌, கொழியலரிச. 

சேரன்‌ - ஓரரசன்‌. 

சேரா -கள்‌. 

சோரங்கொட்டை - சேரான்‌ கொட்டை. 

சேரார்‌ - பகைவர்‌. 

சேரான்‌ - ஒர்மரம்‌, பகைவன்‌. 

சேரி - ஊர்‌, தெரு. 

சேரிடுதல்‌ - பிணைத்தல்‌. 

சேரிப்பரத்தையர்‌ - பொது ஸ்திரீகளி 


லோர்‌ வகையார்‌. 


470 wirpiuror AHS) 


சேருகம்‌ 


சேருகம்‌ - நாகணவாய்ப்புள்‌. 

சேருதல்‌ - சேர்தல்‌. 

சேரும்பாடும்‌ - அடி தலைமாறி. 

சேரை - சிறங்கை. 

சேர்‌ - ஓரளவு, ஓஒர்நிறை, சேரென்‌ 
னேவல்‌, பிணையல்‌. 

சேர்க்கை - ஒன்றிப்பு, சேருமிடம்‌, 
சேர்க்குதல்‌, புணர்ச்சி. 

சேர்தல்‌ - அடுத்தல்‌, இணங்குதல்‌, 
ஒருமித்தல்‌, கிட்டுதல்‌, கூடுதல்‌, 
புணர்தல்‌, அடைத்தல்‌. 

சேர்த்தல்‌ - அடுத்தல்‌, அணிதல்‌, 
அறுத்தல்‌, இணைத்தல்‌, கலத்தல்‌, 
கூட்டுதல்‌, சமைத்தல்‌, சேகரித்தல்‌, 
சேரப்பண்ணுதல்‌. 

சேர்த்தி, சேர்த்திக்கை - உறவு, சேர்‌ 
மானம்‌. 

சேர்த்துதல்‌ - இணைத்தல்‌, சேரப்‌ 
பண்ணுதல்‌. 

சேர்ந்தகைமை - சேரத்தகுந்தன்மை. 

சேர்ந்தலை - உற்றசினேகம்‌, ஒன்றிப்பு. 

சேர்ந்தவன்‌ -அடுத்தவன்‌. 

சேர்ந்தார்‌ - உற்றார்‌. 

சேர்ந்தார்க்கொல்லி - நெருப்பு. 

சேர்பு - சோரமானம்‌, வீடு. 

சேர்ப்பன்‌ - நெய்தனிலத்தலைவன்‌. 

சேர்ப்பு - இறங்குதுறை, சேர்க்கப்‌ 
படுவது. 

சேர்ப்பூட்டு - சோடு. 

சேர்மானம்‌ - ஒன்றிப்பு, கூட்டு. 

சேர்விடம்‌ - சேருமிடம்‌, சேர்மானம்‌, 
மனிதர்படுக்கை. 

சேர்வு - திரட்சி, மருதநிலத்தூர்‌, வீடு. 

சேர்வை - ஓர்மருந்து, கூட்டம்‌, 
சேர்ப்பு, சோமானம்‌, சேனை. 

சேர்வைக்காரன்‌ - சேனைத்‌ தலைவன்‌, 
போர்ச்சேவுகன்‌. 

சேர்வைக்கால்‌ - உண்கலமுதலிய 
வைக்குந்தாள்‌. 


சேலகம்‌ - முத்தக்காசு. 

சேலப்பிரட்சாளகன்‌ - வண்ணான்‌. 

சேலம்‌ - ஓரூர்‌, புடைவை. 

சேலியால்‌ - இலாமிச்சை. 

சேலேகம்‌ - சந்தனம்‌, சிந்தூரம்‌. 

சேலை - அசோகு, சீலை. 

சேலோதம்‌ - சந்தனம்‌. 

சேல்‌ - கயல்‌. 

சேவகம்‌ - சேவகத்தொழில்‌, சோம்பு, 
துயில்‌, யானைதுயிலிடம்‌, வணக்‌ 
கம்‌, வீரம்‌, வேலை. 

சேவகன்‌ - ஐயன்‌, பணிவிடைகாரன்‌, 
பேயுள்ளி, வீரன்‌. 

சேவகன்பூடு - காந்தள்‌, சிறுபுள்ளடி, 
சிற்றமட்டி. 

சேவதி - குபேரன்றிரவியம்‌. 

சேவல்‌ - காவல்‌, பறவையினாண்‌. 

சேவற்கத்தி - சாவற்போருக்குக்‌ 
கட்டுங்கத்தி. 

சேவற்கொடியோன்‌ - ஐயன்‌, கந்தன்‌. 

சேவற்பண்ணை - ஒர்பூமரம்‌. 

சேவனம்‌ - சேவகம்‌, தைத்தல்‌. 

சேவனை - சேவிப்பு. 

சேவனைகாரர்‌ - ஊழியஞ்‌ செய்‌ 
வோர்‌, வழிபடுவோர்‌. 

சேவாலங்கொட்டை - நேர்வாளம்‌. 

சேவிதம்‌ - சேவகம்‌. 

சேவித்தல்‌ - ஊழியஞ்செய்தல்‌, வழி 
படுதல்‌. 

சேவுகம்‌ - சேவகம்‌. 

சேவை - ஊழியம்‌, வழிபடுதல்‌. 

சேவையூர்‌ - சிதம்பரம்‌. 

சேறல்‌ - எழுச்சி, செல்லல்‌. 

சேறாடல்‌ - செள்ளலாடுதல்‌. 

சேறு - இனிமை, கள்‌, குறிப்பு, 
செள்ளல்‌, தித்திப்பு, திருவிழா. 

சேற்கண்ணி - அரிதாரம்‌. 


சேற்பம்‌ - சிலேற்பனம்‌. 


சைலகம்‌ 


wpe 4ST 471 


சேற்பனசுரம்‌ - ஓர்காய்ச்சல்‌. 

சேற்பனம்‌, சேற்றுமம்‌ - சிலேட்டுமம்‌. 

சேனம்‌ - பருந்து. 

சேனன்‌ - பிறப்பிலேசிலாக்யெ முடை 
யோன்‌. 

சேனா - ஓர்பூடு, விலாங்குமீன்‌. 

சேனாங்கம்‌ - படையுறுப்பு. 

சேனாசமுத்திரம்‌ - பெருஞ்சேனை. 

சேனாசரன்‌ - படைவீரன்‌. 

சேனாதிபதி - படைத்தலைவன்‌. 

சேனாதிபன்‌, சேனாபதி - படைத்‌ 
தலைவன்‌. 

சேனாதிராயன்‌ - கந்தன்‌, சேனாதிபதி. 

சேனாபத்தியம்‌ - தானாபத்தியம்‌. 

சேனாமுகம்‌ - படையினோர்‌ தொகை, 
அஃது பதாதிமூன்று கொண்டது, 
முற்படை. 

சேனாவரையர்‌ - ஒராசிரியர்‌. 


சேனாவு - தகரை. 

சேனானியன்‌ - குமரன்‌, படைத்‌ 
தலைவன்‌. 

சேனை - ஆயுதம்‌, கடைவீதி, படை, 
மிகுதி. 


சேனைத்தலைவன்‌ - படைத்‌ தலைவன்‌. 


லச 
சை - இகழ்ச்சிக்குறிப்பு, ஒரெழுத்து. 
சைககதம்‌ - மணல்‌, மணற்கரை. 
சைகன்‌ - ஒழுக்கந்தவறின பார்ப்‌ 
பனப்புத்திரன்‌. 
சைகை, சைக்கினை - பயில்‌. 
சைகதவுண்டை - மலை. 
சைங்கம்‌, சைங்கியம்‌ - சிங்கம்‌. 
சைங்கிகேயம்‌ - இராகு. 
சைசவம்‌ - இளமை, பதினாறு வயதிற்‌ 
குள்ளானபருவம்‌. 
சைதன்னியதரிசனம்‌ - தானுந்தலை 
வனு மொன்றெனக்‌ காண்டல்‌. 


சைதன்னியம்‌ - அறிவு, ஆத்துமா, 
கடவுள்‌. 

சைதிதம்‌ - பிரம்பு. 

சைதியமுகம்‌ - கமண்டலம்‌. 

சைத்தியம்‌ - இறப்புக்கல்வெட்டு, 
குளிர்மை, பலிபீடம்‌. 

சைத்திரகம்‌ - சித்திரைமாதம்‌. 

சைத்திரம்‌ - சத்திரைமாதம்‌, வெற்றி. 

சைத்திராதம்‌ - குபேரனந்தனம்‌. 

சைத்திராதன்‌ - வீரன்‌. 

சைத்திராவலி - சித்திரா பூரணை. 

சைத்திரி - சத்திரைமாதம்‌, யாகமிரு 
பத்தொன்றினொன்று. 

சைத்திரிகம்‌ - சத்திரைமாதம்‌. 

சைத்திரியஞானம்‌ - சித்தஞானம்‌, 
பேரறிவு. 

சைத்திரியம்‌ - தெளிவு. 

சைத்துவம்‌ - செய்தல்‌. 

சைந்தவம்‌ - இந்துப்பு, குதிரை, தலை. 

சைமானம்‌ - வெகுமானம்‌. 

சைமினி - உத்தரமீமாமிச நூலாசிரி 
யன்‌, ஓரிருடி, யமலோகம்‌. 

சைமினிநகரோன்‌ - நமன்‌. 

சைமினிநகர்‌ - இயமலோகம்‌. 

சையகிரி - ஒர்மலை. 

சையம்‌ - கல்‌, செல்வம்‌, மலை. 

சையெனல்‌ - இகழ்ச்சிக்குறிப்பு. 

சையை - சைகை. 

சையோகம்‌ - கூட்டம்‌, புணர்ச்சி. 

சையோகித்தல்‌ - கூடுதல்‌. 

சையோகை - சத்தியினாற்சிவத்துக்‌ 
குண்டாகுந்துன்பம்‌. 

சையோத்திகம்‌ - அயிக்கம்‌. 

சைரிகம்‌ - கலப்பை. 

சைரிகன்‌ - உழவன்‌, ஏர்மாடு. 

சைரிபம்‌ - எருது, எருமை. 


சைலகம்‌ - மலையிருவேலி. 


472 wirpiuror ABTS) 


சைலசிருங்கம்‌ 


சைலசிருங்கம்‌ - மலைமுடி. 

சைலதரன்‌ - கிருட்டிணன்‌. 

சைலபதி - இமயமலை. 

சைலபித்தி - கல்லுளி. 

சைலம்‌ - சேலை, மலை. 

சைலாந்திரம்‌ - மலைக்குகை. 

சைவகுரு - ஆகமமார்க்ககுரு. 

சைவசமயம்‌ - சிவசமயம்‌. 

சைவசாத்திரம்‌ - சிவாகமம்‌. 

சைவசித்தாந்தம்‌ - ஓர்நூல்‌, சைவ 
சமயத்தெளிவுண்மை. 

சைவநூல்‌ - சிவாகமநூல்‌. 

சைவபூடணம்‌ - ஒர்நூல்‌. 

சைவம்‌ - சிவசமயம்‌, அஃது உட்‌ 
சமயமாறினொன்று, பதினெண்‌ 
புராணத்‌ தொன்று. 

சைவர்‌ - சிவசமயத்தார்‌, விசேட 
தீட்சைபெற்றோர்‌. 

சைவலம்‌ - பாசி. 

சைவாகமம்‌ - சிவாகமம்‌. 

சைவாசாரம்‌ - சவசமயவொழுங்கு. 

சைவியம்‌ - சைவத்திற்குரிய து. 

சைனர்‌ - சமணர்‌, சீனர்‌. 

சைனன்‌ -அருகசமயத்தவன்‌, அருகன்‌, 
புத்தன்‌. 

சைனாபத்தியம்‌ - சேனாபதித்‌ துவம்‌. 


சொ 


சொகுசா - உயர்ந்தசெம்பு. 
சொகுசு - அழகு, செளக்கியம்‌. 
சொக்கட்டான்‌ - ஓர்சூது. 
சொக்கட்டான்கவறு - பாச்சிகை. 
சொக்கட்டான்காய்‌ - சொக்‌ கட்டா 
னாட வைக்குங்கருவி. 
சொக்கட்டான்பந்தல்‌ - சொக்கட்டான்‌ 
மனைபோற்‌ செய்த பந்தர்‌. 
சொக்கட்டான்பாச்சிகை -சொக்காட்‌ 
டான்‌ கவறு. 


சொக்கட்டான்மனை - சொக்கட்‌ 
டான்‌ விளையாடு மறைப்பலகை 


முதலியன. 

சொக்கதேவன்‌ - கூகை, கூகைக்கட்டு. 

சொக்கநாதன்‌ - சிவன்‌. 

சொக்கப்பனை - விளக்கட்டி லெரிக்கு 
மோர்செய்கை விருட்சம்‌. 

சொக்கப்பையன்‌ - வேலைகாரன்‌. 

சொக்கம்‌ - அழகு, கலப்பின்மை, 
களவு, கெம்புக்கல்‌, தூய்மை, 
நன்மை, மேன்மை. 

சொக்கரை - குறை. 

சொக்கலி - ஓர்செடி. 

சொக்கலிங்கன்‌ - சொக்கநாதன்‌. 

சொக்கறை - சொக்கரை. 

சொக்கன்‌ - சிவன்‌, சொக்கப்பையன்‌. 

சொக்கா - ஓர்வகையங்கி. 

சொக்காளி - ஓர்பூடு. 

சொக்கிடுவித்தை - களவுபண்ண 
மயக்கும்வித்தை. 

சொக்கு - அழகு, அறியாமை, கண்‌ 
தூக்கம்‌, கதுப்பு, சொக்கென்‌ 
னேவல்‌, சோர்வு, பொன்‌, மயக்கு. 

சொக்குப்பொடி - அயர்ந்த நித்திரை 
யாகும்‌ படி மேலிற்‌ போடும்பொடி. 

சொக்குவித்தல்‌ - மயக்குதல்‌. 

சொக்குவித்தை - மயக்குவித்தை. 

சொச்சம்‌ - குறை, பணவட்டி, மாசின்‌ 
மை, மிச்சம்‌. 

சொச்சோர்‌ - சொற்சோர்‌. 

சொடக்கு - கடுகு, கிலுகிலுப்பை. 

சொடித்தல்‌ - குறைத்தல்‌. 

சொடுகு - சொறி, பொடுகு. 

சொடுதலை - போகணி. 

சொட்டா - ஒர்வகைப்பட்டையம்‌. 

சொட்டு - குட்டு, சொட்டென்‌ 
னேவல்‌, திவலை, துண்டு. 

சொட்டுதல்‌ - அணாப்புதல்‌, இடித்தல்‌, 
குட்டுதல்‌. 


சொல்லாகுப்பெயர்‌ 


wp 4ST 473 


சொட்டுத்தண்டம்‌ - இடுவந்தி. 

சொட்டுப்போடுதல்‌ - திவலை விழுத்தல்‌. 

சொட்டை - ஓஒராயுதம்‌, கோணல்‌, 
நொன்னை. 

சொட்டைத்தலை - வெண்டலை. 

சொண்டறை - சொண்டிலி. 

சொண்டி - உத்தியோகம்‌, கடனுறுதி, 
வோர்க்கொம்பு. 

சொண்டு - அற்பன்‌, ஆயுத நுனி, உதடு, 
உத்தியோகம்‌, கனத்த விளிம்பு, 
நிந்தை, பறவைமூக்கு. 

சொண்டுக்கதை - கோட்கதை, 
முகமன்ககதை. 

சொண்டுத்தீன்‌ - உருசியானசிறுதன்‌. 

சொண்டுபண்ணல்‌ - இகழ்ச்சி 
பண்ணல்‌. 

சொதை - ஐசுவரியம்‌. 

சொஸ்தம்‌ - சுகம்‌. 

சொத்தலி - பனங்காயின்‌ பொய்க்‌ 
கொட்டை. 

சொஸதானம்‌ - உயிர்த்தெழுதல்‌, 
சரியிடம்‌. 

சொத்தி - முடம்‌. 

சொத்திரி, சொஸ்திரி - குலஸதிரி. 

சொத்து - உடைமை, குறை, பசை. 

சொத்துவம்‌ - உரிமை. 

சொத்தை - கதுப்பு, சூத்தை. 

சொந்தம்‌ - சுயம்‌. 

சொப்பணம்‌ - இரண்டாமவத்தை, 
கனா. 

சொப்பனாவத்தை - ஒரவத்தை. 

சொம்‌ -உடைமை,உரிமைப்‌ பொருள்‌. 

சொம்மாளி - உரிமைக்காரன்‌. 

சொயம்‌ - சுயம்‌. 

சொயம்பு - சுயம்பு. 

சொயாதீனம்‌ - சுயாதீனம்‌. 

சொரங்கம்‌ - கச்சோலம்‌. 


சொரசத்தோரசி - இலவங்கம்‌. 


சொரடு - இரும்பு, வளையற்றடி. 
சொரணை - சொருணை. 
சொரிகுரும்பை - ஓர்நெல்‌. 
சொரிதரல்‌ - சுழலல்‌, பொழிதல்‌. 
சொரிதல்‌ - உதிர்தல்‌, பொழிதல்‌, 
மிகவீதல்‌. 
சொரிவு - உதிர்வு, பொழிவு. 
சொருகம்புல்‌ - ஓர்புல்‌. 
சொருகுதல்‌ - செருகுதல்‌. 
சொருணை - சுவரணை. 
சொருணைகேடு - உணர்ச்சி யின்மை. 
சொரூபஞானம்‌ - பரமஞானம்‌. 
சொரூபம்‌ - உடம்பு, பரம்‌, வடிவு, 
விக்கம்‌. 
சொரூபன்‌ - கடவுள்‌. 
சொரூபானந்தம்‌ - ஒர்வேதாந்தநூல்‌. 
சொரூபி - உரூபி, சுரூபி. 
சொலித்தல்‌, சொலித்திடல்‌ - இடந் 
திடல்‌, சுவாலித்தல்‌, பிரகாசித்தல்‌. 
சொலிப்பித்தல்‌ - சொலிக்கச்செய்தல்‌. 
சொலிப்பு - சுவாலை, பிரகாசம்‌. 
சொலியன்‌ - முடக்கொத்தான்‌. 
சொலுசொலுத்தல்‌ - பொலு பொலுத்‌ 
தல்‌. 
சொலுசொலுப்பு - பொலுபொலுப்பு. 
சொலுசொலெனல்‌ - பொலுபொ 
லெனல்‌. 
சொல்‌ - எழுத்தினோசைச்சொல்‌, 
கட்டளை, கள்‌, செந்நெல்‌, செந்‌ 
நெற்கதிர்‌, சொல்லென்னேவல்‌, 
நெல்‌, புகழ்‌, பேச்சு. 
சொல்லணி, சொல்லலங்காரம்‌ - 
சொற்‌ றொடை வகசைச்சிறப்பு. 
சொல்லறிபுள்‌ - கிளி. 
சொல்லாகுப்பெயர்‌ - ஓராகுபெயர்‌, 
அஃது சொல்லின்பெயரதன்‌ 
பொருட்கு வழங்குவது, (உம்‌) 


உரைசெய்தான்‌. 


474 wirpiuror ABTS) 


சொல்லாதசொல்‌ 


சொல்லாதசொல்‌ - அசப்பியம்‌, 
இரகசியம்‌, வசை. 
சொல்லானந்தம்‌ - சொற்குற்றம்‌. 
சொல்லிக்கொள்ளுதல்‌ - எடுத்துப்‌ 
பேசுதல்‌, பிணைநிற்றல்‌, பொறுப்புச்‌ 
சொல்லுதல்‌. 
சொல்லிலக்கணம்‌ - சொல்லினியல்பு. 
சொல்லின்பம்‌ - சொற்சுவை. 
சொல்லின்முடிவினப்பொருண்முடித்தல்‌ 
- ஓர்யுத்தி. 
சொல்லுதல்‌ - 
மொழிதல்‌. 
சொல்லுதவி - வாயுதவி. 


புலமைபாடுதல்‌, 


சொல்லுரை - சொற்பயன்‌. 

சொல்வகை - நூலுரைபதினான்கி 
னொன்று. 

சொல்லுவான்குறிப்பு - சொல்வோன்‌ 
கருத்து. 

சொல்லுறுதி - மெய்வார்த்தை. 

சொல்லெச்சம்‌ 
நிற்பது. 

சொல்லெஞ்சணி - ஓரணி, அஃது 


- சொல்லெஞ்சி 


சொல்லெச்சம்‌. 
சொல்லேருழவர்‌ - புலவர்‌, மந்திரிகள்‌. 
சொல்லொடுபொருள்‌ - 


றோறும்‌ பண்ணும்பயன்‌. 


சொற்‌ 


சொல்லொப்பணி - ஒரணி, அஃது 
சொல்லொத்துவருவ து. 
சொல்வரை - சொற்பகுதி. 
சொல்வளம்‌ சொற்சாதூரியம்‌ - 
சொன்னயம்‌. 
சொல்வன்மை - சொல்லுறுதி, சொற்‌ 
சாதூரியம்‌, வாக்குவல்லபம்‌. 
சொல்விலக்கு - ஓரலங்காரம்‌, அஃது 
ஆராயாது சொன்னதைவிலக்கல்‌. 
சொல்விளம்பி - கள்‌. 
சொளுசொளுத்தல்‌ - நீர்ப்பிடிப்‌ 
பாயிளகிக்காட்டல்‌. 


சொள்ளல்‌ - குறைவு, சூத்தை. 


சொள்ளை - பழுதுபட்டது, புழு 
வரித்தது. 

சொறி - குட்டம்‌, சொறியென்‌ 
னேவல்‌, தினவு. 

சொறிகட்டை - ஆவுரிஞ்சுதறி. 

சொறிக்கல்‌ - சுக்கான்கல்‌, தவளைக்‌ 
கல்‌, மஞ்சட்கல்‌. 

சொறிக்கிட்டம்‌ - கீச்சுக்கட்டம்‌. 

சொறிதல்‌ - அரித்தல்‌, பிறாண்டல்‌. 

சொறிமண்டலி - ஓர்பாம்பு. 

சொறியன்‌ - தவளை. 

சொறிவு - தினவு. 

சொற்கப்பனை - சொக்கப்பனை. 

சொற்கம்‌ - சுவர்க்கம்‌, மாணிக்கம்‌, 
முலை. 

சொற்கருவி - உரைக்காரகவேது, 
அஃது உதடு - நா - பல்‌. 

சொற்கலகம்‌ - 
விபரீதம்‌. 

சொற்காத்தல்‌ - சோற்றவறாமை. 

சொற்குறி - சூதபாஷாணம்‌. 

சொற்குற்றம்‌ - சொற்பிழை. 


வாக்குவாதம்‌, 


சொற்சந்தி - சொற்புணர்ச்சி. 
சொற்சாதூரியம்‌ - வாக்குவிற்‌ பன்னம்‌. 
சொற்சித்திரம்‌ - கருவானபேச்சு. 
சொற்சிமிட்டு - சொற்சா தூரியம்‌. 
சொற்சீரடி - தளைகள்‌ ஒன்றும்‌ 
பலவுமடுத்து வருவது. 
சொற்சுவை - சொல்லின்பம்‌. 
சொற்சோர்‌ - சொல்லிழுக்கு. 
சொற்பம்‌ - அற்பம்‌. 
சொற்பயன்‌ - சொற்பொருள்‌. 
சொற்பணம்‌ - சொப்பனம்‌. 
சொற்பின்வருநிலை - மொழிந்த 
சொல்லேமொழியினும்‌ பொருள்‌ 
வேறுபட்டு நிற்பது. 
சொற்பொருட்பின்வருநிலை - 
சொல்லும்‌ பொருளுமொன்றே 


சோடசவுபசாரம்‌ 


wpe ABTA 475 


மறுத்தும்‌ வருவது வெவ்வேறு 
பயன்‌ படுவது, (உம்‌) வைகலும்‌ 
வைகல்‌ வரக்கண்டு. 

சொற்பொருள்‌ - சததார்த்தம்‌, 
நூலுரைபதினான்கி னவொன்று. 

சொற்பொருள்விரித்தல்‌ - ஓஒர்யுத்தி, 
அஃது சொற்பொருள்‌ விளங்க 
உருபுமுதலானவற்றை விரித்துச்‌ 
சொல்லல்‌. 

சொற்றல்‌ - சொல்லல்‌. 

சொற்றுணை - சொல்லுதவி. 

சொற்றொடர்நிலைச்செய்யுள்‌ - ஒர்பிர 
பந்தம்‌, அஃது சொல்லாற்று 
டர்ந்து வருவது. 

சொனாகம்‌ - உத்தாமணி. 

சொன்மாலை - ஏற்றமொழி. 

சொன்மிக்கணி - 
அஃது வந்தசொல்லே மீண்டு 
மீண்டும்‌ வரத்தொடுத்தல்‌. 

சொன்றி - சுக்கு, சோறு. 


ஓரலங்காரம்‌ 


சொன்னகாரர்‌ - தட்டார்‌. 
சொன்னசீரம்‌ - கரும்பு. 
சொன்னதானம்‌ -இரணியதானம்‌. 
சொன்னபுட்பம்‌ - சுவணபுட்பம்‌. 
சொன்னபேதி - ஓஒர்மருந்து. 
சொன்னமயம்‌ - பொன்னிறம்‌ 
சொன்னமாக்கி - பவளபாஷாணம்‌. 
சொன்னம்‌ - மொன்‌. 


சொன்னல்‌ - இரும்பு, சோளம்‌. 


சோ 


சோ - அரண்‌, உமை, ஒரெழுத்து, 
வியப்புச்சொல்‌. 

சோகந்க்கி - மாதவி. 

சோகம்‌ - உண்டை, ஒட்டகம்‌, சோம்‌ 
பல்‌, சோர்வு, துன்பம்‌, தொடை, 
பஞ்சபாணத்தவத்தையினொன்று, 
அஃது வெதுப்புந்‌ துய்ப்பன 
தெவிட்டலுமாயிருத்தல்‌. 


சோகரிகன்‌ - வேட்டைகாரன்‌. 

சோகரியம்‌, சோகரீயம்‌ - செளகரியம்‌. 

சோகவிருத்தி - சத்தவத்தையி 
லொன்று, அஃது சீவோவத்தை 
யிற்சனனமரண துக்கந்‌ தனக்‌ 
கில்லை யென்று தள்ளி நிற்றல்‌. 

சோகாக்கினி - பமிகுதுயர்‌. 

சோகாத்தல்‌ - துக்கப்படுதல்‌, வதங்கு 
தல்‌. 

சோகாபனோதன்‌ - ஞானசாரியன்‌. 

சோகாப்பு - துயரம்‌. 

சோகாரி - கடம்பு. 

சோகி - பலகறை, விடவைத்தியன்‌. 

சோகித்தல்‌ - அவசப்படல்‌, துக்கப்‌ 
படுதல்‌. 

சோகு - பிசாசம்‌. 

சோகை - ஓர்நோய்‌. 

சோகையன்‌ - காமாலையன்‌. 

சோங்கம்‌ - அகலெமரம்‌, கிச்சிலிக்‌ 
கிழங்கு. 

சோங்கு - ஓர்மரக்கலம்‌, குருகு, 
துப்பாக்கி முதலியவற்றினடி, 
மறத்தல்‌. 

சோங்குவெட்டு - குதிவெட்டு. 

சோசகம்‌ - மரப்பட்டை. 

சோசனம்‌ - உள்ளி. 

சோசாக்கினி - மிகுதுயர்‌. 

சோசியம்‌ - சோதிடசாத்திரம்‌. 

சோசியர்‌ - சோதிடகாரர்‌. 

சோச்சி -சோறு. 

சோச்சியகன்‌ - கழ்மகன்‌. 

சோடசம்‌ - பதினாறு, மரப்பட்டை 
நார்‌. 


சோடசசைவம்‌ - சைவபேதம்‌ 


பதினாறு பதினாறு பாதச்சைவம்‌. 
சோடசமுத்திரை - சைவமுத்திரை 
பதினாறு. 
சோடசவுபசாரம்‌ - பதினாறுவகை 
வழிபாடு, அஃது அடைகாய்தரல்‌, 


476 wirptiuraor HE 


சோடசி 


அமுதமேந்தல்‌, ஆசமன நீர்தரல்‌, 
ஆடைசார்த்தல்‌, கருப்பூரதீப 
மேந்தல்‌, கால்கழு நீர்தரல்‌, கை 
கழுநீர்‌ தரல்‌, தவிச்ளித்தல்‌, தேய்‌ 
வையூசல்‌, நறும்புகைகாட்டல்‌, 
நீராட்டல்‌,மஞ்சலரிசிதூவல்‌, 
மந்திர மலரானருச்சித்தல்‌, மலர்‌ 
சார்த்தல்‌, முப்புரிநூறரல்‌, விளக்‌ 
கடல்‌. 
சோடசி 
னொன்று. 


- யாகமிருபத்தொன்றி 


சோடசோபசாரம்‌ - சோட சவு பசாரம்‌. 

சோடணம்‌ - உமிந்துகுடித்தல்‌. 

சோடம்‌, சோஷம்‌ - சந்தோஷம்‌, மார்ச்‌ 
சட்டை, பொறுமை. 

சோடன்‌ - கீழ்மகன்‌, சோம்பன்‌, மூடன்‌. 

சோடித்தல்‌ - அலங்கரித்தல்‌. 

சோவித்தல்‌ - களைத்தல்‌, வற்றுதல்‌. 

சோடிப்பு, சோடினை - அலங்காரத்‌ 
திற்கு வேண்டுவன. 

சோடு - இரண்டு, கவசம்‌, சரியொப்பு, 
தொடுதோல்‌, பாதகுறடு. 

சோடுகட்டுதல்‌ - சரிவரவிணைத்தல்‌, 
சூதாட்டத்தொன்று. 

சோடை - சடைந்தது, சடைவு. 

சோஷை - திர. 

சோட்டா - வளைதடி. 

சோட்டை - ஆசை. 

சோணகிரி - அருணாசலம்‌. 

சோணங்கி - ஒர்நாய்‌. 

சோணம்‌ - இரத்தம்‌, ஓர்யாறு, கடல்‌, 
சிவப்பு, செங்கரும்பு, செந்தூரம்‌, 
த. 

சோணாகம்‌ - பெருவாகை. 

சோணாசலம்‌ - அருணாசலம்‌. 

சோணாடு - சோழநாடு. 

சோணாலு - விருத்தம்‌. 

சோணிதபுரம்‌ - அசுரரிருக்கு மோர்‌ 


பட்டினம்‌. 


சோணிதம்‌ - இரத்தம்‌, சிவப்பு, 
சுரோணிதம்‌, மஞ்சள்‌. 

சோணேசன்‌ - சிவன்‌. 

சோணை - அருகு, ஒர்பட்டினம்‌, ஓர்‌ 
மலை, காதினருகு, புகையிலை 
முதலியவற்றினடிப்‌ புறம்‌, 
சோணைநதி. 

சோதகம்‌ - கழிக்குந்தொகை, சுத்தி 
பண்ணல்‌. 

சோதகர்‌ - ஏழ்தலைமுறையளவு 
மிறந்தபிதிர்‌, ஏழ்தலைமுறையிற்‌ 
புத்திரர்‌. 

சோதகும்பம்‌ - சுத்தோதககும்பம்‌. 

சோதம்‌ - ஒழுகல்‌. 

சோதரம்‌ - சகோதரம்‌. 

சோதரன்‌ - சகோதரன்‌. 

சோதரி - சகோதரி. 

சோதனம்‌ - சுத்தஞ்செய்தல்‌, சோதித்‌ 
தல்‌, துரிசு. 

சோதனை - அளவு, ஆராய்வு, கட்ட 
ளை, சோதிப்பு, பிரமாணம்‌. 

சோதி - அருகன்‌, ஒளி, ஓர்நாள்‌, 
கடவுள்‌, கருப்பூரம்‌, சாதிலிங்கம்‌, 

சோதியென்‌ 
னேவல்‌, தீ, பூநாகம்‌, வான்மீன்‌, 
விட்டுணு. 

சோதிக்குட்சோதி - கடவுள்‌. 

சோதிக்குண்மணி - முத்து. 

சோதிசக்கரம்‌ - துருவசக்கெம்‌. 


சிவன்‌, 


சூரியன்‌, 


சோதிடகாரர்‌ - சோசியர்‌. 

சோதிடசாத்திரம்‌, சோதிடநூல்‌ - 
கலைஞானமறு பத்தினான்கி 
னொன்று. 

சோதிடநூலோர்‌ - எண்கலைஞர்‌. 

சோதிடம்‌ - சோதிட சாத்திரம்‌, நன்னி 
மித்தம்‌. 

சோதிடர்‌ - சோசியர்‌. 


சோதிடவாதம்‌ - சோதிடவிசுவாசு 


மார்க்கம்‌. 


சோமன்சோடு 


wp ABTA 477 


சோதிடவாதி - சோதிடமார்க்கி. 

சோதிதம்‌ - அறிவிக்கப்பட்டது, நிய 
மிக்கப்பட்டது. 

சோதிட்டம்‌ - பிகவற்பம்‌. 

சோதித்தல்‌ - ஆராய்தல்‌. 

சோதிநாயகன்‌ - கடவுள்‌. 

சோதிநீச்சடம்‌ - முத்துச்சிப்பி. 

சோதிப்பிழம்பு - ஒளிப்பிளம்பு, கடவுள்‌. 

சோதிமண்டலம்‌ - வானசோதிகளின்‌ 
மண்டலம்‌. 

சோதிமயம்‌ - ஒளியுருவம்‌, மிக்கவொளி, 
வாலுளுவை. 

சோதிமா - சோதிமரம்‌. 

சோதிராத்திரி - நடி ராத்திரி. 

சோதிரூபம்‌ - ஒளிவடிவு. 

சோதிவிருட்சம்‌ - இரவெரிமரம்‌. 

சோதினி - செத்தை, துடைப்பம்‌. 

சோத்தி - அத்தசாமம்‌, சுழுத்தி. 

சோத்தியம்‌ - அதிசயம்‌, கழிக்கப்படுந்‌ 
தொகை, சுத்தம்‌, சோதிக்கப்‌ 
படுவது, தவறு, வினா. 

சோத்திரம்‌ - காது. 

சோத்திரியவிந்திரியக்காட்சி - 
சத்ததன்மாத்திரை. 

சோநிசி - குகை. 

சோந்தை - உடந்தை, தடை. 

சோபகிருது - ஒராண்டு. 

சோபபிரகாசன்‌ - எல்லாவற்றையு 
மறிவாலறிபவன்‌. 

சோபாதானம்‌ - முதற்காரணம்‌. 

சோயபம்‌ - அழகு, கள்‌, சோம்பல்‌, 
சோர்வு, தாமதகுணத்தொன்று, 
பத்துக்கோடி கோடாகோடி, 
பிரவை. 

சோபனம்‌ - அழகு, சந்தோஷம்‌, சுபம்‌, 
தாமரை, நித்தியயோகத்‌ தொன்று, 
அஃது நன்மை, வாழ்த்து. 

சோபாலிகை - அடுப்பு, சுவாலை 
யுள்ளது, விரிதூறு. 


சோபானம்‌ - கற்படி, தாழ்வாரம்‌, 
நன்னிமித்தம்‌, வசதி. 

சோபிதம்‌ - செளந்தரியம்‌, பிரவை. 

சோபித்தல்‌ - ஒளிசெய்தல்‌, சோர்தல்‌. 

சோபை - அழகு, ஒளி. 

சோப்பம்‌ - சோர்வு. 

சோப்பறுதி - மிகுவாட்டம்‌. 

சோப்பி - ஈச்சோப்பி. 

சோப்பு - அடி, சோப்பென்னேவல்‌. 

சோப்புதல்‌ - அடித்தல்‌, வாட்டுதல்‌. 

சோமக்கொடி - ஒர்வகையாகத்திற்‌ 
கட்டுங்கொடி. 

சோமசுந்தரன்‌ - ஒர்பாண்டியன்‌, 
சிவன்‌. 

சோமசூரியவமிசம்‌ - சந்திரகுலமுஞ்‌ 
சூரியகுலமுங்கலந்தவமிசம்‌. 

சோமசேகரன்‌ - ஒர்பாண்டியன்‌, 
சிவன்‌. 

சோமதாரி - இந்துப்பு, சிவன்‌. 

சோமதாரை - ஆகாயம்‌. 

சோமநாதன்‌ - சிவன்‌. 

சோமநாதி - ஓர்பெருங்காயம்‌. 

சோமபந்து - ஆம்பல்‌. 

சோமபானம்‌ - மதுபானம்‌. 

சோமமண்டலம்‌ - சந்திரமண்டலம்‌. 

சோமம்‌ - ஆதாயம்‌, ஓர்பூடு, ஓர்யாகம்‌, 
கஞ்சி, கள்‌. 

சோமயாகம்‌ - பூரணாதினத்துச்‌ 
செய்யுமோர்‌ வேள்வி. 

சோமவுலுக்கம்‌ - தேக்கு, வணங்கல்‌. 

சோமலிங்கன்‌ - சோமாரணியேசுரன்‌. 

சோமவல்லி - ஒர்கொடி. 

சோமன்‌ - அட்ட வசுக்களிலொருவன்‌, 
அமுதம்‌, ஓர்வள்ளல்‌, கருப்பூரம்‌, 
காற்று, சந்திரன்‌, சிவன்‌, தூசு, 
நமன்‌, பன்னிரண்டு முழமுள்ள 
புடைவை, மலை, புதன்‌. 

சோமன்சோடு - அங்கவத்திரமு 
முடையும்‌. 


478 wirpiuror ABS) 


சோமாக்கியம்‌ 


சோமாக்கியம்‌ - தாமரை. 

சோமாரணியம்‌ - ஒர்வனம்‌. 

சோமாறுதல்‌ - சோர்மாறுதல்‌. 

சோமாற்று - சோர்மாற்று. 

சோமயாகம்‌, சோமிகயாகம்‌ - பூரணா 
தினத்துச்‌ செய்யுமோர்‌ வேள்வி 

சோமுகன்‌ - ஒரசுரன்‌. 

சோமேசுரன்‌ - சிவன்‌. 

சோம்பல்‌ - அழுங்கல்‌, சோம்புதல்‌, 
வசூரி. 

சோம்பறை - சோம்பு. 

சோம்பன்‌, சோம்பி - சோம்பறை 
காரன்‌. 

சோம்பு - அழுங்கல்‌, சோம்பென்‌ 
னேவல்‌, தாமதகுணத்‌ தொன்று, 


மடி, அஃது, மாய யாக்கை 
பதினெண்குற்றத்‌ தொன்று, 
பெருஞ்சீரகம்‌. 


சோம்புதல்‌ - மடியாதல்‌, வாட்டங்‌ 
கொள்ளுதல்‌. 

சோம்பேறி - சோம்பி. 

சோய்வு - சோர்வு. 

சோரகவி - ஒருவர்‌ பாவையெடுத்துச்‌ 
சில மாற்றுதல்‌ செய்துவேறொரு 
வர்க்குரைப்பவன்‌. 

சோரகன்‌ - கள்வன்‌. 

சோரக்க தண்டு - கருவண்டு. 

சோரசத்துரு - சவ்வீரம்‌. 

சோரணம்‌ - விடுதல்‌. 

சோரத்திரவியம்‌ - கொள்ளையிட்ட 
பொருள்‌. 

சோரத்திரீ, சோரஸ்திரீ- விபசாரி, 
வேசி. 

சோரநாசம்‌, சோரபஞ்சதம்‌ - கள்வர்‌ 
சேதம்‌. 

சோரபயம்‌ - கள்வர்பயம்‌. 

சோரபுத்திரன்‌ - விபசாரபுத்திரன்‌. 

சோரபுத்திரி - விபசாரபுத்திரி. 

சோரபுருஷன்‌ - கள்ளப்புருஷன்‌. 


சோரப்போடுதல்‌ - ஆறப்போடுதல்‌, 
பின்போடுதல்‌. 

சோரமார்க்கம்‌ - தூரர்த்தத்தனம்‌. 

சோரமிடுதல்‌ - களவெடுத்தல்‌. 

சோரம்‌ - களவு, வைப்புப்பாஷாண 
முப்பத்திரண்டிலொன்று. 

சோரம்போதல்‌ 
கற்பழிதல்‌, தவறுதல்‌. 

சோரர்‌ - திருடர்‌. 


- களவுபோதல்‌, 


சோரல்‌ - சோருதல்‌, தளர்தல்‌. 

சோரவிடுதல்‌ - இளகவிடுதெல்‌, காரியத்‌ 
தைப்பின்‌ போடுதல்‌, தவறவிடுதல்‌. 

சோரன்‌ - ஆட்டுக்குட்டி, ஓர்வருட 
தேவதை, திருடன்‌. 

சோராவாரி - கொள்ளை. 

சோரி - இரத்தம்‌, மழை, சிறுசெருப்‌ 
படை. 

சோரிகை - களவு. 

சோருதல்‌ - வாடுதல்‌. 

சோர்‌ - சோரென்னேவல்‌, சோர்வு. 

சோர்ச்சி - அயர்ச்ச,சோகம்‌, தளர்வு. 

சோர்தல்‌ - தவறுதல்‌, தளர்தல்‌, 
யொசிதல்‌, வதங்குதல்‌, வாடல்‌, 
விழுதல்‌. 

சோர்த்தல்‌ - கவர்தல்‌. 

சோர்மாறுதல்‌ - நெதெவிடுதல்‌. 

சோர்மாற்று - நெகிழ்ச்சி. 

சோர்வாதம்‌ - ஓர்நோய்‌. 

சோர்வு - அயர்ச்சி, களவு, தவறு, 
தளர்வு, நிறையழிவு, நெகிழ்வு, 
மறதி வதக்கம்‌. 

சோவி - தொந்தழை, மார்க்கச்சு. 

சோலை - தோப்பு, மரச்செறிவு. 

சோலைமலை - ஓர்மலை. 

சோழகக்கச்சான்‌ - தென்மேற்றிசை, 
தென்மேற்றிசைக்காற்று. 

சோழகக்கொண்டல்‌ - தென்கழ்த்‌ 
திசை, தென்கழ்த்திசைக்காற்று. 


செளதாமினி 


wp 4ST 479 


சோழகம்‌ - தெற்கு, தென்காற்று. 

சோழங்கபாஷாணம்‌ - ஒர்பாஷாணம்‌. 

சோழமண்டலம்‌,சோழம்‌ - சோழ 
தேயம்‌, அஃது தேயமைம்‌ பத்தாறி 
னொன்று. 

சோழன்‌ - தமிழ்நாட்டு மூவேந்தரி 
லொருவன்‌. 

சோழியக்கடகம்‌ - மண்ணள்ளுங் 
கடகம்‌. 

சோழியர்‌,சோழியவேளாளர்‌ - ஓர்‌ 
சாதியார்‌. 

சோழியன்‌ - ஒர்வேளாளன்‌, மண்‌ 
வெட்டி. 

சோளகம்‌ - செளளம்‌. 

சோளம்‌ - ஓர்‌ பயிர்‌. 

சோளனா - ஓர்பை. 

சோளன்‌ - சோளம்‌. 

சோளி, சோளிகை - ஓஒர்கூடை. 

சோறு - அன்னம்‌, கற்றாழஞ்‌ சோற்றி 
முதலியன, பரணிநாள்‌, பூஞ்சுண்‌ 
ணம்‌. 

சோறூட்டு - அன்னப்பிராசனம்‌. 

சோற்றாலாத்தி - ஓராலாத்தி. 

சோற்றி - வயிரமற்றது. 

சோற்றிலை - கற்றாளை. 

சோற்றுக்கற்றலை - ஓஒர்மீன்‌. 

சோற்றுப்பதம்‌ - காய்கள்‌ பழுக்கத்‌ 
தக்க பருவம்‌. 


சோனகம்‌ - தேயமைம்பத்தாறி 
னொன்று, பதினெண்பாடை 
யினொன்று. 


சோனகர்‌ - துலுக்கர்‌. 

சோனாமாரி - சோனாவாரி. 

சோனாமேகம்‌ - பெருமழை பொழியு 
முகில்‌. 

சோனாவாரி - பெருமழை, விடாமமை. 


சோனை - சொரிதல்‌, திருவோண 
நாள்‌, விடாமமை. 


சோனைமழை - பெருமழை. 


சோன்மதன்‌ - பித்தன்‌. 


சென 
செளககசூத்திகன்‌ - பள்ளி யெழுச்சி 
பாடுவோன்‌. 
செளகதன்‌ - சூனியவாதி, புத்தன்‌. 
செளகதிகம்‌ - சந்தேகம்‌. 
செளகந்தகம்‌ - சுகந்தம்‌. 
செளகந்தி - கந்தகபாஷாணம்‌. 
செளகந்திகம்‌ - வெள்ளாம்பல்‌. 
செளகஙந்திம்‌ - சுகந்தம்‌. 
செளகம்‌ - கிளி, துக்கம்‌. 
செளகரியம்‌ - சுகம்‌,சோகரியம்‌. 
செளகாத்தியம்‌,செளகிருத்தியம்‌ - 
சினேகம்‌. 
செளகார்த்தகம்‌ - சனேகம்‌. 
செளகுமாரியம்‌ - இளமை, சுகுமாரம்‌. 
செளக்கியம்‌ - சந்தோஷம்‌, சுகம்‌, வசதி. 
செளசம்‌ - சுத்தம்‌. 
செளசவிதி - சுத்தஞ்செய்விதி. 
செளசன்னியம்‌ - இரக்கம்‌, சினேகம்‌, 
பட்சம்‌. 
செளசன்னியன்‌ - பட்‌ சமுடை யோன்‌. 
செளசாசாரம்‌ - ஆசவுசநிவிர்த்தி 
செய்விதி. 
செளசி, செளசிகன்‌ - தையற்காரன்‌. 
செளசேயன்‌ - வண்ணான்‌. 
செளமீரியம்‌ - வீரம்‌. 
செளண்டி - ஓர்பிதிர்‌, திப்பிலி. 
செளண்டிகரணம்‌ - சிராத்தக்‌ கிரியையி 
னொன்று. 
செளண்டிகர்‌ - கள்விற்போர்‌. 
செளதம்‌ - சாலை, மலிவு, வெள்ளி. 
செளதாகிரி - குதிரைவியாபாரி. 
செளதாகிரிக்குதிரை - விலைக்குதிரை. 
செளதாமினி - பின்‌. 


480 wirpiuror AHS) 


செளதாயம்‌ 


செளதாயம்‌ - நன்கொடை, பந்தயப்‌ 
பொருள்‌. 

செளதாயிகம்‌ - சீதளம்‌. 

செளத்திரன்‌ - சூத்திரன்‌. 

செளத்திராமணி - 
தொன்றினொன்று. 


யாகமிருபத்‌ 


செளந்தரமுகம்‌ - பூரித்த மகிழ்ச்சி 
யான்‌ மலர்ந்தமுகம்‌. 

செளந்தரம்‌ - அழகு. 

செளந்தரலகிரி - ஓர்‌ நூல்‌. 

செளந்தரன்‌ - அழகன்‌, சிவன்‌ . 

செளந்தரி - அழகி, பார்வதி. 

செளந்தரிகம்‌, செளந்தரியம்‌ - செளந்‌ 
தரம்‌. 

செளந்தரியவதி - அழகுள்ளவள்‌. 

செளந்தரேசன்‌ - சிவன்‌. 

செளபஞ்சனம்‌ - புனன்முருங்கை. 

செளபன்னம்‌ - சுக்கு, மரகதம்‌. 


செளபாக்கியம்‌ - நித்தியோகத்‌ 


தொன்று. 
செளபிகன்‌ - மாந்திரிகன்‌. 
செளமனசியம்‌ - டூரணம்‌. 
செளமன்‌ - புதன்‌. 
செளமாரம்‌ - இளமை. 
செளமிகம்‌ - சோமிகயாகம்‌. 
செளமித்திரன்‌ - இலக்குமன்‌. 
செளமித்திரை - சுமித்திரை. 
செளமிய - ஓராண்டு. 
செளமியதாது - கோமை. 
செளமியத்துவம்‌, செளமியம்‌ - அழகு, 
சாந்தம்‌, மனவொடுக்கம்‌. 
செளமியர்‌ - சாந்த்‌, முனிவர்‌. 
செளமியன்‌ - அருகன்‌, சாந்தன்‌, பன்‌ 
னோொருருத்திரரிலொருவன்‌, புதன்‌. 
செளமேசகம்‌ - பொன்‌. 
செளமேருகம்‌ - பொன்‌. 


செளரகன்‌ - நாவிதன்‌. 


செளரமாதம்‌, செளரமானம்‌ - சூரிய 
மாதம்‌. 

செளரம்‌ - அட்டாதசவுப புராணத்‌ 
தொன்று, சூரம்‌, சூரியமாதம்‌, 
செளளம்‌, நாள்‌. 

செளரவம்‌ - வாசனை. 

செளரன்‌ - சனி, சூரியன்‌, சோரன்‌. 

செளராடி,செளராட்டிரம்‌ - ஒர்பண்‌. 

செளரி - கருடன்‌, கன்னன்‌, சனி, 
திருமால்‌, துற்கை, நமன்‌. 

செளரிகம்‌ - மோக்கம்‌. 

செளரிகன்‌ - கள்விற்போன்‌. 

செளரிகை - சோரம்‌. 

செளரியப்பிரதாபம்‌ - இராசமகிமை. 

செளரியம்‌ - களவு, பலம்‌, வீரம்‌. 

செளரியவான்‌ - சூரன்‌, பலசாலி, 
வீரவான்‌. 

செளரியன்‌ - செளரியவான்‌. 

செளரியார்ச்சிதம்‌ - சோரத்திரவியம்‌. 

செளவம்‌ - கட்டளை. 

செளவிதன்‌ - அண்ணகன்‌. 

செளவீரம்‌ - இரந்தைக்கனி, ஓர்மருந்து. 

செளளகருமம்‌ - குடுமிச்சடங்கு. 

செளளகம்‌, செளளம்‌ - மயிர்கழித்தல்‌. 

செளனகன்‌ - ஓஒரிருடி. 

செளனகீயம்‌ - உபநிடத முப்பத்தி 
ரண்டினொன்று. 

செளனந்தி - பலராமன்‌. 

செளனிகன்‌ - ஊன்விற்போன்‌, புலை 
ஞன்‌. 


ob 
ஞண்டு - கற்கடகவிராசி, நண்டு 
ஞமகண்டன்‌ - காணாக்கெகத்தொன்று. 
ஞமறு - கள்‌, நாய்‌, மயில்‌. 
ஞமலி - யமன்‌. 


ஞரலுதல்‌ - ஒலித்தல்‌. 


ஞானசரிதர்‌ 


wpe ABTA 481 


ஞரல்வு - ஒலி. 
ஞலவல்‌ - பமின்மினிப்பூச்சி. 
ஞ்றா - மயிற்குரல்‌. 


ObIT 

ஞாங்கர்‌ - இடம்‌, பக்கம்‌, முன்பு, மேல்‌, 
வேல்‌. 

ஞாஞ்சில்‌ - கலப்பை, மதிலுறுப்பு. 

ஞாட்பு - கூட்டம்‌, படை, பாரம்‌, 
போர்‌, வலி. 

ஞாணோசதை - ஞாண்டெறிக்கு 
மொலி. 


ஞாண்‌ - கயிறு, வின்னாண்‌. 

ஞாதசித்தாந்தம்‌ - அறிவிற்றேற்றம்‌. 

ஞாதம்‌ - அறியப்பட்டது. 

ஞாதர்‌ - அறிவுடையோர்‌, நாதர்‌. 

ஞாதி - சுற்றம்‌, தாயத்தான்‌. 

ஞாதிகருமம்‌ - சுற்றத்தார்க்குச்‌ செய்யுங்‌ 
கருமாதி. 

ஞாதிகள்‌ - தாயத்தார்‌. 

ஞாதியர்‌ - தாயத்தார்‌. 

ஞாதுரு - அறிவு, காண்போன்‌. 

ஞாத்தல்‌ - கட்டுதல்‌. 

ஞாபகக்கரவி - அறிவிற்குத்தாரக 
மாயகரணங்களும்‌ பொறிகளும்‌. 

ஞாபகத்துணைக்கருவி - அறிவிற்குக்‌ 
காரணமாயகருவி, அஃது கண்‌ - 
செவி-மூக்கு-மெய்‌-வாய்‌. 

ஞாபகநிமித்தகருவி - ஆத்துமா. 

ஞாபகப்படுதல்‌ - நினைவுகூருதல்‌. 

ஞாபகப்படுத்தல்‌ - அவதானப்‌ படுத்தல்‌, 
நினைப்பித்தல்‌. 

ஞாபகமுதற்கருவி - சீவசாட்சி. 

ஞாபகம்‌ - அரும்பொருள்‌, அறிவு, 
இலக்கியவெடுத்துக்காட்டு, 
நினைவு, புறனடை. 

ஞாபகவேது - அறிவிற்குக்‌ காரண 
மாயது, கருவி முதலியகாரண 


மாறு மன்றிப்பிற காரணத்தானுய்த்‌ 
துணரக்‌ கூறுவது. 

ஞாபகச்சூத்திரம்‌ - எளிதினியற்றற்‌ 
பாலவாயதனையரி தாய்ப்பிறி 
தொரு பொருளான்றி விப்பது. 

ஞாபகி - நினைப்பாளி. 

ஞாபிதம்‌, ஞாபிதை - அறிவித்தல்‌. 

ஞாயம்‌ - நியாயம்‌. 

ஞாயில்‌ - மதிலுறுப்பு. 

ஞாயிறு - ஓர்வாரம்‌, சூரியன்‌. 

ஞாயிறுதிரும்பி - சூரியகாந்தம்‌. 

ஞாலமாது - ஊமத்தை, பூமதேவி. 

ஞாலமுண்டோன்‌ - திருமால்‌. 

ஞாலம்‌ -பூபமி. 

ஞாலல்‌, ஞாலுதல்‌ - தரங்குதல்‌. 

ஞாழல்‌ - குங்குமமரம்‌, குங்குமம்‌, 
கோங்குமரம்‌, சங்கபுட்பம்‌, பலினி, 
பொன்னாவிரை, மயிர்க்கொன்றை, 
வைரம்‌. 

ஞாளி - கள்‌, நாய்‌. 

ஞாளிகம்‌ - வள்ளைக்கொடி. 

ஞாளியூர்தி - வயிரவன்‌. 

ஞாற்சி - தூங்குதல்‌. 

ஞானகாண்டம்‌ - வேதத்தினோர்‌ 
பகுதி. 

ஞானகாண்டிகர்‌ - முவகைப்‌ பக்குவரி 
லொருவர்‌. 

ஞானகுரு - காரணகுரு, பரமகுரு. 

ஞானக்கண்‌ - தேவஞானம்‌, பிரத்தி 
யட்சப்படாதவற்றையறியத்‌ தகு 
மறிவு. 

ஞானக்களை - ஞானசாதனத்தா 
லுண்டாகுங்குறி. 

ஞானக்காட்சி - சைதன்னியதரிசனம்‌. 

ஞானசத்தி - ஞானசத்தி. 

ஞானசமாதி - ஞானநிட்டையி 
னொன்று. 

ஞானசரிதர்‌ - ஞானிகள்‌. 


482 wirpiuror ABTS) 


ஞானசாதனம்‌ 


ஞானசாதனம்‌, ஞானசாதனை - 
ஞானப்டயிற்சி. 
ஞானசாத்திரம்‌ - ஞானநூல்‌. 
ஞானகுகம்‌ - பேரின்பசந்தோஷம்‌. 
ஞானசூட்சம்‌ - பரமரகசியம்‌. 
ஞானசையவம்‌ - ஓர்சைவம்‌. 
ஞானதிசை - ஞானாசாரதினிற்குங்‌ 
காலம்‌. 
ஞானதிட்டி, ஞானதிருட்டி - ஞானக்கண்‌. 
ஞானதீட்சை - ஞானவுபதேசம்‌ 
ஞானத்தகப்பன்‌ - ஞானஸ்நானப்‌ 
பிதா. 
ஞானத்தாய்‌ - ஞானஸ்நானத்தாய்‌. 
ஞானஸ்தானம்‌, ஞானஸ்நானம்‌ - 
அகஸ்நானம்‌, கிறிஸ்துமார்க்கத்‌ 
தோர்‌ சடங்கு. 
ஞானத்திற்கிரியை, ஞானத்திற்‌ 
ஞானத்தில்ஞானம்‌, 
ஞானத்தில யோகம்‌ - சைவநிலை 
பதினாறு பாதத்துளொன்று. 
ஞானநாயகன்‌ - கடவுள்‌, சிவன்‌. 
ஞானநிட்டை - ஞானானுட்டிப்பு. 
ஞானநிலை - ஞானமார்க்கம்‌. 
ஞானநூல்‌ - ஞானசாத்திரம்‌. 
ஞானபரன்‌ - கடவுள்‌, குரு. 


சரிதை, 


ஞானபாகை - வேத நூற்பொருள்களி 
னொன்று. 

ஞானபாதம்‌ - நூன்குபாதத்தொன்று, 
அஃது சிவனுஞ்‌ சீவனு மொன்‌ 
றெனக்‌ கண்டுநிற்கை. 


ஞானபாரகன்‌ - ஞானவறிவிலே 
தெளிந்தவன்‌. 

ஞானபுத்திரன்‌ - ஷன்‌. 

ஞானபூசை - மனோபூசை. 

ஞானபூரணி - பார்பதி. 

ஞானபூருவம்‌ - முன்னறிவு. 

ஞானபூர்த்தி - மிகுஞானம்‌. 


ஞானப்பிராந்தி, ஞானப்பைத்தியம்‌ - 
ஞானமயல்‌ 
ஞானமார்க்கம்‌ - ஞானநிலை. 
ஞானமுத்திரை - தேவதியானமுத்திரை. 
ஞானமூர்த்தி - சரச்சுவதி, சிவன்‌. 
ஞானம்‌ - அறிவு, இராசதகுணத்‌ 
தொன்று, கல்வி, சாத்துவிக குணத்து 
மொன்று, நல்லொழுக்கம்‌. 
ஞானரேகை - கைவரையிலனொன்று. 
ஞானவதி - ஞானமுள்ளவள்‌. 
ஞானவஸ்து - கடவுள்‌. 
ஞானவல்லி - பார்பதி. 
ஞானவழி 
பாதத்தொன்று. 
ஞானவான்‌ - ஞானி. 
ஞானவிரல்‌ - ஆழிவிரல்‌. 
ஞானன்‌ - கடவுள்‌, பிரமன்‌. 


- சைவநிலைநான்கு 


ஞானாகாயம்‌ - பரவெளி. 
ஞானாசத்தி - பஞ்சசத்தியினொன்று. 
அஃது ஐம்பொறி யுணர்ச்சியாக 
நின்று கருமங்களையறிற்‌ தூட்டு 
வது. 
ஞானாசாரம்‌ - ஞானவொழுக்கம்‌. 
ஞானாசாரியன்‌ - ஞானபோதகன்‌. 
ஞானாதிக்கம்‌ - ஞானாதிகாரம்‌. 
ஞானாதிக்கர்‌ - கடவுளைக்குறித்த 
ஞானத்திலாதிக்கம்‌ பெற்றோர்‌. 
ஞானாத்துமா - சுத்தாத்துமா. 
ஞானார்த்தம்‌ - உட்பொருள்‌. 
ஞானாவரணியம்‌ - அறிவுமறைப்பு. 
ஞானானந்தம்‌ - பேரின்பம்‌. 
ஞானானந்தன்‌ - கடவுள்‌. 
ஞானானுட்டானம்‌ - ஞானநிட்டை. 
ஞானானுபவம்‌ - ஞானபோகம்‌. 
ஞானானுபானம்‌ - திரவியம்‌, திரு 
விருந்துவஸ்து. 
ஞானி - அருகன்‌, பிரமன்‌, பேரறி 


வுடையோன்‌. 


ஞொள்கல்‌ 


wpe ABTA 483 


ஞானேந்திரியம்‌ - அறிகருவி, அஃது | ஞெரேலெனல்‌ - அச்சக்குறிப்பு, அனு 


மெய்‌, வாய்‌, கண்‌, மூக்கு, செவி. 
ஞானோபதேசம்‌ - ஞானபோதகம்‌. 
ஞான்று - ஓரிடைச்சொல்‌, காலம்‌, 
நாள்‌. 


ஞிமிர்‌ - ஒலி, நிமிரென்னேவல்‌. 
ஞிமிர்தல்‌ - ஒலித்தல்‌, நிமிருதல்‌. 
ஞிமிறு - வண்டு. 


ஞூ 
கஞெகிழம்‌ - பொற்சிலம்பு. 
ஞெகிழி - சிலம்பணி, சிலம்பு, த, 
தீப்பொறி, நெருப்புக்கொள்ளி. 
கஞகிழ்தல்‌ - அலையல்‌, அவிழ்தல்‌, 
வாடுதல்‌. 
கெண்டு - கற்கடகவிராசி, நண்டு. 
கஞமிர்தல்‌ - தல்‌, நெரிதல்‌, பரத்தல்‌. 
ஞொமுக்கம்‌ - அழுந்துகை. 
வெொமுங்கல்‌, ஜொமுங்குதல்‌ - அழுந்தல்‌. 
ஞரி - ஞெரியென்னேவல்‌, நெரிவு. 
கஞெரிதல்‌ - நெரிதல்‌. 
ஞொரித்தல்‌ - நெரித்தல்‌. 


கரணவேோசை, 
சீக்கிரக்குறிப்பு. 
கஞெலிகோல்‌ - தீக்கடைகோல்‌. 


ஒலிக்குறிப்பு, 


கஞெலிதல்‌ - கடைதல்‌, குடைதல்‌. 

கெலுவல்‌ - செத்தல்‌. 

ஞெலுவன்‌ - தோழன்‌. 

கஞெளிர்‌ - உள்ளோசை, ஒலி. 

ஞெள்ளல்‌ - உடன்படல்‌, ஒலித்தல்‌, 
சீக்ரெம்‌, சோர்பு, தவறு, பள்ளம்‌, 
மிகுதி, மேன்மை, வீதி. 

ஞொள்ளெனல்‌ - அனுகரணவோசை. 


ஞூ 


ஞோயம்‌ - அறியப்படுவது, நேயம்‌. 
ஞோயர்‌ - அறிவுடையோர்‌, நேயர்‌. 


ஞோயா - பெருமருந்து. 
[61017(0]9} 

ஞை - இகழ்ச்சிக்குறிப்பு. 
ஞா 

கஞொள்கல்‌, ஞொள்குதல்‌ 


குறிப்பு, அலைதல்‌, இளைத்தல்‌, 
சோம்பல்‌. 


- அச்சக்‌ 


குறிப்புகள்‌ 


யாழ்ப்பாண அகராதி 


பாகம்‌ - 2 


- ஓரெழுத்து, குபேரன்‌, 
பிரமன்‌. 


தகசு - ஓர்மிருகம்‌. 
தகடு - அடர்பு, இலை, 
இலைத்‌ தட்டு, ஒமை 


வடிவு. 


தகட்டரிதாரம்‌ - தகட்டுத்தாளகம்‌. 

தகட்டுத்தாளகம்‌ - ஓர்மருந்து. 

தகதகெனல்‌ - ஒளிக்குறிப்பு. 

தகப்பன்‌ - ஈன்றோன்‌. 

தகமை - தகைமை. 

தகம்‌ - உட்டணம்‌, எரித்தல்‌, நீர்‌. 

தகரப்பொடி - வாசனைப்பொடி. 

தகரம்‌ - ஈயம்‌, ஒரெழுத்து, தகரமரம்‌, 
அஃது பஞ்சவிரையினொன்று, 
மயிர்ச்சாந்து, வாசனைப்‌ பண்டம்‌, 
விலங்கின்பிள்ளை. 

தகராறு -தடை. 

தகரை - ஓர்சிறுசெடி. 

தகர்‌ - சுறாவினாண்‌, செம்மறிக்கடா, 
தகரென்னேவல்‌, துண்டு, துருவாட்‌ 
டேறு, பராகம்‌, பலாசு, பூமி, மேட 
விராசி, யாளி, யானையிவற்றி 
னாண்‌. 

தகர்ச்சி - உடைவு. 

தகர்தல்‌ - உடைதல்‌, நெரிதல்‌, 
நொருங்கல்‌. 

தகர்த்தல்‌ - உடைத்தல்‌, குட்டுதல்‌. 

தகர்ப்பு - உடைப்பு, குட்டு. 


தகர்வு - உடைவு. 


தகல்‌ - தகுதல்‌, திராய்‌. 

தகல்பாசி - எத்தன்‌, மோசக்காரன்‌. 

தகவல்‌ - உதாரணம்‌. 

தகவு - அறிவு, உரிமை, உவமை, 
ஒழுக்கம்‌, கிருபை, குணம்‌, தகுதி, 
தெளிவு, நன்மை, நீதி. 

தகழி - அகல்‌. 

தகழிகை - உண்கலம்‌. 

தகழிச்சி - கருப்பூரம்‌. 

தகளி - தகழி. 

தகனகேதனம்‌ - புகை. 


தகனக்கிரியை - ஈமச்சடங்கு. 

தகனபலி - தீயிலிடும்பலி. 

தகனப்பிரியை - சுவாகாதேவி. 

தகனம்‌ - சுடல்‌. 

தகனன்‌ - அக்கனிதேவன்‌, துட்டன்‌, 
நெருப்பு. 

தகனாராதி - நீர்‌. 

தகனித்தல்‌ - தகனம்பண்ணுதல்‌. 

தகனை - உலோகக்கட்டி. 

தகனோபலம்‌ - கூரியகாந்தம்‌. 

தகன்‌ - அக்கினி, திராய்‌, பூரான்‌. 

தகா - தந்திரம்‌, தாகம்‌, பேராசை. 

தகாக்காட்டுதல்‌ -ஆசைபதங்காட்டல்‌. 

தகாதா - வழக்கு. 

தகாமை - ஒவ்வாமை, தகுதியின்மை. 

தகித்தல்‌ - சரணித்தல்‌, சுடுதல்‌. 

தகிப்பு - சுடுகை, பட்சிப்பு. 


தகிலன்‌ - வஞ்சகன்‌. 


2 wirpiuroor ASG] - Z 


தகிலன்‌ 


தகிலாயம்‌ - சினேகம்‌, நன்றி. 

தகிலித்தல்‌ - உட்செலுத்தல்‌, பலப்‌ 
பித்தல்‌, மத்தித்தல்‌. 

தகிலிப்பு - உட் செலுத்துகை, மத்திப்பு. 

தகிலிமா - சேரான்மரம்‌. 

தகுணிதம்‌ - வாச்சியப்பொது. 

தகுதல்‌ - இயலுதல்‌, உரிமை, ஏற்குதல்‌. 

தகுதி - அறிவு, உரிமை, ஒழுக்கம்‌, 
குணம்‌, சனக்கூட்டம்‌, பாத்திரம்‌, 
பொறுமை. 

தகுதியர்‌, தகுதியோர்‌ - அறிஞர்‌, தமர்‌, 
பெருமையிற்சிெறந்தோர்‌. 

தகுந்தவர்‌ - ஒழுக்கமுடையோர்‌. 

தகுவர்‌ - அசுரர்‌. 

தகுளம்‌ - மகளிர்விளையாட்டு. 

தகை - அழகு, அன்பு, கவசம்‌, குணம்‌, 
தகுதி, தகையென்னேவல்‌, தளர்வு, 
துண்டு, பெருமை, முகடு. 

தகைதல்‌ - ஆணையிடல்‌, இளைத்தல்‌, 
தடுத்தல்‌. 

தகைத்தல்‌ - ஆணைசெய்தல்‌, இளைத்‌ 
தல்‌, தடுத்தல்‌, வாட்டுதல்‌. 

தகைப்பு - இளைப்பு, தடுப்பு, மதிற்‌ 
சுற்று. 

தகைமை - அழகு, குணம்‌, தன்மை, 
பெருமை. 

தகையணங்குறுத்தல்‌ - 
புணர்ச்சிசெய்த தலைவியைக்‌ 
குறிப்பினாலச்‌ சுறுத்தல்‌. 

தகைவிலான்‌ - ஓர்குருவி. 


களவுப்‌ 


தகைவு - தடை, தளர்ச்சி. 

தக்ககன்‌ - ஓர்பாம்பு. 

தக்கடி - குதற்கம்‌. 

தக்கடை - தராசு. 

தக்கணம்‌ - தாளத்தின்மார்க்கசடப்‌ 
பிரமாணத்தொன்று, அஃது எட்டு 
மாத்திரை யோர்களை யாகக்‌ 
கொண்டது, தெற்கு வலப்பக்கம்‌. 


தக்கணாக்கினி, தக்கணாக்கினியம்‌ - 


வேதாக்கனிமூன்றினொன்று. 

தக்கணாயணம்‌, தக்கணாயனம்‌ - 
தெட்சணாயனம்‌. 

தக்கணை - தெட்சணை. 

தக்கது - தகுதியானது. 

தக்கம்‌ - ஒர்விளையாட்டு, தரும நூல்‌ 
பதினெட்டினொன்று. 

தக்கர்‌ - சாடி. 

தக்கல்‌ - தக்கை. 

தக்கவர்‌ - தகுதியுடையோர்‌. 

தக்கன்‌ - அட்டநாகத்தொன்று, 
நவப்பிரமாவிலொருவன்‌. 

தக்கார்‌ - அறிஞர்‌, உறவோர்‌, தகுதி 
யுடையோர்‌, பெருமையிற்‌ சிறந்‌ 
தோர்‌. 

தக்காளி - ஓர்செடி. 

தக்காளிப்பிள்ளை - பிள்ளைப்பூச்சி. 

தக்கிஷராயன்‌ - பொன்னம்பர்‌. 

தக்கிரம்‌ - மோர்‌. 

தக்கிராடம்‌ - மத்து. 

தக்குதல்‌ - அரக்குதல்‌, ஆட்சிக்குட்‌ 
படுதல்‌, எல்லைகூட்டுதல்‌, தகுதி 
யாயிருத்தல்‌, நயப்படல்‌, வசப்‌ 
படுதல்‌. 

தக்குத்தக்கெனல்‌, தக்குப்பொக்‌ 
கெனல்‌ - ஈரடுக்கொலிக்குறிப்பு. 

தக்குவித்தல்‌ - ஆட்‌ சிக்குட்படுத்தல்‌. 

தக்கெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

தக்கேசி - ஒர்பண்‌. 

தக்கை - காதிடுதக்கை, கிடைச்ச, 
தெப்பம்‌, பம்பைவாச்சியம்‌, பல 
வகைப்‌ பறை. 

தக்கோர்‌ - அறிஞர்‌. 

தக்கோலம்‌ - ஓர்செடி, அஃது பஞ்ச 
வாசத்தொன்று, வால்மிளகு. 

தங்கக்காசு - ஓர்நாணயம்‌. 


தங்கஞ்சலமாக்கி - சொன்னபேதி 


தசாகரிசம்‌ 


wipro ஏர] - Z 3 


தங்கப்பட்டை - சேணங்கட்டுங்கச்சு. 

தங்கப்பூச்சு - ஓர்மருந்துப்பூச்சு. 

தங்கப்பூவிராகன்‌ - ஒர்‌ நாணயம்‌. 

தங்கமலாம்‌ - தங்கப்பூச்சு. 

தங்கமலை - மகாமேரு. 

தங்கமழுத்தல்‌ - தங்கமழுத்துதல்‌. 

தங்கமிருதியாதி - தங்கசிந்தூரம்‌. 

தங்கமிழைத்தல்‌ - தங்கமழுத்துதல்‌. 

தங்கமோறா - ஓர்நாணயம்‌. 

தங்கம்‌ - உயர்ந்தபொனவ்‌, சுத்தம்‌. 

தங்கரேக்கு - பொன்னினாற்‌ செய்த 
விதழ்‌. 

தங்கல்‌ - தங்குதல்‌, தங்குமிடம்‌, 
தரங்கல்‌. 

தங்காள்‌ - தங்கை. 

தங்காள்‌ - அரை. 

தங்கு - தங்குதல்‌, தங்கென்னேவல்‌. 

தங்குடிச்சுற்றம்‌, தங்குடித்தமர்‌ - 
ஞாதியர்‌. 


தங்குதல்‌ - இருத்தல்‌, தரித்தல்‌, விடுதி 
விடல்‌ 

தங்குதுறை - தரிக்கத்தக்கவிடம்‌. 

தங்குலம்வெட்டி - தங்கள்‌ வமிசத்தைக்‌ 
கெடுப்போன்‌. 

தங்கை, தங்கைச்சி - இளையான்‌. 

தசகண்டசித்து - இராமன்‌. 

தசகண்டன்‌ - இராவணன்‌. 

தசகம்‌ - பத்து. 

தசகரம்‌ - தசவியசனம்‌, அஃது அபா 
வனை, காமம்‌, சிற்றின்பகவி, சூது, 
நடனம்‌, பகற்றுயில்‌, மதுவூண்‌, 
மாயம்‌, விளையாட்டு, வேட்டம்‌. 

தசகுணம்‌ - பதின்மடங்கு. 

தசக்கிராமம்‌ - பத்துக்கிராமங்‌ 
கொண்டவூர்‌. 

தசக்கிராமினி - பத்துக்ரொமாதிகாரி. 


தசக்கிரீபன்‌ - இராவணன்‌. 


தசதானம்‌ - பத்துத்தானம்‌, அஃது 
உப்பு, எள்‌, நெய்‌, நெல்‌, பசு, பூமி, 
வத்திரம்‌, 


பொன்‌, வெல்லம்‌, 


வெள்ளி. 

தசநாடி -அத்தி,அலம்புடை, இடை, 
காந்தாரி, குகு, சங்கினி, சிகுவை, 
சுழிமுனை, பிங்கலை, புருடன்‌. 

தசபலன்‌ - புத்தன்‌. 

தசப்பிராதுற்பவம்‌ - ஒர்பிரபந்தம்‌. 

தசப்பொருத்தம்‌-செய்யுட்‌ பொருத்தம்‌, 
மணப்பொருத்தம்‌ காண்க. 

தசமபாகம்‌ - பத்திலொருபங்கு. 

தசமம்‌ - பத்தினொன்று. 

தசமி - பத்தாந்திதி, பத்தாவது. 

தசமுகன்‌ - இராவணன்‌. 

தசமூலம்‌ - பத்தவகைமருத்துவேர்‌, 
அஃது 
மல்லிகை, சிறுவழுதுணை, தழு 


கண்டங்கத்தரி, சிறு 


தாழை, நெரிஞ்சி, பாதிரி, பெருங்‌ 
குமிழ்‌, பெருமல்லிகை, வாகை, 
வில்வம்‌. 

தசம்‌ - சிவிகை, பத்து. 

தசரதன்‌ - இராமன்பிதா. 

தசராத்திரம்‌ - பத்துநாள்‌. 

தசரூபவிருத்து - திருமால்‌. 

தசவவதாரம்‌ - தசாவதாரம்‌. 

தசவாயு - தேகத்தினிற்கும்பத்துவாயு, 
அஃது அபானன்‌, உதானன்‌, 
கிருதரன்‌, கூர்மன்‌, சமானன்‌, தனஞ்‌ 
செயன்‌, தேவதத்தன்‌, நாகன்‌, 
பிராணன்‌, வியானன்‌. 

தசனப்பொடி - பற்காவி. 

தசனம்‌ - பல்‌, போர்க்கவசம்‌, மலை 
முடி. 

தசனாங்கம்‌ - தந்தரேகை. 

தசனோச்சிட்டம்‌ - சும்பனம்‌, தந்த 
மின்மை. 

தசாகம்‌ - பத்துநாள்‌. 


தசாகரிசம்‌, தசாகரிசி - விளக்கு. 


4 wrpiuroor ASG) - Z 


தசாங்கத்தயல்‌ 


தசாங்கத்தயல்‌ - ஒர்பிரபந்தம்‌, அஃது 
அரசன்றசாங்கத்தினையாசிரிய 
விருத்தம்‌ பத்தினாற்பாடுவ து. 

தசாங்கப்பத்து - ஒர்பிரபந்தம்‌ அஃது 
நேரிசைவெண்டாவாலரசர்க்குரிய 
தசாங்கத்தினைப்பத்துச்‌ செய்யு 
ளாற்கூறுவது. 

தசாங்கம்‌ - அரசர்க்குரியபத்துறுப்பு, 
அவை ர்‌, கரி, கொடி, செங்‌ 
கோல்‌, நாடு, பரி, மலை, மாலை, 
முரசு, யாறு. 

தசாசியன்‌ - இராவணன்‌. 

தசாசுபன்‌ - சந்திரன்‌. 

தசாட்சரி - ஓரிராகம்‌. 

தசாபலம்‌ - பிராயத்திற்கடுத்தபலம்‌. 

தசாரகன்‌ - அருகன்‌, புத்தன்‌. 

தசார்‌ - ஆயத்தம்‌. 

தசாவதாரம்‌ - திருமாலவதாரம்‌ 
பத்து, அஃது இராமன்‌, கண்ணன்‌, 
குதிரை, கூர்மம்‌, நரசிங்கம்‌, பரசி 
ராமன்‌, பலபத்திரன்‌, மச்சம்‌, 
வராகம்‌, வாமனம்‌. 

தசானன்‌ - இராவணன்‌. 

தசியு - அநீதன்‌, கள்வன்‌, கீழ்மகன்‌, 
சத்துரு. 

தசிரதேவதை - அச்சுவினிதேவகை. 

தசிரம்‌ - உட்டுளை, மழைத்தூறல்‌. 

தசிரர்‌ - தேவமருத்துவர்‌. 

தசுமம்‌ - தீ. 

தசுமன்‌ - கள்வன்‌, யாகஞ்செய்விப்‌ 
போன்‌. 

தசும்பர்‌ - குடம்‌. 

தசும்பு - குடம்‌ கொப்பரி, பொன்‌. 

தசேந்தனம்‌ - விளக்கு. 

தசெந்திரியம்‌ - உடலுறுப்புப்பத்து, 
அஃது ஆக்கிராணம்‌, உபத்தம்‌, 
சட்சு, சிங்நுவை, சிரோத்திரம்‌, 
தொக்கு, பாணி, பாதம்‌, பாயுரு 
வாக்கு. 


தசை - ஊன்‌ தாது, புலால்‌. 


தசைதல்‌ - தசைபூரித்தல்‌, தசை 
வைத்தல்‌. 

தசைத்தல்‌ - தசைபிடிப்பாதல்‌. 

தசைபிடி, தசைப்பற்று - மிகுதசை 
கொண்டிருத்தல்‌. 

தசைப்பு - கொழுப்பு, தசைபிடி. 

தசைமுற்றுதல்‌ - கொழுப்பேறுதல்‌. 

தசையடைப்பு - சலத்துவார நோயி 
னொன்று. 

தசையூறுதல்‌ - தசைவைத்தல்‌. 

தச்சன்‌ - சித்திரைநாள்‌, மரவேலைக்‌ 
கம்மாளன்‌. 

தச்சன்‌ குருவி - ஓர்குருவி. 

தச்சிச்சி - தச்சப்பெண்‌ 

தச்சு - தச்சன்‌, தச்சன்றொழில்‌. 

தஞ்சக்கேடு - பலவீனம்‌. 

தஞ்சம்‌ - எளிமை, தாழ்வு, துணை, 
பற்றுக்கோடு, பெருமை. 

தஞ்சன்பொளி - ருசி. 

தஞ்சாக்கூர்‌ - ஒரூர்‌. 

தஞ்சாவூர்‌, தஞ்சை - ஒரூர்‌. 

தஞ்ஞன்‌ - அறிஞன்‌. 

தடககம்‌, தடக்கு - தடை. 

தடக்குதல்‌ - தடைபண்ணல்‌, தட்டுதல்‌ 

தடங்கல்‌ - தடை, தாமதம்‌. 

தடங்குதல்‌ - தாமதப்படுதல்‌. 

தடதடத்தல்‌ - நடுக்கத்தாற்றளம்பல்‌, 
நாக்குத்‌ தட்டல்‌. 

தடதடப்பு - தள்ளாட்டம்‌. 

தடதடெனல்‌ - தள்ளாடுதல்‌, நடுக்கக்‌ 
குறிப்பு. 

தடத்தம்‌, தடஸ்தம்‌ - அருகு, இலெள 
கீககவலைவிட்டிருத்தல்‌, கரை 


தடஸதன்‌ -ஞானி, பாரபட்ச மற்றவன்‌. 
தடந்தேடுதல்‌ - கெடுக்கவகை பார்த்தல்‌. 
தடபடத்தல்‌ - தளம்பல்‌. 

தடபடெனல்‌ - தள்ளாட்டக்குறிப்பு. 


தடமண்‌ - சுதைமண்‌. 


தட்சிணபதம்‌ 


wrpiurr AJ - Z 


தடம்‌ - ஓமகுண்டம்‌, ஓர்மரம்‌, கண்ணி, 
தரை, குளம்‌, தராசு, துலாராசி, 
பெருமை, மலை, மலைப்பக்கம்‌ 
வரம்பு, வழி, வளையம்‌, விசாலம்‌, 
வெளி. 

தடம்புரளுதல்‌ - தடுமாறுதல்‌, நிலை 
கெடுதல்‌. 

தடல்‌ - வாழைநார்த்தன்மையானது. 

தடவரல்‌ - தடவுதல்‌. 

துடவல்‌ - ஆறு, தடவுதல்‌, இஃது 
மெய்ப்பரிசமெட்டி னொன்று, 

றொழிலி 


வீணைவாசித்தற்‌ 
னொன்று. 

தடவு - தடவென்னேவல்‌, தூபக்‌ 
கால்‌, பெருமை, வளைவு. 

தடவுதல்‌ - பூசுதல்‌, வருடல்‌. 

தடவை - எல்லை, தரம்‌, முறை. 

தடறு - ஆயுதவுறை. 

தடா - பானை, மிடா. 

தடாகம்‌ - குளம்‌. 

தடாதடி - குழப்பம்‌. 

தடாரி - தடாரியென்னேவல்‌, பம்பை, 
பேரிகை, மத்தளம்‌, வாச்சியப்‌ 
பொது. 

தடாரித்தல்‌ - ஊடுருவுதல்‌. 

தடி - அளவுகோல்‌, உடும்பு, உலக்‌ 
கை, ஊன்‌, சிறுவயல்‌, தடியென்‌ 
னேவல்‌, தண்டு, பற்றுக்‌ கோடு, 
மின்‌, வயல்‌, வளைதடி, வில்‌. 

தடிதல்‌ - அறுத்தல்‌, குறைத்தல்‌, 
கொல்லல்‌, தறித்தல்‌, மின்னுதல்‌, 
வெட்டல்‌. 

தடித்தல்‌ - கனத்தல்‌, காரியம்‌ பலத்தல்‌, 
புடைத்தல்‌, மின்னுதல்‌. 

தடித்து - மின்னல்‌. 

தடிப்பம்‌, தடிப்பு - கனப்பு, தழும்பு, 
பருமை. 

தடிமல்‌, தடிமன்‌ - சலதோஷம்‌. 


தடிமிண்டன்‌ - முரடன்‌, வசையாதவன்‌. 


தடிமூக்குள்ளான்‌ - ஓர்குருவி. 

தடியன்‌ - முரடன்‌, வசையாதவன்‌. 

தடிவு - கொலை, வெட்டு. 

தடினி - யாறு. 

தடுக்கல்‌ - தடை. 

தடுக்கு - சிறுபாய்‌, தவிசு. 

தடுதல்‌ - இசைதல்‌. 

தடுத்தல்‌ - தம்பித்தல்‌, மறித்தல்‌, 
விலக்கல்‌. 

தடுதாளி - அவசரம்‌. 

தடுத்தாளுதல்‌ - மீட்டிரட்சித்தல்‌. 

குடுபடை - மாற்றப்படை. 

தடுபொடுதாயம்‌ - அவசரம்‌. 

தடுபொடுத்தல்‌ - அவசரப்படுதல்‌, 
ஒலிக்குறிப்பு. 

தடுபொடெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

தடுபொறி - பிகுசுறுக்கு. 

தடுப்பு - தடுத்தல்‌. 

தடுமாறல்‌, தடுமாறுதல்‌ - கலக்குதல்‌, 
குழம்புதல்‌. 

தடுமாற்றம்‌ - கலக்கம்‌, மாறாட்டம்‌. 

துடை - கவசம்‌, தடக்கு, தடையம்‌, 
மறியல்‌. 

தடைதல்‌, தடைத்தல்‌ - தடுத்தல்‌. 

தடையம்‌ - தடை. 

தட்சணதுருவம்‌ - தென்முனை. 

தட்சணம்‌ - தெற்கு, நிதானம்‌, வலப்‌ 
பக்கம்‌. 

தட்சணாமூர்த்தி - அகத்தியன்‌, சிவன்‌. 

தட்சணை - காணிக்கை. 

தட்சப்பிரசாபதி - தக்கன்‌. 

தட்சன்‌ - இடபம்‌, சிவன்‌, சேவல்‌, 
தக்கன்‌, த, 
புலவன்‌. 


பரஸ்திரீகமனன்‌, 


தட்சாபன்னி - ஓர்மனு. 
தட்சாயம்‌ - கருடன்‌. 
தட்சிணபதம்‌ - தெட்சணவீதி, தென்‌ 


பக்கம்‌. 


6 wipro AGA) - Z 


தட்சிணம்‌ 


தட்சிணம்‌ - தாராளம்‌, தெற்கு, வலப்‌ 
பக்கம்‌, விவேகம்‌. 

தட்சிணாக்கினி - தக்கணாக்கினி. 

தட்சிணாசலம்‌ - பொதியமலை. 

தட்சிணாசாபதி - நமன்‌. 

தட்சிணாசை - தெற்கு. 

தட்சிணாயனம்‌ - கூரியன்‌ மூவகை 
வீதியினொன்று. 

தட்சிணாவர்த்தம்‌ - வலம்புரிச்சங்கு. 

தட்டத்தனி - யாதொரு துணையு யில்‌ 
லாததனிமை. 

தட்டம்‌ - உண்கலம்‌, தட்டையான 
பாத்திரம்‌, தாடி, பல்‌, பாம்பினச்‌ 
சுப்பல்‌, மக்கட்படுக்கை. 

தட்டல்‌ - அடித்தல்‌, அபகரித்‌ தெடுத்‌ 
தல்‌, ஆணையிடல்‌, அந்து, கட்டல்‌, 
தடுத்தல்‌, மறுத்தல்‌, முட்டுதல்‌, 
மெய்ப்பரிசமெட்டினொன்று, 
வீணைவாசித்தற்றொழிலி 
னொன்று. 

தட்டவைத்தல்‌ - பொறுக்கவிடுதல்‌. 

தட்டழிதல்‌ - நிலைகுலைதல்‌. 

தட்டழிவு - நிலைகுலைவு. 

தட்டாத்தி - பொன்வினைமாக்களின்‌ 
பெண்‌. 

தட்டாரப்பூச்சி - ஒர்பூச்சி. 

தட்டாரப்பொட்டு - வெளிவேஷம்‌, 
பொற்கொல்லன்‌. 

தட்டானுப்பி - ஓர்கொடி.. 

தட்டான்‌ - கோஷடம்‌, புடோல்‌. 

தட்டான்‌்கொட்டோசை - புடோல்‌. 

தட்டி - காவல்‌, கேடகம்‌, கோட்டம்‌, 
படல்‌, பலகை, வெற்றிலைத்தட்டி. 
தட்டிச்சிந்து - ஓர்சிந்து. 

தட்டிலம்‌ - சதகுப்பி. 

தட்டு - உட்கட்டு, கண்ணியேற்றுந்‌ 
தட்டு, கம்புமுதலிய புன்பயிர்த்‌ 


தான்‌, குறை, குற்றம்‌, தகடு, தட்‌ 
டென்னேவல்‌, தந்திரம்‌, தராசு 


முதலியவற்றின்‌ தட்டு, திரிகை, 


தேர்நடு, பரிசை, மரவட்டணை, 
முட்டு, முறம்‌, வட்டம்‌, வளைவு, 
விலக்கு. 

கட்டுக்காரன்‌ - தந்தரி. 

தட்டுக்கிளிபாய்தல்‌ - ஒர்விளையாட்டு. 

தட்டுக்கெடுதல்‌ - கலங்குதல்‌, நிலை 
தளம்பல்‌. 

தட்டுக்கேடு - இல்லாமை, நிலை 
யமழிதல்‌, முட்டு. 

தட்டுக்கொடி - ஓர்கடுதாசிப்படம்‌. 

தட்டுக்கொட்டு - கொட்டுமுழக்கு, 
தந்திரம்‌. 

தட்டுச்சுளகு - வட்ட ச்சுளகு. 

தட்டுண்ணல்‌ - குறைந்து போதல்‌, 
தவறிப்போதல்‌. 

தட்டுதல்‌ - அடித்தல்‌, அபகரித்‌ 
தெடுத்தல்‌, எற்றுதல்‌, தப்புதல்‌, 
திருப்புதல்‌, மறுத்தல்‌, முட்டுதல்‌. 

தட்டுப்பாடன்‌ - தட்டிமினுக்னெ 
புடைவை. 

தட்டுப்பாய்தல்‌ - ஒர்விளையாட்டு. 

தட்டுமணி - உட்கட்டு. 

தட்டுமாறுதல்‌ - நிலைமாறுதல்‌. 

தட்டுமுட்டு - தளபாடம்‌. 

தட்டுருவுதல்‌ - ஊடுருவுதல்‌. 

தட்டுவாணி - சிறுகுதிரை. 

தட்டை - அரிதாள்‌, கவண்‌, கிளிகடி 
கோல்‌, தினைத்தாள்‌, பரந்த வடி 
வுள்ளது, மூங்கில்‌, மொட்டை. 

தட்டைத்திருப்பு - ஓர்பணி. 

தட்டையம்மை - ஒர்வசூரி. 

தட்டோடு - தட்டையோடு. 

தட்பம்‌ - குளிர்ச்சி. 

தணக்கு - நுணாமரம்‌. 

தணத்தல்‌ - நீங்கல்‌, பிரிதல்‌, போகல்‌. 

தணப்பு - செலவு, பிரிவு. 

தணல்‌ - தழல்‌. 

தணல்விழுங்கி - தீக்குருவி. 


தண்டிகை 


wipro ஏர] - Z 7 


தணவம்‌ - அரசமரம்‌. 

தணிகை - ஓர்தலம்‌, ஓர்மலை. 

தணிசு - கவிவு, குறைவு, தாழ்ச்சி. 

தணிதல்‌ - ஆறுதல்‌, இளகுதல்‌, குளிர்‌ 
தல்‌, குறைதல்‌, பருத்தல்‌. 

தணித்தல்‌ - அவித்தல்‌, இளக்குதல்‌, 
குறைத்தல்‌. 

தணிப்பு - ஆற்றி, குறைப்பு. 

தணியல்‌ - கள்‌, தணிதல்‌. 

தணிவு - ஆறுதல்‌, குறைவு. 

தண்‌ - குளிர்ச்சி. 

தண்சுடர்‌ - சந்திரன்‌. 

தண்டகமாலை - ஓர்பிரபந்தம்‌, அஃது 
வெண்டாவான்முந் நூறு செய்யுட்‌ 
கூறுவது. 


தண்டகம்‌ - ஓர்வனம்‌, குறுந்தறி, நுரை, 
வடமொழியினோர்‌ செய்யுள்‌. 


தண்டகன்‌ - ஓரரக்கன்‌. 

தண்டகாரணியம்‌ - தண்ட கவனம்‌. 

தண்டகிரகணம்‌ - தண்டுதாங்கல்‌. 

தண்டதரன்‌ - அரசன்‌, குயவன்‌, தண்‌ 
டேசன்‌, நமன்‌. 

தண்டதாசன்‌ - அடிமை. 

தண்டதாமிரி - சலமுட்புகுத வினானா 
மிகையறிவிக்குமோர்‌ பாத்திரம்‌. 

தண்டதாரணம்‌ - ஆக்கினை, தண்டு 
தரித்தல்‌. 

தண்டநாயகன்‌ - அரசன்‌, சேனாபதி, 


நந்தி. 
தண்டந்தி - கட்டளைச்சட்டம்‌. 
தண்டநீயத்துவம்‌ - தண்டத்திற்கு 
நீங்கல்‌. 


தண்டபாசிகன்‌ - கொலைகாரன்‌. 

தண்டபாணி - தண்டதரன்‌, தண்‌ 
டேசன்‌. 

தண்டபாலகம்‌ - வாயிற்காவல்‌. 

தண்டபாலன்‌ - துவாரபாலன்‌. 


தண்டமானம்‌ - தண்டைமானம்‌. 


தண்டமிழ்‌ - இனியதமிழ்‌. 

தண்டம்‌ - அரசன்கொடுங்கோன்மை 
யானிறையிறுத்தல்‌, அறப்பான்‌ 
மூன்றனுளொன்று, அஃது ஒழுக்‌ 
கத்தினும்‌ வழக்கினுந்‌ திறம்பி 
னோரையவற்றினெறியேநிறுத்‌ 
தத்தண்டித்தல்‌, உபாய நான்கி 
னொன்று, ஊன்றுகோல்‌, ஒரு 
நாழிகைநேரம்‌, ஒருபுருடப்‌ பிர 
மாணக்கோல்‌, கடைகறி, குடைக்‌ 
காம்பு, தண்டிப்பு, தெண்டம்‌, 
தேசம்‌, நாடு, படை, பண்டாரம்‌, 
பற்றுக்கோடு, பெருமை, யானை 
செல்வழி, யானைத்‌ துதிக்கை, 
வணக்கம்‌, வளைதடி. 

தண்டலர்‌ - சத்துருக்கள்‌. 

தண்டலை - ஒரூர்‌, சோலை, பூந்‌ 
தோட்டம்‌. 

தண்டல்‌ - அறவிடுதல்‌, கெடுதல்‌. 

தண்டவாலதி - யானை. 

தண்டற்காரன்‌ - அறவிடுவோன்‌. 

தண்டனம்‌, தண்டனை - ஆக்கினை. 

தண்டன்‌ - அரசன்‌, குயவன்‌, நமன்‌, 
வணங்கல்‌. 

தண்டாகதம்‌ - மோர்‌. 

தண்டாச்சிறப்பினள்‌ - சரச்சுவதி. 

தண்டாமரைக்கோரை - ஓர்புல்‌. 

தண்டாமை - நீங்காமை. 

தண்டாயம்‌ - கந்தாயம்‌. 

தண்டாயுதம்‌ - தண்டம்‌, வளைதடி. 

தண்டாயுதன்‌ - ஐயன்‌, வயிரவன்‌, 
வீமன்‌. 

தண்டாரம்‌ - குலாலசக்கெம்‌, மத 
யானை, யானம்‌, வில்‌. 

தண்டி - ஓர்புலவன்‌, தண்டற்காரன்‌, 
தண்டி யென்னேவல்‌, தண்டே 
சுரன்‌, தரம்‌, நமன்‌, வாயில்காப்‌ 
போன்‌, வானப்‌ பிரத்தன்‌. 


தண்டிகை - ஓர்கழுத்தணி, சிவிகை. 


8 wipro AGG) - Z 


தண்டித்தல்‌ 


தண்டித்தல்‌ - தண்டனைபண்ணல்‌, 
வெட்டுதல்‌. 

தண்டிப்பு - தண்டனை, வெட்டல்‌ 

தண்டு - ஆண்குறி, ஆயுதப்பொது, 
ஒந்தி, கீழ்க்கா துச்சோணை, சவள்‌ 

சிவிகை, தடி, 


தண்டாயுதம்‌, தண்டென்னேவல்‌, 


மரம்‌, சேனை, 
தண்டேசன்‌, தராசுக்கோல்‌, துளை 
யுடைப்பொருள்‌, படை, பூவிற்றாள்‌, 
மிதுனவிராசி, மூங்கில்‌, வரம்பு, 
வளைதடி, வாழைத்தாறு, வில்‌, 
வீணை. 

தண்டுக்கீரை - ஓர்‌ கீரை. 

தண்டுதல்‌ - தண்டல்‌, விலகுதல்‌. 

தண்டுப்பிளவை - ஆண்குறியில்‌ 


வருமோர்சிலந்தி. 
தண்டுப்புற்று - ஆண்குறியினோர்‌ 
நோய்‌. 


தண்டுமிண்டு - அடாத்து. 

தண்டுலம்‌ - அரிச. 

தண்டுலாம்பு, தண்டுலோதகம்‌ - கஞ்சி. 

தண்டெலும்பு - முதுகென்பு. 

தண்டேசன்‌, தண்டேசுரன்‌ - ஓர்‌ சிவ 
தொண்டன்‌. 

தண்டேறு - எலும்பு. 

தண்டை - பிரப்பங்கேடகம்‌, மாதர்‌ 
காலணியினொன்று, வால்‌. 

தண்டைக்காரன்‌ - எத்தன்‌. 

தண்டைமாரம்‌, தண்டைமானம்‌ - வால்‌ 
முறுக்குதல்‌. 

தண்டொட்டி - காதணியினோருறுப்பு. 

தண்ணடை - நாடு, பச்சிலை, மருத 
நிலத்தூர்‌. 

தண்ணம்‌ - ஒர்கட்பறை, காடு, குளிர்‌, 
பறைப்பொது, மழு. 

தண்ணவன்‌ - சந்திரன்‌. 

தண்ணளி - இரக்கம்‌, கிருபை. 

தண்ணனவு - தண்ணெனவு. 


தண்ணியகுலம்‌ - £ழ்சாதி. 


தண்ணியது - குளிர்ந்தது, தாழ்ந்தது. 

தண்ணீர்‌ - நீர்‌. 

தண்ணீர்கட்டுதல்‌ - கொப்புளங்‌ 
கொள்ளல்‌, நீர்பிடித்தல்‌. 

ஏய்த்தல்‌, 
கெடுத்தல்‌, சேதப்படுத்தல்‌. 

தண்ணீர்ச்சாலை - நீர்ச்சாலை. 


தண்ணீர்காட்டுதல்‌ - 


தண்ணீர்மாறுதல்‌ - நீர்பாய்ச்சுதல்‌. 

தண்ணீர்விட்டான்‌ - சாத்தாவாரி. 

தண்ணுமை - உடுக்கை, உறுமிமேளம்‌, 
ஓர்கட்பறை, பேரிகை, மத்தளம்‌. 

தண்ணெனல்‌ -குளிர்தல்‌, சீதக்குறிப்பு. 

தண்ணெனவு - குளிர்ச்சி. 

- இகழத்தகுபொருள்‌, 
எளிமை, குளிர்ச்சி, அஃது எண்‌ 
வகை யூறினொன்று, தாழ்வு, 
புல்லறிவு. 

ததபத்திரி - வாழை. 

ததம்‌ - அகலம்‌, விரிவு. 


தண்மை 


ததர்ப்பணம்‌ - கொடுத்ததைய பகரித்தல்‌. 

ததர்முகம்‌ - தொடக்கம்‌. 

ததல்‌ - நிலை. 

ததனந்தரம்‌ - அதன்பின்‌. 

ததா - அப்படி. 

ததாகதன்‌ - புத்தன்‌. 

ததாகாரம்‌ -விஸ்தாரம்‌. 

ததாஸ்து - அப்படியாகட்டு. 

ததி - ஓர்பிசின்‌, கிரகம்‌, தத்துவம்‌, 
தயிர்‌, நிரை, பருவம்‌. 

ததிகூர்ச்சிகை - தயிரன்னம்‌. 

ததிகேடு - பலக்குறைவு. 

ததிசம்‌ - வெண்ணெய்‌. 

ததிசாரம்‌ - தயிர்கடைதறி, வெண்‌ 
ணெய்‌. 

ததிசுவேதம்‌ - மோர்‌. 

ததிசோணம்‌ - செங்குரங்கு. 

ததிமண்டம்‌ - மோர்‌. 


ததிமண்டோதம்‌ - தயிர்க்கடல்‌. 


தந்தசூலை 


wipro AST] - Z 9 


ததியோதனம்‌ - தயிரன்னம்‌. 

ததிரம்‌ - 
னொன்று. 

ததீசி - ஓரிருடி.. 

ததுமல்‌ - குழப்படி, சஞ்சடி. 

ததும்பல்‌, ததும்புதல்‌ - அசைதல்‌, 
நிறைதல்‌, மூடிப்பாய்தல்‌, வழிதல்‌. 

ததுளன்‌ - இளைஞன்‌, காற்று. 

ததேகநிட்டை - அசைவறத்‌ தியானித்‌ 
திருத்தல்‌. 

ததைதல்‌ - மிடை தல்‌. 

ததைத்தல்‌ - கூடுதல்‌, நெருக்கல்‌. 

ததைவு - நெருக்கம்‌. 

தத்தம்‌ - ஈகை, சுவிகாரம்‌. 


யாகமிருபத்தொன்றி 


தத்தரம்‌ - நடுக்கம்‌, மிகுவிரைவு. 

தத்தல்‌ - தவளை, தாண்டல்‌, பாய்தல்‌. 

தத்தளித்தல்‌ - தடுமாறுதல்‌, முட்டுப்‌ 
படுதல்‌. 

தத்தளிப்பு - தடுமாற்றம்‌, முட்டுப்பாடு. 

தத்தி - கொடை, பலம்‌. 

தத்திகாரம்‌ - மொய்‌. 

தத்தியம்‌ - மெய்‌. 

தத்து - அவமிருத்து, கிரகமொழுங்கு 
தப்பிச்சரித்தல்‌, தத்தென்னேவல்‌, 
பாய்தல்‌. 

தத்துக்கிளி - விட்டில்‌. 

தத்துதல்‌ - பாய்தல்‌. 

தத்துப்புரட்சி - கரகநடையினோர்‌ 
விகாரம்‌. 

தத்துப்பூச்சி - தத்துவண்டியன்‌. 

தட்துவக்கடுதாசி - ஒருவனுடையதத்‌ 
துவத்தைப்பெற்றவுறுதி. 

தத்துவக்கட்டளை - ஓர்‌ நூல்‌. 

தத்துவசாத்திரம்‌ - தத்துவபேதங்‌ 
களையறிவிக்கு நூல்‌. 

தத்துவசாலி - அதிகாரம்‌ பெற்றோன்‌, 


பலசாலி. 


தத்துவஞானம்‌ - உண்மைஞானம்‌, 
கடவுளையறியுமறிவு, தத்துவங்‌ 
களை யறியுஞானம்‌. 

தத்துவஞானி - தத்துவங்களைப்‌ 
பிரித்தறிந்தோன்‌. 

தத்துவண்டியன்‌ - ஓர்பூச்‌சி. 

தத்துவதரிசனம்‌ - தத்துவக்காட்‌ ௫௪. 

தத்துவத்திரயம்‌ - மூவகைத்தத்துவம்‌, 
அஃது ஆத்துமதத்துவம்‌, சிவதத்‌ 
துவம்‌, வித்தியாதத்துவ மென்னப்‌ 
படும்‌. 

தத்துவப்பிரகாசம்‌ - ஓர்‌ நூல்‌. 

தத்துவம்‌ - அதிகாரம்‌, உண்மை, 
சுபாவம்‌, தத்துவத்திரயம்‌, பலம்‌, 
புத்தி, பூதியம்‌. 

தத்துவவாதம்‌ - ஒர்சமயம்‌. 

தத்துவவாதி - ஓர்சமயி. 

தத்துவவிளக்கம்‌ - தத்துவபேதமறி 
விக்கு நூல்‌. 

தத்துவன்‌ - அதிகாரி, அரசன்‌, அருகன்‌, 
உண்மையுள்ளோன்‌, உருத்திரன்‌, 


கடவுள்‌, பிரமன்‌, விட்டுணு. 
தத்துவாதி - ஒர்வகைப்பார்ப்பார்‌. 
தத்துவெடியன்‌ - ஓர்‌ பூச்சி. 
தத்தெறிதல்‌ - அலையெறிதல்‌, ஓர்‌ 
விளையாட்டு. 
தத்தை - கிளி, முன்பிறந்தாள்‌. 
தந்தகரிசகம்‌, தந்தகரிசனம்‌ - சுண்‌ 
ணாம்பு. 
தந்தநாட்டம்‌ - தந்ததாவனக்குச்சு. 
தந்தக்காரி - வாதமடக்கி. 
தந்தக்குறி - பற்குறி. 
தந்தக்கோரை - ஓர்புல்‌. 
தந்தசம்‌ - பல்‌. 
தந்தசிரம்‌ - பன்முரசு. 
தந்தசுத்தி - பல்விளக்கல்‌. 
கந்தசூகம்‌ - பாம்பு. 
தந்தசூகன்‌ - துட்டன்‌. 
தந்தசூலை - ஓர்நோய்‌. 


10 wipro AGG) - Z 


தந்ததாவனம்‌ 


தந்ததாவனம்‌ - தந்தசுத்தி. 

தந்தந்தண்ணீர்‌ - அத்திபேதி. 

தந்தபத்திரம்‌ - ஓர்மல்லிகை. 

தந்தபாகம்‌ - யானைமத்தகம்‌. 

தந்தப்பூண்‌ - கிம்புரி. 

தந்தமலம்‌ - பல்லமுக்கு. 

தந்தமாமிசம்‌ - பன்முரசு. 

தந்தம்‌ - தாடி, பல்‌, மலைச்சாரல்‌, 
மலைமுடி, யானைக்கொம்பு. 

தந்தரோகம்‌ - ஒர்நோய்‌. 

தந்தவக்கிரன்‌ - இடையெழு வள்ளலி 
னொருவன்‌. 

தந்தவேட்டம்‌ - பன்முரசு. 

தந்தாயுதம்‌ - பன்றி. 

தந்தாலிவகை - கடிவாளம்‌. 

தந்தாவளம்‌ - யானை. 

தந்தி - ஆண்யானை, நெய்வோன்‌, 
பாம்பு, யாழ்நரம்பு, யானை. 

தந்திமுகன்‌ - வினாயகன்‌. 

தந்திரகலை - அகமத்தினோர்பகுதி. 

தந்திரபாலன்‌ - படைத்தலைவன்‌. 

தந்திரமணம்‌ - மிருதுநடை. 

தந்திரம்‌ - அலங்கரிப்பு, உபாயம்‌, 
ஓர்குளிகை, கல்வி ,நூல்‌, கிரியை, 
கூட்டம்‌, திருட்டாந்தம்‌ நூல்‌, 
படை, புடைவை, மிகுகளிப்பு, 
யாழ்‌ நரம்பு, வீடு, வேதத்தினோர்‌ 
பகுதி. 

தந்திரயுத்தி - நரலுத்தியானமைக்கப்‌ 
படுபொருள்‌. 

தந்திரர்‌ - கந்தருவர்‌, தந்திரக்காரர்‌, 
தந்திரியர்‌. 

தந்திரவாதம்‌ - ஓர்சமயம்‌. 

தந்திரவாயன்‌ - சிலம்பி, நெய்வோன்‌. 

தந்திரவிபன்‌ - நெய்வோன்‌. 

தந்திராகமம்‌ - தந்திரகலை. 


தந்திரி - தந்திரக்காரன்‌, படைத்‌ 
தலைவன்‌, மந்திரி, யாழ்நரம்பி 
னோசை, யாழ்நரம்பு. 


கந்திரிகை - சோம்பு. 

தந்திவீழுரியோன்‌ - சிவன்‌. 

தந்து - கல்வி நூல்‌, சந்ததி, தந்திரம்‌, 
தந்தென்னெச்சம்‌, பஞ்சினூல்‌. 

தந்துகடம்‌ - சிலம்பிப்பூச்சி. 

தந்துகம்‌ - கடுகு. 

தந்துசாரம்‌ - கமுகு. 

தந்துசாலை - நெசவுவீடு. 

தந்துபம்‌ - கடுகு. 

தந்துமந்து - குழப்படி, சந்துமந்து. 

தந்துரை - பாயிரம்‌. 

தந்துரைத்தல்‌ - 
புணர்த்திச்சொல்லல்‌. 


கொணர்ந்து 


தந்துவர்‌, தந்துவாயி - நெய்வோன்‌. 

தந்துவாபன்‌, தந்துவாயன்‌ - சிலம்பி, 
நெய்வோன்‌. 

தந்துவிக்கிரியை - வாழை. 

தந்தை - பிதா. 

தபகிருஷன்‌ - தபத்தி. 

தபசன்‌ - சந்திரன்‌. 

தபசு - தவம்‌. 

தபதியர்‌ - கம்மாளர்‌, தச்சர்‌. 

தபத்தர்‌ - தபோதனர்‌. 

தபத்தி - தவத்து . 

தபம்‌ - தவம்‌, மாசிமாதம்‌, வெப்பம்‌, 
வெய்யிற்காலம்‌. 

தபலை - சருவக்குடம்‌. 

தபலோகம்‌ - தபோலோகம்‌. 

தபனகரம்‌ - கூரியரரணம்‌. 

தபனமணி - சூரியகாந்தம்‌. 

தபனம்‌ - தாகம்‌, மனத்துயர்‌, வெப்பம்‌, 
வெய்யிற்காலம்‌. 

தபனன்‌ - சூரியன்‌, நெருப்பு. 

தபனீயகம்‌, தபனீயம்‌ - பொன்‌. 

தபன்‌ - சூரியன்‌. 

தபாது - தப்பிதம்‌. 

தபாத்தியம்‌ - மாரிகாலம்‌. 


தமன்‌ 


wipro ASA] - Z 11 


தபித்தல்‌ - தவித்தல்‌. 

தபிலை - தபலை. 

தபுதல்‌ - கெடுதல்‌, சாதல்‌. 

தபுதாரநிலை, தபுதாரம்‌ - ஊடி௰ 
தலைவியைத்தலைவன்‌ காதலித்‌ 
திருத்தல்‌. 

தபோதனர்‌ - முனிவர்‌. 

தபோதனி - முனிவன்‌. 

தபோதி - தவத்தி. 

தபோதுக்கம்‌ - உலகவெறுப்பு. 

தபோநிதி - தபத்தி, 

தபோபலம்‌, தபோபுண்ணியம்‌ - தவப்‌ 
பலன்‌. 

தபோபுத்திரன்‌ - தவத்தினாற்பெற்ற 
பிள்ளை. 

தபோமகிமை - தவமேன்மை. 

தபோமயம்‌ - ஓஒர்வனம்‌, தவத்தின்‌ 
றன்மை. 

தபோராசி - தவத்தி. 

தபோலோகம்‌ - மேலேமழுலகினொன்‌ று. 

தபோவனம்‌ - தவவனம்‌. 

தப்பட்டை - ஓர்பறை. 

தப்பவைத்தல்‌ - தீங்கிற்குவிலக்கிக்‌ 
காத்தல்‌. 

தப்பளை - ஒர்மீன்‌, சளியல்‌, தவளை. 

தப்பறை - கபடம்‌, தப்பு. 

தப்பிதம்‌ - தப்பு. 

தப்பிலி - தப்பிதகாரன்‌. 

தப்பு - ஓர்மேளம்‌, கபடம்‌, குற்றம்‌, 
தப்புதல்‌, தப்பென்னேவல்‌. 

தப்புதல்‌ - சப்பளித்தல்‌, கலைதப்புதல்‌, 
தவறுதல்‌, பிழைத்தல்‌, விலகுதல்‌. 

தப்புத்தண்ணீர்‌ - பரவுதண்ணீர்‌. 

தப்புமேளம்‌ - ஓர்பறை. 

தப்புவீணை - ஓர்வீணை. 

தப்பை - முரிந்தவென்புபொருத்த 
வைத்துக்கட்டிமட்டை. 


தமகன்‌ - கொல்லன்‌. 


தமக்குதல்‌ - தணித்தல்‌, நிரப்புதல்‌. 

தமக்கை - அக்காள்‌. 

தமசம்‌ - இருள்‌, பட்டினம்‌. 

தமசு - இருள்‌. 

தமதமெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

தமதம்‌ - விருப்பம்‌. 

தமப்பிரவை - ஏழ்நரகவட்டத்தொன்று, 
அஃது இருணிலம்‌. 

தமம்‌ - இராகு, இருள்‌, கீழ்ப்படுதல்‌, 
சேறு, தன்னையடக்கல்‌, துக்கம்‌, 
பஞ்சமாயையினொன்று, அஃது 
சீவசைதன்னியத்தைமறைக்கை, 
பாவம்‌, யாகசாலை. 

தமயன்‌ - மூத்தோன்‌. 

தமரகம்‌ - உடுக்கு. 

தமரகவாயு - ஓர்வாயு. 

தமரத்தை - ஒர்மரம்‌. 

தமரம்‌ - அரக்கு, ஈயம்‌, பேரொலி. 

தமால்‌ - பெரிதொலித்தல்‌. 

தமராணி - துளையாணி. 

தமரிடுதல்‌ - துளைத்தல்‌. 

தமரித்தல்‌ - ஆர்த்தல்‌, விரும்பல்‌. 

தமரிப்பு - ஆர்ப்பு, விருப்பம்‌. 

தமருகம்‌ - உடுக்கு. 

தமருதல்‌ - ஒலித்தல்‌. 

தமரூசி - துளையூசி. 

தமரோசை - கிலுகிலுப்பை. 

தமர்‌ - உறவோர்‌, துளை, முகடர்‌. 

தமர்ப்படுதல்‌ - இணங்கல்‌, விரும்பல்‌. 

தமள்‌ - தம்மவள்‌. 

தமனகம்‌ - மருக்கொழுந்து. 

தமனன்‌ - பண்டிதன்‌, வீரன்‌. 

தமனி - வன்னிமரம்‌. 

தமனியம்‌ - பொன்‌. 

தமனியன்‌ -இரணியன்‌, சனி, பிரமன்‌. 

தமன்‌ - இராகு, கடவுள்‌, கிருட்டி 


ணன்‌, சந்திரன்‌, தம்மவன்‌. 


12 wipro AGG) - Z 


தமாசு 


தமாசு - கேலி, பரிகாசம்‌. 

தமாலம்‌ - இலை, நுதற்குறி, பச்சிலை 
மரம்‌, பட்டையம்‌, மூங்கிற்றோல்‌. 

தமி - இரவு, தனிமை. 

தமிசிரபக்கம்‌ - அபரபக்கம்‌. 

தமிசிரம்‌ - குறைவு. 

தமிசு - வேங்கைமரம்‌. 

தமித்தல்‌ - தனித்தல்‌. 

தமியம்‌ - கள்‌. 

தமியன்‌ - தனித்தவன்‌, வறியவன்‌. 

தமிழத்தி - தமிழப்பெண்‌. 

தமிழர்‌ - ஒர்பாடைக்காரர்‌. 

தமிழிச்சி - தமிழத்தி. 

தமிழெல்லை - தபமிழ்வழங்கு மெல்லை. 

தமிழ்‌ - இனிமை, ஓஒர்பாடை, நீர்மை. 

தமிழ்க்கூத்தர்‌ - தமிழ்நாடகர்‌. 

தமிழ்நடவை - தமிழ்வழங்குமிடம்‌. 

தமிழ்நாடன்‌ - பாண்டியன்‌. 

தமிழ்நாடு - பாண்டி. 

தமிழ்மலை - பொதியமலை. 

தமிழ்முனி - அகத்தியன்‌. 

தமிழ்வாணர்‌, தமிழ்வாழ்நர்‌ - தமிழ்ப்‌ 
புலவர்‌. 

தமிழ்வேதம்‌ - திருவள்ளுவர்குறன்‌. 

தமுக்கம்‌ - யானையைப்‌ போருக் 
கனுப்பு மிடம்‌. 

தமுக்கு - ஓர்பறை. 

தமோகரன்‌ - சந்திரன்‌. 

தமோக்கினன்‌ - அக்கினி, சந்திரன்‌, 
சிவன்‌, சூரியன்‌, புத்தன்‌, விட்டுணு. 

தமோபகம்‌ - வெளிச்சம்‌. 

தமோபகன்‌ - சந்திரன்‌, சூரியன்‌, 
புத்தன்‌. 

தமோமணி - மின்மினி. 

தமோவிகாரம்‌ - நோய்‌. 

தமோனுதன்‌ - சந்திரன்‌, சூரியன்‌, 
விளக்கு. 


தம்‌ - அசைச்சொல்‌, கொடை, சாரியை, 
தற்காத்தல்‌, நன்‌ முகுர்த்தம்‌, 
பங்கிடுதல்‌, மகாவாக்கியநான்கி 
னொன்று, மனையாட்டி. 

தம்பட்டம்‌ - ஓர்பறை. 

தம்பதி - திரீபுருடர்‌. 

தம்பம்‌ - வஞ்சனை, கவசம்‌, கோபம்‌, 
சங்கீதம்‌, தூண்‌, நிலை, பற்றுக்‌ 
கோடு, பாவம்‌, யானைத்தறி. 

தம்பலடித்தல்‌ - பயிருழவுழுதல்‌. 

தம்பலப்பூச்சி - இந்திரகோபம்‌. 

தம்பலம்‌ - வெற்றிலைச்சாரம்‌. 

தம்பலை - நிலவிலந்தை, பாக்கு 
வெட்டிமரம்‌. 

தம்பல்‌ - சேறு, தம்பலம்‌, தம்புதல்‌. 

தம்பனகாரன்‌ - தம்பனவித்தைக்காரன்‌. 

தம்பனம்‌ - தம்பித்தல்‌, அஃது அட்ட 
கருமத்தொன்று. 

தம்பி-தம்பியென்னேவல்‌, பின்னோன்‌. 

தம்பித்தல்‌ - தடுத்தல்‌, நிறுத்தல்‌. 

தம்பிராட்டி - உடன்கட்டை யேறுபவள்‌. 

தம்பிரான்‌ - கடவுள்‌, கட்டளைப்படி 
நடத்துவோன்‌, திருக்கூட்டத்‌ 
தலைவன்‌. 

தம்புதல்‌ - கட்ட மாதல்‌. 

தம்புரு - ஓர்வீணை. 

தம்மவன்‌ - சற்றத்தான்‌. 

தம்மனை - தாய்‌. 

தம்மிடுதல்‌ - தடைப்படல்‌. 

தம்மிலம்‌ - மயிர்முடி. 

தம்முன்‌ - தமையன்‌. 

தம்மை - தாய்‌. 

தயக்கம்‌ - அசைவு, பிரபை. 

தயங்கல்‌ - அசைதல்‌, ஒளிசெய்தல்‌, 
திகைத்தல்‌. 

தயமணற்குன்றம்‌ - கருமணல்‌. 

தயவு, தயா - தயை. 

தயாகரம்‌ - இரக்கம்‌. 


தரவு 


wipro ASA] - Z 13 


தயாசீலம்‌ - தயையானகுணம்‌. 

தயாபரன்‌ - கடவுள்‌, கிருபையுடை 
யோன்‌. 

தயாமூர்த்தி - கிருபாரூபி, கிருபைக்‌ 
கடவுள்‌. 

தயாலு - தயாளன்‌. 

தயாலுத்துவம்‌ - உருக்கம்‌. 

தயாவம்‌ - தயை. 

தயாவிருத்தி - தயைசெய்தல்‌. 

தயாளம்‌ - கிருபை. 

தயாளன்‌ - கருபையுடையோன்‌. 

தயாளு - கிருபாலு. 

தயிரியம்‌ - தைரியம்‌. 

தயிரேடு - பாலாடை. 

தயிர்‌ - உறைந்தபால்‌, அஃது பஞ்ச 
கெளவியத்தொன்று. 

தயிர்கடைதறி - மத்துப்பிடி. 

தயிர்க்கடல்‌ - சத்தசமுத்திரத்‌ தொன்று. 

தயிர்ச்சாதம்‌ - சத்திரான்னத்தொன்று. 

தயிர்தோய்த்தல்‌ - பாலுறைய வைத்தல்‌. 

தயிர்வளை, தயிர்வேளை - ஓர்பூடு. 

தயிலகித்தம்‌ - பிண்ணாக்கு. 

தயிலசாதனம்‌ - நூாவிநெய்‌. 

தயிலபாணிகம்‌ - வெண்சந்தனம்‌. 

தயிலபிபீலிகை - எறும்பு. 

தயிலபீதம்‌ - அத்திப்பிசின்‌. 

தயிலமாடுதல்‌ - எண்ணெய்‌ பொருத்‌ 
துதல்‌. 

தயிலமாலி - எண்ணெய்த்திரி. 

தயிலமிறக்குதல்‌, தயிலமெடுத்தல்‌ - 
சத்துவாங்குதல்‌, தயிலம்வடி த்தல்‌. 

தயிலமெரித்தல்‌ - சுடர்த்தயில பிறக்‌ 
குதல்‌. 

தயிலம்‌ - எண்ணெய்‌. 

தயிலம்வைத்தல்‌ - அடக்குதல்‌, எண்‌ 
ணெய்பொருத்துதல்‌. 

தயிவிகாரன்‌ - எண்ணெய்க்காரன்‌. 

தயினியம்‌ - எளிமை. 


தயை - கிருபை. 

தயைதாட்சிண்ணியம்‌ - உருக்கமான 
விரக்கம்‌. 

தரகன்‌ - விற்பனவுகொள்வனவைப்‌ 
பொருத்துவோன்‌. 

தரகு - ஓரளவு, தரவு. 

தரக்கு - புலி. 

தரங்கம்‌, தரங்கர்‌ - இக்கட்டு, கடல்‌, 
நீர்த்திரை. 


தரங்கன்பாடி - ஓர்பட்டினம்‌, கடலைச்‌ 
சார்ந்தவூர்‌. 

தரங்கிணி - யாறு. 

தரங்கு - ஈட்டி.நுனி, தங்கல்‌, வழி. 

தரணம்‌ - அரிசி, இமயமலை, சூரியன்‌, 
தரித்தல்‌, தாண்டல்‌, பாலம்‌, பூமி. 

தரணி - சூரியன்‌, நீர்ப்பெருக்கு, பூமி, 
மலை. 

தரணிகீலகம்‌ - மலை. 

தரணிதரன்‌ - அரசன்‌, திருமால்‌. 

தரணிவாரிக்கல்லு - கானக்கல்‌. 

தரணிீசுதை - கை. 

தரணீசுவரன்‌ - அரசன்‌, சிவன்‌, மலை 
யரசன்‌. 

தரணீதரம்‌ - ஆமை. 

தரணீதரன்‌ -அரசன்‌, ஆமை, திருமால்‌. 

தரணீபூரம்‌ - சமுத்திரம்‌. 

தரபடி - நடுத்தரம்‌. 

தரம்‌ - அச்சம்‌, அரக்கு, குண்டு, 
கூட்டம்‌, சங்கு, சமானம்‌, தலை, 

பருத்திப்‌ 
பொதி, மலை, முறை, வகை, வலி. 

தரல்‌ - தருதல்‌, தாராயென்னுமுற்று. 

தரவழி - நடுத்தரம்‌. 


தரவாய்‌ - சமயம்‌. 


தெப்பம்‌, பக்குவம்‌, 


தரவிணைக்கொச்சகக்கலிப்பா - 
இரண்டு தரவு பெற்றுவருங்‌ கொச்‌ 
சகக்கலிப்பா. 

கரவு - தண்டற்காரன்‌,தலைவன்‌ 


கட்டளை, பிடரி, வண்ணக 


14 wipro AGG) - Z 


தரவு 


வொத்தாழிசைக்கலிப்பா அம்‌ 
போதரங்க வொத்தாழிசைக்‌ 

காறடியாயும்‌ 
மற்றைக்கலிப்பாக்கட்கு மூன்றடி 
முதலிய பல வடிகளாயுந்‌ தாழி 
சைக்கு இரண்டடி முதனான்‌ 
கடியளவாயும்வருவது, விற்பனவு 


கலிப்பாக்கட்‌ 


கொள்வனவைப்‌ பொருத்துதல்‌. 

தரவு கொச்சகக்கலிப்பா - ஒருதரவு 
பெற்றுவருங்‌ கொச்சகக்‌ கலிப்பா. 

தரளம்‌ - அசைவு, திரட்சி, முத்து. 

தரன்‌ - அட்ட வசுக்களிலொருவன்‌. 

தரா - ஒர்கசப்புக்கரை, சங்கு, பூசநாள்‌, 
பொன்னாதியேழுலகத்‌ தொன்று. 

தராகதம்பம்‌ - கடம்பு. 

தராங்கம்‌ - மலை. 

தராசு - துலாராசி, நிறைகோல்‌, 
பரணிநாள்‌. 

தராசுக்குண்டு - நிறைகல்‌. 

தராசுக்கோல்‌ - தராசுத்துலா. 

தராசுத்தட்டு - கன்னத்தட்டு. 

தராசுநா - தராசூசி. 

தராசுப்படி - நிறைகல்‌. 

தராசுமுள்‌ - தராசூசி. 

தராதரம்‌ - இனம்‌, தரம்‌, திறம்‌, மலை. 

தராதரன்‌ - திருமால்‌. 

தராதலம்‌ - கழேழுலகினொன்று, 
திறம்‌, பூமி. 

தராத்துமசன்‌ - செவ்வாய்‌. 

தராபதி - இராசா. 

தராமான்‌ - பூதேவன்‌, பூமிதேவி. 

தரி - தரிப்பு, தரியென்னேவல்‌. 

தரிசபூரணமாசம்‌ - யாகமிருபத்‌ 
தொன்றினொன்று. 

தரிசயாமினி - அமாவாசியிரவு. 

தரிசவிபத்து - சந்திரன்‌. 

தரிசனபேதி, தரிசனவேதி - காட்சியி 
விரும்பைப்பொன்னாக்கு மருந்து. 


தரிசனம்‌ - அறிவு, கண்‌, கண்ணாடி, 
கனா, காட்சி, நிறம்‌, பளிங்கு, 
யாகம்‌. 

தரிசனாவரணியம்‌ - எண்குற்றத்‌ 
தொன்று, அஃது காட்சிமறைப்பு. 

தரிசனீயம்‌ - அழகுள்ளது, காணப்‌ 
பவெனது. 

தரிசனை - கண்ணாடி, காட்‌ ௪. 

தரிசி - தரிசியென்னேவல்‌, தரிசிப்‌ 


பவன்‌. 


தரிசிதம்‌ - அறியப்பட்டது, விடயம்‌. 

தரிசித்தல்‌ - காண்டல்‌. 

தரிசு - சரிசு, விரையாநிலம்‌. 

தரிஞ்சகம்‌ - அன்றில்‌. 

தரிதம்‌ - அச்சம்‌, பீறல்‌. 

தரித்தல்‌ - அணிதல்‌, தங்கல்‌. 

தரித்திரம்‌ - வறுமை. 

தரித்திரன்‌ - வறியன்‌. 

தரித்திராயகன்‌ - எளியவன்‌. 

தரித்திரி - பூமி, வறியவள்‌. 

தரித்திரிதன்‌ - ஏளியவள்‌. 

தரிப்பித்தல்‌ - அணியச்செய்தல்‌, தரிக்‌ 
கப்பண்ணல்‌. 

தரிப்பு - கைப்பணம்‌, தரித்தல்‌, நிறுத்து 
மிடம்‌. 

தரியலர்‌, தரியலார்‌ - பகைவர்‌. 

தரு - ஓர்வகைச்சுதிப்பிரமாணம்‌, 
மரம்‌. 

தருக்கன்‌ - கேட்கிறவன்‌, தருக்கி, 
மன்றாட்டக்காரன்‌. 

தருக்கசாத்திரம்‌ - நியாயநூல்‌. 


தருக்கசிந்தாமணி - தற்கசாத்திரத்‌ 
தொன்று. 


தருக்கம்‌ - நியாயசல்லாபம்‌, வாது. 

தருக்கல்‌ - அகங்கரித்தல்‌, சிலாநாகக்‌ 
கல்‌. 

தருக்கவித்தியை - தருக்கசாத்திரம்‌. 

தருக்கி - செருக்கன்‌, தருக்கசாலி. 


தருமச்சேத்திரம்‌ 


wipro qT] - Z 15 


தருக்கித்தல்‌ - தற்கித்தல்‌. 

தருக்கு - அகங்காரம்‌, கதிர்‌, களிப்பு, 
தருக்கென்னேவல்‌. 

தருக்குதல்‌ - அகங்கரித்தல்‌, களித்தல்‌, 
வீரங்கொள்ளுதல்‌. 

தருசணம்‌ - அவசங்கை, கோபம்‌, 
புணர்ச்சி. 

தருசணி - வேசி. 

தருசம்‌ - ஊனம்‌, பெருமை, பொறா 
மை. 

தருச்சகன்‌ - கலைஞன்‌, வாயில்காப்‌ 
போன்‌. 

தருச்சனம்‌ - குற்றப்படுத்தல்‌, கோபம்‌, 
நிந்தைப்படுத்தல்‌. 

தருச்சாரம்‌ - கருப்பூரம்‌. 

தருச்சிதம்‌ - தாகம்‌, விருப்பம்‌. 

தருணதை - தருணி. 

தருணம்‌ - ஆமணக்கு, இளமை, 
எண்ணம்‌, சமயம்‌, புதுமை, 
பெருஞ்சீரகம்‌, மோட்சம்‌. 

தருணர்‌ - காளைப்பருவத்தோர்‌. 

தருணன்‌ - காளை, பிரமன்‌. 

தருணாஸ்தி - கொழுப்பு. 

தருணி - இளம்பெண்‌, சூரியன்‌, 
தெப்பம்‌, பெண்பருவநான்கி 
னொன்று, அஃது பதினாறுவயசு 
தொடங்கி முப்பது மட்டும்‌. 

தருணீகணம்‌ - இளம்பெண்கள்‌ 
கூட்டம்‌. 

தருதல்‌ - உண்டாக்கல்‌, கொடுத்தல்‌. 

தருத்தரம்‌ - மலை. 

தருநகம்‌ - முள்ளு. 

தருநிறப்பஞ்சரம்‌ - காந்தம்‌. 

தரப்பகம்‌ - தாழ்மை. 

தருப்பகன்‌ - காமன்‌. 

தருப்பசயனம்‌ - ஒர்தலம்‌, தவத்தோர்த 
விசினொன்று. 


தருப்படன்‌ - ஊர்காவற்காரன்‌. 


தருப்பணம்‌ - ஓமவிறகு, ஓர்சடங்கு, 
ஓர்தாளம்‌, கண்ணாடி, திருந்தி 
யாக்கல்‌, மந்திரநீரிறைத்தல்‌, மனத்‌ 
திருத்தி. 

தருப்பம்‌ - நாவிச்சட்டம்‌ பெருமை, 
வெப்பம்‌. 

தருப்பன்‌ - துட்சணன்‌. 

தருப்பி - அகப்பை, சருப்பபடம்‌. 

தருப்பித்தல்‌ - தருப்பணஞ்செய்தல்‌. 

தருப்பு - ஓர்கல்‌. 

தருப்பை - தெற்பை. 

தருமக்கருத்தர்‌ - நீதிதர்க்குநடுவர்‌. 

தருமக்கிழவர்‌ - தருமவான்கள்‌, 
வைசியர்பொது. 

தருமசங்கீதை - நீதிசாத்திரம்‌. 

தருமசத்திரம்‌ - அறச்சாலை. 

தருமசபை - தருமச்சங்கம்‌, நீதித்தலம்‌. 

தருமசமஸ்காரம்‌ - அனாதப்‌ பிரேதஞ்‌ 
சுடதெல்‌. 

தருமசாதனம்‌ - தருமங்கொடுத்த 
பொருளினுறுதி. 

தருமசாது - நற்குணன்‌. 

தருமசாத்திரம்‌ - கலைஞானமறு 
பத்தினான்கனொன்று, தரும 
நூல்‌. 

தருமசாலி - தருமஞ்செய்வோன்‌. 

தருமசாலை - தருமசத்திரம்‌, நியாயஸ்‌ 
தலம்‌. 

தருமசாவனன்‌ - ஒர்மனு. 

தருமசிந்தனம்‌ - தருமச்சிந்தை. 

தருமசிவாசாரி - வைசியகுரு. 

தருமசீலன்‌ - தருமசாலி. 

தருமசேத்திரம்‌ - பாரதர்‌ பொருத 
விடம்‌. 

தருமச்சக்கிரம்‌ - அருகனுடைய தரும 
சாதனச்‌ சக்ரெம்‌. 

தருமச்சங்கம்‌ - அறச்செயற்கடுத்த 
கூட்டம்‌. 


தருமச்சேத்திரம்‌ - குருக்கேத்திரம்‌. 


16 wipro AGG) - Z 


தருமணற்சுக்கான்‌ 


தருமணற்சுக்கான்‌ - கருமணற்‌ 
சுக்கான்கல்‌. 

தருமதேவதை - இயக்கிதேவி. 

தருமத்திரவி - கங்கை. 

தருமத்துவம்‌ - சன்மார்க்கம்‌, தேவபத்தி. 

தருமநடை - புண்ணியவொழுக்கம்‌. 

தருமநாள்‌ - பரணிநாள்‌. 

தருமநியாயம்‌, தருமநீதி - தருமமுறை. 

தருமநூல்‌ - தருமசாத்திரம்‌. 

தருமபத்தினி - இல்லொழுக்கிற்றிறம்‌ 
பாமனைவி. 

தருமபாகினி - இல்லொழுக்கத்திற்‌ 
குரிய மனைவி. 

தருமபாடகன்‌ - வேதபோதகன்‌. 

தருமபிரவத்திரு - வேதவியார்த்தி 
காரன்‌. 

தருமபுத்திரன்‌ - 
மூத்தோன்‌. 

தருமபுரம்‌ - இயமலோகம்‌, ஓர்தலம்‌. 

தருமபுருஷன்‌ - தருமன்‌. 

தருமம்‌ - அம்பு, அறம்‌, அஃது இராசத 
குணத்துளொன்று, இயல்பு, உப 
நிடதம்‌, ஒப்பு, சுத்தம்‌, தொழில்‌, 
நல்லொழுக்கம்‌, நியாயாப்‌ பிர 


பாண்டவரின்‌ 


மாணம்‌, யாகாதி கருமம்‌, வேதம்‌. 
தருமராசன்‌ - அருகன்‌, குந்திமுதற்‌ 
புதல்வன்‌, நமன்‌, பாலைமரம்‌, 
புத்தன்‌. 
தருமவாகனன்‌ - சிவன்‌. 
தருமவாசரம்‌ - பூரணை. 
தருமவாட்டி - தருமசீலி. 
தருமவாளி, தருமவான்‌ - தருமசீலன்‌. 
தருமவிலபவம்‌ - துன்மார்க்கம்‌. 
தருமன்‌ - குந்திபுதல்வருளொருவன்‌, 
சன்மார்க்கன்‌, பதினைந்தாம்‌ 
புத்தன்‌. 
தருமாசனம்‌ - நீதாசனம்‌. 


தருமாதிகரணம்‌ - நியாயஸ்தலம்‌. 


தருமாதிகாரி - நியாய விசாரணை 
காரன்‌. 

தருமாத்தி - தருமச்சங்கத்தலைவன்‌. 

தருமாத்திகாயம்‌ - புண்ணியவுடம்பு. 

தருமாத்தியட்சன்‌ - நீதியதிபன்‌. 

தருமாத்துமா - சுத்தன்‌. 

தருமாபேதம்‌ - நியாயத்தவறு. 

தருமி - தருமவாட்டி, தருமவான்‌. 

தருமிட்டன்‌ - நன்மைப்பிரியன்‌. 

தருமிருகம்‌ - குரங்கு. 

தருமோபதேசகன்‌ - குரு. 

தருராகம்‌ - தளிர்‌, புட்பம்‌. 

தருவாரி - கல்லுப்பு. 

தருவி - சட்டுவம்‌. 

தருவிராசன்‌ - பனைமரம்‌. 

தரூடம்‌ - தாமரைப்புட்பம்‌. 

தரை - கருப்பாசயம்‌, நரம்பு, பூமி, 
மூளை. 

தரைப்பங்கு - நிலவாரம்‌. 

தரைமட்டம்‌ - நிலவொப்பரவு. 

தரையிலாக்குருவி - ஓர்குருவி. 

தரைவாரம்‌ - தரைப்பங்கு. 

தர்க்கம்‌ - தருக்கம்‌. 

தர்ப்பகன்‌ - தருப்பகன்‌. 

தலகபாடம்‌ - இலைக்கதவு, முகை. 

தலகிருதயம்‌ - உள்ளங்கால்‌. 

தலசுத்தி - தலபுனிதம்‌. 

தலதரிசனம்‌ - புண்ணிய சேத்திரக்‌ 
காட்ச. 

தலத்தாது - நிலப்பனை. 

தலத்தார்‌ - புண்ணியசேத்திரத்தார்‌. 

தலபுராணம்‌ - தலவிசேடமுரைக்‌ 
குஞ்சரித்திரம்‌. 

தலமகிமை - சேத்திரமகாற்பியம்‌. 

தலம்‌ - ஆழம்‌, இடம்‌, இலை, உலகின்‌ 
பொது, உள்ளங்கால்‌, கருவி யுறை, 
கலப்பு, காடு, கீழ்‌, குவியல்‌, கை 


தலைதோய்தல்‌ 


wipro ஏர] - Z 17 


கொட்டல்‌, துவாரம்‌, நிமித்தம்‌, 
பனைமரம்‌, பாதி, பிளப்பு, பூமி, 
விரித்தகை. 

தலவிசேஷம்‌ - சேத்திரமுக்கியம்‌. 

தலன்‌ - தலம்‌. 

தலாடகம்‌ - அகழ்‌, காட்டெள்‌, சுழல்‌ 
காற்று, யானைச்செவி. 

தலாடகன்‌ - யானைப்பாகன்‌. 

தலாதிபதி, தலாதிபன்‌ - அதிகாரி, 
இராசா. 

தலிதம்‌ - பிளந்தது, மலர்ந்தது. 

தலினம்‌ - கட்டில்‌. 

தலை - அதிகாரம்‌, ஆகாயம்‌, அதி, 
இடம்‌, ஏழாம்வேற்றுமை, ஓரான்‌, 
சிரசு, தலைமை, திசை, பெருமை, 
முதல்‌. 

தலைகட்டுதல்‌ - மயிர்முடித்தல்‌, 
முற்றச்செய்தல்‌. 

தலைகவிழ்தல்‌ - அதோமுகமாதல்‌, 
நாணித்தல்‌. 

தலைகாட்டுதல்‌ - தன்னைக்‌ காட்டுதல்‌. 

தலைகொடுத்தல்‌ - காரியத்திலே 
முன்னிற்றல்‌. 

தலைகொண்டு புரவியாடுதல்‌ - 
வல்லபம்‌ பண்ணிவருந்தல்‌. 

தலைக்கடை, தலைக்கடைவாயில்‌ - 
முதற்பிரதானவாயில்‌. 

தலைக்கல்‌ - ஆட்டுக்கல்‌, பிரதானகல்‌. 

தலைக்கனப்பு - தலைப்பாரம்‌. 

தலைக்காவல்‌ - முக்கியகாவல்‌. 

தலைக்கிறுகிறுப்பு - தலைநடுக்கம்‌. 

தலைக்குடி - முதற்குடி.. 

தலைக்குத்தலைநாயகம்‌ - ஆளுக் 
காட்டலைமை. 

தலைக்குத்து - தலையிடி. 

தலைக்குலை - குலையின்றலை, 
முதற்குலை. 

தலை - குறை, கவந்தம்‌, சொல்லின்‌ 
முதல்‌ குறைதல்‌. 


தலைக்கூடுதல்‌ - ஒன்றித்தல்‌. 
தலைக்கூலி - தோணியிலா ளேற்று 
வோர்‌ வாங்குங்கூலி. 
தலைக்கொழம்பு - சிவிகையின்‌ முன்‌ 
கொழம்பு, முதன்மை யுள்ளவன்‌. 
தலைக்கொள்ளுதல்‌ - அதிகப்பட்டு 
மேலேறுதல்‌, ஏற்றுக்‌ கொள்ளுதல்‌. 
தலைக்கோடை - முதற்கோடை. 
தலைக்கோலம்‌ - தலையணி. 
தலைசாய்தல்‌, தலைசாய்த்தல்‌ - 
நாணித்தல்‌, வணங்குதல்‌. 
தலைசீவுதல்‌ - மயிர்கோதுதல்‌. 
தலைச்சன்‌ - முதற்பிள்ளை. 
தலைச்சார்த்து - தலைப்பா, தலையிற்‌ 
சீலை. 
தலைச்சீரா - தலையிலணியுங்கவசம்‌. 
தலைச்சுருணி, தலைச்சுருள்வள்ளி - 
பெருமருந்து. 
தலைச்சுழல்‌, தலைச்சுழற்சி - ஒர்‌ 
நோய்‌. 
தலைச்செய்தல்‌ - பலன்படல்‌, வாழ்ந்து 
தழைத்தல்‌. 
தலைச்சேரி - பட்டினம்‌. 
தலைச்சோடு - தலைச்சீரா. 
தலைச்சோழகம்‌ - முற்சோழகம்‌. 
தலைதடவுதல்‌ - கெடுத்தல்‌. 
தலைதடுமாறுதல்‌ - ஒழுங்கமாறுதல்‌, 
கலக்கடி. 
தலைதடுமாற்றம்‌ - கலக்கம்‌. 
தலைதட்டுதல்‌ - பறைவெட்டுதல்‌. 
தலைதல்‌ - மழைபெய்தல்‌ 
தலைதாழ்தல்‌ - நாணித்தல்‌, வணங்கல்‌. 
தலைதாழ்த்தல்‌ - வணங்கல்‌ 
தலைதீதல்‌ - அழிதல்‌. 
தலைதொட்டபிள்ளை - சுவிகார 
புத்திரன்‌. 
தலைதோஷம்‌ - தலைவிறைப்பு. 
தலைதோய்தல்‌ - நீராடல்‌. 


18 wipro AGG) - Z 


தலைத்திராணம்‌ 


தலைத்திராணம்‌ - தலைச்சீரா. 
தலைத்திருப்பு - ஒர்நோய்‌. 
தலைத்தூக்கம்‌ - அமைவு, தலை 
தாழ்தல்‌, நாணித்தல்‌. 
தலைநடுக்கம்‌ - கிறுகிறுப்பு. 
தலைநாள்‌ - அச்சுவினிநாள்‌. 
தலைநிமிர்த்தல்‌ - தலையுயர்த்தல்‌. 
தலைநீட்டுதல்‌ - முன்னிடுதல்‌. 
தலைகோ - தலைக்குத்து. 
தலைபோடம்‌ - பொடுதலை. 
தலைப்படல்‌, தலைப்படுதல்‌ - எதிர்த்தல்‌, 
தொடங்கல்‌, வளர்தல்‌, வாழ்தல்‌. 
தலைப்படுத்தல்‌ - வளரச்செய்தல்‌, 
வாழ்வித்தல்‌. 
தலைப்பட்டை - தலைக்கிடும்பட்டை. 
தலைப்பந்தி - பந்தியின்‌ முதலிடம்‌. 
தலைப்பற்று - தளப்பற்று. 
தலைப்பனி - முன்பனி. 
தலைப்பாகு, தலைப்பாகை - தலைப்பா. 
தலைப்பாடு - கூடுதல்‌, வளர்ச்சி. 
தலைப்பாரம்‌ - தலைக்கனம்‌ தலைச்‌ 
சுமை. 
தலைப்பாளை - தலைப்பாவினோ 
ருறுப்பு. 
தலைப்பிரட்டு - தொந்தறை. 
தலைப்பிரட்டை - கடற்றவளை. 
தலைப்பிரிதல்‌ - விட்டுப்பிரிதல்‌. 
தலைப்பிள்ளை - முதற்பிள்ளை. 
தலைப்பு - காரியமுடிவு, நுதி, விடு 
தலைப்பு. 
தலைப்புக்கிள்ளுதல்‌ - கொழுந்து 
நுள்ளுதல்‌. 
தலைப்புச்சாய்த்தல்‌ - தலைப்புவதக்கி 
விடுதல்‌, தலைப்புவெட்டல்‌. 
தலைப்புரட்டு - தொந்தறை. 
தலைப்புரட்டை - ஒரெறும்பு. 
தலைப்புரளுதல்‌ - மென்மேல்மிகுதல்‌. 
தலைப்புறம்‌ - முற்புறம்‌. 


தலைப்புற்று - ஒர்நோய்‌. 

தலைப்பெயல்‌ - முதல்மமை. 

தலைப்பெய்தல்‌ - ஒன்றாய்க்கூடுதல்‌. 

தலைப்போடுதல்‌ - கையிட்டுக்‌ கொள்‌ 
ளூதல்‌. 

தலைப்போர்‌ - முகனை. 

தலைமகள்‌ - தலைவி, மனைவி, முதற்‌ 
புத்திரி. 

தலைமகன்‌ - அதிகாரி, நாயகன்‌, 
பெருமையிற்சிறந்தோன்‌, முதற்‌ 
புத்திரன்‌. 

தலைமக்கள்‌ - மேன்மக்கள்‌. 

தலைமடக்கம்‌ - அடக்கம்‌. 

தலைமடக்கு - ஆதிமடக்கு. 

தலைமடங்கல்‌ - கீழ்ப்படிதல்‌, தணிதல்‌, 
வளைதல்‌. 

தலைமடை - வாய்க்காற்றலை. 

தலைமண்டை - தலையோடு. 

தலைமயக்கம்‌ - இடந்தடுமாற்றம்‌, 
கலக்கம்‌, தலைச்சுழற்சி, மதி 
மயக்கம்‌. 

தலைமயங்குதல்‌ - எங்கும்பொலிதல்‌, 
கலத்தல்‌, கூடுதல்‌, தலைதடு 
மாற்றம்‌. 

தலைமயிர்‌ - சரோருகம்‌. 

தலைமாடு - தலைப்புறம்‌. 

தலைமாணாக்கர்‌ - முதன்‌ மாணாக்கர்‌. 

தலைமாலை - சிரமாலை. 

தலைமுடி - சிகை. 

தலைமுழுகுதல்‌ - சருவாங்க ஸ்நானம்‌ 
பண்ணல்‌, முற்றாக நட்டப்படுதல்‌. 


தலைமுமுக்கு - சருவாங்கஸ்நானம்‌, 


மகளிர்சூதகம்‌. 
தலைமுறை - ஒருவரிருந்து வாழுங்‌ 
காலம்‌. 


தலைமூச்சினை, தலைமூர்ச்சனை - 
தீராக்கலக்கம்‌. 

தலைமேற்கொள்ளுதல்‌ - அதிகரித்தல்‌, 
பயபத்தியாயேற்றுக்‌ கொள்ளுதல்‌. 


தவசு 


wipro qT] - Z 19 


தலைமை - அதிகாரம்‌, முதன்மை. 
தலையடி, தலையடிப்பு - தலைக்‌ கதிர 
டித்தல்‌, தொந்தறை. 
தலையணை - உபாதானம்‌. 
தலையணைதாங்கி - கட்டிலினோ 
ருறுப்பு 
தலையல்‌ - நீந்துபுனல்‌, புதுநீர்வரவு, 
மழைபெய்துவிடுதல்‌. 
தலையமழிதல்‌ - கெடுதல்‌. 
தலையளித்தல்‌ - காத்தல்‌. 
தலையாகெதுகை - அடி களின்முதன்‌ 
மொழிமுதலெழுத்தொழிய 
ஒருபடி த்தாய்வருவது. 
தலையாடி - தலைப்புத்துண்டு. 
தலையாய்ச்சல்‌ - முதலாய்ச்சல்‌. 
தலையாரி - காவற்காரன்‌. 
தலையிடி - தலைக்குத்து. 
தலையிடுதல்‌ - ஏற்படுதல்‌. 
தலையிலெழுத்து - விதி. 
தலையில்லாச்சேவுகன்‌ - நண்டு. 
தலையிறக்கம்‌ - தலைத்தூக்கம்‌. 
தலையிற்சீலை - தலையிற்சுற்றும்‌ 
புடைவை. 
தலையீற்று - முதலீற்று. 
தலையுலாஞ்சல்‌ - தலைநடுக்கம்‌. 
தலையெடுத்தல்‌ - ஆட்படுதல்‌, தலை 
நிமிர்தல்‌. 
தலையெடுப்பு - அதிகப்படல்‌, நிமிர்ச்சி. 
தலையெழுத்து - விதி. 
தலையேறுதண்டம்‌ - வில்லங்கம்‌. 
தலையோடு - தலைமண்டை. 
தலைவடி - முதல்வி. 
தலைவணக்கம்‌ - தலைவளைத்தல்‌, 
மடக்கம்‌, வணக்கம்‌. 
தலைவணங்கல்‌ - வணங்கல்‌, 
விளைந்து, சாய்தல்‌. 
தலைவலி - தலைக்குத்து. 


தலைவன்‌ - அண்ணன்‌, அரசன்‌, 
எப்பொருட்குமிறைவன்‌, குரு, 
புருடன்‌, மூத்தோன்‌. 

தலைவாசகம்‌ - தலையேட்டுவசனம்‌. 

தலைவாய்தல்‌ - முதல்வாய்தல்‌, வாய்‌ 
தன்மண்டபம்‌. 

தலைவாரை, தலைவாரைப்பட்டை - 
ஒர்தலைப்பெட்டி 

தலைவார்தல்‌ - மயிர்சீவுதல்‌. 

தலைவி - எப்பொருட்குமிறைவி, 
மனைவி. 

தலைவிதி - விதி. 

தலைவிரிகோலம்‌ - அலங்கோலம்‌. 

தலைவிரித்தான்‌ - சாரணை, செருப்‌ 
படி. 

தலைவிரியன்‌ - மூளிவாய்ப்பெட்டி. 

தலைவிலை - முதல்விலை. 

தலைவீச்சு - தலைச்சுழற்சி. 

தலைவைத்தல்‌ - தலைப்போடுதல்‌, 
முன்னிடுதல்‌. 

தலோதரி - மனையாட்டி. 

தல்லம்‌ - குழி, நீர்க்குண்டு. 

தல்லி - தாய்‌. 

தல்லிகை - துறப்பு. 

தல்லு - புணர்ச்சி. 

தல்லுமெல்லு - இழுபறி. 

தல்லை - இளம்பெண்‌, தெப்பம்‌. 

தவ - குன்றல்‌, மிகுதி. 

தவக்கம்‌ - தடை, தாகம்‌, தேவை, 
வாட்டம்‌, விருப்பம்‌. 

தவக்கை - தவளை. 

தவங்கம்‌- துக்கம்‌. 

தவங்குதல்‌ - துக்கத்தல்‌, வாடுதல்‌. 

தவசம்‌ - தானியம்‌, பலபண்டம்‌. 

தவசி - தவத்தோன்‌, பண்டாரி. 

தவசிப்பிள்ளை - குருவின்வேலை 
காரன்‌. 


தவசு - தவம்‌. 


20 wipro AGG) - Z 


தவசுமுருங்கை 


தவசுமுருங்கை - ஓர்பூடு. 

தவச்சாலை - தவம்பண்ணுமிடம்‌. 

தவஞ்செய்தல்‌ - தவசுபண்ணல்‌. 

தவடை - தூடை. 

தவணை - எல்லை நீந்து வோர்க்கிடு 
மிதவை. 

தவணைச்சீட்டு - காலங்குறித்‌ தெழு 
அஞ்சீட்டு. 

தவண்‌ - சடை. 

தவண்டை - தவிப்பு, துகளிதம்‌. 

தவண்டையடித்தல்‌, தவண்டை யாடு 
தல்‌ - தவித்தல்‌, துகளித மாடுதல்‌. 

தவண்மரந்திரம்‌ - தடைமந்திரம்‌. 

தவதாயம்‌ - உபத்திரம்‌, நிலை கலங்கல்‌. 

தவத்தர்‌ - முனிவர்‌. 

தவத்தல்‌, தவத்துதல்‌ - தவற்றுதல்‌. 

தவத்தி - தவி. 

தவநிலை - தவவேடம்‌. 

தவந்து - தானியம்‌. 

தவப்பற்று - தவவிருப்பு, அஃது 
மனதினற்குணமூன்றினொன்று. 

தவப்பெண்‌ - தவஞ்செய்பவன்‌. 

தவம்‌ - காடு, காட்டாக்கினி, தவசு, 
அஃது இராசதகுணத்‌ தொன்று 
சாத்து விதகுணத்து மொன்று, 
புண்ணியத்‌ தொற்ற நான்கினு 
மொன்று, த, வெப்பம்‌. 

தவருதல்‌, தவர்தல்‌ - சிந்துதல்‌, தப்புதல்‌. 

தவர்‌ - தவரென்னேவல்‌, முனிவர்‌, 
வில்‌. 

தவலம்‌ - அவுபலபாஷாணம்‌. 

தவலுதல்‌ - குன்றல்‌, சாதல்‌. 

தவலை - தபலை. 

தவலோகம்‌ - தபோலோகம்‌. 

தவல்‌ - குறைவு. 

தவவேடம்‌ - தவச்சுரேபம்‌. 

தவழவாங்குதல்‌ - சூனவாங்குதல்‌. 


தவழ்சாதி - தவழுயிர்வருக்கம்‌. 


தவழ்தல்‌ - நகருதல்‌. 

தவழ்வன - தவழ்சாதி. 

தவளச்சத்திரம்‌ - வெண்குடை. 

தவளபக்கம்‌ - சுக்கெபக்கம்‌, வெண்‌ 
ணாரை. 

தவளமிருத்திகை - சுண்ணாம்பு. 

தவளம்‌ - கருப்பூரம்‌, சங்க பாஷா 
ணம்‌, வெண்மிளகு, வெண்மை. 

தவளை - தப்பளை. 

தவனைக்கல்‌ - ஓர்கல்‌. 

தவளைக்குறங்கு - ஆபரணத்தினோர்‌ 
பூட்டு. 

தவளைப்பாய்ச்சல்‌, தவளைப்பாய்த்து 
- சூத்திரநிலைநான்‌ கனொன்று, 
தவளைத்தத்து. 

தவளோற்பலம்‌ - வெள்ளாம்பல்‌. 

தவறல்‌ - கடத்தல்‌, குறைதல்‌, சாதல்‌, 
தப்புதல்‌. 

தவறு - குற்றம்‌, தப்பு, தவறென்‌ 
னேவல்‌. 

தவறுதல்‌ - அழிதல்‌, சாதல்‌, தப்புதல்‌, 
வழுவுதல்‌. 

தவற்றுதல்‌ - விலக்கல்‌. 

தவனகம்‌ - மருக்கொழுந்து. 

தவனம்‌ - ஆசை, தாகம்‌. 

தவனன்‌ - சூரியன்‌, நெருப்பு. 

தவன்‌ - எத்தன்‌, தவத்தி, புருடன்‌. 

தவாக்கினி - காட்டாக்கினி. 

தவாணகம்‌ - காற்று. 

தவாநிலை - வழுவாநிலை. 

தவால்‌ - அஞ்சல்‌. 

தவாவினை - தவறாச்செயல்‌, மலை, 
முத்தி. 

தவாளித்தல்‌ - துவாளிப்பாய்த்‌ 
தோண்டல்‌. 

தவாளிப்பு - துவாளிப்பு. 

தவிசம்‌ - சமுத்திரம்‌, மோட்சம்‌. 

தவிசு - தடுக்கு, டாய்‌, மெத்தை. 


தளதளப்பு 


wipro AS] - Z 21 


தவிடு - அரிசியின்றுகள்‌. 

தவிட்டான்‌ - ஒர்மரம்‌. 

தவிட்டுக்கிளி - ஒர்த்துக்கிளி. 

தவிட்டுச்செடி - மலைக்கொய்யா. 

தவிட்டுப்புறா - ஓஒர்புறா. 

தவிட்டுமேனி - சவட்டுப்பு. 

தவிட்டை - ஓர்மரம்‌. 

தவிட்டைப்புறா - ஒர்புறா. 

தவித்தல்‌ - இளைத்தல்‌, தாகப்படல்‌. 

தவிப்பு - இளைப்பு, தாகம்‌. 

தவிப்புவைத்தல்‌ - தகாவைத்தல்‌. 

தவிர்தல்‌ - ஒழிதல்‌, வற்றுதல்‌, விலகு 
தல்‌, வெறுத்துவிடுதல்‌. 

தவிர்த்தல்‌ - விட்டுவிடுதல்‌, விலக்குதல்‌. 

தவிர்ப்பு - ஒழிவு, தடை, விலக்கு. 

தவிர்வு - ஒழிவு, விலக்கு. 

தவிலை - ஓர்பாத்திரம்‌. 

தவில்‌ - ஒர்பறை. 

தவிழ்தல்‌ - தவிர்தல்‌. 

தவீசம்‌ - தவிசம்‌. 

தவுக்கார்‌ - சுண்ணச்சாந்து. 

தவுசெலம்‌ - முருங்கை. 

தவுதல்‌ - கெடுதல்‌, சாதல்‌. 

தவுரிதகம்‌ - தெளரிதகம்‌. 

தவுரிதம்‌ - தெளரிதம்‌. 

தவ்வல்‌ - இளைது, தவ்வுதல்‌. 

தவ்வி - அகப்பை. 

தவ்வு - சிதைவு, தவ்வென்னேவல்‌, 
துளை. 

தவ்வுதல்‌ - குந்திநடத்தல்‌, கெடுதல்‌. 

தவ்வெனல்‌ - குறைதல்‌. 

தவ்வை - அக்காள்‌, செவிலித்தாய்‌, 
மூதேவி. 

தழங்கல்‌, தழங்குதல்‌ - ஒலித்தல்‌. 

தழம்‌ - தயிலம்‌. 

தழலல்‌, தழலுதல்‌ - அழலல்‌. 


தழல்‌ - கவண்‌, கார்த்திகைநாள்‌, கிளி 
கடிகோல்‌, தழலென்னேவல்‌, தீ. 

தழற்கல்‌ - சுக்கான்கல்‌. 

தழற்பூமி - உவர்மண்‌. 

தழாத்தொடர்‌ - உருபும்‌ பயனிலையுந்‌ 
தழுவாது புணரும்‌ புணர்ச்சி. 

தழால்‌ - தழுவல்‌. 

தழிஞ்சி - சாய்ந்தார்மேற்படராமை. 

தழிந்தழீமெனல்‌ - ஈரடுக்கொலிக்‌ 
குறிப்பு. 

தழுதணை - ஒர்நோய்‌. 

தழுதழுத்தல்‌, தழுதழுப்பு - நாத்தடு 
மாறிப்பேசல்‌. 

தழுதாழை - ஒர்மரம்‌, அஃது தச 
மூலத்தொன்று. 

தழும்பு - காயம்‌, குற்றம்‌, நாத்தழும்பு, 
மறு. 

தழும்புபடுதல்‌ - குற்றப்படுதல்‌, மறுப்‌ 
படுதல்‌. 

தழுவணை - அணைக்குந்தலையணை, 
கடலட்டை, சாய்மான மெத்தை. 

தழுவல்‌ - தழுவுதல்‌. 

தழுவாவட்டை - ஓர்மீன்‌. 

தழுவுதல்‌ - ஏற்றுக்கொள்ளுதல்‌, 
கட்டியணைத்தல்‌, கலத்தல்‌. 

தழுவுதொடர்‌ - உருபும்பயனிலையும்‌ 
விரிந்துபுணரும்‌ புணர்ச்சி. 

தழை - இலை, தழையென்னேவல்‌, 
தளிர்‌, பீலிக்குடை, மயிற்றோகை. 

தமழைக்கை - தழைத்தல்‌. 

தழைதல்‌ - செழித்தல்‌, தளிர்த்தல்‌, 
வாழ்தல்‌. 

தழைத்தல்‌ - தளிர்த்தல்‌, வளர்தல்‌, 
வாழ்ந்திருத்தல்‌. 

தழைப்பு, தழைவு - பெருக்கம்‌, மிகுதி, 
வாழ்வு. 

தளகத்தன்‌ - சேனைத்தலைவன்‌. 

தளதளத்தல்‌ - இளகல்‌, சோபித்தல்‌. 


தளதளப்பு - இளக்கம்‌, சோபை. 


22 wipro AGG) - Z 


தளதளெனல்‌ 


தளதளெனல்‌ - இளக்கக்குறிப்பு, 
சோபைக்குறிப்பு. 

தளநார்‌ - தளர்நார்‌. 

தளபதி - தளகத்தன்‌. 

தளபாடம்‌ - தட்டுமுட்டு. 

தளப்படி - ஆயாசம்‌, நிலைதளம்பல்‌, 
முட்டுப்பாடு. 

தளப்பம்‌ - தளப்பற்றுமரம்‌, தளர்வு. 

தளப்பற்று - சதாளியோலை. 

தளப்பற்றுக்காரன்‌ - தளப்பற்றுப்‌ 
பிடிக்குங்கையாள்‌. 

தளப்பற்றுமிீன்‌ - ஓர்மீன்‌. 

தளமெடுத்தல்‌ - படையெடுத்தல்‌. 

தளம்‌ - இலை, உப்பரிகை, கப்பலின்‌ 
தட்டு, கூட்டம்‌, சாடி, சாந்து, 
தடிப்பு, நிலத்தின்றளம்‌, படை, 
பரந்தவடிவு, பூவிதழ்‌, வீட்டின்‌ 
றளம்‌. 

தளம்பல்‌ - அசைதல்‌, ததும்பல்‌, நடுங்‌ 
கல்‌,நிலைகுலைதல்‌, முட்டுப்படல்‌. 

தளரவிடுதல்‌ - தொய்யவிடுதல்‌. 

தளருடை - நுகைந்தவுடை. 

தளர்ச்சி - சோம்பல்‌, சோர்வு, தரித்‌ 
திரம்‌, மெலிவு, வருத்தம்‌. 

தளர்தல்‌ - தளர்ச்சி, நுகைதல்‌, விருத்‌ 
தாப்பியமாதல்‌. 

தளர்த்தல்‌ - நுகைத்தல்‌, பலவீனப்‌ 
படுத்தல்‌. 

தளர்நடை - தள்ளாட்டநடை, மிருது 
வானநடை. 

தளர்நார்‌ - மரமேற்றக்காரர்‌ காலுக்‌ 
கிடுநார்‌. 

தளர்பாடம்‌ - தாராளமானபாடம்‌. 

தளர்வு - சோர்வு, நுகைவு. 

தளவம்‌ - முல்லைக்கொடி. 

தளவரிசை - நிலத்திற்பரவுங்கல்‌. 

தளவாடம்‌ - தளபாடம்‌. 

தளவாய்‌ - ஆராய்ச்சி, படைத்‌ 
தலைவன்‌. 


தளவாய்க்கோவை - ஓர்கோவை. 

தளவாய்த்துவம்‌ - சேனாபதித்துவம்‌. 

தளவாளம்‌ - தளபாடம்‌. 

தளவியை - தளவரிசை. 

தளவு - முல்லை. 

தளி - குளிர்‌, கோயில்‌, மழைத்துளி, 
விளக்குத்தண்டு. 

தளிகை - உண்கலம்‌, புற்கைக்கட்டி. 

தளிசை - புற்கைக்கட்டி. 

தளிமம்‌ - அழுகு, கட்டில்‌, திண்ணை, 
மக்கட்படுக்கை, மெத்தை, வாள்‌. 

தளிரடி, தளிரியல்‌ - பெண்‌. 

தளிர்‌ - தழை, தளிரென்னேவல்‌. 

தளிர்த்தல்‌ - துளிர்த்தல்‌. 

தளிர்ப்பு - துளிர்ப்பு. 

தளுக்கிடுதல்‌ - அழுத்தமாக்குதல்‌, 
மினுக்குதல்‌. 

தளுக்கு - ஒளி, தளுக்கென்னேவல்‌, 
மினுக்கம்‌, மூக்குத்தி. 

தளுக்குணி - உரோசமில்லாதவன்‌. 

தளுக்குதல்‌ - அப்புதல்‌, ஒப்பரவு 
பண்ணல்‌. 

தளை - ஆண்மயிர்‌, கட்டு, கால்‌ 
விலங்கு, காற்சிலம்பு, தளை யென்‌ 
னேவல்‌, 
னொன்று, அஃது நின்ற சரீற்றசை 
யோடு வருஞ்சீர்‌ முதலசை 
யொன்றியு மொன்றாதுங்‌ கூடி 
நிற்பது, வரம்பு. 

தளைதட்டு - தளைபிழைப்பு. 

தளைதட்டுதல்‌ - 
பிழைத்தல்‌ 


யாப்புறுப்‌ பெட்டி 


யாப்பிற்றளை 


தளைதம்‌ - தளை. 

தளைகல்‌ - கட்டுண்ணல்‌, கட்டுதல்‌. 

தளைத்தல்‌ - பிணித்தல்‌. 

தளைநார்‌ - தடநார்‌. 

தளைபடுதல்‌, தளைப்படுதல்‌ - சிறைப்‌ 
படல்‌. 


தற்காலம்‌ 


wipro AS] - Z 23 


தளைப்பொருத்தம்‌ - செய்யுட்டளை 
யினிணக்கம்‌. 

தளையல்‌ - மறியற்படுத்‌துதல்‌. 

தளையவிழ்தல்‌ - கட்டுவிட்டுவிரிதல்‌. 

தளையன்‌-குயவர்‌,சான்றார்‌, மறவரிவர்‌ 
களிற்றலைவன்‌. 

தள்ளம்பாறுதல்‌ - 
தள்ளாடுதல்‌. 

தள்ளல்‌ - தவறு, தள்ளுதல்‌, பொய்‌. 


தத்தளித்தல்‌, 


தள்ளாடல்‌, தள்ளாடுதல்‌ - அசைதல்‌, 
தள்ளம்‌ பாறுதல்‌. 

தள்ளாட்டம்‌ - அசைவு. 

தள்ளாமை - இயலாமை, இல்லாமை. 

தள்ளிச்சி - புநீறு. 

தள்ளு - கழிவு, தள்ளென்னேவல்‌. 

தள்ளுண்ணல்‌ - தள்ளப்படுதல்‌. 

தள்ளுதல்‌ - இடங்கொடுத்தல்‌, 
இயலுதல்‌, ஓட்டுதல்‌, கக்குதல்‌, 
கழிக்குதல்‌, தாங்குதல்‌, நெருக்கு 
தல்‌, விட்டுவிடுதல்‌. 

தள்ளுநூக்குப்படுதல்‌ - இழுபறிப்‌ 
படுதல்‌. 

தள்ளுபடி - குறைவு, நீக்கம்‌, விலக்கு. 

தள்ளுமட்டம்‌ - யானையினிளங்‌ கன்று. 

தள்ளுமெள்ளு - இழுபறி. 

தள்ளை - மாதா. 

தறதறத்தல்‌, தறதறெனல்‌ - ஈரடுக்‌ 
கொலிக்குறிப்பு. 

தறி - கட்டுத்தறி, தறியென்னேவல்‌, 
தூண்‌, நெய்வார்தறி, முளை, 
வெட்டு. 

தறிகிடங்கு - ஆலைக்டெங்கு. 

தறிகை - உளி, தறி, மழு. 

தறிதல்‌ - தறிபடல்‌. 

தறித்தல்‌ - வெட்டல்‌. 

தறிப்பு - தறித்தல்‌. 

தறியாணி - வெட்டிரும்பு. 

தறுகணாளன்‌, தறுகண்ணன்‌ - குரூரன்‌, 
படைவீரன்‌. 


தறுகண்‌, தறுகண்மை - அஞ்சாமை, 
குரூரம்‌, மறம்‌. 

தறுகல்‌, தறுகுதல்‌ - தடைப்படல்‌, 
தவறுதல்‌. 

தறுகுறும்பன்‌ - துட்சணன்‌. 

தறுகுறும்பு - தப்பிதம்‌, துட்டத்தனம்‌. 

தறுக்கணித்தல்‌ - கன்றுதல்‌. 

தறுக்கணிப்பு - கன்றிப்பு. 

தறுசு - இழைக்குளிர்த்தி. 

தறுதலை - தறுகுறும்பு. 

தறுதலையன்‌ - தறுகுறும்பன்‌. 

தறுதும்பு - தறுதலை. 

தறும்பு - வரம்பு. 

தறுவாய்‌ - உற்றசமயம்‌. 

தறுவி - மருந்துமுதலியபூசு மோர்‌ 
கருவி. 

தறுவுதல்‌ - குறைதல்‌. 

தறை - ஆணியின்சடை, தரை, தறை 
தல்‌, தறையென்னேவல்‌. 

தறைதல்‌ - ஆணிமுதலியவற்றை 
யிறுக்கல்‌, சடைதல்‌, தைத்தல்‌. 

தறையாணி - சடையாணி. 

தற்கம்‌ - தருக்கம்‌. 

தற்கரன்‌ - கள்வன்‌. 

தற்காத்தல்‌ - இரட்சித்தல்‌, தன்னைக்‌ 
காத்தல்‌, பாதுகாத்தல்‌. 

தற்காத்தற்கடுதாசி -அறிவித்தற்‌ 
காகிதம்‌. 

தற்காப்பு - தற்காவல்‌, பாதுகாப்பு. 


தற்காலகிரகநிலை - குறித்தகாலத் துக்‌ 


கிரகநிற்குநிலை. 
தற்காலசுத்தபுடம்‌ - குறித்தகாலத்துக்‌ 
கிரகங்கணிற்கு நிலையைச்‌ 


சரியாயறி யுஞ்சுத்தகணிதம்‌. 
தற்காலமத்திமம்‌ - குறித்தகாலத்துக்‌ 

கிரகங்கணிற்கு நிலையைப்‌ 

பொதுவாக வறியுமத்திமகணிதம்‌. 


தற்காலம்‌ - தற்சமயம்‌. 


24 wipro aA) - Z 


தற்காலவிலை 


தற்காலவிலை - அக்காலக்கிரயம்‌. 

தற்காவல்‌ - கற்புநிறை, தற்காப்பு. 

தற்கி - தருக்கம்பண்ணுபவன்‌, தற்கி 
யென்னேவல்‌. 

தற்கித்தல்‌ - நியாயமுத்தரித்தல்‌, 
வாக்குவாதம்‌ பண்ணல்‌. 

தற்கிப்பு - தருக்கம்‌. 

தற்கிழமை - ஒற்றுமையாயுரியது. 

தற்குணம்‌ - சுயகுணம்‌. 

தற்குறி - கைக்க்று, தற்குறிப்பு. 

தற்குறிப்பணி - ஓரலங்காரம்‌, அஃது 
ஒரு பொருளைமற்றொரு பொரு 
ளின்றரும சம்பந்தத்‌ தினாலிஃதஃ 
தன்றெனத்‌ தெரிந்துமப்‌ பொரு 
ளாகத்தற்‌ குறிப்புச்‌ செய்தல்‌. 

தற்குறிப்பு - தரனாய்நியமிப்பது. 

தற்குறிப்பேற்றம்‌ - ஓரலங்காரம்‌, 
அஃது ஒரு பொருளின்‌ கணியல 

நிகழ்வது தவிரப்பிறி 
தொன்றை யேற்றிச்சொல்லுதல்‌. 

தற்குறைச்சல்‌ - குறைவு, தேய்வு. 

தற்கொலை - தன்னைத்தான்‌ கொல்‌ 
லுதல்‌. 

தற்கோலம்‌ - தக்கோலம்‌. 


பாய்‌ 


தற்சணம்‌ - உடனே. 

தற்சமம்‌ - வடமொழிக்கும்‌ பிற 
பாடைக்கும்‌ பொதுச்சொல்‌. 

தற்சமயம்‌ - அச்சமயம்‌, உற்றசமயம்‌. 

தற்சனி - சுட்டுவிரல்‌. 

தற்சாட்சி - மனச்சாட்‌ ௪. 

தற்சிவம்‌, தற்சிவன்‌ - பரமேச்சுரன்‌. 

தற்சினேகம்‌ - தன்னைச்சினேகிக்‌ 
குஞ்சினேகம்‌. 

தற்சுட்டு - தற்குறிப்பு. 

தற்சுதந்திரம்‌ - தனக்குடையது. 

தற்சுபாவம்‌ - சுயகுணம்‌. 

தற்சுரூபம்‌ - சுயரூபம்‌. 

தற்செயல்‌ - தானாய்நிகழ்வது. 


தற்செய்தல்‌ - பலித்தல்‌, வாய்த்தல்‌. 

தற்செல்வம்‌ - வலி. 

தற்பகன்‌ - தருப்பகன்‌. 

தற்பகீடம்‌ - மூட்டைப்பூச்சி. 

தற்பணம்‌ - தருப்பணம்‌, பளிங்கு, 
முதுகெலும்பு, யானைமுதுகு. 

தற்பதம்‌ - தன்னையுந்தலை வனையு 
மறிதல்‌ 

தற்பம்‌ - அகந்தை, சில, பாவம்‌, மக்கட்‌ 
படுக்கை, மனைவி, மெத்தை, 
மேனிலை, வஞ்சனை. 

தற்பரம்‌, தற்பரன்‌ - கடவுள்‌, சிவன்‌. 

தற்பரை - சிவசத்தி, முப்பது மாத்திரை 
கொண்டநேரம்‌. 

தற்பலம்‌ - வெள்ளாம்பல்‌. 

தற்பவம்‌ - வடமொழியிற்றிரிந்த 
சொல்‌. 

தற்பாடி - வானம்பாடி. 

தற்பி - இந்திரன்‌, இந்திரன்கொடி, 
தற்பியென்னேவல்‌. 

தற்பித்தல்‌ - தருப்பித்தல்‌. 

தற்புகழ்ச்சி - தன்மேம்பாடுகூறல்‌. 

தற்புணர்ச்சி - சுயபுணரச்சி, 

தற்புருடம்‌ - சவனைம்முகத்‌ தொன்று. 

தற்பொழிவு - தன்னயம்‌. 

தற்போதம்‌ - தன்னறிவு, பிரமஞானம்‌. 

தனகரன்‌ 
சுதந்தரன்‌. 

தனகு - உள்ளக்களிப்பு, தலகென்‌ 


- கள்வன்‌, குபேரன்‌, 


னேவல்‌. 
தனகுதல்‌ - களித்தல்‌, சருவுதல்‌. 
தனகேலிகன்‌ - குபேரன்‌. 
தனக்காரர்‌ - ஒர்சாதியார்‌. 
தனஞ்சயன்‌ - அருச்சுனன்‌, உயிர்‌ 
போகனும்‌ போகாதுடலை வீக்கித்‌ 
தலை கிழித்தகலும்‌ வாயு, தீ. 
தனதற்பம்‌ - செல்வவிடம்பம்‌. 


தனதன்‌ - ஈகையாளன்‌, குபேரன்‌. 


தனிவழி 


wipro ஏர] - Z 25 


தனதானுசன்‌ - இராவணன்‌. 

தனதிருட்சணம்‌ - பொருளாசை. 

தனது - சினேகம்‌, தன்னுடையது. 

தனபதி - குபேரன்‌. 

தனபதித்துவம்‌ - உதாரகுணம்‌. 

தனபாரம்‌ - கொங்கை. 

தனம்‌ - எண்ணிலோரடையாளம்‌, 
சம்பத்து, தன்மை, பசுக்கன்று, 
யொன்‌, முலை. 

தனயன்‌ - புத்திரன்‌. 

தனயை - புத்திரி. 

தனரேகை - கையிரேகையி னொன்று. 

தனலக்குமி - அட்டலக்குமியி 
னொன்று. 

தனவசியர்‌ - தனவைசியர்‌. 

தனவந்தன்‌, தனவான்‌ - செல்வன்‌. 

தனவனா - ஆச்சாமரம்‌. 

தனவைசியர்‌ - மூவைசியரினொருவர்‌, 
அவர்‌ வணிகர்‌. 

தனவையாதம்‌ - சிறுகாஞ்சொறி. 

தனாட்டி - தனவாட்டி. 

தனாட்டியன்‌ - தனவான்‌. 

தனாதிகிருதன்‌ - பொக்கெ்காரன்‌. 

தனாதிபன்‌, தனாத்தியட்சன்‌ - குபேரன்‌, 
பொக்கிஷகாரன்‌. 

தனாது - தன்னுடையது. 

தனாபாரம்‌ - தனம்‌. 

தனாற்சனம்‌ - திரவியாற்சிதம்‌. 

தனி - ஒப்பின்மை, ஒற்றை கலப்பில்‌ 
லாதது, சுத்தம்‌, தனிமை, தனியென்‌ 
னேவல்‌. 

தனிகம்‌ - கொத்தமல்லி. 

தனிகன்‌ - கடன்றியாகி, கணவன்‌, 
தனவான்‌. 

தனிகை - இளம்பெண்‌, பதிவிரதை, 
பெண்‌. 

தனிக்குடை - தனியரசாட்‌ சி. 

தனிக்குறில்‌ -தனிநிற்குங்குற்றெழுத்து. 


தனிக்கோலான்‌ - கடவுள்‌, சுயாதிபதி. 

தனிசு - கடன்‌. 

தனிச்சொல்‌ - தனிமொழி. 

தனிட்டை - அவிட்டநாள்‌. 

தனிதம்‌ - முழக்கம்‌. 

தனித்தல்‌ - உதவியற்றிருத்தல்‌, தனி 
யாதல்‌. 

தனித்தியலிடுகுறி - ஒன்றிற்கும்‌ பல 
வற்றிற்கும்‌ பொதுவாய்‌ வழங்கு 
மிடுகுறிப்‌ பெயர்‌. 

தனித்திருத்தல்‌ - ஒன்றியாயிருத்தல்‌, 
தனிமையாயிருத்தல்‌. 

தனிநிலை - ஆய்தவெழுத்து. 

தனிப்பாடு - தனிப்பு, முழுப்பொறுப்பு. 

தனிப்பாட்டு - முத்தகம்‌, ௮௦து ஒன்றன்‌ 
பேரிற்சொன்னஓற்றைக்கவி. 

தனிப்பு - தனிமை. 

தனிப்புறம்‌ - ஏகாந்ததலம்‌, மறை 
விடம்‌. 

தனிப்பெறுதல்‌ - தனிப்படுதல்‌. 

தனிப்போர்‌ - தனிப்படை. 

தனிமுதல்‌ - கடவுள்‌. 

தனிமை - உவமையின்மை, ஏகாந்தம்‌, 
தனிப்பு, பிரிவு. 

தனிமையாற்றல்‌ - 
குணத்தொன்று. 

தனிமொழி - தனியேநிற்குஞ்சொல்‌. 

தனியரசாட்சி - ஏகாதிபத்தியம்‌, 


வணிகரெண்‌ 


சுயவரசாட்சி. 
தனியன்‌ - ஒன்றி, தனித்தது. 
தனியிருத்தல்‌ - தனியேயிருத்தல்‌. 
தனியுப்பு - அமுரி. 
தனியுவமம்‌ - ஒருபொருளுவமம்‌ 
(உம்‌) கன்னெஞ்சு. 
தனியெழுத்து - கூட்டரவற்றதனி 
யொலியெழுத்து. 
தனிவலிப்பெருமாள்‌ - குப்பைமேனி. 
தனிவழி - துணையற்றபிரயாணம்‌. 


26 wipro AGG) - Z தனு 


தனு - அதிதி, உடல்‌, ஓரிராசி, சிறுமை, 
தோல்‌, பெண்‌, வில்‌. 

தனுகரன்‌ - வில்லாச்சிரமி. 

தனுகாண்டம்‌ - அம்பு, வில்‌. 

தனுகூபம்‌ - உரோமத்துவாரம்‌. 

தனுக்கோடி - சேதுதர்த்தம்‌. 

தனுசஞ்சாரணி - பத்துவயதுப்பெண்‌. 

தனுசர்‌ - அசுரர்‌, மகார்‌. 

தனுசனி, தனுசன்‌ - மகன்‌. 

தனுசாத்திரம்‌ - வில்வித்தை. 

தனுசாரி - இந்திரன்‌, திருமால்‌. 

தனுசு - தனுவிராசி, வில்‌. 

தனுசை - மகள்‌. 

தனுதரன்‌ - வில்லுடையோன்‌. 

தனுத்திரம்‌ - போர்க்கவசம்‌. 

தனுத்திருமம்‌ - மூங்கில்‌. 

தனுநபம்‌ - வெண்ணெய்‌. 

தனுப்பச்சை - பச்சைக்கல்‌. 

தனுப்பாஷாணம்‌ - சரகாண்ட 
பாஷாணம்‌. 

தனுப்பீசம்‌ - இந்திரகோபம்‌. 

தனுமேகசாய்கை - நீலக்கல்‌. 

தனுரசம்‌ - வியர்வை. 

தனுரணம்‌ - தனுவிரணம்‌. 

தனுரத்தினம்‌ - சூடாலைக்கல்‌. 

தனுராகம்‌ - மாணிக்கம்‌. 

தனுருகம்‌ - உரோமம்‌. 

தனுரேகை - தனுவாகாரமானரேகை. 

தனுர்‌ - தனுசு. 

தனுர்வேதம்‌ - 
னொன்று. 

அனுவரதம்‌ - ஓர்நரகம்‌, ஒர்நோய்‌. 


தனுவாரம்‌ - போர்க்கவசம்‌. 


உபவேதநான்கி 


தனுவித்தை - வில்லாச்‌சரமக்கல்வி. 
தனுவிரணம்‌ - சிரங்கு. 
தனுவிருக்கம்‌ - ஆச்சாமரம்‌. 
தனுவேதம்‌ - தனுர்வேதம்‌. 


தனேசன்‌ - குபேரன்‌. 

தனை - அளவு, எண்‌. 

தனையள்‌ - தனயை. 

தனையன்‌ - தனயன்‌. 

தனையை - தனயை. 

தனேபசயம்‌ - திரவியாற்சனம்‌. 

தன்‌ - ஓர்சாரியையுருபு. 

தன்காலம்‌ - தன துதத்‌துவஞ்‌ செல்லத்‌ 
தக்க காலம்‌. 

தன்கு - களிப்பு. 

தன்குலம்வெட்டி - தன துவமிசத்தைக்‌ 
கெடுக்றெவன்‌. 

தன்படுவன்‌ - விளைவுப்பு. 

தன்பாடு - தன்காரியம்‌. 

தன்பொருட்டனுமானம்‌ - தன்னப்‌ 
பியாசத்‌ தினாலனுமானித்தறிதல்‌. 

தன்பொறுப்பு - தன்மேற்பாரம்‌. 

தன்மதாதா - நல்லுபகாரி. 

தன்மதிப்பு - தன்மேம்பாடு. 

தன்மம்‌ - தருமம்‌. 

தன்மலைக்காசி - சாலக்கிராமம்‌. 

தன்மன்‌ - தருமன்‌, திப்பிலிமூலம்‌. 

தன்மாதன்மியம்‌ - புண்ணியபாவம்‌. 


தன்மாத்திகாயம்‌ - புண்ணியதேகத்‌ 


தொன்று. 
தன்மாத்திரை - பூதங்களினாதி, 
பொறிகளின்‌ மூலம்‌. 


தன்மானி - எளிமை, நிற்பந்தன்‌. 

தன்மூப்பு - இட்டம்‌. 

தன்மேம்பாடு - தற்புகழ்ச்சி. 

தன்மேம்பாட்டுரை - ஓரலங்காரம்‌, 
அஞ்து தற்புகழ்ச்சி. 

தன்மை - ஓரலங்காரம்‌, குணம்‌, 
சுபாவம்‌, நிலைபரம்‌, மாதிரி, 
மூவிடத்தொன்று. 

தன்மையெழுத்து - உணர்வெழுத்து. 

தன்வசம்‌ - தன்பொறுப்பு, தன்மாதிரி. 


தாகனம்‌ 


wipro ASA] - Z 27 


தன்வந்திரி - ஒர்வைத்தியசாத்திரி, 
சிவன்‌, சூரியன்‌. 

தன்வயத்தாதல்‌ - கடவுளதறுகுணத்‌ 
தொன்று. 

தன்வழி - தன்வசம்‌. 

தன்வழிப்படுத்தல்‌ - தன்வசப்படுத்தல்‌. 

தன்விருத்தி - தன்றொழில்‌. 

தன்வினை - எழுவாய்க்‌ கருத்தாவின்‌ 
புடையெயர்ச்சியாய்‌ நிகழுந்‌ 
தொழில்‌. 

தன்வேதனைக்காட்சி - அராகாதி 
யாலறிந்தாசைப்படுவது. 

தன்னடக்கம்‌ - தன்னைக்கட்டுப்‌ 
பாடுபண்ணல்‌. 

தன்னந்தனி - மிகுதனி. 

தன்னமை - இயக்கம்‌, ஒத்தாசை, 
சினேகம்‌, தாழ்மை. 

தன்னம்‌ - அற்பம்‌, பசுவின்கன்று, 
மான்கன்று. 

தன்னயம்‌ - தன்பலன்‌. 

தன்னரசு - இட்ட மானவாளுகை. 

தன்னரசுநாடு, தன்னரசுபற்று - 
இராசாவில்லாத தேசம்‌. 

தன்னரண்காத்தல்‌ - எண்வகை 
வெற்றியினொன்று. 

தன்னவன்‌ - தன்னுடை யவன்‌. 

தன்னறிவு - சுயவறிவு, பிறஞ்லை. 

தன்னிச்சை, தன்னிட்டம்‌ - மனப்படி. 

தன்னியத்துவம்‌ - செல்வமுடைமை. 

தன்னியம்‌ - தனது, திரவியம்‌, முலைப்‌ 
பால்‌. 

தன்னியன்‌ - தளவான்‌. 

தன்னியாசி - ஒர்பண்‌. 

தன்னியை - வளர்த்ததாய்‌. 

தன்னிரைமீட்டல்‌ - எண்வகை வெற்றி 
யினொன்று. 

தன்னிலை - சுபாவநிலை. 


தன்னிறம்‌ - மாந்தளிர்ச்சிலை. 


தன்னினி - வேங்கைமரம்‌. 
தன்னீங்கல்‌ - தன்னிட்டம்‌, தான்றவிர்‌ 
வாதல்‌. 
தன்னுணர்ச்சி - தன்னறிவு. 
தன்னுதல்‌ - சற்றுச்சற்றாய்க்‌ கொண்டு 
போதல்‌. 
தன்னுதோணி, தன்னுவத்தை - சிறு 
வத்தை. 
தன்னெடுப்பு - அகந்தை, தன்முயற்சி. 
தன்னேத்திரம்‌ - கோமேதகம்‌. 
தன்னை - தாய்‌, இரண்டாம்‌ வேற்று 
மையுருபுடைப்‌ படர்க்கையொ 
ருமை விரவுப்‌ பெயர்‌ மூத்தோன்‌. 
தன்னைக்கட்டுதல்‌ - தன்னைக்காவல்‌ 
செய்தல்‌,மனதைக்கட்டுப்‌ படுத்தல்‌. 
தன்னைப்பருப்பித்தல்‌ - தன்னைப்‌ 
புகழ்தல்‌, தன்னையுயர்த்தல்‌. 
தன்னையறிதல்‌ - இருதுவாதல்‌, 
தன்றன்மையுணர்தல்‌. 
தன்னையொறுத்தல்‌ - தனக்குள்ள 
செலவைக்குறைத்தல்‌, தன்னைக்‌ 
கொல்லல்‌, தன்னைவாட்டுதல்‌. 
தன்னொழுக்கம்‌ - தன்னிலைக்குத்‌ 
தக்க பரிமாற்றம்‌. 


தா 

தா - அழிவு, ஓரெழுத்து, குற்றம்‌, 
கேடு, கொடியன்‌, தாண்டுதல்‌, 
தாவென்னேவல்‌, பகை, பாய்தல்‌, 
பிரமன்‌, வருத்தம்‌, வலி, வியாழம்‌. 

தாகசாந்தி - விடாய்தணித்தல்‌. 

தாகசுரம்‌ - ஓர்சுரம்‌. 

தாகப்புளி - விடாய்ப்புளி. 

தாகமெடுத்தல்‌ - தாகங்கொள்ளுதல்‌. 

தாகம்‌ - ஆசை, உணவு, எரிவு, எருது, 
தூண்‌, நீர்விடாய்‌, அஃது உயிர்‌ 
வேதனையினொன்று, மாயயாக்‌ 
கை பதினெண்‌ குற்றத்துமொன்று. 


தாகனம்‌ - தகனம்‌. 


28 wipro AGA) - Z 


தாகன்‌ 


தாகன்‌ - கொடையாளன்‌, யாகஞ்‌ 
செய்விப்போன்‌. 

தாகித்தல்‌ - தாகங்கொள்ளுதல்‌. 

தாக்கணங்கு - இலக்குமி. 

தாக்கணித்தல்‌ - அத்தாட்‌ சிப்படுத்தல்‌. 

தாக்கம்‌ - அதைப்பு, கனப்பு, வீக்கம்‌. 

தாக்கல்‌ - தாக்குதல்‌. 

தாக்காட்டுதல்‌ - ஆதரவுபண்ணுதல்‌, 
உதவிசெய்தல்‌, ஏஎய்த்தல்‌. 

தாக்கிதை - கட்டளைப்பத்திரம்‌. 

தாக்கியன்‌ - தார்க்யென்‌. 

தாக்கீது - தாக்கிகை. 

தாக்கு - அடி, அதிர்ச்சி, உரம்‌, கனம்‌, 
தாக்கென்னேவல்‌, போர்‌, வலி. 

தாக்குதல்‌ - அடித்தல்‌ எண்கூட்டிப்‌ 
பெருக்கல்‌, எதிர்த்தல்‌, கனத்தல்‌, 
தள்ளுதல்‌, தாழுதல்‌, பாய்தல்‌, 
முட்டண்ணல்‌. 

தாங்கல்‌ - குளம்‌, தாங்குதல்‌, விதனம்‌. 

தாங்கான்மட்டை - நரற்பாவைத்தாங் 
கவைக்குமட்டை. 

தாங்கி - ஆதாரம்‌, பணிகளின்கடை 
ப்பூட்டு, பூண்‌. 

தாங்குகோல்‌ - மரக்கோல்‌. 

தாங்குதல்‌ - அணைத்தல்‌, ஆதரித்‌ 
தல்‌, காத்தல்‌, சகித்தல்‌, சுமத்தல்‌, 
தரித்தல்‌, 
பொறுத்தல்‌, விதனப்படுதல்‌. 

தாசத்துவம்‌ - அடிமைத்தனம்‌. 

தாசநந்தினி - சத்தியவதி, அவள்‌ 


வியாசன்றாய்‌. 


தோணி தள்ளல்‌, 


தாசபாலனம்‌ - தயாவிருத்தி பதினான்‌ 
கினொன்று, அஃது அடிமை 
காத்தல்‌. 

தாசபுரம்‌, தாசபூரம்‌ - ஓர்புல்‌. 

தாசரதன்‌ - இராமன்‌. 

தாசரி - மலைப்பாம்பு. 

தாசர்‌ - அடிமைகள்‌, நெய்தனில 


மாக்கள்‌. 


தாசனப்பொடி - பன்மினுக்குதூள்‌. 

தாசன்‌ - அடிமை, ஊழியக்காரன்‌, 
சூத்திரன்‌, ஞானி, நெய்தனிலத்த 
வன்‌. 

தாசி, தாசிகை - அடிமை, நாடகக்‌ 
கணிகை, பரணிநாள்‌ மேகவண்‌ 
ணப்பூவுளமரு தோன்றிமரம்‌. 

தாசிக்கல்‌ - காக்கைக்கல்‌. 

தாசிதம்‌ - அழிந்தது. 

தாசியம்‌ - அடிமைத்தனம்‌. 

தாசு - இரண்ட ரைநாழிகை கொண்ட 
நேரம்‌, சூதாடுகருவி, நாழிகை 
வட்டம்‌. 

தாசுவம்‌ - கொடை. 

தாசுவன்‌ - கொடையாளன்‌. 

தாசேயன்‌ - வேலைகாரன்‌. 

தாசேரகம்‌, தேசேரம்‌ - ஓட்டகம்‌. 

தாசேரன்‌ - வேலைகாரன்‌. 

தாசோகம்‌ - ஒட்டகம்‌. 

தாடகை - ஒரரக்கி. 

தாடங்கம்‌ - காதணி, தோடு. 

தாடபத்திரம்‌ - ஓர்காதணி. 

தாடம்‌ - உப்பட்டி, ஒலி, தண்டித்தல்‌, 
மலை. 

தாடனம்‌ - அடித்தல்‌, தட்டுதல்‌. 

தாடன்‌ - தாசன்‌. 

தாடாண்மை - முயற்சி. 

தாடாளன்‌ - முயற்சியுள்ளோன்‌. 

தாடாற்றி - ஆறுதல்‌, சகாயம்‌. 

தாடி - மாடுமுதலியவற்றின்‌ கழுத்‌ 
தாரம்‌, மோவாய்‌, மோவாய்‌ மயிர்‌. 

தாடித்தல்‌ - அமர்த்தல்‌, இடித்தல்‌, 
தட்டல்‌. 

தாடியமஞ்சம்‌ - சத்திக்கொடி. 

தாடிமபட்சணம்‌, தாடிமப்பிரியம்‌ - கிளி. 

தாடிமம்‌ - சிற்றேலம்‌, தாதுமாதளை. 

தாடை - தாடி, பெரும்பல்‌, விருப்பம்‌. 

தாட்குற்றியீனுதல்‌ - செந்தாளீனல்‌. 


தாது 


wipro ASA] - Z 29 


தாட்கோரை - ஓர்புல்‌. 

தாட்சகம்‌ - தக்கன்வமிசம்‌. 

தாட்சணம்‌ - தாட்சணியம்‌, தாட்‌ 
சணை, தாட்சண்ணியம்‌, இரக்கம்‌, 
தாழ்மை. 

தாட்சம்‌ - முந்திரிகை. 

தாட்சயம்‌ - விவேகம்‌. 

தாட்சாயணம்‌ - பொன்‌, பொன்னா 
பரணம்‌. 

தாட்சாயணி - இருபத்தேழ்‌ நட்‌ சத்திரப்‌ 
பொது, உரோகணி, துற்கை. 

தாட்சாயணீபதி - சந்திரன்‌. 

தாட்சாயணீபன்‌ - சந்திரன்‌, சிவன்‌, 

தாட்சாயம்‌ - வலியான்‌. 

தாட்சிணியம்‌, தாட்சிணை - இரக்கம்‌. 

தாட்சிண்ணியம்‌ - இணக்கம்‌, இரக்கம்‌, 
சமர்த்து. 

தாட்டன்‌ - கடுவன்குரங்கு, தலைவன்‌. 

தாட்டாந்தகம்‌ - திருட்டரந்தப்பட்ட து. 

தாட்டாந்தரம்‌ - அத்தாட்சி வேண்டி 
யன. 

தாட்டான்‌ - தலைவன்‌. 

தாட்டி - தலைவி. 

தாட்டிகம்‌ - அகந்தை, பலம்‌. 

தாட்டுப்போட்டு, தாட்டுமேட்டு, தாட்‌ 
டோட்டு - குழப்பம்‌. 


தாட்படை - கோழி. 

தாட்பாள்‌ - கதவடைக்குந்தாள்‌, நுழை 
யடைக்குந்தாள்‌. 

தாணி - ஓர்மரம்‌, தாணியென்‌ னேவல்‌. 

தாணித்தல்‌ - தறைதல்‌, தாளித்தல்‌, 
துப்பாக்கியில்மருந்திடுதல்‌, பலப்‌ 
படுத்தல்‌. 

தாணு - குறுந்தறி, சிவலிங்கம்‌, சிவன்‌, 
தாபரம்‌, தூண்‌, நிலை, நிலை 
பேறு, மலை, வெற்றி. 


தாணையம்‌ - பாளயம்‌. 


தாண்டகம்‌ - ஒர்பிரபந்தம்‌, அஃது 
இருபத்தாறெழுத்தின்‌ மிக்க 
வெழுத்தானடி கொண்டு வரும்பா. 


தாண்டல்‌ - தாண்டுதல்‌. 

தாண்டவதாலிகன்‌ - நந்திதேவன்‌. 

தாண்டவப்பிரியன்‌ - சிவன்‌. 

தாண்டவம்‌ - கூத்து, சிவன்கூத்து. 

தாண்டவராயன்‌, தாண்டவன்‌ - சிவன்‌. 

தாண்டி - நடனசாத்திரம்‌. 

தாண்டு - கடத்தல்‌, தாண்டென்‌ 
னேவல்‌, வெற்றி. 

தாண்டுதல்‌ - ஆடுதல்‌, கடத்தல்‌, 
பாய்தல்‌, வெல்லுதல்‌. 

தாதகி - ஆத்தி. 

தாதக்கூத்து - ஓர்கூத்து. 

தாதச்சி - தவப்பெண்‌. 

தாதமார்க்கம்‌ - சரிதைநிலை. 

தாதம்‌ - கொடை. 

தாதரூப்பியரூபகம்‌ - ஒரலங்காரம்‌. 

தாதர்‌ - அடிமைக்காரர்‌, கொடை 
யாளர்‌, தொண்டர்‌, வைணவர்‌ 
களினோர்‌ வகையார்‌. 


தாதன்‌ - அடிமைக்காரன்‌, ஈகை 
யாளன்‌, தொண்டன்‌, பிதா. 
தாதா - ஈகையாளன்‌, பிதா, பிரமன்‌. 


தாதாத்துமியம்‌, 


ஒருமைப்பட்டிருக்கை. 


தாதான்மியம்‌ - 


தாதி - அடியவள்‌, செவிலித்தாய்‌, 
தோழி. 

தாதிராசகம்‌ - இந்திரியம்‌. 

தாதிரு - திருமால்‌, பிதா, பிரமன்‌. 

தாது - ஓராண்டு, காலிக்கல்‌, சத்த 
தாது, அஃது இரதம்‌, இரத்தம்‌, 
எலும்பு, சுக்கிலம்‌, தசை, தோல்‌, 
மூளை, சொன்‌ மூலம்‌, தாதுமா 
தளை, துகள்‌, நரம்பு, பஞ்சபூதம்‌, 
பஞ்சவிடயம்‌, பூந்தாது, பொன்‌ 
னாதியெழு, மண்ணாதியைந்து. 


30 wipro AGG) - Z 


தாதுகட்டுதல்‌ 


தாதுகட்டுதல்‌ - சுக்கிலத்தம்பனம்‌ 
பண்ணுதல்‌. 

தாதுகலித்தல்‌ - தூாதுகக்குதல்‌. 

தாதுக்களையோன்‌ - புட்பராகம்‌. 

தாதுசேகரம்‌ - துருசி. 

தாதுநட்டம்‌ - தாதுச்சிதைவு. 

தாதுபார்த்தல்‌ - கைநாடியறிதல்‌. 

தாதுமாதளை - ஓர்மாதளை. 

தாதுமாரிணி - பொரிகாரம்‌. 

தாதுமூலசீவன்‌ - இரசநிரசவஸ்‌ துக்‌ 
களுஞ்சீவவஸ்துக்களும்‌. 

தாதுரோகம்‌ - ஓர்வியாதி. 

தாதுவல்லபம்‌ - பொரிகாரம்‌. 

தாதுவாதம்‌ - கலைஞானமறுபத்து 
நான்கினொன்று. 

தாதுவாதி - பொன்முதலியவுலகங்‌ 
களைப்‌ பரிசோதிப்போன்‌. 

தாதுவிருத்தி - தாதுவிளைவு. 

தாதுவைரி - கந்தகம்‌. 

தாதை - தகப்பன்‌, பாட்டன்‌, பிரமன்‌. 

தாதைதன்றாதை, தாதைதாதை - 
பாட்டன்‌. 

தாத்திரம்‌ - கூன்வாள்‌, கோடாலி. 

தாத்திரி - நெல்லி, பூமி, மாதா. 

தாத்திரிபுத்திரன்‌ - வளர்ப்புப்‌ பிள்ளை. 

தாத்திரியம்‌ - வறுமை. 

தாத்திருவாதம்‌ - எத்து. 

தாத்துதல்‌ - தாற்றுதல்‌. 

தாத்துரு - துவாதசாதித்தரிலொருவன்‌. 

தாத்துவன்‌ - உபகாரி. 

தாந்தவம்‌ - நூற்றல்‌, நெய்குதல்‌. 

தாந்தனம்‌ - காற்று. 

தாந்திரிகம்‌ - ஓர்நோய்‌, தந்திரத்திற்‌ 
கடுத்தது, தந்திரநியாயத்திற்குரியது. 

தாபகம்‌ - துக்கம்‌, நிறுத்தல்‌, வெப்பம்‌, 
வைத்தல்‌. 


தாபகன்‌ - நிலைநிறுத்துபவன்‌. 


தாபசுரம்‌ - ஒர்நோய்‌. 

தாபசோபம்‌ - தளப்படி, மிகுவாட்டம்‌. 

தாபதநிலை - கைமைவிரதம்‌, தப 
வொழுக்கம்‌. 

தாபதம்‌ - முனிவர்வாசம்‌. 

தாபதர்‌ 
முனிவார்‌, முனிவர்‌. 


தாபநீயம்‌ - உபநிட தமுப்பத்‌ திரண்டி 
னொன்று. 


- சடைமுடியர்‌, சமண்‌ 


தாபம்‌ - காடு, காட்டாக்கினி, தாகம்‌, 
துக்கம்‌, துன்பம்‌, வெப்பம்‌. 
தாபரம்‌ - ஆதாரம்‌, உடல்‌, கோயில்‌, 


தஞ்சம்‌, துணை, நிலத்திணைப்‌ 
பொருள்‌, பூமி. 


தாபரன்‌ - கடவுள்‌. 

தாபரித்தல்‌ - தாங்குதல்‌. 

தாபனம்‌ - கூரியரெணம்‌, தாபிப்பு, 
வெப்பம்‌. 

தாபிஞ்சம்‌ - ஆமணக்கு, பச்சிலை 
மரம்‌. 

தாபிதம்‌ - சூடு, தாபித்தல்‌. 

தாபித்தல்‌ - இருத்துதல்‌, தாபனம்‌ 
பண்ணுதல்‌. 

தாப்பணிவார்‌ - தாம்புக்கயிறு. 

தாப்பிசை, தாப்பிசைப்பொருள்கோள்‌ 
-பொருள்‌ கோளெட்டினொன்று, 
அஃது நடுவினுள்ளமொழியை 
யேனையீரிடத்துங்‌ கூட்டிப்‌ 
பொருள்‌ கொள்வது. 

தாப்பு - குறித்தநேரம்‌. 

தாப்புக்கொள்ளுதல்‌ - சமயம்‌ பார்த்‌ 
திருத்தல்‌. 

தாமசபதார்த்தம்‌ - வெறியூண்‌. 

தாசப்பிரகிருதி - தாமதகுணத்தின்‌ 
மூலம்‌. 

தாமசம்‌ - இருள்‌, தாமதம்‌. 

தாமணி - தாம்பு. 

தாமதம்‌ - தாமதித்தல்‌, முக்குணத்தி 
னொன்று, இஃது ஒழுக்கவழு, 


தாயபந்து 


wipro ASA] - Z 31 


காமம்‌, கொலை, கோபம்‌, சோம்பு, 
நீதிவழு, நெடுந்துயில்‌, பேருண்டி, 
பொய்‌, மறதி, வஞ்சக முதலியன. 

தாமதவேளை - மூன்றே முக்கானாழி 
கை கொண்டு வருமோர்காலம்‌. 

தாமதித்தல்‌ - தரித்தல்‌. 

தாமநிதி - சூரியன்‌. 

தாமம்‌ - அஞ்சத்தக்கது, அணை 
கயிறு, இடம்‌, உடல்‌, ஒழுங்கு, ஒளி, 
கயிறு கிரணம்‌, கீர்த்தி, கொன்றை 
மரம்‌, சாரம்‌, சுகம்‌, தாமணி, தீங்கு, 
பட்டினம்‌, பிரவை, பிறப்பு, புள்ளின 
தாரம்‌, பூ, பெருமை, போர்க்களம்‌, 
மகத்துவம்‌, மணிவடம்‌, மலை, 
மாலை, முடியுறுப்பு, மூவாறு 
கோவை மணியுள மாதரிடை 
யணி, யானை, விருப்பம்‌, வீடு. 

தாமரசம்‌ - செம்பு, தாமரை, பொன்‌. 

தாமரம்‌ - நீர்‌, நெய்‌. 

தாமரை - கமலம்‌. 

தாமரைக்கண்ணன்‌ - விட்டுணு. 

தாமரைக்கொட்டை - பொகுட்டு. 

தாமரைச்சத்துரு - ஓர்பாஷாணம்‌. 

தாமரைநண்பன்‌, தாமரைநாயகன்‌ - 
சூரியன்‌. 

தாமரைநூல்‌ - தாமரை வளைத்தி 
னூல்‌ 

தாமரைமணி - தாமரைக்கொட்டை. 

தாமரையாசனன்‌ - பிரமன்‌. 

தாரையாசனி, தாமரையாள்‌, தாமரை 
வாசி - அரிதாரம்‌, இலக்குமி. 

தாமனபறுவம்‌ - சித்திரைச்சுக்கெை 
பக்கச்சத்தமி. 

தாமனி - நரம்பு. 

தாமான்‌ - கப்பற்பின்பக்கத்துக்‌ கயிறு. 

தாமிசிரம்‌ - நாமம்‌, பேரிருள்‌. 

தாமிரசிந்தூரம்‌ - ஓர்மருந்து. 

தாமிரபருணி - ஒர்யாறு, மேற்றிசை 


யானைக்குப்பெண்யானை. 


தாமிரம்‌ - செம்பு. 

தாமை - தாம்பு. 

தாமோதரன்‌ - ஆமை, விட்டுணு. 

தாம்‌ - அசைச்சொல்‌, (உம்‌) அவர்‌ 
தாம்‌, சாரியை, (உம்‌) எல்லோர்‌ 
தாமும்‌. 

தாம்பணி - தாம்புக்கயிறு. 

தாம்பாளம்‌ - ஒர்வகைத்தட்டம்‌. 

தாம்பிகன்‌ - மாயக்காரன்‌. 

தாம்பிரகம்‌ - செம்பு. 

தாம்பிரகருப்பம்‌ - துரு௪. 

தாம்பிரகாரர்‌ - கன்னார்‌. 

தாம்பிரசூடம்‌ - சேவல்‌. 

தாம்பிரபத்திரம்‌ - செப்புப்‌ பட்டையம்‌. 

தாம்பிரமிருகம்‌ - செந்நிறமான்‌. 

தாம்பிரம்‌ - செம்பு. 

தாம்பிரவன்னமண்‌ - செம்புமணல்‌. 

தாம்பிரவன்னம்‌ - சிவப்பு. 

தாம்பிரவன்னி - ஓரியாறு. 

தாம்பிராட்சன்‌ - குயில்‌. 

தாம்பு - கயிறு, தாமணிக்கயிறு. 

தாம்பூலகாங்கம்‌ - வெற்றிலைப்பெட்டி. 

தாம்பூலதன்‌ - அடைப்பைக்காரன்‌. 

தாம்பூலபீடிகை - வெற்றிலைப்பெட்டி. 

தாம்பூலம்‌ - வெற்றிலை, அஃது 
அட்டபோகத்தொன்று. 

தாம்பூலவல்லி, தாம்பூலி - வெற்றிலை, 
வெற்றிலைக்கொடி. 

தாம்பூலவாககன்‌ - அடைப்பைக்‌ 
காரன்‌. 

தாம்பூலிகன்‌ - வெற்றிலைவாணிபன்‌. 

தாயகம்‌ - பிறந்தகம்‌. 

தாயக்கட்டை - சூ.துகவறு. 

தாயதி, தாயத்தனம்‌ - உரிமைப்பங்கு 
தாயதித்தனம்‌. 

தாயத்தார்‌ - ஞாதிகள்‌. 

தாயபந்து - சகோதரன்‌. 


32 wipro AGA) - Z 


தாயபாகம்‌ 


தாயபாகம்‌ - சுதந்திரம்‌, பங்கு. 

தாயம்‌ - உடைத்தல்‌, உபகாரம்‌, 
உரித்து, ஓர்சூது, கொடை, சமய 
வாய்ப்பு, சுற்றம்‌, சூதுகவ று, தந்தை 
வழிச்சுற்றம்‌, துன்பம்‌, நட்டம்‌, 
டங்கு. 

தாயம்பார்த்தல்‌ - சமயவாய்ப்புப்‌ 
பார்த்தல்‌. 

தாயம்போடுதல்‌ - சூதாடல்‌. 

தாயவிபாகம்‌ - உரிமைப்பொருள்‌ 
பிரித்தல்‌. 

தாயாதன்‌ - உரிமைப்பங்காளி, உறவன்‌, 
மகன்‌. 

தாயாதிகள்‌ - தாயத்தார்‌. 

தாயாதித்தனம்‌ - எதிரிடை, எரிச்சல்‌. 

தாயாபவர்த்தனம்‌ - பொருட்சேதம்‌. 

தாயன்‌ - ஒன்பது. 

தாயித்து - அட்‌ சரக்கூடு. 

தாயுமானார்‌ - ஒர்ஞானி. 

தாயேடு - பாடேடு. 

தாயைக்கொல்லி - குட்டியிடுக்கி, 
வாமை. 

தாயோலை - முதலோலை. 

தாய்‌ - அண்ணன்றேவி, அரசன்றேவி, 
ஊட்டுந்தாய்‌, குருவின்றேவி, 

கைத்தாய்‌, செவிலித்தாய்‌, தன்‌ 

றேவியை யீன்றாள்‌, நற்றாய்‌, 

பாராட்டுந்‌ தாய்‌, 


சகோதரி, முதல்‌, 


மாதாவின்‌ 
முதற்றரம்‌, 
முதன்மை. 
தாய்க்கண்‌ - பருங்கண்‌. 
தாய்க்கிழங்கு - கிழவிக்கிழங்கு. 
தாய்ச்சி - கருப்பிணி, தாய்‌, முன்னீடு 
காரன்‌. 
தாய்ச்சித்தம்பலம்‌ - ஓர்விளையாட்டு. 
தாய்ச்சீட்டு - முன்னுறுதி. 
தாய்பெற்றமேனி - நிருவாணம்‌. 
தாய்மாமன்‌ - தாயின்‌சகோதரன்‌. 
தாய்வழி, தாய்வழிச்சுற்றம்‌ - மாதா 
வழிச்சுற்றம்‌. 


தாரகத்தான்‌ - பன்றிக்கொம்பு. 

தாரகப்பிரமம்‌ - ஓர்மந்திரம்‌. 

தாரகம்‌ - ஆதாரம்‌, உச்சவிசை, ஓர்‌ 
மந்திரம்‌, கண்‌, கண்மணி, பலண்‌, 


டுருவபாஷாணம்‌, பிரணவம்‌, 


வெள்ளி. 

தாரகருமம்‌ - கல்யாணம்‌. 

தாரகன்‌ - குழந்தை, தாங்குவோன்‌, 
தாபரிக்கிறவன்‌, மகன்‌. 

தாரகாகணம்‌ - விண்மீன்‌. 

தாரகாபதி - சந்திரன்‌, வியாழம்‌. 

தாரகை - கண்மணி, விண்மீன்‌. 

தாரகைமாலை - ஓர்பிரபந்தம்‌, அஃது 
கற்பின்‌ மகளீரியற்கை தோன்றக்‌ 
கூறுவது. 

தாரக்கம்‌ - தாரகம்‌. 

தாரசங்கிரகம்‌ - விவாகம்‌. 

தாரசுத்திகரம்‌ - ஈயம்‌. 

தாரண - ஓராண்டு. 

தாரணகன்‌ -கடனாளி. 

தூரரணம்‌ - ஒர்பூடு, கடன்‌, தாரணை, 
தெப்பம்‌. 

தாரணி - பூமி. 

தாரணை அட்டாங்கயோகத்தொன்று, 
அஃது இதயம்‌ - கண்டம்‌- கபாலம்‌ 
- நாபி - நெற்றியிவற்‌ றொன்றிற்‌ 
சிந்தை வைத்திருத்தல்‌, அதிவாசம்‌, 
உறுதி, கடன்‌, கட்டளை, சரிநிலை 


யினிற்றல்‌, ஞாபகம்‌, தரித்தல்‌, 
நிலை, புலனடக்கல்‌, வாயு வைக்கும்‌ 
பித்தல்‌. 

தாரதம்‌ - இரதம்‌, கடல்‌, சிந்தூரம்‌. 

தாரதம்மியம்‌, தாரதன்மியம்‌ - உவமை, 
ஏற்றத்தாழ்ச்சி, ஒப்பு, வித்தியாசம்‌. 

தாரநாதம்‌ - பேரொலி. 

தாரபரிக்கிரகம்‌ - விவாகம்‌. 

தாரம்‌ - அரிதாரம்‌, அரும்பண்டம்‌, 
எல்லை, கடன்‌, கல்‌, தரா, நட்‌ சத்‌ 
திரம்‌, நா, நீர்‌, பச்சிலைப்பாம்‌ 


தார்க்கியன்‌ 


wipro ASA] - Z 33 


பினஞ்சு, பனி, பாதரசம்‌, பார்வை, 
பிரணவம்‌, மழை, மழைத்துளி, 
மனைவி, முத்து, மூக்காற்பிறக்கு 
மிசை, வல்லிசை, வீணைநரம்பி 
னொன்று, வெண்கலம்‌, வெள்ளி. 

தாரா - ஓர்புள்‌, குருகு. 

தாராகதம்பம்‌ - கடம்பு. 

தாராங்கம்‌ - வாள்‌. 

தாராங்கு - மழைத்துளி. 

தாராசாரம்‌ - பெருமழை. 

தாராட்டு - ஒர்பாட்டு, தாலாட்டு. 

தாராட்டுதல்‌ - ஓராட்டுதல்‌. 

தாராதத்தம்‌ - நீரொடுதானஞ்செய்தல்‌. 

தாராதரம்‌ - மேகம்‌, வாள்‌. 

தாராதிபதி - சந்திரன்‌. 

தாராதீனன்‌ - மனைவிக்கமைந்து 
நடப்போன்‌. 

தாராபதம்‌ - நட்‌ சத்திரபதவி. 

தாராபதி - சந்திரன்‌, வியாழம்‌. 

தாராபீடம்‌ - சந்திரன்‌. 

தாராபூஷணம்‌ - இரவு. 

தாராப்பிரம்‌ - கருப்பூரம்‌. 

தாராமண்டலம்‌ - நட்‌ சத்திர மண்டலம்‌. 

தாராமூக்கன்‌ - ஒர்பாம்பு. 

தாராவளி - காற்று. 

தாராளம்‌ - இட்டம்‌, உதாரம்‌, கொடை, 
தைரியம்‌, பொலிவு, மிகுதி, விசாலம்‌. 

தாரி - அரிதாரம்‌, உடையோன்‌, 
குணம்‌, தரிப்பவர்‌, வழி. 

தாரிகம்‌ - தீர்வை. 

தாரிகாதானம்‌ - கன்னிகாதானம்‌. 

தாரிசம்‌ - இணக்கம்‌, சம்மதி. 

தாரிணி - பட்டுப்பருத்தி, பூமி. 

தாரிதம்‌ - குதிரைநடை.. 

தாரித்தல்‌ - தாங்குதல்‌. 

தாரித்திரம்‌, தாரித்திரியம்‌ - தரித்திரம்‌. 

தாரிபாரி - சுபாவம்‌. 


தாரீடம்‌ - சமுத்திரம்‌, சுவற்கம்‌, பொன்‌. 


தாரு - பித்தளை, மரக்கொம்பு, மரப்‌ 
பொது. 

தாருகசித்து - குமரன்‌, 

தாருகதலி - கான்வாமை. 

தாருகம்‌ - சோலை, தேவதாருவனம்‌. 

தாருகருப்பை - மரப்பாவை. 

தாருகவிநாசனி, தாருகற்செற்றாள்‌ - 
காளி. 

தாருகற்செற்றோன்‌ - குமரன்‌. 

தாருகன்‌ - ஒரசுரன்‌. 

தாருகாரி - குமரன்‌. 

தாருகாவனம்‌ - ஒர்வனம்‌. 

தாருணம்‌ - அச்சம்‌. 

தாருண்ணியம்‌ - இளம்பருவம்‌. 

தாருபத்திரிகை - மரப்பாவை. 

தாருமயம்‌ - மரத்தாலாயது. 

தாருவனம்‌ - சோலை. 

தாரை - அபிஷேகம்‌, ஒப்பு, ஒழுங்கு, 
கண்‌, கண்மணி, காளம்‌, கீர்த்தி, 
குதிரைநடை, கூர்மை, கொடிப்‌ 
படை, சந்ததி, சலதாரை, சிறு 
சின்னம்‌, சீலை, தத்தம்‌ பண்ணு நீர்‌, 
திகிரி, திரள்‌, நா, நேரோடல்‌, பஞ்ச 
கன்னியரிலொருத்தி, அவள்‌ சுரகுரு 
பன்னி, படையின்‌ முன்னணி, 
பண்டியுருள்‌, பாய்தல்‌, பெருமழை, 
மலைச்சாரல்‌, மழை, மனைவி, 
வலி, வழக்கம்‌, வழி, விண்மீன்‌. 

தாரைவார்த்தல்‌ - தத்தம்பண்ணி நீர்‌ 
விடுதல்‌. 

தாரோபசங்கிரகம்‌ - விவாகம்‌ பண்ணல்‌. 

தார்‌ - கிண்கிணிமாலை, கொடிப்‌ 
படைதாறு, படை, படைவகுப்பு, 
பூ. பூவரும்பு, மாலை. 

தார்க்காணித்தல்‌ - அத்தாட்சிப்‌ 
படுத்தல்‌. 

தார்க்கிகன்‌ - ஓர்மதக்காரன்‌, தருக்க 
காரன்‌. 


தார்க்கியன்‌ - கருடன்‌. 


34 wipro AGG) - Z 


தார்க்குழல்‌ 


தார்க்குழல்‌ - தூர்‌ நூல்சுற்றுகுழல்‌. 

தார்த்தியம்‌ - கடுமை. 

தார்வாதாடம்‌ - தச்சன்குருவி. 

தாலகி - கள்‌. 

தாலகேதனன்‌ - பலராமன்‌, வீட்டுமா 
சாரி. 

தாலபத்திரம்‌ - பனையோலை. 

தாலம்‌ - உண்கலம்‌, கூந்தற்பனை, 
தட்டம்‌, தாலம்பபாஷாணம்‌, 
தேன்‌, நா, பனை, பூமி, யானைச்‌ 
செவி. 

தாலம்பபாஷாணம்‌ - ஒர்மருந்து. 

தாலவட்டம்‌ - பூமி, யானைச்செவி, 
யானைவால்‌, விசிறி. 


தாலவிருந்தம்‌ - பேராலவட்டம்‌, 


தாலூரம்‌ - சுழல்காற்று. 

தால்‌ - தாலாட்டு, தாலு, பிள்ளைக்‌ 
கவியுறுப்பினொன்று. 

தாவசி - ஓர்சன்னியாசி. 

தாவடம்‌ - இருப்பிடம்‌, உருத்திர 
மணிமாலை. 

தாவடி - பிரயாணம்‌, போர்‌. 

தாவட்டம்‌ - ஒர்கல்‌, சிற்ப நூன்‌ முப்பத்‌ 
திரண்டினொன்று. 

தாவந்தம்‌ - இக்கட்டு, நரகம்‌. 

தாவம்‌ - காடு, காட்டுத்த, த, மருத 
நிலத்தூர்‌, வெப்பம்‌. 

தாவரசங்கம்‌ - நிலத்திணைப்‌ பொருள்‌. 

தாவரம்‌ - அசரம்‌, இடம்‌, இட்டம்‌, 
உடல்‌, உதவி, எழுபிறப்பினொன்று, 


விசிறி. 

தாலாங்கன்‌ - பலராமன்‌, வீமென்‌. 

தாலாட்டு - ஓராட்டு. 

தாலாலம்‌ - பழிமொழி. 

தாலி - மங்கலநாண்‌. 

தாலிகட்டு - கலியாணம்‌, மங்கிலிய 
தாரணம்‌. 

தாலிகம்‌ - விரித்தகை. 

தாலிக்காரி - சுமங்கலி. 

தாலிக்கொடி - மங்கலநாண்‌. 

தாலிக்கோவை - மங்கிலியங்‌ கோக்கப்‌ 
பட்ட ஓர்பணி. 

தாலிசம்‌ - மலை. 

தாலிச்சரடு - தாலிக்கொடி. 

தாலிபாகம்‌ - தீட் சையிற்குருப்‌ பகுக்கு 
மன்னம்‌. 

தாலிப்பெட்டி - பொன்னத்துப் பெட்டி. 

தாலிப்பொருத்தம்‌ - மங்கிலியப்‌ 
பொருத்தம்‌. 

தாலு - நா. 

தாலுகா - நீதித்தலம்‌. 

தாலுகை - மேனா. 


தாலுசிகுவம்‌ - முதலை, மேனா. 


நிலை, பூமி, மரப்‌ பொது, மலை, 
வின்னாண்‌. 

தாவரன்‌ - கடவுள்‌. 

தாவரித்தல்‌ - காப்பாற்றுதல்‌, தாங்குதல்‌. 

தாவல்‌ - தூண்டல்‌, பரத்தல்‌. 

தாவளக்கட்டு - கனவாங்கிக்‌ கட்டுதல்‌. 

தாவளக்காரர்‌ - பொதிக்காரர்‌. 

தாவளமாடு - பொதிமாடு. 

தாவளம்‌ -இருப்பிடம்‌, கடை, தங்கல்‌, 
பொதிகாரர்‌, மருத நிலத்தூர்‌. 

தாவளி - கம்பளி. 

தாவனம்‌ - அசைவு, சுத்திசெய்தல்‌, 
தாபனம்‌. 

தாவாரம்‌ - தாழ்வாரம்‌. 

தாவானலம்‌ - காட்டுத்தீ. 

தாவிஷம்‌ - சமுத்திரம்‌, சுவற்கம்‌. 

தாவிளை - சகாயம்‌, நன்மை. 

தாவு - இளைப்பாறுமிடம்‌, குதிரை 
நடை, தாவென்னேவல்‌, பகை, 
பற்றுக்கோடு, பாய்ச்சல்‌, வருத்தம்‌, 
வலி. 

தாவுதல்‌ - அழிதல்‌, எட்டிப்‌ பிடித்தல்‌, 
தாண்டல்‌, பரத்தல்‌. 


தாவுரி - இடபவிராச. 


தூற்றுப்பூ 


wipro ASA] - Z 35 


தாழக்கோல்‌ - திறப்பு. 

தாழாமை - இறுமாப்பு. 

தாழி - அரிதாரம்‌, குடம்‌, சாடி, 
சிவதை, பரணீநாள்‌. 

தாழிசை - ஓர்கவி. 

தாழுகை, தாழுதல்‌ - தாழ்தல்‌. 

தாழை - தூமைமரம்‌, தென்னமரம்‌, 
தாழ்‌, இரெளவுக்கைக்கச்சு, சுவர்ப்‌ 
புறத்துநீண்டவுத்திரம்‌, தாழ்க்‌ 
கோல்‌, தாழென்னேவல்‌, நீளம்‌. 

தாழ்குழல்‌ - பின்சாய்ந்தவளகம்‌, 
பெண்‌. 

தாழ்சடை - நீண்ட சடை. 

தாழ்ச்சி - குறைவு, தவறு, தாழ்மை, 
நட்டம்‌. 

தாழ்ச்சிவளர்ச்சி - சிறுமை பெறுமை. 

தாழ்தல்‌ - அமிழ்ந்துதல்‌, ஆசை, 
அசைப்பெருக்கம்‌, குறைதல்‌, சரிதல்‌, 
தங்கல்‌, தாமதித்தல்‌, தூங்குதல்‌. 

தாழ்த்தல்‌ - அடக்கம்பண்ணல்‌, 
இருத்தல்‌, £ழ்ப்படுத்துதல்‌, குறைத்‌ 
தல்‌, தாமதித்தல்‌, புதைத்தல்‌, 
மந்தப்படுதல்‌. 

தாழ்த்துதல்‌ - அமிழ்த்துதல்‌, கழ்மைப்‌ 
படுத்துதல்‌, குறைத்தல்‌, சாய்த்தல்‌, 
தாமதித்தல்‌, பணித்தல்‌. 

தாழ்ப்பம்‌ - ஆழம்‌. 

தாழ்ப்பு - தாழ்ச்சி, தாழ்த்துதல்‌. 

தாழ்மை - ஒடுக்கம்‌, கீழ்மை. 

தாழ்வடம்‌ - முத்துக்கோவைமுதலியன. 

தாழ்வயிறு - சரிந்தவயிறு. 

தாழ்வாய்‌, தாழ்வாய்க்கட்டை - தாடி. 

தாழ்வாரம்‌ - வீட்டிறப்பு. 

தாழ்வு - கீழ்மை, குறைவு, தவறு, 
பள்ளம்‌. 

தாளகம்‌, தாளக்கம்‌ - அரிதாரம்‌. 

தாளப்பிரமாணம்‌ - சங்தீதசுருதிப்‌ 
பிரமாணம்‌, அஃது அங்கம்‌, இலயை, 
களை, காலம்‌, கிரகம்‌, கிரியை, 
சாதி, பிரத்தாரம்‌, மார்க்கம்‌, யதி. 


தாளம்‌ - ஓர்வாச்சியம்‌, கலை ஞான 
மறு பத்தினான்கி னொன்று, சதி. 

தாளம்போடுதல்‌ - தாளங்கொட்டுதல்‌. 

தாளாண்மை - ஊக்கம்‌, முயற்சி. 

தாளாளர்‌ - ஊக்கமுள்ளோர்‌, வைசியர்‌ 
பொது. 

தாளி - அனுடநாள்‌, ஓர்கொடி, 
தாளியென்னேவல்‌, பனைமரம்‌. 

தாளிக்கம்‌ - தளைப்பு, திடன்‌. 

தாளிசபத்திரி - ஒர்மருத்திலை. 

தாளிசம்‌ - ஒர்மரம்‌. 

தாளிதம்‌ - தாளிப்பு. 

தாளித்தல்‌ - மசித்தல்‌. 

தாளிப்பனை - ஓர்மரம்‌. 

தாளிப்பு - மசிப்பு, மதர்ப்பு. 

தாளுதல்‌ - இயலுதல்‌. 

தாள்‌ - அரிவி, அதி, ஒட்டு, கதவுறு 
தாள்‌, கால்‌, தாளென்னேவல்‌, 
பணிகளின்‌ கடைப்பூட்டு, பூட்டு, 
முயற்சி. 

தாள்‌ கழுவல்‌ - பாதசுத்திபண்ணல்‌, 
அஃது புண்ணிய மொன்பதி 
னொன்று. 

தாறு - அளவு, இருப்புமுள்‌, ஐது, 
கமுகு வாழை முதலியவற்றின்‌ 
குலை, நூனாழி, விற்குதை. 

தாறுமாறு - குழப்பம்‌, விரோதம்‌. 

தாற்கரியம்‌ - களவு. 

தாற்பரியம்‌ - கருத்து, கொள்கை, 
விபரம்‌. 

தாற்பரியம்பண்ணுதல்‌ - பருப்பித்துப்‌ 
பேசுதல்‌. 

தாற்பரியவுரை - விபரவுரை. 

தாற்றுக்கதிர்‌ - கொத்தாய்க்‌ காய்க்குங்‌ 
கதிர்‌. 

தாற்றுக்கோல்‌ - துறட்டி, முட்கோல்‌. 

தாற்றுதல்‌ - தரித்தல்‌, புடைத்தாற்றிக்‌ 
கழித்தல்‌. 

தாற்றுப்பூ - கொத்துப்பூ. 


36 wipro AGG) - Z 


தானக்கை 


தானக்கை - பொறுப்பிடம்‌. 
தானங்கொடுத்தல்‌ - காயத்தினற்‌ 
குண மூன்றினொன்று, கோதான 
முதலிய வீதல்‌. 
தானசீலம்‌ - கொடைக்குணம்‌. 
தானஞ்செய்தல்‌ - தரனங்கொடுத்தல்‌. 
தானத்தார்‌ - கோயில்‌ விசாரணைக்‌ 
குரியோர்‌. 
தானபதி - கொடையாளன்‌. 
தானபத்திரம்‌, தானபத்திரிகை - 
நன்கொடையுறுதி. 
தானப்பிரட்டன்‌-உத்தியோகமிழந்தவன்‌. 
தானப்பிரதிபாவியம்‌ - அடகு. 
தானப்புழு - மலக்குடலிற்புழு. 
தானம்‌ - அடித்தல்‌, இடம்‌, ஈகை, 
(அஃது இராசதகுணத்தொன்று, 
உபாயநாலினொன்று - புண்ணிய 
மேழினொன்று) தரிசனப்‌ படுவது, 
துண்டித்தல்‌, தேவலோகம்‌, தேன்‌, 
நீராட்டு, யானைமதம்‌, வலி. 
தானவம்‌ - மிருது. 
தானவர்‌ - அசுரர்‌. 
தானவன்‌ - அசுரன்‌, சந்திரன்‌. 
தானவாரி - இந்திரன்‌, திருமால்‌. 
தானவியத்தியாசம்‌ - அதமதானம்‌. 
தானவீரன்‌ - மிகுகொடையாளன்‌. 
தானாகுதல்‌ - தானாயாகதல்‌. 
தானாபதி - தூதன்‌, படைத்தலைவன்‌. 
தானாபதிக்கம்‌, தானாபத்தியம்‌ - 
தானாபதியுத்தியோகம்‌. 
தானானமூவர்‌ - சாலக்கிராமம்‌. 
தானி - இருப்பிடம்‌, தானத்திலுள்‌ 
ளது, பண்டசாலை. 
தானியகற்கம்‌ - பதர்‌. 


தானியகோட்டகம்‌ - கோரியை, 


தானியக்களஞ்சியம்‌. 
தானியசங்கிரகம்‌ - தானியஞ்‌ சேர்த்து 
வைத்தல்‌, பண்டசாலை. 


தானியசாரம்‌ - தூற்றினபொலி. 


தானியப்பொட்டு - அந்துப்பூச்சி. 
பயிர்நோயினொன்று. 

தானியமாயன்‌ - தானியம்விற்போன்‌. 

தானியம்‌ - நென்முதலியமணிகள்‌. 

தானியராசன்‌ - கோதுமை. 

தானியவத்தனன்‌ - பொலியைக்குக்‌ 
கொடுப்போன்‌. 

தானியவிலக்குமி - அட்ட விலக்குமி 
யினொருத்தி. 

தானியாகுபெயர்‌ - தானத்திலிருக்கும்‌ 
யபொருளானாகும்பெயர்‌, (உம்‌) 
விளக்கு. 

தானியாதிபன்‌ - தானியத்துக்கதிபன்‌. 

தானியார்த்தம்‌ - தானியசம்பத்து. 

தானியோத்தமம்‌ - அரிசி. 

தானீயம்‌ - கொடை. 

தானு - காற்று, கொடையாளன்‌, 
வெற்றியாளன்‌. 

தானூரம்‌ - சுழல்காற்று. 

தானை - ஆயுதப்பொது, தூசு, படை. 

தானைத்தலைவன்‌ - சேனாபதி. 

தானைத்தறுகணாளர்‌ - படைவீரர்‌. 

தானைமாலை - ஒர்பிரபந்தம்‌, அஃது 
அகவலோசை பிறழாதாசிரியப்‌ 
பாவாற்‌ கொடிப்படையைச்‌ சிறப்‌ 
பித்துப்பாடுவது. 

தான்‌ - அசைச்சொல்‌, (உம்‌) நீதான்‌. 

தான்றி - ஓர்மரம்‌. 

தான்றிக்காய்‌ - ஓர்மருத்துக்காய்‌ 
அஃது திரிபலையினொன்று, 
துவர்பத்தினுமொன்று. 

தான்றோன்றி - ஒருவராலுண்டாக்கப்‌ 
படாதது, வலியமுளைத்தது. 


திகசம்‌ - அசமோதம்‌. 
திகதி - தேதி. 
திகந்தம - திகாந்தம்‌. 


திப்பிலியரிசி 


wipro qT] - Z 37 


திகந்தராலம்‌ - ஆகாயம்‌. 

திகம்பரம்‌ - இருள்‌, நிருவாணம்‌. 

திகம்பரர்‌ - சமண்முனிவர்‌, நிரு 
வாணிகள்‌. 

திகம்பரன்‌-அருகன்‌,சிவன்‌, நிருவாணி. 

திகம்பரி - துற்கை, பார்ப்பதி. 

திதகரடி - சோர்வு. 

திகரம்‌ - அவா, இளைப்பு, ஒரெழுத்து, 
சோர்வு, முட்டுத்தொய்வு. 

திகழல்‌ - ஒளிசெய்தல்‌. 

திகழ்‌ - ஒளி, திகழென்னேவல்‌. 

திகழ்ச்சி - ஒளி, தோற்றம்‌, விளக்கம்‌. 

திகழ்தல்‌ - தோற்றல்‌, பிரகாசித்தல்‌, 
விளங்கல்‌. 

திகழ்வு - திகழ்ச்சி. 

திகனா - கொடுவேலி. 

திகாந்தம்‌ - திக்கன்முடிவு. 

திகாந்தரம்‌ - ஆகாயம்‌. 

திகிரி - உருளை, சக்கராயுதம்‌, தண்ட 
சக்கரம்‌, திரிகை, தேர்‌, பண்டி. 
மலை, மூங்கில்‌, வட்டம்‌. 

திகிரிக்கல்‌ - ஆட்டுக்கல்‌, சக்கிரவாள 
கிரி. 

திகில்‌ - திடுக்காட்டம்‌, பயம்‌. 

திகிலிடுதல்‌, திகிற்படுதல்‌ - திடுக்கிடு 
தல்‌, பயப்படுதல்‌. 

திகுதிகெனல்‌ - ஒலிக்குறிப்பு, சீக்ரெக்‌ 
குறிப்பு. 

திகை - திகையென்னேவல்‌, திசை, 
தேமல்‌. 

திகைத்தல்‌ - பிரமித்தல்‌, மயங்கல்‌. 

திகைப்பு - திடுக்காட்டம்‌, மயக்கம்‌. 

திகைப்பூடு - ஓர்செந்து. 

திகைமயக்கு - திக்குத்தடுமாற்றம்‌. 

திக்கங்கம்‌ - அட்ட பாலாகுறி, அஃது 
கிழக்காதிமுறையே கொடி -புகை 
- சீயம்‌ - நாய்‌ - இடபம்‌ - கழுதை - 


யானை - காகம்‌. 


திக்கடைப்பு - திக்கெல்லை. 

திக்கம்‌ - இளயானை. 

திக்கயம்‌ - அட்டயானை, அவைகிழக்‌ 
காதிமுறையே, ஐராபதம்‌, புண்ட 
ரீகம்‌,வாமனம்‌, குமுதம்‌, அஞ்சனம்‌, 
புட்பதந்தம்‌, சாரவபூமம்‌, சுப்பிர 
தீபம்‌. 

திக்கற்றவன்‌ - தாபரமற்றவன்‌. 

திக்காரம்‌ - நிந்தை. 

திக்கிடுதல்‌ - துணுக்குறல்‌. 

திக்கு - திக்கென்னேவல்‌, திசை, 
பேச்சுத்தடக்கு. 

திதிவிரதம்‌ - திதிகுறித்தநோன்பு 

தித்தகம்‌ - மலைவேம்பு. 

தித்தம்‌ - அக்கினி, எண்ணெய்‌, கசப்பு, 
கட்டுக்கதை, நச்சம்பு, நிலவேம்பு, 
மலைவேம்பு, வாசனை. 

தித்தா - டீதரோகணி, வட்ட தீதிராப்பி. 

தித்தி - ஓரூதுகுழல்‌, ஓர்பனை, 
குரவம்‌, சதி, தித்திப்பு, தித்தியென்‌ 
னேவல்‌, திற்றி, வேள்விக்‌ குண்டம்‌. 

தித்தித்தல்‌ - இனித்தல்‌. 

தித்திப்பு - இனிப்பு 

தித்திமுளை - தித்திப்பனங்கட்டி. 

தித்தியர்‌ - அசுரர்‌. 

தித்திரி - ௫௪ிலிக்குருவி. 

தித்திருச்சி - நாணல்‌. 

திந்திடம்‌, திந்திருணி - புளியமரம்‌. 

திபதிச்சம்‌ - வாலுழுவை. 

திப்பி - கோ து. 

திப்பியம்‌ - அசமதாகம்‌, திவ்வியம்‌, 
விளக்கம்‌. 

திப்பிலாட்டம்‌ - தொந்தறை. 

திப்பிலி - அலைவி, ஓர்சரக்கு. 

திப்பிலிக்கொச்சிக்காய்‌ - சிறுமிளகு 
காய்‌. 

திப்பிலிமூலம்‌ - ஒர்சரக்கு. 

திப்பிலியரிசி - திப்பிலிக்கொட்டை. 


38 wipro AGA) - Z 


திப்பிலியாட்டம்‌ 


திப்பிலியாட்டம்‌ - அலைவு. 

திப்பிலியாட்டல்‌, திப்பிலியாட்டுதல்‌ - 
அலைவுபண்ணல்‌. 

திப்பை - மேடு. 

திமி - குத்தல்‌, சமுத்திரம்‌, திமிங்கலம்‌. 

திமிகோடம்‌ - கடல்‌. 

திமிங்கிலகிலம்‌ - திமிங்கிலத்தை 
விழுங்குமீன்‌. 

திமிங்கிலம்‌ - யரானையைவிழுங்கு 
மீன்‌. 

திமிசு - வேங்கைமரம்‌. 

திமிதகுமுதம்‌ - இரைச்சல்‌, பம்பல்‌, 
மிகுதி. 

திமிதம்‌ - ஈரம்‌, உறுதி, பேரொலி. 

திமிதம்போடுதல்‌ - குதியன்குத்துதல்‌. 

திமிதிமி - யரனையைவிழுங்குமீன்‌. 

திமிதிமியெனல்‌ - ஈரடுக்கொலிக்‌ 
குறிப்பு, தாளக்குறிப்பு, விரைவுக்‌ 
குறிப்பு. 

திமிரகாசம்‌ - கண்ணோயுளொன்று. 

திமிரடைசல்‌ - திமிர்பிகுத்தல்‌. 

திமிரம்‌ - இருள்‌, நரகம்‌, பாரம்‌, 
விறைப்பு. 

திமிரரிபு - சூரியன்‌. 

திமிரன்‌ - விறைப்புள்ளவன்‌. 

திமிராரி - சூரியன்‌. 

திமிரேறுதல்‌ - விறைப்புக்‌ கொள்ளு 
தல்‌. 

திமிர்‌ - சன்னி, சோம்பு, திமிரென்‌ 
னேவல்‌, விறைப்பு. 

திமிர்ச்சி - திமிர்‌ 

திமிர்தம்‌ - ஓவி. 

திமிர்தல்‌ - டூ.சுதல்‌, வளர்தல்‌. 

திமிர்த்தல்‌ - திமிர்கொள்ளுதல்‌. 

திமிர்ப்பு - திமிர்ச்சி. 

திமிர்முரித்தல்‌ - சோம்புமுரித்தல்‌. 

திமிர்மொய்த்தல்‌ - விறைப்புக்‌ கொள்‌ 
ளூதல்‌. 


திமிர்வாதம்‌ - ஓர்நோய்‌. 

திமிர்வாயு - திமிர்வாதம்‌. 

திமிர்வு - பூச்சு. 

திமிலம்‌ - பேரொலி, யானைமீன்‌. 

திமிலர்‌ - நெய்தனிலமாக்கள்‌. 

திமிலிடுதல்‌ - ஒலித்தல்‌, நெருக்கல்‌. 

திமிலை - பம்பைமேளம்‌. 

திமில்‌ - எருத்தினேரி, மரக்கலம்‌, 
வேங்கைமரம்‌. 

திமிறல்‌ - துலுக்குதல்‌, தேய்த்தல்‌, 
பறித்தல்‌, மீறுதல்‌, வளர்தல்‌. 

திமைத்தல்‌ - கிளப்புதல்‌. 

திம்மலி - தடித்தசாீரக்காரி. 

தியக்கடி - தியக்கம்‌. 

தியக்கம்‌ - அசைவு, கலக்கம்‌, சோர்வு. 

தியக்கு - தியக்கம்‌, தியக்கென்னேவல்‌. 

தியக்குதல்‌ - சோருதல்‌. 

தியசம்‌ - மரமஞ்சள்‌. 


தியந்தி - திராய்‌. 

தியாகங்கூறுதல்‌ - கொடையைப்‌ 
பிரசித்தப்படுத்தல்‌. 

தியாகம்‌ - கைவிடல்‌, கொடை, 
அறத்தல்‌. 


தியாகராயன்‌ - சிவன்‌. 

தியாகன்‌, தியாகி - கொடையாளன்‌, 
சிவன்‌, தவத்தி. 

தியாச்சியம்‌ - ஒவ்வொரு நாளிற்‌ கழி 
வாயை மூன்றேமுக்‌ கானாழிகை. 

தியாமம்‌ - நான்முகப்புள்‌. 

தியாம்பதி - ஆன்மா. 


தியாலம்‌ - திசாலம்‌. 


தியானசமாதி - யோகநிலையி 
னொன்று. 
தியானம்‌ - அட்டாங்கயோகத்‌ 


தொன்று, அஃது ஐம்புலனடக்கிச்‌ 
சிவயோகளஞ்‌ செய்தல்‌, அனுட்‌ 
டானம்‌, சந்திப்பு, நினைவு. 


திரயாட்சரி 


தியானம்பார்த்தல்‌ - அனுட்டானம்‌ 


பண்ணல்‌. 

தியானி - தியானியென்னேவல்‌, 
யோகி. 

தியானித்தல்‌ - அனுட்டானம்‌ 


பண்ணல்‌, சிந்தித்தல்‌. 

தியானிப்பு - தியானம்‌. 

தியு - பகல்‌, மோட்சம்‌ 

தியுகணம்‌ - தவணை. 

தியுகம்‌ - புள்‌. 

தியுகாரி - காகம்‌. 

தியுதம்‌ - கிரணம்‌. 

தியுதி - சரணம்‌, வெளிச்சம்‌. 

தியுதிகரம்‌ - அழகு, பிரவை. 

தியுதிகரன்‌ - துருவன்‌. 

தியுநிசம்‌ - இராப்பகல்‌. 

தியுபதி - இந்திரன்‌, சூரியன்‌. 

தியுமணி - சூரியன்‌. 

தியோதம்‌ - பிரகாசம்‌, வெயில்‌. 

திரகமூலம்‌ - முடக்கொத்தான்‌. 

திரக்கத்தாரு - நிலப்பனை. 

திரக்கம்‌ - கொன்றை. 

திரக்கரித்தல்‌ - நிந்தித்தல்‌. 

திரக்காரம்‌ - நிந்தை. 

திரங்கம்‌ - நகரம்‌. 

திரங்கலம்‌ - பிளகு. 

திரங்கல்‌ - திரைதல்‌, மிளகு. 

திரங்குதல்‌ - திரைதல்‌. 

திரச்சீனமுகம்‌ - நாணத்தாற்றலை 
யாட்டுமுகம்‌. 

திரட்கோரை - ஓர்புல்‌. 

திரட்சி - உண்டை, கூட்டம்‌, திரண்ட 
தன்மை, முத்து. 

திரட்டல்‌ - கூட்டல்‌. 

திரட்டு - இருது, சோரத்தொன்றாக்கி 
யிருப்பது, சேர்ப்பு, திரட்டென்‌ 


னேவல்‌, திரண்டகை மரம்‌, 


திரளை, முழுமை. 


wipro ASA] - Z 39 
திரட்டுக்கலியாணம்‌ - இருதுக்‌ 
கலியாணம்‌. 


திரட்டுக்கோவை - ஓர்கோவை. 

திரட்டுதல்‌ - உருட்டுதல்‌, சேர்த்தல்‌. 

திரட்டுப்பால்‌ - திரளக்காய்ச்சும்பால்‌, 
அஃது முப்பாலினொன்று. 

திரணச்சி - எவட்சாரம்‌. 

திரணபதி - வாமை. 

திரணப்பிராயம்‌ - வெறுமை. 

திரணம்‌ - திருணம்‌. 

திரணி - ஓர்செடி. 

திரணிக்கல்‌ - காக்கைக்கல்‌. 

திரணை - கம்பி, திரண்டது, திரளை. 

திரண்டகொடிச்சி - புற்றாம்பமம்‌. 

திரண்டபால்‌ - திரைந்தபால்‌. 

திரண்டவடிவு - உண்டை. 

கிரஸ்தம்‌ - பயங்கரம்‌. 

திரந்திகம்‌ - திப்பிலிமூலம்‌. 

திரபம்‌ - வெட்கம்‌. 

திரபாகன்‌ - பபிலேச்சன்‌. 

திரபாரண்டை - வேச. 

திரபானிரத்தம்‌ - வெட்கக்கேடு. 

கிரபுட்பம்‌, திரபுலம்‌ - துத்துநாகம்‌. 

திரப்படுதல்‌ - உறுதிப்படல்‌. 

திரமம்‌ - சாதிலிங்கம்‌. 

திரமாக்குதல்‌ - அத்தாட்‌் சியாக்கல்‌, 
நிலைப்படுத்தல்‌. 

திரமாதம்‌ - ஆவணி, கார்த்திகை, 
மாசி, வைகாசி. 

திரமிடம்‌ - திராவிடம்‌. 

திரம்‌ - உறுதி, திரராசி,நிலை, பெலன்‌. 

திரயப்பிணிகடம்‌ - தரலதேகம்‌. 

திரயம்‌ - மூன்று. 

திரயாங்கம்‌ - மூவங்கம்‌, அஃது 
திதிவார, நட்சத்திரங்கள்‌. 

திரயாட்சரி - மூன்றுவரியெழுத்தான்‌ 
முடியுமோரலங்காரம்‌. 


40 wipro AGG) - Z 


திரயோதசி 


திரயோதசி - பதின்மூன்றாந்திதி. 
திரராசி - இடபம்‌, கும்பம்‌, சிங்கம்‌ 


விருச்சிகம்‌. 
ரராசிகம்‌ - ந்தொகைவினா. 
முத்த 
திரவடி - ஏலம்‌. 
ரவணம்‌ - பாய்தல்‌, போகல்‌, 
த த 


வெப்பம்‌, திரவியம்‌. 

திரவம்‌ - பாய்தல்‌, பொசதல்‌. 

திரவிடம்‌ - திராவிடம்‌. 

திரவிடன்‌ - சத்திரியகுலத்துக்‌ கீழ்மகன்‌. 

திரவிணம்‌ -பாக்கெயம்‌,பெலன்‌, பொன்‌. 

திரவித்தல்‌ - நீர்முதலியபொசய௰ப்‌ 
பண்ணல்‌. 

திரவியசம்பன்னன்‌ - சம்பாத்திய 
காரன்‌. 

திரவியசித்தி - பாக்கெசம்பாத்‌ தியம்‌, 
பாக்கியத்தினால்‌ வருஞ்செல்‌ 
வாக்கு. 

திரவியசுத்தி - பஞ்சசுத்தியிலொன்று. 

திரவியம்‌ - ஓர்‌ மருந்து, நிதி, பாக்கியம்‌, 
பித்தளை, பொருள்‌, பொன்‌. 

திரவியலோபம்‌ - பொருட்குறைவு. 

திரவியவான்‌ - செல்வன்‌. 

திரவீகரணம்‌ - உருக்குதல்‌. 

திரளி - ஓர்மீன்‌. 

திருளுதல்‌ - உருட்சியாதல்‌, கூடுதல்‌, 
திரட்சியாதல்‌, தெருளுதல்‌. 

திரளை - கட்டி, திரட்டப்பட்டது. 

திரள்‌ - குழியம்‌, கூட்டம்‌, திரட்சி, 
திரளென்னேவல்‌, திரளை, படை. 


திரா - ஓர்மரம்‌, தரா. 

திராகம்‌ - உயரவெறித்து பிடித்தல்‌. 
திராகிட்டம்‌ - பிகநீளம்‌. 

திராசம்‌ - அச்சம்‌. 

திராட்சம்‌, திராட்சை - முந்திரிகை. 
திராணதம்‌ - இரட்சித்தல்‌. 

திராணம்‌ - இரட்சித்தல்‌, உறை. 
திராணி, திராணிக்கம்‌ - தகுதி, தத்துவம்‌. 


திராணிக்கை - திராணி. 

திராபம்‌ - அகாயம்‌, சேறு, மூடன்‌. 

திராமரம்‌ - பவளமல்லிகை. 

திராமிடம்‌ - திராவிடம்‌. 

திராய்‌ - ஓர்கீரை. 

திராவகத்துக்கடுங்காரம்‌, திராவகத்‌ 
துக்காதி - அன்னபேதி. 

திராவகநீறு - வெடியுப்புச்சுண்ணம்‌. 

திராவகம்‌ - காந்தக்கல்‌, செய்நீர்‌, 
மெழுகு. 

திராவகன்‌ - அறிஞன்‌, கள்வன்‌. 

திராவிடம்‌ - ஒரெண்‌, சாதிநான்கி 
னொன்று, தமிழ்‌, தேயமைம்‌ 
பத்தாறினொன்று. 

திரி - காரத்திரி, திரியென்னேவல்‌, 
பெண்‌, மூன்று, விளக்குத்திரி. 

திரிகடுகம்‌, திரிகடுகு - ஒர்‌ நூல்‌, சுக்கு 
- திப்பிலி - மிளகு. 

திரிகண்டம்‌ - நெருஞ்சில்‌. 

திரிகதம்‌ - மும்மடங்கு. 

திரிகத்தம்‌ - ஓர்‌ தேயம்‌. 

திரிகம்‌ - திரிகடுகம்‌, முச்சந்தி, மூன்று 
கூடியது. 

திரிகாயன்‌ - புத்தன்‌. 

திரிகாலசந்தி - காலை, மாலை, உச்சி 
களிற்பண்ணுமனுட்டானம்‌. 

திரிகாலஞானம்‌ - முக்காலமறியு 
ஞானம்‌. 

திரிகாலம்‌ - முக்காலம்‌, அவை உச்ச, 
காலை, மாலை அன்றியும்‌ இறப்பு, 
எதிர்வு, நிகழ்வு. 

திரிகாலவர்த்தமானம்‌ - முக்கால 
நிகழ்ச்சி. 

திரிகாலோசிதம்‌ - கூசைப்புல்‌. 

திரிகுணம்‌ - முக்குணம்‌. 

திரிகூடம்‌ - ஓர்மலை. 

திரிகூர்ச்சகம்‌ - முக்கருவுள்ள து. 

திரிகை - இடக்கைமேளம்‌, ஏந்திரம்‌, 
குலாலசக்கிரம்‌, திரிதல்‌. 


திரிபதம்‌ 


wipro AS] - Z 41 


திரிகோணசாத்திரம்‌ - முக்கோண 
சாத்திரம்‌. 

திரிகோணமலை - திருக்கோண 
மலை. 

திரிகோணம்‌ - முக்கோணம்‌. 

திரிசங்கு - அரிச்சந்திரன்றந்தை. 

திரிசங்குமண்டலம்‌ - ஒர்நட் சத்திர 
மண்டலம்‌. 

திரிசணம்‌ - வாஞ்சை. 

திரிசயம்‌ - காணப்படுவது. 

திரிசாரம்‌ - எவட்சாரம்‌, சத்திசாரம்‌, 
தவச்சாரம்‌. 

திரிசி - சமுசாரி, குயவன்‌ சக்ரெம்‌, 
நினைத்தல்‌. 

திரிசியம்‌ - தோற்றப்படத்தக்கது. 

திரிசியாதிரிசியம்‌ - தோற்றப்படத்‌ 
தக்கவைகளுந்தோற்றப்படாத 
வைகளும்‌. 

திரிசிரபுரம்‌ - திரிசிராப்பள்ளி. 

திரிசிரா - ஒரிராக்கதன்‌. 

திரிசிராப்பள்ளி - ஒர்பட்டினம்‌. 

திரிசிராமலைை - ஒர்மலை. 

திரிசிருங்கம்‌ - முக்கோணம்‌, திரி 
கடலசை. 

திரிசுடர்‌ - முச்சுடர்‌. 

திரிசூலம்‌ - முத்தலைவேல்‌. 

திரிசொல்‌ - செய்யுட்சொல்‌. 

திரிச்சல்‌ - திரிதல்‌. 

திரிச்சிரமம்‌ - முக்காலநியமநிட்டை. 

திரிஞ்சில்‌ - துரிஞ்சில்‌. 

திரிதசன்‌ - கடவுள்‌. 

திரிட்டை - காணப்படல்‌. 

திரிதசாசாரியன்‌ - வியாழம்‌. 

திரிதசாலையம்‌ - சுவர்க்கம்‌, மேருகிரி. 

திரிதசி - திரயோதசி. 

திரிதண்டதாரணம்‌ - முக்கோறரித்தல்‌. 

திரிதண்டம்‌ - திரிதண்டு. 

திரிதண்டி - முக்கோற்பகவன்‌. 


திரிதண்டு - முக்கோல்‌. 

திரிதயம்‌ - மூன்று. 

திரிதரல்‌ - சுழலல்‌, திரிதல்‌, மீளல்‌. 

திரிதராட்டிரன்‌ - திரியோதனன்றந்தை. 

திரிதலை - ஓர்பூடு. 

திரிதல்‌ - அலைதல்‌, உலாவல்‌, கெடுல்‌ 
சுழலல்‌, நடத்தல்‌, மாறுதல்‌, மீளல்‌. 

திரிதல்‌ விகாரம்‌ - எழுத்துத்திரிபு 
விகாரம்‌. 

திரிதாது - விநாயகன்‌. 

திரிதிகை - மூன்றாந்திதி. 

திரிதியம்‌ - செவ்வள்ளி. 

திரிதியை - மூன்றாந்திதி. 

திரிதிவம்‌ - முத்தி. 

திரிதிவேசன்‌ - தேவன்‌. 

திரிதீர்க்கம்‌ - மணப்பொருத்தம்‌ 
பத்தினொன்று. 

திரிதூளி - சலலபொல்லம்‌. 

திரிதேகம்‌ - காரணதேகம்‌, சூச்கும 
தேகம்‌, தூலதேகம்‌. 

திரிதோஷம்‌ - ஓர்நோய்‌, முப்பிணி. 

திரித்தல்‌ - சுழற்றுதல்‌, மாறுபடுத்தல்‌, 
மாற்றுதல்‌, முறுக்குதல்‌. 

திரித்துவம்‌ - மூன்றுதத்துவம்‌. 

திரிநாயகம்‌ - பெண்டலைமை. 

திரிநேத்திரசூடாமணி - சந்திரன்‌. 

திரிநேத்திரன்‌ - சிவன்‌. 

திரிபங்கி - பிறைக்கவியினொன்று, 
அஃது ஒருசெய்யுளாய்நின்று 
மூன்றாய்ப்‌ பிரித்தோத மூன்று 
செய்யுளாயுந்நிற்குங்கவி. 

திரிபணி - உபமானப்பொருள்‌ நிகழ்‌ 
கின்ற செய்கையிற்பயன்படுதற் 
பொருட்டு உபமேயத்தின்‌ உருவத்‌ 
தைக்‌ கொண்டுபமித்தல்‌. (உம்‌) 
தாட்‌ கமலத்தானடந்து கட்கு 
வளையானோக்கி. 

திரிபதகை - கங்கை. 


திரிபதம்‌ - முத்தெருக்கூடுமிடம்‌. 


42 wipro AGG) - Z 


திபதாகம்‌ 


திரிபதாகம்‌ - நெற்றியிலுள்ள 
மூவிரேகை. 

திரிபதார்த்தம்‌ - பசு, பதி, பாசம்‌. 

திரிபலம்‌ - திரிபலை. 

திரிபலை - கடுக்காய்‌-தான்றிக்காய்‌- 
நெல்லிக்காய்‌. 

திரிபழுகம்‌ - பால்‌, நெய்‌, தேன்‌. 

திரிபரகி - மிறைக்கவியினொன்று, 
அஃது ஒர்‌ மொழி மூவெழுத்‌ 
தானின்றோர்‌ பயனுமதினிடை 
யெழுத்து நீங்கவேறோர்பயனும்‌ 
அதன்‌ முதலெழுத்து நீங்கவே 
றோர்‌ பயனுங்கொண்டு முடிவது. 

திரிபு - முத்திவிக்னெ மூன்றினொன்று, 
வேறுபாடு. 

திரிபுக்காட்சி - ஒன்றைவே றொன்‌ 
றாய்க்‌ காணுதல்‌. 

திரிபுடகம்‌ - முக்கோணம்‌. 

திரிபுடி - ஆத்துமா, ஞாதுரு, ஞோயம்‌. 

திரிபுடிபலம்‌ - ஆமணக்கு. 

திரிபுடை - சத்ததாளத்தொன்று. 

திரிபுண்டரகம்‌, திரிபுண்டரம்‌ - மூன்று 
வரியாய்ப்‌ பூசும்வீபூதிப்பூச்சு. 

திரிபுரசுந்தரி - பார்ப்பதி. 

திரிபுரதகனன்‌ - சிவன்‌. 

திரிபுரமல்லிகை - ஒர்மல்லிகை. 

கிரிபுரமெரித்தான்‌ - நொச்சி, மா 
விலங்கை. 

திரிபுரம்‌ - முப்புரம்‌. 

திரிபுராந்தகன்‌ - சிவன்‌. 

திரிபுரி - சராறடை. 

திரிபுருஷம்‌ - முத்தலைமுறை. 

திரிபுரை - ஒர்சத்தி, பார்ப்பதி. 

திரிபுவனம்‌ - சுவர்க்கம்‌, மத்தியம்‌, 
பாதலம்‌. 

திரிபோகம்‌ - பெண்போகம்‌. 

திரிப்பு - மாற்றுதல்‌, முறுக்கு. 

திரிமஞ்சள்‌ - கத்தூரிமஞ்சள்‌, மஞ்சள்‌, 


மரமஞ்சள்‌. 


திரிமணை - திருமணை. 

திரிமனம்‌ - சத்தம்‌-புத்தி-மனம்‌. 

திரிமார்க்கம்‌ - முச்சந்தி. 

திரிமூர்த்தி - மும்மூர்த்தி. 

திரிமூலம்‌ - கண்டுமூலம்‌- சித்திர 
மூலம்‌, திப்பிலிமூலம்‌. 

திரிய, திரியவும்‌ - திரும்ப. 

திரியம்பகன்‌ - அரன்‌, அருகன்‌, விட்டுணு, 
வினாயகன்‌, வீரபத்திரன்‌. 

திரியாங்கம்‌ - திரயாங்கம்‌. 

திரியாமயம்‌ - முத்திவிக்னைம்‌ மூன்று. 

திரியாமை - இரவு, நீலக்கல்‌, யமுனை 
யாறு. 

திரியாவிரம்‌ - புரளி. 

திரியேகத்துவம்‌ - மூன்றொன்றா 
யிருத்தல்‌. 

திரியேகம்‌ - முப்பொருளொன்றா 
யிருத்தல்‌. 

திரியேகன்‌ - கடவுள்‌. 

திரிரேகம்‌ - சங்கு. 

திரிலிங்கம்‌ - திரீலிங்கம்‌. 

திரிலோகசிந்தூரம்‌ - ஓர்மருந்து. 

திரிலோகம்‌ - திரிபுவனம்‌, பூமி- 
அந்தரம்‌-சுவர்க்கம்‌. 

திரிலோகவசியம்‌ - சருவவ£கரம்‌. 

திரிலோகாதிபதி - இந்திரன்‌, கடவுள்‌. 

திரிலோகி - விட்டுணுகரந்தை. 

திரிலோகேசன்‌ - சூரியன்‌. 

திரிலோசனன்‌ - திரியம்பகன்‌. 

திரிவசியம்‌ - பெண்வசியம்‌. 

திரிவட்டம்‌ - இயந்திரத்தினோருறுப்பு. 

திரிவருக்கபாரீணன்‌ - திரிவருக்க 
மடைந்தவன்‌. 

திரிவருக்கம்‌ - அகவியல்மூன்று, 
அஃது அசுத்தம்‌, அறியாமை, 
சுத்தம்‌, அரசியல்மூன்று, அஃது 
ஆதாயம்‌, நட்டம்‌, மத்திமம்‌, 


இயல்பாய்‌ விரும்புவது மூன்று, 


திருடழம்‌ 


wipro qT] - Z 43 


அஃது கடைமை, செல்வம்‌, பெண்‌ 
போகம்‌. 

திரிவாய்‌ - தீவாய்‌. 

திரிவிக்கிரமன்‌ - ஒரரசன்‌, விட்ணெ. 

திரிவு - திரிபு. 

திரிவேணிசங்கமம்‌ - ஒர்‌ தலம்‌, அஃது 
கங்கை, சரச்சுவதி, யமுனை 
யென்னு மூவாறுகளின்‌ சந்திப்பு. 

திரீ, ஸ்திரீ - பெண்‌. 

திரீசனப்பிரியன்‌ - தரர்த்தன்‌. 

திரீயத்துவம்‌- பூன்றொன்றாயிருப்பது. 

திரீலிங்கம்‌ - சிறீலிங்கம்‌. 

திரு - அழகு, இலக்குமி, செல்வம்‌, 
தெய்வீகம்‌, மங்கல மொழியி 
னொன்று, மேன்மை, யானையைப்‌ 
பாகனதட்டு மொலி. 


திருகணி - சங்குதிரி. 
திருகணை - புரிமணை. 
திருகம்‌ - சாதிக்காய்‌, துவாரம்‌. 
திருகல்‌ - முறுகல்‌, வளைதல்‌. 
திருகல்முறுகல்‌ - திருக்கானது. 
திருகாணி - சரியாணி. 
திருகு - கள்ளம்‌, திருகென்னேவல்‌, 
முறுக்கு, வஞ்சனை. 
திருகுகள்ளி - ஓர்கள்ளி. 
திருகுதல்‌ - திருப்பிமுரித்தல்‌, திரும்பு 
தல்‌, பறித்தல்‌, முறுகுதல்‌. 
திருகுதாழை - ஓர்தாழை. 
திருகுதாளம்‌ - மாறுபாடு. 
திருகுதாளி - மாறுபாடுள்ளஆள்‌. 
திருகூசி - தமரரூசி. 
திருக்கடைக்காப்பு - கோவிற்கதவு 
சார்த்தல்‌, திவ்வியபிரபந்தத்தின்‌ 
முடிவுப்‌ பாட்டு. 
திருக்கடையூர்‌ - ஒர்தலம்‌. 
திருக்கண்சார்த்துதல்‌ 


யாய்ப்பார்த்தல்‌. 


- கிருபை 


திருக்கரணம்‌ - பாம்பு. 


திருக்களிற்றுப்படி - ஓர்‌.நூல்‌. 

திருக்காட்சி - தேவதரிசனம்‌. 

திருக்காளாத்தி - ஓர்தலம்‌. 

திருக்கு - கண்‌, குற்றம்‌, முறுக்கு, 
வஞ்சம்‌. 

திருக்குழப்பம்‌ - திருவிளையாட்டு, 
தேவசெயற்‌ குழப்பம்‌, புரளித்‌ 
தனம்‌. 

திருக்குளம்‌ - கோயிற்குளம்‌. 

திருக்குன்றாமலை - திருக்கோணா 
மலை. 

திருக்கூட்டம்‌ - தேவதொண்டர்‌ 
கூட்டம்‌. 

திருக்கூத்து - திருநடனம்‌. 

திருக்கை - ஒர்மீன்‌. 

திருக்கொன்றை - ஓர்மரம்‌. 

திருக்கோணமலை - திரிகோணமலை. 

திருக்கோலம்‌ - திருவேடம்‌, துருவ 
மண்டலம்‌, தேவகோலம்‌. 

திருக்கோவில்‌ - தேவகோயில்‌. 

திருசி - கண்‌. 

திருசியத்துவம்‌ - பார்வை. 

திருசை - கண்‌. 

திருசோபமம்‌ - வெண்டாபரை. 

திருச்சவை - திவ்வியசங்கம்‌, தேவ 
சபை. 

திருச்சித்தம்‌ - திவ்வியசித்தம்‌. 

திருச்சுண்ணம்‌ - அபிஷேகச்சுண்ணம்‌. 

திருடகம்‌ - அடுக்கு. 

திருடகாண்டம்‌, திருடக்கிரந்தி - மூங்கில்‌. 

திருடதை - உறுதி, பெலம்‌, வயிரம்‌. 

திருடமூலம்‌ - தேங்காய்‌. 

திருடம்‌ - இரும்பு, தத்துவம்‌, பெலம்‌, 
மிகுதி. 

திருடலோமை - காட்டுப்பன்றி, பரு 
மயிர்‌. 

திருடல்‌ - திருடுதல்‌. 

திருடழம்‌ - தேங்காய்‌. 


44 wipro AGG) - Z 


திருடன்‌ 


திருடன்‌ - கள்வன்‌. 

திருடாபத்தி - நம்பிக்கையானமனை 
யாள்‌. 

திருடார்த்தி - மிகுவருத்தம்‌, வின்னுதி. 

திருடு - களவு, திருடென்னேவல்‌. 

திருடுதல்‌ - களவெடுத்தல்‌. 

திருட்டகூடம்‌ - நொடிக்கதை. 

திருட்டம்‌, திருஷ்டம்‌ - தெளிவு. 

திருட்டாந்தம்‌, திருட்டாந்தரம்‌ - அத்‌ 
தாட்சி உதாரணம்‌, சாத்திரம்‌, 
மரணம்‌. 

திருட்டாபோகம்‌ - இம்மையிற்‌ 
கண்ணாலனுபவிக்குமனுபவம்‌. 

திருட்டி - அறிவு, கண்‌, பாம்பு, பார்வை, 
விஷம்‌. 

திருட்டிணிபாதம்‌ - பார்வை. 

திருட்டித்தல்‌ - காண்டல்‌. 

திருட்டிபந்து - மின்மினி. 

திருட்டிபாதம்‌ - பார்வை. 

திருட்டிபூதம்‌ -காக்கப்பட்ட து. 

திருட்டிபோகம்‌ - கட்பார்வைப்‌ 
புணர்ச்சி. 

திருட்டியம்‌ - ஞானம்‌. 

திருட்டு - அணாப்பு, களவு. 

திருட்டுத்தனம்‌ - கள்ளக்குணம்‌, 
தந்திரம்‌. 

திருட்டுமாயம்‌ - திருக்கு, மாறுபாடு. 

திருணகம்‌ - வாளுறை. 

திருணகேது - மூங்கில்‌. 

திருணசாதி - மரமுதல்மருந்து. 

திருணசாரை - வாழை. 

திருணசிங்கம்‌ - தறிகருவி. 

திருணசூனியம்‌ - தாழை. 

திருணதை - வில்‌. 

திருணத்தானியம்‌ - புன்பயிர்‌. 

திருணத்துருமம்‌ 
முதலிய மரம்‌. 


- பனைதெங்கு 


திருணபூலி - பற்பாய்‌. 


திருணம்‌ - உடைவாள்‌, திரணம்‌, 
துரும்பு, தேள்‌, தேனி, புல்‌, வில்‌. 

திருணராசன்‌ - பனை. 

திருணியை - புற்றிரள்‌. 

திருணோற்பவம்‌ - காட்டுப்பயிர்‌. 

திருதபதம்‌ - கெதிநடை. 

திருதம்‌ - தரித்தல்‌. 

திருதி - உறுதி, ஓஒர்மீன்‌, சந்தோஷம்‌, 
திருத்தி, துணை, தோல்‌, நித்திய 
யோகத்‌ தொன்று, நீர்த்துருத்தி, 
யாகம்‌. 

திருதிகரி - நாய்‌. 

திருதியபிரகிருதி - அண்ணகன்‌. 

திருதியை - மூன்று. 

திருத்தம்‌ - ஒப்பரவு, 
திருந்தல்‌, தீர்க்கம்‌. 

திருத்தல்‌ - திருந்தச்செய்தல்‌. 

திருத்தாண்டவம்‌ - திவ்வியநடனம்‌. 

திருத்தி - பூரணம்‌. 

திருத்து - செய்கை, திருத்தென்‌ 
னேவல்‌. 

திருத்துதல்‌ - சமனாக்குதல்‌, சீர்‌ 
திருத்துதல்‌, செவ்வைப்படுத்தல்‌, 
தேற்றுதல்‌, நிலமுதலியவற்றைப்‌ 
பண்படுத்தல்‌. 


ஒழுங்கு, 


திருத்தொண்டர்‌ - தெய்வதொண்டர்‌. 

திருத்தொண்டு - தேவதொண்டு. 

திருநடனம்‌ - திருத்தாண்டவம்‌. 

திருநாதன்‌ - விட்டுணு. 

திருநாமச்செட்டி, திருநாமத்துத்தி, 
திருநாமப்பாலை - ஓர்பூடு. 

திருநாமம்‌ - தெய்வீகநாமம்‌, மேன்‌ 
மையானநாமம்‌. 


திருநாளைப்போவார்‌ - சவதொண்‌ 
டரிலொருவன்‌. 

திருநாள்‌ - விசேடாராதனைத்தினம்‌. 

திருநீலகண்டன்‌ - ஓர்தேள்‌, சிவ 
தொண்டரிலொருவன்‌. 


திருநீறு - விபூதி. 


திருவடையாளம்‌ 


wipro qT] - Z 45 


திருநீற்றுக்காப்பு - விபூதியீட்டி ரட்சை. 

திருநீற்றுக்கோவில்‌ - திருநீற்றுப்பை. 

திருநீற்றுப்பச்சை, திருநீற்றுப்பத்திரி - 
ஓர்செடி. 

திருநீற்றுப்பழம்‌ - திருநீற் றுண்டை. 

திருநோக்கு - திவ்வியபார்வை. 

திருந்தகை - பெருமையிற்சிறந்தோன்‌. 

திருந்தகைமை - பெருமை, மேன்மை. 

திருந்தலர்‌, திருந்தார்‌ - பகைவர்‌. 

திருந்துகை - செவ்வைப்படுதல்‌. 

திருந்துதல்‌ - செய்துமுடி த்தல்‌, திருத்த 
மாதல்‌, திருந்தல்‌, தேறுதல்‌. 

திருபலை - ஓஒர்கொடி. 

திருப்படைவீடு - தேவர்கள்‌ பெரி 
யோர்கள்‌ கூட்டத்துடலவிருக்கும்‌ 
வாசஸ்தலம்‌. 

திருப்பணி - கோவில்வேலை, திவ்விய 
தொண்டு. 

திருப்பணித்தல்‌ - யானையைநிற்கப்‌ 
பண்ணல்‌. 

திருப்பணிமுட்டு - கோவிற்றள பாடம்‌. 

திருப்பதி - தேவதலம்‌, விட்டுணு. 

திருப்பரங்குன்று - ஒர்மலை. 

திருப்பரம்‌ - சோறு. 

திருப்பள்ளித்தாமம்‌ - கோவிற்பூ 
மாலை. 

திருப்பள்ளியெழுச்சி - ஓர்பிரபந்தம்‌, 
தேவர்களனந்தல்‌ விட்டெழுதல்‌. 

திருப்பிரம்‌ - நெய்‌. 

திருப்புகழ்‌ - ஓர்பாடல்‌. 

திருப்புதல்‌ - திரும்பச்செய்தல்‌, மாற 
வைத்தல்‌, மீட்குதல்‌. 

திருப்பூட்டு - மங்கலியதாரணம்‌. 

திருப்பூட்டுதல்‌ - மங்கலியந்தரித்தல்‌. 

திருமகண்மைந்தன்‌ - மன்மதன்‌. 

திருமகள்‌ - இலக்குமி. 

திருமஞ்சனம்‌ - அபிஷேகம்‌. 

திருமடந்தை - இலக்குமி. 


திருமண்டலம்‌ - துருவமண்டலம்‌. 

திருமரம்‌ - அரசு. 

திருமலர்‌ - தரமரை. 

திருமலை - ஓர்மலை திருப்பதி. 

திருமறுமார்பன்‌ - அருகன்‌, திருமால்‌. 

திருமாலுந்தி - தாமரை. 

திருமால்‌ - விட்டுணு. 

திருமால்புதல்வன்‌ - மன்மதன்‌. 

திருமானகரம்‌ - வைகுண்டம்‌. 

திருமுகம்‌ - 
வரைந்தனுப்புமோலை. 

திருமுதல்‌ - திரும்புதல்‌. 

திருமுழுக்காட்டுதல்‌ - அபிஷேகம்‌ 
பண்ணுதல்‌. 

திருமுழுக்கு - திவ்வியபிடே கம்‌. 

திருமுறை - புத்தகம்‌. 

திருமுற்றம்‌ - குதிரைவையாளிவீதி, 
கோயிற்சன்னிதானம்‌. 


திருமுன்‌, திருமுன்பு - தேவ சன்னி 
தானம்‌, பெரியோர்முன்பு. 


தேவசன்னிதானம்‌, 


திருமெழுக்கு - கோவில்மெழுகுதல்‌. 

திருமேற்பூச்சு - திருமேனியிற்பூசும்‌ 
பூச்சு. 

திருமேனி - குப்பைமேனி, திவ்விய 
தேகம்‌. 

திருமேனிக்கடுக்கன்‌ - கைம்பெண்‌ 
காதணியினொன்று. 

திரும்பல்‌ - திரும்புதல்‌. 

திரும்பு - இடியேறு,சக்ரெம்‌, சந்திரன்‌, 
திரும்பென்னேவல்‌, பாம்பு. 

திரும்புதல்‌ - மாறுதல்‌, மீளல்‌, வளை 
தல்‌. 

திருவடி - திவ்வியபாதம்‌. 

திருவடிநிலை - ஒரூர்‌. 

திருவடிப்புண்‌ - ஆறாதகலும்புண்‌. 

திருவடியிராச்சியம்‌ - முறைகெட்ட 
விராச்சியம்‌. 


திருவடையாளம்‌ - சமயசாதனம்‌. 


46 wipro AGG) - Z 


திருவட்டம்‌ 


திருவட்டம்‌ - திரிவட்டம்‌. 

திருவட்டி - கள்ளி. 

திருவணை - சேது. 

திருவண்ணாமலை - அருணாசலம்‌. 

திருவமுது - திவ்வியவுணவு. 

திருவருட்பயன்‌ - ஒர்நூல்‌. 

திருவலகு - கோவில்விளக்குமாறு. 

திருவள்ளுவர்‌ - ஓஒர்நூல்‌, வள்ளுவ 
நூலாசிரியன்‌. 

திருவனந்தபுரம்‌ - ஒர்பட்டினம்‌. 

திருவன்‌ - திருவாலி. 

திருவாக்கு - திவ்வியவாக்கு. 

திருவாசகம்‌ - திருவாக்கு, மாணிக்க 
வாசகர்‌ செய்த நூல்‌. 

திருவாசி - ஓராபரணம்‌. 

திருவாசிகை - ஒர்மாலை. 

திருவாடுதண்டு - திருவுருவைக்காவு 
மரம்‌. 

திருவாட்சி - ஒர்பூமரம்‌. 

திருவாதரம்‌, திருவாதிரம்‌ - புரளி. 

திருவாதிரை - ஓர்நாள்‌. 

திருவாத்தி - ஒர்பூமரம்‌. 

திருவாபரணம்‌ - தெய்வா பரணம்‌. 

திருவாயில்‌ - கோவில்வாயில்‌, மடம்‌. 


திருவாய்‌ - திருவாக்கு. 


திருவாய்மலர்தல்‌ தேவவாக்கு 
விள்ளுதல்‌. 

திருவாய்மொழி - ஓர்திருப்பாடல்‌, 
தெய்வவாக்கு, பெரியோரது 
சொல்‌. 


திருவாரூர்‌ - ஒர்தலம்‌. 

திருவாலி - கள்வன்‌, திருவாதிரக்‌ 
காரன்‌,பொய்யன்‌. 

திருவாவினன்குடி - சுப்பிரமணிய 
ராறிடத்தொன்று, அஃது பழனி. 

திருவாழங்கோடு - ஓர்தலம்‌. 

திருவாழித்தண்டு - திருவாடுதண்டு. 

திருவாளன்‌ - செல்வன்‌. 


திருவானைக்கா - ஒரூர்‌. 
திருவான்‌ கோடு - ஒர்பட்டினம்‌. 
திருவிருந்து - திவ்வியவிருந்து, 


அஃது சத்தியவேதத்தார்‌ உடன்‌ 
படிக்கையினொன்று. 

திருவிலி - கைம்பெண்‌, வறியர்‌. 

திருவிழா - உற்சவம்‌. 

திருவிளக்கு - கோவிற்றிபம்‌. 

திருவிளையாடல்‌, திருவிளையாட்டு - 
ஓர்‌ புராணம்்‌,தெய்வ விளையாட்டு. 

திருவுந்தியார்‌ - ஓர்‌ நூல்‌. 

திருவுரு - விக்ரெகம்‌. 

திருவுளச்சீட்டு - தெய்வசித்தமறியுஞ்‌ 
சட்டு. 

திருவுளமத்தியஸ்தம்‌ - தேவமத்தி 
யட்சம்‌. 

திருவுளம்‌ - திவ்வியசித்தம்‌. 

திருவுளம்பற்றுதல்‌ - கிருபையாய்ச்‌ 
சொல்லுதல்‌. 

திருவுளம்வைத்தல்‌ - கிருபைபுரிதல்‌. 

திருவுறுப்பு - நுதன்மேலணி. 

திருவூஞ்சல்‌ - தெய்வவூஞ்சலாட்டு. 

திருவெனற்சாரம்‌ - காசிச்சாரம்‌. 

திருவேடம்‌ - சமயவேடம்‌, சிவவேடம்‌. 

திருவேரகம்‌ - சுப்பிரமணியராறிடத்‌ 
தொன்று. 

திருவொற்றாடை - விக்ரெகங்கட்குச்‌ 
சார்த்துமாடை. 

திருவோணம்‌ - ஓர்நாள்‌. 

திருவோலக்கம்‌ - மகாதிவ்வியசபை. 

திருனகம்‌ - திருணகம்‌. 

திரேககரணம்‌ - இராசியைமூன்றாய்ப்‌ 
பகிருதல்‌. 

திரேககரணாதிபன்‌ - திரேககரணத்‌ 
ததிபன்‌. 

திரேகம்‌ - தேகம்‌, மூன்று. 

திரேசந்தி - திராய்‌. 


திவசாத்தியம்‌ 


wipro qT] - Z 47 


திரேதம்‌, திரேதாயுகம்‌ - இரண்டாம்‌ 
யுகம்‌. 

திரேதாக்கினி - முத்தீ. 

திரேத்து - நிறைவு. 

திரை - இடுதிரை, உடற்றிரை, கடல்‌, 
திரையென்னேவல்‌,  திரைவு, 


புனற்றிரை, யாறு. 

திரைச்சீலை - மறைப்பீட்டுச்சீலை. 

திரைதல்‌ - சுருங்குதல்‌, பால்முதலிய 
கண்விடுதல்‌. 

திரைத்தல்‌ - திரைக்குதல்‌. 

திரைப்பு - திரைதல்‌. 

திரைப்புடைவை - திரைச்சீலை. 

திரையல்‌ - சருங்கல்‌, வெற்றிலை. 

திரையன்‌ - தொண்டைமான்‌, நெய்‌ 
தனிலத்தலைவன்‌. 

திரையெறிதல்‌ - திரைவீசுதல்‌. 

திரைவிழுதல்‌ - உடறிரங்குதல்‌, 
சுருங்குதல்‌, திரைதல்‌. 

திரைவு - திரைப்பு. 

திரோகதம்‌ - அதரிசனம்‌. 

திரோகிதம்‌ - மறைவு. 

திரோதசத்தி - பஞ்சசத்தியினொன்று. 

திரோதம்‌, திரோதயம்‌ - பஞ்சகிராத்‌ 
தியத்தொன்று, மறைவு. 


திரோதாயி, திரோதானசத்தி - பஞ்ச 
சத்தியினொன்று. 

திரோதானம்‌ - திரைச்சீலை, மறைப்பு. 

திரோபவம்‌, திரோபாவம்‌ - மயக்கம்‌. 

திரோபவித்தல்‌ - மறைத்தல்‌. 

திலகடம்‌, திலகற்கம்‌ - பிண்ணாக்கு. 

திலகம்‌ - கலித்துறை, சிந்தூரம்‌, 
சுட்டி, திலோதகம்‌, பொட்டு, 
மஞ்சாடிமரம்‌, மேன்மை. 

திலகலம்‌ - செக்கு. 

திலகாசிரயம்‌ - நெற்றி. 

திலகாளகம்‌ - கரும்புள்ளி. 


திலதம்‌ - சுட்டி, நெற்றித்திலதம்‌. 


திலதயிலம்‌ - நல்லெண்ணெய்‌. 

திலதற்பனம்‌ - எள்ளுந்தண்ணீரு 
மிறைத்தல்‌. 

திலதேனு - தானஞ்செய்யஎள்ளினாற்‌ 
செய்தபசு. 

திலபகம்‌ - தூபம்‌. 

திலபருணி, திலபருணிகை - சந்தனம்‌. 

திலபிச்சடம்‌ - எட்பாகு. 

திலபுஞ்சம்‌ - ஆணெள்‌. 

திலமயூரம்‌ - ஒர்விதமயில்‌. 

திலமலம்‌ - பிண்ணாக்கு. 

திலம்‌ - எள்‌, மஞ்சாடிமரம்‌. 

திலரசம்‌ - எண்ணெய்‌. 

திலவகம்‌ - வெள்ளிலோத்திரம்‌. 

திலாட்சாரம்‌ - திலூாலவணம்‌. 

திலு - மூன்று. 

திலோதகம்‌ - எள்ளுந்நீரும்‌. 

திலோத்தமை - ஓரரம்பை. 

தில்‌ - அசைச்சொல்‌, ஒழியிசை, 
காலம்‌, விழைவு. 

தில்லமெழுகு - தில்லைமெழுகு. 

தில்லம்‌ - காடு. 

தில்லியம்‌ - எட்சாட்டி. 

தில்லுப்பில்லு - சண்டை, தருக்கம்‌, 
மாறுபாடு. 

தில்லை - ஒர்மரம்‌, சிதம்பரம்‌. 

தில்லைநாயகம்‌ - ஓர்நெல்‌. 

தில்லைநாயகர்‌ - சிதம்பரேசுபரன்‌. 

தில்லைமூவாயிரர்‌ - சதம்பரசேத்திர 
வுரிமைப்பார்ப்பார்‌. 

தில்லையம்பலம்‌ - கனகசவை. 

தில்லையம்பலவாணன்‌ - சிதம்பரேசு 
பரன்‌. 

தில்லைவனம்‌ - சிதம்பரதலம்‌. 

திவசகரன்‌ - சூரியன்‌, விடியல்‌. 

திவசம்‌ - சிராத்தம்‌, நாள்‌. 

திவசாத்தியம்‌, திவசாவசானம்‌ - அந்தி. 


48 wipro AGA) - Z 


திவச்சுவான்‌ 


திவச்சுவான்‌ - துவாதசாதித்தரி 
லொருவன்‌. 

திவடல்‌ - துவளுதல்‌. 

திவண்டல்‌ - துவளல்‌. 

திவம்‌ - ஆகாயம்‌, காடு, தோற்றம்‌, 
நாள்‌, மோக்கம்‌, விளக்கம்‌. 

திவரம்‌ - நாடு. 

திவலுதல்‌ - சாதல்‌. 

திவலை - துளிமழை, மழைத்துளி. 

திவவு - படி, வீணைவலிக்கட்டு. 

திவளல்‌,திவளுதல்‌-தவளல்‌, மெலிதல்‌. 

திவறல்‌ - சாதல்‌. 

திவா - பகல்‌. 

திவாகரம்‌ - ஓர்நிகண்டு, காகம்‌, சூரிய 
காந்தப்பு. 

திவாகரன்‌ - ஒர்‌ நூலாசிரியன்‌, 
சூரியன்‌, நாவிதன்‌. 

திவாக்கீர்த்தி - ஆந்தை, சண்டாளன்‌, 
நாவிதன்‌. 

திவாசுத்தம்‌ - பகனித்திரை. 

திவாடனம்‌ - காக்கை. 

திவாநிசம்‌ - இராப்பகல்‌. 

திவாந்தம்‌ - ஆந்தை. 

திவாபீதம்‌ - ஆந்தை, வெண்டாமரை. 

திவாபீதன்‌ - கள்வன்‌. 

திவாபீதி - ஆந்தை. 

திவாமணி - சூரியன்‌. 

திவாமத்தியம்‌ - நடுப்பகல்‌. 

திவாராத்திரம்‌, திவாராத்திரி - இராப்‌ 


பகல்‌. 
திவோதாசன்‌ - ஒரரசன்‌. 
திவ்வியகந்தம்‌ - கராம்பு. 
திவ்வியகாயனன்‌ - கந்தருவன்‌. 
திவ்வியதிருட்டி - ஞானநோக்கு, தெய்‌ 
வீகபார்வை. 
திவ்வியது - திவ்வியமானது. 
திவ்வியநானம்‌ - கூரியரெணம்‌ பாயு 
மழைத்தூறலிற்படிதல்‌, இஃது 
ஏழ்வகைநானத்தொன்று. 


திவ்வியம்‌ - ஆணை, இனிமை யானது, 
ஓஒர்வசைச்சந்தனம்‌, கராம்பு, தெய்‌ 
வீகமானது, மேன்மையானது. 

திவ்வியரதம்‌ - நறுஞ்சுவை. 

திவ்வியரத்தினம்‌ - சிந்தாமணி, 
சூடாமணி. 

திவ்வியவருஷம்‌ - தேவவருடம்‌. 

திவ்வியாதிவ்வியம்‌ - தெய்வீகமும்‌ 
மனுஷீகமும்‌. 

திவ்வியாத்திரம்‌ - 
கொடுக்கப்பட்ட அம்பு. 

திவ்வியோதகம்‌ - தீர்த்தநீர்‌, மழைத்‌ 
தண்ணீர்‌. 

திளைத்தல்‌ - அழுந்துதல்‌, அனுப 
வித்தல்‌, நிறைதல்‌, நெருங்குதல்‌, 
பெருகுதல்‌. 

திறக்கு - காரியம்‌. 

திறக்குதல்‌ - அதிகப்படல்‌, திறத்தல்‌, 
அறஃகுதல்‌. 

திறத்தல்‌ - திறக்குதல்‌, வலுத்தல்‌, 
வழிவெட்டிவிடுதல்‌, விரித்தல்‌, 
விளக்குதல்‌. 

திறத்தார்‌ - பக்கத்தார்‌. 

திறத்தி - மருத்துவிச்சி. 

திறந்தறை - அரணற்றது. 

திறபு - ஈயம்‌, துத்துநாகம்‌. 

திறப்படுதல்‌ - தேறுதல்‌, பலப்படுதல்‌. 

திறப்பணம்‌ - துறப்பணம்‌. 


தேவர்களாற்‌ 


திறப்பாடு - வகை, வலிமை. 

திறப்பு - கரவலின்மை, துறப்பு. 

திறமை - தகுதி, வகை, வலி. 

திறம்‌ - உச்‌சதம்‌, காரணம்‌, குணம்‌, 

கூறு 
பாடு, தத்துவம்‌, தன்மை, திறமை, 
பக்கம்‌, பாக்கியம்‌, மேன்மை, வலி. 

திறம்பல்‌, திறம்புதல்‌ - தவறுதல்‌, மாறு 
படல்‌. 

திறயம்‌ - திரயம்‌. 

திறலோன்‌ - திண்ணியன்‌. 


குறைநரம்புள்ளவீணை, 


wipro qT] - Z 49 


திறல்‌ - பகை, போர்‌, வலி. 

திறவறிதல்‌ - மறைத்திருப்பதையறிதல்‌, 
உளவுபார்த்தல்‌. 

திறவாளி - காரியரெகஸ்தன்‌, விவேகி 
திறவான்‌, வலியவன்‌. 

திறவு - திறத்தல்‌, வழி, உளவு. 

திறவுகோல்‌ - திறப்பு. 

திறவுண்ணல்‌ - திறபடல்‌. 

திறனில்யாழ்‌ - நெய்தல்யாழ்த்திறம்‌. 

திறன்‌ - காரணம்‌, குணம்‌, கூறுபாடு. 

திறுதட்டம்‌, திறுதிட்டம்‌ - நேரேநிற்றல்‌. 

திறுதியை - இருநியை 

திறுதிறுத்தல்‌,திறுதிறுப்பு, திறுதிறெனல்‌ 
- அச்சக்குறிப்பு. 

திறேதம்‌ - திரேதம்‌. 

திறை - அரசிறை. 

திறைகொள்ளுதல்‌ - திறைவாருதல்‌, 
வெல்லுதல்‌. 

திறையளத்தல்‌ - இறைகொடுத்தல்‌. 

திற்றி - தின்றற்குரியன. 

தினகரன்‌ - சூரியன்‌. 

தினகவி - அரசர்க்குப்‌ புகழ்ச்சி 
யாயந்தி சந்திசொல்லுங்கவி, 
தினகவிப்புலவன்‌. 

தினகாலம்‌ - நித்தமும்‌. 

தினகேசவம்‌ - இருள்‌. 

தினசேரி - நித்தம்‌. 

தினத்திரயம்‌ - ஒருநாளில்மூன்று 
பெருநாள்சம்பவிப்பது. 

தினந்தினம்‌ - நாளுக்குநாள்‌. 

தினபலம்‌ - ஐந்தாம்‌,ஆறாம்‌,எழாம்‌, 
எட்டாம்‌, பதினொன்றாம்‌, பன்னி 
ரண்டாமிராசிகள்‌, நிதநடக்கும்‌ 
பலன்‌. 

தினப்பாடு - தினசேரி. 

தினப்பிரணி, தினமணி - சூரியன்‌. 

தினமானம்‌ - நித்தமும்‌. 


தினம்‌ - நாள்‌, பகல்‌. 


தினவிருத்தி - நாடோறும்‌, நாள்‌ 
வேலை, நித்தம்‌. 

தினவு - சொறிவு. 

தினவுதின்றல்‌, தினவெடுத்தல்‌ - 
சொறிதல்‌. 

தினாங்கிசம்‌ - சாமம்‌. 

தினாதி - விடியல்‌. 

தினாதினம்‌ - பிரதானநாள்‌, பிரதானப்‌ 
பிரதானநாள்‌. 

தினாந்தகம்‌ - இரவு. 

தினாந்தம்‌ - மாலைப்பொழுது. 

தினாந்தரம்‌ - ஒன்றைவிட்டொரு 
நாள்‌, நாடோறும்‌. 

தினாமசம்‌ - நூளின்பங்கு. 

தினாரம்பம்‌ - வைகறை. 

தினாவசானம்‌ - அந்தி. 

தினிகை - நாட்கூலி. 

தினுசு - வகை. 

தினுசுவாரி - பலவகை. 

தினை - ஒர்சாமை, சிறுமை. 

தினைக்குருவி - ஓர்குருவி. 

தினைச்சாமை - ஓர்சாமை. 

தினைப்புனம்‌ - தினைவிளைபுலம்‌. 

தின்பனவு - உணா. 

தின்மை - தீமை. 

தின்றல்‌ - மெல்லுதல்‌, அஃது நால்‌ 
வகையுணவினொன்று. 

தின்றி - தீன்‌. 

தின்னல்‌ - தின்றல்‌. 

தின்னாத்தீன்‌ - இழிந்தபோசனம்‌, 
நிந்தைப்பட்டு வாங்கிப்‌ புசிக்கும்‌ 
புசிப்பு. 

தின்னுகை - தின்னுதல்‌. 

தின்னுதல்‌ - தின்னல்‌. 


தீ 


தீ - அறிவு, இனிமை, ஒரெழுத்து, 
தமை, தீயென்னேவல்‌, நரகம்‌, 


50 wipro AGG) - Z 


தீக்கஞ்சி 


நெருப்பு, அஃது அட்ட மூர்த்தத்‌ 
தொன்று, பஞ்ச பூதியத்து 
மொன்று, உபாயவழி. 

தீக்கஞ்சி - கருப்பூரம்‌. 

தீக்கடன்‌ - ஈமக்கடன்‌. 

தீக்கடைகோல்‌ - ஞெலிகோல்‌. 

தீக்கட்டி - அக்கினிக்கட்டி. 

தீக்கணம்‌ - நேரசை நடுவுந்‌ நிரை 
யசையிருபாலுந்நிற்பன. 

தீக்கதர்‌ - தீட்சதர்‌. 

தீக்கதிகரும்பச்சை - நாகப்பச்சை. 

தீக்கதிர்‌ - உலையாணிக்‌ கோல்‌ 
சூரியன்‌. 

தீக்கரண்டி - நெருப்பகப்பை. 

தீக்கருமம்‌ - ஈமக்கரியை, துற்ரியை. 

தீக்கல்‌ - நெருப்புக்காலுங்கல்‌. 

தீக்காய்தல்‌ - குளிர்காய்தல்‌. 

தீக்காரியம்‌ - அக்கினிகருமம்‌, பொல்‌ 
லாங்கு. 

தீக்கித்தல்‌ - தட்‌ சித்தல்‌. 

தீக்குணம்‌ - துற்குணம்‌. 

தீக்குணர்‌ - கீழ்மக்கள்‌. 

தீக்குண்டம்‌ - அக்கனிவளர்க்குங்குழி. 

தீக்குதல்‌ - கருகுவித்தல்‌, தீயச்செய்தல்‌. 

தீக்குதித்தல்‌ - ஆவேசமுதலியவற்‌ 
றாற்றிய்ப்‌ பாய்தல்‌. 

தீக்குருவி - தழல்விழுங்கி. 

தீக்குவெறுங்குகை - சவுக்காரம்‌. 

தீக்குளித்தல்‌ - அக்கனியிற்படி தல்‌. 

தீக்குறி - துற்குறி. 

தீக்கூர்மை - இந்துப்பு, திலாலவணம்‌. 

தீக்கை - தீட்சை, விரதநியமம்‌. 

தீக்கையோன்‌ - அரன்‌, குரு, தீட்சை 
பெற்றோன்‌. 

தீக்கோள்‌ - துற்ரெகம்‌. 

தீங்கனி, தீங்காய்‌ - உருசியானபமம்‌. 

தீங்கு - குற்றம்‌, தீமை. 

தீங்குணர்‌ - துட்டர்‌. 


தீசகன்‌ - ஆலோசனைகாரன்‌, உபாத்தி. 

தீச்சகுனம்‌ - துற்சகுனம்‌. 

தீச்சடம்‌ - அமுரி. 

தீச்சட்டி - நெருப்புச்சட்டி. 

தீச்சலம்‌ - கடனுரை. 

தீச்சுடர்‌ - வெடியுப்பு. 

தீச்சொல்‌ - பழிச்சொல்‌. 

தீஞ்சுவை - நற்சுவை. 

தீஞ்சொல்‌ - இனியசொல்‌, நற்சொல்‌. 

தீட்சணகண்டகம்‌ - முண்ணாவல்‌. 

தீட்சணகந்தகம்‌ - ஈரவெண்காயம்‌. 

தீட்சணகம்‌ - வெண்கடுகு. 

தீட்சணதண்டுலம்‌ - திப்பிலி. 

தீட்சணபத்திரம்‌ - அலரி. 

தீட்சணபுட்பம்‌ - கராம்பு. 

கீட்சணம்‌ - ஆயுதம்‌, இரும்பு, உக்கிரம்‌, 
உப்பு, உறைப்பு, கூர்மை, கொள்‌ 
ளை நோய்‌, கோபம்‌, சீக்கிரம்‌, 
நஞ்சு, போர்‌, மரணம்‌, வெப்பம்‌. 

தீட்சணரசம்‌ - வெடியுப்பு. 

தீட்சதர்‌ - ஓர்வகைப்பார்ப்பார்‌, 
தட்சைபெற்றோர்‌. 

கீட்சதன்‌, தீட்சாவான்‌ - தீட்சை 
பெற்றோன்‌. 

தீட்சம்‌ - சம்பவிப்பதைவெறாதனு 
பவித்தல்‌. 

தீட்சித்தல்‌ - தட்சைகொடுத்தல்‌. 

தீட்சை - உபதேசம்‌. 

தீட்சைகேட்டல்‌ - உபதேசம்‌ பெறுதல்‌. 

தீட்சைகொடுத்தல்‌, தீட்சை பண்ணு 
தல்‌, தீட்சைவைத்தல்‌ - உபதேசங்‌ 
கொடுத்தல்‌. 

தீட்டம்‌ - ஆசூசம்‌. 

தீட்டலரிசி - தவிடுநீங்கமினுக்கெ 
வரிசி. 

தீட்டல்‌ - தீட்டுதல்‌. 

தீட்டு - அழுக்கு,ஆகசூசம்‌, எழுதுதல்‌, 
சூதகம்‌, தீட்டென்னேவல்‌, மகளிர்‌ 


சூதகம்‌. 


தீபபுட்பம்‌ 


wipro AS] - Z 51 


தீட்டுகோல்‌ - எழுதுகோல்‌. 

தீட்டுக்கல்‌ - சராணைக்கல்‌, மாக்கல்‌. 

தீட்டுக்கபித்தல்‌ - துடக்குக்கழித்தல்‌. 

தீட்டுக்காரி - சூதககாரி. 

தீட்டுக்குற்றி - ஆயுதந்தட்டுந்தடி. 

தீட்டுச்சீலை - அழுக்குச்சீலை. 

தீட்டுதல்‌ - அழுத்துதல்‌, எழுதுதல்‌, 
கட்டுதல்‌, கூராக்கல்‌, சாதித்தல்‌, 
சித்திரித்தல்‌, மினுக்குதல்‌. 

தீட்டுத்தடி - ஆயுதந்தட்டுதடி. 

தீட்டுப்படுதல்‌ - அழுக்குப்படுதல்‌, 
அனாசாரப்படுதல்‌, குற்றப்படு 
தல்‌, சூதகநீர்ப்பாய்தல்‌. 

தீட்பு - இழிவு, கீழ்மை. 

தீண்டல்‌ - தொடல்‌. 

தீண்டியம்‌ - பவளக்குறிஞ்சி. 

தீண்டுகை - தீண்டுதல்‌. 

தீண்டுதல்‌ - தொடுதல்‌, அஃது மெய்ப்‌ 
பரிசமெட்டினொன்று. 

தீல்‌ - கருகுதல்‌, தீஞ்சுபோதல்‌. 

தீதி - தாகம்‌. 

தீதிலி - குற்றமில்லான்‌. 

தீது - குற்றம்‌, தீமை. 

தீதை - அறிவு, கன்னி. 

தீத்தகம்‌ - பொன்‌. 

தீத்தசிகுவை - நரி. 

தீத்தட்டி - தீதருங்கருவி. 

தீத்தட்டிக்கல்‌ - தீக்கல்‌. 

தீத்தட்டிக்குடுக்கை - சக்கைமுக்கி. 

தீத்தட்டிவளையம்‌ - தீக்கல்லைத்‌ 
தட்டும்வளையம்‌. 

தீத்தபிங்கலம்‌ - சிங்கம்‌. 

தீத்தம்‌ - சிங்கம்‌, சிவாகமமிருபத்‌ 
தெட்டினொன்று, பிரகாசம்‌, 
பெருங்காயம்‌, பொன்‌. 

தீத்தரசம்‌ - நாங்கள்‌. 

தீத்தலோகம்‌ - நிறம்‌, மாந்துளிர்க்கல்‌, 


வெண்கலம்‌. 


தீத்தலோசனம்‌ - பூனை. 

தீத்தாங்கம்‌ - மயில்‌. 

தீத்தாங்கி - ஓர்‌ கருவி. 

தீத்தாட்சம்‌ - டூனை, மயில்‌. 

தீத்தி - அழகு, சரகதி, பிரகாசம்‌, 
வெண்கலம்‌. 

தீத்திரள்‌ - ஊழித்த, சுவாலைக்‌ 
கூட்டம்‌. 

தீத்ததீண்டல்‌ - கலியாணம்‌. 

தீத்தீண்டுகையான்‌ - சிவன்‌. 

தீத்தெய்வம்‌ - அக்கினி. 

தீத்தொழில்‌ - அக்கினிகருமம்‌, துற்‌ 
செய்கை. 

தீத்தோபலம்‌ - கூரியகாந்தக்கல்‌. 

தீநா - கப்பற்காரர்துறைபிடிக்கக்‌ 
கொளுத்தினவெளிச்சம்‌. 

தீநாற்றம்‌ - முடை. 

தீநிறம்‌ - மாந்துளிர்க்கல்‌. 

தீநுரை - கடனுரை. 

தீந்தமிழ்‌ - இனியதமிழ்‌, நற்றமிழ்‌. 

தீந்திரியம்‌ - அறிகருவி. 

தீபகம்‌ -ஓரலங்காரம்‌,அஃது ஓரிடத்து 
நின்ற மொழி பலவிடத்து நின்று 
பொருடருவனது, சந்திரரெணம்‌, 
புட்படுக்கும்படி கொண்டு 
போலதிெபுள்‌, மஞ்சள்‌, விளக்கு. 

தீபகம்பம்‌ - விளக்குத்தண்டு. 

தீபகாந்தி, தீபகாந்தியோன்‌ - வயிரக்கல்‌. 

தீபகூபி, தீபகோரி - விளக்குத்திரி. 

தீபக்கல்‌ - தீபக்கருவி. 

தீபக்கொடிச்சி - கருப்பூரம்‌. 

தீபங்காட்டல்‌ - தீபாற்சனைசெய்தல்‌, 
அஃது புண்ணிய மொன்பதி 
னொன்று. 

தீபசிகை - விளக்கச்சுவாலை. 

தீபதைலி - ஆமணக்கு. 

தீபபாதவம்‌ - விளக்குத்தண்டு. 


தீபபுட்பம்‌ - சண்பகப்பு. 


52 wipro AGG) - Z 


தீபமத்திகை 


தீபமத்திகை - விளக்குத்தண்டு. 

தீபம்‌ - சோதிநாள்‌, தீவு, விளக்கு, 
அஃது இராசசின்னத்தொன்று. 

தீபவதி - யாறு. 

தீபவராடி - வராடித்திறத்தினொன்று. 

தீபவிருட்சம்‌ - விளக்குத்தண்டு. 

தீபனம்‌ - அகாரம்‌, பசி, பிரகாசம்‌, 
மஞ்சள்‌, நைவேத்தியஞ்செய்தல்‌, 
மிகப்பிரகாசம்‌. 

தீபாக்கினி - ஓர்சுடர்கொண்டெரியு 
நெருப்பு. 

தீபாராதனை - விளக்காலாத்தி. 

தீபாலி, தீபாவலி, தீபாவளி - தீவாளி. 

தீபிகை - விளக்கு. 

தீப்படுதல்‌ - அழிதல்‌, எரிச்சலடை 
தல்‌, எரிந்துபோதல்‌. 

தீப்பாய்தல்‌ - தீக்குதித்தல்‌, தீமிதித்தல்‌. 

தீப்பி - நெருப்பு. 

தீப்பியமானம்‌ - பிரவை. 

தீப்பியம்‌ - சுவாலை. 

தீப்பிரகாசி - குங்குவியம்‌. 

தீப்பிரம்‌ - பிரவை. 

தீப்பிரயகம்‌ - ஓமம்‌. 

தீப்பு - எரிப்பு, கருக்குதல்‌. 

தீப்பொறி - கங்கம்‌. 

தீப்போடுதல்‌ - குரூரஞ்செய்தல்‌, 
கோபித்தல்‌, நெருப்பிட்டுச்‌ சுடுதல்‌. 

தீமலம்‌ - கரி. 

தீமிதித்தல்‌ - நெருப்பினடத்தல்‌. 

தீமுகம்‌ - உலைமுகம்‌, நெருப்பெரியு 
மிடம்‌. 

தீமுறுகல்‌ - ஓர்சரக்கு, அஃது வைப்புப்‌ 


பாஷாண முப்பத்திரண்டி 
னொன்று. 


தீமை - பொல்லாங்கு. 

தீமைக்கஞ்சல்‌ - பொல்லாங்கிற்குப்‌ 
பயப்படல்‌, அஃது தயாவிருத்தி 
யெட்டினொன்று. 


தீமொழி - சாபம்‌, பொல்லா வார்த்தை. 

தீம்‌ - இனிமை, தித்திப்பு. 

தீம்பண்டம்‌ - நற்பண்டம்‌. 

தீம்பர்‌ - கீழ்மக்கள்‌, தீங்குசெய்வோர்‌. 

தீம்பால்‌ - தித்திப்பானபால்‌. 

தீம்பி - துட்டை. 

தீம்பு - கீழ்மை, தீது. 

தீம்புகை - நறும்புகை. 

தீய - இனிமையான, சுத்தமான, 
தீதான. 

தீயகம்‌ - நரகம்‌. 

தீயது - ஆரதம்‌, இனியது, தீங்குள்ள து. 

தீயம்‌ - இத்திப்பு. 

தீயர்‌ - கீழ்மக்கள்‌, பொல்லாத 
வர்கள்‌, வேடர்‌. 

தீயல்‌ - தீய்ந்தது, பொரிக்கறி. 

தீயளி - காய்‌. 

தீயறம்‌ - பொல்லாங்கு. 

தீயன - இனிமையுள்ளன, சுத்த 
முள்ளன, தீங்குள்ளன. 

தீயன்‌ - த்யோன்‌. 

தீயாக்கீரை - பொன்னாங்காணி. 

தீயார்‌ - த்யோர்‌. 

தீயின்வயிரம்‌ - மீனம்பர்‌. 

தீயொழுக்கம்‌ - துன்மார்க்கம்‌. 

தீயோர்‌ - தீம்பர்‌. 

தீய்ச்சலம்‌ - அக்கினிக்கட்டி. 

தீர - முற்றாக. 

தீரத்துவம்‌ - அறிவுடைமை, உறுதி, 
தைரியம்‌. 


தீரம்‌ - அம்பு, அறிவு, கரை, குளிர்‌, 
சிறுவரம்பு, பெலன்‌, மஞ்சள்‌, 


மனத்தைரியம்‌, வலி 
தீரன்‌ - திண்ணியன்‌. 
தீராந்தரம்‌ - மறுகரை. 
தீராந்தி - மச்சுமரம்‌. 
தீராப்பசியன்‌ - மகோதரன்‌. 


தீர்த்தி 


wipro AS] - Z 53 


தீராமை - கொடுமை. 

தீரை - அறிவுடையாள்‌. 

தீர்க்ககதி, தீர்க்ககாடிகம்‌ - ஓட்ட கம்‌. 

தீர்க்ககேசம்‌ - நெடுமயிர்‌. 

தீர்க்கக்கிரீபம்‌ - ஓட்ட கம்‌. 

தீர்க்கசங்கம்‌ - ஒட்டகம்‌, ஒர்நாரை, 
தொடை. 

கீர்க்கசதுரம்‌ - சரிசதுரம்‌, நீண்ட 
சதுரம்‌. 

தீர்க்கசத்திரம்‌ - ஓர்யாகம்‌. 

தீர்க்கசந்தி - எழுத்து விகாரப்‌ பட்டுப்‌ 
புணரும்‌ புணர்ச்சியினொன்று, 
அஃது நிலைமொழியீறும்‌ வரு 
மொழி முதலுநிற்கும்‌ அகர 
அகாரங்‌ கெட ஆகாரமும்‌ இகர 
ஈகாரங்கெட ஈகாரமும்‌ உகர 
ஊகாரங்கெட ஊகாரமுந்‌ தோன்‌ 
அதல்‌. 

தீர்க்கசாலம்‌ - சாலமரம்‌. 

தீர்க்கசிகுவம்‌ - பாம்பு. 

தீர்க்கசீவம்‌ - நெடாயுள்‌. 

தீர்க்கசுமங்கலி - டூரணசுமங்கலி. 

தீர்க்கசுரதம்‌ - நாய்‌. 

தீர்க்கசுரம்‌ - நெட்டுயிரெழுத்து. 

தீர்க்கதண்டம்‌ - ஆமணக்கு, சாட்‌ 
டாங்கம்‌, பூரணவணக்கம்‌. 

தீர்க்கதரிசனம்‌ - முக்கால வருத்த 
மான மறிதல்‌. 

தீர்க்கதரிசி - முக்காலவருத்தமான 
மறிவோன்‌. 

தீர்க்கதரு - பனைமரம்‌. 

தீர்க்கதிருட்டி - உற்றுப்பார்த்தல்‌. 

தீர்க்கநாதம்‌ - சங்கு. 

தீர்க்கநிச்சுவாசம்‌ - பெருமூச்சு. 

தீர்க்கநித்திரை - மரணம்‌. 

கீர்க்கபத்திரகம்‌, தீர்க்கபத்திரம்‌ - 
உள்ளி. 

தீர்க்கபாதபம்‌ - தென்னமரம்‌. 


தீர்க்கபிருட்டம்‌ - பாம்பு. 


தீர்க்கமாருதம்‌ - யானை. 

தீர்க்கமூலம்‌ - ஒர்வகைவில்வம்‌, 
தொட்டாற்சுருங்கி. 

தீர்க்கம்‌ - அந்தரம்‌, ஆறாமேழாமி 
ராசிகள்‌, திட்டம்‌, தெளிவு, நிச்சயம்‌, 
நீளம்‌, நெட்டுயிரடையாளம்‌, 
நெட்டுயிரெழுத்து, பூரணம்‌. 

தீர்க்கரதம்‌ - பன்றி. 

தீர்க்கராத்திரம்‌ - நீண்டராத்திரி, 
நெடுங்காலம்‌. 

தீர்க்கவசனம்‌ - உறுதிச்சொல்‌. 

தீர்க்கவத்திரம்‌ - யானை. 

தீர்க்கவருணம்‌ - நெட்டுயிரெழுத்து. 

தீர்க்கவற்சிகை - முதலை. 

தீர்க்கவைரம்‌ - நெடு நாளையில்‌ 
விரோதம்‌. 

தீர்க்காசனம்‌ - பாம்பு. 

தீர்க்காயு, தீர்க்காயுசு - காகம்‌, நீடிய 
ஆயு, பட்டுப்‌ பருத்தி, மார்க்‌ 
கண்டன்‌. 

தீர்க்காயுவியம்‌ - நெடுங்காலம்‌. 

தீர்க்காயுதம்‌ - ஈட்டி, பன்றி 

தீர்தல்‌ - இட்டமாதல்‌, எழுதல்‌, 
செல்லுதல்‌, நடத்தல்‌, நிசமாமதல்‌, 
நீளம்‌, நீளித்தல்‌, முடிதல்‌, விடுதல்‌, 
வெடிதீர்தல்‌, வெட்டல்‌. 

தீர்த்தகர்‌ - சமணகுரு. 

தீர்த்தம்‌ - திருவிழா, தீ, நீர்‌, பிறப்பு, 
புண்ணியதீர்த்தம்‌, பெண்குறி, 
யாகம்‌. 

தீர்த்தர்‌ - கடவுளர்‌, பரிசுத்தர்‌. 

தீர்த்தல்‌ - இட்டமாக்கல்‌, நீக்கல்‌, 
முடித்தல்‌, விடுத்தல்‌. 

தீர்த்தவாகம்‌ - மயிர்ச்சுருள்‌. 

தீர்த்தவாசி - யாத்திரைகாரன்‌. 

தீர்த்தன்‌ - அருகன்‌, ஆசான்‌, ஆலோ 
சனைக்காரன்‌, குரு, சிவன்‌, 
பரிசுத்தன்‌. 

தீர்த்தி - பரிசுத்தவாட்டி, பார்ப்பதி, 
யாறு. 


54 wipro AGG) - Z 


தீர்த்திகை 


தீர்த்திகை - யாறு. 

தீர்ந்தவன்‌ - துறந்தவன்‌, தேறினவன்‌, 
தைரியவான்‌. 

தீர்ப்பு, தீர்மானம்‌ - நியமம்‌, நிவிர்த்தி, 
முடிப்பு. 

தீர்மானித்தல்‌ - நிச்சயித்தல்‌. 

தீர்மானிப்பு - தீர்மானம்‌. 

தீர்வு - தீர்வை, முடிப்பு, விலக்கு. 

தீர்வைகீரி - சுங்கம்‌, தீர்மானம்‌, 
பிரேதக்கிரியையினொன்று. 

தீர்வைக்காரன்‌ - ஆயக்காரன்‌. 

தீர்வைச்சரக்கு - ஆயமிறுக்குஞ்சா 
மான்‌. 

தீர்வைத்துறை - ஆயத்துறை. 

தீவகம்‌ - தீபகம்‌. 

தீவட்டி - வத்தி, 

தீவத்தி - ஒர்விளக்கு. 

தீவரம்‌ - திவிரம்‌. 

தீவலஞ்செய்தல்‌ - கலியாணச்சடங்கி 
னொன்று, கலியாணம்‌. 

தீவளர்த்தல்‌ - அக்கனிவளர்த்தல்‌. 

தீவளர்ப்போர்‌ - முனிவர்‌. 

தீவறை - பெருநெருப்பெரிக்குங்‌ 
குழியடுப்பு. 

தீவாந்தரம்‌ - தீவு, வெளி. 

தீவலஞ்செய்தல்‌ - அஃது அக்கினிப்‌ 
பிரதட்சணம்பண்ணல்‌. 

தீவாளி - தீபாவலி. 

தீவான்‌ - கரையான்‌. 

தீவி - புலி. 

தீவிகை - தீபிகை. 

தீவியது - இனியது. 

தீவிரம்‌ - சடுதி, கூரியரெணம்‌, நரகம்‌, 
பெருங்கோபம்‌, மூர்க்கம்‌. 

தீவிரவேதனை - பிகுவேதனை. 

தீவிரித்தல்‌ - சக்ரெம்பண்ணல்‌. 

தீவிளக்கும்வயிரம்‌ - மீனம்பர்‌. 


தீவினை - பாவம்‌, அஃது இருவினை 
யினொன்று. 

தீவு - கடலிடைக்குறை, கடலுட்‌ 
பிடர்‌, கண்டம்‌, சுவை, தீவாந்தரம்‌, 
தூரதேசம்‌. 

தீவுபற்று - தீவுப்புறம்‌. 

தீவேட்டல்‌ - கலியாணம்‌, யாகம்‌ 
பண்ணல்‌. 

தீவேள்வி - கலியாணம்‌. 

தீழ்ப்பு - கீழ்மை, தீட்டு. 

கீற்றுக்கல்‌ - மணியாசிக்கல்‌. 

தீற்றுதல்‌ - ஊட்டுதல்‌, சுத்தம்‌ பண்‌ 
ணுதல்‌, சுவர்முதலிய மெழுகுதல்‌. 

தீற்றுப்பலகை - மணியாசிக்கட்டை. 

தீனம்‌ - இட்டம்‌, எளிமை, குரூரம்‌, 
கேடு. 

தீனர்‌ - இரப்போர்‌, தீம்பர்‌. 

தீனன்‌ - தரித்திரன்‌, பெருந்தனன்‌. 

தீனி - தீன்‌. 

தீன்‌ - உணவு, உண்டல்‌. 

தீன்பண்டநல்கல்‌ - உணாப்பொருளீ 
தல்‌, அஃது அறம்முப்பத்திரண்டி 
னொன்று. 


தீன்பண்டம்‌ - இரசவஸ்து. 


து 


து - அனுபவம்‌, ஒரெழுத்து, சேர்‌ 
மானம்‌, இருதிணை முப்பா 
லொருமைத்‌ தன்மை விகுதி (உம்‌) 
யான்நடத்து, துவ்‌ வென்னேவல்‌, 
பிரிவு, அசைத்தல்‌, 
கெடுத்தல்‌, நடத்தல்‌, நிறைதல்‌, 
வருத்தல்‌, வளர்தல்‌, பிறவினை 
விகுதி. 

துகளிதமாடல்‌ - துகளாக்கல்‌. 

துகளிதம்‌ - தூள்‌. 

துகள்‌ - குற்றம்‌, பராகம்‌, புழுதி. 

துகிதுபதி - மகளின்க௧ணவன்‌. 


எரித்தல்‌ 


துகிர்த்தாளி - பவளமல்லிகை. 


துடக்கு 


wipro AST] - Z 55 


துகிரிகை - சாந்து, சித்திரம்‌. 

துகிர்‌ - பவளம்‌. 

துகிலிகை - எழுதுகோல்‌, சித்திரம்‌. 

துகில்‌ - சீலை, விருதுக்கொடி. 

துகினசயிலம்‌ - இமயமலை. 

துகினம்‌ - சந்திரகரணம்‌, பனி. 

துகினாத்திரி - இமயம்‌. 

துகு - வருத்தம்‌. 

துகூலம்‌ - நொய்யபுடைவை. 

துகைத்தல்‌ - இடித்தல்‌, உழக்கல்‌, 
நசுக்கல்‌, வருத்தல்‌, வருந்துதல்‌. 

துகையல்‌ - துகைத்தபொருள்‌. 

துக்ககன்‌ - துயரமுள்ளோன்‌. 

துக்கங்கொண்டாடுதல்‌ - இழவு 
கொண்டாடுதல்‌, புலம்புதல்‌. 

துக்கசாகரம்‌ - உலகம்‌, பெருந்துக்கம்‌. 

துக்கதோக்கியை - உதைகாலி. 

துக்கத்திரயம்‌ - கடவுளாலுமுயிர்த்‌ 


தோற்றங்களாலும்‌ பஞ்சபூதியங்‌ 
களாலுமுண்டாறெதுக்கம்‌. 


துக்கம்‌ - கிலேசம்‌, குற்றம்‌, துன்பம்‌, 
நரகம்‌, நோ. 

துக்கராகம்‌ - துக்கப்பாட்டிற்குரிய 
ராகம்‌. 

துக்கவீடு - செத்தவீடு. 

துக்காதீதம்‌ - சுகம்‌. 

துக்கி - துக்கமுடையேன்‌, துக்கி 
யென்னேவல்‌. 

துக்கிதம்‌ - வருத்தம்‌. 

துக்கித்தல்‌ - கிலேசித்தல்‌, புலம்பல்‌, 
மனநோகதல்‌. 

துக்கிப்பு - துக்கம்‌. 

துக்கு - கீழ்மை. 

துக்குணி - அற்பம்‌. 

துக்கை - மகளிர்சூதகம்‌. 

துக்கைச்சி - குதகமுள்ளவள்‌. 

துங்கசேகரம்‌ - மலை. 


துங்கதை - துங்கம்‌. 


துங்கமந்தோச்சம்‌ - கிரகவட்டத்‌ 
தினதுதூரமானநிலை. 

துங்கபத்திரி, துங்கபத்திரை - ஒர்யாறு. 

துங்கம்‌ - உயர்ச்சி, நுனி, பரிசுத்தம்‌, 
பெருமை, மலை, வெற்றி. 

துங்கரிகம்‌ - காவிக்கல்‌. 

துங்கன்‌ - கரகவட்டத்தின்‌ தூரமான 
முனை, மேன்மையுடையோன்‌. 

துங்கி - இரவு. 

துங்கீசன்‌ - சந்திரன்‌, சிவன்‌, சூரியன்‌, 
திருமால்‌. 

துசகம்‌ - மாதளை. 

துசம்‌ - இருபிறப்புள்ளன, உமி, 
குங்கிலியம்‌, கொடி, தவிடு, துவசம்‌, 
பல்லு. 

துசானலம்‌ - உமித்தீ. 

துச்சகம்‌ - சுகந்தம்‌. 

துச்தானியம்‌ - பதர்‌. 

துச்சத்துரு - ஆமணக்கு. 

துச்சம்‌ - கீழ்மை, கொம்மட்டி, பதர்‌, 
பொய்‌, வெறுமை. 

துச்சவனன்‌ - இந்திரன்‌. 

துச்சன்‌ - கீழ்மகன்‌. 

துச்சி - அனுபவம்‌, பரிட்சை, புசிப்பு, 
பூநீறு. 

துச்சிமை - கீழ்மை. 

துச்சில்‌ - ஒதுக்டெம்‌, சூட்டு, தங்கு 
மிடம்‌. 

துஞ்சர்‌ - அசுரர்‌. 

துஞ்சல்‌ - துஞ்சுதல்‌. 

துஞ்சற - முற்றாக. 

துஞ்சுதல்‌ - உறங்கல்‌, சாதல்‌, சோம்‌ 
பல்‌, நிலைபெறுதல்‌, வாடுதல்‌. 

துஞ்சுநிலை - கட்டில்‌. 

துடக்கம்‌ - தொடக்கம்‌. 

துடக்கறுப்பான்‌ - ஒர்செடி. 

துடக்கு - ஆசூசம்‌, கட்டு, சிக்கு, துடக்‌ 


கென்னேவல்‌, மகளிர்‌ சூதகம்‌. 


56 wipro AGG) - Z 


துடக்குதல்‌ 


துடக்குதல்‌ - கட்டுதல்‌, தொடங்கு 
தல்‌, பொருத்துதல்‌. 

துடங்கு - துடங்கென்னேவல்‌, துலங்கு 
மரம்‌. 

துடங்குதல்‌ - தொடங்குதல்‌. 

துடப்பம்‌ - துடைப்பம்‌. 

துடராமுறி - தொடராமுறி. 

துடரி - தொடரி. 

துடர்ச்சி - தொடர்ச்சி. 

துடர்தல்‌ - தொடர்தல்‌. 

துடவை - உழவுகொல்லை, பூந்‌ 
தோட்டம்‌. 

துடி - அகில்‌, இசங்கு, உடுக்கை, 
உதடு, ஏலம்‌, காலதசப்பிரமாணத்‌ 
தொன்று, அஃது நிமிடமெட்டுக்‌ 
கொண்டது, காலறுட்பம்‌, குமர 
னாடல்‌, குறிஞ்சிப்பறை, கூதாளிச்‌ 
செடி, சத்தகன்னிகை களாடல்‌, 
துடியென்னேவல்‌, பாலைநிலப்‌ 
பறை, மேன்மை, வலி. 

துடிசாத்திரம்‌ - துடி நூல்‌. 

துடிதுடிக்குதல்‌ - துடிக்குதல்‌, துட்டத்‌ 
தனம்பண்ணல்‌. 

துடிதுடிப்பு - துடியாட்டம்‌, துட்டத்‌ 
தனம்‌, மிகுசுறுக்கு. 

துடித்தல்‌ - அசைதல்‌, அதிகப்படுதல்‌, 
உருக்கங்கொள்ளுதல்‌, குதித்தல்‌, 
கெறுவங்கொள்ளல்‌, துள்ளுதல்‌, 
பதறல்‌, மின்னல்‌. 

துடிநூல்‌ - சரீராங்கத்துடிப்பினால்‌ 
வருநமநுட்ட ஞ்சொல்‌ ர்சாத்திரம்‌. 

துடிப்பு - அசைவு, உருக்கம்‌, கதிப்பு, 
சுறுக்கு, துட்டத்தனம்‌, பதைப்பு. 

துடியடி - யானைக்கன்று. 

துடியன்‌ - கோபமுள்ளவன்‌, துட்டன்‌, 
விரைவுள்ளவன்‌. 

துடியாஞ்சி - இசங்கு. 

துடியாட்டம்‌ - துடிப்பு. 

துடியிடை - பெண்‌. 

துடுக்கன்‌ - தீம்பன்‌, துடியன்‌. 


துடுக்கு - குறும்பு, தீக்குணம்‌, விரைவு. 

துடுப்பாற்றி - ஒர்மீன்‌. 

துடுப்பு - நெய்த்துடுப்புமுதலியன, 
பூங்கொத்து, அகப்பை, மரக்‌ 
கோற்கை. 

துடுப்புக்கீரை - ஒர்கீரை. 

துடுப்புள்ளான்‌ - ஓஒர்குருவி. 

துடுமெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

துடுவை - நெய்த்துடுப்பு. 

துடை - சுவர்ப்புறத்து நீண்டவுத்திரம்‌, 
துடையென்னேவல்‌, தொடை. 

துடைக்குதல்‌, துடைத்தல்‌ - அழித்தல்‌, 
சீய்த்தல்‌, தள்ளுதல்‌, நாசம்‌ பண்‌ 
ணுதல்‌, விட்டுவிடுதல்‌, வீழ்த்தல்‌. 

துடைப்பம்‌ - வாருகோல்‌. 

துடைப்பு - துடைத்தல்‌. 

துடைவாசி - விஷமூங்கில்‌. 

துடைவாழை - தொடைவாமை. 

துட்கரம்‌ - ஆகாயம்‌, வருத்தப்பட்டு 
நிறைவேற்றுங்கிரியை. 

துட்கல்‌ - அச்சக்குறிப்பு. 

துட்கிரமம்‌ - எட்டாதது, ஒழுங்கற்றது. 

துட்குதல்‌ - வெருவுதல்‌. 

துட்குலேயன்‌ - இழிகுலன்‌. 

துட்கெனல்‌ - அச்சக்குறிப்பு. 

துட்சணத்துவம்‌ - பொல்லாங்கு. 

துட்சணம்‌ - அசப்பியம்‌, பொல்லாங்கு 

துட்டகண்டகன்‌ - துட்சணன்‌, நிற்‌ 
பந்தன்‌, மகாகுரூரன்‌. 

துட்டகம்‌ - பொல்லாங்கு. 

துட்டக்குணம்‌ - தீக்குணம்‌. 

துட்டசித்தன்‌ - கொடியோன்‌. 

துட்டசிரோமணி - கொடியன்‌. 

துட்டதேவதை - அக்கிரமதேவகை. 

துட்டத்தனம்‌ - தீக்குணம்‌. 

துட்டத்தொழில்‌ - துற்செய்கை. 

துட்டநிக்கிரகம்‌ - துட்ட ரையழித்தல்‌. 


துண்டம்‌ 


wrpiurmr ASA] - Z 57 


துட்டமிருகம்‌ - காட்டுமிருகம்‌, தீய 
மிருகம்‌. 

துட்டம்‌ - அடங்காமை, ஒழுங்கனம்‌, 
கீழ்மை, தீங்கு, பலவீனம்‌, பொல்‌ 
லாங்கு, நீலோற்பலநிறம்‌, அஃது 
மரகதக்குற்றத்தொன்று. 

துட்டரோகம்‌ - ஓர்நோய்‌. 

துட்டர்‌ - தீயர்‌. 

துட்டலி - ஒர்செடி.. 

துட்டவித்தை - தீக்கல்வி, தீத்தொழில்‌. 

துட்டவினை - தீத்தொழில்‌. 

துட்டன்‌ - தீயன்‌, தேள்‌. 

துட்டாட்டம்‌ - துட்டத்தனம்‌. 

துட்டாப்பு - காவுதடி. 

துட்டு -தீமை, பணத்தினாலினொன்று 
கொண்டநாணயம்‌. 

துட்டுத்தடி - குறுந்தடி, வளைதடி. 

துட்டுவம்‌ - அற்பம்‌. 

துட்டை - வசவி. 

துட்பிரதருசணி - சேம்பு. 

துணங்கறல்‌ - இருள்‌, திருவிழா. 

துணங்கு - இருள்‌. 

துணங்கை - இருகையுமுடக்கிப்‌ 
பழுப்புடையொத்தியாடல்‌, கூத்து, 
திருவிழா. 

துணர்‌ - பூ, பூங்கொத்து, பூந்தாது. 

துணர்த்தல்‌ - முகைத்தல்‌. 

துணவு - ஒர்மரம்‌, சீக்கிரம்‌. 

துணி - ஒளி, சீலைத்துணி, சோதி 
நாள்‌, துணியென்னேவல்‌, துணிவு, 
துண்டு, தூக்கங்கள்‌, தெளிவு, 
தேரிடக்கியம்‌. 

துணிகரம்‌ - தயிரியம்‌, துணிவு. 

துணிகை - துணிவு. 

துணிக்கை - துணுக்கை, துண்டாக்‌ 
கல்‌. 

துணிதல்‌ - திடன்கொள்ளல்‌, தெளி 
தல்‌, நிச்சயித்தல்‌, முயலல்‌, வெட்‌ 
டுண்ணல்‌. 


துணித்தல்‌ - அறுத்தல்‌, வெட்டல்‌. 

துணிபொருள்‌ - நிசப்பொருள்‌. 

துணிவு - திடன்‌, துண்டு,தெளிவு, 
நம்பிக்கை, நோக்கம்‌, வெட்டு. 

துணுக்கம்‌ - அச்சம்‌, உள்ளோசை. 

துணுக்கிடுதல்‌ - திடுக்கிடுதல்‌, பயப்‌ 
படுதல்‌. 

துணுக்கு - துண்டு, பயங்கரம்‌. 

துணுக்குறுதல்‌ - அச்சப்படுதல்‌. 

துணுக்கெறிதல்‌ - நடுங்கல்‌, வருத்த 
மாற்றாதுமூச்சுவிடுதல்‌. 

துணுக்கெனல்‌ - அச்சக்குறிப்பு. 

துணுக்கை - துண்டு. 

துணுக்குதல்‌ - வெருவுதல்‌. 

துணை -அளவு, ஆயுதமுனை, இணை, 
உதவி, ஒப்பு, சகாயம்‌, சல்லியம்‌, 
சோடு. 

துணைக்கருவி - உபகருவி. 

துணைக்காரணம்‌ - உபகரணம்‌. 

துணைகாரணவகத்திணை - உதவிக்‌ 
காரணம்‌, (உம்‌) ஐம்பொறி 
யுணர்த்துந்‌ தன்மையறிவுள்ளோர்‌ 
நம்பார்‌. 

துணைசெயல்விலக்கு - 
செய்வார்‌ போற்கூறிவிலக்குவ து 


துணை 


துணைச்சொல்‌ - உதவிச்சொல்‌. 

துணைப்படை - உதவிப்படை. 

துணைமை - துணை. 

துணைவர்‌ - உற்றோர்‌, சகோதரர்‌, 
தோழர்‌, மந்திரிகள்‌. 

துணைவன்‌ - உதவிக்காரன்‌, கடவுள்‌, 
சகோதரன்‌, தலைவன்‌, தோழன்‌, 
மந்திரி. 

துணைவி - சகோதரி, தோழி, மனைவி. 

துணைவு - துனைவு. 

துண்டம்‌ - கைவாய்க்கால்‌, சாரைப்‌ 
பாம்பு, துண்டித்தல்‌, துண்டு, 
பங்கு, பறவைமூக்கு, முகம்‌, மூக்கு, 


யானைத்துதிக்கை. 


58 wipro AGA) - Z 


துண்டரிக்கம்‌ 


துண்டரிக்கம்‌ - குரூரம்‌, நெருக்டை.. 

துண்டாயம்‌ - பொற்பணம்‌, பெரன்‌ 
மணல்‌. 

துண்டி - கொப்பும்‌, துண்டியென்‌ 
னேவல்‌, துண்டு, துண்டுநிலம்‌, 
பறவைமூக்கு, முகம்‌. 

துண்டிகை - கொப்பூழ்‌. 

துண்டித்தல்‌ - அறுத்தல்‌, உறுத்திப்‌ 
பேசல்‌, கண்டித்தல்‌, கிழித்தல்‌, 
தறித்தல்‌, பங்கிடுதல்‌, பலப்படுத்தல்‌, 
வெட்டல்‌. 

துண்டிப்பு - உறுதிப்படுத்தல்‌, துண்‌ 
டித்தல்‌. 

துண்டிவிநாயகன்‌ - காஞ்சியில்‌ 
விநாயகன்‌. 

துண்டீரபுரம்‌ - காஞ்சி. 

துண்டீரன்‌ - ஓரரசன்‌. 

துண்டு - இரண்டுசிப்பம்புகையிலை, 
கையொப்பத்துண்டு, துணி, பங்கு, 
பற்றுச்சீட்டு. 

துண்டுக்கத்தரி - ஓர்புழு. 

துண்டுவிழுதல்‌ - நட்ட ம்விழுதல்‌. 

துண்ணிடுதல்‌ - திடுக்கிடுதல்‌. 

துண்ணெனல்‌ - அச்சக்குறிப்பு, 
விரைவுக்‌ குறிப்பு. 


துதகாரம்‌ - துப்பும்பொழுதெழு 
மொலி. 


துதமுகம்‌ - வேண்டாமைக்குத்‌ தலை 
யசைத்தல்‌. 

துதம்‌ - அசைவு. 

துதி - துதியென்னேவல்‌, தோத்திரம்‌. 

துதிக்கை - துதிக்குதல்‌, யானைத்‌ 
துதிக்கை. 

துதித்தல்‌ - வழுத்தல்‌. 

துதிநிந்தை - இகழாவிகமழ்ச்சி. 

துதிபூமி - யாகபூமி. 

துதிப்பு - துதி. 

துதியம்‌ - சவரிலோத்திரம்‌. 

துதியை - இரண்டாந்திதி. 


துது - இருது. 

துதை - துதையென்னேவல்‌, நெருக்கம்‌. 

துதைதல்‌ - நெருங்குதல்‌. 

துதைத்தல்‌ - நெருக்கல்‌, நெருங்கல்‌. 

துத்தகம்‌ - துத்தம்‌. 

துத்தநா - முசற்புல்‌. 

துத்தநாகமணல்‌ - ஓர்மருந்து. 

துத்தநாகம்‌ - சத்தலோகத்தொன்று. 

துத்தபாஷாணம்‌ - ஒர்பாஷாணம்‌. 

துத்தபேனம்‌ - பானுரை. 

துத்தமன்‌ - ஓர்தூர்த்தன்‌. 

துத்தம்‌ - ஏழிசையினொன்று, கண்‌ 
மருந்து, சமனிசை, தீ, நாய்‌, நாவி 
னாற்பிறக்குமிசை, நானமுகப்‌ புல்‌, 
பால்‌, யாழினோர்‌ நரம்பு, வயிறு. 

துத்தல்‌ - அனுபவித்தல்‌, புசித்தல்‌. 

துத்தன்‌ - தப்பிலி. 

துத்தாஞ்சனம்‌ - துத்தம்‌. 

துத்தாத்தி - பாற்கடல்‌. 

துத்தாத்திசயனன்‌ - விட்டுணு. 

துத்தாத்திதனையை - இலக்குமி. 

துத்தாரி - ஓர்வித£ீலை, ஒர்வாச்சியம்‌. 

துத்தி - உண்டற்குரியன்‌, ஓர்செடி, 
தேமல்‌, பாம்பின்படப்பொறி. 

துத்தயம்‌ - துதி. 

துத்து - கம்பளி, தப்பிதம்‌, பொய்‌, 
வஞ்சனை. 

துத்துநாகம்‌ - துத்தநாகம்‌. 

துத்துமாற்று - எத்து, தந்திரம்‌, 
பொல்லாங்கு. 

துந்தகூபதி - கொப்பூழ்‌. 

துந்தமம்‌ - ஓர்பறை. 

துந்தம்‌ - வயிறு. 

துந்தி, துந்திகை - கொப்பும்‌, வயிறு. 

துந்துபி - துந்துமி. 

துந்துமாரம்‌ - ஒர்புழு, பூனை. 


துந்துமாரி 
லொருவன்‌. 


- முதலெழுவள்ளலி 


தும்பை 


wipro ASA] - Z 59 


துந்துமி - ஓரசுரன்‌, ஒர்வருடம்‌, துளி 
மழை, பறைப்பொது, பேரிகை, 
பேரொலி. 

துந்துருபாவை, துந்துருமாலை - 
துடிப்புள்ளவர்‌, துடிப்புள்ளன. 

துபாக்கி - துப்பாக்கி, 

துபாக்கிக்காது - துப்பாக்கிெவத்தி 
வாய்‌. 

துபாக்கிவத்திவாய்‌ - இரஞ்சகம்‌. 

துபாசி - துப்பாசி. 

துப்பகம்‌ - நெய்‌. 

துப்பம்‌ - உதிரம்‌. 

துப்பட்டா, துப்பட்டி - ஓர்சலை. 

துப்பரவு - துப்புரவு, முழுமை, 
மேன்மை. 

துப்பல்லிடுதல்‌ - ஆணையிடுதல்‌, 
எச்சிலிடுதல்‌. 

துப்பல்‌ - உமிழ்நீர்துப்புதல்‌. 

துப்பல்விடுதல்‌ - ஆணையை விலக்கல்‌. 

துப்பற்களாசி - துப்பற்பாத்திரம்‌. 

துப்பாக்கி - துவக்கு. 

துப்பாசி - பாஷையை மறுபாஷை 
யிற்சொல்பவன்‌. 

துப்பிரசம்‌ - கருஞ்சொண்டி. 

துப்பு - அரக்கு, அறிவு, அனுபவம்‌, 
ஆயுதப்பொது, உணவு, கறை, 
குற்றம்‌, சகாயம்‌, சாமர்த்தியம்‌, 
சிவப்பு, சுத்தம்‌, சோதித்தல்‌, துணை, 
துணைக்காரணம்‌, 


துப்பென்‌ 
னேவல்‌, நெய்‌, பகை, பவளம்‌, 
பானம்‌,பொலிவு,மிகுதி, மேன்மை, 
வலி. 


துப்புக்கேடு - சீர்கேடு. 

துப்புண்ணி - சீர்கேடி. 

துப்புதல்‌ - உமிழ்தல்‌. 

துப்புத்துருவிசாரித்தல்‌ - ஒட்டினது 
தப்பினதுவிசாரித்தல்‌. 

துப்புரவு - அலங்காரம்‌, அனுபவிப்‌ 
பன, ஒப்புரவு, ஒழுங்கு, சுத்தம்‌. 


துப்புளி - ஆயுதச்சாலை. 

துமாகாரன்‌ - கொல்லன்‌. 

துமால்‌ - இறையின்மை. 

துமானம்‌ - ஆபரணப்பெட்டி. 

துமி - துமியென்னேவல்‌, மழைத்‌ 
துளி. 

துமிதம்‌ - நீர்த்துளி. 

துமித்தல்‌ - அறுத்தல்‌, துளித்தல்‌, 
வெட்டல்‌. 

துமிப்பு - துமி, வெட்டு. 

துமிரம்‌ - கருமை, மிக்கசிவப்பு. 

துமிலம்‌ - பேரொலி. 

துமுலம்‌ - குழப்பம்‌. 

தும்‌ - 
பன்மைவிகுதி (உம்‌) நடத்தும்‌, 


உளப்பாட்டுத்தன்மைப்‌ 


துகள்‌, தும்மென்னேவல்‌. 

தும்பகர்‌ - தும்பை. 

தும்படைசி - நாடாவினோருறுப்பு. 

தும்பரம்‌ - அத்தி. 

தும்பராஷ்டகம்‌ - பேரரத்தை. 

தும்பல்‌ - தும்மல்‌. 

தும்பன்‌ - துட்டன்‌. 

தும்பால்‌ - துமால்‌. 

தும்பி - ஒர்மீன்‌, கரும்பு, கருவண்டு, 
கொத்தான்‌, சுரை, துட்டை, 
யானை, வண்டினாண்‌, வண்டு. 

தும்பிக்கை - துதிக்கை. 

தும்பிச்சி - துட்டை. 

தும்பியூதுதல்‌ - நுரைதள்ளுதல்‌. 

தும்பிலி - ஒர்மரம்‌. 

தும்பு - கயிறு, குறைவு, சிம்பு, நார்‌. 

தும்புராட்டகம்‌ - தும்பராஷ்ட கம்‌. 

தும்புரு - ஓர்கந்தருவன்‌, வீணை, 
வீணைப்பரிட்சையுள்ளவன்‌. 

தும்பை - ஒர்கொடி, ஒர்பூடு, ஒர்மீன்‌, 
கறவைப்பசு, கூட்டம்‌, பொரு தல்‌, 
போர்வென்றோர்க்கு மாலை, 


வெற்றிலை. 


60 wipro AGA) - Z 


தும்பைமாலை 


தும்பைமாலை - ஓர்பிரபந்தம்‌, அஃது 
தும்பைப்பூமாலைகுடி மாற்றா 
ரோடு பொருவதைக்‌ கூறுவது, 
போர்வென்றோர்க்கு மாலை. 

தும்மல்‌ - உயிர்ப்பு, தும்முதல்‌, விடுதல்‌. 

தும்மிட்டி - சிறுகுமட்டி. 

தும்மு - தும்மல்‌, தும்மென்னேவல்‌. 

தும்முதல்‌ - தும்மல்‌. 

துயக்கம்‌ - சோர்ச்சி. 

துயக்கு - சோர்வு, தளர்வு. 

துயங்குதல்‌ - சோர்தல்‌. 

துயரடி - துன்பம்‌, வாட்டம்‌. 

துயரம்‌ - கிலேசம்‌, துன்பம்‌, மழை. 

துயரி - யாழ்நரம்பு. 

துயருறுவோன்‌ - தரித்திரன்‌, துன்புறு 
வோன்‌. 

துயர்‌ - கிலேசம்‌, துயரென்னேவல்‌, 
துன்பம்‌. 

துயர்தல்‌ - கிலேசப்படல்‌, துன்பப்‌ 
படல்‌. 

துயலுதல்‌ - அசைதல்‌. 

துயிலல்‌ - நித்திரைசெய்தல்‌. 

துயிலாதாராலயம்‌ - மகமேரு. 

துயிலார்‌ - தேவர்‌. 

துயிலிடம்‌ - நித்திரைசெய்யுமிடம்‌, 
மக்கட்படுக்கை. 

துயிலுணர்தல்‌ - விழித்தல்‌. 

துயிலுதல்‌ - நித்திரைசெய்தல்‌. 

துயிலெடை - துயிலெழுப்பல்‌. 

துயிலெடைநிலை - ஒர்பிரபந்தம்‌, 
அஃது 
பாசறைக்‌ கட்டுயின்ற அரசர்க்‌ 
குப்புகழ்‌ கொடுத்தலைக்‌ கருதிய 
சூதர்‌ துயிலெழுப்புதலாகப்பாடு 
வது. 

துயில்‌ - துயிலென்னேவல்‌, நித்திரை. 


மனக்கவர்ச்சியின்றிப்‌ 


துயில்கூர்தல்‌ - நித்திரைபண்ணல்‌. 
துயில்போதல்‌ - ஆறுதல்‌, நித்திரை 


யாதல்‌. 


துயில்வு - நித்திரை. 

துயிறல்‌ - நித்திரைசெய்கல்‌. 

துயிற்றுதல்‌ - நித்திரையாக்கல்‌. 

துயுலி - தொய்யில்‌. 

துய்‌ - அறிவின்றிரிபு, உணவு, துய்‌ 
யெனேவல்‌, பஞ்சிற்றொடர்‌ நுனி. 

துய்ச்சி - அனுபவம்‌. 

தய்து - துய்யது. 

துய்த்தல்‌ - அனுபவித்தல்‌, நூனூற்றல்‌, 
புசித்தல்‌. 

துய்ப்பு - அனுபவம்‌, புசிப்பு. 

துய்மை - தூய்மை. 

துய்யது - சுத்தமானது. 

துய்யம்‌ - சுத்தம்‌. 

துய்யவன்‌ - சுத்தமானவன்‌. 

துய்யனையிரவியாக்கி - பவளப்‌ 
புற்றுப்‌ பாஷாணம்‌. 

துய்யன்‌ - பரிசுத்தன்‌, வெள்ளிமணல்‌. 

துய்யாள்‌ - அழகுள்ளவள்‌, சரசுபதி. 

துய்யான்குறுமணல்‌ - வெள்ளிமணல்‌. 

துய்யோன்‌ - சுத்தமானவன்‌. 

துரகதம்‌ - குதிரை. 

துரகம்‌ - குதிரை, குதிரைப்பற்பாஷா 
ணம்‌, மனம்‌. 

துரக்காரர்‌ - பொறுப்பாளிகள்‌. 

துரங்கப்பிரியம்‌ - கோ தும்பை. 

துரங்கம்‌ - குதிரை, மனம்‌. 

துரங்கவதனர்‌ - கந்தருவர்‌. 

துரங்காரி - எருமை. 

துரங்கி - குதிரைக்காரன்‌. 

துரட்டு - துறட்டு. 

துரத்துதல்‌ - ஓட்டுதல்‌, செலுத்தல்‌, 
தொடர்தல்‌. 

துரந்தரம்‌ - பொதியெருது, வல்லபம்‌. 

துரந்தரன்‌ - பாரந்தாங்குவோன்‌, 
வல்லோன்‌. 


துரபிமானம்‌ - ஈனாபிமானம்‌. 


துருதை 


wipro ASA] - Z 61 


துரப்பணம்‌ - கம்மக்கருவியினொன்று. 
துரப்பு - துரத்துதல்‌. 

துரம்‌ - சுமை, பொறுப்பு. 

துரவு - கிணறு, தூது. 

துரவுச்சட்டம்‌ - கூுறாவளிச்சட்டம்‌. 
துராகதம்‌ - துன்னடை. 

துராகன்‌ - பிலேச்சன்‌. 

துராகிருதம்‌ - தீத்தொழில்‌. 
துராசாரம்‌ - ஒழுக்கத்தவ று, பவித்திர 


வீனம்‌. 
துராசாரி - ஒழுக்கவீனன்‌, ஒழுக்கவீனி. 
துராசை - துரிச்சை. 
துராத்தியம்‌ - எளிமை. 
துராத்துமா - தீம்பன்‌. 
துராயுதம்‌ - அநீதி. 
துராபம்‌ - பெறுதற்கரியது. 
துராரோகம்‌ - பனை, பேந்து. 
துராலபம்‌ - கிடைத்தற்கரியன. 
துராலாபம்‌ - பழிமொழி. 
துராலேபம்‌ - சிறுகாய்ஞ்சொறி 
துராலோகம்‌ - பேரொளி. 
துராலோசனை - தீயோசனை. 
துரால்‌ - செற்றை, துரும்பு, துன்பம்‌. 
துரி- எழுதுகோல்‌, நூற்பாத்திருத்தும்‌ 
படைமயிர்‌. 
துரிசு - குற்றம்‌, துருசி, துன்பம்‌. 
துரிச்சை - பொல்லாவிருப்பு. 
துரிஞ்சில்‌ - உசிலமரம்‌, வெளவால்‌. 
துரிட்டம்‌ - பெரும்பாவம்‌. 
துரிதம்‌ - ஓர்‌ தாளம்‌, கலக்கம்‌, 
காலதசப்பிரமாணத்தொன்று, 


அஃது துடியிரண்டுகொண்டது, 
கேடு, சீக்ரெம்‌, துன்பம்‌, பாவம்‌. 


துரியத்தானம்‌ - நாபிக்கமலம்‌. 

துரியம்‌ - சுத்தநிலை, சுமத்தல்‌, நான்‌ 
காமவத்தை, பொதியெரு து. 

துரியர்‌ - கடவுள்‌, சுத்தநிலையிற்‌ 
சலனமற்றிருப்போர்‌. 


துரியாதீதம்‌ - ஐந்தாமவத்தை. 

தூரியாதீததானம்‌ - மூலாதாரம்‌. 

துரியோதனன்‌ - துயோதனன்‌. 

துரிலபம்‌ - அருமையானது, பெறுதற்‌ 
கரியது. 

துரீ - நெய்வார்கருவியினொன்று. 

துரீயபாகம்‌ - காற்பங்கு. 

துரீயம்‌ - நான்காவது, பொதியெரு து. 

துரீயவருணன்‌ - சூத்திரன்‌. 

துரீல்‌ - சடுதி. 

துரு - உபாயம்‌, களிம்பு, கறை, பொன்‌. 

துருகணன்‌ - பிரமன்‌. 

துருகம்‌ - மலைமேற்கோட்டை. 

துருக்கநாட்டுமணி - மரகதமணி. 

துருக்கபாதை - ஒடுங்யெபாதை. 

துருக்கபுரம்‌ - அரணானநகர்‌. 

துருக்கம்‌ - ஓடுக்கவழி, கத்தூரி, 
கத்தூரிமிருகம்‌, கலக்கம்‌, காடு, 
குங்குமமரம்‌, சேரற்கரியவிடம்‌, 
பஞ்சவிரையினொன்று, மலை 
மேற்கோட்டை, மான்‌. 

துருக்கர்‌ - ஓர்பாடைக்காரர்‌. 

துருக்கல்‌ - கீச்சுக்ட்டம்‌. 

துருக்கன்‌ - ஒரசுரன்‌. 

துருக்கி - துருக்கதேயம்‌. 

துருக்கு - அருக்கருக்குரியது, துலுக்‌ 
கப்பாஷை, மிலேச்சசாதி. 

துருக்கை - துற்கை. 

துருசி, துருசு - ஓர்மருந்து, களிப்பு, 
சீக்ரெம்‌. 

துருசிக்குரு - நவசாரம்‌. 

துருகுருத்தல்‌ - விரைதல்‌. 

துருதுருபாவை - ஆடுமாலை. 

துருதுருப்பு - சுறுசுறுப்பு. 

துருதுரும்பை - பிள்ளைகள்விளை 
யாட்டினொன்று. 

துருதுரெனல்‌ - விரைவின்குறிப்பு. 

துருதை - சொறிவு. 


62 wipro AGA) - Z 


துருத்தி 


துருத்தி - ஆற்றிடைக்குறை, ஊதுந்‌ 
துருத்தி, தோல்‌, நீர்த்துருத்தி, 
மட்டத்‌ துருத்தி. 

துருத்தூரம்‌ - ஊமத்தை. 

துருந்தல்‌ - ஆராய்தல்‌, துளை பருக்கப்‌ 
பண்ணல்‌. 

துருபதன்‌ - ஒரரசன்‌. 

துருப்பிடித்தல்‌ - ஆராய்ந்துபிடி த்தல்‌, 
கறைபிடித்தல்‌. 

துருமசிரேட்டம்‌ - பனை. 

துருமம்‌ - கற்பகதரு, மரப்பொது. 

துருமரம்‌ - முன்‌. 

துருமவருணி - காட்டாமணக்கு. 

துருமனகம்‌ - முள்‌. 

துருமாரி - யானை. 

துருமேசுவரம்‌ - பனை. 

துருமோற்பலம்‌ - கோங்குமரம்‌. 

துரும்பர்‌ - ஈனர்‌, பறையர்‌ முதலான 
வர்க்குவண்ணார்‌. 

துரும்பு - திரணம்‌. 

துருவகம்‌ - குற்றி. 

துருவங்கட்டுதல்‌ - சூத்திர முண்டாக்‌ 
குதல்‌, வகைபண்ணல்‌. 

துருவசக்கிரம்‌ - வான்சோதி மண்டலம்‌. 

அுருவத்திற்கு 

இருபத்துமூன்றரைப்‌ பாகையள 

வினிற்பது. 


துருவம்‌ - உபாயம்‌. 


துருவச்சக்கிரம்‌ - 


துருவணம்‌, துருவண்ணம்‌ - வெள்ளி. 

துருவதாளம்‌ - நவதாளத்தொன்று. 

துருவமண்டலம்‌ - துருவபதம்‌. 

துருவம்‌ - அசையாநிலை, ஒடுக்க 
வழி, சரகநடையின்றூரம்‌, கூத்தின்‌ 
விகற்பம்‌, சத்ததாளத்‌ தொன்று, 
குத்திரம்‌, துருவ நட்‌ சத்திரம்‌, நிச்ச 
யம்‌, நித்தியம்‌, நித்திய யோகத்‌ 
தொன்று, நியாய சாத்திரம்‌, நிலை 
பேறு, மோக்கம்‌, வட்டத்தின்‌ 
முனை, உபாயம்‌. 


துருவம்பண்ணுதல்‌ - துருவங்‌ கட்டுதல்‌. 

துருவயம்‌ - அளவு. 

துருவலகு - துருவுமணை. 

துரவல்‌ - ஆராய்தல்‌, கடைதல்‌, துளைத்‌ 
தல்‌, தேடுதல்‌, பிறாண்டுதல்‌. 

துருவன்‌ - அட்ட வசுக்களிலொரு 
வன்‌, சிவன்‌, திருமால்‌, பிரமன்‌, 
முனையினிற்கு நட்‌ சத்திரம்‌. 

துருவாசன்‌ - ஒரிருடி. 

துருவாடு - ஓராடு. 

துருவு - துருவல்‌, துருவென்னேவல்‌, 
துளை. 

துருவுதல்‌ - கடைதல்‌, துளைத்தல்‌, 
தேடுதல்‌, தொடர்தல்‌. 

துருவுபலகை, துருவுமணை - தேங்காய்‌ 
துருவுமோர்கருவி. 

துருவை - செம்மறியாடு. 

துருளக்கம்‌ - குந்தரிக்கம்‌. 

துரை - அதிகாரி, மேன்மகன்‌. 

துரைசாணி, துரைசானி - மேன்மகள்‌. 

துரைச்சி - உலோகநிமிளை. 

துரைத்தனகாரர்‌ - அதிகாரமுள்ளோர்‌. 

துரைத்தனம்‌ - அதிகாரம்‌. 

துரைப்பெண்‌ - துரைசாணி. 

துரைமகள்‌ - மேன்மகள்‌. 

துரைமகன்‌ - மேன்மகன்‌. 

துரோகசிந்தனம்‌, துராலோசனை - 
பாதகநினைவு. 

துரோகம்‌ - கலக்கம்‌, குற்றம்‌, கொடும்‌ 
பாவம்‌, தப்பிதம்‌. 

துரோகாடன்‌ - எத்தன்‌, வேட்டை 
காரன்‌. 

துரோகி - கொடும்பாவி. 

துரோட்டி - தோட்டி. 

துரோணகாகம்‌, துரோணகாகலம்‌ - 
காகம்‌. 


துரோணமுகம்‌ - துரோணீமுகம்‌. 


துலுக்காணம்‌ 


wipro ASA] - Z 63 


துரோணம்‌ - எண்காற்புள்‌, ஓஒர்மரம்‌, 
காக்கை, சத்தமுகிலினொன்று, 
அஃது மண்பொழிவது, தணுவி 
ராசி, தும்பைக்கொடி, பதக்கு, 
வில்‌. 

துரோணன்‌ - குருகுலத்தரசர்குரு. 

துரோணிகை - ஆவிரை. 

துரோணீமுகம்‌ - நூாற}¢ று கிராமத்திற்‌ 
றலைப்பட்டினம்‌. 

துரோதரம்‌ - சூதாட்டு. 

துரோபதை - பஞ்சகன்னிகளினொ 
ருத்தி, அவள்‌ பாண்டவர்‌ மனைவி. 

துரோபவம்‌ - மயக்கு. 

துர்‌ -தீதுப்பொருடருமோரு பசருக்கம்‌. 

துர்க்கம்‌ - துருக்கம்‌. 

துர்க்கை - துருக்கை. 

துர்த்தமன்‌ - துத்தமன்‌. 

துர்த்தூரம்‌ - துருத்தூரம்‌. 

துர்ப்பலம்‌ - துற்பலம்‌. 

துர்ப்பிட்சம்‌ - துற்பிட்‌ சம்‌. 

துர்ப்பீசம்‌ - துற்பீசம்‌. 

துர்மாமிசம்‌ - துன்மாமிசம்‌. 

துர்மார்க்கம்‌ - துன்மார்க்கம்‌. 

துர்முகி - துன்முகி. 

துர்லபம்‌ - துரிலபம்‌. 

துலக்கம்‌ - பிரகாசம்‌. 

துலக்கல்‌ - விளக்கல்‌. 

துலக்கு - துலக்கென்னேவல்‌, பிர 
காசம்‌. 

துலக்குதல்‌ - பிரகாசிப்பித்தல்‌, பமினுக்‌ 
குதல்‌, வெளிப்படுத்தல்‌. 

துலங்கல்‌ - ஒளிசெய்தல்‌. 

துலங்கு - துடங்கு, துலங்கென்னேவல்‌. 

துலங்குதல்‌ - தெளிதல்‌, பிரகாசித்தல்‌. 

துலம்‌ - கனம்‌, நிறை. 

துலாயனம்‌ - தெட்சணாயனமூலம்‌. 


துவசம்‌ - பஞ்சு. 


துவா - ஏற்றமரம்‌, ஒன்றற்குச்‌ சரியாந்‌ 
தன்மை, கைமரம்‌, துலாராச, 
நிறைகோல்‌, பண்டிக்கோல்‌, 
பாரம்‌. 

துலாகோசம்‌ - துலாபாீட்சை. 

துலாகோடி - ஒர்நிறை, காலணியி 
னொன்று, பத்துக்கோடி. 

துலாக்கொடி - பட்டைக்கொடி.. 

துலாக்கோல்‌ - தராசுக்கோல்‌, துலாப்‌ 
படி. 

துலாசூத்திரம்‌ - துலாப்பிரரெகம்‌. 

துலாதடம்‌ - சவள்மரம்‌, தராசுத்தட்டு. 

துலாதரன்‌ - சூரியன்‌. 

துலாதாரம்‌ - துலாக்கோல்‌, துலைத்‌ 
தட்டின்கயிறு. 

துலாதாரன்‌ - வியாபாரி. 

துலாந்து - ஓர்வகைவிட்டம்‌. 

துலாபரீட்சை - குற்றவாளியை நிறுத்‌ 
தறிதல்‌. 

துலாபாரதானம்‌ - ஓர்தானம்‌. 

துலாபாரமேறுதல்‌ - தன்நிறைக்குப்‌ 
பொன்கொடுக்கத்‌ தன்னை 
நிறுத்தல்‌. 

துலாபுருஷதானம்‌ - துலாபாரதானம்‌. 

துலாபுருஷன்‌ - நிறுக்கப்பட்ட வன்‌. 

துலாப்படி - நிறைகோல்‌. 

துலாப்பிரகிரகம்‌ - துலாக்கோலின்‌ 
கயிறு. 

துலாமானம்‌ - நிறை. 

துலாம்‌ - ஓரிராசி, ஒர்நிறை, துலாமரம்‌. 

துலாம்பரம்‌ - தெளிவு, விளக்கம்‌. 

துலாவிஷவம்‌ - துலாராசியிற்குரியன்‌ 
வருங்காலம்‌. 

துலிதம்‌ - அசைவு, நிறுக்கப்பட்ட து. 

துலிபலை - இலவு. 

துலுக்கப்பூ - ஒர்பு. 

துலுக்கர்‌ - துருக்கர்‌. 

துலுக்காணம்‌ - ஓர்தேயம்‌. 


64 wipro AGG) - Z 


துலுக்காணியம்‌ 


துலுக்காணியம்‌ - துலுக்கராச்சியம்‌. 

துலுக்கிச்சி - துலுக்கப்பெண்‌. 

துலுக்கு - அசைப்பு, ஓர்தேசம்‌, ஓர்‌ 
பாடை, துலுக்கென்னேவல்‌. 

துலுக்குச்செவ்வந்தி - ஒர்செவ்வந்தி. 

துலுக்குதல்‌ - குலுக்கல்‌. 

துலை - கனம்‌, துலா, துலாராசி, 
துலையென்னேவல்‌, தூரம்‌, நிறை, 
நீரிறைக்குந்துலை, மடை முகம்‌. 

துலைக்கிடுதல்‌ - தூரப்படுதல்‌. 

துலைதல்‌ - தொலைதல்‌. 

துலைத்தல்‌ - தொலைகத்தல்‌. 

துலைப்பள்ளம்‌, துலைமுகம்‌, துலை 
வாய்‌ - துலைக்டெங்கு. 

துலோபம்‌ - கருஞ்சுண்டி. 

துல்லபம்‌ - அருமை, எட்டாதது, 
மேன்மை. 

துல்லம்‌ - பேரொலி. 

துல்லிபம்‌, துல்லிமை - மேன்மை. 

துல்லியபக்கம்‌ - ஒத்தபக்கம்‌. 

துல்லியபலம்‌ - சரிபலம்‌. 

துல்லியபானம்‌ - பலரொன்றிக்‌ குடித்‌ 
தல்‌. 

துல்லியம்‌ - உவமை, ஒருமிப்பு, சுத்தம்‌. 

துல்லியரூபம்‌ - ஒரேமாதிரி. 

துல்லியவிருத்தி - ஒத்ததொழில்‌. 

துல்லியோகிதாலங்காரம்‌ - ஒப்புமைக்‌ 
கூட்டவணி. 

துவக்கவிரவம்‌ - செவ்வலரிச. 

துவக்கல்‌, துவக்குதல்‌ - கட்டல்‌, 
தொடங்கல்‌. 

துவக்கு - உடல்‌, கட்டு, சங்கிலி, துப்‌ 
பாக்கி, துவக்கென்னேவல்‌, தோல்‌. 

துவங்கல்‌, துவங்குதல்‌ - தொடங்குதல்‌. 

துவங்கிசம்‌ - சேதம்‌, நட்டம்‌. 

துவசங்கட்டுதல்‌ - கொடிகட்டுதல்‌, 
முயற்சியாய்நிற்றல்‌. 

துவசப்பிரகரணம்‌ - காற்று. 


துவசம்‌ - அடையாளம்‌, கொடி, 
விருதுக்கொடி. 

துவசர்‌ - கள்விற்போர்‌. 

துவசல்‌ - தொடிசு. 

துவசாரோகணம்‌ - கொடியேற்றம்‌. 

துவட்சி - அசைவு, பலவீனம்‌, வாட்‌ ௫. 

துவட்சிகை - கடுப்பிஞ்சு. 

துவட்டர்‌ - கம்மாளர்‌. 

துவட்டல்‌ - துடைத்தல்‌, துவட்டற்‌ 
கறி, துவட்டுதல்‌. 

துவட்டன்‌ - துவாதசாதித்தரிலொருவன்‌. 

துவட்டா - விச்சுவகன்மா. 


துவட்டாநாள்‌ - சித்திரைநான்‌. 


துவட்டு - துவட்டென்னேவல்‌, 
துவள்வு. 

துவட்டுதல்‌ - செறிவித்தல்‌, துவளச்‌ 
செய்தல்‌. 


துவணீர்‌ - துவண்ட நீர்‌. 

துவண்டை - காஷாயப்புடைவை. 

துவத்தம்‌ - விழுதல்‌. 

துவந்தம்‌ - இரட்டித்தது, இரண்டு, 
ஒன்றைத்தொடர்ந்தது, தொந்தம்‌, 
நெருக்கம்‌. 

துவந்தயுத்தம்‌ - விடாதபோர்‌. 

துவந்தனை - அலைவு, இரட்டித்‌ 
திருப்பது. 

துவந்தித்தல்‌ - ஒன்றற்கொன்று 
தொடர்ந்திருத்தல்‌, தொந்தித்தல்‌. 

துவந்துவம்‌ - இரண்டு, ஒன்றற்‌ 
கொன்று தொடர்ந்திராப்பது, 
சோடு, புணர்ச்சி, வாது. 

துவம்‌ - அசையாநிலை, சத்துவம்‌. 

துவயம்‌ - இரண்டு. 

துவயாதிகன்‌ - பரிசுத்தன்‌. 

துவயார்த்தம்‌ - உபயார்த்தம்‌. 

துவரம்‌ - துவர்ப்பு. 

துவரி - காஷாயம்‌. 

துவரை - ஓஒர்பயறு, துவாரகை. 


துவிசபதி 


wipro qT] - Z 65 


துவர்‌ - சிவப்பு, துவரென்னேவல்‌, 
துவர்ப்பு, பகை, பவளம்‌, விறகு. 

துவர்க்கட்டி - காய்ச்சுக்கட்டி. 

துவர்க்காய்‌ - பாக்கு. 

துவர்ச்சிகை - கடுக்காய்ப்பிஞ்சு. 

துவர்தல்‌ - திமிர்தல்‌, தெளிதல்‌, பிரிதல்‌. 

துவர்த்தல்‌ - துவர்ப்புக்கொள்ளுதல்‌. 

துவர்ப்பு - அறுசுவையினொன்று. 

துவலல்‌, துவலுதல்‌ - தீவிரித்தல்‌, துளி 
விடுதல்‌. 

துவலை - துளி, மழை, மழைத்தூவல்‌. 

துவல்‌ - சீக்ரெம்‌, துவலென்னேவல்‌. 

துவளல்‌, துவளுதல்‌, துவள்தல்‌ - அசை 
தல்‌, ஓசிதல்‌, ஓட்டுதல்‌, காய்தல்‌, 
வளைதல்‌. 

துவள்வு - துவட்சி 

துவறல்‌ - துவலைவிடுதல்‌, விரைவு. 

துவனி - ஒலி, துவண்டிருப்பது. 

துவனிக்கிரகம்‌ - காது, கேள்வி. 

துவனை - தொனித்தல்‌. 

துவன்‌ - வட்ட த்திருப்பி. 

துவன்றல்‌ - சாதல்‌, நிறைதல்‌, நெருங்கல்‌, 
பொலிவு. 

துவா - இரண்டு. 

துவாட்சரி -இருவருக்கவெழுத்தான்‌ 
முடியுமோர்கவி. 

துவாதசகரன்‌ - குமரன்‌, வியாழம்‌. 

துவாதசம்‌ - பன்னிரண்டு. 

துவாதசவிலோசனன்‌ - குமரன்‌. 

துவாதசாங்கிதம்‌ - இராசியைப்‌ 
பன்னிரண்டாய்ப்பகிர்தல்‌. 

துவாதசாதித்தர்‌ - பன்னிருசூரியர்‌, 
அவர்‌ தாத்துரு, சக்கரன்‌, அரிய 
மன்‌, மித்திரன்‌, வருணன்‌, அஞ்சு 
மான்‌, இரணியன்‌, பகவான்‌, திவச்‌ 
சுவான்‌, பூடன்‌,சவித்திரு, துவட்டன்‌, 
இவர்‌, மேடமுதல்‌ மீனமீறாய 
விராசியிலவ்வவ்‌ மாதத்திற்புகுந்து 
சூரியனுக்கு முறையே செல்வர்‌. 


துவாதசாந்தம்‌, துவாதசாந்திரம்‌ - 
பன்னிரண்டாமவத்தை. 

துவாதசாவத்தை - உயிர்வேதனை 
பன்னிரண்டு. 

துவாதசான்மா - சூரியன்‌. 

துவாதசி - பன்னிரண்டாந்திதி. 

துவாஸ்தன்‌, துவாஸ்திதன்‌, துவாஸ்‌ 
திததசகன்‌ - துவாரபாலன்‌. 

துவாந்தம்‌ - இருள்‌, நரகம்‌, வினை 
யெச்சம்‌. 

துவாந்தாராதி - சூரியன்‌. 

துவாபர - மூன்றாம்யுகம்‌. 

துவாரகண்டகம்‌ - கதவு. 

துவாரகம்‌, துவாரகாபுரி, துவாரகை - 
ஓர்பட்டினம்‌, தீவரம்‌. 

துவாரகேசன்‌ - விட்டுணு. 

துவாரசாகை - சிறகுகதவு. 

துவாதத்தம்பம்‌ - கதவுநிலை. 

துவாரபாலகன்‌ - கடைகாப்போன்‌. 

துவாரபிண்டி - வாசற்படி. 

துவாரம்‌ - துளை, வாயில்‌. 

துவாரயந்திரம்‌ - பூட்டு. 

துவாரிகன்‌ - துவாரபாலகன்‌. 

துவாலை - தீட்டு, பூச்சு. 

துவாலையிடுதல்‌ - பூசுதல்‌. 

துவாளிப்பு - குடைவு. 

துவானம்‌ - ஒலி. 

துவி - இரண்டு. 

துவிகபா - வட்ட த்திருப்பி. 

துவிகன்மக்கத்துருப்பிரயோகம்‌ - 
செயப்படுபொருளிரண்டுடை, 
வினை முதலின்‌ முடிப்பு. 

துவிகன்மக்கன்‌ மணிப்பிரயோகம்‌ - 
செயப்படு பொருளிரண்டுடைச்‌ 
செயப்படுபொருளின்முடிப்பு. 

துவிகாயாசின்‌ - செம்முருங்கை. 

துவிகிருத்தியை - கருப்பிணி. 

துவிசபதி - சந்திரன்‌. 


66 wipro AGG) - Z 


துவிசபம்‌ 


துவிசபம்‌ - கவைக்குளம்புள்ளது. 

துவிசம்‌ - பல்‌, பார்ப்பார்‌, முட்டை 
யிற்‌ பிறப்பன. 

துவிசவிரணம்‌ - பற்கொதி. 

துவிசன்‌ - பிராமணன்‌. 

துவிசாதி - பிராமணர்‌, முட்டையிற்‌ 
பிறப்பன. 

துவிசாயணி - பூணூல்‌. 

துவிசாரகன்‌ - அனந்தன்‌, கருடன்‌, 
சந்திரன்‌. 

துவிசாலயம்‌ - பிராமணவீிதி, மரப்‌ 
பொந்து. 

துவிசிகுவன்‌ - கள்வன்‌, கோட்சொற்‌ 
காரன்‌, பாம்பு. 

துவிசோத்தமன்‌ - பிராமணன்‌. 

துவிஷ்டம்‌ - பித்தளை. 

துவிதகேந்திரம்‌ - கால்வட்டத்திற்‌ 
குறைவாயிருப்பது. 

துவிதசம்‌ - இருபது. 

துவிதபாவனை - இரண்டாய்ப்‌ 
பாவிப்பது. 

துவிதம்‌ - அசைவு, இரண்டு, இரு 
மடங்கு. 


துவிதயம்‌ - சோடு. 


துவிதவாதம்‌ - சிவனுஞ்சீவனும்‌ 
வேறெனக்‌ கொள்ளுஞ்சமயம்‌. 
துவிதவாதி - சிவனும்‌சவனும்‌ 


வேறெனக்‌ கொள்ளுஞ்சமயி. 
துவிதாதகி - முதலை. 
துவிதாது - விநாயகன்‌. 
துவிதாத்துமகம்‌ - சாதிக்காய்‌. 
துவிதியகேந்திரம்‌ - துவிதகேந்திரம்‌. 
துவிதியம்‌ - இரண்டாவது, இரண்டு. 
துவிதேகன்‌ - விநாயகன்‌. 
துவிபமதம்‌ - யானைமதம்‌. 
துவிபம்‌, துவிமுகம்‌ - யானை. 
துவிமுகை - நீர்ச்சாடி. 
துவிரசனம்‌ - இரண்டுமுறை சாப்‌ 
பிடுதல்‌, பாம்பு. 


துவிரதம்‌ - யானை. 

துவிரதாந்தகம்‌ - சிங்கம்‌. 

துவிரம்‌ - தேனீ. 

துவிராபம்‌ - யானை. 

துவிருடை - இரண்டுதாரமுள்ளவள்‌. 

துவிருத்தி - இரண்டுபடச்‌ சொல்லல்‌, 
கூறிய துகூறல்‌. 

துவிலிங்கி - சத்திரியன்‌. 

துவிவசனம்‌ - இருவசனமிணைந்தது. 

துவிவிதாரி - விட்டுணு. 

துவிவேசரை - ஓர்விதபண்டி. 

துவேசம்‌ - வெறுப்பு. 

துவேசித்தல்‌ - வெறுத்தல்‌. 

துவை - இறைச்சி, ஒலி, துவையென்‌ 
னேவல்‌, பருகுதற்குரியன, பிண்‌ 
ணாக்கு, புளிங்கறி. 

துவைதம்‌ - துவிதம்‌. 

துவைதல்‌ - துவைக்கப்படுதல்‌. 

துவைதீகரணம்‌ - கூறுசெய்தல்‌. 

துவைத்தல்‌ - ஒலித்தல்‌, துவைக்குதல்‌, 
தோய்க்குதல்‌, பானம்பண்ணுதல்‌, 
பேரொலி, வாச்சியம்வாசித்தல்‌, 
விடுதல்‌. 

துவைப்பு - ஒலித்தல்‌, துவைத்தல்‌, 
துவையல்‌. 

துவைபாயனன்‌ - வியாசன்‌. 

துவைமாதுரன்‌ - விநாயன்‌. 

துவையல்‌ - ஓர்பச்சடி, துவைக்கப்‌ 
பட்டவை. 

துவ்வல்‌ - அனுபவித்தல்‌, புசித்தல்‌. 

துவ்வாதார்‌, துவ்வார்‌ - தரித்திரர்‌. 

துவ்வாமை - அனுபவம்‌, பொறாமை, 
வெறுப்பு, தரித்திரம்‌. 

துவ்வு - அனுபவம்‌, உணவு, ஐம்‌ 
பொறி நுகர்ச்சி, துவ்வென்னேவல்‌. 

துழத்தல்‌ - அளைதல்‌, கலத்தல்‌. 

துழவுதல்‌ - துழாவுதல்‌. 

துழவை - துளவை. 


துறப்பு 


wipro ASA] - Z 67 


துழனி - ஒலி, பறவைக்கூட்டத் தொலி. 

துழா - துழாவுதல்‌, துழாவென்னேவல்‌. 

துழாய்‌, துழாய்வனம்‌ - துளசி. 

துழாய்மெளலி - விட்டுணு. 

துழவல்‌, துழாவுதல்‌ - ஆராய்தல்‌, 
கலத்தல்‌, பரவுதல்‌, வெட்டல்‌. 

துழாவு - துழாவுதல்‌, துழாவென்‌ 
னேவல்‌. 

துளக்கம்‌ - அசைவு, அச்சம்‌, ஒலி, 
ஒளி, கலக்கம்‌, சோதிநாள்‌. 

துளக்கல்‌, துளக்குதல்‌ - அசைத்தல்‌, 
ஒளிச்செய்தல்‌. 


துளக்கு - அசைவு, துளக்கென்னேவல்‌. 


துளங்கல்‌ - அசைதல்‌, அச்சப்‌ படுதல்‌, 
ஒளிசெய்தல்‌, கலங்கல்‌. 

துளங்கொளி - கேட்டைநாள்‌. 

துளசி - ஓர்பூச்செடி, ஒர்பெண்‌. 

துளசிதீர்த்தம்‌ - துளசிபத்திரரீர்‌. 

துளசிமணி - ஓர்மணி. 

துளசிமாடம்‌ - துளசிமண்டபம்‌. 

துளசிமாலை - துளசிமணிமாலை. 

துளம்பிக்கிரி - காற்றோட்டி. 

துளவம்‌,துளவு - துளச. 

துளவன்‌ - சோரபாஷாணம்‌, திருமால்‌. 

துளவை - துளை. 

துளாரி - நெய்வார்கருவியினொன்று. 

துளாவாரம்‌ - தொளாவாரம்‌. 

துளி - திவலை, துளியென்னேவல்‌, 
பெண்ணாமை, மழை, மழைத்‌ 
துளி. 

துளித்தல்‌ - துளியாய்விழுதல்‌, மழை 
பெய்தல்‌. 

துளிப்பு - துளித்தல்‌. 

துளிமழை - திவலையாய்ச்சொரியு 
மழை. 

துளிர்‌ - தளிர்‌, துளிரென்னேவல்‌. 

துளிர்த்தல்‌ - தளிர்த்தல்‌. 

துளிர்ப்பு - தளிர்ப்பு. 


துளும்பல்‌ - அலைதல்‌, எழுதல்‌, 
ஒளிசெய்தல்‌, திமிர்தல்‌, திமிறல்‌, 
அள்ளுதல்‌. 
துளுவம்‌ - 


னொன்று, பதினெண்பாடையி 


தேயமைம்பத்தாறி 


னொன்று. 

துளை - துவாரம்‌, துளையென்‌ 
னேவல்‌, மூங்கில்‌, வாயில்‌. 

துளைக்கருவி - சன்னமுதலிய துளை 
யுடைவாத்தியம்‌. 

துளைக்கை - யானைத்துதிக்கை. 

துளைசெவி - துளைக்காது. 

துளைதல்‌ - அனுபவித்தல்‌, கலத்தல்‌, 
சுளியோடுதல்‌. 

துளைத்தல்‌ - துளைக்குதல்‌. 

துளைப்பு - துளைக்கை. 

துளையடித்தல்‌ - துளைத்தல்‌. 

துளையரியம்‌ - ஊதுகொம்பு. 

துள்ளம்‌ - துளி, துள்ளு. 

துள்ளலோசை - கலிப்பாவினோசை. 

துள்ளல்‌ - ஆடு, கலிப்பாவோசை, 
குதித்தல்‌, கூத்து, கொசுகு. 

துள்ளாட்டம்‌ - துள்ளு. 

துள்ளி - திவலை. 

துள்ளு - குதிப்பு, துள்ளென்னேவல்‌. 

துள்ளுதல்‌ - குதித்தல்‌. 

துள்ளுபூச்சி - தெள்கு. 

துறக்கம்‌ - தேவலோகம்‌. 

துறடு, துறட்டி - யானைத்தோட்டி. 

துறட்டிச்செடி - ஓர்முட்செடி. 

துறட்டு - சுறட்டு, தொந்தரை. 

துறட்டுத்தடி - கொழுவுதடி.. 

துறட்டுவாதம்‌ - பிடிவாதம்‌. 

துறத்தல்‌ - துறவு, நீக்கல்‌, வெறுத்து 
விடுதல்‌. 

துறந்தார்‌, துறந்தோர்‌ - நீத்தோர்‌. 

துறப்பணம்‌ - துளைக்குமூசி. 

துறப்பு - துறவுகோல்‌. 


68 wipro AGG) - Z 


துறவர்‌ 


துறவர்‌ - முனிவர்‌. 

துறவறம்‌ - இல்லறந்துறத்தல்‌, அஃது 
நாலாச்சிரமத்தொன்று. 

துறவி - நீத்தோன்‌, முனிவன்‌. 

துறவு - இல்லறநீங்கிநிற்றல்‌, விடுதல்‌. 

துறவுபூணுதல்‌ - துறவறத்துட்படல்‌. 

துறவொழுக்கம்‌ - சந்நியாசதருமம்‌. 

துறவோர்‌ - நீத்தோர்‌. 

துறு - உணவு, கூட்டம்‌, துறுகல்‌, 
துறுவென்னேவல்‌. 

துறுகல்‌ - சலதாரைமுதலிய வடைக்‌ 
குங்கல்‌. 

துறுக்கல்‌ - திணித்தல்‌, துருக்கல்‌. 

துறுக்குதல்‌ - செருமுதல்‌. 

துறுட்டி - சிற்றேலம்‌. 

துறுதல்‌ - நெருங்குதல்‌, புசித்தல்‌. 

துறுத்தல்‌ - நெருக்குதல்‌. 

துறுபவம்‌ - நெருக்கம்‌. 

துறுப்பு - திணிக்கை. 

துறுமல்‌,துறுமுதல்‌- திரட்சி, நெருங்கல்‌. 

துறுவல்‌ - நெருங்கல்‌, புசித்தல்‌. 

துறுவு - உணவு, துறுவென்னேவல்‌, 
நெருக்கம்‌. 

துறுவுதல்‌ - உண்ணல்‌, நெருங்குதல்‌. 

துறை - ஆறு, இடம்‌, இறங்குதுறை, 
எல்லை, காரியம்‌, தங்குமிடம்‌, 
நீர்த்துறை, நூல்‌, பாவினத்தொன்று, 
வழி. 

துறைத்தோணி - துறையிலேற்றற்‌ 
குரியதோணி. 

துறைநியாயம்‌ - அகப்பொருள்புறப்‌ 
பொருட்டுறைமரபு. 

துறைபெயர்தல்‌ - துறைமுகத்தை 
விட்டுப்போதல்‌. 

துறைபெய்தல்‌ - நதியாடுவித்தல்‌. 

துறைபோகுதல்‌, துறைபோதல்‌ - நரல்‌ 
கற்றறிதல்‌, முடி.வறிதல்‌. 

துறைமாலை - பகைத்திறச்‌ செய்‌ 
கைக்குரியமாலை. 


துறைமுகம்‌ - ஏற்றமிறக்கள்‌ செய்யுந்‌ 
துறை. 

துறைவல்லோர்‌ - கற்றோர்‌. 

துறைவன்‌ - நெய்தனிலத்தலைவன்‌. 

துறோட்டி - தோட்டி. 

துற்கதம்‌ - உபத்திரவம்‌, வறுமை. 

துற்கதி - ஒடுங்யெபாதை, தரித்திரம்‌, 
துற்சீவியம்‌, நரகம்‌. 

துற்கந்தம்‌ - கெட்ட வாசனை. 

துற்கபுரம்‌ - அருக்கபுரம்‌. 

துற்கமார்க்கம்‌ - துருக்கபாதை. 

துற்கம்‌ - தருக்கம்‌. 

துற்கருமம்‌, துற்கன்மம்‌ - தீவினை, 
பாவம்‌. 

துற்கன்‌ - அருக்கன்‌. 

துற்காதேவி - துருக்கை. 

துற்காநவமி - புரட்டாதிமாதப்‌ 
பூருவபக்கத்துநவமி. 

துற்கிருதகருமம்‌ - ஆகாமியம்‌. 

துற்கிருதம்‌ - பாவம்‌. 

துற்கீர்த்தி - அவ$ர்த்தி. 

துற்குணம்‌ - தீக்குணம்‌. 

துற்குறி - அவக்குறி. 

துற்கை - துற்காதேவி. 

துற்சகுனம்‌ - துற்குறி. 

துற்சரிதம்‌ - தத்தொழில்‌. 

துற்சனம்‌ - துட்சணம்‌, துராசாரம்‌, 
பொல்லாங்கு. 

துற்சனவியோகம்‌ - துன்னடை.. 

துற்சனன்‌ - துட்டன்‌, தூர்த்தன்‌. 

துற்சாதம்‌ -அதிட்ட வீனம்‌, துற்பிறப்பு. 

துற்செய்கை - அவச்செய்கை. 

துற்பகை - குணங்கெட்ட மனைவி. 

துற்பரிகம்‌ - சிறுகாய்ஞ்சொறி. 

துற்பலம்‌ - பலவீனம்‌. 

துற்பலன்‌ - தீங்கு, மத்திமபலன்‌. 

துற்பாக்கியம்‌ - நிற்பந்தம்‌. 


தூக்கு 


wipro AST] - Z 69 


துற்பிட்சம்‌ - பஞ்சம்‌. 

துற்பீசம்‌ - நல்விதியற்றபிள்ளை. 

துற்புத்தி - பொல்லாதபுத்தி. 

துற்போதனை - தீயுபதேசம்‌. 

துற்றல்‌ - உண்டல்‌, குவிதல்‌, நிறைதல்‌, 
நெருங்கல்‌. 

துற்று - உணவு, சோறு, துறுகல்‌, 
துற்றென்னேவல்‌, நெருக்கம்‌. 

துற்றுதல்‌ - குவிதல்‌, நிறைதல்‌, நெருக்‌ 
கல்‌, நெருங்குதல்‌. 

துற்றுமாற்று - திரியாவிரம்‌. 

துனாவி - திப்பிலி. 

துனி - அச்சம்‌, கோபம்‌, சினம்‌, 
துன்பம்‌, நோய்‌, புலவிநீட்டம்‌, 
யாறு, வெறுப்பு. 

துனிநாதம்‌ - கடல்‌. 

துனைவு - விரைவு. 

துன்‌ - துர்‌, துன்னென்னேவல்‌, 
நெருக்கம்‌. 

துன்பம்‌ - உபத்திரவம்‌, கிலேசம்‌, 
நோய்‌, வருத்தம்‌. 

துன்பு - துன்பம்‌. 

துன்புறுதல்‌ - வருந்துதல்‌. 

துன்மதி - அவமதி, ஓராண்டு. 

துன்மரணம்‌ - அவச்சா. 

துன்மனம்‌ - தீமனம்‌. 

துன்மாதிரி - துற்பாவனை. 

துன்மாமிசம்‌ - ஊழ்த்தவிறைச்சி, 
ஓர்நோய்‌. 

துன்மார்க்கம்‌ - தப்புவழி. 

துன்மித்தல்‌ - வருந்துதல்‌. 

துன்முகன்‌ - குதிரை, சிங்கன்‌. 

துன்முகி - ஒர்வருடம்‌. 

துன்மை - தின்மை. 

துன்றல்‌, துன்றுதல்‌ - நெருங்கல்‌. 

துன்னநாயகன்‌ - தையற்காரன்‌. 

துன்னப்போத்து - எருமைக்கடா. 


துன்னம்‌ - கிழிவு, தைத்தல்‌, தையல்‌. 


துன்னர்‌ - சக்கிலியர்‌, செம்மார்‌, தை 
யற்காரர்‌, தோல்வினை மாக்கள்‌. 

துன்னலர்‌ - பகைவர்‌. 

துன்னல்‌ - துன்னுதல்‌. 

துன்னாதார்‌, துன்னார்‌ - பகைவர்‌. 

துன்னிமித்தல்‌ - துற்சகுனம்‌. 

துன்னியார்‌ - அடுத்தோர்‌, சினேகிதர்‌. 

துன்னீதி - துன்னடை.. 

துன்னீர்‌ - எச்சில்‌. 

துன்னு - இறைச்சி, துன்னென்னேவல்‌, 
நெருக்கம்‌, பிதுக்கம்‌, முதுகு. 

துன்னுதல்‌ - கிட்டுதல்‌, தைத்தல்‌, 
நிறைதல்‌, நெருங்குதல்‌, பிதுங்கல்‌. 

துன்னுநர்‌ - அடுத்தோர்‌, சினேகிதர்‌, 
துன்னர்‌. 

துன்னூசி - தையலூசி. 

துன்னெறி - கெட்ட நடை. 


தூ 


தூ - ஓரெழுத்து, 8, சுத்தம்‌, தசை, 
தூவென்னேவல்‌, பகை, பற்றுக்‌ 
கோடு, புள்ளிறகு, வெண்மை. 

தூகம்‌ - காற்று. 

தூக்கணங்குருவி, 
குருவி - ஓர்‌ குருவி. 

தூக்கணம்‌ - தரக்கணங்குருவி, தூக்கு 
தூக்கம்‌, அயர்ச்சி, ஆபரணத்‌ 
துடக்கு வடிவு, காதணி, சல்லியம்‌, 
சோம்பு, தணிவு, 
நித்திரை, மந்தம்‌, வதக்கம்‌. 

தூக்கல்‌ - தூக்குதல்‌. 

தூக்கி - தூக்குவோன்‌. 


தூக்கணாங்‌ 


தூக்கணம்‌, 


தூக்கிரி - காவலாள்‌. 

தூக்கிரிமேரை - காவலுக்குக்‌ 
கொடுக்குந்தானியம்‌. 

தூக்கு - ஆராய்வு, உயர்ச்சி, உவமைச்‌ 
சொல்‌, உறி, காற்றுலாம்‌, கூத்து, 
துலாராச, தூக்கங்கள்‌, தூக்கணங்‌ 


குருவி, தூக்கணம்‌, தூக்குதல்‌, 


70 wipro AGG) - Z 


தூக்குங்கோல்‌ 


தூக்கென்னேவல்‌, நிறை, நிறை 
கோல்‌, பாட்டு, ஆசாரியன்‌, கனம்‌. 
தூக்குங்கோல்‌ - நிறைகோல்‌. 
தூக்குணி - தழுக்குணி. 
தூக்குதல்‌ - ஆராய்தல்‌, 
செய்தல்‌, உயர்த்துதல்‌, சிந்தித்தல்‌, 
தூங்கவைத்தல்‌, நிறுக்குதல்‌. 
தூக்குநூல்‌ - நேரறிகயிறு. 
தூக்குப்பரிசை - செந்தூக்கு. 
தூக்குமரம்‌ - கொல்வோரைத்‌ தூக்கு 


உதவி 


மரம்‌. 
தூக்குவிளக்கு - கொடிவிளக்கு. 
தூங்கணி - ஓராபரணம்‌. 
தூங்கமுட்டு - கோரைக்கிழங்கு. 
தூங்கலன்‌ - சோம்பன்‌. 
தூங்கலாளி - தூங்குமூஞ்சி. 
தூங்கலோசை - வஞ்சிப்பாவி 
னோசை. 


தூங்கல்‌ - ஆடல்‌, உறங்கல்‌, ஒரோசை, 


கூத்து, சொரிதல்‌, சோம்பல்‌, 
சோம்பி, தணிதல்‌, தாழ்தல்‌, 
யானை. 


தூங்கல்வண்ணம்‌ - வஞ்சிபயின்று 
வருவது. 

தூங்காமை - அரசர்குணமூன்றி 
னொன்று, அஃது சோர்வில்‌ 
லாமை. 

தூங்கிசை - நிரையொன்றாசிரியத்‌ 
தளையான்வருவது. 

தூங்கிசைச்செப்பல்‌ - இயற்சீர்‌ வெண்‌ 
டளையான்‌ வரும்‌ வெண்டா. 


தூங்கிசைத்துள்ளல்‌ - கலிப்பா 
வோசையினொன்று. 
தூங்கிசையகவல்‌ - நிரைநிரை 


யியற்றளையான்‌ வருமகவல்‌. 
தூங்குதல்‌ - அசைதல்‌, சொரிதல்‌, 

சோம்பாயிருத்தல்‌, சோர்தல்‌, 
நாலுதல்‌, வாடுதல்‌. 


தூங்குமஞ்சம்‌ - ஆமெஞ்சம்‌. 


தூங்குமூஞ்சி - தரக்கமுள்ளோன்‌. 

தூசரம்‌ - மங்கெவெண்மை. 

தூசரன்‌ - எண்ணெய்வாணிபன்‌. 

தூசர்‌ - வண்ணார்‌. 

தூசி - குதிரை, கொடிப்படை, துகள்‌, 
படைவகுப்பு, புழுதி. 

தூசிகம்‌ - புளியாரை. 

தூசிதாங்கி, தூசுதாங்கி - அழுக்குத்‌ 
தாங்கஉடையின்‌ மேற்கட்டுந்‌ 
துண்டுப்‌ புடைவை. 

தூசிப்படை - கொடிப்படை. 

தூசியம்‌ - கூடாரம்‌. 

தூசு - சித்திரைநாள்‌, சீலை, தூய்து, 
யானைகட்டுங்கயிறு, படை 
வகுப்பு. 

தூசுப்பூ - தண்ணீர்விட்டான்‌. 

தூடணம்‌, தூஷணம்‌ - அசப்பியம்‌, 
குற்றம்‌, நிந்தனை, பழுதுபடுதல்‌, 
மீறுதல்‌. 

தூஷணன்‌ - இராவணன்றம்பி மாரி 
லொருவன்‌. 

தூஷணாரி - இராமன்‌. 

தூஷணித்தல்‌ - நிந்தித்தல்‌. 

தூஷணை - நிந்தனை. 

தூஷிகை - பீளை. 

தூடித்தல்‌ - தீட்பாக்கல்‌, நிந்தித்தல்‌. 

தூவிப்பு - தரஷணம்‌. 

தூட்டி - கலை. 

தூணம்‌ - அம்புக்கூடு, தூக்கணம்‌, 
தூண்‌, பகை. 

தூணி - அம்புக்கூடு, ஓரளவு. 

தூணிகர்‌ - செட்டிகள்‌. 

தூணித்தல்‌ - பருத்தல்‌. 

தூணிப்பு - பருப்பம்‌. 

தூணியங்கம்‌ - அத்திப்பிசின்‌. 

தூணீரம்‌ - அம்புக்கூடு. 

தூண்‌ - தம்பம்‌, பற்றுக்கோடு. 

தூண்டல்‌ - தூண்டில்‌, தூண்டுதல்‌. 


தூமிரகம்‌ 


wipro ASA] - Z 71 


தூண்டாவிளக்கு - தானேயெரியும்‌ 
விளக்கு. 

தூண்டிக்காட்டல்‌ - எடுத்துக்‌ காட்டல்‌. 

தூண்டில்‌ தோட்டி - மீன்‌ பிடிக்குங்‌ 
கருவியினொன்று. 

தூண்டிவிடுதல்‌ - உந்துதல்‌, ஏவுதல்‌. 

தூண்டு - தூண்டுதல்‌, தூண்டென்‌ 
னேவல்‌, முயற்சி. 

தூண்டுகுச்சி - தரண்டுகோல்‌. 

தூண்டுகோல்‌ - ஏவிவிடுவான்‌, திரி 
தள்ளுமீர்க்கு. 

தூண்டுதல்‌ - எழுப்பல்‌, ஏவுதல்‌, 
செலுத்துதல்‌, தள்ளுதல்‌, நினைப்‌ 
பூட்டுதல்‌. 

தூதகம்‌ - துரு௪. 

தூதம்‌ - அசைவு, நிந்தை, தள்ளப்‌ 
பட்டது. 

தூதர்‌ - ஒற்றர்‌, கிங்கரர்‌, சமாதானம்‌ 
பேசுவோர்‌. 

தூதல்‌ - தூவுதல்‌. 

தூதளை - தூதுவளை. 

தூதன்‌ - தூதுசெல்வோன்‌, புதன்‌. 

தூதாயி - ஓர்விதப்பூண்டு. 

தூதி - தூதுசொல்பவள்‌, பாம்பினச்‌ 
சுப்பல்லினொன்று. 

தூதிகை - தூதி. 

தூதி - ஓர்பிரபந்தம்‌, அஃது காமுகர்‌ 
பாணன்‌ முதலியவுயார்‌ திணையை 
யாவது கிள்ளைமுதலிய வஃறி 
ணையையாவது தூதனுப்புவ 
தாகப்‌ பாடுவது, காரியம்பேசி 
யிணக்குமாள்‌, கோடாங்கல்லு, 
சம்மதிபண்ணக்‌ காரியம்பேசு 
வித்தல்‌, பகை. 

தூதுசொல்லுதல்‌ - சம்மதியறியும்படி 
செய்திசொல்லுகதல்‌. 

தூதுணம்‌ - தரக்கணங்குருவி, புறாப்‌ 
பொனு. 


தூதுணை, தூதுவளை - ஓர்செடி.. 


தூதுவன்‌ - தூதன்‌, புதன்‌. 

தூதுளை - தரதுவளை. 

தூதை - சிறுமுட்டி, சூதாடுபந்தயம்‌. 

தூஸ்தம்‌ - அணு, துகள்‌, பாவம்‌, 
பின்னல்மயிர்‌. 

தூத்தியம்‌ - செய்தி. 

தூபக்கலசம்‌ - தூபங்காட்டுங்கலசம்‌. 

தூபக்கால்‌ - ஒர்தூபக்கருவி. 

தூபங்கொடுத்தல்‌ - தரபங்‌ காட்டுதல்‌, 
அஃது - புண்ணிய மொன்பதி 
னொன்று. 

தூபமுட்டி - தரபக்கலசம்‌. 

தூபம்‌ - புகை. 

தூபரம்‌ - கொம்பிலாமிருகம்‌. 

தூபவருக்கம்‌ - நறும்புகைப்பண்டம்‌. 

தூபனம்‌ - தூபம்‌, பிசின்‌. 

தூபாயிதம்‌ - அக்கினியில்‌ மரணம்‌. 

தூபி - மலைமுடி, முகடு. 

தூபிகை - கோவில்முடி, தூமம்‌. 

தூபிதம்‌ - வெப்பம்‌, அக்கினியில்‌ 
மரணம்‌. 

தூபிப்பிரதிட்டை - சிகரத்தாபனம்‌. 

தூமகம்பம்‌ - ஒருற்பாதம்‌. 

தூமகாரம்‌ - சகுதபாஷாணம்‌. 

தூமகேதனன்‌ - தீ. 

தூமகேது - அக்கினி, அக்கினிதேவன்‌, 
கேது, கொடுமை, வால்நட்‌சத்‌ 
திரம்‌, விண்வீழ்கொள்ளி. 

தூமத்துவசன்‌ - தீ. 

தூமப்பிரவை - எஏழ்நரகவட்டத்‌ 
தொன்று. 

தூமம்‌ - சூளை, புகை, புளிநறளை. 

தூமயோனி - முகில்‌. 

தூமலம்‌ - கருமைமிக்கசிவப்பு, பாவம்‌. 

தூமான்‌ - ஆசனம்‌, ஆபரணச்செப்பு. 

தூமியம்‌ - புகை. 

தூமிரகம்‌ - ஒட்டகம்‌. 


72 wipro aA) - Z 


தூமிரம்‌ 


தூமிரம்‌ - தரமலம்‌. 

தூமிராபம்‌ - காற்று. 

தூமை - தூய்மை, மகளிர்சூதகம்‌, 
வெண்மை. 

தூம்‌ - ஓரளவு. 

தூம்பிரகருப்பம்‌ - துத்தபாஷாணம்‌. 

தூம்பிரம்‌ - தூமிரம்‌. 

தூம்பிராஷடகம்‌ - ஓர்குளிகை. 

தூம்பு - இடுக்குவழி, ஈயம்‌, உட்டுளை, 
சலதாரை, பாதை, மரக்கால்‌, 
மூங்கில்‌, வழி, வாயில்‌. 

தூம்பை - பாடை. 

தூயது - சுத்தமானது. 

தூயவர்‌ - சுத்தூர்‌, முனிவர்‌. 

தூயவுடம்புடைமை - கடவுளெண்‌ 
குணத்தொன்று. 

தூயாள்‌ - சரச்சுவதி, சுத்தவாட்டி. 

தூய்தன்மை - அசுத்தம்‌. 

தூய்தாக்கல்‌ - சுத்தமாக்குதல்‌, செப்‌ 
பம்பண்ணல்‌. 

தூய்து, தூய்மை - சுத்தம்‌. 

தூய்வெள்ளை - சுத்தவெள்ளை. 

தூரகாரி - வருகாரியமறிவோன்‌. 

தூரகாரியம்‌ - காரியமொருவழியுங்‌ 
காரணமொருவழியுமாய்‌ நிகழ்வது 

தூரசூலை - ஓர்சூலை. 

தூரணம்‌ - சீக்ரெம்‌. 

தூரணி - தீவிரம்‌, மலம்‌, மனம்‌. 

தூரதரிசி - தீர்க்கதரிசி, பண்டிதன்‌, 
வலியான்‌. 

தூரதிட்டி, தூரதிஷ்ட்டி - அஞ்சன 
பாஷாணம்‌, துலைப்பார்வை. 

தூரதிட்டிக்கண்ணாடி - தூரத்திற்‌ 
பொருளைக்‌ கிட்டக்காட்டுமோர்‌ 
கருவி. 

தூரதை - தூரம்‌. 

தூரத்தான்‌ - அன்னியன்‌. 

தூரஸ்திரி - இடங்கரமானபெண்‌. 


தூரம்‌ - இசைக்கருவி, ஊமத்தை, 
சேய்மை, புறம்பு, விசாலம்‌, வித்தி 
யாசம்‌. 

தூரல்‌ - தூருதல்‌, வருத்தம்‌. 

தூரவத்திரகம்‌ - நிருவாணம்‌. 

தூராதூரம்‌ - வெகுதூரம்‌. 

தூரி - ஊரி, தூரிக்கோல்‌, பெருவலை. 

தூரிகை, தூரிகைக்கோல்‌, கூரிக்கோல்‌, 
தூரியக்கோல்‌ - எழுது கோல்‌. 

தூரியகண்டம்‌ - ஓரிசைக்கருவி. 

தூரியம்‌ - ஆயுதப்பொது, ஈட்டி, 
உவகைப்பறை, எருது, எழுது 
கோல்‌, கைவேல்‌, நல்லாடை, 
முரசப்பறை, வாத்தியப்பொது. 

தூரியன்‌ - கடவுள்‌, தூரத்திலே 
யுள்ளவன்‌. 

தூருதல்‌ - மேவப்படுதல்‌, வெளி 
யடைகதல்‌. 

தூரேத்தி - கம்பந்திராய்‌. 

தூரோணம்‌ - கவிழ்தும்பை. 

தூர்‌ - சேறு, தூரென்னேவல்‌, மண்டி, 
வேர்‌. 

தூர்க்கை - பூரநாள்‌. 

தூர்தல்‌ - நிரவுதல்‌. 

தூர்த்தத்தனம்‌ - காமுகத்தன்மை. 

தூர்த்தம்‌ - அரபொடி, தூர்த்தத்தனம்‌. 

தூர்த்தர்‌ - காமுகர்‌, வஞ்சகர்‌. 

தூர்த்தல்‌ - கூட்டல்‌, செறுத்தல்‌, 
நிரப்புதல்‌. 

தூர்த்தவியாபாரம்‌ - காமுகநடை. 

தூர்த்தன்‌ - காமுகன்‌, வஞ்சகன்‌. 

தூர்த்தை - தூர்த்தக்குணமுள்ளவள்‌. 

தூர்ப்பு - நிரப்புதல்‌. 

தூர்மம்‌ - தேட்கொடுக்கி. 

தூர்வகம்‌ - சுமத்தல்‌, பொதியெரு து. 

தூர்வாசம்‌ - அட்டாதசவுப புராணத்‌ 
தொன்று. 

தூர்வாசன்‌ - ஒரிருடி. 


தூற்று 


wipro ASA] - Z 73 


தூர்வு - தூர்ப்பு. 

தூர்வை - அறுகு, செத்தல்‌, செய்கை 
யினால்மிருதுபட்ட நிலம்‌. 

தூர்னா - முசற்புல்‌. 

தூலகம்‌ - பருத்தி. 

தூலகாயம்‌ - தரலதேகம்‌. 

தூலகார்முகம்‌ - பஞ்சவட்டந்தடி. 

தூலசரீரம்‌, தூலதேகம்‌ - புறவுடல்‌. 

தூலசிருட்டி - காணப்படுபூதியம்‌. 

தூலசேசனம்‌ - நூரணூற்றல்‌. 

தூலபஞ்சாக்கரம்‌ - பூதபஞ்சாக்கரம்‌. 

தூலபூதம்‌ - காணப்படு பதியம்‌. 

தூலப்பிரகாரம்‌ - உறுப்புக்கேடு. 

தூலம்‌ - ஆகாயம்‌, இலவமரம்‌, 
கோரை, சீவதேகமூன்றி னொன்று, 
அஃது தூலதேகம்‌, நஞ்சு, நீர்‌ 
முள்ளி, பஞ்சு, பருத்தி, பருமை, 
வீட்டுத்திரம்‌. 

தூலன்‌ - தூளித்தவன்‌. 

தூலாசம்‌ - வில்‌. 

தூலி - எழுதுகோல்‌, பருத்தவன்‌. 

தூலிகை - எழுதுகோல்‌, மெத்தை, 
விளக்குத்திரி. 

தூலித்தல்‌ - தரளித்தல்‌, பருத்தல்‌. 

தூலிப்பு - தூளிப்பு. 

தூலினி - இலவு. 

தூவத்தி - வாள்‌. 

தூவரம்‌ - இடபம்‌, 
மொட்டை. 


துவர்ப்பு, 


தூவரன்‌ - அண்ணகன்‌. 

தூவல்‌ - அம்பிறகு, இறகு, எழுது 
மிறகு, சிந்தல்‌, தளிர்‌, தூரியக்‌ 
கோல்‌, மழை, மழைத்துளி, மழை 
பெய்தல்‌. 

தூவானம்‌ - காற்றினாற்சிதறப்படு 
மழைத்திவலை. 

தூவி - அன்னச்சிறகு, இறகு, மயிற்‌ 
றோகை. 


தூவு - ஊன்‌, தூவுதல்‌, தூவென்‌ 
னேவல்‌. 

தூவுதல்‌ - சிந்துதல்‌, தெளித்தல்‌. 

தூளம்‌, தூளனம்‌ - தூள்‌. 

தூளி - அனுமானிதம்‌, தூளியென்‌ 
னேவல்‌, பராகம்‌, புழுதி. 

தூளிகேதாரம்‌ - கொத்தளம்‌. 

தூளிதம்‌ - தூள்‌. 

தூளித்தல்‌ - பருத்தல்‌. 

தூளித்துவசன்‌ - காற்று. 

தூளிப்படலம்‌ - புழுதிப்போர்ப்பு. 

தூளிப்பு - பருப்பம்‌. 

தூளிமட்டம்‌ - தரைமட்டம்‌. 

தூள்‌ - புழுதி, பூந்தாது, பொடி. 

தூறல்‌ - மழை, மழைத்துளி, மழை 
பெய்தல்‌. 

தூறன்‌ - தூர்த்தன்‌. 

தூறு - கூட்டம்‌, சிலும்பல்‌, சிறு 
பற்றை, தூறென்னேவல்‌, பழிச்‌ 
சொல்‌, பற்றைக்காடு. 

தூறுதலை - சிலும்பியமயிர்த்தலை. 

தூறுதல்‌ - சிதறுதல்‌, தூறுபடுதல்‌, 
மழை துமித்தல்‌. 

தூறுபடுதல்‌ - சிதறிப்போதல்‌, பழி 
மொழிகூறப்படல்‌. 

தூறுபண்ணல்‌ - அவதூறுசெய்தல்‌. 

தூறுபுட்பம்‌ - சீந்தில்‌. 

தூறுபேசுதல்‌ - பழிசொல்லுதல்‌. 

தூறுமாறு - குழப்பம்‌, தப்பு. 

தூறுவாயன்‌ - பழிச்சொற்காரன்‌. 

தூற்றல்‌ - சிதறுதல்‌, தூற்றுதல்‌, பழி 
கூறல்‌, மழைத்தூறல்‌. 

தூற்றாநெல்‌, தூற்றாப்பொலி - பதர்‌ 
பிரியாநெல்‌. 

தூற்றாரி - ஆராதூரி. 

தூற்றாரித்தனம்‌ - ஆராதூரித்தனம்‌. 

தூற்று - தூற்றுதல்‌, தூற்றென்‌ 
னேவல்‌, பழிப்பு. 


74 wipro AGG) - Z 


தூற்றுக்காடு 


தூற்றுக்காடு - பற்றை. 

தூற்றுக்கூடை - தூற்றுங்கூடை. 

தூற்றுதலையன்‌ - பிராயமரம்‌. 

தூற்றுதல்‌ - சலும்பச்செய்தல்‌, நென்‌ 
முதலியவற்றைத்தூற்றுதல்‌, பழி 
கூறல்‌. 

தூற்றுமைக்கொற்றான்‌, தூற்றுவாய்க்‌ 
கொற்றான்‌ - ஒர்கொடி. 

தூனம்‌ - அசைதல்‌, வருத்தம்‌, அக்கினி 
யில்மரணம்‌. 


தூனனம்‌ - அகற்றல்‌, அசைதல்‌. 


தெ 

தெகிடி - ஓர்விளையாட்டு. 

தெகிள்‌ - ஓர்கொடி. 

தெகுட்டல்‌ - தெவிட்டல்‌. 

தெகுட்டி - தேட் கொடுக்க. 

தெகுளம்‌ - நிறைவு, பெருக்கம்‌. 

தெகுளல்‌, தெகுளுதல்‌ - நிறைதல்‌, 
பெருகுதல்‌. 

தெக்கணம்‌ - தெற்கு. 

தெங்கங்காய்‌ - தேங்காய்‌. 

தெங்கணம்‌ - தேயமைம்பத்தாறி 
னொன்று. 

தெங்கு - சத்ததீவினொன்று, தென்ன 
மரம்‌. 

தெசம்‌ - தசம்‌. 

தெட்சகன்‌ - இரட்‌ சிப்பவன்‌, சாமர்த்‌ 
தியன்‌. 

தெட்சணகயிலாயம்‌ - தென்கயிலை. 

தெட்சணதுருவம்‌ - தென்முனை. 

தெட்சணபூமி - தென்பூமி. 

தெட்சணம்‌ - தெட்சிணம்‌. 

தெட்சணாதி - மேருவுக்குத்தென்‌ 
பாரிசம்‌. 

தெட்சணாமூர்த்தி - அகத்தியன்‌, 
சிவன்‌. 


தெட்சணாவிருத்தம்‌ - வலம்புரிச்சங்கு. 


தெட்சணை - காணிக்கை, வலப்பக்கம்‌. 

தெட்சிணம்‌ - தெற்கு, வலப்பக்கம்‌. 

தெட்டத்தெளிய - பிகுதெளிவாய்‌. 

தெட்டலை - அபகரித்தல்‌. 

தெட்டு - எத்து, தெட்டென்னேவல்‌. 

தெட்டுதல்‌ - வஞ்சித்தல்‌. 

தெட்பம்‌ - தெளிவு, முதிர்ச்சி. 

தெண்‌ - தெளிவு. 

தெண்டம்‌ - அபராதம்‌, வணக்கம்‌. 

தெண்டனை - தண்டனை. 

தெண்டன்‌ - வணக்கம்‌, வணங்கல்‌. 

தெண்டி - தண்டி, தெண்டியென்‌ 
னேவல்‌. 

தெண்டித்தல்‌ - ஒறுத்தல்‌, சிட்சித்தல்‌, 
பிரயாசப்படல்‌. 

தெண்டிப்பு - கண்டிப்பு, பிரயாசம்‌. 

தெண்டிரை - சமுத்திரம்‌. 

தெண்டு - தண்டு. 

தெண்டுதல்‌ - பமிண்டுதல்‌. 

தெண்டை - நெருக்கடை. 

தெண்ணீர்‌ - தெளிநீர்‌. 

தெண்மை - தெளிவு. 

தெத்தம்‌ - தத்தம்‌. 

தெத்துவம்‌ - கொடுத்தல்‌. 

தெந்தி - நேர்வாளம்‌. 

தெப்பல்‌ - தெப்பம்‌. 

தெம்பல்‌ - சேறு. 

தெம்முனை - பகைமுகம்‌. 

தெய்ய - இடைச்சொல்‌ (உம்‌) சொல்‌ 
லென்றெய்ய. 

தெய்வகட்டாடி - ஆவேசங்‌ கொண்‌ 
டாடுவோன்‌. 

தெய்வகளை - தெய்வமயம்‌, தெய்வ 
விளக்கம்‌. 

தெய்வகாரியம்‌ - தெய்வகருமம்‌. 

தெய்வகாவல்‌ - தேவதுணை. 


தெய்வசகாயம்‌ - தேவவுதவி. 


தெரிமா 


wipro ஏர] - Z 75 


தெய்வசாட்சி - தெய்வமத்திட்‌ சம்‌. 
தெய்வசாயல்‌ - தேவகோலம்‌. 
தெய்வசிந்தனை, தெய்வசிந்தை - 
தெய்வதியானம்‌. 
தெய்வசோதனை - தேவபரிசோதனை. 
தெய்வச்செயல்‌-தெய்வத்தின்‌ செய்கை. 
தெய்வதம்‌ - தெய்வம்‌. 
தெய்வதயானை - தெய்வயானை. 
தெய்வதுணை - தெய்வவுதவி. 
தெய்வதூஷணம்‌ - தேவதூஷணம்‌. 
தெய்வத்தாபனம்‌ - தேவப்‌ பிரதிட்டை. 
தெய்வத்தீர்வை - தேவதர்ப்பு. 
தெய்வத்துதி - கடவுள்வாழ்த்து. 
தெய்வத்துரோகம்‌ - தெய்வபாதகம்‌. 
தெய்வத்துவம்‌ - தெய்வீகம்‌. 
தெய்வநிந்தை - தெய்வதூஷணம்‌. 
தெய்வநியமம்‌ - தெய்வத்தீர்ப்பு, 
தெய்வம்‌ நிசமித்தது. 
தெய்வபயம்‌ - தெய்வபத்தி, தெய்வ 
வச்சம்‌. 
தெய்வப்பசு - காமதேனு. 
தெய்வப்புலமை - சரசுவதிவாக்கு, 
தெய்வீகவுணர்ச்சியுடன்படுதல்‌. 
தெய்வபூசை - தேவோாராதனை. 
தெய்வபோகம்‌ - தேவானுபவம்‌. 
தெய்வமணம்‌ - வேள்வியால்‌ வந்த 
கன்னியைத்தீ முன்னர்க்‌ கொடுப்‌ 
பது. 
தெய்வமத்திட்சம்‌ - தேவநடுத்தார்வை. 
தெய்வமந்திரி - வியாழம்‌. 
தெய்வம்‌ - கடவுள்‌. 
தெய்வயாகம்‌ - பஞ்சமாவெச்சத்‌ 
தொன்று, அஃது ஓமம்வளர்த்தல்‌. 
தெய்வயானை - குமரன்றேவி. 
தெய்வயானைகாந்தன்‌ - குமரன்‌. 
தெய்வாதீனம்‌ - தெய்வசுதந்திரம்‌, 
தெய்வத்திற்கடங்கியது. 
தெய்வாராதனை - தெய்வவழிபாடு. 


தெய்வாவி - பரிசுத்தாவி. 

தெய்வீகம்‌ - தெய்வத்தன்மை. 

தெய்வேத்தனம்‌ - தெய்வச்செயல்‌. 

தெய்வோபாசனை - தேவவழிபாடு. 

தெரிகடை - தீரக்கழிகடை. 

தெரிகவி - பலகவியுட்டெரிந்‌ தெடுக்‌ 
குங்கவி. 

தெரிசனம்‌ - தரிசனம்‌. 

தெரிசித்தல்‌ - தரிசித்தல்‌. 

தெரிசியம்‌ - காட்சி. 

தெரிசொல்‌ - காரணம்‌, சத்தியம்‌. 

தெரிதரல்‌ - தோற்றுதல்‌. 

தெரிதருதேற்றவுவமை - ஐயுற்ற 
தனைத்‌ தெரிந்துதுணிவது, (உம்‌) 
கறைவிரவாததனால்‌ மதியன்று 
முகமே. 

தெரிதல்‌ - அறிதல்‌, ஆராய்தல்‌, 
ஆலோசித்தல்‌, காணல்‌, தெரிந்து 
கொள்ளுதல்‌. 

தெரித்தல்‌ - எழுதல்‌, கொழித்தல்‌, 
சொல்லல்‌, தெரிவித்தல்‌, பங்கிடு 
தல்‌, மாறு படுதல்‌. 

தெரிநிலை - விளங்கிநிற்பது. 

தெரிநிலைவினை - கருத்தா, காலம்‌, 
கிரியை எனும்‌ மூன்றனையும்‌ 
விளக்கி நிற்கும்வினை. 

தெரிநிலை வினைப்பெயரெச்சம்‌ - 

விளக்கிப்‌ 

பெயரை யவாவி நிற்பது. 


செயலுங்காலமும்‌ 


தெரிநிலைவினைமுற்று - செயல்‌ 
காலம்‌ வினையெனு மூன்றனையும்‌ 
விளக்கி முற்றுப்‌ பெற்றுநிற்பது. 

தெரிநிலை வினைவினையெச்சம்‌ - 
செயல்காலமிரண்டனையும்‌ 
விளக்கி வினையையவாவிநிற்பது. 

தெரிபடுதல்‌ - தெரிந்தெடுக்கப்‌ படுதல்‌, 
தோன்றுதல்‌. 

தெரிப்பு - அறிவிப்பு, ஆராய்வு, 
எழுதுதல்‌, சொல்லுதல்‌, பிரிப்பு. 

தெரிமா - சிங்கம்‌. 


76 wipro AGG) - Z 


தெரிமானனப்புள்‌ 


தெரிமானனப்புள்‌ - ஆந்தை. 

தெரியக்காட்டுதல்‌, தெரியக்கொடுத்‌ 
தல்‌ - வெளிப்படுத்துதல்‌. 

தெரியப்படுதல்‌ - காணப்படுதல்‌. 

தெரியப்படுத்துதல்‌, தெரியப்‌ பண்ணு 
தல்‌ - அறிவித்தல்‌, காண்பித்தல்‌. 

தெரியலர்‌ - அறிவீனர்‌, தரியலர்‌. 

தெரியல்‌ - ஆராய்தல்‌, காணல்‌, பூ 
மாலை. 

தெரியவருதல்‌ - அறிதல்‌. 

தெரியவைத்தல்‌ - அறிவித்தல்‌. 

தெரியாத்தனம்‌, தெரியாப்புத்தி, 
தெரியாமை - அறியாமை. 

தெரியிழை - பெண்‌. 

தெரிவிடுதல்‌ - ஆராய்தல்‌, தெரிந்‌ 
தெடுத்தல்‌. 

தெரிவித்தல்‌ - அறிவித்தல்‌. 

தெரிவு - அறிவு, ஆராய்வு, தெரிதல்‌, 
தெரிந்தெடுக்கப்பட்டன. 

தெரிவை - பெண்‌, முப்பத்தொரு 
வயதிற்பெண்‌. 

தெரு - வழி, வீதி. 

தெருட்சி - அறிவு, தெளிவு. 

தெருட்டு - இருது, தெருட்‌சி, தெருட்‌ 
டென்னேவல்‌. 

தெருட்டுக்கலியாணம்‌ - இரு துச்‌ 
சடங்கு. 

தெருட்டுதல்‌ - அறிவுறுத்தல்‌, மனதைத்‌ 
தெளிவித்தல்‌, வற்புறுத்தல்‌. 

தெருண்டபெண்‌ - இரு துவானபெண்‌. 

தெருமரல்‌, தெருமருதல்‌ - சுழலல்‌, 
நம்பிக்கையற்றிருத்தல்‌. 

தெருவு - தெரு. 

தெருளல்‌, தெருளுதல்‌ 
வாதல்‌, தெளிதல்‌. 

தெருளுடைமை - அறிவு, ஞானம்‌. 

தெருள்‌ - அறிவு, தெருளென்னேவல்‌, 
தெளிவு. 


- இருது 


தெலிங்கம்‌ - ஒர்தேயம்‌. 

தெலிங்கு, தெலுங்கு - ஒர்பாடை. 

தெல்‌, தெல்லு - அஞ்சல்‌, கலாதி, 
நெடுங்கிடங்கு, நெடும்பாத்தி. 

தெல்லாட்டம்‌ - அணாப்பு, இழுபறி, 
எத்து, குழப்பம்‌. 

தெல்லுக்கட்டுதல்‌ - இழுபறிப்படுதல்‌, 
பாத்திகட்டுதல்‌. 

தெல்லுக்காரர்‌ - அஞ்சற்காரர்‌. 

தெல்லுப்பு - வளையலுப்பு. 

தெல்லோட்டு - தொந்தறை. 

தெல்லோட்டுதல்‌ - தொந்தறை பண்‌ 
ணுதல்‌. 

தெவம்‌ - மாமரம்‌. 

தெவிட்டல்‌ - தெவிட்டுதல்‌. 

தெவிட்டு - தெவிட்டென்னேவல்‌, 
நிறைவு, வெறுப்பு. 

தெவிட்டுதல்‌ - உமிழ்தல்‌, ஒலித்தல்‌, 
தேக்கிடுதல்‌, நிறைதல்‌, நினைத்தல்‌, 
வாந்தித்தல்‌. 

தெவிளல்‌, தெவிளுதல்‌ - நிறைதல்‌. 

தெவு - எடுத்துக்கொள்ளுதல்‌. 

தெவுட்டல்‌ - அடைத்தல்‌, கொப்பளித்‌ 
தல்‌, சத்தித்தல்‌, தங்குதல்‌, நிறை 
தல்‌, நினைத்தல்‌, மறைத்தல்‌. 

தெவுட்டு - தெவுட்டென்னேவல்‌, 
நிறைவு. 

தெவுளல்‌, தெவுளுதல்‌ - பெருகுதல்‌. 

தெவ்‌ - சத்துரு, பகை, போர்‌. 

தெவ்வர்‌ - பகைவர்‌. 

தெவ்வினை - போர்‌. 

தெவ்வு - சத்துரு, சந்திரன்‌, பகை, 
போர்‌. 

தெவ்வூன்றி - இராகு. 

தெழித்தல்‌ - அதட்டல்‌, கோபம்‌, சினக்‌ 
குறிப்பு, துவைத்தல்‌, பேரொலி. 

தெழிப்பு - இரைச்சல்‌, தொனி. 

தெளிஞன்‌ - அறிஞன்‌, கல்வியிற்‌ 
சிறந்தோன்‌. 


தெற்றுவாய்‌ 


wipro qT] - Z 77 


தெளிதல்‌ - அறிதல்‌, ஆராய்தல்‌, 
ஆலோசனை, ஊடுருவுதல்‌, கலக்கம்‌, 
கொழுக்குதல்‌, சுத்தமாதல்‌, 
தேறுதல்‌, நீங்கல்‌. 

தெளித்தல்‌ - ஒலித்தல்‌, கொழித்தல்‌, 
சுத்தமாக்குதல்‌, தூவல்‌, தெரித்தல்‌, 


நிச்சயித்தல்‌, புரோட்சித்தல்‌, 
விதைத்தல்‌. 

தெளிநீர்‌ - சுத்தநீர்‌. 

தெளிப்பு - தெரிப்பு, நிச்சயம்‌, 
விதைப்பு. 


தெளிமணி - நல்லிரத்தினம்‌. 

தெளிர்‌ - உள்ளோசை, தெளிரென்‌ 
னேவல்‌. 

தெளிர்தல்‌ - பிரகாசித்தல்‌, பேசலா 
லெழுமொலி, பொருந்துதல்‌. 

தெளிவித்தல்‌ - அறிவித்தல்‌, தெளியப்‌ 
பண்ணல்‌, விபரித்தல்‌. 

தெளிவு - அறிவு, குணவலங்காரம்‌ 
பத்தினொன்று, அஃது கவிபாற்‌ 
கருதிய 
தொடுப்பது, கொழுப்பு, தீர்க்கம்‌, 
துணிவு, தெளித்தெடுக்குங்கஞ்ச, 
மனத்தேற்றம்‌, வெளிச்சம்‌. 


பொருள்விளங்கத்‌ 


தெளிவுகொடுத்தல்‌ - உணர்வு வரப்‌ 
பண்ணல்‌. 

தெளிவெண்ணெய்‌ - நறுவேப்பெண்‌ 
ணெய்‌. 

தெள்‌ - தெள்கு, தெள்ளென்னேவல்‌. 

தெள்கு - ஒர்பூச்சி, தெள்கென்னேவல்‌. 

தெள்குதல்‌ - தெளிவித்தல்‌, வீசுதல்‌. 

தெள்விளி - ஓரிராகம்‌, மகிழ்ச்சியா 
லார்த்தல்‌. 

தெள்ளத்தெளிதல்‌ - 
தெளிதல்‌. 

தெள்ளல்‌ - தெள்ளுதல்‌. 


நன்றாய்த்‌ 


தெள்ளி - யானை. 
தெள்ளிச்சி - புநீறு. 
தெள்ளிமை - அறிவு, தெளிவு. 


தெள்ளியர்‌ - அறிவுடையோர்‌, கல்வி 
யிற்சிறந்தோர்‌. 

தெள்ளு - தெள்கு, தெள்ளுதல்‌, 
தெள்ளென்னேவல்‌. 

தெள்ளுதமிழ்‌ - செந்தமிழ்‌. 

தெள்ளுதல்‌ - கொழித்தல்‌, தெளி 
வித்தல்‌. 

தெள்ளேணம்‌ - ஒர்விளையாட்டு. 

தெறி - அணியங்கிமுதலியவற்றின்‌ 
கடையப்பூட்டு, தெறியென்னேவல்‌. 

தெறிகெடுதல்‌ - நிலைகெடுதல்‌. 

தெறிக்கடித்தல்‌ - சிதறடித்தல்‌. 

தெறிக்குதல்‌, தெறித்தல்‌ - அட்டா 
துட்டிபண்ணல்‌, அதைத்தல்‌, 
சிந்தல்‌, பாய்தல்‌, முரிதல்‌. 

தெறிப்பு - அதைப்பு, சிந்துதல்‌, முரிவு. 

தெறிமுற்றினது - முழுதும்பழுத்தது. 

தெறியன்‌ - ஐதானது. 

தெறிவில்‌ - சுண்டுவில்‌. 

தெறுக்கால்‌ - தேள்‌, விரிச்சிகவிரா௪. 

தெறுதல்‌ - அழித்தல்‌, தங்குதல்‌. 

தெறுத்தல்‌ - நெரித்தல்‌. 

தெறுநர்‌ - கொலையாளர்‌, பகைவர்‌. 

தெற்கித்தி - தெற்கேயுள்ள து. 

தெற்கித்தியகாற்று - தென்காற்று. 

தெற்கித்தியான்‌ - தென்சர்மையான்‌. 

தெற்கு - தெக்கணதிக்கு. 

தெற்பை - தருப்பை. 

தெற்றல்‌ - அலைத்தல்‌, இழைத்தல்‌, 
இறுக்கல்‌, உடுத்தல்‌, தடைப்படுதல்‌, 
பின்னல்‌, மாறுபடல்‌. 

தெற்றி - சித்திரகூடம்‌, திண்ணை. 

தெற்றித்தல்‌ - தெற்றுதல்‌. 

தெற்று- அடைப்பு, இழைப்பு, தெற்றல்‌, 
தெற்றென்னேவல்‌, பின்னல்‌. 

தெற்றுக்கால்‌ - முட்டிக்கால்‌. 

தெற்றுதல்‌ - தெற்றல்‌. 

தெற்றுவாய்‌ - திக்குவாய்‌. 


78 wipro AGA) - Z 


தெற்றென 


தெற்றென - தெளிய, விரைய. 

தெற்றெனல்‌ - தெளிதல்‌, விரைவுக்‌ 
குறிப்பு. 

தெற்றெனவு - தெளிவு. 

தெனாது - தெற்கு, தெற்குள்ளது. 

தென்‌ - அழகு, இசை, எதிர்‌, கருமை, 
தெற்கு, தென்னமரம்‌. 

தென்கயிலை - பொதியமலை. 

தென்கலை - தமிழ்‌. 

தென்காஞ்சி - ஒரூர்‌. 

தென்கால்‌, தென்காற்று - சோழகம்‌. 

தென்கிழக்கு, தென்கீழ்த்திசை - அக்‌ 
கினைமூலை. 

தென்கீழ்த்திசைப்பாலன்‌, தென்கீழ்த்‌ 
திசையிறை - அக்கினிதேவன்‌. 

தென்குமரி - ஓரியாறு. 

தென்சார்‌ - தென்பக்கம்‌. 

தென்சிதம்பரம்‌ - ஓஒர்தலம்‌. 

தென்படுதல்‌ - கிடைத்தல்‌. 

தென்பரதம்‌ - தென்பாரதம்‌ . 

தென்பாண்டி - கொடுந்தமிழ்‌ நாட்டி 
னொன்று. 

தென்பாரதம்‌ - நவகண்டத்தொன்று, 
அஃது பாரதகண்டத்திற்றென்‌ 
பக்கம்‌. 

தென்பாரிசம்‌ - தென்றிசை. 

தென்பாவிரேபதம்‌ - நவகண்டத்‌ 
தொன்று. 

தென்பால்‌ - தென்பக்கம்‌. 

தென்பால்விதேகம்‌ - நவகண்டத்‌ 
தொன்று. 

தென்புலத்தார்‌ - பிதிர்கள்‌. 

தென்புலம்‌ - இயமலோகம்‌. 

தென்புறம்‌ - தென்பக்கம்‌. 

தென்பூமி - டூமியின்றென்பக்கம்‌. 

தென்மதுரை - ஆலவாய்‌. 


தென்மலை - பொதியமலை. 


தென்முனை - பூமியின்றென்புறக்‌ 
கோடி. 
தென்மேல்‌, தென்மேற்கு, தென்மேற்‌ 
றிசை - நிருதிதிசை. 
தென்மேற்றிசைப்பாலன்‌ - நிருதி. 
தென்விதேகம்‌ - தென்டால்விதேகம்‌. 
தென்றமிழ்‌ - செந்தமிழ்‌. 
தென்றல்‌ - தென்காற்று, முன்பனிப்‌ 
பருவத்தின்காழற்று. 
தென்றற்றேரோன்‌ - மன்மதன்‌. 
தென்றி - தெற்கு, தென்காற்று. 
தென்றிசை - தெற்கு. 
தென்றிசைக்கோன்‌, தென்றிசைப்‌ 
பாலன்‌ - இயமன்‌. 
தென்னங்கிளி - கிளியினோர்பேதம்‌. 
தென்னமரம்‌ - தெங்கு. 
தென்னம்பிள்ளை - தென்னங்கன்று. 
தென்னர்‌ - பகைவர்‌. 
தென்னவன்‌, தென்னன்‌ - பாண்டியன்‌. 
தென்னிரேபதம்‌ - தென்பாலிரேபதம்‌. 
தென்னிலம்‌ - போர்க்களம்‌. 


தென்னை - தெங்கமரம்‌. 


தே 

தே - ஒரெழுத்து, கடவுள்‌, கிருபை. 
தேககாந்தி - சரரவொளி. 
தேககோசம்‌ - தோல்‌. 
தேகக்கல்‌ - நீலக்கல்‌. 
தேகசம்பந்தம்‌ - சரீரசோர்வை. 
தேகசாரம்‌ - மூளை. 
தேகட்சயம்‌ - நோய்‌. 
தேகதாரகம்‌ - என்பு. 
தேகத்தியாகம்‌ - உயிரைக்கொடுத்தல்‌, 

சாரப்பற்றுவிடல்‌, மரணம்‌. 
தேகத்திரயம்‌ - சரீரத்திரயம்‌. 
தேகநாசம்‌ - சரீரவழிவு. 


தேகபந்தம்‌ - சரீரச்சோமானம்‌. 


தேசு wipro அகராதி - 2 79 


தேகமண்‌ - செம்மண்‌. 

தேகம்‌ - உடல்‌. 

தேகயாத்திரை - மரணம்‌. 

தேகனி - மஞ்சள்‌. 

தேகாந்தம்‌ - மரணம்‌. 

தேகாபரணம்‌ - உடை. 

தேகாபிமானம்‌ - சாீரப்பராமரிப்பு. 

தேகி - சீவாத்துமா. 

தேக்கம்‌ - தியக்கம்‌, நிறைவு. 

தேக்கல்‌ - தியங்குதல்‌, நிறைதல்‌. 

தேக்கிடுதல்‌ - தெவிட்டல்‌, நிறைதல்‌. 

தேக்கு - ஓர்மரம்‌, கமுகு, தித்திப்பு, 
தெவிட்டு, தேக்கென்னேவல்‌. 

தேக்குதல்‌ - 
தெவிட்டுதல்‌, நிறைதல்‌. 

தேக்கெறிதல்‌ - தெவிட்டல்‌, நிறைதல்‌. 

தேங்கல்‌ - அச்சக்குறிப்பு, நிறைதல்‌. 


தேங்காய்‌ - தெங்கங்காய்‌. 


தடைபண்ணுதல்‌, 


தேங்காய்க்கயில்‌ - தேங்காய்ப்பாதி. 

தேங்காய்க்கீரை - ஒர்‌ கீரை. 

தேங்காய்த்துருவல்‌ - தேங்காய்ப்பூ 

தேங்காய்ப்பாரை - ஓர்‌ மீன்‌. 

தேங்காய்ப்பால்‌ - தேங்காய்ப்‌ பூவின்‌ 
பால்‌. 

தேங்காய்ப்பூ - தேங்காய்த்‌ துருவல்‌. 

தேங்காய்ப்பூ - தேங்காய்த்‌ துருவல்‌. 

தேங்காய்ப்பூக்கீரை,தேங்காய்ப்பூநாறி 
- பீளைசாறி. 

தேங்காய்மொத்தி - மாட்டின்முன்‌ 
காலூடே யிருக்குந்திரட்‌ ௪. 

தேங்குதல்‌ - நிறைதல்‌ 

தேசகன்‌ - ஆளுகைகாரன்‌. 

இடமுந்நேரமும்‌, 
நெடும்பொழுது. 

தேசசஞ்சாரி - பரதேசி. 


தேசகாலம்‌ - 


தேசசுவாத்தியம்‌ - தேயத்தின்சுகம்‌. 
தேசதருமம்‌ - தேசக்கட்டளை, தேச 
வொழுங்கு. 


தேசபாடை - அவ்வத்தேயத்திற்‌ குரிய 
பாஷை. 

தேசபாரம்‌ - இராச்சியப்பொறுப்பு. 

தேசப்பழமை - தேசவழக்கம்‌. 

தேசமுகி - இறைமுதலியவெழுது 
வோன்‌. 

தேசம்‌ - இடம்‌, உறைப்பு, கட்டளை, 
கூர்மை, நாடு, பங்கு, பிரவை. 

தேசரூபம்‌ - தேசாசாரம்‌. 

தேசவழக்கம்‌, தேசவழமை - தேச 
நடபடி. 

தேசவியவகாரம்‌ - தேசவழக்கம்‌. 

தேசனம்‌ - திருத்தம்‌. 

தேசா - ஓர்பண்‌. 

தேசாசாரம்‌ - தேசநடை. 

தேசாச்சரம்‌ - மயிர்‌. 

தேசாதிபதி - தேசத்தையாள் வோன்‌. 

தேசாதிபத்தியம்‌ - தேசத்தையாளு 
மதிகாரம்‌. 

தேசாதேசம்‌ - ஒவ்வோர்தேசம்‌. 

தேசாந்தரம்‌ - பரதேசம்‌. 

தேசாந்தரி - பரதேசி. 

தேசாந்திரம்‌ - பூமத்தியின்சாய்ப்பு. 

தேசாந்திரரேகை - பக்கவரி. 

தேசாவரம்‌ - ஒர்செடி. 

தேசி - எலுமிச்சை, ஓரிராகம்‌, குதிரை, 
பெருங்குதிரை, பரதவுறுப்பு 
ளொன்று. 

தேசிகம்‌ - அவ்வவ்நாட்டுச்‌ சொல்‌, 
அழகு, ஒளி, ஓர்கூத்து, காந்தி, 
பொன்‌. 

தேசிகன்‌ - உபாத்தியாயன்‌, குரு, 
தேசாந்தரி, வணிகன்‌, அரசன்‌, 
அழகன்‌. 

தேசிக்காய்‌ - எலுமிச்சங்காய்‌. 

தேசியம்‌ - திசைச்சொல்‌. 

தேசு - அழகு, உறைப்பு, ஒளி, காங்கை, 
கீர்த்தி, கூர்‌, பலம்‌, பொன்‌, மகத்து 
வம்‌, மனக்கதி, மூளை, வீரம்‌. 


80 wipro AGA) - Z 


தேசோபத்திரவம்‌ 


தேசோபத்திரவம்‌ - தேயவியாகுலம்‌. 

தேசோபிந்து - உபநிடதமுப்பத்தி 
ரண்டினொன்று. 

தேசோமயம்‌ - அழகு, பிரவை. 

தேசோரூபம்‌ - ஒளி. 

தேசோரூபன்‌ - கடவுள்‌. 

தேடல்‌ - தேடுதல்‌. 

தேடாக்கூறு - தேட்டாக்கூறு. 

தேடாமை - விசாரியாமை. 

தேடிதம்‌ - தோத்திரஞ்செய்தல்‌. 

தேடுதல்‌ - சம்பாதித்தல்‌, விசாரித்தல்‌. 

தேட்கடை - ஓர்மூலி, மூலநாள்‌. 

தேட்குடிச்சி - கதண்டு. 

தேட்கெண்டை - ஓர்மீன்‌. 

தேட்கொடுக்கி, தேட்கொடுக்கிலை - 
ஓர்செடி. 

தேட்டக்காரன்‌ - சம்பாத்தியகாரன்‌. 

தேட்டம்‌ - ஆராய்வு, கவலை, சேகரித்த 
பொருள்‌, சேகரிப்பு. 

தேட்டாக்கூறு - தேடாத்தன்மை. 

தேட்டாண்மை - சம்பாதிப்பு, நாட்டம்‌, 
விசாரிப்பு. 

தேட்டாளன்‌ - தேட்டக்காரன்‌. 

தேட்டு - தேட்டம்‌. 

தேட்டை - தெளிவு, தேட்டம்‌. 

தேணிறம்‌ - மாந்தளிர்க்கல்‌. 

தேண்டுதல்‌ - தேடுதல்‌. 

தேதி - இக. 

தேமல்‌ - படர்சுணங்கு. 

தேமா - இருநேரசைச்சீர்வாய்பாடு, 
ஓர்மரம்‌. 

தேமாங்கனி - நேர்நேர்நிரையசைச்‌ 
சார்வாய்பாடு. 

தேமாங்காய்‌ - மூன்றுநேரசைச்சர்‌ 
வாய்பாடு. 


தேமாநறுநிழல்‌ - நேர்நேர்நிரைநிரை 


சீர்வாய்பாடு. 


தேமாநறும்பூ - நேர்நேர்நிரைநேர்‌ 
சீர்க்குவாய்பாடு. 

தேமாந்தண்ணிழல்‌ - நேர்நேர்நேர்‌ 
நிரைசீர்வாய்பாடு. 

தேமாந்தண்பூ - நான்குநேரசைச்சர்‌ 
வாய்பாடு. 

தேம்‌ - இடம்‌, ஏழனுராபு, (உம்‌) 


கோடாய்தேத்து, கள்‌, தித்திப்பு, 
வாசலை, ஈரம்‌. 


தேம்பல்‌ - இளைத்தல்‌, பழம்பூ, மெலி 
தல்‌, வாடல்‌, அழுகை, தேய்தல்‌. 

தேம்பாவணி - ஓர்காப்பியம்‌. 

தேம்புதல்‌ - அமுகை, தேய்தல்‌. 

தேயபரிச்சேதம்‌ - ஒருதேசத்துண்டு 
ஒரு தேயத்தின்றென்பது. 

தேயம்‌ - இடம்‌, உடல்‌, களவு, 
கொடைப்பொருள்‌, நாடு. 

தேயவாதனம்‌ - ஒருதாண்மடித்து 
மற்றைத்தாளூன்றியிருப்பது. 

தேயாமணி - வைரமணி. 

தேயு - த, அஃது சிவனட்ட மூர்த்‌ 
தத்தொன்று. 

தேயுடலி - தேவாங்கு. 

தேய்கடை - தேய்ந்தது. 

தேய்தல்‌ - உரைதல்‌, குறைதல்‌, மெலி 
தல்‌. 

தேய்தவளை - தேரை. 

தேய்த்தல்‌ - அழித்தல்‌, உரைத்தல்‌, 
குறைத்தல்‌, கொல்லல்‌. 

தேய்பிறை - அபரபக்கச்சந்திரன்‌. 

தேய்ப்பு - தேய்த்தல்‌. 

தேய்மானம்‌ - தேய்வு, பொன்னுரை. 

தேய்வாங்கி - தேவாங்கு. 

தேய்வு - அழிதல்‌, உரைதல்‌, குறை, 
மெலிவு. 

தேய்வை - பரிமளச்சாந்து. 

தேரகன்‌ - தேர்ப்பாகன்‌. 

தேரடி - தோர்ச்சுவடு, தேர்நிலை. 

தேரர்‌ - பெளத்தர்‌. 


தேவகுசுமம்‌ 


wipro qT] - Z 81 


தேரலர்‌ - பகைவர்‌, மதியீனர்‌. 

தேரன்‌ -ஓர்வைத்தியசாத்திரப்‌ புலவன்‌. 

தேரார்‌ - கல்லாதவர்‌, கீழ்மக்கள்‌, 
பகைவர்‌. 

தேராள்‌ - தேரேற்றத்தானை. 

தேரி - மணற்றிட்டை. 

தேரிடக்கியம்‌ - தோரக்கொடி. 

தேரூமச்சி - நத்தை. 

தேரை - இட்டமானவீகை, தவளை 
யினோர்பேதம்‌. 

தேரைபாய்தல்‌ - நோய்ப்பட்டுட 
றேய்தல்‌. 

தேரை மேய்தல்‌ - உல்லிபற்றல்‌. 

தேரோடும்‌ வீதி - கோயிற்புறவீதி. 

தேரோட்டி - அச்சாணி. 

தேரோட்டு - தேரிழுப்பு. 

தேரோன்‌ - இரதவீரன்‌, சூரியன்‌. 

தேர்‌ - இரதம்‌, அஃது நால்வகைத்‌ 
தானையினொன்று, உரோகணி 
நாள்‌, தேரென்னேவல்‌. 

தேர்கடை - தீர்மானம்‌. 

தேர்க்கவி - பிறைக்கவியினொன்று, 
அஃது தேரங்கமாய்க்கோடு கறி 
யெழுத்தடைக்குங்கவி. 

தே்க்காரன்‌ - தேரேற்றக்காரன்‌, 
தேர்ப்பாகன்‌. 

தேர்க்கால்‌ - தோர்ச்சில்‌. 

தேர்க்குடம்‌ - தேர்முடி. 

தேர்க்கூம்பு - கொடிஞ்சிமரம்‌. 

தேர்க்கொடி - தேரிடக்கியம்‌. 

தேர்க்கொடுங்கை - தேரின்மரச்சுற்று. 

தேர்க்கொத்தர்‌ - தேரிமுக்றெவா்கள்‌. 

தேர்ச்சார்பலகை - தேரின்தட்டு. 

கே்ச்சி - ஆராய்தல்‌, எண்ணல்‌, 
கல்வி, தெளிவு. 

தேர்ச்சித்துணைவர்‌ - மந்திரிகள்‌. 

தேர்ச்சியர்‌ - மந்திரியர்‌. 

தேர்ச்சுவடு - தேரடி. 


தேர்ச்சேனை - தேர்த்தானை. 

தேர்தல்‌ - அறிதல்‌, ஆராய்தல்‌, 
சொல்லல்‌, தெளிதல்‌. 

தேர்த்தட்டு - தேர்நடு. 

தேர்த்தானை - தேர்ச்சேனை. 

தேர்த்திருநாள்‌ - தேர்த்திருவிழா 
நாள்‌. 

தேர்த்துகள்‌ - இரததூளி, அஃது கதி 
ரெழுதுகளெட்டுக்‌ கொண்டது. 

தேர்நிலை - தேரடி. 

தேர்ந்தவன்‌ - அறிஞன்‌. 

தேர்ப்பந்தர்‌ - தேர்போலும்பந்தல்‌. 

தேர்ப்பாகன்‌ - தோசெலுத்துவோன்‌. 

தேர்ப்பார்‌ - தேர்த்தட்டு. 

தேர்முட்டி - தேர்விடுமிடம்‌. 

தேர்மொட்டு - தேர்க்கூம்பு. 

தேர்வடம்‌ - தேரிழுக்குங்கயிறு. 

தேர்வீரர்‌ - போர்மன்னர்‌. 

தேர்வு - ஆராய்வு, தெளிவு. 

தேலிக்கை - இலேசு. 

தேவகணிகையர்‌ - தேவநாட கியர்‌. 

தேவகம்‌ - தேவீகம்‌. 

தேவகம்மாளன்‌ - தேவதச்சன்‌. 

தேவகன்‌ - கிருட்டிணன்பாட்டன்‌. 

தேவகன்னி - தேவரம்பை. 

தேவகா - கோவிற்பூங்கா. 

தேவகாதம்‌ - மலைக்குகை. 

தேவகாத்துமசை - கிருட்டிணன்றாய்‌. 

தேவகாந்தாரி - ஓர்பண்‌. 

தேவகாயனன்‌ - கந்தருவன்‌. 

தேவகானம்‌ - தேவர்கட்குரியராகம்‌. 

தேவகி - வசுதேவன்மனைவி. 

தேவகிசூனு, தேவகிநந்தனன்‌, தேவகி 
மைந்தன்‌ - கிருட்டிணன்‌. 

தேவகிரகம்‌ - தேவாலயம்‌. 

தேவகிரி - ஒர்மலை. 

தேவகுசுமம்‌ - கராம்பு. 


82 wipro AGA) - Z 


தேவகுண்டம்‌ 


தேவகுண்டம்‌ - தானாயுண்டான 
வூற்று. 

தேவகுரு - வியாழபகவான்‌. 

தேவகுருவஞ்சம்‌, தேவகுருவம்‌ - 
போகபூமியாறினொன்று. 

தேவகுலம்‌ - கோவில்‌. 

தேவகூத்தியர்‌ - தேவரம்பையர்‌. 

தேவகெந்தம்‌ - குங்குலியம்‌. 

தேவகோயில்‌ - தேவாலயம்‌. 

தேவக்கிரியை - ஓரிராகம்‌. 

தேவசங்கு - சங்கநிதி. 

தேவசபை - தேவகூட்டம்‌. 

தேவசாட்சி - ஆணை, தெய்வ முன்‌ 
னிலை. 

தேவசாயுச்சியம்‌ - தேவனுடனொன்‌ 
றித்தல்‌. 

தேவசிகிச்சகன்‌ - தேவமருத்துவன்‌. 

தேவசிகிருதம்‌ - தெய்வத்திற்குச்‌ 
சேர்ந்தது. 

தேவசிருட்டி - சராசரம்‌. 

தேவசிருட்டை - மதுபானம்‌. 

தேவசுருதன்‌ - தேவன்‌, நாரதன்‌. 

தேவசேனாபதி - குமரன்‌. 

தேவசேனை - இந்திரன்மகள்‌, தேவ 
கூட்டம்‌. 

தேவடியாள்‌ - தேவதாசி, வேசி. 

தேவதச்சன்‌ - விச்சுவகன்மா. 

தேவதத்தம்‌ - அருச்சுனன்சைச்சங்கு. 

தேவதத்தன்‌ - ஓட்ட முமிளைப்பும்‌ 
வியர்வும்வருவிக்கும்வாயு. 

தேவதத்துவம்‌ - தெய்வவல்லபம்‌. 

தேவதரு - கற்பகம்‌, மந்தாரம்‌. 

தேவதாகாரம்‌ - கோவில்‌. 

தேவதாசி - தேவடியாள்‌. 

தேவதாடம்‌ - இராகு, தீ. 

தேவதாதிபன்‌ - இந்திரன்‌. 

தேவதாயதனம்‌ - கோவில்‌. 


தேவதாயோக்கியம்‌ - தெய்வீகம்‌. 

தேவதாமரை - பதுமநிதி. 

தேவதாரம்‌ - ஐந்தருவினொன்று, 
ஓர்மரம்‌, செம்புளிச்சை. 

தேவதாரி - ஓர்மரம்‌. 

தேவதாரு - செம்புளிச்சை, பஞ்சதரு 
வினொன்று, பஞ்சகற்பகத்தரு. 

தேவதாருவனம்‌ - ஒர்தபோவனம்‌. 

தேவதாவியற்சனம்‌ - விக்ரெகாரா 
தனை. 

தேவதாளி - ஓர்செடி. 

தேவதானியம்‌ - ஒர்‌ தானியம்‌. 

தேவதீபம்‌ - கண்‌. 

தேவதுந்துமி - தெய்வப்பறை. 

தேவதூஷணம்‌ - தெய்வநிந்தை. 

தேவதூதர்‌ - 


வானோர்‌. 


தெய்வதூதராகிய 


தேவதூபம்‌ - சாம்பிறாணி. 


தேவதேவன்‌ - சிவன்‌, பிரமன்‌, 
விட்டுணு. 

தேவதை - தெய்வம்‌, பேய்‌. 

தேவத்துவம்‌ - தேவதன்மை. 

தேவநகர்‌ - கோவில்‌, தேவபட்டணம்‌. 

தேவநிகாயம்‌ - மோக்கம்‌. 

தேவநிந்தகன்‌ - தேவநிந்தனைகாரன்‌. 


தேவநீதி - தெய்வத்தினால்‌ வருஞ்‌ 


சிட்சை. 

தேவபதம்‌ - ஆகாயம்‌. 

தேவபதி - இந்திரன்‌. 

தேவபத்தினி - தேவபாரி. 

தேவபவனம்‌ - அரசமரம்‌, கோவில்‌, 
மோக்கம்‌. 

தேவபாஷை - தேவர்களின்‌ பேச்சு, 
நாகரம்‌. 

தேவபூமி - தேவலோகம்‌. 

தேவப்பசு - காமதேனு. 

தேவப்புள்‌ - அன்னப்பறவை. 


தேவப்பிரதிமை - விக்ரெகம்‌. 


தேவிபட்டினம்‌ 


wipro AS] - Z 83 


தேவப்பிரமா - நாரதன்‌. 

தேவப்பெண்‌ - தேவஸ்துர. 

தேவமஞ்சரம்‌ - சருட்டிண்னா பரணம்‌. 

தேவமணி - அகன்மணி, கிருட்டிண 
னாபரணம்‌, சிவன்‌. 

தேவமாசம்‌ - கருப்பமுண்டான 
எட்டாம்மாதம்‌. 

தேவமாதா, தேவமாதிரு - அதிதி. 

தேவயாத்திரம்‌ - திருவிழா. 

தேவயானம்‌ - தேவவாகனம்‌, விமானம்‌. 

தேவயானி - சுக்கரன்மகள்‌. 

தேவயானை - இந்திரன்‌ பட்டத்தி 
யானை, முருகன்றேவி. 

தேவயோனி - தேவப்பிறப்பு. 

தேவரங்கம்‌ - பணிப்புடைவை. 

தேவரதம்‌ - தேவயானம்‌. 

தேவரம்பை - தேவப்பெண்‌. 

தேவரன்‌ - தொழுந்தன்‌. 

தேவராசன்‌ - இந்திரன்‌. 

தேவராட்டி - சன்னதகாரி. 

தேவராதன்‌ - ஓரரசன்‌. 

தேவராளன்‌ - சன்னதகாரன்‌. 

தேவர்‌ - சுரர்‌. 

தேவலகன்‌ - பூசாசாரி. 

தேவலதை - அடுக்குமல்லிகை. 

தேவலன்‌ - ஒர்முனி, கொழுந்தன்‌, 
சன்மார்க்கன்‌, பார்ப்பான்‌. 

தேவலோகம்‌ - சுவர்க்கம்‌. 

தேவவணக்கம்‌ - தேவவழிபாடு. 

தேவவத்திரம்‌ - அகினி. 

தேவவரசி - இந்திராணி. 

தேவவருடம்‌ - தேவாண்டு. 

தேவவருத்தகி - விச்சுவகன்மா. 

தேவவாக்கியம்‌ - தேவவசனம்‌. 

தேவவிரதன்‌ - தேவனைவழி படு 
வோன்‌, வீமென்‌. 


தேவவிருட்சம்‌ - ஓர்மரம்‌. 


தேவவுணவு - அமுதம்‌, அவிப்பாகம்‌. 
தேவவைத்தியம்‌ - சந்தூரவைத்தியம்‌. 
தேவளம்‌ - கோவில்‌. 

தேவனம்‌ - அழகு, ஒளி, சூதாடுகருவி, 


தாமரை, துக்கம்‌, துதி, தோழி, 
நந்தனவனம்‌, பொழுதுபோக்கு. 


தேவன்‌ - அரசன்‌, அருகன்‌, ஈட்டிக்‌ 
காரன்‌, கடவுள்‌, கொழுந்தன்‌, 
பரிசைச்காரன்‌, மடையன்‌. 

தேவாங்கு - ஓர்மிருகம்‌. 

தேவாசனம்‌ - தேவபத்திராசனம்‌. 

தேவாசீவன்‌ - கோவிற்பணிவிடை 
செய்யும்பிராமணன்‌. 

தேவாசுவம்‌ - இந்திரன்குதிரை. 

தேவாண்டு - தேவராண்டு, அஃது 
முந்நூற்றறுபத்தைந்து வருஷங்‌ 


கொண்டது. 

தேவாதி - கடவுள்‌. 

தேவாதீனம்‌ - தெய்வத்திற்குரியது. 

தேவாத்திரம்‌ - தேவர்களாற்‌ கொடுக்‌ 
கப்பட்ட அம்பு. 

தேவாபீட்டை - வெற்றிலை. 

தேவாமுதம்‌ - தேவர்கள்‌ பருகும்‌ 
முதம்‌. 

தேவாயதனம்‌ - கோவில்‌. 

தேவாயுதம்‌ - மழைவில்‌. 

தேவாரம்‌ - ஓர்திருப்பாடல்‌. 

தேவாராதனை - தேவவழிபாடு. 

தேவாலயம்‌ - கோயில்‌, தேவபதவி, 
மேருகிரி. 

தேவாவாசம்‌ - அரசமரம்‌, கோவில்‌. 

தேவானுட்டிப்பு - தேவவணக்கம்‌. 

தேவான்னம்‌ - நைவேத்தியவமுது. 

தேவி - அரசி, காளி, தலைவி, துற்கை, 
தேவப்பெண்‌, பதுமினிப்‌ பெண்‌, 
பார்வதி, மனைவி. 


தேவிகோட்டம்‌ - காளிகோவில்‌. 
தேவிபட்டினம்‌ - ஒரரூர்‌. 


84 wipro AGG) - Z 


தேவிமுத்திரை 


தேவிமுத்திரை - கால்மீகபடிகம்‌. 

தேவிரு - கொழுந்தன்‌, முந்தின 
கணவன்‌. 

தேவீகம்‌ - தெய்வீகம்‌. 

தேவேக்கியம்‌ - ஓமம்‌. 

தேவேசியம்‌ - விருகற்பதி. 

தேவேத்தனம்‌ - தெய்வேத்தனம்‌. 

தேவேந்திரன்‌ - தேவராசன்‌. 

தேவை - அவசரம்‌, ஒருர்‌, வேண்டுந்‌ 
தன்மை. 

தேவோக்கித்தம்‌ - வெளிப்படுத்தல்‌. 

தேவோத்தியானம்‌ - தேவகா. 

தேளி - கேளித்தெங்காய்‌, திரளிமீன்‌, 
தேட்கெண்டை, தேள்‌. 

தேள்‌ - அனுடநாள்‌, ஓர்செந்து, 
விருச்சிகவிராசி. 

தேறகம்‌ - தேறை. 

தேறலர்‌ - பகைவர்‌. 

தேறல்‌ - கள்‌, தங்கல்‌, துணிதல்‌, தேறு 
தல்‌, தேன்‌, நிச்சயம்‌. 

தேறார்‌ - அறிவிலோர்‌, பகைவர்‌. 

தேறு - சுத்தம்‌ தேறென்னேவல்‌, 
தேற்றாமரம்‌, நிச்சயம்‌, மஞ்சள்‌ 
முதலிய வற்றின்றேறு. 

தேறுகடை - தீர்மானம்‌. 

தேறுதலை - தேறுதல்‌. 

தேறுதல்‌ - அதிகப்படுதல்‌, துணிதல்‌, 
துன்பந்தீர்தல்‌, தெளிதல்‌, நம்புதல்‌, 
விறைத்தல்‌. 

தேறுநர்‌ - சேர்ந்தோர்‌, நம்பினோர்‌. 


தேறை - ஓர்மீன்‌. 

தேற்றம்‌ - அதிகப்படல்‌, கருமமுடிக்‌ 
குந்துணிவு, திடன்‌, தெளிவு, 
நிச்சயம்‌. 


தேற்றரவாளன்‌ - திடப்படுத்துறெவன்‌, 
திடனுடையோன்‌. 

தேற்றரவு - திடப்படுத்துகை, தெளிவு. 

தேற்றவுவமை - பொருளினுயார்விழிபு 
தோன்ற ஏகாரம்புணர்த்தியுரு 


வகிப்பது (உம்‌) அல்லார்திருவின்‌ 
இனிதே நல்லார்‌ வறுமை. 
தேற்றல்‌, தேற்றுதல்‌ - அறிவித்தல்‌, 
தீர்த்தல்‌, தேறப்பண்ணுதல்‌. 
தேற்றா - ஓர்மரம்‌. 
தேற்றார்‌ - அறிவிலார்‌, பகைவர்‌. 
தேனம்‌ - சமுத்திரம்‌. 
தேனர்‌ - அசுரர்‌, திருடர்‌. 
தேனிலையான்‌ - தேனீ. 
தேனிறாட்டு, தேனிறால்‌ - தேன்‌ கூடு. 
தேனீ - தேன்கூட்டுமீ. 
தேனு - எருமை, களவு, குதிரை, 
தெய்வப்பசு, பசு. 
தேனுகம்‌ - பெண்யானை. 
தேனுகசூதனன்‌ - கிருட்டிணன்‌. 
தேனுகன்‌ - ஓஒரசுரன்‌. 
தேனுகை - பாற்பசு, பெண்யானை. 
தேனுகாதுத்தம்‌ - பசுப்பால்‌. 
தேனுகாரி - கிருட்டிணன்‌. 
தேனுமுத்திரை - ஓர்‌ முத்திரை. 
தேனெல்‌ - அச்சுவினிநாள்‌. 
தேன்‌ - கள்‌, பெண்வண்டு, மது, 
வண்டு, வாசனை. 
தேன்கடல்‌ - சத்தசமுத்திரத்தொன்று. 
தேன்கதலி - ஓர்வாழை. 
தேன்குழல்‌ - ஒர்பண்ணிகாரம்‌. 
தேன்கூடு, தேன்கூண்டு - தேன்வதை. 
தேன்மரம்‌ - ஓர்மரம்‌. 
தேன்வதை - தேனுறை. 
தேன்தோடை - ஓர்தோடை. 


கு 
தை - ஒரெழுத்து, ஓர்மாதம்‌, தை 
யென்னேவல்பூசநாள்‌, மகரராசி. 
தைசசம்‌ - உலோகம்‌, நெய்‌, பலம்‌. 
தைசசாவத்தினி - உலோகமுருக்குங்‌ 


குகை. 


தொகுத்தல்‌ 


wipro qT] - Z 85 


தைசதம்‌ - மகரராசி, மூவாங்காரத்‌ 
தொன்று. 

தைதம்‌ - விரனுனி. 

தைதல்‌ - அலங்கரித்தல்‌. 

தைதிலம்‌-காண்டாமிருகம்‌, தைதுலம்‌. 

தைதுலம்‌, தைதுலை - கழுதைக்‌ 
கரணம்‌. 

தைத்தல்‌ - அடைத்தல்‌, அறைதல்‌, 
கணக்குப்பூட்டெல்‌, தையல்‌ செய்‌ 
தல்‌, படுதல்‌, பொருத்துதல்‌. 

தைத்தியகுரு - சுக்ரென்‌. 

தைத்தியதேவன்‌ - வருணன்‌. 

தைத்தியபுரோகிதன்‌, தைத்தியமந்திரி 
- சுக்கரன்‌. 

தைத்தியமாதுரு - திதி. 

தைத்தியயுகம்‌ -ச துரியுகங்‌ கொண்ட து. 

தைத்தியர்‌ - அசுரர்‌. 

தைத்தியாகோராத்திரம்‌ - ஓர்வருடம்‌, 
அஃது அசுரர்க்கோரிராப்பகல்‌. 

தைத்தியாரி - திருமால்‌. 

தைத்திரம்‌ - சச்சிலிக்குருவி. 

தைத்திரியகன்‌-இரண்டாம்வேதானு 
சாரி. 

தைத்திரியம்‌ - இரண்டாம்வேதம்‌, 
உடநிடதமுப்பத்திரண்டினொன்று. 

தைப்பான்‌ - ஊசி, தையற்காரன்‌. 

தைப்பு - தையல்செய்தல்‌, பொருத்து 
தல்‌. 

தைப்பூசம்‌ - 
திருநாள்‌. 

தைப்பை - சட்டை, தைத்தவுடுப்பு. 


தைமாதத்துப்பூசத்‌ 


தையல்‌ - அழகு, தைப்பு, பெண்‌. 

தையறம்‌ - தைவறப்பு. 

தைரியம்‌ - திடம்‌, பலம்‌. 

தைரியலட்சுமி - அட்டலட்சுமிகளி 
லொருத்தி. 


தைலக்காப்பு - எண்ணெய்க்காப்பு. 


தைலக்காரன்‌ - எண்ணெய்வாணிபன்‌. 


தைலபீதம்‌ - தயிலபீதம்‌. 

தைலமாட்டுதல்‌ - எண்ணெய்பிஷேகம்‌ 
பண்ணல்‌. 

தைலமிடுதல்‌ - ஏண்ணெய்பொருத்‌ 
அதல்‌. 

தைலமிறக்குதல்‌ - எண்ணெய்வடித்‌ 
தல்‌. 

தைலம்‌ - தயிலம்‌. 

தைவகருமம்‌ - தகனப்பலி. 

தைவகி - தேவகி. 

தைவதீபம்‌ - கண்‌. 

தைவரல்‌ - தடவல்‌. 

தைவலேககன்‌ - சோதிடன்‌. 

தைவவாணி - தேவவாக்கு. 

தைவாகரி - சனி, நமன்‌. 

தைவியம்‌ - தேவச்செயலாய்ச்சம்‌ 
பவிப்பது. 

தைவிளை - தைவேளை. 

தைவீகம்‌ - தெய்வத்தன்மை, தெய்வ 
வழியாய்வருவது. 

தைவேத்தனம்‌ - தேவேத்தனம்‌. 

தைவேளை - ஓஒர்பூடு. 

தைனம்‌ - தினம்‌. 

தைனியம்‌ - கீழ்மை, தாழ்மை, பொரு 


ளாசை. 


தொ 

தொகல்‌ - கூடல்‌, சுருங்கல்‌. 

தொகாநிலை - வேற்றுமைமுதலிய 
விரிந்துநிற்பது. 

தொகுதல்‌ - கூடுதல்‌, சுருங்குதல்‌, 
நெருங்குதல்‌. 

தொகுதி - அளவு, கூட்டம்‌, பகுதி. 

தொகுதிப்பெயர்‌ - குழூஉக்குறிப்‌ 
பெயர்‌. 

தொகுத்தல்‌ - அளவுப்படுத்தல்‌, ஒழுங்‌ 
காக்குதல்‌, கூட்டல்‌, சம்பாதித்தல்‌, 


சுருக்குதல்‌, தொக்குநிற்கச்‌ செய்தல்‌. 


86 wipro AGG) - Z 


தொகுத்துக்காட்டல்‌ 


தொகுத்துக்காட்டல்‌ - தொகையாகக்‌ 
காண்பித்தல்‌. 

தொகுத்துச்சுட்டல்‌ - தந்திரயுத்தியி 
னொன்று, அஃது பலவுந்‌ தொகுத்‌ 
துச்சொல்லுதல்‌. 

தொகுநிலைத்தொடர்மொழி - வேற்று 
மையுருபு முதலியன நடுவே 
தொக்கு நிற்பச்சொற்கடொடர்ந்து 
வருவது. 

தொகுபுலப்பொருட்டற்குறிப்பு - ஓரலங்‌ 
காரம்‌, அஃது உபமேயவுபமானங்‌ 
கட்குரிய தருமவிடயந்தொக்கு 
நிற்பது. 

தொகுப்பு - தொகுத்தல்‌. 

தொகை - கணக்குவகை நான்கி 
னொன்று, கூட்டம்‌, தொக்கு 
நிற்றல்‌, மொத்தம்‌. 

தொகைகட்டுதல்‌, தொகைக்கட்டுதல்‌ 
- தொகுத்தல்‌, முடித்தல்‌. 

தொகைக்காரன்‌ - பணக்காரன்‌. 

தொகைச்சூத்திரம்‌ - பலதிறப் பொருள்‌ 
களையும்‌ 
தொகுத்துச்‌ சொல்லுஞ் குத்திரம்‌. 

தொகைத்தல்‌ - தொகைப்படுத்தல்‌. 

தொகைநிலை - தொக்குநிற்குநிலை. 

தொகைநிலைச்செய்யுள்‌ - ஒர்பிர 


வேறுவேறாகத்‌ 


பந்தம்‌ அஃது பொருளா னேனும்‌, 


அளவானேனுந்‌ தொகுத்துக்‌ 
கூறப்பவெனது. 
தொகைநிலையுருவகம்‌ - மாட்‌ 


டெற்றுச்சொற்றொகுத்துக்‌ கூறப்‌ 
படுமுருவகம்‌. 

தொகைபூட்டுதல்‌ - கணக்குச்‌ சரிக்‌ 
கட்கதெல்‌. 

தொகைப்பொருள்‌ - முதலிற்‌ பலகார 
ணங்களான்‌ விரித்துச்‌ சொன்ன 
பொருள்களைமுடிவிற்‌ சுருக்கிச்‌ 
சொல்லல்‌. 

தொகைமோசம்‌ - பிழை, மறதியி 
னால்‌ வந்தது. 

தொகையாக்குதல்‌ - தொகைப்படுத்தல்‌. 


தொகையிறக்குதல்‌ - தொகசையாக்கு 
தல்‌. 

தொகையுருவகம்‌ - மாட்டேற்றச்‌ 
சொற்றொகுத்‌ துருவகித்தல்‌, (உம்‌) 
கைமலரு மடித்தளிருஞ்‌ சேருங்‌ 
கொடி. 

தொகையுவமை - பண்புமுதலாயின 
தொக்குநிற்பது, (உம்‌) தாமரை 
போன்‌ முகம்‌. 

தொகையுவமம்‌ - உவமானவுப மேயங்‌ 
களின்‌ உவமவுருபும்‌ பொதுத்‌ 
தன்மையுந்‌ தொக்கு நிற்கச்‌ 
சொல்லப்படுமணி. 

தொகைவிரியுருவகம்‌ - உவமைச்‌ 
சொற்றொக்கும்‌ விரிந்தும்‌ நிற்பது, 
(உம்‌) சூரியன்‌ விளக்காகச்‌ சொன்‌ 
மாலைகுடினான்‌. 

தொகைவிரி - தொகுதலும்‌ விரிதலு 
மாயிருப்பது. 

தொக்கடம்‌ - தொக்கடி. 

தொக்கடவு - குறுக்குவழி. 

தொக்கடி - குடலை. 

தொக்கடை - தரித்திரம்‌. 

தொக்கட்டி - தொக்கடி. 

தொக்கம்‌ - வழக்கு. 

தொக்கார்‌ - அடுத்தோர்‌, தோழர்‌. 

தொக்கிடம்‌ - எண்ணெய்தேய்த்தல்‌. 

தொக்கிந்திரியக்காட்சி - ஓரளவை, 
அஃது பரிசமறிதல்‌. 

தொக்கு - உடல்‌, தோல்‌, அஃது 
பஞ்சவிந்திரியத்தினொன்‌ று. 

தொக்குத்தொக்கெனல்‌ - ஈரடுக்‌ 
கொலிக்குறிப்பு. 

தொக்குநிற்றல்‌ - 
சுருங்கிநிற்றல்‌. 

தொங்கணி - ஆபரணத்தின்‌ கடைப்‌ 
புணர்வு. 

தொங்கல்‌ - ஆண்மயிர்‌, ஆபரணக்‌ 
கடைப்பூட்டு, காதணி, குதித்தல்‌, 
தங்கல்‌, தூக்கங்கள்‌, தொங்குதல்‌, 


உருபுமுதலிய 


தொடர்வு 


wipro qT] - Z 87 


பிலிக்குஞ்சம்‌, பூமாலை, மயிர்‌, 
மயிற்றோகை, முந்தல்‌, முலை 
மூடு, முத்தரீகம்‌, வெண்குடை, 
பீலி, பீலிக்குடை. 


தொங்கன்‌ - கள்வன்‌. 

தொங்கி - கள்ளி. 

தொங்கிசம்‌ - அழிவு, நட்டம்‌. 

தொங்கு - தொங்குதல்‌, தொங்கென்‌ 
னேவல்‌. 

தொங்குங்கல்‌ - ஆட்டுக்கல்‌. 

தொங்குதல்‌ - குதித்தல்‌, தங்குதல்‌, 
தூங்குதல்‌. 

தொங்குபறிவு, 
தொங்குபொறிவு - அதாரமின்மை, 


தொங்குபொறி, 


பட்டும்படாமலிருத்தல்‌. 

தொங்குபுழுகன்‌ - மகாவிசும்பன்‌. 

தொசங்கட்டுதல்‌ - துவசங்கட்டுதல்‌. 

தொசத்தம்பம்‌ - கொடித்தம்பம்‌. 

தொசம்‌ - துவசம்‌. 

தொசாரோகணம்‌, தொசாரோணம்‌ - 
கோடியேற்றம்‌. 

தொசாவந்தி - ஓரிராகம்‌. 

தொடக்கம்‌ - ஆதி, செல்வம்‌, துவக்கம்‌, 
வருக்கம்‌. 

தொடக்கு - துடக்கு. 

தொடக்குதல்‌ - துடக்குதல்‌. 

தொடங்கல்‌, தொடங்குதல்‌ - முயலல்‌. 

தொடங்கு - தொடங்கென்னேவல்‌, 
விலங்கு. 

தொடராமுறி - விடுதலைப்பத்திரம்‌. 

தொடரி - ஓர்செடி. 

தொடரெழுத்து - நிலைமொழி 
மீற்றையும்‌ வருமொழிமுதலையும்‌ 
தழுவி நிற்குமெழுத்து. 

தொடர்‌ - கோவை, சங்கிலி, தொட 
ரென்னேவல்‌, தொடர்பு, நூல்‌, 
பஞ்சினூல்‌, பழமை, பிசின்‌, பூ 


மாலை, வாசம்‌, விலங்கு. 


தொடர்ச்சி - உரிமை, ஒழுங்கு 
தொடர்பு, பற்றுதல்‌, பூத்திரள்‌, 
முயற்சி, வழக்கு. 
தொடர்ச்சொல்‌ - வாசகம்‌. 
தொடர்ச்சொற்புணர்த்தல்‌ - தந்திர 
யுத்தியினொன்று, அஃது ஒன்றற்‌ 
கொன்று சம்பந்த முடைய சொற்‌ 
களைச்‌ சேர்த்துவைத்தல்‌. 
தொடர்தல்‌ - கட்டல்‌, தேடல்‌, பின்‌ 
போதல்‌, பின்றொடர்தல்‌, முயற்சி 
யாயிருத்தல்‌,வழக்கிலேயழைத்தல்‌. 
தொடர்நிலைச்செய்யுள்‌ - பொருளா 
னேனுஞ்‌ சொல்லானேனுஞ்‌ சொற்‌ 
யொருளானேனுந்‌ தொடர்ந்து 
நிற்கும்பாடல்‌. 
தொடர்ந்தார்‌ - பித்திரர்‌. 
தொடர்ந்தேற்றி - தொடர்ச்சி. 
தொடர்ந்தோர்‌ - பித்திரர்‌. 
தொடர்பின்மையணி - ஓஒரலங்காரம்‌, 
அஃது காரணமோரிடத்திருப்பக்‌ 
காரியம்‌ மற்றோரிடத்துப்‌ பிறத்‌ 
தலைச்‌ சொல்லுதலும்‌ ஓரிடத்‌ 
துச்செய்தற்குரியதை மற்றோரி 
டத்துச்செய்தலும்‌ ஒன்றைத்‌ 
தொடங்கி அதற்குப்‌ பகையாகெ 
மற்றொன்றைச்‌ செய்தலுமாம்‌. 
தொடர்பு - உறவு, ஒழுங்கு, சினேகம்‌, 
சேர்மானம்‌, தொடர்ச்சி, பழமை, 
பா, பாட்டு, முறைமை. 
தொடர்புயர்வுநவிற்சியணி - ஓரலங்‌ 
காரம்‌, அஃது சம்பந்தத்தைக்‌ கற்‌ 
பித்தலும்‌ சம்பந்தமிருக்க சம்பந்த 
மில்லாமையைக்‌ கற்‌ பித்தலுமரம்‌. 
தொடர்ப்பாடு - தொடர்ச்சி. 
தொடர்முழுதுவமையணி - ஒரலங்‌ 
காரம்‌, அஃது முன்வாக்கியங்‌ 
களுள்ளும்‌ பின்வாக்கெங்‌ களுள்‌ 
ளுமோரே பொதுத்‌ தருமத்தைச்‌ 
சொல்லுதல்‌. 
தொடர்மொழி - புணர்மொழி. 
தொடர்வு - தொடர்பு. 


88 wipro AGA) - Z 


தொடலி 


தொடலி - தொடரி. 

தொடலை - மகளிர்விளையாட்டு, 
மாலை, விளையாட்டு. 

தொடல்‌ - சாதல்‌, தண்டல்‌, தோண்‌ 
டல்‌, பிடித்தல்‌, புசித்தல்‌. 

தொடி - ஒருபலம்‌, கங்கணம்‌, கை 
வளை. 

தொடிசு - உடந்தை. 

தொடு - அணாப்பு, தொடுவென்‌ 
னேவல்‌, தோண்டல்‌, தோட்டம்‌, 
பரிசம்‌, வஞ்சம்‌, வயல்‌. 

தொடுகடி - மேற்கடி. 

தொடுகயிறு - தொடுவான்‌. 

தொடுக்கம்‌ - பொன்‌. 

தொடுசு - உடந்தை. 

தொடுதல்‌ - அணிதல்‌, இணைந்திருத்‌ 
தல்‌, உண்ணல்‌, எய்தல்‌, தீண்டல்‌, 
தொடங்கல்‌, தோண்டல்‌, பிடித்தல்‌. 

தொடுதுணை - உதவி. 

தொடுதோல்‌ - செருப்பு. 

தொடுத்தல்‌ - அணிதல்‌, அறிமுக 
மாதல்‌, உருவாக்கல்‌, கட்டல்‌, 
கோத்தல்‌, செலுத்தல்‌, சேர்த்தல்‌, 
தொடங்கல்‌, பற்றல்‌, பாத்தொடுத்‌ 
தல்‌, பிணைத்தல்‌, பொருத்தல்‌, 
வில்வளைத்தல்‌, வைத்தல்‌. 

தொடுத்து - தொட்டு. 

தொடுபதம்‌ - சோறு. 

தொடுப்பு - கட்டு, கலப்பை, கூட்டு, 
கோவை, கோள்‌, சங்கிலி, சேர்க்கை, 
தந்திரம்‌, துவக்கம்‌, பழக்கம்‌, மரக்‌ 
கொழம்பு, வழக்கு, வெறும்புறங்‌ 
கூறல்‌. 

தொடுப்புக்கத்தி - ஒர்பட்டா. 

தொடுவமழக்கு - கள்ளவழக்கு. 

தொடுவாய்‌ - ஆறுங்கடலுஞ்‌ சந்திக்கு 
மிடம்‌. 

தொடுவான்‌ - அடிவானம்‌, தொடுக்‌ 
குங்கயிறு. 


தொடுவிலங்கு - இருவரைத்‌ தொடுக்‌ 
கும்விலங்கு. 

தொடுவு - கொல்லை. 

தொடுவை - கூட்டாளி, தொடுத்‌ 
திருப்பது, புதுயானையைப்‌ பழக்‌ 
கும்‌ யானை, வைப்பாட்டி. 

தொடை - அம்பு, உத்திரந்தாங்குங்‌ 
கட்டை, செய்யுட்டொடை, அஃது 


பலவடிகளிலேனும்‌ பல்சீர்களி 
லேனுமெழுத்துக்களொன்றி வரு 
வது, துடை, தொடர்ச்சி, நாணி, 
பூங்கொத்து, பூமாலை, மதில்‌, 
மாலை, 
னரம்பு. 


தொடையல்‌ - பூமாலை, மாலை. 


வீணைமுதலியவற்றி 


தொடைவாழை - ஓர்செடி, ஓஒர்நோய்‌. 

தொட்டப்பன்‌ - தலைதொட்ட பிதா. 

தொட்டம்‌ - துண்டுநிலம்‌. 

தொட்டல்‌ - தீண்டல்‌, தோண்டல்‌, 
உண்டல்‌. 

தொட்டா - துவட்டா. 

தொட்டாச்சி - தலைதொட்டமாதா. 

தொட்டாட்டுமணியம்‌, தொட்டாட்டு 
வேலை - குற்றேவல்‌. 

தொட்டாப்பு - துட்டாப்பு. 

தொட்டால்வாடி, தொட்டாற்சுருங்கி - 
ஓர்செடி. 

தொட்டாற்சிணுங்கி - சுண்டில்‌ 

தொட்டி - காஞ்சொறி, தெண்டம்‌, 
தொட்டில்‌, வேலி. 

தொட்டிச்சி - தொட்டி யப்பெண்‌. 

தொட்டிபாஷாணம்‌ - ஒர்பாஷாணம்‌. 

தொட்டியக்கரு - தொட்டி யவித்தைக்‌ 
குரியநகமயிர்முதலியகரு. 

தொட்டியம்‌ - ஒர்தேசம்‌, ஒர்பாடை, 
ஓர்வித்தை. 

தொட்டியர்‌ - ஓர்சாதியார்‌. 

தொட்டில்‌ - தொட்டி. 


தொய்யல்‌ 


wipro qT] - Z 89 


தொட்டு - தொடங்கி, பற்றியெ 
னெச்சம்‌. 

தொட்டுக்காட்டுதல்‌ - சுட்டி க்காட்டுதல்‌. 

தொண்டகம்‌ - குறிஞ்சிப்பறை. 


தொண்டமான்‌ - ஒரரசன்‌. 

தொண்டலம்‌ - யானைத்துதிக்கை. 

தொண்டன்‌ - அடியான்‌. 

தொண்டி - ஒர்பட்டினம்‌, கள்‌. 

தொண்டிச்சி - அடியாள்‌. 

தொண்டு - அடிமை, ஒன்பது, ஓர்‌ 
பூண்டு, கோழியுள்ளான்‌, பணி, 
பழமை. 

தொண்டுசெய்தல்‌ - பணிசெய்தல்‌. 

தொண்டை - ஆதொண்டைச்செடி, 
கொவ்வைச்‌ செடி, மிடறு, 
யானைத்துதிக்கை. 

தொண்டைகம்முதல்‌ - குரற்கம்முதல்‌. 

தொண்டைக்கனப்பு - குரற்கனப்பு. 

தொண்டைக்குழி - குரள்வளைக்குழி. 

தொண்டைதிறத்தல்‌ - பிடற்றடைப்பு 
நீங்கல்‌. 

தொண்டைநாடு - தொண்டை 
மண்டலம்‌. 

தொண்டைப்புற்று - ஓர்நோய்‌. 

தொண்டையடைத்தல்‌ - குரலடைத்தல்‌. 

தொண்டையடைப்பு - குரலடைப்பு. 

தொண்டைவைத்தல்‌ - சத்தமிட்டுக்‌ 
கூப்பிடல்‌. 

தொதி - ஓர்மரம்‌. 

தொத்தன்‌ - அடிமைக்காரன்‌. 

தொத்தி - அடிமைக்காரி, ஓர்மரம்‌. 

தொத்து - அடிமை, பழமை, பூங்‌ 
கொத்து. 

தொந்தசத்துரு - தொடர்ந்தசத்துரு. 

தொந்தப்பழி - தலைதலை முறையாக 
நிற்கும்பழி. 

தொந்தம்‌ - இரட்டித்தது, சலஞ்‌ 
சாதித்தல்‌, தொடர்பு, பழமை. 


தொந்தயுத்தம்‌ - தொடர்ந்தபோர்‌. 

தொந்தரவு, தொந்தரை, தொந்தறை 
- சோவி. 

தொந்தரோகம்‌ - பழநோய்‌. 

தொந்தவினை, தொந்தார்த்தம்‌ - 
பழவினை. 

தொந்தி - தொந்தியென்னேவல்‌, 
தோப்பை, வயிறு. 

தொந்தித்தல்‌ - இசைவுபிசகாதல்‌, 
இரட்டித்தல்‌, தொடர்தல்‌. 

தொந்திப்பு - இரட்டிப்பு, தொடர்பு, 
பேதம்‌. 

தொந்திவயிறு - தோப்பைவயிறு. 

தொப்பாரம்‌ - கொப்புளம்‌, நெடுஞ்சப்‌ 
பாத்து, பொட்டணம்‌. 

தொப்பி - கள்‌, குல்லா, தலையின்‌ 
றொப்பி, தாற்றுமடல்‌, வரத்தி. 

தொப்பிக்காரர்‌ - தொப்பியீட்டுச்‌ 
சாதிக்காரர்‌. 

தொப்பத்தொப்பெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

தொப்புள்‌ - கொப்பும்‌. 

தொப்பை - கொப்புளம்‌, திண்மை 
யின்றிப்பருத்தது, தொந்தி. 

தொம்பம்‌ - கம்பங்கூத்திலொன்று. 

தொம்பரம்‌ - பந்தி, பேரில்லம்‌. 

தொம்பர்‌ - கழாய்க்கூத்தர்‌. 

தொம்பாரம்‌ - பேரில்லம்‌. 

தொம்பை, தொம்பைக்கூடு - தானி 
யங்களைச்சேமிக்றெகுதிர்‌. 

தொம்மணை, தொம்மை - மிகப்‌ 
பருத்தது. 

தொயில்‌ - தொய்யில்‌. 

தொய்தல்‌ - இளகல்‌, இளைத்தல்‌, 
தளர்தல்‌. 

தொய்யகம்‌ - தலைப்பாளை. 

தொய்யல்‌ - அகமகிழ்ச்சி, இளைத்தல்‌, 
இன்பம்‌, உழவு, சேறு, சோர்தல்‌, 


துன்பம்‌. 


90 wipro AGA) - Z 


தொய்யில்‌ 


தொய்யில்‌ - உழுநிலம்‌, ஓர்கீரை, 
சாந்தினாலுடலிலிடுங்கோலம்‌. 

தொய்வு - இளைப்பு, ஈளை, சுவாச 
முட்டு, தொய்தல்‌. 

தொலி - உமி, தொலியென்னேவல்‌, 
தோல்‌. 

தொலித்தல்‌ - உமிபோகக்குத்‌ துதல்‌. 

தொலியல்‌ - தொலிக்கப்பட்டது, 
தொலித்தல்‌. 

தொலை - உவமை, துலை, தொலை 
யென்னேவல்‌. 

தொலைதல்‌ - கெடுதல்‌, சாதல்‌, 
நீங்குதல்‌, முடிதல்‌. 

தொலைத்தல்‌ - அழித்தல்‌, கொல்லல்‌, 
சேதப்படுத்தல்‌. 

தொலைவு - அழிவு, தோல்வி. 

தொலைவெட்டு - வெகுதூரம்‌. 

தொல்‌ - அதி. 

தொல்காப்பியக்குடி - ஒர்பட்டினம்‌. 

தொல்காப்பியம்‌ - ஓரிலக்கண நூல்‌. 

தொல்காப்பியன்‌ - ஓஒரிலக்கண 
நூலாசிரியன்‌. 

தொல்லை - தொந்தரவு, பழமை. 

தொல்வினை - பழவினை. 

தொழல்‌ - தொழுதல்‌. 

தொழிலாகுபெயர்‌ - தொழிற்பெயரைத்‌ 
தொழிலானாய பொருட்குரைப்‌ 
பது, (உம்‌) துவையல்‌. 

தொழிலாளி - உத்தியோகத்தன்‌, 
வேலைகாரன்‌. 

தொழிலானணையும்‌ பெயர்‌ - 
செயலைப்‌ பற்றிவரும்‌ பெயர்‌, 
(உம்‌) கணக்கன்‌. 

தொழிலுவமம்‌ - இருபொருளின்‌ 
றொழி லொப்புமையானத்‌ 
தொழிற்‌ பொருளையுவ மானோப்‌ 
மேயமாகக்‌ கூறுவது. 


தொழிலோர்‌ - தொழிலாளர்‌. 


தொழில்‌ - உத்தியோகம்‌, செயல்‌, 
வியாபாரம்‌. 

தொழிற்குறைவிசேடம்‌ - ஓரலங்‌ 
காரம்‌, அஃது காரணமாகிய 
தொழில்‌ குறைந்து அதனாலாய 
காரியம்‌ விசேடித்திருத்தல்‌. 

தொழிற்படுதல்‌ - காரியப்படுதல்‌. 

தொழிற்பண்பு - தொழிலையுணர்த்‌ 
தும்‌ பண்புச்சொல்‌. 

தொழிற்பாடு - வேலை. 

தொழிற்பெயர்‌ - தொழிலானாய 
பெயர்‌. 

தொழிற்துறை - வியாபாரம்‌. 

தொழு - இரேவதி, ஓர்நோய்‌, துலங்கு 
மரம்‌, தொழுமரம்‌, தொழுலென்‌ 
னேவல்‌, பசுக்கூட்டம்‌, பட்டி, 
மந்தை. 

தொழுகண்ணி - அரவாட்டிப்பச்சை. 

தொழுகள்வர்‌ - மாசாலக்காரர்‌. 

தொழுகுலத்தோர்‌ - அந்தணர்‌. 

தொழுகுலம்‌ - பிரமவருணம்‌. 

தொழுகை - தொழுதல்‌. 

தொழுதல்‌ - கும்பிடுதல்‌, வணங்கல்‌. 

தொழுதி - கூட்டம்‌, திரட்சி, பறவைக்‌ 
கூட்டத்தொலி. 

தொழுத்தை - வசலி. 

தொழுநோய்‌ - குட்டநோய்‌. 

தொழுந்தகை - தொழத்தக்கவன்‌. 

தொழுப்பு - உழுதொழில்வளைப்பு. 

தொழுமரம்‌ - உழலை, துவங்குமரம்‌. 

தொழும்பர்‌ - அடிமைகள்‌. 

தொழும்பு - அடிமை, அடிமை வேலை. 

தொழுவம்‌ - பட்டி. 

தொழுவர்‌ - தொழிற்செய்வோர்‌, 
மருதநிலமாக்கள்‌. 

தொழுனை - ஒர்யாறு. 

தொளதொளத்தல்‌ - சோர்தல்‌, தளர்தல்‌. 

தொளதொளப்பு - சோர்வு, நெகிழ்வு. 


தோசி 


wipro qT] - Z 91 


தொளதொளெனல்‌ - ஈடாட்டம்‌, 
நெகிழ்தல்‌. 

தொளாபாரம்‌ - பழையகாரியம்‌. 

தொளாயிரம்‌ - தொள்ளாயிரம்‌. 

தொளி - சேறு, தொளியென்னேவல்‌. 

தொளுக்குதல்‌ - நுகைத்துக்கட்டல்‌. 

தொளுதொளுத்தல்‌ - நுகைதல்‌. 

தொளை - உட்டுளை, துளை. 

தொள்ளம்‌ - சேறு, தெப்பம்‌. 

தொள்ளல்‌ - துளைத்தல்‌, நெகிழ்‌ 
வானது. 

தொள்ளற்காது - வடிந்தகாது. 

தொள்ளாடி - நெகிழ்ந்தசா£ரமுள்ளது, 
பலமற்றவன்‌. 

தொள்ளாடுதல்‌ - தளர்தல்‌. 

தொள்ளாயிரம்‌ - ஒன்பது நூறு. 

தொள்ளி - குழைசேறு. 

தொள்ளுதல்‌ - துளைத்தல்‌. 

தொள்ளை - துளை, துளையுடைப்‌ 
பொருள்‌, மரக்கலம்‌. 

தொள்ளைக்காது - வடியற்காது. 

தொறு, தொறுவு - அடிமை, கூட்டம்‌, 
தொழிற்பயில்வு, பசுக்கூட்டம்‌, 
பொலிவு, மிகுதி. 

தொறுத்தி - இடைச்சி. 

தொறும்‌ - தோறும்‌. 

தொறுவர்‌ - இடையர்‌. 

தொறுவி - இடைச்சி. 

தொறுவியர்‌ - இடைச்சியர்‌. 

தொற்று - ஏறுதல்‌, ஒட்டு, தொற்‌ 
றென்னேவல்‌, பற்று, பொருத்து, 
மூலைக்கை யோடணைத்தமரம்‌. 

தொற்றுதல்‌ - ஏறுதல்‌, ஒட்டுதல்‌, 
பற்றுதல்‌. 

தொற்றுத்தொடிசு - அற்பபிசகு. 


தொற்றுவியாதி - ஒருவரிலிருந்து 
மற்றொருவர்க்குவரும்வியாதி. 
தொளி - ஒலி, தொனியென்னேவல்‌. 


தொனிச்சிலேடை - உரிப்‌ பொருட 
விரத்தொனியினாலு மோர்‌ 
பொருட்டைங்‌ கொடுப்பது. 

தொனித்தல்‌ - ஒலித்தல்‌. 

தொனிப்பு - ஒலி. 

தொனு - உக்கெசத்தம்‌. 

தொனுப்புதல்‌ - அலப்புதல்‌. 

தொன்மரம்‌ - ஆலமரம்‌. 

தொன்மை - பழமை, பரவினெண்‌ 
வகை வனப்பினொன்று. 

தொன்மைக்காட்சியனுமானம்‌ - 
ஓரளவை, அஃது ஒருபூவைக்‌ 
காணா திருக்கவதன்‌ மணத்தால்‌ 
இன்ன பூவென்றறிதல்‌. 

தொன்று - பழமை. 

தொன்னீர்‌ - கடல்‌. 

தொன்னூல்‌ - ஓரிலக்கணநூல்‌. 

தொன்னை - இலைமுதலியவற்றாற்‌ 
செய்தபாத்திரம்‌. 


தொ 

தோகசம்‌ - டால்‌. 

தோகதம்‌ - வயா, விருப்பம்‌. 

தோகதவதி - கருப்பிணி. 

தோகம்‌ - சிறுமை, திருத்தி, பால்‌, 
பிள்ளை. 

தோகலம்‌ - விருப்பம்‌. 

தோகலவதி - கருப்பவதி. 

தோகலி - அசோகு. 

தோகை - இறகு, பனங்கிழங்கின்‌ 
வாற்றோல்‌, பெண்மயிர்‌, மயில்‌, 
மயிற்றோகை, முன்றானை, வால்‌, 
விருதுக்கொடி. 

தோக்கியம்‌ - காதுக்குறும்பி, முகில்‌. 

தோக்கு - துப்பாக்கி, 

தோக்கை - சீலை, முன்றானை, 
மேற்போர்வை. 


தோசி - தோஷி. 


92 wipro AGA) - Z 


தோசை 


தோசை - அப்பவருக்கத்தினொன்று, 
அப்பவருக்கம்‌. 

தோடகச்சிரங்கு, தோடஞ்சிரங்கு - 
கொப்புளமானசரங்கு. 

தோஷகம்‌ - பசுக்கன்று. 

தோடகம்‌ - கொப்புளம்‌, தாமரை. 

தோடத்திரயம்‌ - முப்பிணி, அவை 
வாத பித்தசேடம்‌. 

தோடரமூர்ச்சிதம்‌ - நவமணிக்குற்றத்தி 
லொன்று, அது புல்லினிறம்‌. 

தோஷம்‌, தோடம்‌ - இரவு, சந்தோஷம்‌, 
பாலம்‌. 

தோடயம்‌ - ஓஒர்கவி. 

தோடலேசம்‌ - நவமணிக்குற்றத்‌ 
தொன்று, அஃது தாமரை நிறம்‌. 

தோடல்‌ - நவமணிக்குற்றத்தொன்று, 
அஃது எலுமிச்சையிலை நிறம்‌. 

தோடி - ஓரிராகம்‌. 

தோலி - குற்றப்படுமாள்‌. 

தோவிக்கொக்கு - ஓர்கொக்கு. 

தோடு - காதணியினொன்று, கூட்டம்‌, 
தாழை, தெங்கு, பனை, பூவிதழ்‌ 


களினேடு, வளையம்‌, அணை, 


இலை. 

தோடை - குளஞ்சிமரம்‌. 

தோட்கோட்பு - கட்டுச்சோறு. 

தோட்சுமை - கா, காவடி. 

தோட்டக்கள்ளன்‌ - ஒர்பறவை. 

தோட்டப்பயிரி - ஒர்பயிரி. 

தோட்டம்‌ - கொல்லை. 

தோட்டா - வெடி மருந்துச்சுருள்‌. 

தோட்டி - அட்ட மங்கலத்தொன்று, 
அழகு, இராசசின்னத்தொன்று, 
கதவு, குடாரி, கொழுக்கி, சூழ்‌ 
கழியிருக்கை, வாயில்‌, வெட்டி 
யான்‌. 

தோட்டுச்சிரங்கு - ஒர்சிரங்கு. 

தோட்பட்டை, தோட்பலகை - கைச்‌ 
சீப்பு. 


தோட்டிமை - ஒற்றுமை. 

தோணாமுகம்‌ - கழியிருக்கை. 

தோணி - அம்பு, இரேவதிநாளன்‌, 
சேறு, நீர்‌, மதிலின்சித்திரம்‌, மரக்‌ 
கலம்‌. 

தோணிக்காரன்‌ - சம்பானோட்டி. 

தோணிதாங்குதல்‌ - மரக்கோலிட்டுத்‌ 
தோணிசெலுத்தல்‌. 

தோணித்துறை - ஏற்றிறக்‌ குத்துறை 
முகம்‌. 

தோணியம்‌ - அம்பு. 

தோணியோட்டு - தோணிவிடல்‌. 

தோண்டல்‌ - தோண்டுதல்‌. 

தோண்டான்‌ - கோணாய்‌. 

தோண்டி - பானை. 

தோண்டுதல்‌ - அகமழ்தல்‌, முகத்தல்‌. 

தோண்மேல்‌ - பிடரி. 

தோதகத்தி - ஒர்மரம்‌, மரியாதை 
யற்றவள்‌. 

தோதகமாடுதல்‌ - மரியாதையற்று 
நடத்தல்‌. 

தோதகம்‌ - தோகதம்‌. 

தோதகன்‌ - வஞ்சகன்‌. 

தோதகி - வஞ்சகி. 

தோதம்‌ - பசுவின்கன்று, வருத்தம்‌, 
வியாகுலம்‌. 

தோதனம்‌ - அங்குசம்‌. 

தோத்திரம்‌ - ஆவோட்டுங்கோல்‌, 
துதி,தொட்டி பாஷாணம்‌, யானைத்‌ 
தோட்டி. 

தோத்திரவேத்திரம்‌ - ஆத்துரத்துங்‌ 
கோல்‌. 

தோத்திரித்தல்‌ - துடித்தல்‌. 

தோத்தை - சிறங்கை. 

தோப்பு - சோலை. 

தோப்புக்கண்டம்‌, தோப்புக்கரணம்‌ - 
இருகைமாறிச்செவியைப்‌ பிடித்‌ 
திருகான்முடக்கிவிழுதல்‌. 


தோள்‌ 


wipro qT] - Z 93 


தோப்பை - திண்மையின்றிப்‌ பருத்தது. 

தோமம்‌ - படை. 

தோமரக்கிரகன்‌ - தண்டாபாணி. 

தோமரதரன்‌ - தண்டாபாணி, தீ. 

தோமரம்‌ - இருப்புலக்கை, எறிபடை, 
கைவேல்‌, பெருஞ்‌ சவளம்‌. 

தோம்‌ - குற்றம்‌, பொல்லாங்கு. 

தோயசூசகம்‌ - தவளை. 

தோயதி - கடல்‌. 

தோயப்பம்‌ - தோசை. 

தோயமாபுரம்‌ - நிவாதகவசர்புரம்‌. 

தோயம்‌ - நீர்‌. 

தோயல்‌ - ஆயுதங்களைக்காய்ச்சித்‌ 
தோய்த்தல்‌, கலத்தல்‌, குளித்தல்‌. 

தோய்ச்சல்‌ - குளிப்பு, தோய்தல்‌. 

தோய்தல்‌ - இரும்பைக்காய்ச்சி 
நனைத்தல்‌, உறைதல்‌, கலத்தல்‌, 
முழுகல்‌. 

தோய்த்தல்‌ - ஆயுதங்களைக்காய்ச்சி 
நனைத்தல்‌, உறையிடுதல்‌, ஊற 
வைத்தல்‌, துவைத்தல்‌, நனைத்தல்‌. 

தோய்ப்பன்‌ - ஒர்பண்ணிகாரம்‌. 

தோய்ப்பு - தோய்த்தல்‌. 

தோய்வு - கலப்பு, சார்பு, தோயல்‌. 

தோரணகபகம்பம்‌ - வெளிவாய்‌ தற்றம்பம்‌. 

தோரணம்‌ - கோபுரவாயில்‌, தலை 
வாய்தலின்வாயில்‌, புடைவைத்‌ 
தோரணம்‌, மாவிலை முதலிய 
வற்றாற்‌ செய்யுந்‌ தோரணம்‌, 
வாகனம்‌. 

தோரணவாய்தல்‌ - சித்திரகோபுர 
வாயில்‌, தோரணம்வகுத்திருக்கும்‌ 
வாயில்‌, முதல்வாயில்‌. 

தோரணவிளக்கு - வெளவால்‌ விளக்கு. 

தோரணி, தோரணிக்கம்‌ - ஒழுங்கு, 
வரலாறு, வழிவகை. 

தோரணை - நடை, துடித்தல்‌. 

தோரத்தம்‌ - தொந்தறை. 

தோரி - சோறு. 


தோரிதம்‌ - குதிரைநடை.. 

தோரை - இரத்தம்‌, ஒரெண்‌, குள 
நெல்‌, கை, சரமணிக்கோவை, 
மூங்கலரிசி, விரலிறை, வெண்மை 
கலந்த சிவப்பு. 

தோர்வி - பின்னிடல்‌. 

தோலடிப்பறவை - தோற்காற்பட்ச, 
அவை தாராமுதலியன. 

தோலம்‌ - அசைவு, ஓர்நிறை. 

தோலனம்‌ - நிறுத்தல்‌. 

தோலன்‌, தோலாண்டி - தழுக்குணி. 

தோலாட்டம்‌ - தழுக்குணித்தனம்‌. 

தோலாநாவினர்‌ - வாசாலகர்‌. 

தோலாமை - ஈடழியாமை. 

தோலாவமழக்கு - பெறாவழக்கு. 

தோலாநியாயம்‌ - பெறாநியாயம்‌. 

தோலி - ஒர்பிசின்‌, ஓர்மீன்‌, தழுக்‌ 
குணிப்பெண்‌. 

தோலிகை - ஊஞ்சல்‌, காது. 

தோலுணி - தோற்றனமுடையார்‌. 

தோல்‌ - அபசயம்‌, அழகு, எண்வகை 
வனப்பினுளொன்று, துருத்தி, 
தோலென்னேவல்‌, தோற்பரிசை, 
புறணி, யானை, வாசகத்தினோரு 
றுப்பு, வார்த்தை. 

தோல்வி - தோர்வி. 

தோல்வினைமாக்கள்‌ - செம்மார்‌. 

தோல்வு - தோல்வி. 

தோவத்தி - சோமன்புடைவை. 

தோழமை - நட்பு. 

தோழம்‌ - தொழுவம்‌. 

தோழன்‌ - நண்பன்‌, டாங்கன்‌. 

தோழி - சினேகிதி, டாங்கி. 

தோளணி - வாகுவலையம்‌. 

தோளா - ஓர்வாகனம்‌. 

தோளி - அவுரி, தோளா. 

தோளுதல்‌ - துளைத்தல்‌. 


தோள்‌ - கை, புயம்‌. 


94 wipro AGA) - Z 


தோள்கொடுத்தல்‌ 


தோள்கொடுத்தல்‌ - உதவுதல்‌. 
தோறு, தோறும்‌ - பன்மைப்பொருடரு 


மோரிடைச்சொல்‌. 
தோற்கடித்தல்‌ - தோற்றோடப்‌ 
பண்ணல்‌. 


தோற்கட்டு - கோதை. 

தோற்கருவி - தோலால்மூட்டப்‌ 
பட்டவாச்சியம்‌. 

தோற்கருவியாளர்‌ - தோல்வினைஞர்‌. 

தோற்காது - தோற்செவி. 

தோற்காற்பறவை - தோல்டி.ப்பறவை. 

தோற்கொம்பு - தோலிலே முளைத்த 
கொம்பு. 

தோற்சித்தை - தோற்றுருத்தி. 

தோற்செருப்பு - அடியுயரமில்லாத 
செருப்பு. 

தோற்செவி - காது. 

தோற்பரம்‌ - தோற்பரிசை. 

தோற்பறை - தோற்கருவி. 

தோற்பாடி - வேசி. 

தோற்பாய்‌ - தோற்றவிசு. 

தோற்பு - தோல்வி. 

தோற்புரை - தோலையடுத்ததுவாரம்‌. 

தோற்பெட்டி - தோலாற்‌ செய்யப்‌ 
பட்டபெட்டி. 

தோற்றம்‌ - உதயம்‌, எண்ணம்‌, ஏற்ற 
மொழி, கணிப்பு, காட்சி, துலக்கம்‌, 
துவக்கம்‌, தோன்றுதல்‌, பிரபலியம்‌, 
பிறப்பு, புகழ்ச்சி, பெலன்‌, பொலிவு, 
மகன்‌, முதன்மை, மூலம்‌, மேன்மை, 
வலி, வார்த்தை. 

தோற்றப்பட்டவன்‌, தோற்றமானவன்‌ - 
கணிக்கத்தக்கவன்‌. 

தோற்றரவு - கணிப்பு, 


அமன்மை, வெளிப்படல்‌. 


உதயம்‌, 


தோற்றல்‌ - தோல்வி, தோன்றல்‌, பிறத்‌ 

தல்‌, முளைத்தல்‌, வீணெண்ணம்‌. 
தோற்றனம்‌ - சுணைக்கேடு. 
தோற்றன்‌ - துருசி. 


தோற்றாங்கொள்ளி - புறங்கொடுத்‌ 
தவன்‌. 

தோற்றாமை - வெளிப்படாமை. 

தோற்றானம்‌ - தோற்பாத்திரம்‌. 

தோற்றுதல்‌ - உண்டாதல்‌, உதித்தல்‌, 
காணப்படல்‌, பிறத்தல்‌. 

தோற்றுவாய்‌ - ஆரம்பம்‌, தொடக்கம்‌. 

தோற்றுவித்தல்‌ - உண்டாக்கல்‌, பிறப்‌ 
பித்தல்‌. 

தோற்றுன்னர்‌ - சக்கிலியர்‌, செம்மார்‌. 

தோனாய்‌ - ஒர்வகைநாய்‌. 

தோன்றல்‌ - ஆண்மகன்‌, இராசா, 
ஓர்விகாரம்‌, அஃது மொழிப்‌ 
புணர்ச்சிக்‌ கண்ணியாதானு மோ 
ரெழுத்துத்‌ தோன்றல்‌, தமையன்‌, 
தோன்றுதல்‌, பாலை நிலத்தலை 
வன்‌, பெருமையிற்‌ சிறந்தோன்‌, 
மகன்‌, முல்லைநிலத்‌ தலைவன்‌, 
வெளிப்படல்‌. 

தோன்றல்விகாரம்‌ - ஓர்விகாரம்‌. 

தோன்றாத்துணை - அந்தரங்கத்‌ 
துணை. 

தோன்றாவெழுவாம்‌ - குறிப்பாய்‌ 
நிற்குமெழுவாய்‌. 

தோன்றி - இரத்தம்‌, காந்தன்‌, செங்‌ 
காந்தள்‌. 

தோன்றிகர்‌ - செட்டிகள்‌. 

தோன்றுதல்‌ - 
உதித்தல்‌, பிறத்தல்‌, முளைத்தல்‌, 
விளங்குதல்‌, வெளிப்படல்‌. 


இடையில்வரல்‌, 


தென 
தெளகித்திரன்‌ - மகண்மகன்‌. 
தெளசருமியம்‌ - சுன்னத்து. 
தெளசாரம்‌ - குளிர்‌, பனி. 
தெளதசிலம்‌ - பளிங்கு. 
தெளட்டகம்‌ - துட்டகம்‌. 
தெளதம்‌ - வெள்ளி. 
தெளதிகம்‌ - முத்து, முத்துச்சிப்பி. 


நகளுதல்‌ 


wipro ASA] - Z 95 


தெளத்தியம்‌ - செய்தி, தவம்‌, துத்தியம்‌, 
நானம்‌. 

தெளராத்துமியம்‌ - ஆகாமியம்‌. 

தெளரிதகம்‌ - குதிரைமெல்லியநடை, 
குதிரைவட்டமாய்த்‌ திரும்பல்‌. 

தெளரிதம்‌ - துரிதம்‌. 

தெளரியம்‌ - தூரியம்‌. 

தெளலம்‌ - தரலாக்கோல்‌. 

தெளலிகன்‌, தெளலிகிகன்‌ - வன்னக்‌ 
காரன்‌. 

தெளலேயம்‌ - ஆமை. 

தெளவல்‌ - இளம்பருவமானது, குந்தி 
நடத்தல்‌, கெடுதல்‌. 

தெளவாரிகன்‌ - துவாரபாலகன்‌. 

தெளவுதல்‌ - கெடுதல்‌, தத்துதல்‌, 
முடனவுதல்‌. 

தெளவை - அக்காள்‌, தாய்‌, மூதேவி. 

தெளற்பல்லியம்‌ - துற்பலம்‌. 


5 

ந - இன்மைப்பொருள்‌, எதிர்‌ 
மறைப்பொருள்‌, பிறிதின்‌ பொரு 
ளிவை களைக்காட்டு மோருப 
சருக்கம்‌, ஒரெழுத்து. 

நககுத்தன்‌ - அம்பட்டன்‌. 

நகக்கண்‌, நகக்கால்‌ - நகத்திலடி.. 

நகக்காளான்‌ - நகத்தில்முளைக்குங்‌ 
காளான்‌. 

நகக்குறி - நகத்தழும்பு. 

நகங்கிருதி - அடக்கமருந்து, புண்‌ 
ணியமேழினொன்று. 

நகசம்‌ - யானை. 

நகச்சிராய்‌ - நகத்தருகுகிழிந்தசிம்பு. 

நகச்சுற்று - நகக்கண்ணில்‌ வருமோர்‌ 
நோய்‌. 

நகச்சூடு - சிறுசூடு. 

நகத்தல்‌ - நகர்த்தல்‌. 

நகநந்தினி - உமை. 


நகபதம்‌ - நகக்குறி. 

நகமுசம்‌ - வில்லு. 

நகம்‌ - உகிர்‌, பங்கு, பூமி, மரம்‌, மலை. 

நகரகாதம்‌ - யானை. 

நகரங்கட்டுதல்‌ - நகரங்கோலுகதல்‌. 

நகரங்கம்‌ - ஓர்வாசனை, நகக்குறி. 

நகரசம்‌ - யானை. 

நகரத்தார்‌ - பட்டினத்தார்‌. 

நகரத்துவெள்ளாளர்‌ - வெள்ளாளர்‌ 
வகையினொன்று. 

நகரமாக்கள்‌ - நகரத்தார்‌, இவர்‌ 
அரசர்க்குறுதுணையினொன்று. 

நகரம்‌ - இராசமனை, ஒரெழுத்து, 
நகம்‌, பட்டினம்‌, மருதநிலத்தூர்‌. 

நகரா - ஓர்பறை. 

நகராயுதம்‌ - நகாயுதம்‌. 

நகரி - பட்டினம்‌. 

நகரிவகம்‌ - காகம்‌. 

நகருதல்‌ - நகர்தல்‌. 

நகரேகை - நகத்தழும்பு. 

நகரை - ஒர்மரம்‌, ஓர்மீன்‌. 

நகரோபாந்தம்‌ - நகரெல்லை. 

நகர்‌ - கோயில்‌, நகரம்‌, நகரென்‌ 
னேவல்‌, மருதநிலத்தூர்‌, வீடு. 

நகர்தல்‌ - ஊர்தல்‌, நுழுந்தல்‌. 

நகர்த்துதல்‌ - அரக்குதல்‌, குத்துதல்‌. 

நகர்படுதிரவியம்‌ - நகரிலுண்டாகுந் 
திரவியம்‌, அஃது அரசன்‌ கண்‌ 
ணாடி, பித்தன்‌, மந்தி, யானை. 


நகர்வளம்‌ - நகரின்செல்வம்‌. 
நகலேகை - நகரேகை. 

நகல்‌ - நகுதல்‌. 

நகவிஷம்‌ - நகந்தைத்ததோஷம்‌. 
நகவிரணம்‌ - நகத்தழும்பு. 
நகவிலேகம்‌ - நகரேகை. 
நகவுளி - ஒருளி. 

நகளுதல்‌ - நகருதல்‌. 


96 wipro aA) - Z 


நகற்சீட்டு 


நகற்சீட்டு - சவாதுச்சீட்டு. 

நகாசு - நெற்றி. 

நகாயுதம்‌ - சிங்கம்‌, சேவல்‌, புளி. 

நகிலம்‌, நகில்‌ - முலை. 

நகுடம்‌ - மூக்கு. 

நகுதல்‌ - இகழ்தல்‌, ஒளிவிடுதல்‌, 
சிரித்தல்‌, புட்பித்தல்‌. 

நகுதா - கப்பலோட்டி. 

நகுத்தம்‌ - ஓர்மரம்‌ 

நகுலம்‌ - கீரி. 

நகுலன்‌ - சிவன்‌, பஞ்சபாண்டவர்‌ 
களிலொருவன்‌, மகன்‌. 

நகுலி - ஓர்கந்தம்‌, பட்டுப்பருத்தி. 

நகுலேசன்‌ - வையிரவன்‌. 

நகுலேட்டை - ஓர்பூடு. 

நகேசனங்கை - பார்பதி. 

நகேசன்‌ - இமையமலை. 

நகை - ஆபரணம்‌, இகழ்ச்சி, இன்பம்‌, 
எயிறு, ஒளி, களிப்பு, சிரிப்பு, 
நகையென்னேவல்‌, பல்‌, புமொட்டு, 
மலர்ச்சி, இகழ்ச்சி மகிழ்ச்சி 
தோன்றக்‌ கூறுமலங்‌ காரம்‌. 

நகைச்சொல்‌ - சிரித்துப்பேசல்‌, 
பரிகாசப்பேச்சு. 

நகைத்தல்‌ - சிரித்தல்‌, நிந்ித்தல்‌. 

நகைப்பு - சிரிப்பு, பரிகாசம்‌. 

நகையரல்‌ - பகன்றைச்செடி. 

நகைரசம்‌ - நகைக்குந்தன்மை. 

நக்கபாரக்கச்சவடம்‌ - நம்பிக்கை 
யற்றநாணயம்‌. 

நக்கபாரம்‌, நக்கவாரம்‌ - ஓர்தீவு 

நக்கபாரி - நக்கபாரத்தவன்‌. 

நக்கரித்தல்‌ - அரக்குதல்‌, அழுந்து 
தல்‌, தவழுதல்‌. 

நக்கரிப்பு - அழுந்தல்‌, நகருதல்‌. 

நக்கரைத்தல்‌ - நக்கரித்தல்‌. 

நக்கல்‌ - சிரித்தல்‌, தீண்டல்‌, நக்குதல்‌, 
இஃது நால்வகையுணவினொன்று. 


நக்கவாரி - நம்பிக்கையற்றநாணயஞ்‌ 
செய்வோன்‌. 

நக்கனத்துவம்‌, நக்கனம்‌ - நிருவாணம்‌. 

நக்கனப்பிரசாதனம்‌ - வத்திர்தானம்‌. 

நக்கன்‌ - அருகன்‌, சிவன்‌, நிருவாணி. 

நக்கார்‌ - ஓர்புலவன்‌. 

நக்கி - நக்குவோன்‌. 

நக்கிபூ - ஓர்செடி. 

நக்கிரம்‌ - மேல்வாய்தற்படி. 

நக்கினகரணம்‌ - நிருவாணமாக்கல்‌. 

நக்கினம்‌ - நக்கனம்‌. 

நக்கினிகரணம்‌ - நக்கனமாக்கல்‌. 

நக்கினிகை - நிருவாணஸ்திரி, 
பத்தரண்டுப்பெண்‌. 

நக்கீரன்‌ - நற்கீரன்‌. 

நக்கு - நக்குதல்‌, நக்கென்னேவல்‌. 

நக்குணி - ஓர்பாம்பு, சிறுபிள்ளை, 
நக்கி. 

நக்குதல்‌ - நாவாலெடுத்‌ துண்ணல்‌. 

நங்கணவாய்ச்சி - நாகணவாய்ப்புள்‌. 

நங்கிலி - பயிரி. 

நங்கூரப்பல்‌ - நங்கூரத்தின் கொழுவி. 

நங்கூரம்‌ - மரக்கலத்தைத்தரிப்‌ 
பிக்குங்கருவி. 

நங்கை - பெண்ணிற்சறந்தாள்‌. 

நசலாளி, நசற்காரன்‌ - துன்பவாளி. 

நசல்‌ - நையல்‌. 

நசனை - மாணிக்கரத்தினத்‌ தினுண்‌ 
டாகும்வெண்மையான நீர்‌. 

நசிகொதி - உணவுபாகம்‌ பண்ணு 
தலிலோர்பழுது. 

நசிதல்‌ - ஈனப்படல்‌, கெடுல்‌, நசுங்கு 
தல்‌. 

நசித்தல்‌ - அழித்தல்‌, கெடுத்தல்‌, 
சாதல்‌, நசுங்கப்பண்ணுகதல்‌, பிளிதல்‌, 
பெலன்கெடுத்தல்‌. 

நசிப்ப - அழிவு, கேடு, நசிவு. 


நச்செண்ணெய்‌ 


wipro qT] - Z 97 


நசியப்பிறசூதிகை - சாபிள்ளைப்‌ 
பெற்றவள்‌. 

நசியம்‌ - மூக்கிலிடுமருந்து. 

நசியல்‌ - நசிந்தது, நசிவு. 

நசியற்பதம்‌ - நசிந்துபோம்பருவம்‌. 

நசிவு - ஈனம்‌, நசியல்‌. 

நசிறாணி, நசிறாண்டி - உலோபி, 
மெலிந்தவன்‌. 

நசுகுணி - பிகச்சிறியது. 

நசுக்கான்‌ - சிறியது. 

நசுக்கு - நித்தல்‌, நசுக்கென்னேவல்‌. 

நசுக்குதல்‌ - நசியச்செய்தல்‌, பின்‌ 
போடுதல்‌, பெலன்‌ கெடுத்தல்‌. 

நசுங்கச்சப்பி - இழுகுணி, உலோபி. 

நசுங்கடித்தல்‌ - நசுக்குதல்‌, பெலன்‌ 
கெடுத்தல்‌. 

நசுங்கலன்‌, நசுங்கலாண்டி - இழுகுணஸி. 

நசுங்கல்‌ - நசிவு. 

நசுங்குதல்‌ - நசுக்கப்படுதல்‌, நெருக்கி 
டையப்படுதல்‌. 

நசுநசுத்தல்‌ - இழுகுதல்‌, தாமதித்தல்‌, 
மெதுமெதுத்தல்‌. 

நசுநசுப்பு - ஈரம்‌, தாமதம்‌, மனக்‌ 
கசப்பு, மெதுமெதுப்பு. 

நசுநசெனல்‌ - இழுகுதல்‌, ஈரலித்தல்‌, 
தாமதித்தல்‌, மெதுமெதெனல்‌. 

நசுபிசுத்தல்‌ - இழுகுதல்‌, நசுபிசெனல்‌. 

நசுபிசுப்பு - குழைந்தொட்டுந்தன்மை. 

நசுபிசெனல்‌ - இழுகுதல்‌, ஈரலித்தல்‌, 
குழைந்தொட்டுதல்‌. 

நசுவல்‌ - நசுகுணி, நசுங்கற்குணம்‌, 
பெலன்குறைந்தது. 


நசை - ஆசை, ஈரம்‌, ஒழுக்கம்‌, குற்ற, 
பரிகாசம்‌. 


நசைகுனர்‌ - நண்பர்‌. 

நசைதல்‌ - விரும்பல்‌. 

நசைநர்‌, நசையுநர்‌ - சினேகிதர்‌, 
விரும்பினோர்‌. 


நசைவினை - நன்னடக்கை. 

நசைவு - ஈரம்‌. 

நச்சம்பு - நஞ்சுப்பாணம்‌. 

நச்சினார்க்கினியார்‌ - ஓராசிரியர்‌. 

நச்சினி - குரக்கன்‌. 

நச்சு - ஆசை, சிறுமை, தொனுப்பு, 
நச்சென்னேவல்‌. 

நச்சுக்கத்தி - நஞ்சுபாய்ச்சியகத்தி. 

நச்சுக்காற்று - விஷக்காற்று. 

நச்சுக்குழல்‌ - குருவிக்குக்‌ குண்டூதுங்‌ 
குழல்‌, தூரதிட்டிக்‌ கண்ணாடிக்‌ 
குழல்‌. 

நச்சுக்கொடி - கொப்பூழ்க்கொடி. 

நச்சுச்சொல்‌ - தீச்சொல்‌. 

நச்சுதல்‌ - ஆசைப்பெருக்கம்‌, விரும்பல்‌. 

நச்சுத்தானம்‌ - அமுதநிலைக்கேழா 
மிடம்‌. 

நச்சுநச்செனல்‌ - அலட்டுதல்‌, கச்சுப்‌ 
பிச்சுப்படல்‌. 

நச்சுநீர்‌ - நஞ்சுச்சலம்‌. 

நச்சுப்பல்‌ - நஞ்சுப்பல்‌. 

நச்சுப்பல்லி - விஷப்பல்லி. 

நச்சுப்பார்வை - கொடும்பார்வை. 

நச்சுப்பால்‌ - விஷப்டால்‌. 

நச்சுப்புகை - நஞ்சுப்புகை. 

நச்சுப்பூடு - நஞ்சுப்பூண்டு. 

நச்சுப்பொடி - நஞ்சுச்சாரத்தூள்‌. 

நச்சுமரம்‌ - எட்டி, நஞ்சுள்ளமரம்‌. 

நச்சுமருந்து - தீயமருந்து, நஞ்சு 
சேர்ந்த மருந்து. 

நச்சுமழை - அவமமை. 

நச்சுவாய்‌ - தீய்ச்சொல்‌. 

நச்சுவிறகு - நஞ்சுச்சாரமுள்ளவிறகு, 
அஃது எருக்கு, கள்ளி முதலியன. 

நச்சுறுத்தல்‌, நச்சுறுவித்தல்‌ - ஆசை 
யுண்டாக்குதல்‌. 

நச்செண்ணெய்‌ - நஞ்சுப்பதார்த்தஞ்‌ 
சேர்த்துச்செய்தவெண்ணெயம்‌. 


98 wipro AGG) - Z 


நச்செலி 


நச்செலி - மூஞ்சூறு, விஷவெலி. 

நச்செழுத்து - நஞ்சுத்தன்மையுள்ள 
வெழுத்து, அவை யா-யோ-ரா- 
ரோ-லா-லோ-ய்‌-ர்‌-ல்‌ இவைகளும்‌ 


ஏழுநெட்டுயிரும்‌ ஆய்தமுமாம்‌. 
நச்செள்ளையர்‌ - ஓர்புலவர்‌. 
நஞ்சம்‌ - நஞ்சு. 


நஞ்சறப்பாய்ந்தான்‌, நஞ்சறுப்பான்‌, 
நஞ்சன்‌, தீயன்‌ - பேய்ப்பலவன்‌. 

நஞ்சி - குன்றிமணி. 

நஞ்சு - தீமை, நஞ்சுக்கொடி, விடம்‌. 

நஞ்சுகக்குதல்‌ - விடங்காலல்‌. 

நஞ்சுகரத்தல்‌ - நஞ்சுகலத்தல்‌. 

நஞ்சுக்கொடி - கொப்பூம்க்கொடி. 

நஞ்சுண்டோன்‌ - சிவன்‌. 

நஞ்சுபற்றுதல்‌ - நஞ்சுகலத்தல்‌. 

நஞ்சுபாய்ச்சுதல்‌ - ஆயுதங்களுக்கு 
நஞ்சூட்டல்‌, வஞ்சகஞ்செய்தல்‌. 

நஞ்சுமுறிச்சான்‌ - ஓர்செடி. 

நஞ்செழுத்து - நச்செழுத்து. 

நடக்கல்‌ - நடக்குதல்‌. 

நடக்கை - ஒழுக்கம்‌, நடத்தல்‌, நடப்பு. 

நடத்தல்‌ - இயற்றுதல்‌, காரியம்‌ பலித்து 
வருதல்‌, சம்பவித்தல்‌, செலுத்தல்‌, 
செல்லுதல்‌, போகல்‌. 

நடத்துதல்‌ - இயற்றுதல்‌, செலுத்து 
தல்‌, நடப்பித்தல்‌. 

நடத்தை - ஒழுக்கம்‌, நடப்பு. 

நடத்தைப்பிழை - துன்னடை. 

நடநாயகன்‌ - கெருடபச்சைக்கல்‌, 
சிவன்‌. 

நடந்தேறுதல்‌ - சம்பவித்தல்‌. 

நடபடி - ஒழுக்கம்‌, வத்தமானம்‌, 
வழக்கம்‌. 

நடபத்திரிகை - சேம்பு. 

நடப்பன - இயங்குமுயிர்வருக்கம்‌. 

நடப்பித்தல்‌ - நடத்துதல்‌. 

நடப்பு - சலுகை. 


நடமண்டனம்‌ - அரிதாரம்‌. 

நடமாடுதல்‌ - ஊடாடுதல்‌, கூத்தாடு 
தல்‌, வழங்குதல்‌. 

நடமாட்டம்‌ - ஊடாட்டம்‌. 


நடம்‌ - ஒர்பண்‌, கூத்து. 

நடர்‌ - கூத்தர்‌. 

நடலக்காரன்‌ - நாகரிகன்‌. 

நடலமடித்தல்‌ - தொந்தரவுபண்ணுதல்‌. 

நடலம்‌ - செருக்கு, நடலை. 

நடலம்பண்ணுதல்‌ - நாகரீகம்பண்ணு 
தல்‌. 

நடலை - கபடம்‌, துன்பம்‌, நடுக்கம்‌, 
நாகரீகம்‌, பொய்‌, வஞ்சனை. 

நடல்‌ - நடுதல்‌. 

நடவாதநடத்தை - துன்னடத்தை. 

நடவு - நடவுதல்‌, நடவென்னேவல்‌. 

நடவுதல்‌ - செலுத்தல்‌, நடத்துதல்‌. 

நடவுபயிர்‌ - நட்ட பயிர்‌. 

நடவை - கடவுமரம்‌, தணக்குமரம்‌, 
வழங்குமிடம்‌, (உம்‌) தமிழ்‌ நடவை, 
வழி. 

நடணம்‌ - கத்து. 

நடனர்‌ - கூத்தர்‌. 

நடன்‌ - கூத்தன்‌. 

நடாத்துதல்‌ - நடத்துதல்‌. 

நடாவுதல்‌ - நடவுதல்‌. 

நடி - நடியென்னேவல்‌, நாடகக்‌ 
கணிகை, பெருமை, மகத்துவம்‌. 

நடித்தல்‌ - கூத்தாடுதல்‌, நாகரீகம்‌ 
பண்ணல்‌, வெளிப்படல்‌. 

நடிப்பு - கூத்து, துன்னடை, நாகரீகம்‌. 

நடிராசி - இடையிராச, நடுத்தரம்‌. 

நடு - அரை, இடை, ஊடு, தொழில்‌, 
நடுவென்னேவல்‌, நீதி, பூமி. 

நடுகை - நடுதல்‌. 

நடுக்கட்டுதல்‌ - மத்தியட்‌ சத்தில்‌ 
வைத்தல்‌. 


நடுக்கம்‌ - கிறுகிறுப்பு, நடுங்கல்‌. 


நடைநாயகம்‌ 


wipro ASA] - Z 99 


நடுக்கல்‌ - நடுங்குதல்‌. 

நடுக்கல்வாதம்‌ - ஓர்நோய்‌. 

நடுக்கற்காய்ச்சல்‌, நடுக்கற்சுரம்‌ - 
ஓர்நோய்‌. 

நடுக்காரர்‌ - நடுவர்‌. 

நடுக்கு - கிறுகிறுப்பு, நடுக்கம்‌, நடுக்‌ 
கென்னேவல்‌. 

நடுக்குடி - உட்‌ சேரிக்குடி. 

நடுக்குண்ணல்‌ - நடுங்குதல்‌. 

நடுக்குதல்‌ - அசைத்தல்‌, நடுங்கச்‌ 
செய்தல்‌. 

நடுக்கொள்ளுதல்‌ - நடுவிலாகுதல்‌. 

நடுங்கநாட்டம்‌ - ஒர்துறை, அஃது 
தோழிதலைவியைநடுங்கப்பேசுதல்‌. 

நடுங்கலன்‌ - அச்சமுடையோன்‌, 
திமிர்வாதக்காரன்‌. 

நடுங்கல்‌, நடுங்குதல்‌ - அசைதல்‌, 
அதிர்தல்‌, பதறுதல்‌, பயப்படல்‌. 

நடுச்சாமம்‌ - அத்தசாமம்‌, பாதியிரா. 

நடுச்சொல்லுதல்‌ - நியாயஞ்‌ சொல்‌ 
லுதல்‌. 

நடுதல்‌ - நாட்டல்‌. 

நடுத்தரம்‌ - இடைத்தரம்‌. 

நடுத்தலை - உச்சி. 

நடுத்தீர்த்தல்‌ - நியாயந்தீர்த்தல்‌. 

நடுத்தீர்ப்பு, நடுத்தீர்வை - நியாயந்‌ 
தீர்ப்பு. 

நடுநடுங்குதல்‌ - பயத்தால்‌ மிகக்‌ 
கலங்கல்‌, மிகநடுங்கல்‌. 

நடுநாள்‌ - சித்திரை. 

நடுநியாயம்‌ - நீதி. 

நடுநிலை - நடு, நடுநிற்பு, நீதி. 

நடுநிற்றல்‌ - பிணைநிற்றல்‌, மத்தியட்ச 
நிற்றல்‌. 

நடுநீதி - நியாயம்‌. 

நடுப்பகல்‌ - மத்தியானம்‌. 

நடுப்படுத்துதல்‌, நடுப்பண்ணுதல்‌ - 
பொதுக்கட்டுதல்‌. 


நடுப்பார்‌ - இடை. 

நடுப்பார்த்தல்‌ - மத்தியட்‌ சம்‌ பார்த்தல்‌. 

நடுப்பேசுதல்‌ - நியாயம்பேசுதல்‌. 

நடுப்போக்குதல்‌ - ஊடுபோக்குதல்‌, 
நியாயந்தர்த்தல்‌. 

நடுப்போர்‌ - அமளி. 

நடுமதியம்‌, நடுமத்தியானம்‌ - உச்சிக்‌ 
காலம்‌. 

நடுமையம்‌ - உச்சம்‌, நடு. 

நடுவதுபாதி, நடுவத்தானம்‌ - நடுவிடம்‌. 

நடுவத்தசாமம்‌ - நடுச்சாமம்‌. 

நடுவறுத்தல்‌ - சீர்தூக்கிப்பார்த்தல்‌, 
நியாயந்தர்த்தல்‌. 

நடுவறுத்தான்‌ - ஓர்செடி. 

நடுவன்‌ - நமன்‌, மத்தியக்கன்‌. 

நடுவாந்தரம்‌ - இடை. 

நடுவிரல்‌ - மத்திமை. 

நடுவின்மை - சமமின்மை, நீதிகேடு, 

நடுவு - நடு. 

நடுவுநிலைமை - நிதானம்‌, நீதி. 

நடுவெலும்பு - முதுகெலும்பு. 

நடுவெளி - இடைவெளி. 

நடுவைத்தல்‌ - நடுக்கட்டல்‌. 

நடேசுபரன்‌ - சிவன்‌. 

நடை - ஒழுக்கம்‌, கூத்து, செலவு, 
செல்வம்‌, தொடர்பு, நடத்தை, 
பழக்கம்‌, முறை, வழக்கம்‌, வழி, 
வாயிற்கடவை. 

நடைகாரன்‌ - நடைச்சுறுக்கன்‌. 

நடைகாவணம்‌ - நடைப்பந்தர்‌. 

நடைகூலி - நடக்கிறதற்கான கூலி. 

நடைகொள்ளுதல்‌ - கதிகொள்ளுதல்‌. 

நடைசாரி - உலாத்து. 

நடைசாரிமேளம்‌ - உலாமேளம்‌, 
சாபறை. 

நடைச்சலங்கு - வள்ளம்‌. 


நடைநாயகம்‌ - அன்னப்புள்‌. 


100 wipro AGG) - Z 


நடைநோய்‌ 


நடைநோய்‌ - கிடைப்பாடில்லாத 
ரோகம்‌. 

நடைபறிதல்‌ - நடைகொள்ளுதல்‌. 

நடைபாவாடை - நிலபாவாடை. 

நடைபாவி - படி. 

நடைப்பரிகாரம்‌ - நடைமருந்து, 
பயணச்சாமான்‌, பலபண்டம்‌. 

நடைமருந்து - பத்தியமில்லாமருந்து. 

நடையேல்‌ - கானடை. 

நடையன்‌ - உழுமாடு, ஏறுகுதிரை 
முதலியன, பாதகுறடு. 

நடையாடுநோய்‌ - கிடைப்பாடில்‌ 
லாத துன்பம்‌. 

நடைவாவி - நடைபாவி. 

நட்சத்திரசக்கிரம்‌ - நட்சத்திர 
மண்டலம்‌. 

நட்சத்திரசீரகம்‌ - ஓர்‌சீரகம்‌. 

நட்சத்திரதீபம்‌ - ஓர்விளக்கு. 

நட்சத்திரநேமி - சந்திரன்‌, துருவன்‌, 
விட்டுணு. 

நட்சத்திரபதவி - நட்‌ சத்திர மண்டலம்‌. 

நட்சத்திரமாலை - ஓர்கூத்து, ஓர்நூல்‌. 

நட்சத்திரம்‌ - பஞ்சாங்கவுறுப்பி 
னொன்று, முத்து, விண்மீன்‌. 

நட்சத்திரவாணம்‌ - ஒர்வாணம்‌. 

நட்சத்திரேசன்‌ - சந்திரன்‌. 

நட்டசந்திரன்‌ - ஆவணிப்பூருவபக்கச்‌ 
சதூர்த்திப்பிறை. 

நட்டணை - அகடியம்‌, கொடுரம்‌. 

நட்டநடு - சரிமத்தி. 

நட்டபாடை - ஓர்பண்‌. 

நட்டம்‌ - அழிவு, கலைஞானமறு 
பத்தினான்கினெொன்று, கூத்து, 
கேடு, நிறுதிட்டம்‌. 

நட்டல்‌ - நடுதல்‌, நள்ளுதல்‌. 

நட்டாத்திசூத்திரம்‌ - கொள்ளைப்‌ 
பொருள்‌. 

நட்டாமட்டி - நடுத்தரம்‌. 


நட்டாமுட்டி - ஒர்நூல்‌, நடுத்தரம்‌, 
வெறுவிலி. 

நட்டாமுட்டிசிந்தனை - ஓர்‌ நூல்‌. 

நட்டார்‌ - உறவோர்‌, சினேகதர்‌. 

நட்டி - நட்டம்‌. 

நட்டு - கீழ்மை, சரிநடு, நட்டம்‌, 
நட்வென்‌, நாட்டியம்‌. 

நட்டுக்கதை - கட்டுக்கை. 

நட்டுக்குநடுவே - சரிநடு. 

நட்டுச்சினை - நண்டுச்சினை. 

நட்டுச்சினைக்கல்‌ - ஓர்விதக்கல்‌. 

நட்டுச்சினைமண்‌ - ஒர்விதமண்‌. 

நட்டுமுட்டு - நடனத்துக்கடுத்த தள 
பாடம்‌. 

நட்டுவக்காலி - நட்டுவாக்காலி. 

நட்டுவமுட்டுக்காரர்‌ - மேளகாரர்‌. 

நட்டுவம்‌ - நாட்டியம்‌ பழக்குந் 
தொழில்‌. 

நட்டுவன்‌ - நடனமாட்டுவோன்‌. 

நட்டுவாக்காலி, நட்டுவாய்க்காலி - 
ஓர்விஷசெந்து கொடுக்கன்‌. 

நட்டுவிழுதல்‌ - தலைகழாய்விழுதல்‌, 
அஃது யாக்கைக்குறுகுற்றமைந்தி 
னொன்று. 

நட்டேந்துகலை - பூருவபக்கத்துப்‌ 
பிரதமை. 

நட்டோர்‌ - உறவோர்‌. 

நட்பாளன்‌ - அரசர்க்குறுதிச்சுற்றத்‌ 
தொருவன்‌, நண்பன்‌. 

நட்பு - உறவு, சினேகம்‌, சுற்றம்‌. 

நட்புக்கிரகம்‌ - கிரகநிலையைந்தி 


னொன்று. 
நட்புத்தானம்‌ - கிரகந்நட்புப்‌ பெற்றி 
ருக்குந்‌ தானம்‌. 


நட்புப்பண்ணுதல்‌, நட்புவைத்தல்‌ - 
பட்சங்காட்டல்‌. 
நணந்தம்‌ - சணல்‌, புன்கு. 


நணுகலர்‌ - பகைவர்‌. 


நந்தனம்‌ 


wipro ஏர] - Z 101 


நணுகல்‌ - கிட்டல்‌. 

நணுகார்‌ - பகைவர்‌. 

நணுகுதல்‌ - இணைதல்‌, கிட்டல்‌, 
சார்தல்‌. 

நண்டல்‌ - பொங்கல்‌. 

நண்டு - கற்கடகவிராசி, ஞெண்டு. 

நண்டுக்கல்‌ - ஓர்கல்‌. 

நண்டுக்காற்கீரை - ஒர்கீரை. 

நண்டுக்காற்புல்‌ - ஒர்புல்‌. 

நண்டுக்கொடுக்கி - நண்டின்‌ முன்‌ 
கால்‌. 

நண்டுவாய்க்காலி - நட்டுவக்காலி. 

நண்ணலர்‌ - பகைவர்‌. 

நண்ணல்‌ - கிட்டல்‌. 

நண்ணார்‌ - பகைவர்‌. 

நண்ணுதல்‌ - இருத்தல்‌, கிட்டுதல்‌, 
சேர்தல்‌. 

நண்ணுநர்‌ - மித்திரர்‌. 

நண்பகல்‌ - மத்தியானம்‌. 

நண்பன்‌ - குறிஞ்சிநிலத்தலைவன்‌, 
சணல்‌, தோழன்‌, புருடன்‌. 

நண்பு - நட்பு. 

நதம்‌ - ஆண்யாறு, உச்சத்திருந்து 
கிரகத்திற்குள்ளதூரம்‌. 

நதனதீபதி - கடல்‌. 

நதனு - சிங்கம்‌, முகில்‌. 

நதி - தீர்த்தம்‌, பெண்யாறு, யாறு. 

நதிக்கரை - கங்காதீரம்‌. 

நதிசரம்‌ - ஆற்றுச்சார்பிற்‌ பிறந்த 
யானை. 

நதிபதி - கடல்‌, வருணன்‌. 

நதீகாந்தன்‌ - வருணன்‌. 

நதீசம்‌ - தாமரை. 

நதீரம்‌ - ஆற்றுக்கரை. 

நதீரயம்‌ - நீர்ப்பாய்ச்சல்‌. 

நதீனம்‌ - கடல்‌. 

நதுத்தல்‌ - அவித்தல்‌, கெடுத்தல்‌, 
மலைத்தல்‌. 


நத்தகம்‌ - கந்தை. 

நத்தபாகை - மையவரி. 

நத்தபோசனம்‌ - இராப்போசனம்‌. 

நத்தமகன்‌ - ஓர்வகைவேளாளன்‌. 

நத்தமாடி - வேளாளர்‌. 

நத்தமாலம்‌ - புன்கமரம்‌. 

நத்தமுகை - இரவு. 

நத்தம்‌ - இராத்திரி, இருள்‌, கடி 
காரவூச, சங்கு, நடு, நத்தை, புன்க 
மரம்‌, மூக்கு. 

நத்தாசை - பேராசை. 

நத்தார்வைத்தல்‌ - தோணியைநங் 
கூரம்வைத்திழுத்தல்‌. 

நத்திதம்‌ - ந௫ணயம்போடப் பட்டது. 

நத்து - ஓராபரணம்‌, ஒர்பறவை, 
சங்கு, நத்தென்னேவல்‌. 

நத்துதல்‌ - விரும்பல்‌. 

நத்துருவண்ணநாதம்‌ - ஈயமணல்‌. 

நத்தை - கருநந்து. 

நத்தைகுத்தி, நத்தைகொத்தி - ஓர்‌ 
நாரை. 

நத்தைச்சுண்டி, நத்தைச்சூரி - யார்‌. 

நத்தைப்படுவன்‌ - ஒர்கண்ணோய்‌. 

நந்தகம்‌ - வாள்‌, விட்டுணுவின்வாள்‌. 

நந்தகி - திப்பிலி. 

நந்தகன்‌,நந்தகோபன்‌ - இடையராசன்‌. 

நந்தகோபாலர்‌ - இடையர்‌. 

நந்தநந்தனன்‌ - கண்ணன்‌. 

நந்தநந்தனி - உமை. 

நந்தபாலன்‌ - வருணன்‌, விட்டுணு. 

நந்தம்‌ - சங்கநிதி, சங்கு. 

நந்தர்‌ - இடையர்‌. 

நந்தல்‌ - ஆக்கம்‌, கெடுதல்‌, நிந்தை, 
வளர்தல்‌. 

நந்தன - ஓராண்டு. 

நந்தனம்‌ - இந்திரன்பூந்தோட்டம்‌, 


தவளை, பூந்தோட்டம்‌. 


102 wir ag - 2 


நந்தனவனம்‌ 


நந்தனவனம்‌ - பூந்தோட்டம்‌. 

நந்தனன்‌ - மகன்‌, மால்‌. 

நந்தனி, நந்தனை - மகள்‌. 

நந்தன்‌ - ஒரரசன்‌, கிருட்டிணன்‌, 
சீர்பந்தபாஷாணம்‌, நந்தகோபன்‌. 

நந்தாத்துமசன்‌ - கிருட்டிணன்‌. 

நந்தாமணி - உத்தாமணி. 

நந்தாவனம்‌ - நந்தனவனம்‌. 

நந்தி - அட்டாதசவுபபுராணத்‌ 
தொன்று, இடபவிராசி, எருது, 
ஓஒரரசன்‌, ஓர்மலை, சிவன்‌, சிறு 
பறை, செக்கான்‌, நந்திதேவன்‌, 
நாகம்‌. 

நந்திகேசன்‌, நந்திகேகரன்‌, நந்திகேச்‌ 
சுரன்‌ - இடபவிக்ெகம்‌, சிவனூர்தி, 
சிவன்‌, நந்திதேவன்‌. 

நந்திகை - இந்திரனகர்‌, நந்தை, மட்‌ 
பாண்டம்‌. 

நந்திதேவன்‌ - சிவன துவாசற்‌ காவற்‌ 
காரன்‌. 

நந்திப்பூசணி - சாம்பற்பூசணி. 

நந்திமலை - ஒர்மலை. 

நந்தியம்பெருமாள்‌, நந்தியம்பெருன்‌ 
- நந்திதேவன்‌. 


நந்தியாவட்டத்தாமன்‌ த 
துரியோதனன்‌. 
நந்தியாவட்டம்‌, நந்தியாவட்டை, 


நந்தியாவர்த்தம்‌ - ஓர்பூச்செடி. 
நந்திவருத்தனன்‌ - சிவன்‌, சனேகதென்‌, 
மகன்‌. 
நந்தீசுபரன்‌ - சிவன்‌. 
நந்து - சங்கு, நத்தை, நந்தென்னேவல்‌. 
நந்துதல்‌ - நந்தல்‌, வளர்தல்‌. 
நந்துருணி - கோட்காரன்‌, மதியீனன்‌. 
நந்தேசன்‌ - சிவன்‌, நந்தி. 
நந்தை - ஏகாதசி, கலப்பையை நுகத்‌ 
தொடு பிணைக்குங்‌ கயிறு, கொற் 
றான்‌ கொடி, சட்டி, பஞ்ச தெய்வப்‌ 
பசுவினொன்று, பிரதமை. 


நபசங்கம்‌ - பறவை. 

நபசம்‌ - ஆகாயம்‌. 

நபப்பிராணம்‌ - காற்று. 

நபம்‌ - அகாயம்‌, ஆவணிமாதம்‌. 

நபாகம்‌ - இருள்‌. 

நபி - தீர்க்ககரிசி. 

நபுஞ்சகம்‌ - பேடு. 

நபுஞ்சகலிங்கம்‌ - அலிப்டால்‌. 

நபுஞ்சகன்‌ - பேடன்‌. 

நபோகசம்‌ - முகில்‌. 

நபோகதி - அந்தரகதி. 

நபோதுகம்‌, நபோதூமம்‌ - முகில்‌. 

நபோநதி - ஆகாயகங்கை. 

நபோமணி - சூரியன்‌. 

நபோரேணு - பரமாணு. 

நபோலயம்‌ - புகை. 

நட - மந்திர முடிவினொன்று, 
வணக்கம்‌. 

நமஸ்காரம்‌ - நமற்காரம்‌. 

நமசம்‌ - இணக்கம்‌. 

நமதன்‌ - ஆண்டவன்‌. 

நமருதல்‌ - ஊறுதல்‌. 

நமர்‌ - சுற்றத்தார்‌, நம்மவர்கள்‌. 

நமள்‌ - நம்மவள்‌. 

நமற்கரித்தல்‌ - வணங்குதல்‌. 

நமற்காரம்‌ - வணக்கம்‌. 

நமன்‌ - இயமன்‌, சுற்றத்தான்‌, நம்மவன்‌. 

நமிடு, நமுடு - ஈர்‌. 

நமுசி ஒரசுரன்‌ - மதன்‌. 

நமுசிசூதனன்‌ - இந்திரன்‌. 

நமுடு - ஓர்நாரை, கீழுதடு, ஈர்‌. 

நமைதல்‌, நமைத்தல்‌ - தின்றல்‌. 

நம்பிக்கை - சத்தியம்‌. 

நயநயவார்த்தை - உறுதியில்லாச்‌ 
சொல்‌. 

நயநிலைப்படலம்‌ - நாடகம்‌. 


நயம்‌ - இலாபம்‌. 


நராயணன்‌ 


wipro qT] - Z 103 


நயன்‌ - கொடையாளி. 

நயினார்‌ - சைநர்‌, பாளையக்காரர்‌. 

நரகாந்தகன்‌ - விட்டுணு. 

நரகாமயம்‌ - ஆத்துமா. 

நரகாரி - விட்டுணு. 

நரகாலி - மாட்டுக்குவருமோர்நோய்‌. 

நரகீலகன்‌ - குருவத்திசெய்தோன்‌. 

நரகு - நரகம்‌. 

நரங்கடித்தல்‌ - கெடுத்தல்‌. 

நரங்குதல்‌ - தேய்ந்துதேய்ந்து கெடுதல்‌. 

நரசிங்கமூர்த்தி - திருமால்‌. 

நரசிங்கம்‌ - திருமாறசாவதாரத்‌ 
தொன்று அஃது இரணியனைக்‌ 
கொல்லத்‌ தூணிற்பிறந்தவதாரம்‌. 

நரசீவன்‌ - மனிதர்‌. 

நரதாரணன்‌ - கடவுள்‌. 

நரதுதி - மானிடரைப்புகழ்தல்‌. 

நரதேவன்‌ - அரசன்‌. 

நரத்துவம்‌ - மனிதத்தன்மை. 

நரநாராயணன்‌ - திருமால்பதினைந்த 
வதாரத்தொருவன்‌. 

நரந்தம்‌ - கஸ்தூரிமிருகம்‌, காகம்‌, 
நாரத்தை, வாசனை. 

நரபதி - அரசன்‌, விசயநகரத்திராசா. 

நரபலி - மனுப்பலி. 

நரபாலன்‌ - அரசன்‌. 

நரப்பிரதிட்டை - நரவுருத்தாபனம்‌, 
மனிதா்தாபித்தவிக்கெகம்‌. 

நரபுடம்‌ - ஐம்பதெருப்புடம்‌. 

நரப்புக்கருவி - 


வாத்தியம்‌. 


வீணைமுதலிய 


நரப்புக்கருவியாளர்‌ - யாழ்‌ முதலிய 
வாசிப்போர்‌. 
நரப்புக்கருவியைக்கொழுத்து மாக்கள்‌ 
- நரப்புக்கருவியாளர்‌. 
நரப்புச்சிலந்தி - ஓர்சிலந்தி. 
நரப்புச்சுதெக்கு - நரப்புச்‌சுருக்கு. 


நரமேதம்‌ - ஓர்யாகம்‌, அஃது நரபலி 
யிட்டுச்செய்வது. 

நரம்பன்‌ - ஓர்வகைப்புகையிலை, 
நரம்புபுடைத்தசரீரமுள்ளவன்‌. 

நரம்பு - இலைமுதலியவற்றினரம்பு, 
தந்திரி, நாடி, நாணி, நார்‌, வின்‌ 
னாண்‌. 

நரம்புபுடைத்தல்‌ - நரம்பு புறப்பட்‌ 
டிருத்தல்‌. 

நரம்புவாங்கல்‌ - நரம்பை யிழுத்துக்‌ 
கொள்ளுதல்‌, வெற்றிலை முதலிய 
வற்றினரம்பையெடுத்தல்‌. 

நரம்புவீச்சு - நரம்புவலி. 

நரர்‌ - மனிதர்‌. 

நரலல்‌ - ஒலித்தல்‌, பேசலாலெழு 
மொலி. 

நரலுதல்‌ - ஒலித்தல்‌. 

நரலை - கடல்‌. 

நரலோகம்‌ - பூமி. 

நரல்‌ - சனக்கூட்டம்‌, செத்தை. 

நரல்வு - உள்ளோசை, ஒசை. 

நரவரி - நரசிங்கம்‌. 

நரவலித்தல்‌ - அலுத்தல்‌, நரகலித்தல்‌. 

நரவாகனம்‌ - சிவிகை. 

நரவாகனன்‌ - குபேரன்‌. 

நரற்றல்‌ - ஒலித்தல்‌. 

நரன்‌ - அருச்சுனன்‌, கடவுள்‌, திருமால்‌, 
மனிதன்‌. 

நரா - தழும்புபட்டது, நருங்கப்‌ 
பட்டது. 

நராங்குதல்‌ - நிராங்குதல்‌. 

நராதாரை - பூமி. 

நராதிபன்‌ - அரசன்‌. 

நராந்தகம்‌ - மரணம்‌. 

நராந்தகன்‌ - இயமன்‌, விட்டுணு. 

நராந்தம்‌ - காகம்‌. 

நராபோகம்‌ - நரானுபோகம்‌. 


நராயணன்‌ - நாராயணன்‌. 


104 wipro AGG) - Z 


நராரி 


நராரி - விட்டுணு. 

நராலை - நரகம்‌. 

நராவதாரம்‌ - மனுவவதாரம்‌. 

நரி - ஒர்மிருகம்‌. 

நரிக்கொன்றை - ஒர்மரம்‌. 

நரிதல்‌ - நெரிதல்‌. 

நரித்தல்‌ - நருக்குதல்‌. 

நரிநிறம்‌ - பலநிறக்கலப்பு, பல 
வெண்ணம்‌, வெறுப்பு. 

நரிப்பயறு - ஓர்புன்பயறு. 

நரிப்பள்ளம்‌ - ஆறுமுதலியவற்றிற்‌ 
குள்ளிருகுங்கெங்கு. 

நரிப்பாகல்‌ - காட்டுப்பாகல்‌. 

நரிப்பு - ஆச்சரியம்‌, இகழ்வு, நருக்கம்‌. 

நரிப்புத்தி - தந்திரப்புத்தி. 

நரிப்புறம்‌ - மிருகசீரிடம்‌. 

நரிமருட்டி - கிலுகிலுப்பை. 

நரிழுருக்கு - ஓர்முருக்கு. 

நரிமெருட்டி - நரிமருட்டி. 

நரியன்‌ - குள்ளத்தனமுள்ளவன்‌. 

நரியிலந்தை - ஓர்மரம்‌. 

நரியுணி - நண்டு. 

நரிவழை - நரிக்குழி. 

நரிவாற்புல்‌ - ஓர்புல்‌. 

நரிவிளா - நலிவிளா. 

நரிவெண்காயம்‌ - ஒர்வெண்காயம்‌. 

நரிவெருட்டுதல்‌ - காரணமில்லாமல்‌ 
வெருளல்‌. 

நருக்கட்டியெனல்‌ - ஒலிக்குறிப்பு, 
விரைவுக்குறிப்பு. 

நருக்கல்‌ - நொருக்கல்‌. 

நருக்கற்குத்து - காரியம்வாய்க்கா மற்‌ 
பண்ணுதல்‌, பழுவறைக்குத்து. 

நருக்காணி - நருவாணி. 

நருக்கு - நருக்குதல்‌, நருக்கென்‌ 


னேவல்‌. 


நருக்குதல்‌ - நொருக்குதல்‌. 


நருக்கெனல்‌ - ஒலிக்குறிப்பு, விரைவுக்‌ 
குறிப்பு. 

நருங்குதல்‌ - நொருங்குதல்‌. 

நருநருத்தல்‌, நருநரெனல்‌ - ஈரடுக்‌ 
கொலிக்குறிப்பு, சருச்சரைக்‌ 
குறிப்பு. 

நருமதை - சத்தநதிகளினொன்று. 

நறுமுதல்‌, நரும்புதல்‌ - துண்டாக்கல்‌, 
பல்லு நரும்புதல்‌. 

நருவல்‌ - நருங்னெது. 

நருவனொருவல்‌ - இருநருவல்‌. 

நருவாணி - சிற்றுருவான து. 

நருவியுப்பு - ஒருப்பு. 

நரேசன்‌, நரேசுவரன்‌, நரேந்திரன்‌ - 
அரசன்‌. 

நரை - இடபவிராசி, கருமைகலந்த 

சிவன்‌, 


வெண்மை, சாமரை, 


நரையென்னேவல்‌, நூரை, மாயை 
பதினெண்‌ குற்றத்‌ 


தொன்று, வெண்மை. 


யாக்கை 


நரைகொம்பு - எலும்பு. 

நரைக்கொள்ளு - ஒர்பூடு. 

நரைச்சல்‌ - நரை, வெளிறினபயிர்‌. 

நரைதல்‌ - மெலிதல்‌. 

நரைத்தல்‌ - பயிர்வெளிறல்‌, மயிர்‌ 
முதலியவெளுத்தல்‌. 

நரைமயிர்‌ - வெளுத்தமயிர்‌. 

நரைமானினி - முகரோமக்காரி. 

நரையல்லி - வெள்ளாம்பல்‌. 

நரையன்‌ - ஓர்பருந்து, நறைநிற 
முள்ளது. 

நரையான்‌ - காகம்‌, மாற்கண்டன்‌, 
மீன்குத்திப்புள்‌. 

நலக்குதல்‌ - அழுக்காக்குதல்‌. 

நலங்கல்‌ - அழுக்காதல்‌, அழுக்கானது. 

நலங்கு - நலங்கென்னேவல்‌, வை 
சூரிக்குப்பூசுமோர்மருந்து. 

நலங்குதல்‌ - அழுக்காதல்‌,வதங்குதல்‌. 

நலச்சூடு - கடுப்புச்சூடு. 


நவசூதிகை 


wipro AS] - Z 105 


நலத்தல்‌ - சித்தித்தல்‌, நயத்தல்‌. 

நலந்தட்டுதல்‌, நலந்நசுக்குதல்‌, நல 
மடித்தல்‌, நலமெடுத்தல்‌ - விதையை 
வாங்கல்‌. 

நலப்பாடு - ஆதாயம்‌, நன்மை. 

நலப்பு - சத்தி, நன்மை. 

நலம்‌ - அழகு, இன்பம்‌, உபகாரம்‌, 
கண்ணோட்டம்‌, சுக்கு, நன்மை, 
விருப்பம்‌. 

நலம்பொலம்‌ - நன்மையுந்‌ தின்மையும்‌. 

நலவு - நலம்போடுதல்‌, நன்மை. 

நலன்‌ - நலம்‌. 

நலி - நலியென்னேவல்‌, நோய்‌. 

நலிதல்‌ - ஒரொலிவிகற்பம்‌, சரிதல்‌, 
தவறுதல்‌, மெலிதல்‌, வருந்தல்‌. 

நலித்தல்‌ - நலிவித்தல்‌. 

நலிவு - அழிவு, மெலிவு, வருத்தம்‌. 

நல்‌ - ஏற்ற, நல்ல, மிகுதி. 

நல்கல்‌, நல்குதல்‌ - ஈதல்‌, விரும்பல்‌. 

நல்குரவு - தரித்திரம்‌. 

நல்கூர்தல்‌ - தரித்திரப்படல்‌. 

நல்கூர்ந்தோன்‌ - தரித்திரன்‌. 

நல்லதம்பிரான்‌ - நாகபாம்பு. 

நல்லதனம்‌ - சினேகத்தன்மை, நற்‌ 
குணத்தன்மை. 

நல்லது - செம்மை, நன்மையானது. 

நல்லதுபண்ணுதல்‌ - இணக்குதல்‌. 

நல்லபாம்பு - நாகபாம்பு. 

நல்லப்பன்‌ - தந்தையின்‌சகோதரன்‌. 

நல்லமை - சினேகம்‌, நன்மை. 

நல்லம்‌ - கறுப்பு, மங்கல்‌. 

நல்லம்மாள்‌ - தாயின்சகோதரி. 

நல்லம்மான்பச்சரிசி - ஒர்பூடு. 

நல்லரிவஞ்சம்‌ - போகபூமியாறி 
னொன்று. 

நல்லவர்‌-அறிஞர்‌,உத்தமர்‌, சினெகிதர்‌. 

நல்லவையோர்‌ - பெருமையிற்‌ 

சிறந்தோர்‌. 


நல்லள்‌ - நல்லவள்‌. 

நல்லறம்‌ - நல்வாழ்க்கை. 

நல்லறிவு - ஓர்‌ நூல்‌, நற்போதனை, 
பேரறிவு. 

நல்லன்‌ - நல்லவன்‌. 

நல்லாங்கு - நன்மை. 

நல்லாச்சி - நல்லப்பன்றேவி, நல்லம்‌ 
மாள்‌. 

நல்லாப்பு - நன்மை. 

நல்லார்‌ - அறிஞர்‌, உத்தமர்‌, மாதர்‌. 

நல்லாள்‌ - நலமுடையாள்‌, பெண்‌. 

நல்லாறு - நல்வழி. 

நல்வி - நலலள்‌. 

நல்லுறவு - இதமானவுறவு. 

நல்லெண்ணெய்‌ - திலநெய்‌. 

நல்லோர்‌ - அறிஞர்‌, உத்தமர்‌. 

நல்வழி - சன்மார்க்கம்‌. 

நல்வார்த்தை - உத்தமமொழி, இஃது 
வாக்கினற்குணநான்கினொன்று. 

நல்வாழ்வு - சுகவாழ்க்கை. 

நல்வினை - புண்ணியம்‌, இஃது இரு 
வினையினொன்று. 

நவகண்டம்‌ - ஒன்பதுகண்டம்‌, அஃது 
கழ்விதேகம்‌, மேல்விதேகம்‌, வட 
விதேகம்‌, தென்விதேகம்‌, வடதம்‌, 
தென்னிரேபதம்‌, வடபரதம்‌, 
தென்பரதம்‌, மத்திம கண்டம்‌. 

நவகாரிகை - புதுமணப்பெண்‌. 

நவக்கிரம்‌ - நவக்கோள்‌, அவை 
ஆதித்தன்‌, இராகு, கேது, சந்திரன்‌, 
சனி, சுக்கென்‌, செவ்வாய்‌, புதன்‌, 
வியாழம்‌. 

நவசாரத்தான்‌ - பொன்மணல்‌. 

நவசாரம்‌ - நவச்சாரம்‌. 

நவசி - ஓர்கமுகு, ஓர்தெங்கு. 

நவசித்தர்‌ - நவநாதசித்தர்‌. 

நவசூதிகை - இளங்கன்றுப்பசு, 


இளம்பிள்ளைக்காரி. 


106 wipro AGA) - Z 


நவச்சாரம்‌ 


நவச்சாரம்‌ - ஓர்மருந்து. 

நவச்சி - எவட்சாரம்‌. 

நவச்சிராத்தம்‌ - முதலாம்‌, மூன்றாம்‌, 
ஐந்தாம்‌, ஏழாம்‌, ஒன்பதாம்‌, 
பதினொராநாளிற்செய்யுஞ்‌ 
சிராத்தம்‌. 

நவதளம்‌ - தாமரைத்தளிர்‌. 

நவதம்‌ - யானைமேற்றவிசு. 

நவதாரணை - ஒன்பதுதாரணை, 
அவைசதுரங்கதாரணை, சத்த 
தாரணை, சித்திரதாரணை, நாம 
தாரணை, பேததாரணை, மந்திர 
தாரணை, மாயாதாரணை, வச்சி 
தாரணை, வத்துத்‌ தாரணை. 

நவதானியம்‌ - ஒன்பதுதானியம்‌, 
அஃது உளுந்து, எள்ளு, கடலை, 
கொள்ளு, சாமை, தினை, துவரை, 
நெல்லு, பயறு. 

நவதி - தொண்ணூறு. 

நவதிகை - தூரரியக்கோல்‌. 


நவதை - புதுமை. 

நவத்துவாரம்‌ - ஒன்பதுவாயில்‌, 
அவை கண்‌, காது, மூக்கு, வாய்‌, 
குதம்‌, குய்யம்‌. 

நவநாகம்‌ - ஒன்பதுநாகம்‌, அவை 
அனந்தன்‌, ஆதிசேடன்‌, கார்க்‌ 
கோடகன்‌, குளிகன்‌, சங்கபாலன்‌, 
தக்கன்‌, பதுமன்‌, மகாபதுமன்‌, 
வாசுகி. 


நவநாணயம்‌ - புதுவழக்கம்‌. 


நவநாதசித்தர்‌ - ஒன்பதுசித்தர்‌, 
அவர்‌ அனாதிநாதர்‌, ஆதிநாதர்‌, 
கடேற் திரநாதர்‌, கோரக்கநாதர்‌, 
சதோக நாதர்‌, சத்தியநாதர்‌, மச்‌ 
சேந்திர நாதர்‌, 
வகுளிநாதர்‌. 

நவநிதி - கச்சபநிதி, கற்பநிதி, சங்க 
நிதி, நந்தநிதி, நீலநிதி, பதுமநிதி, 
மகாநிதி, மகாபதுமநிதி, முகுந்த 
நிதி இவையேகு பேரன்நவநிதி. 

நவநீதகம்‌ - நெய்‌. 


மதங்கநாதர்‌, 


நவநீதசோரன்‌ - விட்டுணு. 

நவநீதபாகம்‌ - செய்யுளினோர்சுவை. 

நவநீதம்‌ - புதுமை, வெண்ணெய்‌. 

நவபல்லவம்‌ - தளிர்‌. 

நவபுண்ணியம்‌ - ஒன்பதுபுண்ணியம்‌, 
அவை அமுதமேந்தல்‌ - அருச்‌ 
சித்தல்‌, ஆசனத்திருத்தல்‌, எதிர்‌ 
கொளல்‌, தாள்கழுவுதல்‌, தீபங்‌ 
காட்டல்‌, தூபங்‌ கொடுத்தல்‌, 
பணிதல்‌, புகழ்தல்‌. 

நவபேதம்‌ - சிவபேதமொன்பது, 
அவை பிரமா, விட்டுணு, உருத்‌ 
திரன்‌, மகேசுரன்‌,சதாசிவம்‌, சிவம்‌, 
சத்தி, நாதம்‌, விந்து. 

நவப்பிரேதம்‌ - ஒன்பதுதித்கிற்காவற்‌ 
பூதங்கள்‌. 

நவமணி - ஒன்பதிரத்தினம்‌, அவை 
கோமேதகம்‌, நீலம்‌, பவளம்‌, 
புருடராகம்‌, மரகதம்‌, மாணிக்கம்‌, 
முத்து, வயிரம்‌, வைடுரியம்‌. 

நவமணிமாலை - ஒர்பிரபந்தம்‌, அஃது 
வெண்பா முதலாகப்‌ பல்வேறு 
பட்டபாவும்‌ பாவினமுமாக 
வொன்பது செய்யுளந்தாதித்துப்‌ 
பாடுவது. 

நவமி - ஒன்பதாந்திதி. 

நவம்‌ - ஒன்பது, கார்காலம்‌, கேண்மை, 
சினேகம்‌, புதுமை, பூமி. 

நவயெளவனை - வாலைப்பெண்‌. 

நவரசம்‌, நவரதம்‌ - ஒன்பதுசுவை 
அவை அற்புதம்‌, இரெளத்திரம்‌, 
கருணை, குற்சை, சாந்தம்‌, சிங்‌ 
காரம்‌, பயம்‌, பெருநகை, வீரியம்‌. 

நவரத்தினம்‌ - நவமணி. 

நவராத்திரம்‌, நவராத்திரி - கன்னி 
மாதத்தில்‌ இலக்குமிசரச்சுவதி 
முதலிய சத்திகளைப்பூசிக்கு 
மொன்பதுதினம்‌. 

நவரோசு - ஓர்பண்‌. 


நவலோக்குப்பி - சுதைமண்‌. 


நள்ளல்‌ 


wipro ASA] - Z 107 


நவலோகம்‌ - ஒன்பதுலோகம்‌. 

நவலோகாங்கம்‌ - காந்தம்‌. 

நவவரிகை - புதுமணப்பெண்‌. 

நவவாயில்‌ - நவத்துவாரம்‌. 

நவவியாகரணம்‌ - செந்த விலக்கண 
மாகியவொன்பது வியாகரணம்‌. 

நவவிலாசசபை - அதிதூதர்‌, சத்து 
வகர்‌, ஞானாதிக்கர்‌, தூதர்‌, நாத 
கிருத்தியர்‌, பத்திச்சுவாலகர்‌, பத்தி 
ராசனர்‌, பலவத்தர்‌, பிராதமிகர்‌ 
எனுமொன்பது வகைச்‌ சுத்தான்‌ 
மாக்கள்கூடிய தேவசபை. 

நவவாகம்‌ - பிரதமை. 

நவாங்கிசம்‌ - இராசியை யொன்ப 
தாய்ப்‌ பகிருதல்‌, ஒன்பதுபங்கு. 

நவாம்பரம்‌ - கோடிப்புடைவை. 

நவான்னம்‌ - புதியதானியம்‌, வெஞ்‌ 
சோறு. 

நவியம்‌ - கோடாலி, புதுமை, மழு. 

நவிரம்‌ - ஆண்மயிர்‌, உச்சி, தலை, 
புன்மை, மயில்‌, மருதயாத்திறம்‌, 
மலை, வாள்‌. 

நவிரெழுசங்கு - முட்‌ சங்கு. 

நவிர்‌ - ஆண்மயிர்‌, மயிர்‌, மருத 
யாழ்த்திறம்‌, வாள்‌. 

நவிலல்‌, நவிலுதல்‌ - கற்றல்‌, சொல்லல்‌. 

நவிழ்த்தல்‌ - அவித்தல்‌. 

நவிறல்‌, நவிற்றல்‌ - சொல்லல்‌. 

நவீனம்‌ - புதுமை. 

நவுதல்‌ - இற்றுப்போதல்‌. 

நவுரி - எக்காளம்‌. 

நவல்‌ - இகழ்ச்சி, குற்றம்‌. 

நவ்வல்‌ - நாவல்‌. 

நவ்வி - அத்தநான்‌, அழகு, இளமை, 
தோணி மான்‌. 

நவ்வு - ஆடு, தோணி, நன்மை. 

நவ்வுசுவ்வு - இதாகிதெம்‌, நயநட்டம்‌. 

நழுக்கம்‌ - மழுங்கல்‌. 


நழுக்கு - நழுக்குதல்‌, நழுக்கென்‌ 
னேவல்‌, மழுக்குதல்‌. 

நழுக்குதல்‌ - மமழுக்குதல்‌, வழுவவிடல்‌. 

நழுங்கல்‌ - மழுங்கல்‌, வழுவுதல்‌. 

நழுவமிழ்து - கூழ்‌. 

நழுவர்‌ - நளவர்‌. 

நழுவல்‌ - வழுவுதல்‌, விலகல்‌. 

நழுவி - பிடிகொடாதவன்‌. 

நழுவுசாதம்‌ - கூழ்‌. 

நழுவுதல்‌ - நுழுந்துதல்‌, வழுவுதல்‌. 

நள - ஓராண்டு. 

நளகூபரன்‌ - குபேரன்மகன்‌. 

நளத்தி - நளப்பெண்‌. 

நளம்‌ - அகலம்‌, ஓர்சாதி, சிற்ப நூன்‌ 
முப்பத்திரண்டினொன்று, தூ மரை. 

நளவர்‌ - ஒர்சாதியார்‌. 

நளன்‌ - ஒர்தேவதச்சன்‌, நிடத நாட்டை 
யாண்டவோரரசன்‌, இவன்‌ அறு 
வகைச்‌ சக்ரெவா்த்திகளிலும்‌ முத 
லெழு வள்ளல்களிலுமொருவன்‌. 

நளி - அகலம்‌, குளிர்ச்சி, கூட்டம்‌, 
தேள்‌, நெருக்கம்‌, பெருமை. 

நளிர்‌ - குளிர்‌, நண்டு, பகை, பெருமை. 

நளினச்சொல்‌ - பரிகாசப்பேச்சு. 

நளினம்‌ - தாமரை, நீர்‌, நீலம்‌, 
பரிகாசம்‌. 

நளினி - இலக்குமி, ஓர்பண்‌, தாமரை 
வாவி. 

நளினை - இலக்குமி. 

நளுங்கு - அழுங்கு, ஓர்கிளிஞ்சில்‌. 

நளுத்தை - ஓர்பண்‌. 

நளுநொளுத்தல்‌, நளுநொளுப்பு, 
நளுநொளெனல்‌ - வழுவிநுழுவிப்‌ 
போதல்‌. 

நள்‌ - உச்சிப்பொழுது, திருவோணம்‌, 
நடு, நள்ளென்னேவல்‌, மருங்கு. 

நள்ளலர்‌ - பகைவர்‌. 


நள்ளல்‌ - நட்டல்‌. 


108 wipro AGA) - Z 


நள்ளார்‌ 


நள்ளார்‌ - பகைவர்‌. 

நள்ளாறு - ஒர்சிவதலம்‌. 

நள்ளி - உறவு, கடையெழுவள்ளலி 
லொருவன்‌, கற்கடகவிராசி, நண்டு. 

நள்ளிருள்‌ - நடிரா. 

நள்ளு - நடு, மருங்கு. 

நள்ளுதல்‌ - நட்புக்கொள்ளுதல்‌. 

நள்ளுநர்‌ - சினேகிதர்‌. 

நறவம்‌ - அனிச்சமரம்‌, கள்‌, குங்கும 
மரம்‌, ஞாழல்‌, தேன்‌, வாசனை. 

நறவு - கள்‌, குங்குமமரம்‌, தேன்‌, 
நறுமை, நன்மை, வாசனை. 

நறளை - ஓர்பூடு. 

நறா - கள்‌, தேன்‌, வாசனை. 

நறியது - நல்லது. 

நறுக்கு - ஊதுகுழலின்நறுக்கு, ஓலை 
யுறுதி, துண்டு, நறுக்கென்னேவல்‌. 

நறுக்குதல்‌ - துண்டித்தல்‌. 

நறுக்குத்திப்பிலி - ஒர்சரக்கு. 

நறுக்குமூலம்‌ - வெட்டுவேர்‌. 

நறுங்கரந்தை - ஒர்கரந்தை. 

நறுதடி - அடைகல்‌. 

நறுநறுத்தல்‌, நறுநறெனல்‌ - ஈரடுக்‌ 
கொலிக்குறிப்பு, வாய்க்குக்கடின 
மாயிருத்தல்‌. 

நறுநாற்றம்‌ - சுகந்தம்‌. 

நறுநுதல்‌ - பெண்‌. 

நறுநெய்‌ - பசுநெய்‌. 

நறுந்தாளி - ஓர்கொடி. 

நறுமணம்‌ - சுகந்தம்‌. 

நறுமா - அலட்சியம்‌, வெறுமை. 

நறுமுதல்‌ - நரும்புதல்‌. 

நறுமுறுத்தல்‌, நறுமுறெனல்‌ - முறு 
முறுத்தல்‌. 

நறுமை - நன்மை, வாசனை. 

நறுப்பிசின்‌ - ஒர்பிசின்‌, ஓஒர்மருந்து. 

நறும்புகை - சுகந்தபுகை. 


நறும்புதல்‌ - நரும்புதல்‌. 

நறுவியது - நல்ல, வாசனைப்‌ பண்டம்‌. 

நறுவிலி, நறுவுளி - ஒர்மரம்‌. 

நறை - கள்‌, குற்றம்‌, தேன்‌, நறும்‌ 
புகை, வாசனை. 

நற்கதி - மோக்கம்‌. 

நற்கந்தம்‌ - சுகந்தம்‌. 

நற்கருணை - தெய்வீகவிருந்து, நற்‌ 
கிருபை. 

நற்கலிதம்‌ - நற்சங்கலிதம்‌. 

நற்கல்‌ - ஆட்டுக்கல்‌. 

நற்காலம்‌ - சுககாலம்‌, தற்செய்காலம்‌. 

நற்கீர்த்தி - நல்லபுகழ்‌, 

நற்குலமேரு - செம்புமலை. 

நற்குலம்‌ - உயர்குலம்‌. 

நற்குறி - நல்லடையாளம்‌, நற்குணம்‌. 

நற்கோள்‌ - நற்கெரகம்‌. 

நற்சகுனம்‌ - நன்னிமித்தம்‌. 

நற்சங்கலிதம்‌ - ஒன்று தொடுத்து 
முறையேதானங்களேறி நிற்பது. 

நற்சமயம்‌ - நற்றருணம்‌. 

நற்சரக்கு - உயர்ந்தசரக்கு, பழுதற்ற 
சரக்கு. 

நற்சா - சுகமரணம்‌. 

நற்சாங்கம்‌ - சாலம்பபாஷாணம்‌, 
நல்லடையாளம்‌. 

நற்சாந்து - சண்ணச்சாந்து. 

நற்சாரி - நவசாரம்‌. 

நற்சாளை - ஓர்மீன்‌. 

நற்சித்தன்‌ - இராசவத்தனக்கல்‌. 

நற்சிலை - கருங்கல்‌. 

நற்சீரகம்‌ - கறிச்சீரகம்‌. 

நற்சீர்‌ - நன்னிலை. 

நற்செங்கல்‌ - காவிக்கல்‌. 

நற்செய்தி - சுகசெய்தி. 

நற்பரகுன்றி - சிந்துலவணம்‌. 

நற்பிரியம்‌ - மிகுபட்‌ சம்‌. 


நாகசின்னம்‌ 


wipro qT] - Z 109 


நற்புத்தி - நற்போதகம்‌. 

நற்றமிழ்‌ - இனியதமிழ்‌, சுத்தமிழ்‌. 

நற்றாய்‌ - பெற்றதாய்‌. 

நற்றுளி - அத்திப்பிசின்‌. 

நனந்தலை - உச்சி, நடு. 

நனவு - அகலம்‌, இடம்‌, தெளிவு, 
பரப்பு, மயக்கநீங்கல்‌. 

நனா - நனவு. 

நனி - நெருக்கம்‌, பெருமை, மிகுதி. 

நனை - கள்‌, தேன்‌, நனையென்‌ 
னேவல்‌, பூமொட்டு. 

நனைததல்‌ - ஈரலித்தல்‌. 

நனைத்தல்‌ - ஈரமாக்கல்‌. 

நனைவு - ஈரம்‌, நனைதல்‌. 

நன்கு - அழகு, நன்மை, மிகுதி, 
இலாபம்‌. 

நன்குணர்தல்‌ - கற்றறிதல்‌. 

நன்கொடை - உபகாரக்கொடை. 

நன்சொல்‌ - இன்சொல்‌, நற்புத்தி. 

நன்பகல்‌ - நண்பகல்‌. 

நன்மனம்‌ - மனப்பூரணம்‌. 

நன்மார்க்கம்‌ - சன்மார்க்கம்‌, உப 
சாரம்‌, நன்னெறி. 

நன்முகம்‌ - தாராளம்‌. 


நன்மை - அதிட்ட மம்‌, உதவி, உபகாரம்‌, 


சன்மார்க்கம்‌, நன்கு, பிரயோசனம்‌. 
நன்மைகடைப்பிடித்தல்‌ - தயாவிருத்தி 
யெட்டினொன்று, அஃது செஞ்‌ 
ஞன்றிமற வாதிருத்தல்‌. 
நன்மைப்பகுதி - நல்வினைப்பயன்‌. 
நன்மைப்படுதல்‌ - இருதுவாதல்‌, 
பலன்படுதல்‌. 
நன்மைப்பேறு - நன்மைப்பகுதி. 
நன்றி - உபகாரகுணம்‌, நன்மை. 
நன்றிகேடு - செஞ்ஞன்றியில்லாமை. 
நன்றிகோறல்‌ - செஞ்ஞன்றி கெடுத்தல்‌. 
நன்றிமறத்தல்‌ - செஞ்ஞன்றியயர்த்தல்‌. 
நன்றியறிதல்‌ - செஞ்ஞன்றியறிதல்‌. 


நன்றியீனம்‌ - செஞ்ஞன்றிகேடு. 

நன்று - சுகம்‌, நல்லது, நன்மை, 
பெருமை. 

நன்னடை - நல்லொழுக்கம்‌. 

நன்னயம்‌ - உபகாரச்சொல்‌, நினைவு. 

நன்னயன்‌ - எண்ணம்‌, நயப்ப, முகமன்‌. 

நன்னருக்கல்‌ - அற்பநோ. 

நன்னர்‌ - நன்மை. 

நன்னலம்‌ - அழகு, நயப்பு, மேன்மை. 

நன்னாரி - ஒர்கொடி. 

நன்னி - சிற்றுருவானது. 

நன்னிலம்‌ - நற்றரை. 

நன்னிலை - உலகம்‌, சுகம்‌, தவம்‌, 
நல்லொழுக்கம்‌. 

நன்னிறம்‌ - வெண்மை. 

நன்னுதல்‌ - நறுக்குதல்‌, பெண்‌. 

நன்னூல்‌ - ஒரிலக்கணநால்‌. 

நன்னெருக்கல்‌ - நன்னருக்கல்‌. 


நன்னெறி - நல்வழி. 


Br 
நா - அயலார்‌, சுவாலை, திறப்பு- 


மணிமுதலியவற்றினாக்கு, நடு, 
நாக்கு, அயல்‌, பொலிவு. 


நாககள்ளி - கள்ளியிலோர்பேதம்‌. 

நாககற்பம்‌ - செவ்வீயம்‌. 

நாககன்னிகை - நாகலோகத்துப்‌ 
பெண்‌. 

நாககெந்தி - நேர்வாளம்‌ வஞ்சிக்‌ 
கொடி. 

நாகக்குவடு - செம்புமலை. 

நாகசம்பவம்‌ - செவ்வீயம்‌. 

நாகசரம்‌ - ஒரூதுகுழல்‌. 

நாகசாபம்‌ - நாகத்தைக்‌ கொல்வ 
தினால்‌ வருஞ்சாபம்‌. 

நாகசிகுவிகை - சவந்தபாஷாணம்‌. 

நாகசின்னம்‌ - ஒரூதுகுழல்‌. 


110 wipro AGG) - Z 


நாகசீவனம்‌ 


நாகசீவனம்‌ - துத்துநாகம்‌. 

நாகசுரம்‌ - ஓரூதுகுழல்‌. 

நாகசுவந்தை - நாகுலி. 

நாகசேதகன்‌ - இந்திரன்‌. 

நாகச்சிலைக்கல்‌ - சிலாநாகக்கல்‌. 

நாகணம்‌ - ஓர்பருந்து. 

நாகணவாய்‌, நாகணவாய்ப்புள்‌ - ஓர்‌ 
பட்சி. 

நாகதத்துவம்‌ - திரீதத்துவங்களி 
னொன்று. 

நாகதந்தகம்‌ - முளையாணி. 

நாகதந்தம்‌ - பாம்பின்பல்‌, முளை 
யாணி, யானைத்தந்தம்‌. 

நாகதாளி - ஓர்மரம்‌. 

நாகதீபம்‌ - ஐந்தலைவிளக்கு. 

நாகதேவன்‌ - அதிசேடன்‌. 

நாகதேவி - நாகப்பாம்பு. 

நாகத்திசை - வடமேற்கு. 

நாகத்தின்பாம்பு - பூநாகம்‌. 

நாகநாதன்‌, நாகநாயகன்‌ - ஆதி 
சேடன்‌, இந்திரன்‌. 

நாகபடம்‌ - ஒர்காதணி. 

நாகபடலம்‌ - கண்ணோயுளொன்று. 

நாகபட்டினம்‌ - ஒரூர்‌. 

நாகபந்தம்‌ - நாகபெந்தம்‌. 

நாகபந்து - ஆல்‌. 

நாகபலன்‌ - வீமன்‌. 

நாகபாசம்‌ - நாகரூபானவோர்கயிறு, 
வருணனாயுதம்‌. 

நாகபாஷாணம்‌ - ஒர்பாஷாணம்‌. 

நாகபாம்பு - நல்லபாம்பு. 

நாகபிரம்பு - ஒர்பிரம்பு. 

நாகபெந்தம்‌ - ஒர்மிறைக்கவி, அஃது 
இரண்டுபாம்பு தம்முட்பிணை 
வது போல விரேகைக௧றியொரு 
நேரிசைவெண்பாவும்‌ ஓரின்னி 
சைவெண்பாவு மெழுதியிரேகை 
யிற்சந்திகளினின்றவெழுத்து 


மற்றையிடங்களினு முறுப்பாக 
நிற்கப்பாவெனது. 

நாகப்பச்சை - ஓரிரத்தினம்‌. 

நாகப்பற்று - துத்தநாகப்பிடிப்பு. 

நாகப்பிரதிட்டை - நாகவிக்கெரகப்‌ 
பிரதிட்டை. 

நாகப்பூச்சி - நாக்குளிப்பூச்சி. 

நாகமணி - நாகரத்தினம்‌. 

நாகமல்லி, நாகமல்லிகை - அனிச்ச 
மரம்‌. 

நாகமுத்து - பாம்பின்கல்‌. 

நாகமோொடி - ஓர்புடைவை. 

நாகம்‌ - அகாயம்‌, ஒலி, ஓஒர்பாம்பு, 
கந்தகம்‌, கருங்குரங்கு, காரீயம்‌, 
குரங்கு, ஞாழல்‌, துத்தநாகம்‌, தேவ 
லோகம்‌, நற்புடைவை, பாம்பு, 
புன்னைமரம்‌, மலை, யானை. 

நாகம்பூ - ஓர்மருந்து. 

நாகரகம்‌ - தேன்றோடை. 

நாகரகன்‌ - கள்வன்‌, கைச்‌சித்திர 
விவேகி. 

நாகரங்கம்‌ - தேன்றோடை.. 

நாகரத்தினம்‌ - நாகமணி. 

நாகரம்‌ - இளைப்பு, ஓஒர்பாஷை, ஓர்‌ 
வண்டு, சுக்கு, தேன்றோடை, 
விருப்பு. 

நாகரவண்டு - ஓர்வண்டு. 

நாகரன்‌ - கணவனின்‌சகோதரன்‌, 
சிறந்தோன்‌, நகரத்தான்‌. 

நாகராசன்‌ - அனந்தன்‌. 

நாகராசா - ஆதிசேடன்‌. 

நாகரி - குருக்கத்தி. 

நாகரிமுனை - மதுரைக்குச்‌ சேர்ந்த 
வோரிடம்‌. 

நாகரீகம்‌ - கண்ணோட்டம்‌, சாதூரி 
யம்‌. 

நாகரீகம்விடுத்தல்‌ - நாகரீகம்பேசல்‌. 

நாகரீகர்‌ - காமுகர்‌, நகரத்தார்‌. 

நாகருகம்‌ - தேன்றோடை. 


நாசிகாசூரணம்‌ 


wipro qT] - 2 111 


நாகரேணு - செவ்வீயம்‌. 

நாகரை - ஒர்பூடு. 

நாகர்‌ - சற்பசாதியார்‌, தேவர்‌. 

நாகலதை - ஆண்குறி. 

நாகலோகம்‌ - கழேமுலகினொன்று, 
தேவலோகம்‌. 


நாகவம்‌ - பாம்புக்கரணம்‌. 

நாகவராளி - ஒர்பண்‌. 

நாகவல்லி - வெற்றிலைக்கொடி. 

நாகவள்ளி - ஓர்கிழங்குக்கொடி, 
வெற்றிலைக்கொடி. 

நாகவாடை - செம்பூறல்‌. 

நாகவாரிகம்‌ - இராசயானை, கலுழன்‌, 
மயில்‌. 

நாகவாரிகன்‌ - யானைப்பாகன்‌. 

நாகவீதி - பால்விதிமண்டலம்‌. 

நாகன்‌ - தசவாயுலினொன்று, அஃது 
நீட்டலும்முடக்கலுங்‌ 
கலுஞ்‌ செய்விப்பது. 


தகிளக்‌ 


நாகாசனன்‌, நாகாந்தகன்‌ - கருடன்‌. 

நாகாதிபன்‌ - அனந்தன்‌, இந்திரன்‌, 
இமயமலை, இராசயானை, இரா 
வதம்‌, மலையரசன்‌, மேருகிரி. 

நாகாத்திரம்‌ - நாகடபாணம்‌. 

நாகாபரணம்‌ - நாகரூபமானவோரா 
பரணம்‌. 

நாகாயுதம்‌ - ஓர்படைக்கலம்‌. 

நாகாலையம்‌ - தேவகோயில்‌, பாதலம்‌. 

நாகு - இளமரம்‌, இளமை, எருமை- 
சங்கு-நத்தை-பசு-மரையிவற்றின்‌ 
கன்னிப்பெண்‌, சங்கு, நத்தை, 
புற்று, பெண்மீன்‌, மலை. 

நாகுலி - கீரிபுரண்டான்பூடு. 

நாகேசுரம்‌ - ஓஒர்செடி. 

நாகேந்திரன்‌ - நூாகாதிபன்‌. 

நாகை - நாகபட்டினம்‌. 

நாகோதரம்‌ - மார்க்கவசம்‌. 


நாக்கப்பாம்பு, நாக்கப்பூச்சி - நாங்கூழ்‌. 


நாக்கரளை - நூவில்வருமோர்நோய்‌. 

நாக்கனிடுங்கூர்மை - கெந்தலவணம்‌. 

நாக்கியாக்கிரம்‌ - ஒர்முட்செடி. 

நாக்கிரந்தி - ஓர்நோய்‌. 

நாக்கு - கதிர்‌,திறப்புமுதலியவற்றினா, 
நா. 

நாக்குத்தவறுதல்‌ - சொற்றவறுதல்‌. 

நாக்குப்புரட்டு - மொய்‌. 

நாக்குப்புற்று - ஓர்நோய்‌. 

நாக்குமீன்‌ - ஓர்மீன்‌. 

நாக்குவளைத்தல்‌ - இகழ்தல்‌. 

நாக்குவாங்கல்‌ - நாக்கையிழுத்தல்‌, 
வில்லங்கப்படுத்தல்‌. 

நாக்குவிழுதல்‌ - பேசநாவெழா 
திருத்தல்‌. 

நாக்குழிஞ்சான்‌ - ஓர்செடி.. 

நாக்குளிப்பாம்பு, நாக்குளிப்பூச்சி - 
நாகப்பூச்சி. 

நாக்குறுதி - சொல்வன்மை. 

நாக்கை - நாக்குளிப்பூச்சி. 

நாங்கள்‌ - நாம்‌. 

நாங்குதல்‌ - சோம்புதல்‌. 

நாங்குழு, நாங்கூழ்‌ - நாகப்பூச்‌சி. 

நாசகாரி - கேடுசெய்வோன்‌. 

நாசகாலம்‌ - அழிவுகாலம்‌. 

நாசஞ்சியம்‌ - போக்கல்‌. 

நாசமிலி - சிவன்‌. 

நாசம்‌, நாசனம்‌ - அழிவு, மரணம்‌, 
விடுதல்‌. 

நாசயோகம்‌ - மரணயோகம்‌, 

நாசன்‌ - அழிப்போன்‌, நமன்‌. 

நாசாக்கிரம்‌ - நாசிநுனி. 

நாசாதக்கணம்‌ - வலமூக்கு. 

நாசாவாமம்‌ - இடமூக்கு. 

நாசிமூக்கு - மேல்வாய்தற்படி. 

நாசிகாக்கிரம்‌ - மூக்கு நுனி. 

நாசிகாசூரணம்‌ - மூக்குப்பொடி. 


112 wipro AGG) - Z 


நாசிகாபீடம்‌ 


நாசிகாபீடம்‌ - நாசிக்குள்வளரு மோர்‌ 
நோய்‌. 

நாசிகாமலம்‌ - மூக்குச்சளி. 

நாசிகை - கதவுநிலையின்மேற் சட்டம்‌, 
மூக்கு. 

நாசிதாரு - மேல்வாய்தற்படி. 

நாசித்தல்‌ - நசித்தல்‌. 

நாசித்துவாரம்‌ - மூக்குத்துளை. 

நாசிப்பொடி - மூக்குத்தூள்‌. 

நாசியம்‌ - நரணயக்கயிறு. 

நாசோற்பத்தி - அழிந்துபிறப்பது. 

நாச்சிமார்‌ - சத்ததேவிகள்‌. 

நாஞ்சிநாடு - மலையாளம்‌. 

நாஞ்சில்‌ - கலப்பை, மதிலுறுப்பு. 

நாஞ்சிற்படையோன்‌ - பலபத்திரன்‌. 

நாடகக்கணிகை - நாடகசாலைப்‌ 
பெண்‌. 

நாடகசாலை - கூத்துப்பயிலிடம்‌, 
நாடகக்கணிகை. 

நாடகத்தமிழ்‌ - நாடகவழக்குத்தமிழ்‌, 
அஃது முத்தமிழினொன்று. 

நாடகத்தி - ஆடுமாலைப்பெண்‌, 
கூத்தி, கூத்துவிளையாடும்பெண்‌. 

நாடகப்பெண்‌ - நடனப்பெண்‌. 

நாடகமடித்தல்‌ - ஆடுமாலைத்தனம்‌ 
பண்ணுதல்‌. 

நாடகமாடுதல்‌ - ஆடுமாலைத்தனம்‌ 
பண்ணுதல்‌, கூத்தாடுதல்‌. 

நாடகம்‌ - கலைஞான மறுபத்தினான்‌ 
கினொன்று, அஃது கூத்து, கூத்துப்‌ 
பாட்டு, நடனவீதி. 


நாடகர்‌, நாடகியர்‌, நாடகீயர்‌ - கூத்தர்‌. 

நாடடிப்படுத்தல்‌ - தேசத்தைக்‌ கீழ்ப்‌ 
படுத்தல்‌. 

நாடன்‌ - கார்த்திகைநாள்‌, சோழன்‌. 

நாடன்பருத்தி - ஒர்செடி. 

நாடா - ஓர்கயிறு, நூனாழி. 


நாடி - ஆண்மயிர்‌, இருபத்து நாலு 
நிமிடங்கொண்டது, இலை 


நரம்பு, உட்டுளை, தாடி, தாது, 
துவாளிப்பு, நரம்பு, நாழிகை, 
பூவிற்றாள்‌, மூக்கு, யாழினரம்பு. 

நாடிகேளம்‌ - நாரிகேளம்‌. 

நாடிசுத்தி - யோகத்திற்குத்‌ தா துசுத்தி 
பண்ணல்‌. 

நாடிதாரணை - நவதாரணையி 
னொன்று. 

நாடிநரம்பு - நாடியோட்டநரம்பு. 

நாடிபார்த்தல்‌ - நாடிக்குறியறிதல்‌. 

நாடிப்பயிற்சி, நாடிப்பரிட்சை - தூ£தறியு 
மறிவு. 

நாடிமண்டலம்‌ - ஆகாயசமரேகை. 

நாடியொடுக்கம்‌ - நாடித்தூக்கம்‌. 

நாடியோடுதல்‌ - நாடி யியங்குதல்‌. 

நாடிவிதி - நாடித்திட்டமறிவிக்கு 
நூல்‌. 

நாடிவிழுதல்‌ - நாடியொடுங்கல்‌. 


நாடு - இ ம்‌, உலகம்‌, ஊர்‌, நாடென்‌ 
னேவல்‌, பக்கம்‌, பூமி. 

நாடுதல்‌ - தேடுதல்‌, விரும்புதல்‌. 

நாடுபடிதல்‌ - நாட்டார்வசப்படுதல்‌. 

நாடுபடுதிரவியம்‌ - நாட்டிலுண்டா 
குந்திரவியம்‌, அஃது கரும்பு, சிறு 
பயறு, செந்நெல்‌-செவ்விளநீர்‌, 
வாழை. 

நாடேயன்‌ - நூடகக்கணிகை புத்திரன்‌. 

நாடோடி - நிலையற்றவன்‌. 

நாடோடிச்சொல்‌, நாடோடிப்பேச்சு - 
வழக்கச்சொல்‌. 

நாடோறும்‌ - நாள்தோறும்‌. 

நாடோன்‌ - நூடகக்கணிகைபுத்திரன்‌. 

நாட்கடத்துதல்‌ - நாள்விடுதல்‌. 

நாட்கணக்கு - அன்றாடக்கணக்கு. 

நாட்கால்‌ - 
முதனாட்டுங்கப்பு. 

நாட்குறித்தல்‌ - நன்முகுர்த்த நிய 
மித்தல்‌. 


மங்கலப்பந்தருக்கு 


நாட்கூலி - அற்றைக்கூலி. 


நாணுதல்‌ wipro agg - 2 113 
நாட்கொள்ளுதல்‌ - புதிதாய்த்‌ | நாட்பட்டது - நாட்சென்றது. 
தொடங்கல்‌. நாட்பணிவிடை - அன்றாட கவேலை, 


நாட்செலவு - அன்றன்று செல்லுஞ்‌ 
செலவு, நாட்செல்லுதல்‌. 

நாட்டமைதி - நாட்டுச்சிறப்பிற்‌ 
குடையன, அவை குறும்பின்மை, 
செங்கோல்‌, செல்வம்‌ , செழிப்பு, 
நோயின்மை, விளைநிலம்‌. 

நாட்டம்‌ - ஒர்பண்‌, கண்‌, நோக்கம்‌, 
வாள்‌, விருப்பம்‌. 

நாட்டல்‌ - நாட்டுதல்‌, ஆடல்‌. 

நாட்டவத்தனம்‌ - நாட்டுப்பாங்கு. 


நாட்டவன்‌ - நாட்டான்‌. 

நாட்டாண்மை - ஊரதிகாரம்‌. 

நாட்டார்‌ - ஊரார்‌. 

நாட்டியகாரன்‌ - கூத்தன்‌. 

நாட்டியப்பிரியன்‌ - சிவன்‌. 

நாட்டியம்‌ - குறிப்பு, கூத்து. 

நாட்டு - நாட்டென்னேவல்‌, தாபிப்பு. 

நாட்டுக்குற்றம்‌ - ஊருக்குத்தீது செய்‌ 
வன, அவை கள்வர்‌, கிள்ளை, 
தன்னரசு, தொட்டியர்‌, நட்டம்‌, 
பன்றி, பெருமழை, மிகுகாற்று, 
மிகுமழை, யானை, விட்டில்‌, 
வேற்றரசு. 

நாட்டுச்சார்பு - மருதநிலம்‌, அஃது 
நாட்டைச்சார்ந்திருப்பது. 

நாட்டுச்சிறப்பு - நூட்வெளம்‌. 

நாட்டுதல்‌ - தாபித்தல்‌, நடத்தல்‌, 
நிறுத்தல்‌. 

நாட்டுப்பெண்‌ - மருமகள்‌. 

நாட்டுப்போக்கு - நாட்டுக்கடுத்த 
விதம்‌. 

நாட்டுவழக்கம்‌ - தேசநடை. 

நாட்டுவளப்பம்‌ - நாட்டின்சீர்‌. 

நாட்டுவளம்‌ - நாட்டுச்சறப்பு. 

நாட்டுவெள்ளரி - ஓர்வெள்ளரி. 

நாட்டை - ஓர்பண்‌. 


நாட்படுதல்‌ - நாட்செல்லுதல்‌. 


நன்முகிர்த்தத்திற்செய்யும்வேலை. 

நாட்பார்த்தல்‌ - சுபதினம்பரர்த்தல்‌. 

நாட்பு - ஞாட்பு, வலி. 

நாட்பூ - அன்றலர்ந்தபூ. 

நாட்பொருத்தம்‌ - சென்ம நட்‌ சத்திரப்‌ 
பொருத்தம்‌, இஃது தசப்பொருத்‌ 
தத்தொன்று. 

நாணகம்‌ - நாணயம்‌. 

நாணக்கேடு - வெட்கமின்மை. 

நாணப்படுதல்‌ - அடங்குதல்‌, மதித்தல்‌, 
வெட்கித்தல்‌. 

நாணம்‌ - அச்சம்‌, அடக்கம்‌, மதிப்பு, 
வெட்கம்‌, இஃது மகடுஉக்குணந்‌ 
நான்கினொன்று. 

நாணயகாரன்‌ - நிதானி. 

நாணயங்குத்துதல்‌ - மிருகங்களுக்கு 
மூக்குத்துளைத்தல்‌. 

நாணயங்குலைத்தல்‌, நாணயங் 
கெடுதல்‌ - மானமழிதல்‌. 

நாணயசில்லம்‌ - அவமானம்‌. 

நாணயச்சரக்கு - விலைச்சாமான்‌. 

நாணயஞ்செலுத்துதல்‌ - உண்மை 
தவறாமனடத்தல்‌, பேச்சையுண்‌ 
மைப்படுத்தல்‌. 

நாணயத்தப்பு - நராணயப்பிழை. 

நாணயம்‌ - உரோசம்‌, கட்டுப்பாடு, 
காசுநாணயம்‌, நிதானம்‌, வழக்கம்‌, 
வாக்குப்பிசகாமை. 

நாணயவான்‌ - உண்மைதவறாதவன்‌, 
நிதானி. 

நாணல்‌ - ஓர்புல்‌, நாணுதல்‌. 

நாணாங்கள்ளி - ஓர்கள்ளி. 

நாணி - வின்னாண்‌. 

நாணித்தல்‌ - நாணுதல்‌. 

நாணுகம்‌ - குதிரை. 

நாணுதல்‌ - அடங்குதல்‌, மதித்தல்‌, 
வெட்குதல்‌. 


114 wipro AGG) - Z 


நாணுவத்தான்‌ 


நாணுவத்தான்‌, நாணுவம்‌, 
நாணுவான்‌ - நாகணவாய்ப்புள்‌. 

நாணேறிடுதல்‌, நாணேற்றுதல்‌ - வில்‌ 
வளைத்தல்‌. 

நாணையம்‌ - நாணயம்‌. 

நாண்‌ - கயிறு, நாணென்னேவல்‌, 
வின்னாண்‌, வெட்கம்‌. 

நாண்மலர்‌ - புதுமலர்‌. 

நாண்மீன்‌ - நட்‌ சத்திரம்‌. 

நாதகிருத்தியர்‌ - கடவுளது கிருத்தி 
யத்தையவனருளாற்புரிபவர்‌. 

நாதக்குடம்‌ - சங்கு. 

நாதத்துவம்‌ - நாதம்‌. 

நாதம்‌ - அப்பிரகம்‌, இந்திரியம்‌, ஒலி, 
நாணயக்கயிறு, பாதிவட்டம்‌. 

நாதரூபம்‌ - சிவன துருவினொன்று. 

நாதன்‌ - அரசன்‌, அருகன்‌, எப்‌ 
பொருட்குமிறைவன்‌, கடவுள்‌, 
கணவன்‌, குரு, சிவன்‌, தலைவன்‌, 
மூத்தோன்‌. 

நாதாக்கள்‌ - சுத்தவான்்‌கள்‌, பெரியோர்‌. 

நாதாங்கி - பூட்டுகளினோருறுப்பு. 

நாதாந்தசோதி - கடவுள்‌. 

நாதாந்தம்‌ -ஞானநெறிகளி னொன்று, 
பஞ்சகருத்தாவி லொருவன்‌. 

நாதாந்தவிளக்கம்‌ - ஓர்‌ நூல்‌. 

நாதாந்தன்‌ - சிவன்‌. 

நாதாந்தி - பொன்னிமிளை. 

நாதி - ஓர்பெருங்காயம்‌. 

நாதித்தல்‌ - ஒலித்தல்‌. 

நாதேயம்‌ - இந்துப்பு, சீந்தில்‌. 

நாத்தழும்பல்‌, நாத்தழும்பேறுதல்‌ - 
நாவப்பியாசப்பட்டிருத்தல்‌. 

நாத்தனார்‌ - நாத்தூண்‌. 

நாத்தாங்கிப்பேசுதல்‌ - எண்ணிப்‌ 
பேசுதல்‌, நாவொறுத்துப்பேசல்‌. 

நாத்தி - தாழ்வாரம்‌, நாசம்‌. 

நாத்திரம்‌ - அதிசயம்‌, புகழ்‌. 


நாத்திரன்‌ - சிவன்‌. 

நாஸ்தி, நாஸ்திகம்‌ - நாத்தி. 

நாஸ்திகமதம்‌ - சூனியவாதம்‌. 

நாஸ்திகன்‌ - கூனியவாதி. 

நாத்தூண்‌ - மைத்துனி. 

நாந்தகம்‌ - வாள்‌. 

நாந்தல்‌ - ஈரம்‌. 

நாந்தி - ஒருவனைப்‌ புகழ்ந்து பாடிய 
கவி. 

நாந்துதல்‌ - நனைதல்‌. 

நாந்தெனி - ஓர்பூடு. 

நாபம்‌ - நாபி. 

நாபி - கொப்பூழ்‌, வற்சநாபம்‌. 

நாபிகமலம்‌ - கொப்பும்‌. 

நாபிக்கொடி - கொப்பூழ்க்கொடி. 

நாபிசன்‌, நாபிசன்மன்‌ - பிரமன்‌ 

நாபித்தானம்‌ - கொப்பும்‌. 

நாபிநாடி - உந்திக்கொடி.. 

நாபிநாளம்‌ - கொப்பும்‌, நஞ்சுக்‌ 
கொடி. 

நாபீலம்‌ - கடிதடம்‌, கொப்பூம்க்குழி. 

நாப்பண்‌ - உடை, தேர்நடு, நடு, யாழி 
னுறுப்பு. 

நாப்பு - எத்து. 

நாப்புற்று - நரவறளை. 

நாப்பொடிதல்‌ - நாவுலர்தல்‌. 

நாமகரணம்‌ - பெயரிடுதல்‌. 

நாமகள்‌ - சரச்சுவதி. 

நாமக்கட்டி - விட்டுணுபத்திக்காரர்‌ 
போடுமோர்சாந்துக்கட்டி. 

நாமக்காரர்‌ - விட்டுணுபத்திக்காரர்‌. 

நாமக்குச்சலி - ஓர்வகைப்புடைவை. 

நாமசங்கிதை - சிற்பநூன்முப்பத்‌ 
திரண்டினொன்று. 

நாமசேடம்‌ - மரணம்‌. 

நாமச்சி - நத்தை. 

நாமஞ்சாத்துதல்‌ - நாமந்தரித்தல்‌. 


நாய்க்குட்டிச்செடி 


wipro ASA] - Z 115 


நாமடந்தை - சரச்சுவதி. 
நாமதாரணை - நவதாரணையி 
னொன்று, அஃது பூரணமாய்க்‌ 
தியானித்தற்குக்‌ 
கற்பித்த நாமதியானத்தினாலக்‌ 


கடவுளைத்‌ 


கடவுளை யெல்லைப்‌ படுத்தல்‌. 

நாமதாரி - நாமந்தரித்தோன்‌, விட்டுணு 
பத்திக்காரன்‌. 

நாமதேயம்‌ - பெயர்‌. 

நாமத்துத்தி - ஓர்பூடு. 

நாமப்பொருத்தம்‌-பெயர்ப்பொருத்தம்‌. 

நாமமாலை - ஓர்பிரபந்தம்‌ அஃது 
அகவலடியுங்‌ கலியடியும்வந்து 
மயங்கிய வஞ்சிப்‌ பாவாலாண்‌ 
மகனைப்‌ புகழ்ந்துபாடுவது. 

நாமமிடுதல்‌ - நாமக்குறிதட்டுதல்‌, 
பெயர்கொடுத்தல்‌. 

நாமம்‌ - அதிசயம்‌, இணக்கம்‌, அயம்‌, 
கோபம்‌, நிச்சயம்‌, நிந்தை, நினைப்பு, 
மாய்மாலமிவைகளைக்‌ காட்டுஞ்‌ 
சொல்‌, கீர்த்தி, நிறை கோவினடு, 
பெயர்‌, அஃது எண்‌ குற்றத்தொன்று, 
வைட்டிண வரிடு நாமம்‌. 

நாமராசி - இராசிப்பொருத்தம்‌, 
பெயர்ப்பொருத்தம்‌. 

நாமவந்தம்‌ - பெருநெருஞ்சில்‌. 

நாமவெகுண்டம்‌ - தும்பை. 

நாமறல்‌ 
முற்றுமறல்‌. 

நாமாது - சரச்சுவதி. 

நாமாபராதம்‌ - நிந்தனை. 

நாமிதம்‌ - வளைவு. 


- பேருமற்றுப்போதல்‌, 


நாமோச்சாரணம்‌ - நாமவுச்சரிப்பு. 

நாம்‌ - அச்சம்‌, பால்பகாவுயர்‌ திணைத்‌ 
தன்மைப்பன்மை. 

நாம்பல்‌ - இளைத்தல்‌. 

நாம்பன்‌ - இளவெரு து. 

நாம்பு - நாம்பென்னேவல்‌, மெலிவு. 

நாம்புதல்‌ - மெலிதல்‌. 


நாயகசுரம்‌ - நாகசின்னம்‌. 

நாயகத்தி - தலைவி, தேவி, மனைவி. 

நாயகப்பானை - முதலுலைகட்டிப்‌ 
பொங்கும்பானை. 

நாயகமணி - மணிமாலைநடுவிலே 
கோத்திருக்கும்பெருமணி. 

நாயகம்‌ - ஆளுகை, தலைமை. 

நாயகம்பண்ணுதல்‌ - 
செலுத்தல்‌. 

நாயகவளந்து - பொங்கல்செய்வோர்‌ 


முதன்மை 


முதலுலைவைக்கும்பானை. 

நாயகன்‌ - அரசன்‌, எசமான்‌, எப்‌ 
யொருட்குமிறைவன்‌, சிவன்‌, 
நடத்துவேன்‌, புருடன்‌. 

நாயகாதிபன்‌ - அரசன்‌. 

நாயகி - எசமாட்டி, பார்வதி, பெரு 
மையிற்சிறந்தவள்‌. மனைவி. 

நாயகிமேனி - மரகதப்பச்சை. 

நாயக்கர்‌ - சேனைத்தலைவன்‌, 
தெலிங்கருளோர்வகையார்‌. 

நாயரஞ்சி - நாயுருவி. 

நாயனார்‌, நாயன்‌ - அரசன்‌, எசமான்‌, 
கடவுள்‌, பெருமையிற்‌ சிறந்தோன்‌. 

நாயன்மார்‌ - பெருமையிற்சிறந்தோர்‌. 

நாயாட்டம்‌ - உலைச்சல்‌ பேயாட்டம்‌. 

நாயில்‌ - ஞாயில்‌. 

நாயிறு - ஓர்கழமை, சூரியன்‌. 

நாயிறுதிரும்பி - பொழுதுவணங்கி. 

நாயிறுவணங்கி - கொழிஞ்சி. 

நாயுருவி - ஒர்பூடு. 

நாயுறக்கம்‌ - பொய்யுறக்கம்‌. 

நாயோட்டம்‌ - குதிரைநடை யினொன்று. 

நாய்‌ - ஞமலி, தென்மேற்றிசைப்‌ 
பாலன்குறி. 

நாய்கர்‌ - செட்டிகள்‌. 

நாய்குருவி - நாயுருவி. 

நாய்க்கடுகு - ஓர்பூடு. 

நாய்க்குட்டிச்செடி - ஓர்செடி. 


116 wipro AGG) - Z 


நாய்க்கோலம்‌ 


நாய்க்கோலம்‌ - இழிவானகோலம்‌. 

நாய்ச்சி - நாய்ச்சியார்‌ - எசமாட்டி. 

நாய்ச்சீரகம்‌ - ஒர்‌சீரகம்‌. 

நாய்த்தயிர்வேளை - ஒர்செடி. 

நாய்த்திசை - தென்மேற்கு. 

நாய்த்துளசி - கஞ்சாங்கோரை. 

நாய்நாக்கி - ஒர்பூடு. 

நாய்ப்பயறு - ஒர்பூடு. 

நாய்ப்பாகல்‌ - ஒர்பாகல்‌. 

நாய்ப்புடோல்‌ - ஓர்கொடி. 

நாய்முருகை - ஓஒர்முருகைக்கல்‌. 

நாய்முள்ளி - ஓர்முள்ளி. 

நாய்விட்டைக்கல்‌ - ஓர்வகைக்கல்‌. 

நாய்வெள்ளை, நாய்வேளை - நாய்த்‌ 
தயிர்வேளை. 

நாய்வேம்பு - ஓர்பூடு. 

நாரகம்‌ - நரகம்‌. 

நாரங்கம்‌ - நாரத்தை. 

நாரசிங்கம்‌ - அட்டாதசவுப புராணத்‌ 

உபநிடதமுப்பத்‌ 
திரண்டினொன்று, நரசிங்கம்‌, 
அஃது திருமாலவதாரத்‌ தொன்று. 

நாரசிங்கன்‌ - விட்டுணு. 


தொன்று, 


நாரணவன்‌ - ஒர்நோய்‌. 

நாரணன்‌ - விட்டுணு. 

நாரணி - துற்கை. 

நாரதம்‌ - பதினெண்புராணத்தொன்று, 
முகில்‌. 

நாரதன்‌ - ஓரிருடி, இவன்‌ திருமால்‌, 
பதினைந்தவதாரத்தொருவன்‌. 

நாரதீயம்‌ - அட்டாதசவுபபுராணத்‌ 
தொன்று. 

நாரத்தை - ஓர்தோடை.. 

நாரம்‌ - அன்பு, சனத்திரள்‌, நாண்‌, 
நாரத்தை, நீர்‌, நீர்வாழ்புள்‌, பசுக்‌ 
கன்று, பா௫. 


நாராசபாணம்‌ - ஓரத்திரம்‌. 


நாராசமுத்திரை - பூசாமுத்திரை 
வகையினொன்று. 

நாராசம்‌ - அம்பு, சலாகை, விட்டம்‌. 

நாராயணகவுளம்‌ - ஓர்பண்‌. 

நாராயணப்பிரியன்‌ - சிவன்‌. 

நாராயணம்‌ - அரசமரம்‌, உபநிடத 
முப்பத்திரண்டினொன்று, மீன்‌. 

நாராயணன்‌ - சந்திரன்‌, சிவன்‌, பிரமன்‌, 
வருணன்‌, விட்டுணு. 

நாராயணி - இலக்குமி, ஓரிராகம்‌, 
கங்காதேவி, சத்தமாதார்‌ களிலொ 
ருத்தி, துற்கை. 

நாரி - இடை, ஓர்பண்‌, கள்‌, சேனை, 
தேன்‌, நாணி, பன்னாடை, பார்வதி, 
பெண்‌, வாசனை. 

நாரிகேரம்‌, நாரிகேளம்‌ - தென்ன 
மரம்‌. 

நாரியங்கம்‌ - தேன்றோடை. 

நாரீதூஷணம்‌ - பதிவிரதாவிரதத்‌ 
திற்குத்தப்பானது, அஃது அன்‌ 
னியக்‌ கிரகசயனம்‌, அன்னியக்‌ 
கிரகபிரவேசம்‌, அன்னியக்கிரகா 
சனம்‌, கணவனைப்‌ பிரிந்திருத்தல்‌, 
துற்கூட்டம்‌ , மதுபானம்‌. 

நாரை - ஓர்புள்‌. 

நாரைக்கொம்பு - நீண்ட கொம்பு. 

நாரைப்பசு - ஓர்வகைப்பசு. 

நார்‌ - அன்பு, கயிறு, மட்டை முதலிய 
வற்றினார்‌. 

நார்ச்சீலை - மரவுரி. 

நாலடி - ஓர்நூல்‌. 

நாலல்‌ - தாழ்தல்‌, தூங்குதல்‌, விழுதல்‌. 

நாலாகாரியம்‌ - பலவகைக்காரியம்‌. 

நாலாஞ்சடங்கு, நாலாநீர்ச்சடங்கு - 
விவாகத்தினாலா நாட்பண்ணு 
முழுக்குச்‌ சடங்கு. 

நாலாமுறைக்காய்ச்சல்‌ - நாலுநாளைக்‌ 
கொருமுறைவருங்‌ காய்ச்சல்‌. 


நாலாம்வருணம்‌ - சூத்திரசாதி. 


நாளிகேரபாகம்‌ 


wipro ASA] - Z 117 


நாலாம்வருணர்‌ - சதுர்த்தர்‌. 

நாலாவிதம்‌ - பலவிதம்‌. 

நாலி - முத்து. 

நாலுதல்‌ - தரங்குதல்‌. 

நாலுபாதச்சைவம்‌ - ஒர்சைவம்‌. 

நல்‌ - நாலென்னேவல்‌, நான்கு. 

நால்வகைச்சாந்து - சாந்துவகை 
நாலு, அவை கலவை, பீதம்‌, புவி, 
வட்டிகை. 

நால்வகைத்தோற்றம்‌ - நூான்குவகைப்‌ 
பிறப்பு, அவை நிலம்‌, பை, முட்டை, 
வியர்வை இவைகளிற்‌ சனிப்பு. 

நால்வகைப்பொருள்‌ - அறம்‌ பொருள்‌, 
இன்பம்‌, வீடு. 

நால்வாயன்‌ - இந்திரன்‌, விநாயகன்‌. 

நால்வாய்‌ - யானை. 

நாவடக்கம்‌ - நரவெழாமற்பண்ணல்‌. 

நாவடைத்தல்‌ - பேசக்கூடாதிருத்தல்‌. 

நாவணம்‌ - உண்ணா. 

நாவரசன்‌ - சவதொண்டரறுபத்து 
மூவரிலொருவன்‌. 

நாவரட்சி - நீர்த்தாகம்‌. 

நாவரணை - ஒர்நோய்‌. 

நாவரளுதல்‌ - நீர்விடாய்த்தல்‌. 

நாவலந்தீவு - சத்ததவினொன்று. 

நாவலர்‌ - கற்றவர்‌, புலவர்‌. 

நாவலோ - உரப்பற்குறிப்பு. 

நாவல்‌ - இரக்கக்குறிப்பு, ஓர்மரம்‌, 
அஃது துவரபத்தினொன்று. 

நாவறளை - நாப்புற்று. 

நாவாசித்தி - நாவேறு, வாக்குச்சித்தி. 

நாவாய்‌ - இரேபதிநான்‌, மரக்கலம்‌. 

நாவாள்‌ - சரச்சுவதி. 

நாவி - ஓஒர்மருந்து, கத்தூரிமிருகம்‌, 
நாபி, ஊமத்தை. 

நாவிச்சட்டம்‌ - கத்தரி. 

நாவிதச்சி - அம்பட்டத்தி. 

நாவிதர்‌ - அம்பட்டர்‌. 


நாவிதன்‌ - இராச்செல்லான்‌, கார்த்தி 
கைநாள்‌, பூரநான்‌. 

நாவித்தண்டை - ஓர்பூடு. 

நாவிநெய்‌ - மயிர்ச்சாந்து. 

நாவிப்பிள்ளை - ஒர்மிருகம்‌. 

நாவிப்புழுகு - மான்மதம்‌. 

நாவிழுதல்‌ - பேசநாழறொதுபோதல்‌. 

நாவு - நா. 

நாவுதல்‌ - நாக்குவளைத்தல்‌, நோம்‌ 
புதல்‌. 

நாவுழலை - நாக்குளறுதல்‌, நாவேறு, 
விடாய்‌. 

நாவுழலையாடுதல்‌ - நாக்குழறுதல்‌. 

நாவூறு - நாத்தோஷம்‌. 

நாவேறு - நாவூறு. 

நாவை - கலப்பையினா. 

நாழி - உட்டுளைப்பொருள்‌, கொத்து 
நாழிகை, பூரட்டாதிநாள்‌. 

நாழிகை - விநாடியறுபது கொண்ட து. 

நாழிகைப்பறை - நாழிகையறிவிக்க 
வடிக்கும்பறை. 

நாழிகை வட்டம்‌, நாழிகை வட்டில்‌ - 
காலவளவைக்காட்டுமோர்குத்திரம்‌, 
சூரியகடிகாரம்‌. 

நாழிகை வெண்பா - அரசற்கு நாழி 
கை தோறுஞ்சொல்லும்‌ வெண்பா. 

நாழியோடு - குழலோடு, 

நாளகம்‌ - இலாமிச்சு. 

நாளம்‌ - உட்டுளை, நாள்‌, பூந்தண்டு, 
பொன்னரிதாரம்‌, வட்டம்‌. 

நாளறுதி, நாளாசறுதி - நாள்முற்றும்‌, 
நாள்வட்டம்‌. 

நாளாடகம்‌ - நாடோறும்‌. 

நாளி - கள்‌, நாய்‌. 

நாளிகம்‌ - தாமரை, வள்ளைக்‌ கொடி. 

நாளிகேரபாகம்‌ - செய்யுளினோர்‌ 
சுவை, அஃது ஆழமான பொரு 
ளுூள்ளனது. 


118 wipro AGA) - Z 


நாளிகேரம்‌ 


நாளிகேரம்‌, நாளிகேளம்‌ - தென்ன 
மரம்‌. 

நாளினி - புளிமா. 

நாளுக்குநாள்‌, நாளும்‌ - எப்போழ்தும்‌. 

நாளுலத்தல்‌ -இறத்தல்‌, நாட்கழிதல்‌. 

நாளெடுத்தல்‌ - நன்முகிர்த்தங்குறித்தல்‌. 

நாளெல்லை - அத்தமனம்‌, மரண 
காலம்‌. 

நாளை - மற்றைநாள்‌. 

நாளைநின்று - நராளைவிட்டு மற்றை 
நாள்‌. 

நாளோலை - சாதகம்‌, ீதனக்குறிப்பு. 

நாள்‌ - இராப்பகல்‌ கொண்ட பொழுது, 
காலம்‌, நன்முகிர்த்தம்‌, பெருநாள்‌, 
முகிர்த்தம்‌. 

நாள்தோறும்‌ - நாளுக்குநாள்‌. 

நாள்வட்டம்‌ - நாட்சுற்று. 

நாள்விடுதல்‌ - சீவியம்பண்ணுதல்‌. 

நாள்வேலை - நாட்பணிவிடைந்தது. 

நாறல்‌ - நாறுதல்‌, பதனழிதல்‌, பதனழி. 

நாறற்பாக்கு - ஒர்வகைப்டாக்கு. 

நாறனா - நாடைச்சிச்செடி. 

நாறி - கற்றாளை. 

நாறு - நூறென்னேவல்‌, நாற்று. 

நாறுகட்டி - பெருங்காயம்‌. 

நாறுகரந்தை - ஒர்வகைப்பூடு. 

நாறுதல்‌ - உண்டாதல்‌, தோற்றுதல்‌, 
மணத்தல்‌, முளைத்தல்‌. 

நாற்கணம்‌ - நான்கினம்‌, அவை 
இடையினம்‌,உயிர்‌,மெல்லினம்‌, 
வல்லினம்‌. 

நாற்கதி - தேவர்‌, நரகர்‌, மனிதர்‌, 
விலங்கு. 

நாற்கவி - நாலுவிதக்கவி, அவை 
ஆசு, சித்திரம்‌, மதுரம்‌, வித்தாரம்‌. 

நாற்காவி - ஓர்வகையாசனம்‌, நாற்‌ 
கான்மிருகம்‌. 


நாற்காற்சீவன்‌, நாற்கான்மிருகம்‌ - 
நாற்காலுள்ள மிருகம்‌. 

நாற்குணம்‌ - ஆடுஉக்குணந்நான்கு, 
அவை அறிவு, ஓர்ப்பு, கடைப்‌ 
பிடி, நிறைவு, மகடுஉக்குணந்‌ 
நான்கு, அவை அச்சம்‌, நாணம்‌, 
பயிற்பு, மடம்‌. 

நாற்கோணம்‌ - நாலுமூலை. 

நாற்சதுரம்‌ - சதுரங்கம்‌. 

நாற்சந்தி - நாற்றெருக்கூடுமிடம்‌. 

நாற்சி - ஞாற்சி. 

நாற்பது - ஓர்பிரபந்தம்‌, அஃது இடம்‌, 
காலம்‌, பொருளென்‌ பவற்று 
ளொன்றனை நாற்பது வெண்பா 
வாற்கூறுவது, நான்கு பத்து. 

நாற்பயன்‌ - நாற்பொருளினால்‌ 
வரும்‌ பேறு. 

நாற்பொருள்‌ - அறம்‌, பொருள்‌, 
இன்பம்‌, வீடெனப்படுபொருள்‌. 

நாற்பான்‌ - நாற்பது. 

நாற்பொன்‌ - ஆடகம்‌, கிளிச்சிறை, 
சாதரூபம்‌, சாம்பூநதம்‌ எனுநால்‌ 
வகைப்பொன்‌. 

நாற்றங்கால்‌ - நாற்றுப்போட்டி ருக்கு 
மிடம்‌. 

நாற்றத்தாணி - ஊன்‌. 

நாற்றமடித்தல்‌ - நாற்றம்வீசுதல்‌. 

நாற்றமெடுத்தல்‌ - துற்கந்தம்வீசுதல்‌. 

நாற்றம்‌ - கள்‌, துற்கந்தம்‌, தோன்று 
தல்‌, வசம்பு, வாசனை. 

நாற்றம்வைத்தல்‌ - நாற்றமெடுத்தல்‌. 

நாற்றிசை - கிழக்கு, தெற்கு, மேற்கு, 
வடக்கு எனுந்திக்கு. 

நாற்று - முளைப்பயிர்‌. 

நாற்றுப்பாவுதல்‌, நாற்றுப்போடுதல்‌ - 
தானியம்முதலியபதிபோடுதல்‌. 

நானம்‌ - கத்தூரி, கவரிமா, குளித்தல்‌, 
முழுகல்‌, வாசனை. 


நானா - பல. 


நிகர்லி 


wipro AS] - Z 119 


நானாப்பிரகாரம்‌, நானாவிதம்‌ - பல 
விதம்‌. 

நானாளைமாறன்‌ - நாலாமுறைக்‌ 
காய்ச்சல்‌. 

நானிலம்‌ - நால்வகைநிலம்‌, அவை 
குறிஞ்சி, நெய்தல்‌, மருதம்‌, முல்லை. 

நானூறு - நான்குதரம்நூறு. 

நான்‌ - யான்‌. 

நான்கடிமடக்கு - மடக்கலங்காரத்‌ 
தொன்று. 

நான்கனுருபு - நூலாம்வேற்றுமை 
யுருபு, அவை கு முதலிய. 

நான்காம்வேதம்‌ - அதர்வணம்‌. 

நான்கு - நாலு. 

நான்மணிமாலை - ஓர்பிரபந்தம்‌, 
அஃது வெண்பாவுங்கலித்‌ துறை 
யும்‌ விருத்தமும்‌ அகவலுமாக 
அந்தாதித்தொடை யானாற்பது 
பாவெனது. 

நான்மருப்பியானை - ஐராவதம்‌. 

நான்மருப்பியானையூர்தி - இந்திரன்‌. 

நான்மறை - நான்குவேதம்‌, அவை 
இருக்கு, தைத்திரியம்‌, சாமம்‌, 
அதர்வணம்‌, அன்றியும்‌ உபவேதம்‌ 
நாலு, அவை ஆயுள்வேதம்‌, அருத்த 
வேதம்‌, தனுர்வேதம்‌, காந்தருவ 
வேதம்‌ என்னப்படும்‌. 

நான்மறையோன்‌ - பிரமன்‌, முனிவன்‌. 

நான்முகப்புல்‌ - ஓர்புல்‌. 

நான்முகன்‌ - அருகன்‌, பிரமன்‌. 

நான்முகன்கிழத்தி - சரச்சுவதி. 

நான்முகன்றேவி - சரச்சுவதி, மனோ 
சிலை. 


நான்முகன்வாழ்நாள்‌ - பிரமகற்பம்‌. 


நீ 


நி - இன்மை, உறுதி, எதிர்மறை, 
இயம்‌, சமீபம்‌, நிச்சயம்‌, நிலை 


பேறு, பூரணம்‌, மிகுதி, இவை 


களைக்‌ காட்டு மோருப சருக்கம்‌, 
ஓரெழுத்து. 

நிக - நிர்‌. 

நிகசலாகம்‌ - ஏகாந்ததலம்‌. 

நிகசோத்தியம்‌ - பரிசுத்தம்‌. 

நிகண்டவாதம்‌ - ஓர்சமயம்‌. 

நிகண்டவாதி - நிகண்டவாதசமயத்‌ 
தூன்‌. 

நிகண்டு - சொற்பயன்விளக்குநூல்‌, 
தொகுதி, நிச்சயம்‌, வேதாங்க மாறி 
னொன்று. 

நிகதம்‌ - பேச்சு, சொல்‌. 

நிகப்பிரபை - இருள்‌. 

நிகமம்‌ - கடைவீதி, நிச்சயம்‌, பட்டி 
னம்‌, வியாபாரம்‌, வியாபாரிக்‌ 
கூட்டம்‌, வேதம்‌. 

நிகமனம்‌ - உறுதிப்படுத்தித்தர்ப்புச்‌ 
சொல்லுதல்‌. 

நிகமாகமம்‌ - வேதாகமங்கள்‌. 

நிகம்‌ - பிரகாசம்‌. 

நிகர - உவமைச்சொல்‌, ஒளி. 

நிகரணம்‌ - விழுங்குதல்‌. 

நிகரம்‌ - கூட்டம்‌, கொடை, சுரம்‌, 
திரவியம்‌, விழுங்குதல்‌. 

நிகரிடுதல்‌ - ஒப்பிடுதல்‌. 

நிகருஷணம்‌ - அயல்‌, முற்றம்‌. 

நிகருமம்‌ - நிகன்மம்‌. 

நிகருவம்‌ - அடக்கம்‌. 

நிகர்‌ - உவமை, நிகரென்னேவல்‌, 
போர்‌. 

நிகர்தல்‌ - ஒப்பாயிருத்தல்‌. 

நிகர்தி - இருப்புலக்கை. 

நிகர்த்தல்‌ - ஒப்பாதல்‌, பொருதல்‌. 

நிகர்பக்கம்‌ - உவமைப்பொரு 
ளிருக்கு மிடம்‌. 

நிகர்ப்பு - ஒப்பு, போர்‌. 

நிகர்வம்‌ - தாழ்மை. 


நிகர்லி - தாழ்மையுள்ளோன்‌. 


120 wipro AGG) - Z 


நிகர்வு 


நிகர்வு - ஒப்பு. 

நிகலம்‌ - தோண்மேல்‌. 

நிகழ்காலம்‌ - வத்தமானகாலம்‌. 

நிகழ்காலவினையெச்சம்‌ - அகர 
விகுதிபெற்று இடைநிலை யோடு 
கூடாது தானேநிகம்காலங்‌ காட்டி 
நிற்குஞ்சொல்‌. 

நிகழ்ச்சி - ஒளி, வத்தமானம்‌. 

நிகழ்தல்‌ - ஒளிசெய்தல்‌, செல்லல்‌, 
நடத்தல்‌. 

நிகழ்த்துதல்‌ - சொல்லுதல்‌, நடப்பித்‌ 
தல்‌. 

நிகழ்வினைவிலக்கு - ஓரலங்காரம்‌, 
அஃது நிகழ்வினையைக்காட்டி 
விலக்குவது, (உம்‌) மாதர்‌ நுளை 

ஓழை 

சேோர்காதின்‌ மிசை நீலங்கவின்‌ 

புனைவீர்‌ மீதுலவுநீனிலவு வாட்‌ 


மருங்கு நேோவமணிக்‌ 


கண்நிமிர்க்கடையே செய்யா 
லோநானிலஞ்‌ செய்யுநலம்‌. 

நிகழ்வு - சம்பவிப்பு. 

நிகளம்‌ - சங்கிலி, யானைச்சங்கிலி, 
விலங்கு. 

நிகற்பம்‌ - ஒரெண்‌. 

நிகன்னம்‌ - கொலை. 

நிகாசம்‌ - ஒப்பு. 

நிகாதம்‌ - வஞ்சகம்‌, சொல்‌. 

நிகரதன்‌ - வஞ்சகன்‌. 

நிகாயம்‌ - இலக்கு, கூட்டம்‌, மருதஞ்‌ 
சார்ந்தவூர்‌, வாசஸ்தலம்‌. 

நிகாயன்‌ - கடவுள்‌. 

நிகாரணம்‌ - கொலை, காரணமற்றது. 

நிகாரணன்‌ - கொலைகாரன்‌. 

நிகாரம்‌ - அவசங்கை, உயர்த்துதல்‌, 
தப்பிதம்‌, தூற்றுதல்‌, பனி, விரோ 
தம்‌, விழுங்குதல்‌, ஆகாயசுரூப 
மறிதல்‌, இறைத்தல்‌. 

நிகிதம்‌ - படை. 

நிகிருதி - தரித்திரம்‌, நிந்தை, பொல்‌ 


லாங்கு. 


நிகிலம்‌ - எல்லாம்‌. 

நிகீனன்‌ - கழ்மகன்‌. 

நிகு - அறியுங்கருவி. 

நிகுஞ்சம்‌ - குகை, சிற்றில்‌, புதர்வீடு. 

நிருட்டம்‌ - தொனி. 

நிகுஞ்சனம்‌ - கொலை. 

நிகும்பம்‌ - நேர்வாளம்‌. 

நிகும்பலை - நிகும்பிலை. 

நிகும்பன்‌ - கும்பகன்னன்மகன்‌. 

நிகும்பிலை - இந்திரசித்துயாகம்‌ 
பண்ணினவிடம்‌. 

நிகூடம்‌ - ஆழம்‌, மறைவு. 

நிகேசாயம்‌ - குவித்தல்‌. 

நிகேதகம்‌, நிகேதம்‌ - வீடு. 

நிகேதனம்‌ - தேவர்கோயில்‌, மருதஞ்‌ 
சார்ந்தவூர்‌, வீடு. 

நிலக்காரம்‌ - அசட்டை, அவமதிப்பு. 

நிக்கிரகணம்‌ - கழ்ப்படுத்தல்‌. 

நிக்கிரகத்தானம்‌ - தற்கத்திலெதிரி 
யைச்சயிக்குநிலை. 

நிக்கிரகம்‌ - எல்லை, கட்டுதல்‌, குற்றப்‌ 
படுத்தல்‌, 
நாசம்‌, வெறுப்பு. 


கொலை, தண்டம்‌, 

நிக்கிரகன்‌ - கிருட்டிணன்‌. 

நிக்கிரகித்தல்‌ - தண்டித்தல்‌, வாதியைச்‌ 
சபித்தல்‌. 

நிச்கரம்‌ - நிச்சயம்பண்ணல்‌. 

நிசங்கம்‌ - அம்புக்கட்டு, இணக்கம்‌. 

நிசஸ்தர்‌ - நிசவான்கள்‌. 

நிசத்தன்‌ - நிசஸ்தன்‌. 

நிசமம்‌ - நியமம்‌. 

நிசமனம்‌ - கேள்வி, பார்வை. 

நிசமித்தல்‌ - நியமித்தல்‌. 

நிசம்‌ - சொந்தம்‌, நிதியம்‌, மெய்‌. 

நிசயம்‌ - கூட்டம்‌, நிச்சயம்‌. 

நிசரேதம்‌ - தள்ளுதல்‌. 


நிசவான்‌ - மெய்யன்‌. 


நிச்சிரேயசம்‌ 


wipro qT] - Z 121 


நிசவு - நெசவு. 

நிசற்கம்‌ - உருபம்‌, சிருட்டி, நிலை 
பரம்‌, மாற்றுதல்‌, விடுதல்‌. 

நிசற்கசம்‌ - பிறவிச்சுபாவம்‌. 

நிசா - இரவு. 

நிசாகசம்‌ - வெள்ளாம்பல்‌. 

நிசாகரன்‌ - சந்திரன்‌, சேவல்‌. 

நிசாகேது - சந்திரன்‌. 

நிசாசரம்‌ - இரவினடமாடுவன, கூகை, 
பாம்பு. 

நிசாசரர்‌ - அசுரர்‌, இராக்கதர்‌, கள்ளர்‌. 


சாசரி - ாட்சகத்திரி, கூகை, 
U த்த 
வேசி. 


நிசாசலம்‌ - பனி. 

நிசாடம்‌ - ஆந்தை. 

நிசாதனம்‌ - இடம்‌, மெய்‌. 
நிசாதன்‌ - கீழ்மகன்‌. 

நிசாதி - மாலைவெளிச்சம்‌. 
நிசாந்தாரி - இல்லாள்‌. 
நிசாந்தம்‌ - விடியற்காலம்‌, வீடு. 
நிசாபதி - கற்பூரம்‌, சந்திரன்‌. 


நிசாபுட்பம்‌ - இரவலரும்பூ, உறைத்த 
பனி, செவ்வாம்பல்‌, பனி. 


நிசாமணி - சந்திரன்‌, மின்மினி. 
நிசாமனம்‌ - கேள்வி, நிழல்‌, பார்வை. 
நிசாரணம்‌ - இராப்போர்‌, கொலை. 
நிசாரணன்‌ - கொலைசெய்வோன்‌. 
நிசாரம்‌ - சாரமற்றது. 

நிசாரியம்‌ - போடல்‌. 

நிசார்த்துனன்‌ - சந்திரன்‌. 

நிசானம்‌ - ஒரு கட்பறை. 

நிசி - இரா, இருள்‌, பொன்‌, மஞ்சள்‌. 
நிசிசரர்‌ - அசுரர்‌, இராக்கதர்‌. 
நிசிதம்‌ - இகழ்ச்சி, இரும்பு, கூர்மை. 
நிசிதர்‌ - அசுரர்‌, ஈனர்‌. 

நிசீதம்‌ - அத்தசாமம்‌, அற்பம்‌, இரவு, 


கூர்மை. 


நிசீதினி, நிசீத்தியை - இரவு. 

நிசும்பம்‌, நிசும்பனம்‌ - கொலை. 

நிசுலகம்‌ - மார்க்கவசம்‌. 

நிசுவாசம்‌ - சிவாகமமிருபத்தெட்டி 
னொன்று. 

நிசூதனம்‌ - அழித்தல்‌. 

நிசேதம்‌, நிஷேதம்‌ - நிடே தம்‌. 

நிசோலகம்‌ - மார்ச்சட்டை. 

நிச்சத்தியதை - பொய்‌. 

நிச்சத்துவம்‌ - தத்துவமின்மை. 

நிச்சம்‌ - நித்தம்‌. 

நிச்சயதாம்பூலம்‌ -பெண்ணை விவாகம்‌ 
பண்ணிக்‌ கொடுப்பதற்குடம்‌ 
படிக்கையாக மணவாளனுக்குக்‌ 
கொடுக்கும்‌ பாக்குவெற்றிலை. 

நிச்சயப்படுத்தல்‌ - உறுதிப்படுத்தல்‌, 
நிசப்படுத்தல்‌. 

நிச்சயம்‌ - உறுதி, மெய்‌. 

நிச்சயார்த்தம்‌ - மெய்ப்பொருள்‌. 

நிச்சயித்தல்‌ - நியமித்தல்‌. 

நிச்சயிப்பு - தீர்மானம்‌, நிச்சயம்‌. 

நிச்சலத்தியானம்‌ - அசைவற்ற 
தியானம்‌. 

நிச்சலம்‌ - அசைவின்மை, உறுதி, 
நித்தம்‌. 

நிச்சலன்‌ - அசைவற்றவன்‌, கடவுள்‌. 

நிச்சாரகம்‌ - காற்று. 

நிச்சாலங்கம்‌ - மலை. 

நிச்சிதம்‌ - நிசம்‌. 

நிச்சித்தம்‌ - மனோலயம்‌, விசார 
மின்மை. 

நிச்சித்தல்‌ - நிச்சயித்தல்‌. 

நிச்சிந்தன்‌ - அருகன்‌, எண்ணமற்ற 
வன்‌, கடவுள்‌. 

நிச்சிந்தை - எண்ணமற்றிருத்தல்‌. 

நிச்சியம்‌ - உள்ளி. 

நிச்சிரேணி - ஏணி. 

நிச்சிரேயசம்‌ - முற்றத்துறத்தல்‌. 


122 wipro AGA) - Z 


நிச்சுவசனம்‌ 


நிச்சுவசனம்‌ - பெருமூச்சுவிடுதல்‌, 
மூர்க்கங்கொள்ளுதல்‌. 

நிச்சுவாசம்‌ - சுவாசவொடுக்கம்‌. 

நிஷக்கல்லு - சீதாங்கபாஷாணம்‌. 

நிடதம்‌, நிதம்‌ - அட்ட மலையி 
னொன்று, தேயமைம்பத்தாறி 
னொன்று. 

நிடலம்‌ - நெற்றி. 

நிடுதம்‌, நிட்டேகம்‌, நிட்டேவனம்‌ - 
உமிழ்தல்‌. 

நிடூதனம்‌ - கொலை. 

நிடூுதனன்‌ - கொலைகாரன்‌. 

நிடேதம்‌ - தடை, வழு, விலக்கு. 

நிடேதித்தல்‌, நிஷேதித்தல்‌ - மண 
வாளனும்மணவாளியும்‌ முதன்‌ 
முதற்‌ கூடுதல்‌. 

நிட்கபடபத்தி - மெய்ப்பத்தி. 

நிட்கபடம்‌ - சத்தியம்‌, மனச்சுத்தம்‌. 

நிட்கம்‌ - இன்மைப்பொருடருமோ 
ருபசருக்கம்‌, ஓர்பறை, பலம்‌, 
பொன்‌, மார்பணி. 

நிட்கம்பம்‌ - அசைவின்மை. 

நிட்கருடபத்திரிகை - உறுதி, நடத்தைக்‌ 
காகிதம்‌. 

நிட்கருடம்‌, நிட்கருடை - நிச்சயம்‌. 

நிட்கலை - பிரகூதித்‌ துடக்ககன்றவள்‌. 


நிட்களம்‌, நிஷகளம்‌ - உருவின்மை, 
கலப்பின்மை. 

நிட்களங்கம்‌ - சுத்தம்‌. 

நிட்களர்‌ - கடவுள்‌, சுத்தமுடை யோர்‌. 

நிட்காபட்டியம்‌ - கபட மின்மை. 

நிட்காமியம்‌ - விருப்பின்மை. 

நிட்காரணம்‌ - காரணமின்மை. 

நிட்கிராமம்‌ - கூத்தினோர்விகற்பம்‌. 

நிட்கிரியன்‌ - இகபரலோகசடங் 
கற்றவன்‌. 

நிட்சணம்‌ - முத்தங்கொடுத்தல்‌. 

நிட்சிப்பியம்‌ - போடல்‌. 


நிட்சேபம்‌ - அடைவு, துடைத்தல்‌, 
புதைதல்‌, விடுதல்‌. 

நிட்டாபரன்‌, நிட்டாவரன்‌ - நியம 
நிட்டைதவறாதோன்‌. 

நிட்டானுபூதி - நிட்டையிலனுகூலப்‌ 
படுந்திவ்வியானுபவம்‌. 

நிட்டீவனம்‌ - வாந்தி. 

நிட்டூரம்‌, நிஷடூரம்‌ - கொடுமை. 

நிட்டூரி - கொடியவள்‌. 

நிட்டை, நிஷடை - அழிவு, இக்கட்டு, 
உறுதி, சரித்திரமுடிவு, சாதகம்‌, 


நம்பிக்கை, நன்னடை, நிலை பரம்‌, 
முடிவு, வாழ்நாள்‌. 

நிட்பத்தி - பிறப்பு, முடிவு. 

நிட்பரிக்கிரகன்‌ - முற்றத்துறந்தோன்‌. 

நிட்பலம்‌ - பலமின்மை. 

நிட்பவம்‌ - மொச்சைப்பயறு. 

நிட்பன்னம்‌ - பக்குவமான து. 

நிட்பாவம்‌ - விசைக்காற்று, வைக்‌ 
கோல்‌, துரத்தல்‌. 

நிட்பானம்‌ - குடித்தல்‌. 

நட்பிரகிருதி - பிரகிருதியற்றது. 

நிட்பிரபஞ்சன்‌ - சாந்தமுள்ளவன்‌. 

நிட்பிரபை - ஒளியின்மை. 

நிணச்செருக்கு - மூர்க்கம்‌. 

நிணத்தல்‌ - கொழுத்தல்‌, நெய்த்தல்‌. 

நிணப்பு - கொழுப்பு, நெய்ப்பு. 

நிணம்‌ - கொழுப்பு. 

நிணறு - உருக்கம்‌. 

நிண்டுதல்‌ - நிமிண்டுதல்‌. 

நிண்ணயபாதம்‌ - தீர்ப்பு. 

நிண்ணயம்‌ - உறுதி, தருக்கமுடிவு, 
தீர்ப்பு, நிச்சயம்‌, நியமம்‌, முறை. 

நிண்ணயம்பண்ணுதல்‌ - சத்தியம்‌ 
பண்ணல்‌, நிச்சயப்படுத்தல்‌, நியமம்‌ 
பண்ணல்‌. 

நிண்ணரம்‌ - சூரியன்பரியினொன்று. 

நிண்ணித்தல்‌ - நிசப்படுத்தல்‌. 


நித்தியன்‌ 


wipro qT] - Z 123 


நிதத்துரு - மனிதன்‌. 

நிதம்‌ - நஞ்சு, நித்தியம்‌. 

நிதம்பசூலை - ஓர்சூலை. 

நிதம்பம்‌ - அல்குல்‌, இடைக்குந்‌ 
தொடை மூலத்துக்குநடு, கரை, 
கற்பரிபாஷாணம்‌, தோள்‌, மலைப்‌ 
பக்கம்‌. 

நிதரிசனம்‌ - காட்சியணி, அஃது 
யாதொன்றினிகழ்ச்சயானன்மை 
யாவது தீமையாவ துவருவதாய்த்‌ 
தெரிவித்தல்‌, திருட்டாந்தம்‌. 

நிதரிசனம்‌ - காணப்படாமை. 

நிதருக்கம்‌ - அருத்தமில்லாவதனங்‌ 
களைப்பேசல்‌. 

நிதலம்‌ - கழேழுலகினொன்று. 

நிதற்சனம்‌ - உதாராணம்‌, கட்டளை, 
வகை. 

நிதனம்‌ - அழிவு, தரித்திரம்‌, தோற்றப்‌ 
படாமை, பிறந்தநாளுக்‌ கேழா 
நாள்‌, மரணம்‌. 

நிதாகம்‌ - 


வெப்பம்‌, வெயர்வு. 


முதிர்வேனிற்காலம்‌, 


நிதாக்கரன்‌ - சூரியன்‌. 

நிதார்த்தம்‌ - நிசார்த்தம்‌. 

நிதானம்‌ - ஆதிகாரணம்‌, கடவுண்‌ 
மணிக்கு நவமணிக்கும்பொது, 
சரி, சுத்தம்‌, சுமுத்திரை, நிச்சயம்‌, 
நேர்மை, பசுக்கட்டுங்கயிறு, 
படை, யொன்‌, மதிப்பு, முடிவு, 
மெய்‌, வைத்தியசாத்திரத்‌ தொன்று. 

நிதானவான்‌ - நேராளி. 

நிதானன்‌ - கடவுள்‌. 

நிதானி - நேராளி. 

நிதானித்தல்‌ - நிச்சயித்தல்‌, மதித்தல்‌. 

நிதானிப்பு - அருத்தாபத்தி, மதிப்பு. 

நிதி - ஆபரணத்திற்றொங்கணி, 
கடவுண்மணிக்கு நவமணிக்கும்‌ 
பொது, சமுத்திரம்‌, திரவியம்‌, 
நிறைவு, பொக்கிஷம்‌, பொன்‌. 

நிதிக்கிழவன்‌, நிதிக்கோன்‌ - குபேரன்‌. 


நிதிசாத்திரம்‌ - புதையலெடுக்குஞ்‌ 
சாத்திரம்‌. 

நிதித்தியாசனம்‌ - சிந்திப்பு. 

நிதிநாதன்‌, நிதிபதி - குபேரன்‌. 

நிதிப்பொதி - கிளிக்கட்டு. 

நிதியம்‌ - கடவுண்மணி, திரவியம்‌, 
பஞ்சலோகப்பொது, மணிப்‌ 
பொது. 

நிதியோன்‌, நிதீசன்‌ - குபேரன்‌. 

நிதுவனம்‌ - கலத்தல்‌, சந்தோஷம்‌, 
விளையாட்டு. 

நிதேசம்‌ - 
வார்த்தை. 

நித்தம்‌, நித்தல்‌ - அனவரதம்‌. 

நித்தரங்கசமுத்திரம்‌ - திரையில்லாக்‌ 


கடல்‌. 


கட்டளை, சமீபம்‌, 


நித்தன்‌ - அருகன்‌, ஆத்துமா, கடவுள்‌, 
சிவன்‌. 

நித்திகம்‌ - ஓர்பூடு, 

த்தியங்தி-கரந்று! 

நித்தியகருமம்‌ - நியமநிட்டை. 

நித்தியகலியாணம்‌ - நித்தியசந்தோஷம்‌. 

நித்தியகலியாணி - பார்வதி. 

நித்தியகாலம்‌ - அனவரதகாலம்‌. 

நித்தியசூதகி - அபரக்கிரியை செய்‌ 
வோன்‌. 

நித்தியசேவகம்‌ - நித்தியசேவனை. 

நித்தியதத்துவம்‌, நித்தியத்துவம்‌ - 
அழிவின்மை. 

நித்தியபிரளயம்‌ - இடைவிடாத 
மரணம்‌. 

நித்தியபூசை - தினபூசை. 

நித்தியப்படி - எப்பொழுதுநடக்குங்‌ 
கட்டளைப்படி. 

நித்தியமுத்தி, நித்தியமோட்சம்‌ - 
மீளாதகதி. 

நித்தியம்‌ - அழியாமை, எப்போழ்தும்‌, 
சமுத்திரம்‌, மோட்சம்‌. 

நித்தியன்‌ - நூ£சமில்லான்‌. 


124 wipro AGG) - Z 


நித்தியயோகம்‌ 


நித்தியயோகம்‌ - தின அதிட்டம்‌, தின 
யோகம்‌, அவை அதிகண்டம்‌, 
அரிடணம்‌, ஆயுட்மான்‌, ஐந்திரம்‌, 
கண்டம்‌, சாத்தியம்‌, சித்தம்‌, சித்தி, 


சிவம்‌, சுகர்மம்‌, சுபம்‌, சுப்பிரம்‌, 
சூலம்‌, சோபனம்‌, செளபாக்கியம்‌, 
திருதி, துருவம்‌, பரிகம்‌, பிரமம்‌, 
பிரீதி, வச்சிரம்‌, வரியான்‌, விட்‌ 
கம்பம்‌, விதிபாதம்‌, வியாகாதம்‌, 
விருத்தி, வைதிருதி. 
நித்தியயெளவனம்‌ - என்றுமிளமை. 
நித்தியயெளவனை - துரோபதி. 
நித்திவிதி - ஓமக்கிடங்கு, நித்திய 
கருமம்‌, பலிசெலுத்துமிடம்‌. 
நித்தியவினோதம்‌ - அருகன்‌ முக்‌ 
குடையினொன்று. 
நித்தியாநித்தயம்‌ - அழியாமையும்‌ 
அழிவும்‌, அழிவில்லதும்‌ அழி 
வுள்ளதும்‌. 
நித்தியாநித்தியவத்துவிவேகம்‌ - 
பிரமமே நித்தியம்‌ மற்றவைய 
நித்தியமென வறிதல்‌. 
நித்தியாபரோட்சம்‌ - நித்தியபிரமம்‌. 
நித்தியானத்தியாயம்‌ - அட்டமி, 
அமாவாச, சதுர்த்தசி, பெளர 
ணமியென்னுந்தினங்கள்‌. 
நித்தியானந்தம்‌ - மோட்சம்‌. 
நித்தியானந்தன்‌ - கடவுள்‌. 
நித்தியானம்‌ - பார்த்தல்‌. 
நித்திராசஞ்சன்னம்‌ - குறட்டை, 
சேடம்‌. 
நித்திராதேவி - நித்திரைக்குரியதேவி. 
நித்திராலு - நித்திரையாயிருப்பவன்‌. 
நித்திராவிருட்சம்‌ - இருள்‌. 
நித்திரித்தல்‌ - நித்திரைகொள்ளல்‌. 
நித்திரை - கண்படை, அஃது மாயை 


யாக்கை பதினெண்‌ குற்றத்‌ 
தொன்று. 
நித்திரைச்சோப்பம்‌ - நித்திரைத்‌ 
தூக்கம்‌. 


நித்திலம்‌ - முத்து. 

நித்துவானம்‌ - தொனி. 

நிநாதம்‌ - ஒலி. 

நிந்தம்‌ - சொந்தம்‌. 

நிந்தனம்‌ - நிந்தனை. 

நிந்தனை - நிந்தை. 

நிந்தாட்சணை - நிந்தனை. 

நிந்தாத்துதி - நிந்தித்தல்‌ போற்று 
தித்தல்‌. 

நிந்திதம்‌ - இகழ்ச்சி, தடை, பரிகாசம்‌. 

நிந்தித்தல்‌ - இகழ்தல்‌. 

நிந்திப்பு, நிந்தை - இகழ்ச்சி, பரிகாசம்‌. 

நிந்து - சாபிள்ளைப்பெற்றவள்‌. 

நிந்தையுவமை - உவமையையிகமழ்ந்து 
வமிப்பது, (உம்‌) மறுவுனடத்‌ 
திங்களை யொப்பெனினும்‌ முகஞ்‌ 
சிறப்புடைத்து. 

நிபச்சொல்‌ -கோட்சொல்‌, புறங்கூற்று. 

நிபடிதம்‌ - வாசித்தல்‌. 

நிபதனம்‌ - இறக்குதல்‌, விழுதல்‌. 

நிபத்தி - உண்மை, நிச்சயம்‌. 

நிபத்தியை - போர்க்களம்‌. 

நிபந்தம்‌ - கடமை, சலமறிப்பு, யாப்பு, 
வியார்த்தி. 

நிபந்தனகிரந்தம்‌ - பல நூல்களி 
லிருந்‌ தெடுத்துச்‌ சேர்த்துப்‌ பண்ணி 
யிருக்றெ சாத்திரம்‌. 

நிபந்தனம்‌ - கட்டுதல்‌, கட்டுப்படுதல்‌, 
காரணம்‌, பல நூல்களிலிருந்‌ 
தெடுத்துத்‌ திரட்டினபுத்தகம்‌, 
வீணையின்‌ வலிக்கட்டு. 

நிபந்தனை - உறுதி, ஏற்பாடு, கடமை, 
கட்டு, குண்டு. 

நிபம்‌ - உவமை, கடம்பு, கபடம்‌, 
காரணம்‌, கோள்‌, நீர்ச்சாடி, புறங்‌ 
கூறல்‌. 

நிபாகம்‌ - சமைத்தல்‌. 

நிபாடம்‌ - படித்தல்‌. 

நிபாடை - படித்தல்‌. 


நியதம்‌ 


wipro qT] - Z 125 


நிபாதம்‌ - இறங்குதல்‌, மரணம்‌, வழு, 
விடுதல்‌, விழுதல்‌. 

நிபாதனம்‌ - கொல்லல்‌, தகர்த்தல்‌. 

நிபாலனம்‌ - பார்வை, வழு, விழுத்தல்‌. 

நிபானம்‌ - கிணறு, நீர்த்தொட்டி, 
பாற்சாடி. 

நிபிடம்‌, நிபிடாயம்‌ - நெருக்கம்‌. 

நிபுணத்துவம்‌ - விரகு, விவேகம்‌. 

நிபுணர்‌ - கலைவல்லோர்‌, விரகுமிக்‌ 
கோர்‌. 

நிபுணன்‌ - கல்வியிற்சிறந்தோன்‌, 
புதன்‌, மிகவல்லோன்‌. 

நிப்பரம்‌ - தீவிரம்‌, பாரமின்மை. 

நிமந்தம்‌ - நிபந்தம்‌, 

நிமம்‌ - பிடர்‌. 

நிமயம்‌ - ஒன்றற்கொன்றைமாற்றல்‌. 

நிமலம்‌ - அழுக்கின்மை. 

நிமலன்‌ - கடவுள்‌, சுத்தன்‌. 

நிமி - ஓரரசன்‌. 

நிமிடம்‌, நிமிஷம்‌ - கரல. நுட்பம்‌, அஃது 
காட்டையெட்டுக்‌ கொண்டது. 

நிமிடீகரம்‌ - கடினம்‌, நெருக்கம்‌. 

நிமிட்டல்‌, நிமுட்டல்‌ - கிள்ளல்‌. 

நிமிண்டி - ஒரெறும்பு, தோன்றாமற்‌ 
கவர்வோன்‌. 

நிமிண்டுதல்‌ - சாதுரியமாய்க்கள 
வெடுத்தல்‌, நன்னுதல்‌. 

நிமித்தகம்‌ - முத்தம்‌. 

நிமித்தகாரணம்‌ - கத்துருத்துவவே 
துவாயிருப்பது. 

நிமித்தகாரர்‌ - வருங்காரியஞ்‌ சொல்‌ 
வோர்‌. 

நிமித்தகாரன்‌ - நிமித்திகன்‌. 

நிமித்தசூடாமணி - ஒர்நூல்‌. 

நிமித்ததருமம்‌ - நிவிர்த்திக்கரியை. 

நிமித்ததானம்‌ - தென்புலத்தார்க்குச்‌ 
செய்யுஞ்சடங்கினொன்று. 

நிமித்தத்துவம்‌ - ஏது. 


நிமித்தம்‌ - அடையாளம்‌, காரணம்‌, 
பல்லி முதலியவற்றின்‌ குறி, 
பொருட்டு. 

நிமித்தர்‌ - நிமித்தகாரர்‌. 

நிமித்திகப்புலவன்‌, நிமித்திகன்‌ - 
அரசர்க்குறுதிச்சுற்றத்தொருவன்‌, 
புரோகிென்‌, வள்ளுவன்‌. 

நிமித்தியம்‌ - நிமித்தம்‌. 

நிமிரல்‌ - நிமிர்தல்‌. 

நிமிர்ச்சி - இறுமாப்பு, உறுதி, கரக 
நடையினொன்று, திடன்‌, நிமிர்வு, 
மேட்டிமை. 

நிமிர்தல்‌ - உயர்தல்‌, ஓடல்‌, சோறு, 
நெருங்கல்‌, மேட்டிமை கொள்‌ 
ளல்‌, வளர்தல்‌, வளைவுமாறல்‌. 

நிமிர்த்தல்‌, நிமிர்த்துதல்‌ - உயர்த்துதல்‌, 
வளைவைமாற்றல்‌. 

நிமிர்ந்தகூறு - அஞ்சாதகுணம்‌, 
நேர்ந்தபடி செய்யுங்குணம்‌. 

நிமிர்ந்தநடை - மேட்டிமையான 
நடை. 

நிமிர்ப்பு - நிமிர்ச்சி. 

நிமிர்வு - நிமிர்தல்‌. 

நிமிளை - கூட்டுக்கல்‌. 

நிமீலனம்‌ - சிமிட்டு, மரணம்‌. 

நிமீலிகை - சிமிட்டு, மாயம்‌. 

நிமேஷகம்‌ - மின்மினி. 

நிமேயம்‌ - நிமயம்‌. 

நிமை - இமை. 

நிம்பம்‌ - வேம்பு. 

நிம்மந்தம்‌ - ஐக்கவீனம்‌. 

நிம்மாந்தரம்‌ - கடினம்‌, மிகுதி. 

நியக்கரணம்‌ - நிந்தைப்படுத்தல்‌. 

நியக்கி - மான்‌. 

நியக்குரோதம்‌ - அகலம்‌, ஆலமரம்‌, 
ஒருபாகம்‌. 

நியதம்‌ - அடக்கம்‌, உறுதி, நிசம்‌, 
நிதம்‌, முகவுரை. 


126 wipro AGA) - Z 


நியதி 


நியதி - ஊழ்‌, செய்கடன்‌, தத்துவம்‌ 
முப்பத்தாறினொன்று, நியம 
நிட்டை, நியமிப்பு, முறைமை, 

நியதித்தல்‌ - நியாசம்பண்ணல்‌. 

நியதேந்திரியன்‌ - இந்திரியத்தை 
யடக்குபவன்‌. 

நியத்துதல்‌ - விடுதல்‌. 

நியத்துவம்‌ - டூ சித்தல்‌, வைத்தல்‌. 

நியமச்சிலேடை - சிலேடித்தவற்றை 
வரையறைப்டுத்தி நிச்சயிக்கு 
முருபகம்‌. 

நியமச்சூத்திரம்‌ - முன்னொன்றான்‌ 
முடித்துப்பின்னதை விலக்கலும்‌ 
விதித்தலும்‌. 

நியமஸ்தர்‌ - நியமக்காரர்‌, நியமித்த 
உத்தியோகஸ்தர்‌. 

நியமநிட்டை - சந்தியாவந்தனம்‌. 

நியமம்‌ - அட்டயோகத்தொன்று, 
அவைதத்துவநூலோர்தல்‌, தவம்‌, 
தூய்மை, தெய்வம்வழிபடல்‌, மனமு 
வந்திருத்தல்‌, இடம்‌, இணக்கம்‌, 
கடைவழக்கம்‌, கடை வீதி, தெரு, 
தேவர்கோயில்‌, நிச்சயம்‌, நிரு 

நெடுந்தெரு, நேர்த்தி, 
மருதஞ்சார்ந்தவூர்‌, முறைமை. 

நியமவிலக்குச்‌ சிலேடை - சிலேடித்த 
பொருளை நியமஞ்செய்து அந்நிய 
மத்தை விலக்குவது. 


பிப்பு, 


நியமவுவமை - இதற்கதுவேயொப்‌ 
பெனவேகாரம்‌ புணர்த்துரைப்‌ 
பது, (உம்‌) வேயேகரமொப்பது. 

நியமனம்‌ - கட்டளை, முறை. 

நியமிதம்‌ - நிச்சயம்‌. 

நியமித்தல்‌ - சங்கற்பித்தல்‌, நிருபித்தல்‌, 
நிலைப்படுத்தல்‌, பிறப்பித்தல்‌. 

நியமிப்பு - நியமித்தல்‌. 

நியர்ப்புதம்‌ - பதினாயிரங்கோடி. 

நியாக்கியம்‌ - பொரித்தரிசி. 

நியாசம்‌ - கிரியை, யோகஞ்செய்தல்‌, 
விடுதல்‌, வேம்பு, வைப்பு. 


நியாதம்‌ - தின்றல்‌, நியாசம்‌. 

நியாதனம்‌ - விழுத்தல்‌. 

நியாமகன்‌ - சாரதி, படகோட்டி. 

நியாமம்‌ - தவமுதலியசாதகம்‌. 

நியாயகீனம்‌, நியாயக்கேடு - நீதித்‌ 
தப்பு. 

நியாயக்காரன்‌ - நீதிமான்‌. 

நியாயசபை - நியாயத்தலம்‌. 


நியாயசாத்திரம்‌ - நீதிசாத்திரம்‌. 


யாயசூடாமணி - க்கநூலி 
ச தருககநூ 
னொன்று. 

நியாயதுரந்தரன்‌ - நியாயசாத்திரி, 
நியாயம்பேசுவோன்‌. 


நியாயத்தப்பு - நியாயத்தவறு. 

நியாயத்தலம்‌ - நீதித்தலம்‌. 

நியாயத்தவறு, நியாயப்பிழை - நியாய 
கனம்‌. 

நியாயநால்‌ - நீதிசாத்திரம்‌. 

நியாயநெட்டூரம்‌ - அநியாயம்‌. 

நியாயநெறியாளன்‌ - நீதிமுறையுள்ள 
வன்‌. 

நியாயபரிசோதகன்‌ - நியாயத்திலே 
வல்லவன்‌. 

நியாயபோதினி - தற்கசாத்திரங்களி 
னொன்று. 

நியாயப்பிரமாணம்‌ - நீதிச்சட்டம்‌. 

நியாயப்பிரமாணி, 
மாணிகன்‌ - நியாயநெறியாளன்‌. 


நியாயப்பிர 


நியாயமலைவு - தருக்கசாத்திரவழுவி 
னொன்று, அஃது தீர்ப்புவிளங்‌ 
காமல்‌ மயங்கப்பேசுதல்‌. 

நியாயம்‌ - இடம்‌, கட்டுப்பாடு, சரி, 
சன்மார்க்கம்‌, தருக்கசாத்திரம்‌, 
தருக்கம்‌, நீதி, போக்கு, மூலம்‌, 
வழக்கு. 

நியாயவாதி - நியாயதுரந்தரன்‌. 

நியாயவான்‌ - நியாயதுரந்தரன்‌, நீதித்‌ 
தலைவன்‌, நீதியுள்ளவன்‌. 


நிரவகாலிகை 


wipro ஏர] - Z 127 


நியாயவிதாயகன்‌ - நியாயம்விதிப்‌ 
போன்‌. 

நியாயாசனம்‌ - நியாயசிங்காசனம்‌, 
நியாயவானிருக்குமிடம்‌. 

நியாயாசாரன்‌ - சற்புருடன்‌. 

நியாயாதிபதி - நீதியதிபதி. 

நியுதம்‌ - இலட்சம்‌. 

நியுத்தம்‌ - முட்டுயுத்தம்‌. 

நியுத்தன்‌ - ஒன்றிற்கேற்பட்ட வன்‌. 

நியுப்பிசம்‌ - தருப்பையினாற்‌ செய்த 
சுருவை, வளைவு, வியாதி. 

நியோகப்பிரயோசனம்‌ - நியமவேது. 

நியோகம்‌ - கட்டளை, தத்துவம்‌, 
தொழில்‌, நிச்சயம்‌, நியமம்‌, முயற்சி. 

நியோகித்தல்‌ - ஏவுதல்‌. 

நியோக்கியம்‌ - தகுதி. 

நியோசனம்‌ - இசைவு, கட்டளை. 

திரங்குசம்‌ - கீழ்ப்படியாமை. 

நிரங்குசன்‌ - கட்டுப்பாடற்றவன்‌. 

நிரசம்‌ - சாரமின்மை, சுவையின்மை. 

நிரசவஸ்து-சவைப்‌ பொருளல்லாதன. 

நிரசனம்‌ - அழித்தல்‌, எதிரிடை, 
தள்ளுதல்‌, பட்டினி, வாந்தித்தல்‌. 

நிரசாதிபதி, நிரசாதிபன்‌ - நிரசவஸ துக்‌ 
கதிபன்‌. 

நிரஞ்சனம்‌ - இருளின்மை, நிறைவு. 

நிரஞ்சனன்‌ -அருகன்‌,கடவுள்‌, வியாபி. 

நிரஞ்சனி - பார்வதி. 

நிரட்சதேசம்‌ - இராப்பகனாழிகை 
சரியாயிருக்குந்தேசம்‌, உட்டண 
தேசம்‌. 

நிரட்சம்‌ - டகோளசமரேகை. 

நிரட்சரம்‌ - அட்‌ சரமின்மை. 

நிரணம்‌ - மனுக்கூட்டம்‌. 

நிரதி - சம்பந்தம்‌. 

நிரதிகாரன்‌ - பக்குவமற்றவன்‌. 

நிரத்தகம்‌ - பயனின்மை. 

நிரத்தல்‌ - கலத்தல்‌, நிறைதல்‌. 


நிரஸதிமாலி - சிவன்‌. 

நிரத்தியயம்‌ - குற்றமின்மை. 

நிரந்தம்‌ - இடங்கழிமை. 

நிரந்தரம்‌ - இடமின்மை, எப்பொழு 
தும்‌, நெருக்கம்‌, மந்தி, மறைவு, 
வெளி. 

நிரந்தரன்‌ - கடவுள்‌. 

நிரந்தரி - பார்வதி. 

நிரந்தரித்தல்‌ - நிறைதல்‌, பரம்பல்‌. 

நிரந்திரியன்‌ - சருவக்கயொனி. 

நிரபத்திரவம்‌ - வெட்கமின்மை. 

நிரபம்‌ - நீரின்மை. 

நிரபரதம்‌ - குற்றமற்றிருத்தல்‌. 

நிரபராதி - குற்றமற்றவன்‌. 

நிரபாயம்‌ - அழிவின்மை. 

நிரபிமானம்‌ - அடக்கம்‌, அபிமான 
மின்மை. 

நிரபேட்சம்‌, நிரபேட்சை - விருப்பின்மை. 

நிரப்பம்‌ - டூரணம்‌. 

நிரப்பு - குறைபாடு, தரித்திரம்‌, நிரப்‌ 
பென்னேவல்‌, நிறை குடத்தைச்‌ 
சூழப்போடுநெல்‌, நிறைத்தல்‌, 
நிறைநாழி, நிறைவு, மிடி.மை. 

நிரப்புதல்‌ - திருத்தியாக்கல்‌, நிறைத்தல்‌, 
பரப்புதல்‌. 

நிரப்போர்‌ - இரப்போர்‌, வறியோர்‌. 

நிரம்பரம்‌ - வெளி. 

நிரம்பரன்‌ - அருகன்‌, கடவுள்‌, சிவன்‌, 
வத்திரமில்லாதவன்‌. 

நிரம்பல்‌ - நிறைதல்‌. 

நிரம்பாச்சொல்‌ - மழலைச்சொல்‌. 

நிரம்பாமென்சொல்‌, நிரம்பாமொழி - 
மழலை. 

நிரம்புதல்‌ - இருதுவாதல்‌, நிறைதல்‌. 

நிரயம்‌ - நிரையம்‌. 

நிரலயவன்‌ - கடவுள்‌. 

நிரல்‌ - ஒழுங்கு. 

நிரவகாலிகை - வெளி. 


128 wipro AGG) - Z 


நிரவம்‌ 


நிரவம்‌ - தொனியின்மை. 

நிரவலடித்தல்‌ - உழுதநிலத்தை நீர்‌ 
வாரடித்தல்‌. 

நிரவல்‌ - உழுதநிலத்தை நீர்வாரடித்‌ 
தல்‌, நிரவுதல்‌. 

நிரவவியயம்‌ - நித்தியம்‌. 

நிரவனிலம்‌ - நீர்வாரடித்தநிலம்‌. 

நிரவுதல்‌ - சரிக்கட்டுதல்‌, நிரப்புதல்‌, 
நிரம்புதல்‌. 

நிரளியாசரை - கானற்கல்‌. 

நிரனிறை - ஒழுங்காகநிறுத்தல்‌, 
நிரனிறையணிப்பொருள்‌, அவை 
வரிசையாகச்சொல்லப்பட்ட 
யொருள்‌ கட்குச்சம்பந்தமுள்ள 
வைகளையும்‌ முறையே சொல்லு 
தல்‌. 

நிரனிறைவமு - செய்யுள்‌ வழுவி 
னொன்று, அஃது நிரன்முறை 
பிறழ வைப்பது. 

நிரன்னுவயன்‌ - இல்லொழுக்கந்‌ 
துறந்தோன்‌. 

நிரா - நரா. 

நிராகம்‌ - உருவின்மை,சூக்குமசா£ரன்‌. 

நிராகரணம்‌ - மறுத்தல்‌. 

நிராகரன்‌ - அரூபி, கடவுள்‌. 

நிராகரித்தல்‌ - எறிதல்‌, தடை, தவறல்‌, 
தள்ளுதல்‌, மறுத்தல்‌. 

நிராகரிப்பு - மறுப்பு. 

நிராகாரம்‌ - அரூபம்‌, ஆகாயம்‌, 
உபவாசம்‌, நிந்தை, நிராகரிப்பு, 
மோக்கம்‌. 

நிராகாரன்‌ - சிவன்‌, திருமால்‌. 

நிராகிருதம்‌ - உரூபமற்றது, தள்ளுண்‌ 
டது. 

நிராகிருதி - தவவொழுக்கந்தவறி 
னோன்‌, தள்ளுதல்‌, வடிவின்மை, 
வேதமுற்றக்கல்லாதடார்ப்பான்‌. 

நிராகுலம்‌ - அமைதி, சந்தோஷம்‌. 

நிராங்குதல்‌ - தேய்தல்‌. 


நிராசம்‌ - எதிரிடை, நம்பிக்கை 
யின்மை, விடுதல்‌. 

நிராசனம்‌ - அஆசனமின்மை, கொல்‌ 
ஓுதல்‌, தள்ளுதல்‌, துப்புதல்‌. 

நிராசாரம்‌ - அனாசாரம்‌. 

நிராசாரன்‌ - ஆசாரகனன்‌. 

நிராசை - விருப்பின்மை. 

நிராதபை - இரவு. 

நிராதரம்‌, நிராதாரம்‌ - ஆசையின்மை, 
ஆதரவின்மை, ஆதாரமற்றது. 

நிராதாரன்‌ - ஆதாரமற்றவன்‌, கடவுள்‌. 

நிராதேசம்‌ - இறுத்தல்‌, தானமற்றது, 
நட்டம்‌. 

நிராமயம்‌ - நோயின்மை, பன்றி. 

நிராமயன்‌ - கடவுள்‌, நோயில்லான்‌. 

நிராயம்‌ - வரவின்மை. 

நிராயுதன்‌ - அருகன்‌, ஆதயு மில்லாத 
வன்‌. 

நிராலம்பம்‌ - ஆதாரம்வேண்டாதது. 

நிராலம்பன்‌ - கடவுள்‌. 

நிரியாணசக்கிரம்‌ - மரணசக்ரெம்‌. 

நிரியாணதிசை - மரணதிசை. 

நிரியாணம்‌ - சாவு, பிறவிநீங்கல்‌, 
யானைக்கடைக்கண்‌. 


நிரீச்சுவரசாங்கி - கடவுளில்லை 


யெனுஞ்சமயி. 
நிரீச்சுவரசாங்கியம்‌, நிரீச்சுவரவாதம்‌ 
- சூனியவாதம்‌. 
நிரீட்சணசுத்தி - கண்ணூறுகழிப்பு. 
நிரீட்சணம்‌ - பார்வை, மதிப்பு, 
பார்வையின்மை. 


நிரீட்சமாணம்‌ - நம்பிக்கை பார்த்தல்‌. 
நிரீட்சிதம்‌ - காணப்பட்டது. 
நிருசேரி - நரசிங்கம்‌. 

நிருசத்தன்‌ - இராட்‌சசன்‌. 
நிருசிங்கம்‌ - நரசிங்கம்‌. 

நிருணயம்‌ - நியமிப்பு. 


நிருவிசாரம்‌ 


wipro ஏர] - Z 129 


நிருணித்தல்‌ - நிண்ணயம்‌ பண்ணுதல்‌. 
நிருதர்‌ - இராக்கதர்‌. 
நிருதாட்சிணியம்‌ - கண்ணோட்ட 


மின்மை. 

நிருதி - இராக்கதத்தி, தென்‌ மேற்றி 
சைப்பாலன்‌, முதலேழுவள்ள 
லிலொருவன்‌. 


நிருதிதிசை - தென்மேற்றிசை. 

நிருதூளி - பராகம்‌. 

நிருத்தமண்டபம்‌ - நடனசாலை. 

நிருத்தமாது - நாட கக்கணிகை. 

நிருத்தம்‌ - கூத்து, அஃது கலைஞான 
மறுபத்தினான்கனொன்று, 
பதம்பிரித்தல்‌, வேதவியார்த்தி, 
வேதாகமமாறினொன்று. 

நிருத்தன்‌ - கூத்தன்‌, சிவன்‌, கட்டுப்‌ 
பாடற்றவன்‌. 

நிருத்தாட்சிணியம்‌ - அபட்‌ சநோக்கு. 

நிருத்தாதனம்‌ - ஒருகாறூக்கிநிற்பது. 

நிருத்தியலங்காரம்‌ - பிரிநிலை 
நவிற்சி யணி. 

நிருநரன்‌ - நரசிங்கம்‌. 

நிருநாசம்‌ - அழியாமை. 

நிருநாசன்‌ - அழிவில்லோன்‌, கடவுள்‌. 

நிருநாமன்‌ - அருகன்‌, கடவுள்‌, நாம 
மிலி. 

நிருபதி - அரசன்‌, குபேரன்‌. 

நிருபத்திரவம்‌ - உபத்திரமின்மை. 

நிருபத்திரன்‌ - கூக்குமசாீரன்‌. 

நிருபம்‌ - கட்டளை, காகிதம்‌, தீர்வை, 
நியமம்‌. 

நிருபவல்லவை - இராசாத்தி. 

நிருபன்‌ - அரசன்‌. 

நிருபாதனம்‌ - துணைக்காரணமின்மை. 

நிருபாதானம்‌ - உபாதூனமற்றது. 

நிருபாதி - தடையின்மை. 

நிருபாதிகம்‌ - தடையற்றது. 

நிருபாவர்த்தம்‌ - ஓரிரத்தினம்‌. 


நிருபித்தல்‌ - நியமித்தல்‌. 

நிருபூசல்‌ - மும்மரிப்பு. 

நிருமதம்‌ - மதமில்லாயானை. 

நிருமலம்‌ - மாசின்மை. 

நிருமலன்‌ - அருகன்‌, கடவுள்‌, சிவன்‌, 
மலத்துடக்‌ கற்றவன்‌. 

நிருமாலியம்‌ - டூசித்துக்கழித்தபொருள்‌. 

நிருமானம்‌ - நிருமித்தல்‌. 

நிருமிதம்‌ - நியமிப்பு. 

நிருமித்தல்‌ - நியமித்தல்‌. 

நிருமூடம்‌ - பிகவறிவின்மை. 

நிருமூடன்‌ - மிகவறிவில்லான்‌. 

நிருமூலம்‌ - கட்ட மிதல்‌. 

நிருமோட்சம்‌ - விடதெல்‌. 

நிருவகம்‌ - நிருவாகம்‌. 

நிருவகித்தல்‌ - ஒழுங்காகநடத்தல்‌, 
தாங்குதல்‌, நிலைப்படுத்தல்‌. 

நிருவராகம்‌ - கருட்டிணனதுவராகா 
வதாரம்‌. 

நிருவாகங்கட்டுதல்‌ - நிருவாகித்தல்‌. 

நிருவாகம்‌ - உண்மை, சீர்‌, செவ்வை, 
நிலைமை, பராமரிப்பு, பொறுப்பு. 

நிருவாகி - நிதானி, முகாமைக்காரன்‌. 

நிருவாகித்தல்‌ - சரிப்படநடத்துதல்‌, 
நேராக்குதல்‌. 

நிருவாசம்‌ - குடியிராமை. 

நிருவாணதீட்சை - ஓஒர்தட்சை. 

நிருவாணம்‌ - கலையின்மை, தன்மை, 
மோக்கம்‌. 

நிருவாணி - அருகன்‌, சிவன்‌, நக்கன்‌. 

நிருவிகற்பக்காட்சி - ஒருமையாயறிதல்‌. 

நிருவிகற்பசமாதி - ஒர்யோகநிலை. 

நிருவிகற்பம்‌ - ஒருமையுணர்ச்சி. 

நிருவிகாரம்‌ - விகாரமின்மை. 

நிருவிகாரி - கடவுள்‌, விகார மற்றவன்‌. 

நிருவிக்கினம்‌ - இடையூறின்மை. 


நிருவிசாரம்‌ - கவலையின்மை. 


130 wipro AGA) - Z 


நிருவிடம்‌ 


நிருவிடம்‌, நிருவிஷம்‌ - ஓர்மருந்து. 

நிருகம்‌ - தற்கம்‌, நிச்சயம்‌, வெளிப்‌ 
படைவசனம்‌. 

நிருலேபன்‌ - முற்றுத்துறந்தோன்‌. 

நிருவிகற்பன்‌ - தானாகவுந்தனக்‌ 
கன்னியமாகவுங்‌ காணப்பட்ட 
தத்துவவி கற்பங்கட்‌ கன்னியமாக 
விருப்பவன்‌. 


நிருவிகாரசைதந்நியன்‌ - விகாரமற்ற 


வறிவன்‌. 

நிரூடபசுபந்தம்‌ - யாகமிருபத்தெட்டி 
னொன்று. 

நிரூபணம்‌ - ஆராய்தல்‌, நிசமம்‌, 
பார்வை. 


நிருபதிகாரன்‌ - நிருபத்திரன்‌. 

நிரூபம்‌ - அரூபம்‌. 

நிரூபன்‌ - கடவுள்‌, உருவமற்றவன்‌. 

நிரூபிதம்‌ - ஆராயப்பட்டது, காணப்‌ 
பட்டது. 

நிரூபித்தல்‌ - ஆராய்தல்‌, நிதானித்தல்‌. 

நிரேச்சுரசாங்கியம்‌, நிரேச்சுவர சாங்‌ 
கியம்‌ - நிரீச்சுரசாங்கியம்‌. 

நிரேட்சணம்‌ - பார்வை. 

நிரை - ஒழுங்கு, ஓர்விளையாட்டு, 
நிரையசை, நிரையென்னேவல்‌, 
பசுக்கூட்டம்‌, பசுப்பொது, படை 
முன்னணி, படைவகுப்பு. 

நிரைகவர்தல்‌ - சத்துருக்கள்‌ காவி 

அஃது புறப்‌ 
பொருட்டுறை யினொன்று. 

நிரைச்சல்‌ - அடைவு, ஓர்சூது, படை 
முன்னணி, படைவகுப்பு. 

நிரைதல்‌ - ஒழுங்கு, நிரவுதல்‌, நிரை 


யாக்கல்‌, வியாபாரப்‌ பொருளைப்‌ 


களைக்கவர்தல்‌, 


பலவிடத்தும்‌ பரிமாறுதல்‌. 
நிரைத்தல்‌ - ஒழுங்காய்நிறுத்தல்‌, 

வியாபாரப்பொருளையிலாபத்துக்குப்‌ 

பலரிடத்‌ துங்கொடுத்தல்‌. 
நிரைநிறை - நிரனிரை. 


நிரைபசை - நிரைக்கீழ்க்குற்றுகர 
முற்றுகரம்‌ வருவது. 

நிரைமீட்டல்‌ - பகைவர்‌ கவர்ந்த காவி 
களைத்‌ திரும்பக்கவர்தல்‌. 

நிரையசை - குறிலிணைந்துங்‌ குறி 
னெடிலிணைந்துங்‌ குறிலிணை 
யொற்றடுத்தும்‌ குறினெடிலொற்‌ 
றடுத்தும்‌ வருமசை. 

நிரையம்‌ - நரகம்‌. 

நிரையாடல்‌ - நிரைவிளையாடுதல்‌. 

நிரையொன்றாசிரியத்தளை - நிரை 
யசையிணைந்து வருமாசிரியத்‌ 
தளை, அஃது இயற்சீர்‌ களொன்‌ 
தும்‌ பலவுந்தம்‌ முளொத்துநின்ற 
சீரினீற்றசை நிரையாய்‌ நிற்குஞ்‌ சீர்‌ 
முதலசை நிரையாயொன்றி வரப்‌ 
பெறுவது. 
ரைவிளையாடுதல்‌ - ஒர்விளையாட்டு. 

தல - ஓ 

நிரோட்டம்‌ - ஓர்கவி. 

நிரோட்டி - பிறைக்கவியினொன்று, 
அஃது இதழ்கருவியாய்ப்பிறக்கு 
மெழுத்துக்க டொடராது முடிக்‌ 
குங்கவி. 

நிரோதம்‌ - அபகாரம்‌. 

நிரோதனம்‌ - தடை. 

நிரோதம்‌ - அழிவு, தடை, வெறுப்பு. 

நிரோத்தியம்‌ - கொடுத்தல்‌. 

நிர்‌ - உறுதிப்பொருளையுநீக்கப்‌ 
பொருளையுந்தருமோருபசருக்கம்‌, 
அஃது நிருஎன்றும்‌ நிற்‌ என்றும்‌ 
வழங்கும்‌, வெளி. 

நிர்க்குணடி - நிற்குண்டி. 

நிர்ப்பந்தம்‌ - நிற்பந்தம்‌. 

நிலக்கணம்‌ - மூன்றுநிரையசை 
யடுத்துவருஞ்சொல்‌. 

நிலக்கறையான்‌ - ஒர்கறையான்‌. 

நிலக்கன்று - சிறுபயிர்‌. 

நிலக்காரை - ஓர்முட்செடி. 


நிலக்காளான்‌ - ஓர்காளான்‌. 


நிலாக்காலுதல்‌ 


wipro ASA] - Z 131 


நிலக்குமிழ்‌ - ஒர்செடி. 

நிலக்குறி - நிலச்சாத்திரத்தோர்‌ 
பகுதி. 

நிலக்கூந்தல்‌ - ஓர்பூடு. 

நிலக்கொதி - நிலப்புழுக்கம்‌. 

நிலச்சார்பு, நிலச்சார்வு - நிலச்சாடை. 

நிலத்தரசுகாரன்‌ - சுயாதிபதி, தேசத்‌ 
தலைமையுடையோன்‌. 

நிலத்திணை - நடையில்லது. 

நிலத்துளசி - ஒர்துளசி. 

நிலந்தட்டி - நிலமடிக்கும்பலகை. 

நிலபாகல்‌ - ஓர்பூடு. 

நிலபாவாடை - நிலத்தினட க்க விரிக்கும்‌ 
புடைவை. 

நிலப்பனை - ஓர்பூடு. 

நிலப்பிளப்பு - கமர்‌. 

நிலப்புழு - ஒர்புழு. 

நிலப்பெயர்ச்சி, நிலப்பெயர்த்தி, நிலப்‌ 
பேதம்‌ - நிலவித்தியாசம்‌. 

நிலப்பொட்டு - ஒர்வகைக்காளான்‌. 

நிலமகள்‌ - பூமதேவி. 

நிலமகன்‌ - செவ்வாய்‌. 

நிலமட்டம்‌ - தரைமட்டம்‌. 

நிலமண்‌ - வீட்டின்சார்மண்‌. 

நிலமண்டிலவாசிரியப்பா - அகவற்‌ 
பாவினொன்று, அஃது எல்லா 
வடியுமள பொத்துநாற்‌ சீரடிகளாக 
வருவது. 

நிலமதிப்பு - தரைமதிப்பு. 

நிலமயக்கம்‌ - தரைக்கலப்பு. 

நிலமறிதல்‌ - ஓர்வித்தை. 

நிலமிதி - நடைவசதி. 

நிலமெடுத்தல்‌ - 
வற்றிற்கு நிலங்குறித்தல்‌. 

நிலமை - நிலவாதனம்‌. 


மனைமுதலிய 


நிலம்‌ - இடம்‌, தேசம்‌, பூமி, அஃது 
பஞ்சபூதத்தொன்று. 
நிலம்பி - கொசுகு. 


நிலம்பிறாண்டி - ஒர்பூடு. 

நிலம்பிறாண்டுதல்‌ - 
சுறண்டுதல்‌. 

நிலயம்‌ - இடம்‌, இலக்கு, கூத்து, 
கோவில்‌, சூடல்‌, நிலை, பூமி, 


மருதநிலம்‌, வாசகம்‌. 


நிலத்தைச்‌ 


நிலயனம்‌ - நிலையம்‌. 

நிலவரி- நிலவிறை. 

நிலவல்‌ - ஒளிசெய்தல்‌. 

நிலவலையம்‌ - பூமி. 

நிலவறை - நிலக்குகை. 

நிலவாகை - ஆவிரை, நிலபாகல்‌. 

நிலவாசி - நிலப்போக்கு. 

நிலவாடகை - நிலவாடை.. 

நிலவாரம்‌ - தரைவாரம்‌. 

நிலவாவிரை - நிலாவிரை. 

நிலவிளா, நிலவிளாத்தி - ஒர்மரம்‌. 

நிலவீறிசு - ஓர்வாணம்‌. 

நிலலீரியம்‌ - புநீறு. 

நிலவு - ஒளி, சந்திரப்பிரவை, சந்திரன்‌, 
நிலவென்னேவல்‌. 

நிலவுதல்‌ - ஒளிசெய்தல்‌, கீர்த்தி 
முதலிய பரம்பல்‌, விசாலித்தல்‌. 

நிலவுநாழிகை - நிலவின டி கொண்டு 
பிரமாணிக்குநாழிகை. 

நிலவுமரி - ஒர்பூடு. 

நிலவூறல்‌ - நிலவூறணி. 

நிலவெடுப்பு - முதலாமுழவு. 

நிலவெழுத்து - பழகுவதற்காக நிலத்தி 
லெழுதுமெழுத்து. 

நிலவெறித்தல்‌ - நிலவொளிகாலல்‌. 

நிலவேம்பு - ரியாத்துச்செடி.. 

நிலவேர்‌ - பூநாகம்‌. 

நிலன்‌ - நிலம்‌. 

நிலா - நிலவு. 

நிலாக்காலம்‌ - நிலாவெறிக்குங்‌ 
காலம்‌. 


நிலாக்காலுதல்‌ - நிலவுவீசல்‌. 


132 wipro AGA) - Z 


நிலாக்கிரணம்‌ 


நிலாக்கிரணம்‌ - சந்திரரெணம்‌. 
நிலாக்கொழுந்து - இளம்பிறை. 
நிலாமணி - சந்திரகாந்தம்‌. 
நிலாமண்டபம்‌ - நிலாமுற்றம்‌. 
நிலாமண்டலம்‌ - சந்திரமண்டலம்‌. 
நிலாமுகி, நிலாமுக்கி - சகோரம்‌. 
நிலாமுற்றம்‌ - நிலாக்காலத்துலாவச்‌ 
செய்யும்வீட்டின்வெளி. 
நிலாவிரை - ஓராவிரை. 
நிலாவுதல்‌ - நிலவுதல்‌. 
நிலுவை - இறுத்துமிஞ்சினதொகை. 
நிலை - ஆபரணத்திற்றொங்கணி, 
இடம்‌, உலகம்‌, கதவுநிலை, குணம்‌, 
சாலை, தொழில்‌, நிச்சயம்‌, நிலைக்‌ 
நிலைபேறு, 
நிலைப்பரப்பு, நிலையென்னே 
வல்‌, நிற்குந்துணை, நேரம்‌, பரப்பு, 
பூமி, பொழுது, மார்க்கம்‌, முறை 
மை, யுத்தநிலை, அவை அலீடம்‌, 
பிரத்தியாலீடம்‌, பைசாசம்‌, 


கல்‌, நிலைபரம்‌, 


மண்டிலம்‌. 
நிலைகலங்குதல்‌ - தடுமாறல்‌. 
நிலைகுலைதல்‌ - நிலைகெடுதல்‌. 
நிலைகொள்ளுதல்‌ - நிலைப்படுதல்‌, 
நிலையூன்றுதல்‌. 
நிலைகோலுதல்‌ - அணிகோலுகதல்‌, 
இடந்தேடுதல்‌. 
நிலைக்கடகம்‌ - பெருங்கடகம்‌. 
நிலைக்கண்ணாடி - ஒரிடத்தினிறு 
வியிருக்குங்கண்ணாடி. 
நிலைக்கல்‌ - ஆட்டுக்கல்‌. 
நிலைக்களப்போலி - ஒரெழுத்து 
நின்றவிடத்தில்‌ அதற்கீடாய்‌ 
வந்துநிற்கு மெழுத்து. 
நிலைக்களம்‌ - நின்றவிடம்‌. 
நிலைக்குடி - ஊரிலிருக்கும்பழய 
குடி. 


நிலைக்குத்துதல்‌ - அசையா து நிற்றல்‌, 
குடியேறுதல்‌, பயிர்கணிலைத்துப்‌ 
போதல்‌. 


நிலைதடுமாறல்‌ - நிலைகலங்குதல்‌. 
நிலைதல்‌ - சம்பவித்தல்‌, நிலைப்‌ 
படல்‌. 
நிலைதவறுதல்‌, நிலைதளம்புதல்‌ - 
நிலைகெடுதல்‌. 
நிலைத்தண்ணீர்‌ - எட்டுந்தண்ணீர்‌. 
நிலைத்தல்‌ - நிலைக்குத்துதல்‌, நிலை 
பெறுதல்‌, நின்றுபோதல்‌. 
நிலைத்தேர்‌ - அலங்காரத்துக்குச்‌ 
செய்து ஓரிடத்தினிறுத்தப்‌ 
பட்டிருக்குந்தோர்‌. 
நிலைநிறுத்துதல்‌ - சீர்ப்படுத்துதல்‌, 
நிலைப்படுத்தல்‌. 
நிலைநிற்றல்‌ - 
பிடித்தபிடி.விடா துநிற்றல்‌. 
நிலைபரம்‌ - உறுதி, நிலைமை. 
நிலைபிடித்தல்‌ - வளம்பிடித்தல்‌. 
நிலைபெறுதல்‌ - உறுதியாய்த்தங்கல்‌, 
தீரங்கொள்ளுதல்‌. 
நிலைபெறுத்தல்‌, நிலைபெறுத்துதல்‌ - 
காத்தல்‌, நிலைநிறுத்துதல்‌. 
நிலைபேறு - அசையாமை, உறுதி, 


நிலைபெறுதல்‌, 


தூண்‌, நிச்சயம்‌, மானம்‌, மோக்கம்‌. 
நிலைபோடுதல்‌ - அடிப்போடுதல்‌. 
நிலைப்படுதல்‌ - நிசப்படுதல்‌, நிலை 
நிற்றல்‌. 
நிலைப்படுத்துதல்‌ - திரமடைவித்தல்‌, 
தீர்மானம்பண்ணுதல்‌, நிசப்படுத்து 
தல்‌, பிரியா துதங்கப்‌ பண்ணுதல்‌. 
நிலைப்பரப்பு - நிலையிலாச்சம்‌. 
நிலைப்பு-திரங்கொள்ளுதல்‌, தொடர்ந்‌ 
தேற்றி, நிலை. 
நிலைமண்‌ - இடையிலே போடப்‌ 
படாகியல்‌ பாயுள்ளமண்‌. 
நிலைமண்டிலவாசிரியப்பா - நில 
மண்டிலவாசிரியப்பா. 
நிலைமயண்டுதல்‌ - பிரியாதிருத்தல்‌. 
நிலைமாறுதல்‌ - இடமாறுதல்‌, 
தொழின்‌ முதலிய மாறுதல்‌, 


நிழலி 


wipro qT] - Z 133 


புணர்ச்சி விகாரத்தொன்று, அஃது 
எழுத்து முதலியமாறி நிற்றல்‌, 
(உ-ம்‌) (வைகாசி வைசாகி) 

நிலைமை - இயல்பு, உறுதி, நிலவா 
தனம்‌, நிலை, மெய்‌. 

நிலைமொழி - பதப்புணர்ச்சிக்கண்‌ 
முதனிற்குமொழி. 

நிலையகம்‌ - இருப்பிடம்‌, மனை. 

நிலையங்கி - உடன்முற்றுமூடுகிற 
சட்டை. 

நிலையம்‌ - இருப்பிடம்‌, இலக்கு, 
குறித்தவிடம்‌, தேவர்கோயில்‌, 
வீடு. 

நிலையழிதல்‌ - தேோற்குதல்‌, நிலை 
கெடுதல்‌. 

நிலையழிவு - தோல்வி, நிலைகேடு. 

நிலையறிதல்‌ - ஏண்ணமறிதல்‌, நிலை 
பரமறிதல்‌. 

நிலையாடி - நெய்வார்கருவியு 
ளொன்று. 

நிலையாநீர்‌ - பெருகுநீர்‌. 

நிலையாமை - அநித்தியம்‌, உறுதி 


யின்மை. 
நிலையிடல்‌ - நிலைப்படுத்தல்‌. 
நிலையிலாச்சம்‌ - வரகுவிரைப்பாடு. 
நிலையின்மை - நிலையாமை. 
நிலையுடைமை - உறுதி. 
நிலையுமல்‌ - பருமுமல்‌. 
நிலையுரல்‌ - பருவுரல்‌. 
நிலையூன்றுதல்‌ - பலப்படுதல்‌, பிரியா 
திருத்தல்‌, வேரூன்றுதல்‌. 
நிலைவரம்‌ - நிலைபரம்‌. 
நிலைவிளக்கு - சட்ட விளக்கு. 
நில்லாமை - அநித்தியம்‌, உறுதிப்‌ 
படாமை, தவறுதல்‌. 
நிவகம்‌ - திரள்‌. 
நிவசதம்‌ - கிராமம்‌. 
நிவசதி - வீடு. 


நிவசனம்‌ - புடைவை, வீடு. 


நிவத்தல்‌ - உயர்தல்‌, உயர்த்தல்‌. 

நிவபனம்‌ - அபரக்கிரியையினொன்றறு. 

நிவப்பு - உயர்ச்சி. 

நிவருணம்‌ - பார்த்தல்‌. 

நிவரை - கன்னி. 

நிவர்தல்‌ - உயர்தல்‌. 

நிவர்த்தனம்‌ - இருநூறுமுழநீள 
மகலங்கொண்டது, கொடுத்தல்‌, 
தரமதித்தல்‌, திரும்புதல்‌. 

நிவர்த்தித்தல்‌ - விட்டுநீங்குதல்‌. 

நிவறல்‌,நிவறுதல்‌ - கூடுதல்‌, சுருங்குதல்‌, 
திரளுதல்‌, நுணுக்கம்‌. 

நிவாகம்‌ - இடம்‌. 

நிவாசம்‌ - இருப்பிடம்‌. 

நிவாசித்தல்‌ - வாசம்பண்ணல்‌. 

நிவாதகவசர்‌ - தோயமாபுரத்தசுரர்‌. 

நிவாபம்‌ - சிராத்தம்‌, பிதிர்தருப்பணம்‌. 

நிவாரணம்‌ - தடை, நீங்கல்குதல்‌, 
பிராயச்சித்தம்‌, விடுதல்‌. 

நிவாரம்‌ - தடை. 

நிவிர்த்ததாளம்‌ - நவதாளத்தொன்று. 

நிவிர்த்தம்‌ - தடை, துறத்தல்‌. 

நிவிர்த்தாத்துமன்‌ - தவத்தி, விட்டுணு. 

நிவிர்த்தி - துறவு, பிராயச்சித்தம்‌. 

நிவிரத்திகலை - 
னொன்று. 


பஞ்சகலையி 


நிவிர்த்தை - பாகமாதல்‌. 

நிவேசம்‌ - உடுப்பு, உட்படுதல்‌, ஒப்பு 
வித்தல்‌, கலியாணம்‌, பாளயம்‌, 
பெரியோருறைவிடம்‌, வீடு. 

நிவேசனம்‌ - ஊர்‌, பட்டினம்‌, வாசல்‌, 
வீடு. 

நிவேதனம்‌ - ஒப்புவித்தல்‌, கொடுத்‌ 
தல்‌, தேவர்க்குச்சமர்ப்‌ பிக்குநை 
வேத்தியம்‌, பேசுதல்‌. 

நிவேதித்தல்‌ - நைவேத்தியஞ்‌ செய்தல்‌. 

நிவேத்தியம்‌ - நைவேத்தியம்‌. 

நிழலி - காற்று. 


134 wipro AGA) - Z 


நிழலிடுதல்‌ 


நிழலிடுதல்‌ - நிழற்செய்தல்‌. 

நிழலுதல்‌ - சாய்கைவிழுதல்‌, நிழற்‌ 
செய்தல்‌. 

நிழலுலர்த்தல்‌ - நிழலிற்காயவைத்தல்‌. 

நிழலொதுக்கு - நிழற்சாய்ப்பு. 

நிழல்‌ - ஒளி, கிருபை, குளிர்‌, சாயை, 

தஞ்சம்‌, 
தோற்றம்‌, நிழலென்னேவல்‌, நீதி, 
மரக்கொம்பு. 

நிழல்விழுதல்‌ - நிழல்வீசுதல்‌. 

நிழற்சரிவு - சாயந்தரம்‌, நிழற்சாய்வு. 

நிழற்சாய்ப்பு - நிழலொதுக்கு. 

நிழற்செய்தல்‌ - சாய்கைவிழுதல்‌, 
நிழற்படுத்தல்‌, மந்தாரம்‌ போடுதல்‌. 

நிழற்பாடு - ஒதுக்கு. 

நிழற்பாவை - திரைப்புடைவைக்குள்‌ 


செல்வம்‌, துன்பம்‌, 


விட்டாட்டும்பாவை. 
நிழற்பிடித்தல்‌ - நிழற்படுதல்‌. 
நிழற்போடுதல்‌ - நிழற்படுதல்‌. 
நிழற்போடுதல்‌ - நிழலிடுதல்‌. 
நிழற்றல்‌, நிழற்றுதல்‌ - நிழல்செய்தல்‌, 
நுண்மையாயிருத்தல்‌. 
நிழனாவல்‌ - ஒர்பூடு. 
நிறங்கொடுத்தல்‌ - நன்னிறம்‌ பெயா்‌ 
தல்‌, வன்னங்கொடுத்தல்‌. 
நிறத்தல்‌ - நிறங்கொள்ளுதல்‌. 
நிறப்பு - நிறத்தல்‌. 
நிறப்பெயர்ச்சி - நிறப்பேதிப்பு. 
நிறம்‌ - ஒளி, குணம்‌, மார்பு, வண்ணம்‌. 
நிறம்பெயர்தல்‌ - நன்னிறமாதல்‌, நிறம்‌ 
பேதித்தல்‌. 
நிறம்பேதலித்தல்‌ - நிறமாறுதல்‌. 
நிறம்போடுதல்‌ - நிறங்கொடுத்தல்‌. 
நிறால்‌ - நரா. 
நிறுதிட்டம்‌ - நேரேநிற்றல்‌. 
நிறுத்தம்‌ - சாயாமனிமிர்ந்துநிற்றல்‌. 
நிறுத்தல்‌ - கோடாமை, நிறுக்குதல்‌, 
நிறுத்துதல்‌. 


நிறுத்திப்பிடித்தல்‌ - தரக்கிப்பிடி த்தல்‌, 
நிலைநிற்றல்‌. 

நிறுத்துக்கட்டுதல்‌ - அளவிடுதல்‌. 

நிறுத்துதல்‌ - ஆட்படுத்தல்‌, காக்குதல்‌, 
தரிப்பித்தல்‌, நாட்டுதல்‌, நியமித்தல்‌, 
நிலைப்படுத்தல்‌, நிற்கச்‌ செய்தல்‌, 
பின்போடுதல்‌, முடி த்தல்‌, வைத்தல்‌. 

நிறுபூசல்‌ - நிருபூசல்‌. 

நிறுப்பான்‌ - தராசு, துலாராசி, நிறுப்‌ 
பவன்‌. 

நிறுப்பு - நிறுத்தல்‌. 

நிறுவல்‌ - நிலைபெறுதல்‌, நிறுத்துதல்‌. 

நிறுவாகம்‌ - நிருவாகம்‌. 

நிறுவாணம்‌ - நிருவாணம்‌. 

நிறுவிஷம்‌ - நிருவிஷம்‌. 

நிறுவுதல்‌ - நிறுத்துதல்‌. 

நிறை - அழிவின்மை, ஆடூஉக்குண 
நான்கினொன்று, இடை, உறுதிப்‌ 
பாடு, கற்பு, தயிரியம்‌, துலாராச, 
நியாயம்‌, நிறுத்‌ தலளவு, நிறை 
யென்னேவல்‌, நிறைவு, நீர்ச்சால்‌, 
நூறுபலம்‌, மாட்சிமை, முறை 
யினிலைமை, வரையறை. 

நிறைகருப்பனி - பூரணகெற்பஸ்திரி. 

நிறைகலை - பூரணசத்தி, பூரண 
சந்திரன்‌. 

நிறைகுடம்‌ -அட்டமங்கலத்தொன்று, 
அஃது பூரணகும்பம்‌. 

நிறைகோல்‌ - தராசுக்கோல்‌. 

நிறைசபை - பெரியசபை. 

நிறைசன்னி - மூடுசன்னி. 

நிறைசூல்‌ - நிறைகருப்பம்‌. 

நிறைசெல்வன்‌ - குபேரன்‌. 

நிறைச்சல்‌ - நிறைவு. 

நிறைதப்பு - நீதிவழு. 

நிறைதருதூறு - சீந்தில்‌. 

நிறைதல்‌ - பூரணப்படுதல்‌, பெருகுதல்‌. 

நிறைத்தல்‌ - நிறையச்செய்தல்‌. 


நினைவுவைத்தல்‌ 


wipro ASA] - Z 135 


நிறைநாழிவைத்தல்‌ - பிள்ளைப்‌ 
பேற்றுச்சடங்கினொன்று. 

நிறைநிலவு - பூரணசரந்திரன்‌. 

நிறைந்திடல்‌ - நிறைதல்‌. 

நிறைபாரம்‌ - கனத்தசுமை, மிகுதி. 

நிறைபூரணம்‌ - முழுத்திருத்தி. 

நிறைப்பு - நிறைத்தல்‌. 

நிறைமணி - ஓரபிடே கம்‌. 

நிறைமொழி - உறுதிச்சொல்‌, பெரி 
யோர்வாக்கு, மந்திரம்‌. 

நிறைமொழியாளர்‌ - பெரியோர்‌, 
முனிவர்‌. 

நிறையழிதல்‌ - கற்பழிதல்‌, மனத்‌ 
திடன்‌ கலங்குதல்‌. 

நிறையளவு - நிறுத்தறியுமளவு. 

நிறையறிகருவி - தராசு. 

நிறையுள்ளவன்‌ - நிதானி. 

நிறைவாகரம்‌ - நிறைவு. 

நிறைவாரம்‌ - பிகுதி. 

நிறைவு - பூரணம்‌, மாட்சிமை. 

நிறைவேறுதல்‌ - செய்துமுடிஜல்‌, 
முற்றுதல்‌. 

நிறைவேற்றம்‌ - முடிப்பு. 

நிற்கததண்டனம்‌ - தயாவிருத்தி 
பதினான்கினொன்று, அஃது 
தண்டத்‌ தினிக்கல்‌. 

நிற்கல்‌ - நிற்குதல்‌. 

நிற்காரம்‌, நிஸகாரம்‌ - இகழ்ச்சி. 

நிற்கிரகம்‌ - அபகாரம்‌, தள்ளல்‌. 

நிற்குணசைவம்‌ - ஒர்சைவம்‌. 

நிற்குணத்துவம்‌ - தேவதன்மை. 

நிற்குணம்‌ - குணதீதம்‌. 

நிற்குணன்‌ - கடவுள்‌, முக்குணத்‌ 
தையும்‌ பிரித்‌ தடக்கியுகந்தோறு 
மிருப்பவன்‌. 

நிற்குண்டி - நீர்க்குண்டி.. 

நிற்கை - நிற்குதல்‌. 

நிற்சம்பந்தன்‌ - 
மில்லாதவன்‌. 


விடயசம்பந்த 


நிற்சரம்‌ - அமுதம்‌, மலையருவி. 
நிற்சலம்‌ - அசைவின்மை. 
நிற்சனம்‌ - தனிமையிடம்‌, தள்ளல்‌. 
நிற்பன, நிற்பனவு - அசரம்‌, அஃது 
மரமுதலியன. 
நிற்பாக்கியம்‌ - ஏதுமின்மை. 
நிற்பத்தி - நிவாகம்‌. 
நிற்பியாவர்த்திதம்‌ - ஏகசித்தம்‌. 
நிற்பீசம்‌ - ஏதுவில்லாதது. 
நிற்பு - நிலை. 
நிற்புதம்‌ - ஒரெண்‌. 
நிற்றல்‌ - ஒழிதல்‌, தரித்தல்‌, நிலை 
நிற்குதல்‌, நிற்குதல்‌. 
நினைதல்‌ - நினைக்குதல்‌. 
நினைத்தகாரியம்‌ - எண்ணிய பொருள்‌, 
இஃது சோசிய சோதனையி 
னொன்று. 
நினைத்தல்‌-ஆலோசித்தல்‌, எண்ணல்‌, 
தியானித்தல்‌, மனதிற்கொளளல்‌. 
நினைப்பணி - ஓரலங்காரம்‌, அஃது 
ஒருபொருளைக்கண்டு ஒப்புமை 
யினான்‌ மற்றொரு பொருளை 
நினைத்தல்‌ (உ-ம்‌) கஞ்சமலர்‌ 
கோதைமுகங்‌ காட்டும்‌. 
நினைப்பாளி - ஞாபகமுள்ளவன்‌. 
நினைப்பு - நினைக்குதல்‌, அஃது 
மாயையாக்கைபதினெண்குற்றத்‌ 
தொன்று, நோக்கம்‌. 
நினைப்பூட்டு - நினைப்புக்குறிப்பு, 
நினைப்பூட்டென்னேவல்‌. 
நினைப்பூட்டுதல்‌ - நினைப்பித்தல்‌. 
நினையாப்பிரகாரம்‌ - திடுகூறு. 
நினைவு - எண்ணம்‌, கருத்து, நினைப்பு, 
நினைப்புக்குறிப்பு, நோக்கம்‌. 
நினைவுகூர்தல்‌ - நினைத்தல்‌. 
நினைவுகேடு - மறதி. 
நினைவுத்தப்பு - எண்ணப்பிசகு. 
நினைவுமோசம்‌ - நினைவுப்பிசகு. 
நினைவுவைத்தல்‌ - கருத்துவைத்தல்‌. 


136 wipro AGG) - Z 


நினைவோடுதல்‌ 


நினைவோடுதல்‌ - ஞாபகம்வருதல்‌. 
நின்‌ - உனது. 
நின்மலம்‌ - அமுக்கின்மை. 
நின்மலன்‌ - கடவுள்‌, சுத்தன்‌. 
நின்மலாவத்தை - மேலாலவத்தை. 
நின்மாலியம்‌ - நிருமாலியம்‌. 
நின்மூடன்‌ - நிருமூடன்‌. 
நின்றநிலை - ஒருநிலை, பிடி த்தபிடி.. 
நின்றவடி - நின்றலிடம்‌, மிதித்தவடி.. 
நின்றவிடந்தீஞ்சான்‌ - குருலிச்சை. 
நின்று - 
சொல்லிநின்றான்‌. 


அசைச்சொல்‌, (உ-ம்‌) 

நின்றுசிணுங்கி - சிறியாணங்கை. 

நின்றுபயனின்மை - நற்குற்றம்பத்தி 
னொன்று. 

நின்றுபோதல்‌ - அற்றுப்போதல்‌, 
தரித்துப்போதல்‌. 

நின்றும்‌ - ஐந்தாம்வேற்றுமையினிக்‌ 
கவுருபுகளினொன்று, (உ-ம்‌) 
ஊர்தி யினின்றுமிழிந்தான்‌. 


நீ 


நீ - நீயென்னேவல்‌, முன்னிலை 
யொருமைப்பெயர்‌. 

நீகம்‌ - தவளை, மேகம்‌. 

நீகாசம்‌ - ஒப்பு, நிசம்‌. 

நீகாமன்‌ - நீகான்‌. 

நீகாரம்‌ - சங்கையீனம்‌, பனி. 

நீகான்‌ - மீகாமன்‌. 

நீக்கப்பொருள்‌ - ஐந்தாம்‌ வேற்றுமைப்‌ 
பொருள்களினொன்று, அஃது 
நீக்குதற்குரிய பொருள்‌. 

நீக்கம்‌ - நீக்கல்‌, நீளம்‌, பிரிவு. 

நீக்கல்‌ - அகற்றல்‌, கண்ணறை, 
கொல்லல்‌, நீக்கம்‌, நீட்டல்‌, நீளம்‌, 
மாறுபாடு, மாற்றல்‌. 

நீக்கவுருபு - நீக்கப்பொருளைத்‌ 
தருமுருபு அஃது ஐந்தாமுருபு. 


நீக்கு - நீக்கல்‌, நீக்கென்னேவல்‌, 
விலக்கு. 

நீக்குதல்‌ - அகற்றுதல்‌, கழித்தல்‌, 
குலைக்குதல்‌, நீத்தல்‌, பிரித்தல்‌. 

நீக்குப்போக்கு - இடைவெளி, வழி 
வகை. 

நீங்கல்‌ - கிட்டம்‌, நீங்குதல்‌, பிரிதல்‌, 
புறம்பு, போகல்‌, மாறுதல்‌. 

நீங்கள்‌ - முன்னிலைப்பன்மைப்‌ 
பெயர்‌. 

நீங்காதவோசையோன்‌ - சங்கு. 

நீங்காமை - பிரியாமை. 

நீங்குதல்‌ - நீந்துதல்‌, விடுதலை 
யாகுதல்‌, விலகுதல்‌. 

நீசகம்‌ - நீர்‌. 

நீசகன்‌ - கழ்மகன்‌. 

நீசக்கிரகம்‌ - இராகு, கேது, உச்சத்திற்‌ 
கேழாமிடக்கிரகம்‌. 

நீசசாதி - கீழ்சாதி. 

நீசத்தானம்‌ - உச்சத்திற்கேழாமிடம்‌. 

நீசபங்கராசயோகம்‌ - ஓர்யோகம்‌. 

நீசப்படுதல்‌ - ஈனகுணமுடைத்தாதல்‌. 

நீசம்‌ - ஈனம்‌, உச்சத்திற்கேழாமிடம்‌. 

நீசர்‌ - கீழ்மக்கள்‌. 

நீசவாகனம்‌ - கழுதை. 

நீசாரம்‌ - கம்பளிப்புடைவை, திரைச்‌ 
சீலை, திரைப்படல்‌. 

நீசிகை - நற்பசு. 

நீச்சல்‌ - நீந்தல்‌. 

நீச்சு - நீந்துதல்‌. 

நீச்சுத்தண்ணீர்‌ - எட்டாநீர்‌. 

நீஞ்சுதல்‌ - நீந்துதல்‌. 

நீஞ்சும்பிராணி - நீர்வாழ்வன. 

நீடல்‌ - நீளல்‌, நெடுத்தல்‌. 

நீடாணம்‌ - கறி. 

நீடாலைக்கோடு - சூடாலைக்கல்‌. 

நீடிக்கை - நீடிப்பு. 

நீடித்தல்‌ - நெடுகுதல்‌. 


நீத்தார்‌ 


wipro AS] - Z 137 


நீடித்திருத்தல்‌ - நெடுங்காலத்திற்‌ 
கிருத்தல்‌. 

நீடிப்பு - நீடித்தல்‌. 

நீடுதல்‌ - செழித்தல்‌, தாண்டல்‌, 
நிலைத்திருத்தல்‌, நீளுதல்‌, நெடுங்‌ 
காலத்திற்‌ கிருத்தல்‌. 

நீடுநினைந்திரங்கல்‌ - அகப்பொருட்டு 
றையினொன்று, அஃது தலை 
வியை மிகநினைந்து தலைவனி 
ரங்கல்‌. 

நீடூழி, நீடூழிகாலம்‌ - ஊழிகாலம்‌. 

நீட்சி - நீளம்‌. 

நீட்சிமை - நெடுமை. 

நீட்டம்‌ - நீட்‌. 

நீட்டலளவை - கோல்முதலியவற்றா 
னளத்தல்‌. 

நீட்டலளவையாகுபெயர்‌ - நீட்டியளத்‌ 
தற்குரியகருவியின்‌ பெயர்‌ அதனா 
னளக்கப்படுவதற்கு வழங்குவது, 
(உ-ம்‌) தடி. 

நீட்டல்‌ - ஈதல்‌, நீட்டுதல்‌. 

நீட்டல்மானம்‌ - நீட்டலளவை. 

நீட்டாணம்‌ - நீடாணம்‌. 

நீட்டாள்‌ - நெடுத்தவன்‌, வேலையாள்‌. 

நீட்டித்தல்‌ - தரமதித்தல்‌, நெடுகுதல்‌, 
நெடும்பொழுதுசெல்லல்‌. 

நீட்டு - நீட்டென்னேவல்‌, நீளம்‌, 
நெடும்பொழுது. 

நீட்டுதல்‌ - ஈதல்‌, நாட்போடுதல்‌, 
நீளச்செய்தல்‌. 

நீட்டுப்போக்கு - அகலநீளம்‌, செல்வ 
முதலியவற்றின்விசாலம்‌. 

நீட்டுமுடக்கு - கொடுக்கல்வாங்கல்‌. 

நீட்பம்‌ - நீளம்‌. 

நீணெறி - நீண்ட வழி. 

நீண்டகரை - நெடுங்கரை. 

நீண்டகையானை - காண்டாமிருகக்‌ 
கொம்பு. 

நீண்டது - நெடியது. 


நீண்டவன்‌ - விட்டுணு. 

நீண்டாயம்‌ - நீளம்‌. 

நீண்டோன்‌ - விட்டுணு. 

நீண்மயல்‌ - பெருமயக்கம்‌. 

நீதக்காரன்‌ - நீதவான்‌. 

நீதச்சிலைச்சூதம்‌ - நீலாஞ்சனம்‌. 

நீதத்தலம்‌ - நீதம்விசாரிக்குமிடம்‌. 

நீதபரிமளம்‌ - சீதாங்கபாஷாணம்‌. 

நீதம்‌ - தானியம்‌, நீதி, பாக்கியம்‌. 

நீதவான்‌ - நீதமுள்ளவன்‌, நீதித்‌ 
தலைவன்‌. 

நீதன்‌ - நீதிமான்‌. 

நீதி - நியாயம்‌, முறைமை, மெய்‌. 

நீதிசாத்திரம்‌ - கலைஞானமறுபத்து 
நான்கினொன்று, நியாயநூல்‌. 

நீதிசாரம்‌ - ஒர்நூல்‌. 

நீதிஞ்சன்‌ - நியாயசாத்திரி. 

நீதித்தலம்‌ - நீதத்தலம்‌. 

நீதித்தீர்ப்பு - நியாயத்தீர்வை. 

நீதிநூலன்‌, நீதிநூலி - அருகன்‌. 

நீதிநூல்‌ - நீதிசாத்திரம்‌. 

நீதிநெறி - ஒர்நூல்‌, சன்மார்க்க 
முறை, சன்மார்க்கம்‌. 

நீதிபரன்‌ - அரசன்‌, கடவுள்‌, நீதிமான்‌. 

நீதிமான்‌ - நீதியுள்ளவன்‌. 

நீதியதிபதி, நீதியாதிபதி - நியாயாிபி. 

நீதியறிந்தோன்‌ - மந்திரி. 

நீதியொழுங்கு - நீதிமுறை. 

நீதிவழு - நியாயத்தப்பு, அஃது தாமத 
குணத்தொன்று. 

நீதிவிளக்கம்‌ - நியாயவிசாரணை. 

நீதிவிளங்குதல்‌ - நியாயம்‌ விசாரித்தல்‌, 
நியாயம்‌ வெளித்தல்‌. 

நீத்தம்‌ - வெள்ளம்‌. 

நீத்தல்‌ - ஒழுகல்‌, துறத்தல்‌, நீக்கல்‌. 

நீத்தவன்‌ - அருகன்‌. 

நீத்தார்‌ - நீத்தோர்‌. 


138 wipro AGA) - Z 


நீத்து 


நீத்து - நீந்தல்‌, நீந்துபுனல்‌. 

நீத்தோர்‌ - துறவோர்‌. 

நீந்தல்‌, நீந்துதல்‌ - கடத்தல்‌, நீரினீஞ்சு 
தல்‌. 

நீந்துபுனல்‌ - எட்டாநீர்‌. 

நீபம்‌ - உத்திரட்டாதிநாள்‌, கடம்பு, 
வெண்கடம்பு. 

நீப்பு - துறவு, பிரிவு. 

நீமம்‌ - ஒளி. 

நீம்பல்‌ - வெடிப்பு. 

நீயிர்‌ - நீவிர்‌. 

நீரசம்‌ - தாமரை, மாதுளை. 

நீரடி - நீரெட்டி. 

நீரடைத்தல்‌ - சலமடைத்தல்‌. 

நீரடைப்பு - ஓர்நோய்‌. 

நீரதி - கடல்‌, சாறு. 

நீரத்தி - ஓர்மரம்‌. 

நீரம்‌ - நீர்‌. 

நீரரண்‌ - அகழ்‌, அஃது நான்கரணி 
னொன்று. 

நீரரமகளீர்‌ - நீரில்வாழுந்தேவப்‌ 
பெண்கள்‌. 

நீரருகல்‌ - நீர்ச்சிறுப்பு. 

நீரலரி - ஓரலரி. 

நீரழிவு - ஓர்‌ நோய்‌. 

நீராகாரம்‌ - நீர்த்தன்மை, பானகம்‌. 

நீராசனம்‌, நீராஞ்சனம்‌ - ஆலாத்தி, 
கண்ணூறு கழிக்குமோர்‌ வகை 
யாலாத்தி. 

நீராடல்‌ - நானம்பண்ணல்‌, நீர்கிலுங்‌ 
குந்தேங்காய்‌. 

நீராடுதல்‌ - நூனம்பண்ணல்‌, நீர்‌ 
விளையாடல்‌. 

நீராட்டு - நீர்விளையாட்டு, முழுக 
வார்த்தல்‌. 

நீராட்டுதல்‌ - முழுக்காட்டுதல்‌. 

நீராமம்‌ - ஒர்நோய்‌. 

நீராமை - ஒர்சிலந்தி, ஓர்நோய்‌. 


நீராம்பல்‌ - ஆம்பல்‌, ஓர்நோய்‌. 

நீராரை - நீருளாரை. 

நிராவீ - நீர்த்துளி. 

நீராவி - கேணி. 

நீராழி - கடல்‌. 

நீராழிமண்டபம்‌ - வசந்தமண்டபம்‌. 

நீராளம்‌ - நீராகாரமானது. 

நீரிலாநிலம்‌ - பாலை. 

நீரிழிவு - நீர்ப்பாடு. 

நீரிறக்கம்‌ - நீர்வற்றம்‌. 

நீருடும்பு - ஒருடும்பு. 

நீருதிபாசம்‌ - கடற்பாசி. 

நீருபம்‌ - ஆகாயம்‌, காற்று. 

நீருமரி - ஓர்பூடு. 

நீருளாரை - நீராரை. 

நீருள்ளி - வெண்காயம்‌. 

நீரூற்று - நீரூறுதல்‌. 

நீரெடுத்தல்‌ - நீர்பெருகுதல்‌. 

நீரெடுப்பு - நீர்ப்பெருக்கு. 

நீரெட்டி - ஒர்மரம்‌. 

நீரெரிப்பு - நீர்க்கடுப்பு. 

நீரெலி - ஒரெலி. 

நீரேற்றம்‌ - ஓர்நோய்‌, நீர்ப்பெருக்கு. 

நீரொட்டி - நீராரை. 

நீரோசை - கொண்டாட்டம்‌, சந்‌ 
தோஷம்‌. 

நீரோடி - இருசாரையுமிணைக்கு 
மரம்‌, மதகு. 

நீரோட்டம்‌ - நீர்ப்பாய்ச்சல்‌. 

நீரோருகம்‌ - தாமரை. 

நீரோற்காரி - ஆவர்த்தம்‌. 

நீர்‌ - கடல்‌, குணம்‌, சாறு, தன்மை, 
நீரென்னேவல்‌, நீவிர்‌, 
இஃது அட்டமூர்த்தத்தொன்று, 
பஞ்ச பூதத்துமொன்று, பூராட 


நாள்‌. 


புனல்‌, 


நீர்க்கடம்பு - ஓர்மரம்‌. 


நீர்பெய்கலன்‌ 


wipro qT] - Z 139 


நீர்க்கடன்‌ - திலதற்பனம்‌. 

நீர்க்கடுப்பு - சலக்கடுப்பு. 

நீர்க்கட்டு - நீர்மறிப்பு. 

நீர்க்கட்டுதல்‌ - கொப்புளமுதலிய 
நீர்ப்பிடித்தல்‌. 

நீர்க்கணம்‌ - அட்ட கணத்தொன்று, 
அஃது ஒருநேரசையுமிரண்டு 
நிரையசையுமடுத்து வருவது. 

நீர்க்கமலி -அல்லி. 

நீர்க்கரை - தண்ணீர்த்துறை. 

நீர்க்கழிவு - நீரழிவு. 

நீர்க்காகம்‌, நீர்க்காக்கை - ஓர்புள்‌. 

நீர்க்காசம்‌ - ஓர்நோய்‌. 

நீர்க்கால்‌ - நீர்வாய்க்கால்‌. 

நீர்க்காவி - நாளுந்தோய்க்கும்‌ புடை 
வையிற்பற்றுநிறம்‌. 

நீர்க்கிராம்பு - ஓர்பூடு. 

நீர்க்கீரை - ஓர்கீரை. 

நீர்க்கீழ்‌ - உதையத்திற்கு நாலாமிராச. 

நீர்க்குடம்‌ - பூரணகும்பம்‌, இஃது 
அட்டமங்கலத்‌ தொன்று, இராச 
சின்னத்துமொன்று. 

நீர்க்குட்டம்‌ - ஓர்நோய்‌. 

நீர்க்குணடி - வெண்ணாச்சி. 

நீர்க்குதல்‌ - நீராதல்‌. 

நீர்க்குமிழி - நீரிலெழும்புங்குமிழ்ப்பு 
வடிவு. 

நீர்க்குளிரி - கல்லாரச்செடி. 

நீர்க்குறிஞ்சா - ஒர்செடி. 

நீர்க்குன்று - நத்தை. 

நீர்க்கொதி - நீரெரிவு. 

நீர்க்கொழுந்து - நீர்த்தலை. 

நீர்க்கொள்வான்‌ - கொப்புளிப்பான்‌. 

நீர்க்கொள்ளுதல்‌, நீர்க்கோத்தல்‌ - 
நீர்பிடித்தல்‌. 

நீர்க்கோத்தை - ஒர்பாம்பு. 

நீர்க்கோவை - நீர்ப்பிடிப்பு. 

நீர்க்கோழி - நீர்வாழுங்கோழி. 


நீர்ச்சங்கு - ஒர்பூடு. 


நீரச்சலவை - புடைவையைத்‌ 
தோய்த்தல்‌. 

நீர்ச்சாணை - நீர்விட்டுத்‌ தீட்டுஞ்‌ 
சாணை. 


நீர்ச்சால்‌ - தண்ணீர்‌ பூரிக்குஞ்சால்‌. 

நீர்ச்சா - நீரால்வரும்பதர்‌. 

நீர்ச்சிக்கு - நீரடைப்பு. 

நீர்ச்சிரங்கு - நீர்ப்புழு. 

நீர்ச்சிறுப்பு - சிறுநீர்‌. 

நீர்ச்சின்னி - ஓர்பூடு. 

நீர்ச்சீலை - குளிசலை. 

நீர்ச்சுண்டி - கொடிநெட்டிச்செடி. 

நீர்ச்சுழல்‌, நீர்ச்சுழி - நீரிலுண்டாஞ்‌ 
சுரிப்பு. 

நீர்ச்சுனை - நீர்த்தடாகம்‌. 

நீர்ச்சூலை - அண்டவாயு. 

நீர்ச்செம்பை - ஒர்செடி. 

நீர்ச்சேம்பு - ஒர்பூடு. 

நீர்ச்சோறு - பழஞ்சோறு. 

நீர்தூவுந்துருத்தி - நீர்விடுவிசிறி. 

நீர்த்தல்‌ - நீராதல்‌. 

நீர்த்தாரை - சலதாரை, நீரோட்டம்‌. 

நீர்த்தானம்‌ - நீர்க்கழ்‌. 

நீர்த்திவலை - நீர்த்துளி. 

நீர்த்துளி - நீர்ச்சொட்டு. 

நீர்த்துறை - நீர்க்கரை. 

நீர்த்தூம்பு - மதகு. 

நீர்த்தோஷம்‌ - சலதோஷம்‌. 

நீர்நாய்‌ - நாய்மீன்‌. 

நீர்நாள்‌ - பூராடம்‌. 


நீர்நிதி - கடல்‌. 
நீர்நிலை - குளம்‌, தண்ணீரின்மட்டு, 
மடு. 


நீர்நெட்டி - ஓர்பூடு. 
நீர்நொச்சி - ஓர்நொச்சி. 


நீர்பெய்கலன்‌ - கமண்டலம்‌. 


140 wipro AGA) - Z 


நீர்ப்பகண்டை 


நீர்ப்பகண்டை - ஒர்பூடு. 

நீர்ப்பஞ்சு - கடற்காளான்‌. 

நீர்ப்படுவன்‌ - ஒர்நோய்‌. 

நீர்ப்பரிசை - ஆமை. 

நீர்ப்பறவை - நீரில்வாழும்‌ பட்சி, 
அவை கின்னரப்புள்‌ முதலியன. 

நீர்ப்பனை - புல்லாமணக்கு. 

நீர்ப்பாக்கு - ஊறற்பாக்கு. 

நீர்ப்பாசி - வைப்புப்பாஷாண முப்பத்‌ 
திரண்டினொன்று. 

நீர்ப்பாடு - நீரழிவு. 

நீர்ப்பாட்டுச்சன்னி - ஓர்சன்னி. 

நீர்ப்பாம்பு - நீர்க்கோத்தை. 


நீர்ப்பாய்ச்சல்‌ - ஒர்நோய்‌, நீரோட்டம்‌. 


நீர்ப்பிடி, நீர்ப்பிடிப்பு - நீர் கொண்டி ருத்‌ 
தல்‌. 

நீர்ப்பிரமியம்‌ - நீர்க்கடுப்பு. 

நீர்ப்பிளவை - ஓர்சிலந்தி. 

நீர்ப்பினசம்‌ - ஓர்பீனசம்‌. 

நீர்ப்பு - நீர்த்தல்‌. 

நீர்ப்புடையன்‌ - ஒர்பாம்பு. 

நீர்ப்பூ - நால்வகைப்பூவினொன்று, 
அஃது சலத்திலுண்டுபடும்பு. 

நீர்ப்பூலா, நீர்ப்பூல்‌ - நீர்ப்புல்லாய்‌. 

நீர்ப்பெருக்கு - நீர்ப்பாய்ச்சல்‌. 

நீர்மட்டம்‌ - சரிமட்டம்‌, சரிமட்டம்‌ 
பார்க்குங்கருவி. 

நீர்மறிப்பு - சிறுநீர்த்தடை. 

நீர்மாங்காய்‌ - மாங்காயடைகாய்‌. 

நீர்மிட்டான்‌ - நீர்விட்டான்‌. 

நீர்முகம்‌ - நீர்ப்பாய்ச்சல்முனை. 

நீர்முள்ளி - ஒர்முள்ளி. 

நீர்மேனெருப்பு - கல்லுருவி. 

நீர்மை - ஓப்பரவு, குணம்‌, நிலைபரம்‌. 

நீர்மோர்‌ - ஓர்பானம்‌. 

நீர்வஞ்சி - ஒர்வகைப்பிரம்பு. 

நீர்வண்டு - நீரில்வாழ்வண்டு. 


நீர்வரத்து - நீர்ப்பெருக்கு. 

நீர்வழுக்கை - ஓர்நீர்ப்பூடு. 

நீர்வளம்‌ - நீர்ச்சிறப்பு, நீர்நயத்தி 
னால்‌ வருஞ்செல்வம்‌. 

நீர்வள்ளி - சாற்றாவாரி, வெற்றிலைக்‌ 
கொடி. 

நீர்வற்றம்‌ - நீர்வற்று. 

நீர்வற்றற்றேங்காய்‌ - கொப்பறாத்‌ 
தேங்காய்‌. 

நீர்வற்றுதல்‌ - ஈரம்வற்றுதல்‌, நீர்சு 
வறுதல்‌. 

நீர்வாத்து - ஓர்பறவை. 

நீர்வாரம்‌ - நீர்வஞ்சி. 

நீர்வாழைக்காய்‌ - பீன்‌. 

நீர்வாழ்சாதி - நெய்தனிலமாக்கள்‌, 
மீன்‌ முதலியன. 

நீர்வாழ்வன - எழுவகைப்பிறப்பி 
னொன்று, அஃது மீன்‌ முதலிய 
நீந்தும்‌ பிராணி. 

நீர்விடுதல்‌ - பதனழிந்து நீராதல்‌. 

நீர்விட்டான்‌ - சாற்றாவாரி. 

நீர்விழுதல்‌ - இரத்தின காந்திதளம்‌ 
பல்‌, நீர்விளையாட்டு சலக்கிரடை. 

நீர்வேட்கை - நீர்த்தாகம்‌. 

நீர்வேட்டல்‌ - நீர்தாகித்தல்‌. 

நீலகண்டம்‌ - மயில்‌. 

நீலகண்டன்‌ - ஒர்பூரம்‌, கொடியவன்‌, 
சிவன்‌, துருசி, முருங்கை, திரு 


நீலகண்டநாயனார்‌. 
நீலகண்டி - பாம்பினச்சுப்‌ பல்லி 
னொன்று, பொல்லாதவன்‌. 
நீலகமலம்‌ - நீலோற்பலம்‌. 
நீலகம்‌ - காருப்பு, துருசு. 
நீலகாசம்‌ - கண்ணோயுளொன்று. 
நீலகிரி - அட்ட மலையினொன்று. 
நீலக்கண்ணாடி - நீலநிறக்கண்ணாடி. 
நீலக்கத்தரி - ஒர்வமழுதுணை. 
நீலக்கல்‌ - நீலரத்தினம்‌. 


நீவுதல்‌ 


wipro ASA] - Z 141 


நீலக்காக்கட்டான்‌ - ஒர்பூடு. 

நீலக்காரம்‌ - துருசு. 

நீலக்காலி - அவுரி, ஓர்நண்டு. 

நீலங்கட்டுதல்‌ - நீலந்தீர்தல்‌. 

நீலச்சால்‌ - நீலநிறச்சாயமூறவைக்‌ 
குஞ்சால்‌. 


நீலநிதி - குபேோனவநிதிகளினொன்று. 


நீலந்தர்‌ - இராகம்பாடுவோர்‌. 

நீலந்தீர்தல்‌, நீலந்தோய்தல்‌ - நீலநிறம்‌ 
போடுதல்‌. 

நீலபங்கம்‌ - கருஞ்சேறு. 

நீலபடிகம்‌ - பளிங்கு. 

நீலபதுமம்‌ - நீலோற்பலம்‌. 

நீலபம்‌ - சந்திரன்‌, தேனி, முகில்‌. 

நீலபாஷாணம்‌ - ஒர்‌ பாஷாணம்‌. 

நீலபுட்பம்‌, நீலபுட்பிகை - அவுரி, 
எட்டிமரம்‌, விட்டுணுகாந்தி. 

நீலப்பணி - புடைவையிலிடு நீலச்‌ 
சாயம்‌. 

நீலமணி - கண்ணிற்கருமணி, நீலரத்‌ 
தினம்‌, மரகதமணி. 

நீலமணிகாசம்‌- கண்ணோயுளொன்று. 

நிலமருந்து - அவுரி. 

நீலமாகவன்‌ - திருமால்‌. 

நீலமீலிகை - மின்மினி. 

நீலமேகம்‌ - நீருண்ட மேகம்‌. 

நீலமேனியன்‌ - இராமன்‌, துருசி, 
விட்டுணு. 

நீலம்‌ - இருள்‌, ஓஒர்நிறம்‌, கருங்‌ 
குவளை, கறுப்பு, காற்று, துருசு, 
நஞ்சு, நவமணியினொன்‌ று, நீலக்‌ 
கட்டி, பனை. 

நீலம்பற்றவைத்தல்‌ - கதைகட்டுதல்‌. 

நீலம்பாரித்தல்‌ - விஷமுதலியவற்றாற்‌ 
சாரீரம்‌ நீலவன்னமாதல்‌. 

நீலராசன்‌ - ஒரரசன்‌. 

நீலராசாவத்தம்‌ - ஒரிரத்தினம்‌. 

நீலருத்திரன்‌ - ஒருருத்திரன்‌. 


நீலலோகிதன்‌ - சிவன்‌, பன்னோருருத்‌ 
திரரிலொருவன்‌. 

நீலவசனம்‌ - சனி. 

நீலவண்ணன்‌ - சனி, விட்டுணு. 

நீலவண்னான்‌ - சாயக்காரன்‌. 

நீலவருணம்‌ - சத்தமுகிலினொன்று 
அஃது தீபொழிவது, நீலநிறம்‌, 
மேகம்‌. 

நீலவமுதலை - ஓர்வமழுதலை. 

நீலன்‌ - ஓரரசன்‌, குரூரன்‌, சனி. 

நீலாக்காலி - ஓர்‌ நண்டு. 

நீலாஞ்சனம்‌ - கல்லீயம்‌, கறுப்புக்கல்‌, 
அருசு. 

நீலாஞ்சனை - மின்னல்‌. 

நீலாப்பிரகம்‌ - கருமணல்‌. 

நீலாப்பிரம்‌ - கருமுகில்‌. 

நீலாம்பரன்‌ - பலபத்திரன்‌. 

நீலாம்புரி - ஒர்பண்‌. 

நீலி - அவுரி, கறுப்பு, காளி, துட்டை, 
துருசு, துற்கை, பாம்பினச்சுப்‌ 
பல்லினொன்று, பார்வதி, மேக 


வண்ணப்‌ பூவுளமருதோன்றி 
மரம்‌. 

நீலிகை - அவுரி, தழும்பு. 

நீலினி - அவுரி. 


நீலோற்பலம்‌ - கருங்குவளை. 

நீல்‌ - காற்று, நீலம்‌. 

நீவரகம்‌ - பஞ்சம்‌. 

நீவரம்‌ - சேறு, நீர்‌, வியாபாரம்‌, நாடு. 

நீவல்‌ - நீவுதல்‌. 

நீவாரம்‌ - வனநெல்‌. 

நீவான்‌ - மீகாமன்‌. 

நீவி - கொய்சகம்‌, சீலை, முதற்பணம்‌. 

நீவியம்‌ - சீலை. 

நீவிர்‌ - நீங்கள்‌, இஃது, முன்னிலைப்‌ 
பன்மைப்‌ பெயர்களினொன்று. 

நீவுதல்‌ - தடவுதல்‌, தட்டுதல்‌, துடைத்‌ 
தல்‌, பூசுதல்‌. 


142 wipro AGA) - Z 


நீழல்‌ 


நீழல்‌ - ஒளி, நிழல்‌, நோய்‌. 

நீளங்கடை - நாட்செல்லல்‌. 

நீளப்பூச்சி - ஒர்பூச்‌சி. 

நீளம்‌ - தூரம்‌, நெடுமை. 

நீளல்‌ - ஓடுதல்‌, தூரம்‌, நீளுதல்‌. 

நீளி - நீளியென்னேவல்‌, நெடுமை, 
நெடுவல்‌. 

நீளிடை - சேய்மை. 

நீளித்தல்‌ - நாட்போதல்‌, நீளுதல்‌. 

நீளிப்பு - நீட்டிப்பு. 

நீளியசாரை - கானற்கல்லு. 

நீளியது - நெடியது. 

நீளியன்‌ - நெட்டையன்‌. 

நீளூதல்‌ - அதிகப்படுதல்‌, ஓடுதல்‌, 
நீளமாதல்‌, நெடுகுதல்‌. 

நீள்‌ - உயரம்‌, நீளம்‌, நீளென்னேவல்‌, 
பிரவை. 

நீறடித்தல்‌ - கயிற்றினாற்கோல மிடுதல்‌. 

நீறணிந்தோன்‌ - சிவன்‌. 

நீறாடுதல்‌ - அழித்தல்‌, உத்தூளன 
மாய்ப்‌ பூசுதல்‌, பொடிபடுத்தல்‌. 

நீறு - சாம்பர்‌, சுண்ணம்‌, துகள்‌, 
நீறென்னேவல்‌, புழுதி, விபூதி. 

நீறுதல்‌ - நீறாதல்‌. 

நீறுபடுதல்‌ - அழிதல்‌, நீறாதல்‌. 

நீறுபூத்தல்‌ - சாம்பற்பொடி த்தல்‌. 

நீற்றல்‌ - எரியிட்டுநீறச்செய்தல்‌. 

நீற்றுண்டை - முட்டை. 

நீற்றுதல்‌ - நீறாக்குதல்‌. 

நீற்றுப்பசணி - ஓர்கொடி. 

நீற்றுப்பூசணிக்காய்த்தானம்‌ - 
மிருத்துதானத்தொன்று. 

நீற்றுப்பெட்டி - மாவலிக்கும்பெட்டி. 


நு 


நு - ஆயுதப்பொது, ஐயம்‌, சங்கை, 
வினாவென்பவைகளைக்‌ காட்டு 


மோருபசற்கம்‌, தியானம்‌, தோணி, 
நிந்தை, நேரம்‌, புகழ்‌. 

நுகம்‌ - நுகத்தடி. 

நுகம்புரட்டி - ஒழுங்கு தவறுகெறவன்‌, 


கட்டுக்கமையாத எருது. 

நுகர்ச்சி - அனுபவம்‌, உணவு, உண்டல்‌. 

நுகர்தல்‌ - அனுபவித்தல்‌, புசித்தல்‌, 
விழுங்கல்‌. 

நுகர்வு - நுகர்ச்சி. 

நுகைதல்‌ - இளருதல்‌, தளர்தல்‌. 

நுகைத்தல்‌ - இளக்குதல்‌, தளர்த்தல்‌. 

நுகைப்பு - நுகைத்தல்‌. 

நுகைவு - இணக்கம்‌, தணிவு, தளர்வு. 

நுக்காங்குலை - காய்விழுந்த பனங்‌ 
குலை. 

நுக்கு - எட்டி மரம்‌, நுக்கென்னேவல்‌, 
நுங்கு. 

நுங்கல்‌ - பருகல்‌, விழுங்கல்‌. 

நுங்கு - நுங்கென்னேவல்‌, பனையி 
னிளங்காய்‌. 

நுங்குக்கண்‌ - நுங்கிற்கண்‌. 

நுங்குதல்‌ - குடித்தல்‌, விழுங்குதல்‌. 

நுங்கை - உன்றங்கை, உன்றாய்‌. 

நுசுப்பு - இடை. 

நுடக்கம்‌ - தள்ளாட்டம்‌, வளைவு. 

நுடங்கல்‌ - நுடங்குதல்‌. 

நுடங்கு - நுடக்கம்‌, நுடங்கென்‌ 
னேவல்‌. 

நுடங்குதல்‌ - 
முடங்கல்‌. 

நுட்பம்‌ - ஓரலங்காரம்‌, அஃது குறிப்‌ 
பாற்கருத்தறிவித்தல்‌, நுண்மை. 

நுட்பவுரை - நுண்ணிதாய்‌ விளக்கு 
முரை. 


நுணக்கம்‌ - நுணங்கல்‌. 


துவளல்‌, 


ஆடல்‌, 


நுணங்கல்‌ - துவளல்‌, நுண்மை, 
முடங்கல்‌. 


நுணங்கியோர்‌ - அறிவுடையோர்‌. 


நுவற்சி 


wipro AS] - Z 143 


நுணங்கு - தேமல்‌, நுணங்கென்‌ 
னேவல்‌, நுண்மை. 
நுணங்குதல்‌ - 


வளைதல்‌, வாடல்‌. 


நுண்மையாதல்‌, 


நுணலை - ஓர்மீன்‌, தவளை. 

நுணல்‌ - தவளை, தவளையினோர்‌ 
பேதம்‌. 

நுணவு - தணக்கமரம்‌, நுணாமரம்‌. 

நுணவை - தணக்கமரம்‌. 

நுணா - ஓர்மரம்‌. 

நுணாக்காய்க்கிரந்தி - ஒர்கிரந்தி. 

நுணாவுதல்‌ - தடவித்தெரிதல்‌. 

நுணி - நுணியென்னேவல்‌, நுதி. 

நுணித்தல்‌ - குணம்‌, நுணுக்கல்‌. 

நுணுகு- நுணுகென்னேவல்‌, நுண்மை. 

நுணுகுதல்‌ - நுண்மையாதல்‌. 

நுணுக்கம்‌ - கூர்மை, நுண்மை. 

நுணுக்கல்‌, நுணுக்குதல்‌ - நுண்மை 
யாக்கல்‌. 

நுணுக்கு - அற்பம்‌, எழுத்துக்‌ 
குணுக்கம்‌, நுணுக்கென்னேவல்‌. 

நுணுங்கல்‌ - நுண்மை. 

நுணுங்கு - நுணுக்கென்னேவல்‌, 
நுண்மை. 

நுண்‌ - அணு, நுண்மை. 

நுண்ணறிவு - நுண்ணியபுத்தி. 

நுண்ணிச்சிறை - கொசுக்‌ கட்டைக்‌ 
குருவி. 

நுண்ணிடை - சிற்றிடை, பெண்‌. 

நுண்ணிமை - நுட்பம்‌. 

நுண்ணியது - நுண்மையானது. 

நுண்ணியர்‌ - நுட்பமானவர்‌, பெரி 
யோர்‌, மந்திரிகள்‌. 

நுண்ணுணர்வு - கூரிய அறிவு. 

நுண்பிண்டி, நுண்பொடி - புழுதி. 

நுண்பொருள்‌ - நுட்பமான கருத்து, 
நுண்ணிய பொருள்‌. 


நுண்மணல்‌ - மெல்லியமணல்‌. 


நுண்மை - கூர்மை, நுட்பம்‌. 

நுதம்புதல்‌ - நனைந்திளகுதல்‌. 

நுதலணி - சுட்டி. 

நுதலல்‌, நுதலுதல்‌ - கருதல்‌, குறித்தல்‌. 

நுதலிப்புகுதல்‌ - முப்பத்திரண்டுத்தியி 
னொன்று, அஃது சொல்வனென்று 
கூறிப்புகுதல்‌. 

நுதல்‌ - நுதலென்னேவல்‌, நெற்றி, 
புருவம்‌. 

நுதற்சுடிகை - சுட்டி. 

நுதி - புகழ்‌, முனை, வணக்கம்‌. 

நுதுத்தல்‌ - அவித்தல்‌. 

நுதுப்பு - தணிப்பு. 

நுந்துதல்‌ - தள்ளுதல்‌, தரண்டுதல்‌. 

நுந்தை - உங்கடந்தை. 

நுபம்‌ - எருக்கு. 

நுமர்‌ - உம்மவர்‌. 

நுமள்‌ - உம்மவள்‌. 

நும்‌ - விரவுத்திணை முன்னிலைப்‌ 
பன்மை, சாரியை (உம்‌) எல்லீர்‌ 
நும்மையும்‌. 

நும்பி - உம்பி. 

நும்மோர்‌ - உம்மவர்‌. 

நுரு - முளியில்‌ முனைக்குமட்டம்‌. 

நுரை - நீர்முதலியவற்றினுரை, நுரை 
யென்னேவல்‌, வெண்ணெய்‌, 
வெள்ளை. 

நுரைத்தல்‌ - நுரைக்குதல்‌. 

நுரைப்பீர்க்கு - ஓர்பீர்க்கு. 

நுரையீரல்‌ - ஈரலிலோர்‌ வகை. 

நுவணம்‌, நுவணை - கல்விநூல்‌, 
தினைமா, நுண்மை, பஞ்சினூல்‌. 

நுவலல்‌, நுவலுதல்‌ - சொல்லுதல்‌. 

நுலையிலி - ஊமை. 

நுவலாநுவற்சி - ஓரலங்காரம்‌. 

நுவல்‌ - சொல்‌, நுவலென்னேவல்‌. 

நுவல்கை - சொல்லுதல்‌. 


நுவற்சி - சொல்லுகை. 


144 wipro AGG) - Z 


நுழாய்ப்பாக்கு 


நுழாய்ப்பாக்கு - நுங்குப்பாக்கு. 

நுழுந்தி - நழுவி. 

நுழுந்துதல்‌ - திருடுதல்‌, நகர்தல்‌, 
கழுவுதல்‌. 

நுழுவுதல்‌ - நழுவுதல்‌. 

நுழை - நுண்மை, நுழையென்னேவல்‌, 
நுழைவாயில்‌, பலகணி. 

நுழைகடைவை - நுழைகண்டாயம்‌. 

நுழைச்சல்‌ - ஏழு, நுழைத்தல்‌. 

நுழைதல்‌ - சாடைசொல்லுதல்‌, 
நுழைகுதல்‌, மட்டுக்கட்டுதெல்‌. 

நுழைத்தல்‌ - நுழைதல்‌, நுழைவித்தல்‌. 

நுழைநரி - ஓர்நரி. 

நுழைவாயில்‌ - சிறுவாயில்‌. 

நுளம்பு - கொச்கு, மின்மினி. 

நுளும்புதல்‌ - அசட்டை பண்ணுதல்‌. 

நுளை - ஈனம்‌, குருடு. 

நுளைச்சி - நெய்தனிலப்பெண்‌. 

நுளையர்‌ - நெய்தனிலமாக்கள்‌. 

நுள்‌, நுள்ளு - கிள்ளு, நுள்ளென்‌ 
னேவல்‌. 

நுள்ளான்‌ - ஒரெறும்பு. 

நுள்ளுதல்‌ - கிள்ளுதல்‌. 

நுனி - நுண்மை, நுனியென்னேவல்‌, 
முனை. 

நுனித்தல்‌ - உற்றாராய்தல்‌, கூராக்கல்‌. 

நுனித்துநோக்கல்‌ - கூர்மையாய்ப்‌ 
பார்த்தல்‌. 

நுனிப்பந்தி - கடைப்பந்தி. 

நுனை - முனை. 


நுன்‌ - உனது. 


நூ 

நூ - ஆபரணம்‌, 

நூவென்னேவல்‌. 
நூக்கம்‌ - ஓர்மரம்‌, நூக்கு. 

நூக்கல்‌ - செலுத்தல்‌, தள்ளல்‌, 


ஓரெழுத்து, 


நெய்வார்‌ கருவியினொன்று. 


நூக்கு - தள்ளு, நூக்கென்னேவல்‌, 
நொய்‌. 

நூக்குதல்‌ - செலுத்துதல்‌, தள்ளுதல்‌. 

நூங்கு - நரங்கென்னேவல்‌, பெருமை, 


மிகுதி. 
நூங்குதல்‌ - பெருமையாயிருத்தல்‌, 
மிகுதியாயிருத்தல்‌. 


நூதல்‌ - அலிதல்‌. 

நூதனகாரன்‌ - நூதனச்‌ செய்கை 
யுள்ளவன்‌. 

நூதனத்துவம்‌, நூதனம்‌ - புதுமை. 

நூதனி - நரதனகாரன்‌. 

நூத்தல்‌ - நொதுத்தல்‌. 

நூபம்‌ - எருது, இடபவிராச. 

நூபுரம்‌ - காற்சிலம்பு, பாதகிண்கிணி. 

நூப்பு - தணிப்பு. 

நூலச்சு - கம்பியிழுக்குமச்சு. 

நூலறிவு - கல்வியறிவு. 

நூலாசிரியன்‌ - நரலாக்கியோன்‌. 

நூலியாப்பு - நூலினிடத்தியாப்‌ 

அஃது 

தொகுத்தல்‌, தொகைவிரி, மொழி 


விதம்‌, 


பமைமக்கும்‌ 


பெயர்ப்பு, விரித்தல்‌. 
நூலில்லாமாலை - வைப்புக்கட்டு. 
நூலிழந்தாள்‌ - அமங்கலி. 
நூலிழைத்தல்‌ - நூரனூற்குதல்‌. 
நூலுண்டை - நூரற்சுருள்‌. 
நூலுத்தி - தந்திரவுத்தி. 
நூலுரைப்போன்‌ - உபாத்தி. 
நூலுரையுணர்வோர்‌ - ஒல்லுநர்‌. 
நூலுறிஞ்சி - நெய்வார்‌ கருவியி 
னொன்று. 
நூலேணி - கயிற்றேணி. 
நூலோடுதல்‌ - தையலினூல்‌ விட்டுப்‌ 
பம்‌ முதல்‌. 
நூலோர்‌ - அறிஞர்‌, பார்ப்பார்‌, 
மந்திரிகள்‌. 
நூல்‌ - ஆண்குறி, ஆலோசனை, 
எண்ணல்‌, எற்று நூல்‌, கல்வி நூல்‌, 


நெகிழ்ப்பு 


wipro ஏர] - Z 145 


குறியைப்பற்றிய நரம்பு, நூலென்‌ 
னேவல்‌, பஞ்சினூல்‌, பூணூல்‌. 

நூல்சோர்த்தல்‌ - நரல்பதனிடுதல்‌. 

நூல்போடுதல்‌ - நேர்பிடிக்கக்‌ கயிற 
டித்தல்‌. 

நூல்யுத்தி - நூலுத்தி. 

நூல்வலை - நூலினான்‌ முடியும்‌ 
வலை. 

நுல்வல்லோர்‌ - அறிஞர்‌, மந்திரிகள்‌. 

நூல்வழக்கு - செய்யுள்‌ வழக்கு. 

நூல்விடுதல்‌ - சிலம்பிமுதலியன 
நூலுண்டாக்கல்‌. 

நூவு - எள்‌. 

நூழல்‌ - நூறல்‌. 

நூழிலாட்டு - கொலை, மெய்புதை 
படை பறித்துமாற்றாரை யிரித்தல்‌. 

நூழிலாட்டுதல்‌ - கொல்லுதல்‌. 

நூழில்‌ - குவித்தல்‌, கொடிக்‌ கொத்‌ 
தான்‌, கொலை, தன்மெய்‌ புதைந்த 
படையைப்‌ பறித்து நிற்கை, படர்‌ 
கொடி, யானை. 


நூழை - துவாரம்‌, நுண்மை. 

நூறல்‌ - அழித்தல்‌. 

நூறாயிரம்‌ - இலட்சம்‌. 

நூறு - ஒரெண்‌, நூறென்னேவல்‌. 

நூறுதல்‌ - அழித்தல்‌, நசுக்குதல்‌. 

நூறை - மலங்குமீன்‌. 

நூற்கயிறு - நரலினாற்றிரிக்குங்‌ கயிறு. 

நூற்கருத்து - நற்பொருள்‌. 

நூற்கழி - நூற்பந்து. 

நூற்குச்சு - நூற்குச்சம்‌. 

நூற்குதல்‌ - நூற்றல்‌. 

நூற்சரடு - நூலினாற்‌ செய்யுமோர்‌ 
கயிறு. 

நூற்சுருள்‌, நூற்சுருளை - நூற்பந்து. 

நூற்பகந்திரம்‌ - நூரலடியிற்கட்டு. 

நூற்படுகு - நெசவுபா. 


நூற்பயன்‌ - நரலினதுபலன்‌, அவை 
அறம்‌, இன்பம்‌, பொருள்‌, வீடு. 
நுற்பவுந்திரம்‌ - நூரற்பகந்திரம்‌. 
நூற்பழக்கம்‌ - கல்விப்பயிற்‌சி. 
நூற்பா - 


களாகிய சொற்றொடராய்ப்‌ பல 


சிலவகையெழுத்துக்‌ 


வகைப்‌ பொருள்களை விளக்கித்‌ 
திடம்‌ நுட்பம்மைந்து வருவது. 

நூற்பாவகவல்‌ - இலக்கணச்குத்திரம்‌. 

நூற்புறனடை - நூலின்‌ புறத்தின 
மைக்குங்காப்பு மொழி. 

நூற்பொருள்‌ - நூலிற்சொல்லப்படு 
பொருள்‌. 

நூற்றந்தாதி - ஓர்பிரபந்தம்‌, அஃது 
வெண்பா நூறினானேனுங்‌ கலித்‌ 
துறை நூறினானேனு மந்தாதித்துப்‌ 
பாவெனது. 

நூற்றல்‌ - நூற்குதல்‌. 

நூற்றாறு - நூரனாழி. 

நூற்றுறை - நூற்கருத்து, நூற்பொருள்‌. 

நூனம்‌ - குறைவு, நிச்சயம்‌. 

நூனாதிகம்‌, நூனாதிக்கம்‌ - குறைவு 
நிறைவு. 

நூனாழி - நாடா. 

நூன்முகம்‌ - நரற்றுறை, பாயிரம்‌. 


ந 

நெகல்‌ - கனிதல்‌, நெகிழ்தல்‌. 

நெகிழிசை - வல்லெழுத்து வராது 
மற்றீரின வெழுத்தினொன்றான்‌ 
முடியுஞ்‌ செய்யுள்‌. 

நெகிடி - நெருப்பு. 

நெகிழ்ச்சி - இளக்கம்‌. 

நெகிழ்தல்‌ - அவிழ்தல்‌, இரங்குதல்‌, 
உருகுதல்‌, குழைதல்‌, நுகைதல்‌, 
பிரிதல்‌, மலர்தல்‌, விட்டுநீங்குதல்‌. 

நெகிழ்த்தல்‌, நெகிழ்த்துதல்‌ - அவிழ்த்‌ 
தல்‌, உருக்கல்‌, நீக்கல்‌, பிரித்தல்‌. 

நெகிழ்ப்பு - நெகிழ்த்தல்‌. 


146 wipro AGG) - Z 


நெகிழ்வு 


நெகிழ்வு - குறைவு, நுகைவு, மலர்தல்‌, 
விட்டுநீங்கல்‌. 

நெகிளம்‌ - ஞெகளைம்‌. 

நெகுதல்‌ - உருகுதல்‌, நுகைதல்‌. 

நெக்கல்‌ - உக்கல்‌, உருகுதல்‌, கனிதல்‌, 
கனிந்தது. 

நெக்கு - நெக்குதல்‌, நெக்கென்னேவல்‌. 

நெக்குடைதல்‌ - நெகிழ்ந்துருகுதல்‌, 
நெகிழ்ந்துவிள்ளுதல்‌. 

நெக்குதல்‌ - உருகுதல்‌, கனிதல்‌, 
நுகைதல்‌, விள்ளுதல்‌. 

நெக்குருகுதல்‌ - விண்டுருகுதல்‌. 

நெக்குரோதம்‌ - நியக்குரோதம்‌. 

நெக்குவிடுதல்‌ - நுகைதல்‌, விண்டு 
டைகல்‌. 

நெசவு - நெய்குதல்‌. 

நெசவுகாரர்‌ - நெய்வார்‌. 

நெச்சி - கடுக்காய்‌. 

நெஞ்சகம்‌ - நெஞ்சு. 

நெஞ்சடைப்பு, நெஞ்சடைவாதம்‌ - ஓர்‌ 
நோய்‌. 

நெஞ்சம்‌ - மனம்‌, மார்பு. 

நெஞ்சழிதல்‌ - ஏங்கல்‌, மதிமயங்கல்‌. 

நெஞ்சறிதல்‌ - மனமறிதல்‌. 

நெஞ்சன்‌ - ஓஒர்மி. 

நெஞ்சாங்கட்டை, நெஞ்சாங்குற்றி - 
சவஞ்சுடுவதற்கு நெஞ்சில்‌, வைக்‌ 
குங்கட்டை. 

நெஞ்சாங்குலை, நெஞ்சாங்கொழுந்து 
- ஈரற்குலை. 

நெஞ்சிடி - நெஞ்சுபதறுதல்‌. 

நெஞ்சிற்கல்‌ - கவலை, துக்கம்‌. 

நெஞ்சு - ஒர்மம்‌, மனம்‌, மார்பு. 

நெஞ்சுக்கோழை - ஓர்நோய்‌. 

நெஞ்சுத்தடிமல்‌ - நெஞ்சிற்சளிப்பிடி 
யுண்டாந்தடிமல்‌. 

நெஞ்சுநோ - நெஞ்சினோ, மன 
விதனம்‌. 


நெஞ்சுவிடுதூது - ஓர்.நூல்‌. 

நெஞ்சூன்றி - ஒருபக்கம்‌ வளைந்து 
மறுபக்கம்‌ மிதந்திருப்பது. 

நெஞ்செரிச்சல்‌ - பொறாமை. 

நெஞ்செரிதல்‌ - எரிச்சற்படல்‌, மன 
நோப்படல்‌. 

நெஞ்செரித்தல்‌ - உடற்பிசகால்‌ வரு 
மோர்நோய்‌. 

நெஞ்செரிப்பு - நெஞ்செரித்தல்‌, 
பொறாமை. 

நெடநெடெனல்‌ - ஈரடுக்கொலிக்‌ 
குறிப்பு. 

நெடி -சிள்வண்டு, நெடியென்னேவல்‌, 
மிளகாயின்காரம்‌. 

நெடிசு - நெடிது. 

நெடித்தல்‌ - பொழுது நீட்டித்தல்‌. 

நெடியவட்டம்‌ - மரவட்டணம்‌. 

நெடியவன்‌ - நெட்டையன்‌, விட்டுணு. 

நெடியன்‌ - நெட்டையன்‌. 

நெடியோன்‌ - துளசி, விட்ணெு. 

நெடிலடி - ஐஞ்சீரடுத்து நிற்பது. 

நெடிலி - ஒர்புள்‌. 

நெடிலெதுகை - அடிதோறுநெடி 
லெழுத்தெதுகையாய்‌ வருவது. 

நெடில்‌ - நீளம்‌, நெட்டெழுத்து, 

நெடிற்றொடர்‌ - நெட்டெழுத்துத்‌ 
தொடர்ந்து வருவது. 

நெடின்மோனை - அடிதோறு முத 
லெழுத்து நெடிலாய்வருவது. 

நெடுகலும்‌ - நீளத்திலே. 

நெடுகல்‌ - நீளூதல்‌, போதல்‌. 

நெடுகுதல்‌ - உயருதல்‌, நீளித்தல்‌, 
நீளுதல்‌. 

நெடுங்கடல்‌ - கரையடுத்தகடல்‌. 

நெடுங்கணக்கு - அரிவரி. 


நெடுங்கணவாய்‌ - ஓர்கணவாய்‌. 


நெட்டிலிங்கு 


wipro qT] - Z 147 


நெடுங்கண்விழுதல்‌ - பன்ன மொரு 
பக்கத்‌ நெடுகிமறுபக்கந்‌ தளர்ந்‌ 
திருத்தல்‌. 

நெடுங்கதை - பழங்கதை. 

நெடுங்கயிற்றில்‌ விடுதல்‌ - நாட்‌ 
கடத்துதல்‌. 

நெடுங்கரை - நீண்ட கரை. 

நெடுங்கழுத்தல்‌ - ஒட்டகம்‌. 

நெடுங்காலம்‌ - வெகுகாலம்‌. 

நெடுங்குடர்‌ - மணிக்குடர்‌. 

நெடுங்குரல்‌ - பெருங்குரல்‌. 

நெடுங்கேடு - தீராதகேடு. 

நெடுங்கோணி - ஒட்டகம்‌. 

நெடுஞ்சட்டை - அங்கி. 

நெடுஞ்சாணை, நெடுஞ்சாண்கிடை - 
நெடுங்டை.. 

நெடுத்தல்‌ - நீளுதல்‌, நெடுக்குதல்‌, 
நெடும்பொழுதாதல்‌. 

நெடுநாவை - நீண்டநாவை. 

நெடுநாள்‌ - வெகுநாள்‌. 

நெடுநீட்டு - வெகுநீளம்‌. 

நெடுநீர்‌ - கடல்‌, தாமதம்‌. 

நெடுநீளம்‌ - நேர்நீளம்‌. 

நெடுநெடுகுதல்‌, நெடுநெடுத்தல்‌ - 
நெடுகநீளுதல்‌, நெடுகவளர்தல்‌. 

நெடுநேரம்‌ - வெகுநேரம்‌. 

நெடுந்தகை - பெரியோன்‌. 

நெடுந்தகைமை - மேன்மை. 

நெடுந்தட்டு - ஓர்கடுதாசிப்படம்‌. 

நெடுந்தாயம்‌ - அடுத்தடுத்து விழுந்‌ 
தாயம்‌. 

நெடுந்துயில்‌ - சாவு. 

நெடுந்தூரம்‌ - வெகுதூரம்‌. 

நெடுந்தெரு - இராசவீதி, நீண்ட 
தெரு. 

நெடுப்பம்‌ - நீளம்‌. 

நெடுப்பிணை - வங்கமணல்‌. 

நெடுப்பு - நீளிப்பு. 


நெடுமன்‌ - நீண்ட து, பாம்பு. 

நெடுமால்‌ - விட்டுணு. 

நெடுமி - நீண்டமரம்‌, நீளியபெண்‌, 
மழை. 

நெடுமுரல்‌ - ஓர்மீன்‌. 

நெடுமுழம்‌ - ஓர்வகைப்புடைவை. 

நெடுமூச்சு - பெருமூச்சு, இஃது 
யாக்கைக்குற்றத்தொன்று. 

நெடுமை 
மயிர்‌. 

நெடுமொழி - தன்மேம்பாட்டுரை. 


- உயரம்‌, நீளம்‌, பெண்‌ 


நெடும்பயணம்‌ - நெடும்பிரயாணம்‌, 
மரணம்‌. 

நெடும்பழக்கம்‌ - வெகுகாலச்‌ சாதனை. 

நெடும்பழி - பெரும்பழி. 

நெடும்பா - ஆடாதோடை. 

நெடும்பார்வை கண்ணூன்றிப்‌ 
பார்த்தல்‌. 

நெடும்புகழ்‌ - மிகுபுகழ்‌. 

நெடும்புரிவிடுதல்‌ - ஏய்த்தல்‌, கடத்தல்‌. 

நெடும்பொழுது - நெடுநேரம்‌. 

நெடுவல்‌ - நீளி. 

நெடுவாய்‌ - உள்ளாமீன்‌. 

நெடுவாலூடகம்‌ - ஒர்மீன்‌. 

நெடுவாற்றிரளி - ஒர்மீன்‌. 

நெட்டநெடியது - பிகநெடியது. 

நெட்டாயம்‌ - நீளம்‌. 

நெட்டி - ஒர்புல்‌, கிடை ச்சி, நெட்டு, 
நெட்டை, அஃது யாக்கைக்குற்ற 
மைந்தி னொன்று, முளி. 

நெட்டிக்கோரை - ஓர்புல்‌. 

நெட்டிசை - நீண்டொலிக்குமிசை. 

நெட்டிடுதல்‌ - சீய்த்தல்‌. 

நெட்டிப்பூ - கிடைச்சியிற்செய்தபு. 

நெட்டிமாலை - கிடை ச்சிமாலை. 

நெட்டிமுரிதல்‌ - நெட்டைமுரிதல்‌. 

நெட்டிலிங்கு - அசோகு. 


148 wipro AGG) - Z 


நெட்டில்‌ 


நெட்டில்‌ - மூங்கில்‌. 

நெட்டு - இணுக்கு, காம்பு, சீய்த்தல்‌, 
தள்ளுதல்‌, நெட்டென்னேவல்‌. 

நெட்டுக்கட்டுதல்‌ - குலைகட்டுதல்‌. 

நெட்டுதல்‌ - சீய்த்தல்‌, தள்ளுதல்‌. 

நெட்டுயிர்‌ - நெட்டொலியுயிரெ 


முத்து, அஃது இரண்டு மாத்திரை 
யொலிப்பனது. 


நெட்டுயிர்த்தல்‌ - பெருமூச்சுவிடுதல்‌. 

நெட்டுயிர்ப்பு - பெருமூச்சு. 

நெட்டுரு - நீரியரூபு, வாய்ப்பாடம்‌. 

நெட்டுருப்படுத்துதல்‌, நெட்டுருப்‌ 
பண்ணுதல்‌ - வாய்ப்பாடமாக்கல்‌. 

நெட்டுத்தி - ஒர்விதசங்கு. 

நெட்டூரம்‌ - நிட்டூரம்‌. 

நெட்டெழுத்து - உடல்வாசகம்‌, நெடி 
லெழுத்து. 

நெட்டெழுத்துக்காரன்‌ - வாசக 
மெழுதுவோன்‌. 

நெட்டை - கங்காளம்‌, நெடுமை 
யுள்ளது, நெட்டி. 

நெட்டைச்சி - நெடுமி. 

நெட்டையன்‌ - நெடுவல்‌. 

நெண்டுதல்‌ - நெளித்தல்‌. 

நெத்தகர்‌ - ஓர்பூடு. 

நெம்பு - நென்பு, மிண்டி. 

நெம்புதல்‌ - உயர்த்துதல்‌. 

நெய்‌ - இரத்தம்‌, சித்திரை, நறுநெய்‌, 
இஃது பஞ்சகெளவியத்தொன்று, 
நிணம்‌, நெய்யென்னேவல்‌. 

நெய்க்கடல்‌ - சத்தசமுத்திரத்‌ தொன்று. 

நெய்க்கொட்டான்‌ - ஒர்மரம்‌. 

நெய்க்கொட்டை - பூவந்திப்பமம்‌. 

நெய்ச்சட்டி - செங்கழுநீர்‌, பணிகாரச்‌ 
சட்டி, பவளக்குன்றுமணி. 

நெய்ச்சாதம்‌ - நெய்ச்சோறு. 

நெய்ச்சிட்டி - சிற்றிலைச்செடி. 

நெய்ச்சுட்டி - ஒர்பூடு. 


நெய்தலுரிப்பொருள்‌ - இரங்கல்‌, இருத்‌ 
தல்‌, ஊடல்‌, பிரிதல்‌, புணர்தல்‌, 
இவற்றினிமித்தம்‌. 

நெய்தல்‌ - ஆடைமுதலிய நெய்தல்‌, 
ஆம்பல்‌, இரங்குதல்‌, ஐந்நிலத்‌ 
தொன்று, அஃது கடலுங்கடல்‌ 
சார்ந்த விடமும்‌, சாபறை, 


புலர்ந்தோர்புலம்பல்‌. 

நெய்தல்‌ விளைவு - உப்பு, மீன்‌ 
உற்பத்திப்பொருள்‌. 

நெய்தற்கருப்பொருள்‌ - நெய்தனிலத்‌ 
துற்பத்திப்‌ பொருள்கள்‌. அவை 
வருணன்‌ முதற்‌ கடலாடலீறாய 
பதினான்குமாம்‌. 

நெய்தற்பதி - நெய்தற்றலைவன்‌, 
நெய்தனிலத்தூர்‌. 

நெய்தற்பறை - சாபறை, நெய்தனிலப்‌ 
பறை. 

நெய்தற்புறம்‌ - தபுதார்நிலை, தாபத 
நிலை. 

நெய்தற்றலைவன்‌ - நெய்தனிலத்‌ 
தலைவன்‌, வருணன்‌. 

நெய்தற்றிறம்‌ - நெய்தற்பண்‌. 

நெய்தற்றெய்வம்‌ - வருணன்‌. 

நெய்தனிலத்தலைவன்‌ - சேர்ப்பன்‌. 

நெய்தனிலத்தியாழ்‌ - விளரியாழ்‌. 

நெய்தனிலத்தினீர்‌ - உவர்நீர்‌. 

நெய்தனிலத்தூர்‌ - பாக்கம்‌. 

நெய்தனிலப்பறவை - கடற்காக்கை. 

நெய்தனிலப்பறை - பம்பை. 

நெய்தனிலப்பெண்‌ - _அளத்தி, 
நுளைச்ச, பரத்தி. 

நெய்தனிலமரம்‌ - அடம்பு, கோங்கு, 
தாழை, புன்னை, முள்ளி. 

நெய்தனிலமாக்கடொழில்‌ - 
கடலாடல்‌ மீன்‌ உப்புப்படுத்தல்‌. 

நெய்தனிலமாக்கள்‌, நெய்தன்மாக்கள்‌ 
- அளவர்‌, நுளையர்‌, பரதவர்‌. 

நெய்தன்மாக்களுணா - விலைக்குப்‌ 
பெற்றன. 


நெருஞ்சில்‌ 


wipro qT] - Z 149 


நெய்தன்முதற்பொருள்‌ - கடலுங்‌ 
கடல்‌ சார்ந்தவிட முஞ்சிறுபொழு 
தாயவேற்பாடும்‌ பெரும்பொழு 
தூறும்‌. 

நெய்தை - பெருமை. 

நெய்த்தல்‌ - கொழுத்தல்‌. 

நெய்த்துடுப்பு - ஆகுதிவிடுந்‌ துடுவை. 

நெய்த்தோர்‌ - இரத்தம்‌. 

நெய்ப்பற்று - நெய்ப்பிடி. 

நெய்ப்பீர்க்கு - நுரைப்பீர்க்கு. 

நெய்ப்பு - கொழுப்பு, சிதல்‌. 

நெய்மீன்‌ - வெள்ளிறாமீன்‌. 

நெய்யரி - பன்னாடை. 

நெய்யல்‌ - நெசவு, நெய்குதல்‌. 

நெய்யற்கயிறு - நெய்வார்கருவியி 
னொன்று. 

நெய்யன்னம்‌ - நெய்ச்சோறு. 

நெய்யாடுதல்‌ - நெய்பூசிமுழுகுதல்‌, 
இஃது பிள்ளைப்பேற்றுச்‌ சடங்கி 
னொன்று. 

நெய்வண்டி - நெய்த்தவண்டி. 

நெய்வார்‌ - நெசவுகாரர்‌. 

நெய்விழா - நெய்யாடுதல்‌. 

நெய்விளக்கு - நெய்வார்த்தெரிக்கும்‌ 
விளக்கு, மாவிளக்கு. 

நெய்வு - நெசவு. 

நெய்வைத்தல்‌ - கொழுப்பேறுதல்‌. 

நெரடு - வாசிக்கக்கடினமானது. 

நெரி - நெரியென்னேவல்‌, நெரிவு, 
புடைவைமுரிப்பு, புரி. 

நெரிகொட்டை - நொருங்கு கொட்டை. 

நெரிசல்‌ - மனக்குறை, வெறுப்பு. 

நெரிஞ்சி, நெரிஞ்சில்‌ - ஒர்முட்பூண்டு, 
இஃது தசமூலத்தொன்று. 

நெரிஞ்சின்முள்‌ - ஓர்யுத்தாயுதம்‌. 

நெரிதரல்‌, நெரிதல்‌ - உடைதல்‌, ஓடல்‌, 
சாய்தல்‌, நசிதல்‌, நொருங்குதல்‌. 

நெரித்தல்‌ - நொருக்குதல்‌, வருத்தல்‌. 


நெரிநெட்டி, நெரிநெட்டிக்கோரை - 
சம்பம்புல்‌. 

நெரிபடுதல்‌ - நசுங்குதல்‌. 

நெரிபிடித்தல்‌ - புடைவைமுரிப்பு 
விடல்‌. 

நெரிபுருவம்‌ - கண்புருவம்‌. 

நெரிப்பு - நெரிதல்‌. 

நெரிமீட்டான்‌ - ஓஒர்பூண்டு. 

நெரியாசம்‌, நெரியாசி - எரிகாசு. 

நெரிவருணசுக்கிரன்‌ - கண்ணோயு 
ளொன்று. 

நெரிவிடுதல்‌ - நெரிபிடித்தல்‌. 

நெரிவு - நெரிதல்‌. 

நெருக்கடி - இக்கட்டு, கடுமை, பல 
பந்தும்‌, வருத்தம்‌. 

நெருக்கட்டியெனல்‌ - சீக்ரெக்குறிப்பு. 

நெருக்கம்‌ - இடைஞ்சல்‌, இடை 
யிடாமை, ஒடுக்கம்‌ கிட்டு மானம்‌, 
கொடுமை, நெருங்குதல்‌. 

நெருக்கல்‌ - நெருக்குதல்‌. 

நெருக்கவாரம்‌ - தரித்திரம்‌, நெருக்‌ 
கிடை. 


நெருக்கிடை - குரூரம்‌, தரித்திரம்‌, 


நெருக்கம்‌. 
நெருக்கு - நெருக்கம்‌, நெருக்கிடை, 
நெருக்கென்னேவல்‌. 
நெருக்குண்ணுதல்‌ - நெருக்கப்‌ 


படுதல்‌, நெருங்குதல்‌. 
நெருக்குதல்‌ - ஒடுக்குதல்‌, கடினம்‌ 
பண்ணுதல்‌ நெருங்கச்‌ செய்தல்‌, 
பலபந்தம்‌ பண்ணுதல்‌. 
நெருக்குவாரம்‌ - நெருக்டை. 
நெருக்கெனல்‌ - சீக்ரெக்குறிப்பு. 
நெருங்கப்பிசைதல்‌ - இறுகப்‌ பிசைதல்‌. 
நெருங்கல்‌ - உறுதிச்சொல்‌, கொல்லல்‌, 
செறிவு. 
நெருங்குதல்‌ - உறுதிப்படுதல்‌, கடின 
மாதல்‌, கிட்டுதல்‌, கொல்லல்‌. 


நெருஞ்சில்‌ - நெரிஞ்சில்‌. 


150 wipro AGG) - Z 


நெருடல்‌ 


நெருடல்‌ - இழைபொருத்தல்‌, உறத்தித்‌ 
தடவல்‌, வஞ்சித்தல்‌. 

நெருடன்‌ - வஞ்சகன்‌. 

நெருடு - இழையின்‌ பொருத்து, 
நெருடென்னேவல்‌, வஞ்சனை. 

நெருடுதல்‌ - நெருடல்‌. 

நெருட்டுப்புத்தி - வஞ்சகப்புத்தி. 

நெருநல்‌ - முன்னைநாள்‌. 


நெருநெருத்தல்‌ - ஒலிக்குறிப்பு, 
சீக்ெக்குறிப்பு. 

நெருநெருப்பு - அடைகல்‌, ஒலிக்‌ 
குறிப்பு. 


நெருநெரெனல்‌ - நெருநெருத்தல்‌. 
நெருப்பன்‌ - கடுங்கோபி, பொல்லாத 
வன்‌. 
நெருப்பு - அக்கினி. 
நெருப்புக்கண்‌ - தீயகண்‌. 
நெருப்புக்கல்‌ - 
தீத்தட்டிக்கல்‌. 
நெருப்புக்கொளுத்துதல்‌ - அநீதஞ்‌ 
செய்தல்‌, கோபங்கொள்ளுதல்‌, 
தக்கொளுத்துதல்‌. 
நெருப்புக்கொள்ளி - தீயன்‌, தீயு றுவிறகு. 
நெருப்புச்சட்டி - தீச்சட்டி. 
நெருப்புச்சயநீர்‌ - ஓர்திராவகம்‌. 
நெருப்புச்சாணை - ஓர்கல்‌. 


காடிக்காரம்‌, 


நெருப்புத்தண்ணீர்‌, நெருப்புத்திராவகம்‌ 
- எரிநீர்‌. 

நெருப்புத்தழல்‌ - தக்கட்டி.. 

நெருப்புப்படுதல்‌ - அழிதல்‌, தீய்ப்‌ 
படுதல்‌. 

நெருப்புப்பிடித்தல்‌ - தீப்பற்றுதல்‌. 

நெருப்புப்பொறி - தீப்பொறி. 

நெருப்புமழை - அக்கனிமமை. 

நெருப்புவிமுதல்‌ - ததுவிளைதல்‌. 

நெருமுதல்‌ - நருமுதல்‌. 

நெரேலெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

நெல்‌ - நெல்லு. 


நெல்லி - ஓர்‌ மரம்‌. 

நெல்லிக்கந்தகம்‌ - நெல்லிக்காய்க்‌ 
கந்தகம்‌. 

நெல்லிக்காய்‌ - நெல்லிமரத்தின்‌ காய்‌, 
இஃது திரிபலையினொன்று, 
துவரபத்தினுமொன்று. 

நெல்லிக்காய்க்கந்தகம்‌ - ஓர்‌ கந்தகம்‌. 

நெல்லித்துத்தி - ஓர்பூடு. 

நெல்லிமுளி - பெருநெல்லிவற்றல்‌. 

நெல்லு - சாவி. 

நெளி - ஓர்‌ வகைமோதிரம்‌, நெளி 
யென்னேவல்‌. 

நெளிச்சலன்‌ - வளைந்தவன்‌. 

நெளிச்சல்‌ - வளைதல்‌. 

நெளிதம்‌ - அற்பம்‌, இலேசு. 

நெளிதல்‌ -சழிதல்‌,புரளுதல்‌, வளைதல்‌. 

நெளித்தல்‌ - இறுமாப்புக்காட்டல்‌, 
நெளிக்குதல்‌. 

நெளிப்பு - இறுமாப்பு, நெளித்தல்‌, 
பரிகாசம்‌. 

நெளியலன்‌ - வளையலன்‌. 

நெளியல்‌ - நெளிவுள்ளது. 

நெளிர்தல்‌ - பேசலானெழுமொலி. 

நெளிவு - வளைவு. 

நெறநெறெனல்‌ - ஈரடுக்கொலிக்‌ 
குறிப்பு. 

நெறி - ஒழுங்கு, கண்மண்டைக்குழி, 
கற்பு, கோவில்‌, சன்மார்க்கம்‌, 
செவ்வை, நரப்புத்திரட்சி, நீதி, 
முறைமை, வழி, விதம்‌. 

நெறிகேடன்‌ - நெறிகெட்டவன்‌. 

நெறிகேடு - முறைத்தவறு. 

நெறிக்கல்‌ - சுக்கான்கல்‌. 

நெறிக்கோரை - ஓர்புல்‌. 

நெறித்தல்‌ - சிலிர்த்தல்‌, செவ்வே 
நிற்றல்‌, முரிப்புக்கொள்ளல்‌. 

நெறிப்படுத்தல்‌ - ஒழுங்குப்படுத்தல்‌, 
குணப்படுத்தல்‌, வழிப்படுத்தல்‌. 


நேத்திராவிடதம்‌ 


wipro qT] - Z 151 


நெறிப்பு - சிலிர்ப்பு, முரிப்பு. 

நெறிமயிர்‌ - சிலிர்த்தமயிர்‌. 

நெறிமான்‌ - நீதிவான்‌. 

நெறிமை - நீதி. 

நெறியிலார்‌ - கீழ்மக்கள்‌, நீதிகேடர்‌. 

நெறுக்கட்டியெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

நெறுக்கிடுதல்‌, நெறுக்கெனல்‌ - ஒலிக்‌ 
குறிப்பு. 

நெறுநெறுத்தல்‌, நெறுநெறுப்பு, நெறு 
நெறெனல்‌ - ஈரடுக்கொலிக் குறிப்பு. 

நெறுமுதல்‌ - நெருமுதல்‌. 

நெற்கணக்கு - நெல்வாய்க்கணக்கு. 

நெற்கழி - ஓர்‌ வகைநிலம்‌. 

நெற்காணி - நெல்விளைநிலம்‌. 

நெற்குறி - நெற்கொண்டு சொல்லு 
மோர்‌ சோசியம்‌. 

நெற்கூர்‌ - நெல்வால்‌. 

நெற்சப்பி - ஒர்புல்‌. 

நெற்பரப்பு - பன்னிரண்டுகுழி 
கொண்டநிலம்‌. 

நெற்பழம்‌ - மதத்தினால்‌ வெடித்த 
நெல்‌. 

நெற்பு - ௪, மெலிவு. 

நெற்பூமி - நெற்காணி. 

நெற்றலன்‌ - செத்தலன்‌. 

நெற்றலி - ஒர்மீன்‌. 

நெற்றி - உச்சி, நுதல்‌, படைவகுப்பு. 

நெற்றிக்கண்ணன்‌ - சிவன்‌. 

நெற்றிச்சுட்டி - ஒராபரணம்‌, நெற்றி 
யில்‌ வெண்ணிற்ப்புள்ளி. 

நெற்றிச்சுழி - நெற்றியிற்சுழிப்பு. 

நெற்றித்தலம்‌ - நெற்றி. 

நெற்றித்திலகம்‌ - பொட்டு. 

நெற்றிப்பட்டம்‌ - ஒராபரணம்‌. 

நெற்றிப்புருவம்‌ - புருவம்‌. 

நெற்றிப்பொட்டு - திலகம்‌. 

நெற்றிமாலை - ஓர்மாலை. 


நெற்றிமுட்டு - கட்டுமானம்‌, சரிநேர்‌, 
முன்புறம்‌. 

நெற்றியிற்கல்லுவைத்தல்‌ - ஓராக்‌ 
கினை, நெருக்டை.. 

நெற்று - உலர்ந்தபழம்‌, நெற்றென்‌ 
னேவல்‌. 

நெற்றுதல்‌ - இடறுதல்‌. 

நென்பு - பழு, மர ஆப்பு. 

நென்னல்‌ - முன்னைநாள்‌. 


நே 
நே - ஒரெழுத்து, நேயம்‌. 
நேசகன்‌ - வண்ணான்‌. 
நேசம்‌ - அன்பு. 
நேசன்‌ - அன்பன்‌. 
நெசி - அன்புள்ளாள்‌, நேசியென்‌ 
னேவல்‌. 
நேசித்தல்‌ - அன்புவைத்தல்‌. 
நேசிப்பு - அன்பு. 
நேடல்‌, நேடுதல்‌ - தேடல்‌, விரும்பல்‌. 
நேத்தி - நேற்றி. 
நேத்திரசம்‌ - கண்ணீர்‌. 
நேத்திரச்சதம்‌ - கண்மடல்‌. 
நேத்திரபிண்டம்‌ - கண்விழி, பூனை. 
நேத்திரப்படலம்‌ - ஓர்‌ கண்ணோய்‌. 
நேத்திரம்‌ - கண்‌, பட்டாடை, வேர்‌. 
நேத்திரயோனி - இந்திரன்‌, சந்திரன்‌. 
நேத்திரரோகம்‌ - கண்ணோய்‌. 
நேத்திரவாயு - ஓர்‌ வாயு. 
நேத்திரவிதி - நயனவிதி. 
நேத்திரவீட்சணம்‌ - கிருடையாய்ப்‌ 
பார்த்தல்‌. 
நேத்திரவைத்தியம்‌ - நயனப்பரிகாரம்‌. 
நேத்திரவைத்தியன்‌ - கண்பரிகாரி. 
நேத்திராஞ்சனம்‌ - கண்மருந்து. 
நேத்திராம்பு - கண்ணீர்‌. 
நேத்திராவிடதம்‌ - கண்மருந்து. 


152 wipro AGA) - Z 


நேத்திரோற்சவம்‌ 


நேத்திரோற்சவம்‌ - கண்ணுக்கு விருப்ப 
மானது. 

நேபாலிகை - ஓர்‌ பாஷாணம்‌. 

நேபாளம்‌ - ஓர்‌ நச்சுமரம்‌, தேயமைம்‌ 
பத்தாறினொன்று. 

நேமகம்‌ - நியமம்‌. 

நேமநிட்டை - நியமநிட்டை. 

நேமம்‌ - அணாப்பு, சாயுங்காலம்‌, 
நியமம்‌, நேரம்‌, பங்கு, பிளப்பு, 
முறை, மேல்‌, வேர்‌, வேலி. 

நேமி - ஒர்புள்‌, கடல்‌, சக்கிரம்‌, 
தேருருள்‌, நேமியென்னேவல்‌, 
பூமி, மூங்கில்‌, மோதிரம்‌, வட்டம்‌. 

நேமித்தல்‌ - நியமித்தல்‌. 

நேமிநாதம்‌ - ஓரிலக்கணநூல்‌. 

நேமிநாதன்‌ - அருகன்‌, கடவுள்‌, 
திருமால்‌, வருணன்‌. 

நேமிப்புள்‌ - சக்கரவாகப்புள்‌. 

நேமியான்‌, நேமியோன்‌ - விட்டுணு. 

நேமிவல்லவன்‌ - அரசன்‌, கடவுள்‌. 

நேயம்‌ - அன்பு, எண்ணெய்‌, நன்மை, 
நிலப்பனை, நெய்‌, உறவு. 

நேயன்‌ - நேசன்‌. 

நேர - உவமைச்சொல்‌. 

நேரகாலம்‌ - தற்காலம்‌. 

நேரங்கடத்துதல்‌ - பொழுது போக்கல்‌. 

நேரங்கெட்ட நேரம்‌ - ஒவ்வாதசமயம்‌. 

நேரசை - குற்றெழுத்தேனு நெட்‌ 
டெழுத்தேனுந்தனித்தும்‌ ஒற்ற 
டுத்தும்‌ வருவது. 

நேரசைக்கலித்துறை - நேரசையாய்த்‌ 
தொடங்குங்கலித்‌ துறை. 

நேரஞ்சாய்தல்‌ - பொழுதுசரிதல்‌. 

நேரடி - அளவடி. 

நேரஸதன்‌ - குற்றவாளி. 

நேரம்‌ - காலம்‌, குற்றம்‌, சமயம்‌, 
தண்டிப்பு, நற்சமயம்‌. 

நேரலர்‌ - பகைவர்‌. 


நேராக்கல்‌ - சரிப்படுத்துதல்‌. 

நேராதல்‌ - இணங்குதல்‌, சரியாதல்‌. 

நேரார்‌ - பகைவர்‌. 

நேராளி - நேருள்ளவன்‌. 

நேரி - ஓர்‌ மலை. 

நேரிசம்‌ - அம்பு, எறிபடை. 

நேரிசைக்கலிப்பா - கலிப்பாவினோர்‌ 
பேதம்‌. 

நேரிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா - மூன்றடி 
யாய்‌ நேரிசைவெண்பாப்‌ போல 
விரண்டாமடியினிறுதி தனிச்‌ 
சொற்பெற்று வருவது. 

நேரிசையாசிரியப்பா - ஈற்றயலடி முச்‌ 
சீராய்‌ மற்றையடியெல்லா நாற்‌ 
சீராய்‌ வருவது. 

நேரிசையொத்தாழிசைக்‌ கலிப்பா - 
தரவு, தாழிசை, தனிச்சொல்‌, சுரிதக 
மெனுநான்‌ குறுப்புங்‌ கொண்டு 
வருவது. 

நேரிசைவெண்பா - நான்கடியாய்‌ 
இரண்டாமடியினிறுதி தனிச்‌ 
சொல்லாய்‌ வர அடி முழுதும்‌ 
ஒரெதுகை யாயேனும்‌ முன்னி 
ரண்டும்‌ ஒரெதுகையும்‌ பின்னி 
ரண்டு மற்றோரெதுகையாயேனும்‌ 
வருவது. 

நேரிடுதல்‌ - எதிர்த்தல்‌, எதிர்ப்படுதல்‌, 
சம்பவித்தல்‌, தொடங்குதல்‌. 

நேரிட்டபடி - எழுந்தமானம்‌. 

நேரியது - நேரானது. 

நேரியன்‌, நேரிவெற்பன்‌ - சோழன்‌. 

நேரிழை - பெண்‌. 

நேரிறை - சோழன்‌. 

நேரீற்றியற்சீர்‌ - நேரசையாலிறுமா 
சிரியவுரிச்சீர்‌. 

நேருக்குச்சீர்‌ - செம்பாகம்‌. 

நேரேடம்‌, நேரேடு - நாவன்‌ மரம்‌. 

நேரொன்றாசிரியத்தளை - இயற்‌ 
சீர்கள்‌ ஒன்றும்‌ பலவுந்‌ தம்மு 
ளொத்து நின்ற£ீரினீற்றசை 


நைடதம்‌ 


wipro qT] - Z 153 


நேராய்‌ நிற்கவருஞ்சர்‌ முதலசை 
நேராய்‌ ஒன்றிவருவது. 

நேரோடல்‌ - நேராயோடல்‌, இஃது 
துரககதியினொன்று. 

நேர்‌ - உடன்பாடு, உண்மை, உவமை, 
ஒப்புரவு, சரி, செவ்வை, தகுதி, நீதி, 
நீளம்‌, நுட்பம்‌, நேரசை, நேரென்‌ 
னேவல்‌, பாதி, முன்‌. 

நேர்கடன்‌ - நேர்ந்த கடன்‌. 

நேர்கட்டுதல்‌ - சரிக்கட்டுதல்‌. 

நேர்காட்டுதல்‌ - சரிவளமாக்குதல்‌, 
முன்காட்டுதல்‌, விழுங்குதல்‌. 

நேர்காற்று - வளக்காற்று. 

நேர்சீர்‌ - இணக்கம்‌, நேருக்குச்சீர்‌. 

நேர்சொல்லுதல்‌ - சத்தியஞ்‌ சொல்லு 
தல்‌. 

நேர்ச்சி - இணக்கம்‌, தகுதி, நேர்‌. 

நேோஞ்சிராய்‌ - நேரியசிராய்‌. 

நேர்தல்‌ -ஈதல்‌, உடன்படல்‌, எதிர்த்தல்‌, 
கட்டல்‌, சம்பவித்தல்‌, பொருதல்‌, 
மெலிதல்‌, வேண்டுதல்‌. 

நேர்த்தி - நேருதல்‌, நேர்ந்த பொருள்‌. 

நேர்த்திக்கடன்‌ - வாசாதத்தம்‌ 
பண்ணியது. 

நேர்த்திக்குறிப்பு - தவறாமை. 

நேர்நஞ்சு - கலமதம்‌. 

நேர்நிதானம்‌ - சரிநிதானம்‌. 

நேர்நிறை - கற்பு, சரிபாரம்‌, நீதி. 

நேர்நெட்டி - ஒர்பூடு. 

நேர்ந்தபடி, நேர்ந்தபாடு, நேர்ந்தபார்‌ 
- எதிரிட்டபடி. 

நேர்ந்தார்‌ - சினேகிதர்‌. 

நேர்ந்துகொடுத்தல்‌ - கொடுக்க 
நியமித்தல்‌. 

நேர்பசை - நேர்க்கீழ்க்குற்றுகர 
முற்றுகரம்வருவது. 

நேர்படுதல்‌ - இணங்குதல்‌, சந்தித்தல்‌. 

நேர்பண்ணுதல்‌ - சத்தியம்‌ பண்ணுதல்‌, 


சமனாக்குதல்‌. 


நேர்பாடு - சம்மதி, நினையாமல்‌ 
வருறெது, நீளம்‌. 

நேர்பாடு சொற்பாடு - சொற்படி 
வாய்ப்பு, நினைத்திராத காலத்து 
வந்தது. 

நேர்பு - எழுச்சி, ஒன்றிப்பு, நீரும்‌. 

நேர்போதல்‌ - இணங்குதல்‌, குண 
மாதல்‌, சரிபோதல்‌. 

நேர்ப்பிசின்‌ - ஓர்பூடு. 

நேர்ப்பு - நேர்த்தி. 

நேர்முகம்‌ - எதிர்முகம்‌. 

நேர்மை - இணக்கம்‌, செவ்வை, 
நிதானம்‌, நுண்மை. 

நேர்மையம்‌ - சரிநடு. 

நேர்வளம்‌ - செவ்வழியாழ்த்திறம்‌, 
பாலையாழ்த்திறம்‌, வேய்ங்குழல்‌. 

நேர்வாளம்‌ - ஒர்மரம்‌, நேபாளங்‌ 
கொட்டை. 

நேர்வான்‌ - சித்திரைநாள்‌. 

நேர்வு - உடன்பாடு, எதிர்தல்‌, கூடுதல்‌, 
கொடை, சம்பவிப்பு, சருவுதல்‌, 
பொருதல்‌. 

நேற்றி - செவ்வை, நல்லது. 

நேற்று - முதனாள்‌. 


ab 

நை - இகழ்ச்சிக்குறிப்பு, ஓரெழுத்து 
நையென்னேவல்‌. 

நைகரம்‌ - தன்பம்‌, வருத்தம்‌. 

நைகொதி - நசிகொதி. 

நைக்காட்டுதல்‌ - நையாண்டி 
பண்ணல்‌. 

நைசல்‌ - வியாதி. 

நைசியம்‌ - காக்கை, நாசியிற்புகுத்து 
மருந்து. 

நைச்சி - காகம்‌, பாம்பு. 

நைச்சிகம்‌, நைச்சியம்‌ - தாழ்வு. 

நைடதம்‌ - ஓர்‌ பிரபந்தம்‌, நிடதம்‌. 


154 wipro AGG) - Z 


நைட்டிகன்‌ 


நைட்டிகன்‌ - நிட்டைக்காரன்‌. 

நைட்டூரியம்‌ - நிட்ரேம்‌. 

நைதல்‌ - இரங்கல்‌, கெடுதல்‌, தளர்‌ 
தல்‌, துக்கித்தல்‌, துன்புறல்‌, நசிதல்‌, 
வதங்கல்‌, வருந்தல்‌, வாடல்‌. 

நைதிகை - முல்லை. 

நைதெனல்‌ - இரக்கக்குறிப்பு, மெலி 
வின்‌ குறிப்பு. 

நைத்தல்‌ - கெடுத்தல்‌, தளர்த்தல்‌, 
துக்கப்படுத்தல்‌, நசித்தல்‌, வருத்‌ 
தல்‌,வாட்டல்‌. 

நைத்திகம்‌, நைத்தியம்‌ - நித்தியம்‌, 
நித்தியாராதனை. 

நைநையெனல்‌ - இகமழ்ச்சிக்குறிப்பு. 

நைபடல்‌ - நசிபடல்‌. 

நைபாலி - அடுக்குமல்லிகை, சிவந்த 
பாஷாணம்‌, நீலம்‌. 

நைபாலிகம்‌ - பித்தளை. 

நைபுணன்‌ - நிபுணன்‌. 

நைபுண்ணியம்‌ - நிபுணத்துவம்‌. 

நைமிசம்‌, நைமிசாரணியம்‌ - ஓர்‌ 
வனம்‌. 

நைமித்திகம்‌, நைமித்தியம்‌ - நிமித்தம்‌, 
விசேடாராதனை. 

நையம்‌ - நைசியம்‌. 

நையல்‌ - கிரந்திவியாதி, துன்பம்‌, 
வசூரி. 

நையாண்டி - சரசம்‌. 

நையாயிகம்‌ - ஓர்‌ மதம்‌. 

நையாயிகன்‌ - நியாயசாத்திரி, நையா 
யிகமதானுசாரி. 

நைரந்தரியம்‌ - இறுக்கம்‌. 

நைராக்கியம்‌ - பரிகாசம்‌. 

நைருதி - நிருதி, நிருதிநிசை. 

நைர்க்குண்ணியம்‌ - நிற்குணம்‌. 

நைர்மல்லியம்‌ - சுத்தம்‌. 

நைவளம்‌ - குறிஞ்சியாழ்த்திறம்‌. 

நைவு - நைதல்‌. 


நைவேதனம்‌ - நிவேதனம்‌. 
நைவேத்தியம்‌ - காணிக்கை, தேவர்க்குச்‌ 


சமர்ப்பிப்பது. 


நொ 
நொ - ஒரெழுத்து, துன்பம்‌, நொவ்‌ 
வென்னேவல்‌, நோய்‌, வருத்தம்‌. 
நொக்காங்குலை - நுக்காங்குலை. 
நொக்கு - வெடிப்பு. 
நொங்கு - நுங்கு. 
நொசிதல்‌ - துவளல்‌, நுண்மையாதல்‌, 
வருந்தல்‌, வாடல்‌. 


துவள்வு, 
வருத்தம்‌, வாட்டம்‌. 


நொசிவு - நுண்மை, 

நொச்சி - ஓர்செடி, அஃது அட்டாதச 
மூலத்தொன்று, சிற்றூர்‌, மதில்‌. 

நொச்சிமாலை - ஒர்பிரபந்தம்‌, அஃது 
மாற்றார்க்கெதிரூன்றி நொச்சிப்‌ 
பூமாலை குடித்‌ தம்மதில்‌ காக்குந்‌ 
திறங்கூறுவது, மாற்றார்க்கெதி 
ரூன்றித்‌ தம்மதில்‌ காப்போர்க்கு 
மாலை. 

நொடி - காலநுட்பம்‌, கைநொடி, 
சொல்‌, நொடியென்னேவல்‌, விடு 
கதை. 

நொடிதல்‌ - சொல்லல்‌. 

நொடித்தல்‌ - அழித்தல்‌, கையால்‌ 
நொடிக்குதல்‌, சொல்லல்‌, பால்‌ 
சுரத்தல்‌. 

நொடிபாராட்டுதல்‌ - 
சொல்லல்‌. 

நொடிப்பு - நொடித்தல்‌. 

நொடியவீழ்த்தல்‌ - விடுகதை விளக்கு 
தல்‌. 

நொடுக்குநொடுக்கெனல்‌ - ஒலிக்‌ 
குறிப்பு, விரைவுக்குறிப்பு. 

நொடுநொடுத்தல்‌ - துடினமாய்‌ 
நடத்தல்‌, பரபரத்தல்‌. 

நொடுநொடுப்பு - துடினம்‌, பரபரப்பு. 


விடுகதை 


நொறுக்கு 


wipro qT] - Z 155 


நொடுநொடெனல்‌ - நொடுநொடுத்தல்‌. 

நொடை - விலை. 

நொட்டை - நொன்னை. 

நொண்டல்‌ - நொண்டுதல்‌, முகத்தல்‌, 
விழுங்கல்‌. 

நொண்டி - ஒர்நூல்‌, கான்முடவன்‌, 
பொய்க்கால்‌. 

நொண்டுதல்‌ - கால்முடக்கப்பட்டுக்‌ 
குந்தி நடத்தல்‌. 

நொதி - நொதியென்னேவல்‌, பெருஞ்‌ 
சேறு. 

நொதித்தல்‌, நொதிப்பு - நுரைத்‌ 
தெழும்பல்‌. 

நொதுக்கல்‌ - நொதுப்புள்ளது. 

நொதுத்தல்‌ - அவித்தல்‌. 

நொதுநொதுத்தல்‌, நொதுநொதுப்பு, 
நொதுநொதெனல்‌ - இளக்கக்‌ 
குறிப்பு. 

நொதுப்பு - இளக்கம்‌. 

நொதுமலர்‌ - அயலோர்‌. 

நொதுமல்‌ - நொய்மை, பற்றிகலின்மை. 

நொத்தல்‌ - 
வருத்துதல்‌. 

நொத்து - நொப்பு. 

நொந்தகைமை, நொந்தலை, நொந்‌ 


நொப்புக்கட்டுதல்‌, 


தலைமை - நோ, பலவீனம்‌, வறுமை. 

நொப்பு - தடை. 

நொய்‌ - குறுநல்‌. 

நொய்சு - நொய்மை. 

நொய்தல்‌ - நுண்மை. 

நொய்து - மிருது, மெல்லிசு, விரைவு. 

நொய்தெனல்‌ - மெதுமெதுத்தல்‌, 
விரைவின்‌ குறிப்பு. 

நொய்மை - உருக்கம்‌, எண்வகை 
யூறினொன்று, எளிமை, கேடு, 
தளர்வு, நொய்வு, மிருது, வறுமை. 

நொய்யசொல்‌ - எளியசொல்‌. 


நொய்யரிசி - குறுநல்‌. 


நொய்யவன்‌ - எளியவன்‌, பலவீனன்‌, 
வறியவன்‌, வெஞ்சொற்‌ பொறா 
தவன்‌. 

நொய்யெனல்‌ - நுண்மைக்குறிப்பு. 

நொய்வு - இலகு, நொய்மை. 

நொரு - நர. 

நொருக்கரிசி - உக்கலரிசி, முட்ட ரிசி. 

நொருக்கல்‌ - நொருங்கப்பட்ட து. 

நொருக்காய்‌ - நுருவிற்காய்‌. 

நொருக்கு - அடி, நெரிவு, நொருக்‌ 
கென்னேவல்‌, முறிவு. 

நொருக்குதல்‌ - அடித்தல்‌, நருக்குதல்‌. 

நொருங்குதல்‌ - நருங்குதல்‌, முரிதல்‌. 

நொருநொருத்தல்‌, நொருநொருப்பு - 
ஈரடுக்கொலிக்குறிப்பு. 

நொருவல்‌ - நொருங்குண்ட தூள்‌. 

நொருவெடித்தல்‌ - பயிர்கள்‌ கப்பித்தல்‌. 

நொலை - அப்பவருக்கம்‌. 

நொலையல்‌ - அப்பவருக்கம்‌. 

நொவ்வு - தளர்வு, நொய்மை, நொவ்‌ 
வென்னேவல்‌, வருத்தம்‌. 

நொவ்வுதல்‌ - நொய்தாதல்‌, வருந்துதல்‌. 

நொளநொளத்தல்‌, நொளு நொளுத்‌ 
தல்‌, நொளுநொளெனல்‌ - நெளு 
நொளுத்தல்‌. 

நொளுக்கல்‌, நொளுவல்‌ - இளம்‌ 
பாக்கு. 

நொளுநொளுப்பு - நளுநொளாப்பு. 

நொள்கல்‌, நொள்குதல்‌ - னொள்கல்‌, 
முகத்தல்‌. 

நொள்ளல்‌ - குருடு, கொசுகு, நுளம்பு. 

நொள்ளுதல்‌ - நொள்குதல்‌, விழுங்கு 
தல்‌. 

நொள்ளை - குருடு, நாகரவண்டு. 

நொறில்‌ - அடக்கம்‌, விரைவு. 

நொறுக்குதல்‌ - நருக்குதல்‌. 

நொறுக்கு நொறுக்கெனல்‌ - ஈரடுக்‌ 
கொலிக்குறிப்பு. 


156 wipro AGA) - Z 


நொறுங்கல்‌ 


நொறுங்கல்‌ - நொறுங்குதல்‌, நொறுங்‌ 
கனது. 

நொறுங்கு - குறுநல்‌, நொய்மை, 
நொறுங்கென்னேவல்‌. 

நொறுங்குதல்‌ - நருங்குதல்‌, நொய்‌ 
தாதல்‌. 

நொறுவை, நொற்பம்‌, நொற்பன்‌ - 
நொய்து. 


நொன்னை - சரசம்‌. 


Cr 


நோ - ஒரெழுத்து, துக்கம்‌, துன்பம்‌, 
நேோவென்னேவல்‌, பலவீனம்‌, 
இன்மை. 


நோக்கம்‌ - அருமை, அழகு, உயர்ச்சி, 


கண்‌, காவல்‌, தோற்றம்‌, பார்வை, 
விருப்பம்‌. 

நோக்கல்‌ - காணல்‌, காத்தல்‌, 
நோக்குதல்‌. 

நோக்காடு - தரித்திரம்‌, நோ, பிரசூதி, 
நோ. 

நோக்கு - அழகு, எண்ணம்‌, கண்‌, 
கிரகநிலைகளினேழாமிடம்‌, 
தயவு, நோக்கென்னேவல்‌, பார்வை, 
விருப்பம்‌. 

நோக்குதல்‌ - காத்தல்‌, தயவுசெய்தல்‌, 
பார்த்தல்‌, விரும்புதல்‌. 

நோக்குவித்தை - ஓர்‌ தந்திரவித்தை. 

நோசல்‌ - நோவு. 

நோஞ்சல்‌ - மெலிதல்‌. 

நோஞ்சி - மெலிந்தவன்‌. 

நோடாலம்‌ - நரதனம்‌, நொன்னை. 

நோட்டம்‌ - கண்ணோடியறிதல்‌, கண்‌ 
திட்டம்‌, விலை. 

நோட்டம்பார்த்தல்‌ - தகுதியறிதல்‌, 
விலைபார்த்தல்‌. 

நோட்டம்‌ பேசுதல்‌ - பிறரைத்தன்‌ 
பேச்சுக்குட்படுத்தும்படி பேசல்‌. 


நோண்டல்‌, நோண்டுதல்‌ - உரித்தல்‌, 
கிண்டல்‌, கிள்ளுதல்‌, தோண்டல்‌, 
முகத்தல்‌. 

நோதலை - தரித்திரம்‌, நோ, மெலிவு. 

நோதல்‌ - கேடு, துக்கித்தல்‌, துன்‌ 
புறல்‌, நோயுறல்‌, பெலவீனம்‌, 
மரத்தின்சதா, வறுமை. 

நோப்படுதல்‌ - காயப்படல்‌, மெலிதல்‌, 
விதனப்படுதல்‌. 

நோப்படுத்தல்‌ - காயப்படுத்துதல்‌, 
மெலிவித்தல்‌, விதனப்படுத்தல்‌. 

நோம்புதல்‌ - நுணாவுதல்‌. 

நோயாளி - வியாதிக்காரன்‌. 

நோயின்மை - நாட்டுப்பெருமை 
யாறினொன்று. 

நோம்‌ - துன்பம்‌, வருத்தம்‌, இஃது 
மாயயாக்கை பதினெண்குற்றத்‌ 
தொன்று. 

நோய்கொள்ளுதல்‌ - வியாதி கொள்‌ 
ளூதல்‌. 

நோய்ச்சல்‌ - நோய்கொள்ளல்‌. 

நோய்ஞ்சி - வியாதி கொண்டு 
மெலிந்தது. 

நோய்ஞ்சல்‌ - நோஞ்சி, நோய்‌. 

நோய்ஞ்சலன்‌, நோய்ஞ்சியன்‌ - மெலிந்‌ 
தவன்‌. 

நோய்த்தல்‌ - நோய்ச்சல்‌. 

நோய்முகன்‌ - சனி. 

நோலாதார்‌, நோலார்‌ - தவமில்லார்‌, 
பொறாமையுள்ளோர்‌. 

நோலாமை - தவமின்மை, பொறாமை. 

நோலுதல்‌ - நோற்றல்‌, பொறுத்தல்‌. 

நோவாளி - நோவுள்ளான்‌, மிடியன்‌. 

நோவு - நோய்‌, மெலிவு, வருத்தம்‌. 

நோழிகை - நூற்பந்து. 

நோற்பு - தவம்‌, பொறுத்தல்‌, விரதம்‌. 

நோற்றல்‌ - தவஞ்செய்தல்‌, பொறுத்‌ 
தல்‌. 

நோனாமை - தவமின்மை, பொறாமை. 


பகற்குறி 


wipro qT] - Z 157 


நோனார்‌ - தவமில்லார்‌, பகைவர்‌, 
பொறாமையுள்ளோர்‌. 

நேோனுதல்‌ - தவஞ்செய்தல்‌, நிலை 
நிறுத்தல்‌, பொறுத்தல்‌, விரத 
மனுட்டித்தல்‌. 

நோன்பி - தவத்தி. 

நோன்பு - உபவாசம்‌, தவம்‌, விரதம்‌. 

நோன்புதுறத்தல்‌ - பரரணைபண்ணல்‌. 

நோன்மை - தவம்‌, பெருமை, பொறு 
மை, வலி. 

நோன்றல்‌ - தள்ளல்‌, நிலைநிறுத்தல்‌, 
பொறுத்தல்‌. 


நோன்றாள்‌ - வலியகால்‌. 


LI 


ப - ஒரெழுத்து, காற்று, சாபம்‌, 
பெருங்காற்று. 


பஃறாழிசைக்கொச்சகக்கலிப்பா - 


பலதாழிசைகளோடு மற்றை 
யுறுப்புக்களையும்‌ பெற்று 
வருவது. 


பஃறி - இரேபதி, ஓடம்‌, மரக்கலம்‌. 

பஃஜறோடைவெண்பா - நான்கடியின்‌ 
மிக்கபலவடிகளைப்பெற்றுவருவது. 

பகடக்காரன்‌ - அதட்டி, எத்தன்‌, 
தந்தரி, வெளிவேஷக்காரன்‌. 

பகடம்‌ - சிலம்பம்‌, தந்திரம்‌, வெருட்டு, 
வெளிவேடம்‌. 

பகடு - ஆனை, எருமை, பசு, இவற்றி 
னாண்‌, ஓடம்‌, தெப்பம்‌, பெருமை, 
பொதியெரு து. 

பகடை - அதிட்டம்‌, சூதுதாயங்களி 
னொன்று. 

பகட்டு - அதட்டு, தந்திரம்‌, பகட்‌ 
டென்னேவல்‌, பார்வை, பினுக்கம்‌, 
வெருட்டு, வெளி வேடம்‌. 

பகட்டுதல்‌ - அதட்டுதல்‌, தந்திரம்‌ 
பண்ணுதல்‌, வெருட்டுதல்‌, வெளி 
வேஷங்‌ காட்டுதல்‌. 


பகண்டை - சிவற்பட்‌ ௪. 

பகந்திரம்‌ - நரலடியிற்கட்டு. 

பகபகெனல்‌ - வேகரக்குறிப்பு. 

பகம்‌ - அவாவின்மை, ஈச்சுரத்‌ 
தன்மை, சீர்த்தி, செல்வம்‌, ஞானம்‌, 
வீரியமென்னு மறுகுணம்‌, அழகு, 
கொக்கு, பெண்குறி, மகத்துவம்‌, 
முத்தி, காந்தி. 

பகரம்‌ - அலங்காரம்‌, ஒரெழுத்து, 
யினுக்கம்‌. 

பகரிப்பு - மினுக்கு. 

பகர்ச்சி - சொல்‌. 

பகர்தல்‌ - சொல்லல்‌, விற்றல்‌. 

பகர்வு - பகர்தல்‌. 

பகலவன்‌ - சூரியன்‌, பரணிநாள்‌. 

பகலோன்‌ - சூரியன்‌. 

பகல்‌ - ஒளி, சூரியன்‌, தினம்‌, நடு, பகற்‌ 
காலம்‌, பகுதல்‌, பிரிதல்‌, பிளத்தல்‌, 
மதியாணி, மத்தி யானம்‌, மூர்த்தம்‌. 

பகல்மானம்‌ - பகனாழிகை. 

பகல்வத்தி - ஒர்வினோத விளக்கு. 

பகல்வெள்ளிகாட்டுதல்‌ - இன்மைப்‌ 
பொருடருமோருவமைக்‌ குறிப்பு. 

பகல்வேஷம்‌ - பகற்காலத்துரு மாற்றல்‌. 

பகவதி - தருமதேவதை, துற்கை, 
பார்வதி. 

பகவதிநாள்‌ - பூரநாள்‌. 

பகவற்பத்தன்‌ - தேவதொண்டன்‌. 

பகவன்‌ - அரன்‌, அரி, அருகன்‌, கடவுள்‌, 
குரு, பிரமன்‌, புத்தன்‌. 

பகவான்‌ - கடவுள்‌, சூரியன்‌, துவாத 
சாதித்தரிலொருவன்‌. 

பகவு - துண்டு, பங்கு, பிளப்பு, 
வெடிப்பு. 

பகவைரி - வீமன்‌. 

பகழி - அம்பிற்குதை, அம்பு. 

பகற்குருடு - கூகை. 

பகற்குறி - களவுப்புணர்ச்சியிற்பகற்‌ 
காலஞ்சந்திக்க நியமிக்குமிடம்‌. 


158 wipro AGA) - Z 


பகற்பாடு 


பகற்பாடு - பகற்காலம்‌. 

பகன்‌ - ஓரரக்கன்‌, துவாதசாதித்தரி 
லொருவன்‌. 

பகன்றை - கிலுகிலுப்பை, சிவேதை, 
சீந்தில்‌. 

பகாங்குரம்‌ - பெண்யோனியுறுப்பி 
னொன்று. 

பகாசுரன்‌ - ஓரசுரன்‌. 

பகாசூரவைரி - வீமன்‌. 

பகாநிலை - பிரிவுபடாதுநிற்பது. 

பகாப்பதம்‌ - பகுப்பிற்பயன்‌ படாப்‌ 
பதும்‌. 

பகாப்பொருள்‌ - கடவுள்‌. 

பகாலம்‌ - கபாலம்‌. 

பகாவி - சிவன்‌. 

பகிடி - பரிகாசம்‌. 

பகிரண்டம்‌ - பேரண்டம்‌. 

பகிரதன்‌ - ஓரரசன்‌. 

பகிரங்கம்‌ - வெளியரங்கம்‌. 

பகிர்‌ - பகிரென்னேவல்‌, பகுப்பு, 
வெடிப்பு. 

பகிர்ச்சி - பகுப்பு. 

பகிர்தல்‌ - பங்கிடல்‌, பிளத்தல்‌. 

பகிர்விடல்‌ - பிளவாதல்‌. 

பகினி - உடன்பிறந்தாள்‌, பெண்‌. 

பகீரதன்‌ - ஓர்‌ சூரியகுலத்தரசன்‌. 

பகீரதி - கங்கை. 

பகீரிடுதல்‌ - வெடி த்தல்‌, வேகக்‌ குறிப்பு. 

பகு - பகுவென்னேவல்‌, பலது. 

பகுதி - இயல்பு, குடியிறை, பகுபதத்‌ 
தோருறுப்பு, பங்கு, படை, பிரிவு, 
பிரகிருதி. 

பகுதிகட்டுதல்‌ - இறைகொடுத்தல்‌, 
டங்கிடுதல்‌. 

பகுத்தல்‌ - ஈதல்‌, தறித்தல்‌, பங்கில்‌, 
இஃது வணிகரெண்‌ குணத்‌ 
தொன்று, வெட்டல்‌. 


பகுத்தறிதல்‌ - பிரித்தறிதல்‌, மன 
நியாயமறிதல்‌. 

பகுத்தறிவு - மனநியாம்‌. 

பகுபதம்‌ - பகுதி விகுதி முதலியவுறுப்‌ 
பினானியன்ற பதம்‌. 

பகுப்பு - பகுதி, பகுத்தல்‌, பிரிவு. 


பகுவபஞ்சம்‌ - உபநிடத முப்பத்தி 
ரண்டி னொன்று. 

பகுவாய்‌ - பிழா, பேழ்வாய்‌. 

பகுளசத்தமி - கிருட்டிண பக்கச்‌ 
சத்தமி. 

பகுளம்‌ - கிருட்டிணபக்கம்‌. 

பகை - பகையென்னேவல்‌, விரோதம்‌. 

பகைஞர்‌ - சத்துருக்கள்‌. 

பகைத்தல்‌ - படகைகொள்ளல்‌, முரணல்‌. 

பகைத்தானம்‌ - ஆறாமிடம்‌. 

பகைத்தொடை - முரண்டொடை. 

பகைநாள்‌ - பிறந்தநாட்குமுதனாள்‌. 

பகைநிரைகவர்தல்‌ - பகைவரது காலி 
களைக்‌ கோடல்‌, அஃது எண்‌ 
வகைவெற்றியினொன்று. 

பகைப்படல்‌ - விரோதமாதல்‌. 

பகைமுன்னெதிரூன்றல்‌ - பகைவர்க்கு 
முன்னெதிர்த்தல்‌. அஃது எண்‌ 
வகை வெற்றியினொன்று. 

பகைமேற்செல்லல்‌ - மாற்றாரைப்‌ 
பொரப்போதல்‌, இஃது எண்வகை 
வெற்றியினொன்று. 

பகைமை - பகைத்தனம்‌. 

பகையகம்‌ - போர்க்களம்‌. 

பகையாளி - பகைஞன்‌. 

பகைவரரண்வளைத்தல்‌ - மாற்றாரது 
மதிலைவளைத்தல்‌, அஃது எண்‌ 
வகைவெற்றியினொன்று. 

பகைவர்‌ - சத்துருக்கள்‌. 

பகோளம்‌ - வானஉண்டை. 

பக்ககம்‌ - பக்கம்‌, புறக்கதவு. 


பக்ககன்‌ - கூட்டாளி. 


பங்கசார்த்தம்‌ 


wipro qT] - Z 159 


பக்ககேசம்‌ - நரைமயிர்‌. 

பக்கசம்‌ - செட்டை. 

பக்கசரம்‌ - சந்திரன்‌, யானை. 

பக்கசன்மன்‌ - சந்திரன்‌. 

பக்கசூலை - பக்கத்திலேவருஞ்‌ சூலை. 

பக்கச்சொல்‌ - துணைச்சொல்‌. 

பக்கணம்‌ - ஊர்‌, கிராமம்‌ பற்பல 
தீவிற்பண்டம்‌ விற்குமிடம்‌, வேடர்‌ 

பக்கதி - செட்டை மூலம்‌, பிரதமை. 

பக்கத்தார்‌ - அயலவர்‌, இனத்தவர்‌, 
கன்மையிலுள்ளவர்‌. 

பக்கபாதம்‌ - பட்சபாதம்‌. 

பக்கபாதிதை - சேர்மானம்‌. 

பக்கப்பகந்திரம்‌ - குறியின்‌ பக்கத்தில்‌ 
வருஞ்சிலந்தி 

பக்கப்பிளவை - முள்ளந்தண்டருகிற்‌ 
பிளவை. 

பக்கப்போலி - பொருளிருக்குமிடம்‌. 

பக்கமூலம்‌ - செட்டைக்குழி. 

பக்கம்‌ - அம்பிறகு, அருகு, அருத்தா 
பத்திப்பொருள்‌, அவயவம்‌, இடம்‌, 
இராசயானை, இறகு, உணா, 
எதிரிடை, ஓர்கையணி, கனிவு, 
சந்திரனாள்‌, சுத்தம்‌, 
செட்டை, சேனை, தகுதி, நட்பு, 


சமீபம்‌, 


நரை, பட்சம்‌, புட்பொது, புறம்‌, 
வகுப்பு, வமிசம்‌, வால்‌, வீடு. 

பக்கரசம்‌ - மது. 

பக்கரை - சேணம்‌, முகட்டின்‌ 
தழ்க்கட்டு. 

பக்கரைக்கட்டு - முகட்டுக்கட்டு. 

பக்கர்‌ - சுற்றத்தார்‌, பக்கல்‌. 

பக்கல்‌ - பக்கம்‌. 

பக்கவாகனம்‌ - பட்சி. 

பக்கவாதம்‌ - பாரிசவாதம்‌. 

பக்கவாயு - பக்கத்தினெருக்கும்‌ வாயு. 

பக்கவாரி - வெந்நீர்‌. 


பக்கறை - குழப்பம்‌. 


பக்காசயம்‌ - இரைக்குடர்‌. 

பக்காந்தம்‌ - பக்கத்தின்‌ கடை நாள்‌. 

பக்கான்‌னம்‌ - சமைக்கப்பட்ட 
போசனம்‌. 

பக்கி - பக்கியென்னேவல்‌, பறவை, 
பிள்ளை. 

பக்கிகை - அத்தாட்சி, தந்திரம்‌, 
பெறாநியாயம்‌. 

பக்கிடுதல்‌ - திடுக்கிடுதல்‌, வெடித்தல்‌. 

பக்கித்தல்‌ - பட்‌ சித்தல்‌. 

பக்கிராசன்‌ - கலுழன்‌. 

பக்கினநேத்திரகம்‌ - ஒர்நோய்‌. 

பக்கு - உடைவு, ஊத்தை, பிளவு. 

பக்குப்பக்கெனல்‌ - அச்சக்குறிப்பு. 

பக்குவகாலம்‌ - தக்ககாலம்‌. 

பக்குவசாலி - பக்குவவாளி. 

பக்குவப்படுதல்‌ - இருதுவாதல்‌, தகுதி 
யாதல்‌. 

பக்குவமாக்குதல்‌ - தகுதியாக்குதல்‌. 

பக்குவமாதல்‌ - ஏற்றதாதல்‌, தகுதி 
யாதல்‌. 

பக்குவம்‌ - தகுதி, பருவம்‌. 

பக்குவர்‌ - மோட்‌ சபக்குவர்‌ மூவகை, 
அவர்‌ ஞான 
காண்டி, பத்திகாண்டி. 


கருமகாண்டி, 


பக்குவவாளி, பக்குவன்‌ - தகுதியுள்‌ 
ளோன்‌, வைத்தியன்‌. 

பக்குவாசயம்‌ - அன்னமயகோசம்‌. 

பக்குவாத்துமா - பரிபாகி. 

பக்குலி - பக்குவப்பட்ட பெண்‌, பரி 
பாகி. 

பக்குவிடுதல்‌ - பிளத்தல்‌, வெடித்தல்‌. 

பக்கெனல்‌ - அச்சக்குறிப்பு, ஒலிக்‌ 
குறிப்பு. 

பங்கசம்‌ - பங்கயம்‌. 

பங்கசாதம்‌ - தாமரை. 

பங்கசார்த்தம்‌ - அநிதார்த்தம்‌, பிசுனத்‌ 
தனம்‌. 


160 wipro AGG) - Z 


பங்கசினி 


பங்கசினி - தாமரைக்குளம்‌. 

பங்கசூரணம்‌ - தாமரைவேர்‌. 

பங்கணம்‌ - நீசர்சேரி. 

பங்கப்படுதல்‌ - பின்னப்படுதல்‌. 

பங்கப்பாடு - ஈனம்‌, தோல்வி, பழுது, 
வெட்கம்‌. 

பங்கம்‌ - அசைவு, அச்சம்‌, அலை, 
ஈனம்‌, எத்து, குழைசேறு, குளம்‌, 
குற்றம்‌, துண்டு, தூசு, தோல்வி, 
நீர்ப்பாய்ச்சல்‌, நோய்‌, பந்தயம்‌, 
பயம்‌, பழுது, பாவம்‌, பிளப்பு, 


பின்னம்‌, புழுதி, முடம்‌, வத்திரம்‌, 
வெட்கம்‌, வேறுபாடு. 


பங்கம்பாலை, பங்கம்பாளை - ஆடு 
தின்னாப்பாலை. 

பங்கயம்‌ - தாமரை. 

பங்கயன்‌ - சூரியன்‌, பிரமன்‌. 

பங்கயாசனன்‌ - பிரமன்‌. 

பங்கவாசம்‌ - நண்டு. 

பங்காரம்‌ - படி, வரம்பு. 

பங்காரு - ஓர்‌ வகைப்பொன்‌. 

பங்காலி - வெளவால்‌. 

பங்காளம்‌ - ஒர்தேயம்‌, ஓர்பண்‌. 

பங்காளன்‌, பங்காளி - கூட்டாளி, 
பங்குக்காரன்‌. 

பங்கி - ஆண்மயிர்‌, கஞ்சா, பங்கி 
யென்னேவல்‌, புறமயிர்‌. 

பங்கிடுதல்‌ - பகிர்தல்‌. 

பங்கித்தல்‌ - அரிதல்‌, பிளத்தல்‌. 

பங்கிலம்‌ - தெப்பம்‌. 

பங்கீடு - பங்கு, பங்குசெய்தல்‌ வழி 
வகை. 

பங்கு - கூறு, சனி, பாதி, முடம்‌, 
முடவன்‌. 

பங்குக்கிராசம்‌ - மகரரா௫. 

பங்குசம்‌ - தலைக்கோலம்‌. 

பங்குதை - அவலட்சணம்‌. 

பங்குபடுதல்‌ - பின்னப்படல்‌, பொது 
வாதல்‌. 


பங்குபட்டநாள்‌ - இரண்டிராசி 
யிற்றன்னங்கி சஞ்சேர்ந்து நிற்கும்‌ 
பெருநாள்‌. 

பங்குரம்‌ ஆற்றுமுடக்கு - வளைவு. 

பங்குவீதம்‌ - பங்கின்படி. 

பங்குனன்‌ - அருச்சுனன்‌. 

பங்குனி - உத்திரநாள்‌, ஓர்மாதம்‌. 

பங்கேசம்‌, பங்கேருகம்‌ - தாமரை. 

பசகன்‌ - சமையற்காரன்‌. 

பசண்டை - ஈரம்‌, பச்செலவு. 

பசதன்‌ - இந்திரன்‌, சூரியன்‌, தீ. 

பசத்தல்‌ - 
யொன்னிறப்புள்ளியுண்டாதல்‌, 
நிறமாறுதல்‌, 


மங்கல்‌. 


காமமுதலியவற்றாற்‌ 
பசுமையாதல்‌, 


பசந்தம்‌ - நேரம்‌. 

பசந்து - பசுந்து. 

பசபசத்தல்‌ - அலப்புதல்‌. 

பசபசப்பு - பசபசத்தல்‌. 

பசபசெனல்‌ - அலப்புதல்‌, மசமசத்தல்‌. 

பசப்பு - ஈரப்பிடிப்பு, சாரம்‌ பசலை, 
பச்சைநிறம்‌, பொன்மை, மயப்பு. 

பசப்புதல்‌ - ஒயாமற்பேசல்‌, மயக்கல்‌. 

பசமந்ததிரம்‌ - மரமஞ்சள்‌. 

பசம்பை - கழுந்து. 

பசர்‌ - சமைத்தல்‌. 

பசலை - காமமுதலியவற்றாலுண்‌ 
டாம்‌ பசப்பு, தேமல்‌. 

பசவ்வியம்‌ - புல்‌. 

பசளி - ஓர்‌ கீரை, மடைமுகம்‌. 

பசளை - எருமுதலியவுரம்‌. 

பசளைக்கதை - முகமன்‌ கதை, வீண்‌ 
கதை. 

பசறு - பச்சிலைச்சாறு. 

பசனம்‌ - சங்கோசை, சமைத்தல்‌, 
சிற்றின்பம்‌, வணக்கம்‌. 

பசாசம்‌ - பேய்‌. 


பசாசன்‌ - பேயன்‌. 


பசுவதை 


wipro ASA] - Z 161 


பசாசு - பேய்‌. 

பசாடு, பசாடை - கண்ணீிற்படலம்‌. 

பசாரி - அபசாரி. 

பசார்‌ - சாரமற்றது, பாப்பூசு. 

பசானம்‌, பசான்‌ - ஒர்நெல்‌. 

பசி - அக்கினி, சமைத்தல்‌, பசித்தல்‌, 
இஃது உயிர்‌ வேதனையினொன்று, 
மாயையாக்கை பதினெண்‌ குற்றத்து 
மொன்று. 

பசிதம்‌ - சாம்பர்‌. 

பசித்தல்‌ - பசிகொள்ளல்‌. 

பசிப்பு - ட௪. 

பசியம்‌ - கயிறு. 

பசியெடுத்தல்‌ - பசியுண்டாதல்‌. 

பசிரி - ஓர்கீரை. 

பசு - ஆன்‌, இடபவிராச, உயிர்‌, 


எருது, கடவுள்‌, சீவனுடையது, 
பலி, மிருகம்‌, வெள்ளாடு. 


பசுகரணம்‌ - உயிர்க்கரணம்‌. 

பசுகாதம்‌ - மிருகபலி. 

பசுகாயத்திரி - பலியிடப்படு மிருகத்‌ 
திற்குபதேசிக்குமந்திரம்‌. 

பசுகை - புன்மிருகம்‌. 

பசுகெளவியம்‌ - மிருகபலி. 

பசுக்கன்று - பசுவின்கன்று. 

பசுக்காத்தல்‌ - சூத்திரர்வைசியர்க்‌ 
குரியவறுதொழிலினொன்று. 

பசுக்காவலர்‌ - இடையர்‌. 

பசுக்கிரியை - புணர்ச்சி. 

பசுங்கதிர்‌ - இளங்கதிர்‌, சந்திரன்‌. 

பசுங்கதிர்த்தே - சந்திரன்‌. 

பசுங்களை - பச்சைக்கல்‌. 

பசுங்காய்‌ - செங்காய்‌. 

பசுங்குடி - போதியகுடி. 

பசுங்கொற்றான்‌ - ஓர்கொற்றான்‌. 

பசுங்கோரை - ஓர்புல்‌. 


பசுஞானம்‌ - தத்துவஞானம்‌. 


பசுதருமம்‌ - கைமைப்புணர்ச்‌சி, 
பாதாரப்‌ புணர்ச்சி, பொது மக்‌ 
கடன்மை, மனுநீதிவழு, மிருக 
நடை. 

பசுதை - மிருகத்தன்மை. 

பசுத்தக்காளி - ஓர்செடி. 

ஆத்துமதத்துவம்‌, 
மிருகத்தன்மை. 

பசுநரம்பு - பச்சைநிறநரம்பு. 


பசுநா - பராய்‌. 


பசுத்துவம்‌ - 


பசுநாகு - இளம்பசு, ஈனாநாகு. 
பசுந்தரை - புற்றரை. 
பசுந்து - அழகு, நெற்றி, பசுமை, 


மேன்மை. 

பசுபதி - சிவன்‌. 

பசுபந்தம்‌ - ஒர்யாகம்‌. 

பசுபாசம்‌ - மூலமலம்‌. 

பசுபாலனம்‌ - பசுக்காத்தல்‌. 

பசுபாலன்‌ - கோபாலன்‌. 

பசுபாவம்‌ - ஆத்துமவியல்பு, உயிர்க்குச்‌ 
செய்யும்‌ பாவம்‌. 

பசுபிரேணம்‌ - சாபம்‌. 

பசுபுண்ணியம்‌ - அத்துமாக்கட்குச்‌ 
செய்யுழ்‌ தருமம்‌. 

பசுப்பட்டி - பசுத்தொழுவம்‌. 

பசுப்பிரேரணம்‌ - அவோட்டல்‌. 

பசுமந்தை - சுபாபி, பசுத்தொழுவம்‌. 

பசுமுல்லை - ஓர்முல்லை. 

பசுமை - ஈரம்‌, உண்மை, ஓர்புடைவை, 
குளிர்மை, சாரம்‌, சிறப்பு, செல்வம்‌, 
செவ்வி, பச்சை, பொன்னிறம்‌. 

பசும்பயறு - பாசிப்பயறு. 

பசும்பிடி - பச்சலைமரம்‌. 

பசும்புல்‌ - ஓர்புல்‌, பச்சைப்புல்‌, பயிர்‌. 

பசும்பொன்‌ - உயர்ந்தபொன்‌. 

பசுரட்சணம்‌ - பசுக்காத்தல்‌. 

பசுராசன்‌ - சிங்கம்‌. 


பசுவதை - கோகத்தி. 


162 wipro AGG) - Z 


பசுவாசாரம்‌ 


பசுவாசாரம்‌ - சத்திபூசை. 

பசுவாட்டம்‌ - பள்ளாங்குழியாட்டம்‌. 

பகுகன்‌ - சோதிடன்‌. 

பசேரெனல்‌ - பச்சைநிறமாயிருத்தல்‌. 

பசேலிமன்‌ - சூரியன்‌, த. 

பசேலுகன்‌ - சமையற்காரன்‌. 

பசை - அன்பு, ஆசை, இலாபம்‌, ஈரம்‌, 
ஓட்டும்பசை, குழைவு, சாரம்‌, 
செந்தளிப்பு, தளைவு, பசையென்‌ 
னேவல்‌, பற்று, விருப்பம்‌. 

பசைகாரம்‌ - காரங்கூட்டியபசை. 

பசைதல்‌ - அன்புகொள்ளல்‌, ஓட்டு 
தல்‌, சாரமுடைத்தாதல்‌, பசை 
யாக்கல்‌, பிசைதல்‌. 

பசைந்தார்‌ - சனேகிதர்‌. 

பசைமட்டை - இரும்பைப்‌ பசையு 
மட்டை. 

பசையற்றவன்‌ - அமித்திரன்‌, வறியன்‌, 
வன்கண்ணன்‌. 

பசைவு - அன்பு, நட்பு பிசைதல்‌. 

பச்சடி - துவையற்கறி. 

பச்சடியன்‌ - வெள்ளையிலே கறுப்புப்‌ 
புள்ளியுள்ளனது. 

பச்சரிசி - அலியாமற்குத்தினவரி௫. 

பச்சவடம்‌ - பச்சைவடம்‌. 

பச்சாது - பின்பு. 

பச்சாத்தாபம்‌ - செய்தகுற்றத் துக்‌ 
குமனங்தாபம்‌, மனந்திரும்புதல்‌. 

பச்சிமகாண்டம்‌ - புதுவேற்பாடு. 

பச்சிமதோகரன்‌ - கள்வன்‌, தட்டான்‌. 

பச்சிமப்பிறை - இளம்பிறை. 

பச்சிமம்‌ - மேற்கு, நெற்றி. 

பச்சியம்‌ - அதிசயக்குறிப்பு. 

பச்சிலை - ஒர்மரம்‌, பச்சையிலை. 

பச்சிலைப்பாம்பு - ஒர்பாம்பு. 

பச்சிலையோணான்‌ - பச்சோந்தி. 


பச்சிறைச்சி - பச்சையிறைச்‌சி. 


பச்சுடம்பு - குழந்தையினுடல்‌, புண்‌ 
ணாலிளமைபெற்றவுடல்‌. 

பச்செனல்‌ - சிறப்பாயிருத்தல்‌, பச்சை 
யாயிருத்தல்‌. 

பச்செனவு - ஈரம்‌, தழைவு, பச்சை. 

பச்சை - அவியாதது, இளமை, இன்பம்‌, 
ஈரம்‌, ஓர்நிறம்‌, ஓர்புதர்‌, தோல்‌, 
பசுமை, புதன்‌, மரகதம்‌ மிகுதிக்‌ 
குறிப்புச்‌ சொல்‌ (உம்‌) பச்சைப்‌ 
பொய்‌, மூலபலவருக்கம்‌, வாசனை, 
விட்டுணு. 

பச்சைகட்டு - தாடாற்றி. 

பச்சைகுற்றுதல்‌ - பச்சைவன்னம்‌ 
பதித்தல்‌. 

பச்சைக்கருப்பூரம்‌ - ஓர்‌ கருப்பூரம்‌. 

பச்சைக்கல்‌ - மரகதம்‌. 

பச்சைக்கிளி - பசுங்கிளி. 

பச்சைக்குங்குலியம்‌ - ஒர்‌ குங்குலியம்‌. 

பச்சைக்குவடு - மரகதம்‌. 

பச்சைக்கூடு - தூலதேகம்‌. 

பச்சைச்சடையன்‌ - வயிரவன்‌. 

பச்சைநஞ்சு - தீயன்‌. 

பச்சைநிறநிற்களன்‌ - அருசி. 

பச்சைப்பழுக்காயடைத்தல்‌ - கருநிற 


முமஞ்சனிறமுமூட்டல்‌. 
பச்சைப்பசேரெனல்‌ - பச்சைநிற 
வொளிக்குறிப்பு. 


பச்சைப்படி - அவியாமற்கொடுப்பது. 
பச்சைப்பதம்‌ - இளம்பதம்‌. 
பச்சைப்பயறு - பசும்பயறு. 
பச்சைப்பாம்பு - பச்சிலைப்பாம்பு. 
பச்சைப்பாலன்‌ - குழந்தை. 
பச்சைப்புண்‌ - புதுப்புண்‌. 

பச்சைப்புல்‌ - பசும்புல்‌. 

பச்சைப்புழு - ஓர்‌ புழு. 

பச்சைப்புறா - ஓர்‌ புறா. 
பச்சைப்பெருமாள்‌ - ஒர்‌ நெல்‌, திருமால்‌. 


பச்சைப்பொட்டு - பசுந்திலகம்‌. 


பஞ்சதந்திரம்‌ 


wipro qT] - Z 163 


பச்சைமண்‌ - எருவிடாமண்‌, வேகாமன்‌. 

பச்சையன்‌ - திருமால்‌. 

பச்சையுடல்‌ - பண்ணுடல்‌. 

பச்சைவடம்‌ - ஓர்‌ வகைச்சீலை. 

பச்சைவில்‌ - இந்திரதனு. 

பச்சைவெட்டு - எரிய இடாமருந்து. 

பச்சைவெண்ணெய்‌ - உருக்காநெய்‌. 

பச்சோணான்‌, பச்சோந்தி - ஓர்‌ வசை 
ஓந்தி. 

பச்சோலை - பச்சை ஓலை. 

பஞ்சகதி - துரக்கதியைந்து, அவை 


மயூரகதி, மல்லகதி, வானரகதி, 
விட பகதி, வியாக்கெகதி. 


பஞ்சகம்‌ - ஐந்தின்கூட்ட ம்‌, யுத்தகளம்‌. 

பஞ்சகம்மாளர்‌ - ஐந்துவகைக்‌ கம்‌ 
மாள்‌, அவர்‌ கன்னார்‌, கொல்லர்‌, 
சிற்பர்‌, தச்சர்‌, தட்டார்‌. 

பஞ்சகருத்தாக்கள்‌ - ஐவகைக்‌ கருத்‌ 
தாக்கள்‌, அவர்‌ அயன்‌, அரி உருத்‌ 
திரன்‌, சதாசிவன்‌, மகேசன்‌. 


பஞ்சகலியாணி - பஞ்சகதியுள்ள 
குதிரை. 

பஞ்சகலை - ஐவகைக்கலை. 

பஞ்சகன்னிகள்‌ - ஐந்துகன்னிகைப்‌ 
பெண்கள்‌, அவர்‌ அகலிகை, சீதை, 
தாரை, துரோபதை, மண்டோதரி. 

பஞ்சகாலம்‌ - கருப்புக்காலம்‌. 

பஞ்சகாவியம்‌ - ஐவகைக்காப்பியம்‌, 
அவை குண்டலகேச்‌, சிந்தாமணி, 
சிலப்பதிகாரம்‌, மணிமேகலை, 
வளையாபதி. 

பஞ்சகிருத்தியம்‌ - பிரபஞ்ச தொழி 
லைந்து, அவை சிருட்டி, திதி, 
சங்காரம்‌, திரோபவம்‌, அனுக்‌ 
திரகம்‌. 

பஞ்சகுத்தம்‌ - ஆமை. 

பஞ்சகோசம்‌, பஞ்சகோஷம்‌ - அன்ன 
முதலியவைந்தினாலாயக்டு, 
அவை அன்றைய கோசம்‌, ஆனந்த 
மயகோசம்‌, பிராண மயகோசம்‌, 


மனோமயகோசம்‌, விஞ்ஞான 
மயகோசம்‌. 
பஞ்சகோலம்‌ - சித்திரமூலம்‌, சுக்கு, 
செவ்வியம்‌, திப்பிலி, திப்பிலி 
மூலம்‌. 
பஞ்சகெளடம்‌ - கெளவுட தேயத்தின்‌ 
ஐந்துபகுதி, அஃது உற்கலம்‌ நான 
குப்சம்‌, சாரசுவதம்‌, சுத்த செளடம்‌, 
மைதுலை. 
பஞ்சகெளவியம்‌ - பஞ்சதிரவியம்‌. 
பஞ்சக்கருவி - ஐந்துவகைச்சத்தக்‌ 
கருவி அவை கஞ்சம்‌, கண்டம்‌, 
சனை, தோல்‌, நரம்பு இவற்றா 
லாயது, அன்றியும்‌ ஐந்துபொறி 
அவைகண்‌, செவி, மூக்கு, மெய்‌, 
வாய்‌. 
பஞ்சசத்தி - சிவசத்தி ஐந்து, அஃது 
இச்சாசத்தி, கிரியாசத்தி, சித்‌ சத்தி, 
ஞானசத்தி, பராசத்தி. 
பஞ்சசயனம்‌ - ஐந்தாலாயமெத்தை, 
அஃது அன்னத்தூவி, இலவம்‌ 
பஞ்சு, செம்பஞ்சு, மயிற்றூவி, 
மெத்தை, வெண்பஞ்சு. 
பஞ்சசிகை - செளளம்பண்ணாது 
விடுமைந்திடம்‌. 
பஞ்சசியம்‌ - சிங்கம்‌. 
பஞ்சசுகந்தம்‌ - பஞ்சவாசம்‌. 
பஞ்சசுத்தி - ஐவகைச்சுத்தி. 
பஞ்சசூனை - அம்மி, உரல்‌, உலக்கை, 
துடைப்பம்‌, மடைப்பள்ளி. 
பஞ்சசென்னியம்‌ - பாஞ்சசன்னியம்‌. 
பஞ்சடைதல்‌ - கண்பஞ்சாடுதல்‌. 
பஞ்சணை - பஞ்சாலாயமெத்தை. 
பஞ்சதசம்‌, பஞ்சதசனம்‌ - பதினைந்து. 
பஞ்சதத்துவம்‌ - வாமபூசைக்கடுத்த 
சாங்கமைந்து, அஃது இறைச்சி, 
சாராயம்‌, திரீசம்பாஷணை, 
புணர்ச்சியபிநயம்‌, மீன்‌. 
பஞ்சதந்திரம்‌ - ஐந்துவகைத்தந்திரம்‌, 
அவை அசம்பிரேட்சிய காரித்‌ 


164 wipro AGG) - Z 


பஞ்சதம்‌ 


துவம்‌, அத்தநாசம்‌, சந்திவிக்ரெகம்‌, 
சுகிர்தலாபம்‌, மித்திரபேதம்‌. 

பஞ்சதம்‌ - சாவு. 

பஞ்சதன்மாத்திரம்‌, பஞ்சதன்‌ மாத்திரை 
- பஞ்சபூதமூலம்‌. 

பஞ்சதாது - பஞ்சபூதம்‌. 

பஞ்சதாரை - சருக்கரை. 

பஞ்சதிரவியம்‌ - கோசலம்‌, கோமயம்‌, 
தயிர்‌, நெய்‌, பால்‌. 

பஞ்சதீர்க்கம்‌ - உதரம்‌, கண்டகை, 
மார்பு, மூக்கு, எனுமைந்துறுப்பு. 

பஞ்சது - குயில்‌, நேரம்‌. 

பஞ்சதை - சாவு, பஞ்ச பூதியம்‌. 

பஞ்சத்துவம்‌ - ஐந்தின்‌ கூட்டம்‌, 
மரணம்‌. 

பஞ்சநகக்கூர்மையோன்‌ - ஆமை. 

பஞ்சநகம்‌ - ஆமை, புலி, யானை. 

பஞ்சநதம்‌, பஞ்சநதி - திருவையாறு. 

பஞ்சநிறக்கல்‌ - சலாநாகக்கல்‌. 

பஞ்சநீராஞ்சனம்‌ - ஐவகையாலாத்தி, 
அஃது சாட்டாங்கம்‌, கலை, தளிர்‌, 
தாமரை, விளக்கு. 

பஞ்சபட்சி - எழுத்துப்‌ பொருத்தமறி 
யுமைந்து பட்சி, அவை வல்லீறு, 
ஆந்தை, காகம்‌, கோழி, மயில்‌ 
அவைகட்கு முறையே எழுத்து அ, 
இ, ௨,௭, ஒ, ஓர்‌ சாத்திரம்‌, வைப்புப்‌ 
பாஷாண முப்பத்திரண்டி 
னொன்று. 

பஞ்சபல்லவம்‌ - அருச்சனைக்‌ கேற்ற 
வைவகைப்பத்திரம்‌, அவை ஆத்தி, 
மா, முட்களுவை, முல்லை, 
வில்வம்‌. 

பஞ்சபாணம்‌ - மன்மதாத்திரமைந்து, 
அவை முல்லை, அசோகு, வனசம்‌, 
சூதம்‌, நீலம்‌, அவைமுறையே 
தைக்குமிடம்‌ உச்சி, நெற்றி, 
நெஞ்சு, முலை, குய்யம்‌. 


பஞ்சபாணன்‌ - காமன்‌. 


பஞ்சபாணாவத்தை - மன்மதாத்திரத்‌ 
தினாலுண்டாமைந்து பாதி, 
அவை சுப்பிரயோகம்‌, விப்பிர 
யோகம்‌, சோகம்‌, மோகம்‌, மரணம்‌. 

பஞ்சபாணி - பார்வதி. 

பஞ்சபாண்டவர்‌ - பாண்டுவினைந்து 
புத்திரர்‌, அவர்‌ தருமன்‌, வீமன்‌, 
அருச்சுனன்‌, நகுலன்‌, சகதேவன்‌. 

பஞ்சபாண்டவர்முல்லை - ஒர்‌ முல்லை. 

பஞ்சபாதகம்‌ - ஐந்து துரோகம்‌, அவை 
களவு, கள்ளூண்‌, குரு நிந்தை, 
கொலை, பொய்‌. 

பஞ்சபாதகன்‌ - பஞ்சபாதகஞ்‌ செய்‌ 
வோன்‌, முழுத்துரோகி. 

பஞ்சபாத்திரம்‌ - ஒர்பாத்திரம்‌. 

பஞ்சபிராணன்‌ - தசவாயுவினுள்‌ 
வாயு வைந்து, அவை அபானன்‌, 
உதானன்‌, சமானன்‌, பிராணன்‌, 
வியானன்‌. 

பஞ்சபூதம்‌ - ஐந்துபூதியம்‌, அவை 
பிருதிவி, அப்பு, தேயு, வாயு, 
அகாயம்‌. 

பஞ்சப்பிரமம்‌ - பஞ்சமுகேச்சுரன்‌. 

பஞ்சமகதி - மோக்கம்‌. 

பஞ்சமம்‌ - அழகு, ஐந்து, ஓர்பண்‌, 
சத்ததாளத்தொன்று, சமர்த்து. 

பஞ்சமலம்‌ - ஐந்துமலம்‌. 

பஞ்சமன்‌ - ஐந்தாஞ்சாதி. 

பஞ்சமாசத்தம்‌ - பஞ்சக்கருவியினா 
லுண்டாகு நாதம்‌. 

பஞ்சமாசியம்‌ - குயில்‌. 

பஞ்சமாபாதகன்‌ - பஞ்சபாதகன்‌. 

பஞ்சமாயெக்கியம்‌, பஞ்சமாயெஞ்ஞம்‌ 
- ஓவகையாகம்‌, அவை அக்கினி 
கருமம்‌, தேவபூசை, பிதிர்‌ பூசை, 
விருந்தோம்பல்‌, வேதாத்தியனம்‌. 

பஞ்சமாரன்‌ - பலதேவன்மகன்‌. 

பஞ்சமி - அவிட்ட முதலைந்து நாள்‌, 
ஐந்தாந்திதி, 
மனை, துரோபதி. 


சொக்கட்டான்‌ 


பஞ்சாங்கம்‌ 


wipro AS] - Z 165 


பஞ்சமிப்பேய்‌ - பஞ்சமியிலிறந்துளி 
நிற்கும்பேய்‌. 

பஞ்சமுகன்‌ - சிங்கம்‌, சிவன்‌. 

பஞ்சமுத்திரை - சைவதவத்தோர்‌ 
முத்திரை, அவை உருத்திராக்கம்‌, 
கமண்டலம்‌, காவிப்புடைவை, 
சடை, தண்டு. 

பஞ்சமூலம்‌ - ஐவகைமூலி, அஃது 
சிறுபஞ்சமூலம்‌ பெரும்‌ பஞ்ச 
மூலம்‌ எனவிருவகைப்படும்‌. 

பஞ்சம்‌ - ஐந்து, கருப்பு, விழுதல்‌. 

பஞ்சயன்‌ - பாஞ்சராத்திரி. 

பஞ்சயாகம்‌ - ஐந்தியாகம்‌, அவை 
சுற்றப்போஷிப்பு, தனக்குணவு, 
தேவபலி, பிதிர்பலி, யோகிகள்‌ 
பலி. 

பஞ்சரத்தினம்‌ - ஐவகைநிதி, அவை 
சுகந்தி, பொன்‌, மரகதம்‌, மாணிக்‌ 
கம்‌, முத்து. 

பஞ்சரம்‌ - இடம்‌, உடல்‌, கழுகு, கூடு, 
செருந்திமரம்‌, பன்னுங்‌கூடு, மட்‌ 
கலம்‌ வளையுங்கூடம்‌. 

பஞ்சராத்திரம்‌ - 
தொன்று. 

பஞ்சரித்தல்‌, பஞ்சரிப்பு - குதலை 


பேசல்‌, விரிவாய்ப்பேசல்‌. 


வைணவமதத்‌ 


பஞ்சலட்சணம்‌ - இலக்கணமைந்து, 
அஃது எழுத்து, சொல்‌, பொருள்‌, 
யாப்பு, அணி, புராணவுறுப்‌ 
பைந்து, அஃது சரிதைத்‌ தலைவர்‌ 
வமிசம்‌, பிரபஞ்சதோற்றம்‌, பிர 
பஞ்ச நாசம்‌, மனுக்களர சாட்சி, 
மனுவமிச வரலாறு. 

பஞ்சலவணம்‌ - ஐவகையுப்பு. 

பஞ்சலித்தல்‌ - பஞ்சங்கூறுதல்‌. 

பஞ்சலிப்பு - பஞ்சங்கூறுதல்‌, பஞ்சத்‌ 
தின்‌ வருத்தம்‌. 

பஞ்சலோகம்‌ - ஐந்துலோகம்‌, அவை 
இரும்பு, ஈயம்‌, செம்பு, பொன்‌, 
வெள்ளி. 

பஞ்சலோபி - மிகுபிசுனன்‌. 


பஞ்சவடம்‌ - பூணூல்‌. 

பஞ்சவடி - ஓர்தலம்‌. 

பஞ்சவட்டந்தடி - எஃகுகோல்‌. 

பஞ்சவத்திரன்‌ - சிவன்‌. 

பஞ்சவர்‌ - பாண்டுமக்கள்‌. 

பஞ்சவர்‌ தூதன்‌ - கிருட்டிணன்‌. 

பஞ்சவன்‌ - பாண்டியன்‌. 

பஞ்சவன்னக்கிளி - ஓஒரினக்கிளி, 
அஃது ஓஐந்துவன்னமுடையது. 

பஞ்சவன்னம்‌ - ஐந்துவன்னம்‌, அவை 
கருமை, செம்மை, பச்சை, மஞ்சள்‌, 
வெண்மை. 

பஞ்சவாசம்‌ - ஐவகைவாசம்‌, அவை 
இலவங்கம்‌, ஏலம்‌, கருப்பூரம்‌, 
சாதிக்காய்‌, தக்கோலம்‌. 

பஞ்சவிடயம்‌ - பஞ்சப்பொறியினா 
லறியப்படுவன, அவை இரசம்‌, 
உருபம்‌, கந்தம்‌, சத்தம்‌, பரிசம்‌. 

பஞ்சவெச்சம்‌ - பஞ்சயாகம்‌. 

பஞ்சறைக்கிழவன்‌ - அறக்கழவன்‌. 

பஞ்சனம்‌ - அழித்தல்‌. 

பஞ்சனி - சொக்கட்டான்மனை. 

பஞ்சாக்கரம்‌ - பஞ்சாட்சரம்‌. 

பஞ்சாக்கினி - ஐந்து அக்கினி, அவை 
இராகம்‌, காமம்‌, கோபம்‌, சடம்‌, தீ 
பூனம்‌, தவஞ்செய்வோர்‌ நிற்கு 
மைந்தக்கினி, அஃது நாற்றிசைக்கு 
நான்குத்க்குண்டம்‌, மேலே 
சூரியன்‌. 

பஞ்சாங்ககுத்தம்‌, பஞ்சாங்கக்கூர்மை 
- ஆமை. 

பஞ்சாங்கதெண்டன்‌ - கால்‌, கை, 
தலையெனுமைந்துறுப்பு நிலந்‌ 
தோய வணங்கல்‌. 

பஞ்சாங்கபலன்‌ - பஞ்சாங்க நிருமித்‌ 
தலிற்‌ கண்டபலன்‌. 

ஆமை, குதிரை, 

சோதிடத்திற்குரிய வைந்துறுப்பு, 


பஞ்சாங்கம்‌ - 


166 wipro AGG) - Z 


பங்சாங்கவாக்கியம்‌ 


அவை கரணம்‌, திதி, நட்‌ சத்திரம்‌, 
யோகம்‌, வாரம்‌. 


பங்சாங்கவாக்கியம்‌ - கணிதமுறையி 
னொன்று. 

பஞ்சாங்குலம்‌ - ஆமணக்கு, கை. 

பஞ்சாடுதல்‌ - கண்பூஞ்சாடுதல்‌. 

பஞ்சாட்சரம்‌ - சிவநாமாக்கரமைந்து. 

பஞ்சாதபை - பஞ்சாக்கினிமத்தியிற்‌ 
செய்யுந்தவம்‌. 

பஞ்சாமிர்தம்‌ - ஐந்தமுதம்‌, அவை 
சருக்கரை, தயிர்‌, தேன்‌, நெய்‌, 
பால்‌. 

பஞ்சாமிலம்‌ - இலந்தை. 

பஞ்சாமுதம்‌ - பஞ்சாமிர்தம்‌. 

பஞ்சாயத்தார்‌ - நியாயசங்கத்தார்‌. 

பஞ்சாயம்‌ - ஐந்துபேர்‌ கூடிய நியாய 
சங்கம்‌. 

பஞ்சாயுதபாணி - விட்டுணு. 

பஞ்சாயுதம்‌ - ஓராபரணம்‌, விட்டுணு, 
வினைந்தாயுதம்‌, அவை சக்கரம்‌, 
சங்கு, தண்டு, தனு, வாள்‌. 

பஞ்சாயுதன்‌ - விட்டுணு. 

பஞ்சாய்‌ - கோரை. 

பஞ்சாரகேடம்‌ - மீன்கூடு. 

பஞ்சாரம்‌, எருது - பரியிவற்றினாயுள்‌, 
பழையது. 

பஞ்சாரி - சொக்கட்டான்‌ மனை. 

பஞ்சார்க்கதோஷம்‌ - ஐந்தருக்கத்‌ 
தானும்‌ வருந்தோஷம்‌. 

பஞ்சார்க்கம்‌ - ஐந்தருக்கம்‌, அவை 
இந்திரவில்‌, கேது, தூமம்‌, பரி 
வேடம்‌, விதிபாதம்‌. 

பஞ்சார்த்தல்‌ - பஞ்சாடுதல்‌. 

பஞ்சாவடம்‌ - பூணூல்‌. 

பஞ்சாவத்தம்‌ - பிரேதம்‌. 

பஞ்சாவத்தை - ஐந்தவத்தை அவை 
சாக்கிரம்‌, சொப்பனம்‌, சுழுத்த, 
துரியம்‌, துரியாதீதம்‌. 


பஞ்சாளர்‌ - பஞ்சகம்மாளர்‌. 


பஞ்சானனம்‌ - சிங்கம்‌. 

பஞ்சானன்‌, பஞ்சானனன்‌ - சிவன்‌. 

பஞ்சான்‌ - பச்சைக்குழந்தை. 

பஞ்சி - சோம்பு, பஞ்சாங்கம்‌, பஞ்சு, 
வருத்தம்‌. 

பஞ்சிகம்‌ - தாளி. 

பஞ்சிகாரகன்‌ - கணிதம்‌, சோம்பன்‌, 
வருத்தக்காரன்‌. 

பஞ்சிகை-கணக்கு, நமன்‌, பஞ்சாங்கம்‌, 
மயிர்‌, வியார்த்தி பண்ணிப்பட்ட 
நூல்‌. 

பஞ்சிதம்‌ - விண்மீன்‌. 

பஞ்சிற்றொடர்‌ - நூனுனி. 

பஞ்சீகரணம்‌ -பஞ்சபூதவமிச கூட்டம்‌. 

பஞ்சு - சீலை, தூறு, பருத்திப்பஞ்சு 
முதலியன. 

பஞ்சுநீலப்பாணி - துருசி. 

பஞ்சுரம்‌ - ஓர்‌ பண்‌, குறிஞ்சி யாழ்த்‌ 
திறம்‌, பாலைநிலத்திராகம்‌. 

பஞ்சுருட்டான்‌ - ஓர்‌ பறவை. 

பஞ்சுவாய்க்கொள்ளுதல்‌ - முனை 
கொள்ளுதல்‌. 

பஞ்சுறுத்தான்‌ - ஓர்‌ குருவி. 

பஞ்சூகம்‌ - பெருமை. 

பஞ்சேந்திரியம்‌ - ஐம்பொறி, அவை 
கண்‌, காது, தோல்‌, நா, மூக்கு. 

பஞ்சை - இரப்போன்‌, எளிமை, 
தரித்திரம்‌, பலவீனம்‌. 

பஞ்சைமயிர்‌ - மெல்லியரோமம்‌. 

பஞ்சையன்‌ - எளியன்‌, தரித்திரன்‌, 
பலவீனன்‌. 

படகம்‌ - இரணபேரி, கலகம்‌, கவரிமா, 
கோல்‌, தம்பட்டம்‌, திரைச்‌ சீலை, 
படாம்வீடு, பரண்‌. 

படகாரன்‌ - ஒவியன்‌, நெய்வோன்‌. 

படகு - தெப்பம்‌. 

படக்குப்படக்கெனல்‌ - அச்சக்குறிப்பு, 
ஈரடுக்கொலிக்குறிப்பு, துடித்தல்‌. 

படங்கன்‌ - ஓர்மீன்‌. 


படி wipro AS] - Z 167 


படங்கு - கூடாரம்‌, சலாகை, பெருங்‌ 
கொடி, மெய்போற்‌ பேசுதல்‌, 
மேற்கட்டி. 

படங்குந்திநிற்றல்‌ - கராலிற்பெரு விர 
லூன்றி நிற்றல்‌. 

படச்சரம்‌ - பழம்புடைவை. 

படபடத்தல்‌ - துடி. துடித்தல்‌, விரைதல்‌. 

படபடப்பு - துடி துடிப்பு, விரைவு. 

படபடெனல்‌ - ஈரடுக்கொலிக்குறிப்பு, 
விரைவுக்குறிப்பு. 

படப்பம்‌ - மருங்கிலர்சூழ்பதி. 


படப்பு - கொல்லை. 


படப்பை - ஆன்கொட்‌ டில்‌, கொல்லை, 
நாடு, மருதநிலத்தூர்‌. 

படப்பொறி - பாம்பின்‌ படத்தினடை 
யாளம்‌. 

படமஞ்சரி - ஓரிராகம்‌. 

படமெடுத்தல்‌ - பாம்புபடம்விரித்தல்‌. 

படம்‌ - எழுத்துப்படம்‌, காற்றோட்டி, 
சீலை, திரைச்‌ சீலை, பாம்பின்‌ 
படம்‌, யானை முகப்டாம்‌, விரு, துக்‌ 
கொடி. 

படரடி - முழுக்கூறும்‌, வேண்டாத்‌ 
தலை. 

படர்‌ - இழிமக்கள்‌, ஏவல்செய்வோர்‌, 
கருத்து, செலவு, துகிற்கொடி, 
துன்பம்‌, துன்புறுவோர்‌, நடை, 
நினைப்பு, நோவு, பகை, பட 
ரென்னேவல்‌, படைவீரர்‌, மேடு, 
வருத்தம்‌, வழி. 

படர்கொடி - பயிர்க்கொடி. 

படர்க்கை - மூன்றாமிடம்‌. 

படர்ச்சி - நடை, பரப்பு, பரவுதல்‌, 
விரிதல்‌. 

படர்தல்‌ - அகலம்‌, நடத்தல்‌, நினைத்‌ 
தல்‌, பரவுதல்‌, விரிதல்‌. 

படர்தாமரை - ஓர்‌ கரப்பன்‌. 

படர்வு - படர்ச்சி. 

படலம்‌ - இரனக்குற்றம்‌, இலக்கெச்‌ 
செய்யுட்‌ கூறுபாடு, கூட்டம்‌ 


திசை, திலகம்‌, நேத்திரப்டலம்‌, 
பரிவாரம்‌, படல்‌ மூடி. 

படலிகை - இளைப்பு, கைமணி, 
படலம்‌, பூந்தட்டு, பெரும்பீர்க்கு, 
வட்டம்‌, வட்டவடிவு. 

- கட்டுக்கதவு, கோத்த 

மாலை, தார்மணி, பரந்தவடிவு, 


படலை 


பரந்தவாய்ப்பறை, பூமாலை, 
வெளிக்கதவு. 

படல்‌ - அகப்படுத்தல்‌, அத்தமித்தல்‌, 
உண்டாதல்‌, ஒன்றுடனே தோய்‌ 
தல்‌, கெடுதல்‌, சாதல்‌, தட்டி, 
தெறித்தல்‌, படுதல்‌, பதிதல்‌, புலனி 
லேறுதல்‌, பூத்தல்‌, முட்டுதல்‌. 

படவாசகம்‌ - வாசனைத்தூள்‌. 

படவாள்‌ - படைவாள்‌. 

படவு - படகு. 

படனம்‌ - படித்தல்‌. 

படன்‌ - இழிகுலன்‌, படைவீரன்‌. 

படாகை - கரொமம்‌, விருதுக்கொடி. 

படாந்தரம்‌ - கட்டுக்கதை, முழுப்‌ 
பொய்‌. 

படாபஞ்சனம்‌ - தீர்க்கநாசம்‌, படா 
வஞ்சனம்‌. 

படாபழி - பெரும்பழி. 

படாம்‌ - சீலை, திரைச்சீலை, பெருங்‌ 
கொடி. 

படாம்வீடு - கூடாரம்‌. 

படாரன்‌ - பிடாரன்‌. 

படாரிடுதல்‌, படாரெனல்‌ - ஒலிக்‌ 
குறிப்பு. 

படாரூபம்‌ - படாபறழி. 

படாவஞ்சனம்‌, படாவஞ்சனை - கடும்‌ 
பொய்‌, கொடியவஞ்சனை. 

படி - ஓப்பு, ஓரளவு, குணம்‌, குதிரை 
யங்கபடி, சம்பளம்‌, சோபானம்‌, 
தரம்‌, தாழ்வாரம்‌, நாழி, நிறை 
யறிபடி, நீர்நிலை, நூறுபலங்‌ 
கொண்டநிறை, பகை, படியென்‌ 


னேவல்‌, பூமி, வாயிற்படி, விதம்‌. 


168 wipro AGG) - Z 


படிகட்டுதல்‌ 


படிகட்டுதல்‌ - இடைகட்டுதெல்‌, படி 
கொடுத்தல்‌. 

படிகபச்சை - ஓரிரத்தினம்‌. 

படிகம்‌ - கூத்து, பளிங்கு, பிச்சை, 
வெள்ளிலோத்திரம்‌. 

படிகர்‌ - வாயிலாளர்‌. 

படிகை - படிவு, புடைவை. 

படிகொடுத்தல்‌ - நாளுக்குநாள்‌ 
வேண்டியசெலவு கொடுத்தல்‌. 

படிக்கட்டளை - கோயின்‌ முதலிய 
வற்றிற்குள்ள நித்தியவிருத்திச்‌ 
செலவு, நியமிதம்‌. 

படிக்கட்டு - நியமவளவு. 

படிக்கம்‌ - துப்பற்பாத்திரம்‌. 

படிக்காசு - படி கொடுக்கும்‌ பணம்‌. 

படிக்காரம்‌ - சீனக்காரம்‌. 

படிக்காரர்‌ - படிகொடுப்போர்‌, படி 
வாங்குவோர்‌. 

படிக்குப்பாதி - நியமித்ததிற்பாதி. 

படிசம்‌ - தூண்டில்‌. 

படிசு - நிலைபரம்‌. 

படிதல்‌ - அமருதல்‌, அமைதல்‌, கலத்தல்‌, 
குளித்தல்‌, திருந்தல்‌. 

படித்தரம்‌ - நிபந்தனை. 

படித்தல்‌ - சொல்லுதல்‌, பழகுதல்‌, 
வாசித்தல்‌. 

படித்திரம்‌ - சூட்டிறைச்சி. 

படித்தீன்‌ - படி க்கணக்கான சாப்பாடு. 

படித்துறை - படிக்கரை. 

படிப்பனவு - படிப்பு, போதனை. 

படிப்பாளி - கற்றோன்‌. 

படிப்பித்தல்‌ - கற்பித்தல்‌, மழக்குதல்‌. 

படிப்பினை - படி ப்பனவு, வங்க மணல்‌. 

படிப்பு - அறிவு, கல்வி, சொல்லல்‌, 
பழக்கம்‌, புத்தி, வாசனை. 

படிப்போன்‌ - மாணாக்கன்‌. 

படிமக்கலம்‌ - கண்ணாடி. 


படிமதாளம்‌ - நவதானத்தொன்று. 


படிமத்தாள்‌, படிமாத்தாள்‌, படிமத்தான்‌, 
படிமத்தோன்‌ - தேவராளன்‌. 

படிமம்‌ - கண்ணாடி, சுத்தம்‌, வெண்மை 
வெறியாட்டு. 

படிமானம்‌ - கீழ்ப்படிதல்‌, தகுதி, 
திருத்தம்‌, விலைகுறைதல்‌. 

படிமை - தவவேடம்‌. 

படியகம்‌ - படிக்கம்‌. 

படியச்சு - ஒர்கருவி. 

படியப்பார்த்தல்‌ - அடக்குதல்‌, குறைத்‌ 
தல்‌. 

படியரம்‌ - ஓரரம்‌. 

படியவைத்தல்‌ - படியப்போடுதல்‌. 

படியளத்தல்‌ - படி கொடுத்தல்‌. 

படியளந்தோன்‌ - விட்டுணு. 

படிரம்‌ - படீரம்‌. 

படிலன்‌ - வீரன்‌, வேலைக்காரன்‌. 

படிவம்‌ - உடலுறுப்பு, உடல்‌, நோன்பு, 
வடிவு. 

படிவர்‌ - சடை முடியோர்‌, முனிவர்‌. 

படிவு - $ழ்ப்படிவு, குளித்தல்‌, தாங்கு 
தல்‌, தாழ்த்தல்‌, வணக்கம்‌. 

படிறர்‌ - திருடர்‌, தூர்த்தர்‌, பொய்யர்‌, 
வஞ்சகர்‌. 

படிறு - களவு, பொய்‌, வஞ்சகம்‌. 

படினம்‌ - வெற்றி. 

படீரம்‌ - உதரம்‌, உயரம்‌, சந்தனம்‌, 
சிவப்பு, வயல்‌, வாதம்‌. 

படீரிடுதல்‌, படீரெனல்‌ - ஒலிக்குறிப்பு 

படு - கள்‌, குளம்‌, கூர்மை, கொத்து, 
சம்பத்து, நன்மை, நீர்நிலை, படு 
வென்னேவல்‌, மரக்குலை, மிகுதிக்‌ 
குறிப்பு (உம்‌) படுபொய்‌, வெப்பம்‌. 

படுகர்‌ - இழிந்தேறும்வழி, குளம்‌, 
பள்ளம்‌, மருதநிலம்‌, வயல்‌. 

படுகளம்‌ - போர்க்களம்‌. 

படுகள்ளன்‌ - வலுகள்ளன்‌. 


படுகாடு - சுடுகாடு. 


படைமுகம்‌ 


wipro ASA] - Z 169 


படுகாயம்‌ - உயிர்ச்சேதமானகாயம்‌. 

படுகாய்ச்சி - கட்டையிற்‌ புகையிலை. 

படுகி - சீனக்காரம்‌. 

படுகிடங்கு - பொறிகடங்கு. 

படுகு - வாக்குவிசேடம்‌. 

படுகுடி - கெடுகுடி. 

படுகுழி - யானைமுதலியபடுகிடங்கு. 

படுகை - ஆற்றங்கரையடுத்த வயல்‌. 

படுகையாமணக்கு - ஓராமணக்கு. 

படுக்காளி - தந்தரி, பொய்யன்‌. 

படுக்காளிவிசேஷம்‌ - கட்டுக்கதை. 

படுக்கை - அடிப்பட்டடை, படுத்தல்‌, 
பல்லணம்‌, மக்கட்படுக்கை, 
விலங்கின்‌ படுக்கை. 

படுதடி - பட்ட தடி. 

படுதல்‌ - அகப்படுதல்‌, அத்தமித்தல்‌, 
இல்லாமை, உண்டாதல்‌, ஒலி, 
சகித்தல்‌ சாதல்‌, படுந்தன்மை, 
பதித்தல்‌, புலப்படுதல்‌, பூத்தல்‌, 
முட்டுதல்‌. 

படுதா - ஒதுக்டெம்‌. 

படுத்தலோசை - தாழ்த்திசை. 

படுத்தல்‌ - அகப்படுத்தல்‌, கொலை 
செய்தல்‌, சயனித்தல்‌, சயனிப்‌ 
பித்தல்‌, செறித்தல்‌. 

படுத்துவம்‌ - சமர்த்து. 

படுநிலம்‌ - பாலைநிலம்‌, மயானம்‌, 
யுத்தபூமி. 

படுபடு - மிகுபமி. 

படுபுரளி - சுத்தப்புரளி. 

படுபழம்‌ - முதிர்ந்தபமம்‌, வஞ்சகன்‌. 

படுபழி - மிகுப(மி. 

படுபுழுகு - பிகுபுழுகு, வீண்புகழ்ச்சி. 

படுபொய்‌ - முழுப்பொய்‌. 

படுபொழுது - மாலைநேரம்‌. 

படுமரம்‌ - பட்டமரம்‌. 

படுமலைப்பாலை - ஓரிசை. 


படுமுடிச்சு - அவிழாமுடிச்சு. 


படுமோசம்‌ - முழுமோசம்‌. 

படுவர்‌ - கள்விற்போர்‌. 

படுவன்‌ - ஓர்‌ சிலந்தி, ஓர்‌ நோய்‌, ஓர்‌ 
பூண்டு. 

படுவான்‌ - மேற்றிசை. 

படுவி - கள்விற்டாள்‌, வசவி. 

படுவை - தெப்பம்‌. 

படை - அடுக்கு, ஆயுதம்‌, கலப்பை, 
கல்லணை, தானை, இஃ து அரசியலி 
னொன்று, நித்திரை, நிரை, படை 
யென்னேவல்‌, போர்‌, போர்ப்‌ 
படை, மெத்தை. 

படைக்கலம்‌ - ஆயுதப்பொது. 

படைக்குழப்பம்‌ - படைவீரரின்‌ 
குழப்பம்‌. 

படைக்கோலம்‌ - போர்க்கோலம்‌. 

படைச்சனம்‌ - படைவீரர்‌. 

படைச்சால்‌ - உழவுசால்‌. 

படைச்செருக்கு - படைவீரம்‌. 

படைத்தலைவன்‌ - சேனாபதி, இவன்‌ 
அரசர்க்குத்‌ துணைவரிலொருவன்‌. 

படைத்தல்‌ - உடைத்தாதல்‌, சிருட்‌ 
டித்தல்‌, இஃது முத்தொழிலி 
னொன்று, சோறுமுதலியவுண்‌ 
கலத்திடுதல்‌. 

படைத்தவன்‌ - ஒன்றையடைந்தவன்‌ 
கத்தா, பிதா. 

படைத்துணை - போர்க்குதவி, போர்த்‌ 
துணைவன்‌. 

படைபயிற்றல்‌ - சிரமம்பழக்கல்‌, அஃது 
அரசரறு தொழிலினொன்று. 

படைப்பு - சம்பாத்தியம்‌, சாதமுதலிய 
படைத்தல்‌, சிருட்டி, சிருட்டிக்‌ 
கப்பட்டது. 

படைப்பெளஞ்சு - படைவகுப்பு. 

படைபேற்றல்‌ - கீழறுத்தல்‌. 

படைமரம்‌ - நெய்வார்‌ கருவியி 

னொன்று. 


படைமுகம்‌ - போர்முகம்‌. 


170 wipro AGA) - Z 


படையன்‌ 


படையன்‌ - அடித்தல்‌, அடிமை. 

படையாச்சி - ஓர்சாதி. 

படையாளர்‌ - ஆயுதவீரர்‌, போராளர்‌. 

படையிராசன்‌ - வெடியுப்பு. 

படையிறங்குதல்‌-பாளையம்போடுதல்‌. 

படையுறுப்பு - படையணி. 

படையுறை - ஆயுதவுறை. 

படையெடுத்தல்‌ - சேனையெழுதல்‌. 

படையெழுச்சி - படையெழும்பல்‌. 

படைவகுப்பு - படையணி. 

படைவரம்‌ -குதிரைச்சேணம்‌. 

படைவாள்‌ - கலப்பை, கலப்பையி 
னோருறுப்பு. 

படைவீடு - தேவாலயம்‌, பாசறை. 

படைவீரர்‌ - சேனைவீரர்‌. 

படோலிகம்‌ - சிப்பி. 

படோலிகை - வெள்ளரி. 

பட்சை - பாம்பின்‌ மேல்வாயினோர்‌ 
பல்‌. 

பட்சணம்‌, பட்சணை - இரை, உணவு, 
உண்டல்‌. 

பட்சணி - உண்போன்‌. 

பட்சணித்தல்‌ - உண்டல்‌. 

பட்சதாபம்‌ - உருக்கம்‌, பரிதாபம்‌. 

பட்சபாதம்‌ - ஓஒர்வாரம்‌. 

பட்சம்‌ - உருக்கம்‌, செட்டை, தரம்‌, 
நேசம்‌, பக்கம்‌, பதினைந்து நாட்‌ 
கொண்டது, மீனம்பர்‌, வகுப்பு, 
பாட்டியமி. 

பட்சயம்‌ - போசனம்‌. 

பட்சவாதம்‌ - பட்சபாதம்‌. 

பட்சவாதி - ஒரவாரஞ்செய்பவன்‌. 

பட்சி - பட்சியென்னேவல்‌, பறவை. 

பட்சிசாதி - பறவைக்குலம்‌. 

பட்சிசாத்திரம்‌ - பஞ்சபட்சியைக்‌ 
குறித்தறியு நூல்‌. 


பட்சிசாலம்‌ - பறவைக்கூட்டம்‌. 


பட்சிசிங்கம்‌ - கலுழன்‌. 

பட்சித்தல்‌ - உண்ணல்‌, விழுங்கல்‌. 

பட்சித்தோஷம்‌ - பறவைத்தோஷம்‌. 

பட்சிப்பு - பட்‌ சித்தல்‌. 

பட்சியிராசன்‌ - கலூளன்‌, கெருட 
பச்சைக்கல்‌. 

பட்சியினெச்சம்‌ - பொன்னம்பர்‌. 

பட்டகசாலை, பட்டசாலை - பண்டக 
சாலை. 

பட்டகம்‌ - பண்டசாலை, புழுக்‌ 
கொல்லிச்‌ செடி. 

பட்டங்கட்டி - கைகோளரிற்றலைவன்‌, 
நெய்தனிலமாக்களிற்றலைவன்‌, 
பட்டவத்தனன்‌. 

பட்டங்கட்டுதல்‌ - பட்டப்பேர்‌ 
கொடுத்தல்‌, பட்ட மணிதல்‌. 

பட்டச்சீட்டு - பட்ட ப்பேரொப்பம்‌. 

பட்டஞ்சூடுதல்‌ - அபிஷேகமடை தல்‌, 
பட்டமணிதல்‌. 

பட்டஞ்சூட்டுதல்‌ - அரசரைக்‌ குர 
வரையபிஷேகம்‌ பண்ணுதல்‌, 
பட்டப்பேர்‌ கொடுத்தல்‌. 


பட்டடை - அடைகல்‌, குவியல்‌, 


தாங்குபலகை, தாபரம்‌. 
பட்டடைக்கழனி - தண்ணீரிறைத்துப்‌ 

பயிரிடுங்கழனி. 
பட்டடையார்‌ - முதல்வேலைகாரர்‌. 
பட்டணசுவாமி - ஓர்ஞானி. 
பட்டணத்துப்பிள்ளை - ஓர்ஞானி. 
பட்டணத்தோர்‌ - நகரப்பதியோர்‌. 
பட்டணப்பிரவேசம்‌ - நகரிவலம்‌ வருதல்‌. 
பட்டணம்‌ - நகரம்‌. 
பட்டணவர்‌ - செம்படவர்‌. 
பட்டத்தியானை - இராசயானை. 
பட்டத்திரி - நெருப்புத்திரி. 
பட்டத்திரீ, பட்டஸ்திரி - இராசாத்தி. 
பட்டத்துக்குமாரத்தி - அரசன்றலை 

மகள்‌. 


பட்டினவர்‌ 


wipro AS] - Z 171 


பட்டத்துக்குமாரன்‌ - அரசன்றலை 
மகன்‌. 

பட்டத்துத்தேவி - இராசாத்தி. 

பட்டத்துரை - பட்ட வத்தனன்‌. 

பட்டந்தரித்தல்‌ - பட்டப்பேோர்‌ கொடுத்‌ 
தல்‌, பட்ட மணிதல்‌. 

பட்டந்தீர்தல்‌ - ஆபரணந்தூண்‌ முதலிய 
வற்றிற்‌ பட்டம்‌ வகுத்தல்‌. 

பட்டப்பகல்‌ - நடுப்பகல்‌, நல்லபகல்‌. 

பட்டப்பேர்‌ - குலமுறைப்போர்‌, பட்டஞ்‌ 
சூட்டப்பட்டபேர்‌. 

பட்டமணி - பட்ட ந்தீர்ந்தமணி. 

பட்டமரம்‌ - படுமரம்‌. 

பட்டம்‌ - ஆயுதம்‌, எழுதும்‌ படிசெய்த 
தகடு, கடுதாசிப்படம்‌, கவரிமா, 
குளம்‌, சதுக்கம்‌, சீலை, தீர்க்கம்‌, 
நாற்காலி, நெற்றிப்பட்டம்‌ பட்டி 
னம்‌, பரிசை, மனிதர்‌ படுக்கை, 
வழி, வாள்‌, விலங்கின்‌ படுக்கை. 

பட்டயம்‌ - பிரசித்தப்பத்திரிகை, வாள்‌. 

பட்டர்‌ - பாடுவோர்‌, பிராமணரி 
லோர்‌ வகுப்பு. 

பட்டவத்தனர்‌ - பட்ட ந்தரித்தவரசர்‌. 

பட்டவிளக்கு - ஓர்விளக்கு. 

பட்டறை - கண்டத்தணியுமோரா 
பரணம்‌. 

பட்டனம்‌ - பட்டினம்‌. 

பட்டன்‌ - சத்துரு, ஞானி, பாடுபவன்‌. 

பட்டா, பட்டாக்கத்தி - வாள்‌. 

பட்டாங்கு - ஊழ்‌, பரிகாசம்‌, மெய்‌. 

பட்டாசு - சீனவெடி... 

பட்டாடை - பட்டுவஸ்திரம்‌. 

பட்டாணி - ஓர்‌ சாதியான்‌, ஓர்‌ செடி. 

பட்டாணிதயிலம்‌ - ஒர்‌ சிரங்கெண்‌ 
ணெய்‌. 

பட்டாணிப்பயறு - ஓர்‌ பயறு. 

பட்டாணிப்பாஷை - ஒர்‌ பாஷை. 

பட்டாபிஷேகம்‌, பட்டாபிடேகம்‌-பட்டந் 
தரித்தல்‌, முடிசூட்டல்‌. 


பட்டாரகர்‌ - கடவுளர்‌, குருக்கள்‌. 


பட்டாரகன்‌ - அரசன்‌, அருகன்‌, இருடி, 
கடவுள்‌, குரு, சூரியன்‌. 


பட்டார்க்கர்‌ - பட்டாரகர்‌. 

பட்டாவிகம்‌ - உறுதிப்பத்திரம்‌. 

பட்டி - இடம்‌, ஓர்செடி, களவு, 
கள்வன்‌, சிற்றூர்‌, லை, தெப்பம்‌, 
நெகிழ்ச்சி, 
பிள்ளை, மந்தை, விக்ரெ மாதித்‌ 


படல்‌, பலகறை, 


தன்‌ மந்திரி, வெற்றிலைச்‌ சுருள்‌. 
பட்டிகர்‌, பட்டிகள்‌ - திருடர்‌. 
பட்டிகை - அரைநாண்‌, சீந்தில்‌, கலை, 
தெப்பம்‌, தோணி, முலைக்கச்சு. 
பட்டிக்கடா - மாப்பிளைக்கடா. 
பட்டிக்காடு - காட்டுக்குள்ளூர்‌. 
பட்டிக்கிடை - பட்டிக்கடவை. 
பட்டிக்குறி - பரவணிக்குறி. 
பட்டிணி - பட்டினி. 


பட்டிபார்த்தகொம்பு - நிமிர்ந்து முன்‌ 
வளைந்தகொம்பு. 

பட்டிப்படி - பட்டி மேய்ப்போர்‌ செலவு. 

பட்டிப்பொங்கல்‌ - மந்தையிற்‌ பொங்கல்‌. 

பட்டிமண்டபம்‌ - பாடற்சவை மண்டபம்‌. 

பட்டிமரம்‌ - கள்ளமாட்டின்‌ கழுத்திற்‌ 
கட்டுமரம்‌. 

பட்டிமாடு - கள்ளமாட்டின்‌ கழுத்திற்‌ 
கட்டுமரம்‌, பயிரழிக்குமாடு. 

பட்டிமுறித்தல்‌ - ஒர்‌ விளையாட்டு. 

பட்டிமேய்தல்‌ - மிருகம்பயிர மித்தல்‌. 

பட்டிமை - களவு, வஞ்சம்‌. 

பட்டியல்‌ - வலிச்சல்‌. 

பட்டிபூண்‌ - வினைவிற்பட்டிக்கார 
ணுக்கு வைக்கும்‌ பங்கு. 

பட்டிவிடுதி - அந்திநேரத்தில்‌ மழை 
விடுதல்‌. 

பட்டினம்‌ - ஊர்‌, நெய்தனிலத்தூர்‌. 

பட்டினவச்சேரி - நெய்தனிலம்‌. 


பட்டினவர்‌ - நெய்தனிலமாக்கள்‌. 


172 wipro AGG) - Z 


பட்டினி 


பட்டினி - இராசாத்தி, உணவற்றி 
ருத்தல்‌, பார்ப்பனத்தி. 
பட்டினிகாத்தல்‌, பட்டினிகிடத்தல்‌ - 


பசிடெத்தல்‌. 

பட்டினிப்பண்டம்‌ - சாவீட்டுக்‌ கனுப்பும்‌ 
போசனப்பண்டம்‌. 

பட்டு - உல்லாசம்‌, ஓர்பருத்தி, 


சிற்றூர்‌, பட்டுச்சீலை, மடிப்பு. 

பட்டுக்கரைச்சீலை - பட்டு நூலாலருகு 
நெய்யப்பட்ட புடைவை. 

பட்டுத்தரித்தல்‌ - பட்ட னுபவித்தல்‌. 

பட்டு நூற்பூச்சி - ஒர்சிலம்பி. 

பட்டை - ஆபரணத்தோருறுப்பு, 
காறை, சலாகை, தோள்மூட்டு, 
நீரிறைக்கும்‌ பூட்டை, பட்டு 
நாடா, பிழா, மரத்தோல்‌. 

பட்டைக்கிடங்கு - கிணற்றிற்பட்டை 
பிட்டள்ளுங்குழி. 

பட்டைக்கொடி - துலாக்கொடி. 

பட்டைச்சாதம்‌ - புற்கைத்தளிசை. 

பட்டைச்சுருக்கு, பட்டைத்தடம்‌ - ஒர்‌ 
வகைத்தடம்‌. 

பட்டைநாமம்‌ - விட்டுணுபத்திக்காரர்‌ 
நெற்றியிலணியுமோர்குறி. 

பட்டைப்பெல்லி - பட்டைப்பிடி. 

பட்டையம்‌ - பட்டயம்‌. 

பட்டையரைஞாண்‌ - ஒரரைஞாண்‌. 

பட்டோலை - காரியக்குறிப்பெழுது 
மோலை. 

பணகரம்‌ - பாம்பு. 

பணசம்‌ - வியாபாரச்சாமான்‌. 

பணச்சலுகை, பணச்செறுக்கு - பணப்‌ 
பெருமை. 

பணதரம்‌ - பாம்பு. 

பணதி - ஆபரணம்‌, செவ்வை. 

பணப்பித்து - படணவாஞ்சை. 

பணப்புரட்சி, பணப்புரட்டு - பணவரவு. 

பணப்பெட்டி - உரக்கத்தயிலா. 


பணப்பேய்‌ - பணவாஞ்சை. 


பணமணி - நாகமணி. 

பணமிடுக்கு - பணப்பெலன்‌. 

பணம்‌ - காசு, கெரகம்‌, சூதாடுதல்‌, 
பாம்பின்‌ 


பருமை, பாக்கியம்‌, 


படம்‌, பாம்பு, பொக்கசம்‌, வியா 
பாரச்‌ சரக்கு, விலை, வேலை, 
சூதாடு பந்தயம்‌. 

பணயம்‌ - அடகு, பணம்‌, பொருத்தப்‌ 
பணம்‌. 

பணர்‌ - மரக்கிளை. 

பணவம்‌ - தம்பட்டம்‌. 

பணவிடை - வராகனிலொன்‌ பதி 
னொருபங்கு. 

பணவை - அட்டாலை, ஒரளவு, 
கழுகு, டாண்‌. 

பணறு - பணர்‌. 

பணாங்கனை - வேச. 

பணாபரம்‌ - பாம்பு. 

பணாமகுடம்‌ - பாம்பின்படம்‌. 

பணாமணி - நாகரத்தினம்‌. 

பணாமரம்‌ - கொப்படர்த்தியான 
மரம்‌. 

பணாமுடி - பாம்பின்முடி. 

பணாயிதம்‌ - வணங்கல்‌. 

பணாயை - கடைவீதி, தொழில்‌, 
வியாபாராதாயம்‌. 

பணி - ஆபரணம்‌, ஈகை, எருமை, 
ஏவல்‌,கட்டளை, சொல்‌, தொழில்‌, 
தோற்கருவி, பட்டாடை, பணி 
யென்னேவல்‌, பாம்பு, வார்த்தை. 

பணிகாரத்துத்தி - ஓர்பூடு. 

பணிகாரம்‌ - அப்பவருக்கம்‌. 

பணிக்கம்‌ - திருத்தம்‌. 

பணிக்கன்‌ - உபாத்தியாயன்‌, கூத்து 
முதலியபயிற்றுவோன்‌, கொல்லத்‌ 
தலைவன்‌, நாவிதன்‌. 

பணிக்கு - ஆசான்வேலை, பணிக்கை. 

பணிக்குச்செலுத்துதல்‌ - முற்கந்தம்‌ 
பண்ணுதல்‌. 


பண்டாரக்குரு 


wipro ASA] - Z 173 


பணிக்குதல்‌ - பணித்தல்‌. 

பணிக்கை - செய்கை, நேற்றியான 
செய்கை, பணித்தல்‌. 

பணிசாரகன்‌ - வேலையாள்‌. 

பணிச்சக்கரம்‌ - வேளாண்மைநாட்‌ 
பொருத்தம்பார்க்கு மோர்‌ 
சக்கரம்‌. 

பணிதல்‌ - உண்டல்‌, குறைதல்‌, தாழ்‌ 
தல்‌, வணங்கல்‌, இஃது புண்ணிய 
மொன்பதினொன்று, வளைதல்‌. 

பணிதானம்‌ - தோத்திரஞ்செய்தல்‌. 

பணிதி - பணதி. 

பணித்தட்டார்‌ - பொற்கொல்லர்‌. 

பணித்தல்‌ - ஏவுதல்‌, கட்டளையிடல்‌, 
குறைத்தல்‌, கொடுத்தல்‌, சொல்லல்‌, 
தாழ்த்தல்‌. 

பண்புமறிநிலை - ஒரலங்காரம்‌, அஃது 
ஒன்றன்குணத்தை மற்றொன்றற்‌ 
குரைத்தல்‌. 

பண்புவமை - ஒன்றன்‌ பண்பைமற்‌ 
றொன்றிற்‌ கொப்பிபடவது. 

பணிப்படுத்துதல்‌ - அலங்கரித்தல்‌, 
செப்பனிடுதல்‌. 

பணிப்பிரியம்‌ - காற்று. 

பணிப்பு - பணிதல்‌. 

பணிப்பெண்‌ - குற்றேவற்காறி. 

பணிமாறுதல்‌ - இரட்டல்‌. 

பணிமுட்டு - தளபாடம்‌. 

பணிமொழி - நல்வார்த்தை. 

பணியல்‌ - வணங்கல்‌. 

பணியாரம்‌ - பணிகாரம்‌. 

பணியார்‌ - பகைவர்‌. 

பணிபினாக்கு - தண்ணீர்விட்டான்‌ 
ய்டு. 

பணிலம்‌ - சங்கு, வலம்புரிச்சங்கு, 
வார்த்தை. 

பணிவிடை - கட்டளை, தொண்டு, 
வேலை. 


பணிவு - தாழ்வு, வணக்கம்‌. 


பணினம்‌ - பாம்பு. 
பணீசுரன்‌ - சேடன்‌. 
பணை - அரசமரம்‌, கிளை, குதிரைப்‌ 


பந்தி, தப்பிதம்‌, 


னேவல்‌, பருமை, பறைப்பொது, 


பணையென்‌ 


பெருமை, மரக்கொம்பு, மருத 
நிலப்பறை, மருதநிலம்‌, முரசு, 
மூங்கில்‌, வயல்‌, விலங்கின்‌ படுக்கை. 

பணைத்தல்‌ - கிளைத்தல்‌, பருத்தல்‌, 
பிழைத்தல்‌. 

பணைத்திராய்‌ - ஓர்‌ பூடு. 

பணைப்பு - களைப்பு, பருமை. 

பணையம்‌ - பணயம்‌. 

பண்‌ - இசைப்பாட்டு, ஊழியம்‌, 
குதிரைக்கல்லணை, சீர்‌, செவ்வை, 
தருதி, நந்தை, நிறை நரம்‌ புள்ள 
வீணை, நீர்நிலை, படுகுழி, பண்‌ 
ணென்னேவல்‌, பாய்மரக்‌ கயிறு, 
மகளீர்கூட்டம்‌. 

பண்கொடி - பிரம்பு. 

பண்செய்தல்‌ - பணிவிடை செய்தல்‌, 
பண்படுத்தல்‌. 

பண்டகசாலை, பண்டசாலை - பொக்க 
சாலை. 


பண்டக சினி - வேச. 
பண்டகேந்திரம்‌ - ஓர்கணிதம்‌. 
பண்டபதார்த்தம்‌ - இரசநிரசவஸ்து. 
பண்டயப்பழிப்பு 
நிந்தித்துரைத்தல்‌. 
பண்டமாற்று - விற்பனவு. 


- தேட்டாக்கூறு, 


பண்டம்‌ - அறிவு, உணவுப்பொருள்‌, 
தானியம்‌, பண்ணிகாரம்‌, பொருள்‌, 
பொன்‌, வயிறு. 

பண்டர்‌ - பாடற்கழ்மக்கள்‌. 

பண்டவறை, பண்டவீடு - பொக்கச 
சாலை. 

பண்டனம்‌ - கவசம்‌, போர்‌. 

பண்டாகி - சேம்பு. 


பண்டாரக்குரு - ஆகமக்குரு. 


174 wipro aA) - Z 


பண்டாரசன்னிதி 


பண்டாரசன்னிதி - ஆதனத்துப்‌ 
பெரியோர்களின்‌ சாத்திர 
விசாரணைத்தலம்‌, ஆதனத்துப்‌ 
பெரியோர்‌ தலைவன்‌. 


பண்டாரச்சொம்‌ - பொதுச்சொம்‌. 
பண்டாரத்தி - பண்டாரப்பெண்‌. 
பண்டாரத்தெரு - இராசதெரு. 
பண்டாரத்தோப்பு - இராசதோட்டம்‌. 
பண்டாரப்பிள்ளை - அதிகாரியினே 
வற்காரன்‌. 
பண்டாரமேளம்‌ - இராசமேளம்‌. 
பண்டாரம்‌ - குங்குமம்‌, சிவனடியான்‌, 


துரைத்தனம்‌, 
பொக்கசம்‌, பொது. 


பலபண்டம்‌்‌, 


பண்டாரவாய்க்கால்‌ - பொதுவாய்க்‌ 
கால்‌. 

பண்டாரவிடுதி - பொ துவிடுதி. 

பண்டாரவூழியம்‌, பண்டாரவேலை - 
பொதுஷழியிம்‌. 

பண்டாரி - பண்டாரம்‌ வயிறும்‌. 

பண்டி - உரோகணிநாள்‌ - வண்டில்‌, 
வயிறு. 

பண்டிகை - திருவிழா, பெருநாள்‌. 

பண்டிதபார்ப்பார்‌ - பார்ப்பாரினோர்‌ 
வகை. 

பண்டிதம்‌ - வித்தை, வைத்தியம்‌. 

பண்டிதன்‌ - சுக்கிரன்‌, புதன்‌, புலவன்‌, 
வைத்தியன்‌. 

பண்டிலன்‌ - தரதன்‌. 

பண்டு - பழமை. 

பண்டுகம்‌ - அசமதாகம்‌. 

பண்டை - கல்வி, ஞானம்‌, பண்டு. 

பண்டையர்‌, பண்டையோர்‌ - முன்னோர்‌. 

பண்ணல்‌ - செய்தல்‌. 

பண்ணவர்‌ - கடவுளர்‌, குருமார்‌, 
திண்ணியர்‌, தேவர்‌, பாடகர்‌, 
முனிவர்‌. 

பண்ணவன்‌ - அருகன்‌, கடவுள்‌, குரு, 
திண்ணியன்‌, தேவன்‌, பாடகன்‌, 


முனிவன்‌. 


பண்ணிகாரம்‌ - அப்பவருக்கம்‌. 
பண்ணியங்கூலம்‌ - பலபண்டம்‌. 
பண்ணியசாலை - 
வியாபாரவீடு. 
பண்ணியஸ்திரீ - வேசி. 
பண்ணியபலத்துவம்‌ - வியாபாரசித்தி. 


அப்பசாலை, 


பண்ணியம்‌ - பலகாரம்‌, பலபண்டம்‌. 

பண்ணியாங்கனை - வே௫. 

பண்ணியாசீவகம்‌ - தடை. 

பண்ணுதல்‌ - செய்தல்‌. 

பண்ணுவர்‌ - குதிரைப்பாகர்‌, யானைப்‌ 
பாகர்‌. 

பண்ணுறுத்தல்‌ - சீர்ப்படுத்தல்‌, வாச 
னங்களை ஆயத்தம்‌ பண்ணல்‌. 

பண்ணை - ஒர்கீரை, சமுசாரம்‌, நீர்‌ 
நிலை, படகு, பனை, மகளீர்‌ 
கூட்டம்‌, மகளீர்‌ விளையாட்டு, 
மருதநிலம்‌, வயல்‌, விலங்கின்‌ 
படுக்கை, விலங்கின்‌ மேற்சேணம்‌. 

பண்ணைக்காரர்‌ - பறையரிற்றலைவர்‌ 
வயற்செய்கைக்காரர்‌. 

பண்ணைக்காரியம்‌ - கமக்காரியம்‌, 
சமுசாரகாரியம்‌. 

பண்ணையாள்‌ - வயல்வேலைகாரன்‌, 
வீட்டுவேலைகாரன்‌. 

பண்ணைவீடு - தானியவீடு, மடைப்‌ 
பள்ளி. 

பண்ணைவைத்தல்‌ - உணவுசமைத்‌ 
தல்‌, பட்குவைத்தல்‌. 

பண்படி - பண்புப்பகுதி. 

பண்படுதல்‌ - ஏவல்செய்தல்‌, சீர்‌ 
திருத்தல்‌, சொற்படி செய்தல்‌. 

பண்படுத்தல்‌ - சர்ப்படுத்தல்‌. 

பண்பாகுபெயர்‌ - பண்பினாலாய 
அக்கப்பெயர்‌ (உம்‌) வரை. 

பண்பி - பண்பையுடைய பொருள்‌. 

பண்பு - குணம்‌, தகுதி, விதம்‌. 

பண்புச்சொல்‌ - உரிச்சொல்‌. 


பதம்‌ wipro agg - 2 175 


பண்புத்தற்கிழமை - பண்பினொற்‌ 

றுமையுடைமை, (உம்‌) கதிர்மணி. 
குணத்தொடு 
குணிக்‌ குடையாகிய வொற்றுமை 


பண்புத்தொகை - 


நயத்தை விளக்கும்‌ ஆகிய வென்‌ 
னும்‌ பண்புருபு தொக்குவருந்‌ 
தொடர்‌ (உம்‌) ஆதிபகவன்‌. 


பண்புப்பெயர்‌ - உரிப்பெயர்‌. 

பண்புரிச்சொல்‌ - பொறிகளாலறியப்‌ 
படுங்குணம்‌, (உம்‌) செம்மை. 

பண்புரைப்பார்‌ - தூதர்‌. 

பதகம்‌ - ஓர்பறவை. 

பதகர்‌ - சண்டாளர்‌. 

பதகளித்தல்‌ - பதறுதல்‌. 

பதகளிப்பு - பதறுகை. 

பதகன்‌ - கீழ்மகன்‌. 

பதக்கம்‌ - மாதாணிவடம்‌, மார்பணியி 
னொன்று. 

பதக்கிரமம்‌ - காலடி. 

பதக்கு - இரண்டுகுறுணி கொண்டது. 

பதக்குட்பதக்கெனல்‌ - அச்சக்குறிப்பு. 

பதக்கெடுதல்‌ - தைரியங்கெடல்‌, 
பதனழிதல்‌. 

பதங்கமம்‌ - பறவைப்பொது,விட்டில்‌. 

பதங்கம்‌ - இரசம்‌, சந்தனம்‌ சாம்‌ 
பிராணி முதலியவற்றி னெடுக்கும்‌ 
பதங்கம்‌, பறவைப்பொது, விட்டில்‌. 

பதங்கன்‌ - சூரியன்‌. 

பதங்கு - குழி, பிளவு. 

பதசம்‌ - சந்திரன்‌, பட்சி, மயிர்ப்புழு. 

பதச்சேதம்‌ பண்ணுதல்‌ - பதமுடி த்தல்‌. 

பதஞ்சலி - சேடன்‌. 

பதஞ்சலியம்‌ - பதஞ்சலி செய்த நூல்‌. 

பதடி - பதர்‌. 

பதணம்‌ - மதிலுண்மேடை, மதில்‌. 

பதத்திரம்‌ - சிறகு. 

பதத்திரி - பறவை. 

பதநியாசம்‌ ஒர்பூடு - காலடி, நடை. 


பதநிறம்‌ - மாங்கிஷ்சிலை. 

பதநீர்‌ - கருப்பநீர்‌. 

பதபஞ்சனம்‌ - சொல்லிலக்கணம்‌, 
சொற்பிரிவு, விளங்கப்‌ பண்ணுதல்‌. 

பதபதெனல்‌ - ஈரடுக்கொலிக்குறிப்பு. 

பதபாதம்‌ - காலடி. 

பதப்படுதல்‌ -சர்ப்படுதல்‌, பக்குவமாதல்‌. 

பதப்படுத்ததுதல்‌ - சீர்ப்படுத்துதல்‌, 
பக்குவப்படுத்துதல்‌. 

பதப்பாடு - மதிலுறுப்பு. 

பதப்புணர்ச்சி - நிலைமொழியீறும்‌ 
வருமொழிமுதலும்‌ இயல்பாயே 
னும்‌ விகாரமாயேணும்‌ புணர்தல்‌. 

பதப்பேறு - பதமுத்தி. 

பதப்பொருட்காட்சியணி - ஓரலங்‌ 
காரம்‌, அஃது உபமானோப 
மேயங்களுளெொன்றின்றரு 
மத்தை ஒன்றினாரோபித்தல்‌. 

பதப்பொருள்‌ - பதவுரை, அஃது 
உரையிலக்கணமைந்தினொன்று. 

பதமம்‌ - சந்திரன்‌, பட்சி, விட்டில்‌. 

பதமழிவு - பதனழிவு. 

பதமுடித்தல்‌ - பகுதி, விகுதி, இடை 
நிலை, சாரியை, சந்தி, விகாரமெனு 
மாறையுங்‌ கொண்டு மொழி 
களைப்‌ பிரித்துக்‌ காண்டல்‌. 

பதமுத்தி - பதவிமுத்தி, பாதமுத்தி. 

பதவியடைதல்‌ - பாதமடைகல்‌. 

பதமை - மிரது, மெத்தனவு. 

பதம்‌ - அடையாளம்‌, அழகு, அறு 
கம்புல்‌, ஆடை, இடம்‌, இன்பம்‌, 
ஈரம்‌, உண்டல்‌, எழுத்தானாய 
பதம்‌, ஒளி, ஓர்‌ மொழியிற்பிர 
கிருதியாய்‌ நிற்பது, கால்‌, காவல்‌, 
குழைவு, கூர்மை, கொக்கு, சிந்து, 
சொல்‌, சோறு, தின்றல்‌, தெரு, 
நாழிகை, பக்குவம்‌, பதவி, பாவி 
னோருறுப்பு, பூரட்டாதி,பொருள்‌, 
பொழுது, முயற்சி, வரிசை, வழி, 
வேஷம்‌. 


176 wipro AGA) - Z 


பதம்பிரித்தல்‌ 


பதம்பிரித்தல்‌ - சொற்பிரிப்புச்‌ செய்தல்‌. 

பதரி - இலந்தை. 

பதரிகாச்சிரமம்‌ - ஓர்‌ தபோவனம்‌. 

பதர்‌ - அறிவீனன்‌, சப்பட்டை, 
பலனற்றது. 

பதலம்‌ - பதனம்‌. 

பதலை - ஓர்கட்பறை, குண்டான்‌, 
சிறுமலை, மத்தளம்‌, மரக்கலம்‌, 
மலை, வாயகன்றபறை. 

பதல்‌ - வதிள்‌. 

பதவி - இடம்‌, உலகம்‌, கதி, செல்வம்‌, 
நிலை, நிலைபரம்‌, வழி, ஒழுங்கு. 

பதவியகுணம்‌ - மெத்தெனவு. 

பதவியடைதல்‌ - கதியடை தல்‌. 

பதவியது - சாதுவானது, மிருது 
வானது. 

பதவியல்‌ - பதப்புணர்ச்சியிலக்கணம்‌. 

பதவியன்‌ - சாதுவானவன்‌. 

பதவு - புல்‌. 

பதவுரை - சொற்றோறுமுரைக்கும்‌ 
பொருள்‌. 

பதவை - வழி. 

பதறல்‌, பதறுதல்‌ - தளம்புதல்‌, நடுங்கல்‌, 
விரைதல்‌. 

பதனகேந்தரம்‌ - அக்ககன்னம்‌. 

பதனகேந்திரம்‌ - உதயத்திலிருந்து 
நாலாம்‌ ஏழாம்‌ பத்தாமிடம்‌. 

பதனம்‌ - இறக்குதல்‌, களைதல்‌, 
தாழ்தல்‌, பாவம்‌, பேணம்‌, போதல்‌, 
விழுதல்‌, இறக்கம்‌. 

பதனழிதல்‌ - ஊறழ்த்தல்‌. 

பதனழிவு - ஊற்ப்பு. 

பதனி - பதநீர்‌. 

பதனிடுதல்‌ - பதமையாக்கல்‌. 

பதன்‌ - பக்குவம்‌, பதம்‌. 

பதன்படுதல்‌ - பக்குவமாதல்‌, பதமை 
யாதல்‌, பாகமாதல்‌. 


பதாகன்‌ - பதாகையுடையோன்‌. 


பதாகினி - படை. 

பதாகை - அடையாளம்‌, அதிட்டம்‌, 
கூத்தினோர்விகற்பம்‌, விருதுக்‌ 
கொடி. 

பதாசனம்‌ - பாதபடி. 

பதாசி - பதாதி. 

பதாதி - அமைதியின்மை, ஏதுமற்ற 
வன்‌, காலாள்‌, சேனைத்தொகை 
பத்தினொன்று, அஃது ஓர்‌ தேரும்‌ 
ஓர்‌ யானையும்‌ மூன்று பரியும்‌, 
ஐந்து காலாளுங்‌ கொண்டது. 

பதாரம்‌ - காவிற்றுகள்‌, தெப்பம்‌. 

பதார்த்தசாரம்‌ - வைத்தியசாத்திரத்து 
ளொன்று, அஃது பதார்த்தங்‌ 
களின்‌ குணத்தைச்‌ சொல்வ னு. 

பதார்த்தம்‌ - கறி, பதப்பொருள்‌, 
பாக்கியம்‌, பொருள்‌, போசன 
வஸ்து. 

பதார்த்தசிந்தாமணி - பதார்த்தசார 
நூல்‌. 

பதி - அரசன்‌, இடம்‌, ஊர்‌, எப்‌ 
பொருட்குமிறைவன்‌, ஒளி, 
கடவுள்‌, குதிரை, குரு, கொழுநன்‌, 
சிவன்‌, தலைவன்‌, பட்டினம்‌, 
பதித்தல்‌, பதியென்னேவல்‌, பதிவு, 
மருதநிலத்தூர்‌, மூத்தோன்‌, வீடு, 
வேர்‌. 

பதிகம்‌ - பத்துச்செய்யுளான்‌ முற்றுப்‌ 
பெறுமோர்பிரபந்தம்‌, பாசி, 
பாயிரம்‌. 

பதிகன்‌ - வழிச்செல்வோன்‌. 

பதிக்கினி - புருஷனைக்கொல்லி. 

பதிசத்திசாலம்‌ - சவசத்திமாயை. 

பதிசாத்திரம்‌ - பதிநூல்‌. 

பதிசேவை-புருஷனுக்குக்‌ கீழ்ப்படிதல்‌. 

பதிஞானம்‌ - தேவவறிவு, துறவு. 

பதிதபாவனன்‌ - பதிதர்களின்‌ பாதித்‌ 
தியத்தைப்‌ பரிகரிக்றெவன்‌. 

பதிதம்‌ - கூத்தினோர்‌ விகற்பம்‌, 
தவறு. 


பதினெண்பாடை 


wipro ASA] - Z 177 


பதிதல்‌ - அழுந்துதல்‌, எழுத்துப்‌ 
பதிதல்‌, ஒடுங்குதல்‌, கீழ்ப்படிதல்‌, 
தங்குதல்‌, தாழ்தல்‌, பள்ளமாதல்‌. 

பதிதன்‌ - குலஞ்சமைய முதலிய 
வொழுக்கத்திற்றவறினோன்‌. 

பதித்தல்‌ - அழுத்தல்‌, எழுதல்‌, தரித்‌ 
தல்‌, தாழ்த்தல்‌, பள்ளமாக்கல்‌, 
புதைத்தல்‌, வைத்தல்‌. 

பதித்திரி - உலைத்துருத்தி. 

பதிநிச்சயம்‌, பதிநிண்ணயம்‌, பதி 
நிதானம்‌, பதிநியமம்‌ - வஸ்து 
நிச்சயம்‌. 

பதிநூல்‌ - கடவுளது தன்மையை 
விளக்கு நூல்‌. 

பதிபடை - ஒளித்திருக்கும்‌ படை. 

பதிப்பிரஞ்ஞன்‌ - வழிபறித்தவன்‌. 

பதிப்பிராணை - பத்தினி. 

பதிப்பு - பதித்தல்‌. 

பதிம்பரை - சுவயமவரை. 

பதியம்‌ - பதிக்கப்பட்ட நாற்று, 


பத்துச்‌ செய்யுளான்‌ முடியும்‌ 
பிரபந்தம்‌, பாசி, பாசிப்பூடு. 


பதிரன்‌ - செவிடன்‌. 

பதில்‌ - வதிள்‌. 

பதிவத்தினி - மங்கலை. 

பதிவாககன்‌ - சுமைகாரன்‌. 

பதிலிடை - ஒளித்திருக்குமிடம்‌. 

பதிவிரதம்‌ - கற்புத்தவறாமை. 

பதிவிரதாதருமம்‌, பதிவிரதா புண்ணியம்‌, 
பதிவிரதாவிரதம்‌ - கற்புநெறி. 

பதிவிரதாபத்தினி - பதிவீரதை. 

பதிவிரகி, பதிவிரதை - கற்புடையாள்‌. 

பதிவிருத்தல்‌ - ஒளியில்‌ மறைந்திருத்தல்‌. 

பதிவு - பதிதல்‌. 

பதிவைத்தல்‌ - நாற்றுப்பதித்தல்‌, வேர்‌ 
வைத்தல்‌. 

பதிற்றந்தாதி - ஓர்பிரபந்தம்‌, அஃது 
பத்துவெண்பாவும்‌ பத்துக்‌ கலித்‌ 


துறையுந்தோன்ற வந்தாதித்துப்‌ 
பாவெனது. 
பதிற்றுப்பத்து - நறு. 
பதினாயிரம்‌ - ஒரெண்‌. 
பதினாலுலோகம்‌ - கழமேழுலகு மேலே 
முலகு, அவை அதலம்‌, விதலம்‌, 
சுதலம்‌, தராதலம்‌, இரசாதலம்‌, 
மகாதலம்‌, பாதலம்‌, இவை ஏழுங்‌ 
கீழுலகு பூலோகம்‌, புவலோகம்‌, 
சுவலோகம்‌, சன லோகம்‌, தபோ 
லோகம்‌, மகலோகம்‌, சத்திய 
லோகம்‌ இவையேழு மேலுலகு. 
பதினாறுகோணம்‌ - எட்டுத்திசை 
யுமதினுள்ளந்‌ தராளமெட்டும்‌. 
பதினெண்கணம்‌ - பதினெண்‌ கூட்டம்‌, 
அவர்‌ அசுரர்‌, அந்தரர்‌, அமரர்‌, 
ஆகாயவாசிகள்‌, இயக்கர்‌, உரகர்‌, 
கருடர்‌, காத்தருவர்‌, கிம்புருடர்‌, 
கின்னரர்‌, சித்தர்‌, நிருதர்‌, பூதா, 
பைசாசர்‌, போக பூமியர்‌, முனிவர்‌, 
விஞ்சையர்‌, வித்தியாதரர்‌. 
பதிணெண்குடிமை - ஓடாவி, கன்னார்‌, 
குயவர்‌, கொல்லர்‌, கோவியர்‌, 
சிவியார்‌, தச்சர்‌, தட்டார்‌, பள்ளர்‌, 
பாணர்‌, மாலைக்காரர்‌, மூவாணி 
பர்‌, வண்ணார்‌, வலையர்‌, வெட்டி 
யான்‌. 
பதினெண்ணுபபுராணம்‌ - பதினெண்‌ 
புராணத்துமெடுத்து ஆக்கியோர்‌ 
பெயராய்‌ வழங்குஞ்சார்பு நூல்‌, 
அவை, ஆங்கிரம்‌, உசனம்‌, கபிலம்‌, 
காளி, சனற்குமாரம்‌, சாம்பவம்‌, 
சிவதன்மம்‌, செளரம்‌, துருவாசம்‌, 
நந்தி, நாரசிங்கம்‌, நாரதீயம்‌, பரா 
சரம்‌, பாற்கவம்‌, மாரீசம்‌, மானவம்‌, 
வாசிட்ட லைங்கம்‌, வாருணம்‌. 
பதினெண்பாடை - பதினெண்‌ தேசத்‌ 
தார்க்குரியயாஷை, அவை 
அங்கம்‌, அருணம்‌, கலிங்கம்‌, காம 
போசம்‌, கொங்கணம்‌, கோசலம்‌, 
கெளசிகம்‌, சாவகம்‌, சிங்களம்‌, 
சிந்து, சீனம்‌, சோனகம்‌, திரவிடம்‌, 


178 wipro AGA) - Z 


பதினெண்புராணம்‌ 


துளுவம்‌, பட்பரம்‌, மகதம்‌, 
மராடம்‌, வங்கம்‌. 

பதினெண்புராணம்‌ - சிவபுராணம்‌ 
பத்தும்‌, விட்டுணுபுராண நான்‌ 
கும்‌, பிரமபுராணமிர்ண்டும்‌, 
அக்கினிபுராணமொன்றும்‌, சூரிய 
புராண மொன்றுமாம்‌, இவை 
முறையே, இலிங்கம்‌, காந்தம்‌, 
கூர்மம்‌, சைவம்‌, பிர மாண்டம்‌, 
பெளடிகம்‌, மச்சியம்‌, மார்க்கண்‌ 
டேயம்‌, வாரகம்‌, வாமனம்‌, 

காரூடம்‌, வரதீயம்‌, பாகவதம்‌, 

வைணவம்‌, பதுமம்‌, பிரமம்‌, 
அக்கினேயம்‌, பிரமகை வர்த்தம்‌. 

பதுக்கம்‌ - பதுக்குந்தன்மை. 

பதுக்காய்‌ - ஒர்குருவி, வளர்ச்சியற்றது. 

பதுக்குதல்‌ - மறைத்தல்‌. 

பதுக்கை - சிறுதிட்டை, சிறுதூறு, 
பாறை. 

பதுங்கலன்‌ - பதுங்கி. 

பதுங்கல்‌, பதுங்குதல்‌ - ஒளித்தல்‌. 

பதுங்கி - பின்னிற்பவன்‌. 

பதுமநாபன்‌, பதுமநாபி - விட்டுணு. 


பதுமநிதி - 
கிடக்கும்‌ பொன்‌, அஃது இந்திர 
னிருவகை நிதிகளினொன்று, 
குபேரனவநிதிகளினுமொன்று. 


தாமரையுருவாய்க்‌ 


பதுமபந்து - சூரியன்‌, தேனி. 

பதுமம்‌ - நயம்‌, ஓர்குளிகை, கோடா 
கோடி, சோதிநாள்‌, தாமரை, 
பதினென்புராணத்தொன்று, 


முடியுறுப்பைந்தினொன்று, 
யானைத்‌ துதிக்கைப்‌ பொறி. 


பதுமயோனி - பிரமன்‌. 

பதுமராகம்‌ - நவமணியினொன்று. 

பதுமரேகை - கையிரேகையினொன்று. 

பதுமலாஞ்சனன்‌ - அரசன்‌, குபேரன்‌, 
சூரியன்‌, பிரமன்‌. 

பதுமலாஞ்சனை - இலக்குமி, சரசுபதி. 

பதுமவீசம்‌, பதுமாக்கம்‌ - தாமரைக்‌ 
கொட்டை. 


பதுமன்‌ - அட்டநாகத்தொன்று, 
இராமன்‌, ஓர்‌ சக்கெவத்தி, பிரமன்‌. 
பதுமாசனம்‌, பதுமாதனம்‌ - அட்டாங்‌ 
கயோகாசனத்‌ தொன்று, அஃது, 
இருதொடை மேலுமிரண்டுள்ளங்‌ 
காலையு மாறித்தோன்ற வைத்‌ 
திருத்தல்‌. 
பதுமாந்தரம்‌ - தாமரையிதழ்‌. 
பதுமினி - கூத்தினோர்விகற்பம்‌, நால்‌ 
வகைப்‌ பெண்களினொருத்தி. 
பதுமை - இலக்குமி, காளி, பதிமை. 
பதிமைகதை - பாவையின்‌ கதை. 
பதைத்தல்‌ - பதைப்பு. 
பதைபதைத்தல்‌, 
மிகப்பதைத்தல்‌. 
பதைப்பு - இரக்கம்‌, பதகளிப்பு, பதறுதல்‌. 
பதோதகம்‌ - பாதப்பிரட்சாளனநீர்‌, 


பதைபதைப்பு - 


வழிக்கரையிற்றண்ணீர்‌. 

பத்தகாரன்‌ - சமையற்காரன்‌. 

பத்தகேசரி - கருப்பூரம்‌. 

பத்தசந்தம்‌ - போசனப்பிரியம்‌. 

பத்தசனம்‌ - தொண்டர்‌. 

பத்தசை - அமுதம்‌. 

பத்ததி - ஒழுங்கு, கிரியைகளை 
விதிக்கிற நூல்‌, சொற்பயன்‌, வழி. 

பத்தம்‌ - உணரா, உண்மை, கட்டு. 

பத்தரூபி - கருப்பூரம்‌. 

பத்தர்‌ - தட்டார்‌, தேவதொண்டர்‌ 
வத்தகர்‌. 

பத்தல்‌ - ஓர்‌ பாத்திரம்‌, நீரிறைக்கும்‌ 
பத்தல்‌, யாழினோருறுப்பு. 

பத்தனம்‌ - பட்டணம்‌. 

பத்தன்‌ - அன்புடையோன்‌. 

பத்தா - கணவன்‌. 

பத்தாசு, பத்தாயம்‌ - மஞ்சி. 

பத்தி - அடைப்பு, அன்பு, ஒழுக்கம்‌, 
ஒழுங்கு, தொண்டு, நம்பிக்கை, 
நிரை, பங்கு, பதாதி, முறைமை, 
வழிபாடு, வீட்டிறப்பு, நடை. 


பத்தினிப்பிள்ளை 


wipro ASA] - Z 179 


பத்திகாண்டிகர்‌ - மூவகைப்பக்குவரி 
லொருவர்‌ அவர்நேசப்பெருக்க 
முடையோர்‌. 

பத்திசூலம்‌ - ஒர்‌ நோய்‌. 

பத்திச்சுவாலகர்‌ - கடவுளைப்பற்றிய 
பத்தியிற்‌ சுவாலிப்போர்‌. 

பத்திபங்காரம்‌ - ஆற்றுநீர்ப்பாய்ச்சல்‌. 

பத்திபாய்தல்‌ - பிரதிலிம்பித்தல்‌. 

பத்திமார்க்கம்‌ - பத்திநடை. 

பத்திமான்‌ - பத்தியுடையோன்‌. 

பத்திமை - அன்புடைமை, ஒழுக்க 
முடைமை, தேவபத்தியுடைமை. 

பத்தியகாரி - சிறுகீரை. 

பத்தியம்‌ - ஆரியம்‌, தெலுங்கு, 
இவற்றின்‌ பிரபந்தம்‌, இதம்‌, கடு, 
தமிழ்‌, போசனம்‌, மருந்திற்கிசைந்த 
புசிப்பு, பாடல்‌. 

பத்திரகம்‌ - இலை, இறகு, சந்தனம்‌ 
பூசுதல்‌. 

பத்திரகாகலம்‌, பத்திரகாகலை - 
புல்சிறகடித்தெழுமொலி. 

பத்திரகாளி - ஓர்‌ தேவதை. 

பத்திரகும்பம்‌ - முடிசூட்டுக்குச்‌ சலம்‌ 
பூரித்த கும்பம்‌. 

பத்திரதாரகம்‌ - சட்டவாள்‌. 

பத்திரநாடிகை - இலைநரம்பு. 

பத்திமதை - இரேபதி, உத்திரட்டாதி. 

பத்திரம்‌ - அதிட்டம்‌, அம்பிறகு, 
அம்பு, அழகு, இரும்பு, இலை, 
இறகு, உறுதிப்பத்திரம்‌, எருது, 
குறிச்சி, குற்றுவாள்‌, சந்தோஷம்‌, 
செல்வம்‌ திரட்சி, திருமுகம்‌, 
நன்மை, படை பத்திரவாகரணம்‌, 
புத்தகத்தி னொற்றை, பூவிதழ்‌ 
பேணம்‌, பொன்‌, மலை, முடியு 
றுப்பு, வாகனம்‌. 

பத்திரயெளவனம்‌ - தளிர்‌. 

பத்திரரதம்‌ - பட்‌ ௫. 

பத்திரரேணு - ஐராபதம்‌. 

பத்திரவாகம்‌ - அம்பு, பட்‌. 


பத்திரவாகரணம்‌ - விட்டிக்கரணம்‌. 

பத்திரவாகன்‌ - சீட்டோலை கொண்டு 
போவோன்‌. 

பத்திரன்‌ - சிவன்‌, வீரபத்திரன்‌. 

பத்திராகரணம்‌ - செளளஞ்‌ செய்தல்‌. 

பத்திராசனம்‌ - அட்டாங்கயோகத்‌ 
தோராசனம்‌, அஃது பீகத்தின்‌ 
கழ்ச்சவனிடத்திரு காற்பாட்டை 
யும்‌ வைத்தவ்‌ விருபதத்தையு 
மிருகை யாலிறுகப்‌ பிடித்தசையா 
திருத்தல்‌, இராசாசனம்‌. 

பத்திராசனர்‌ - வானோர்நவகணத்‌ 
தொருவர்‌, அவர்‌ கடவுளாதனத்‌ 
தைப்புகழ்ந்துறைவோர்‌. 

பத்திராசிரயம்‌ - சந்தனம்‌. 

பத்திராசுவம்‌ - நவகண்டத்தொன்று. 

பத்திராஞ்சனம்‌ - மை. 

பத்திராட்சம்‌ - வீரபத்திரமணி. 

பத்திராதனம்‌ - பத்திராசனம்‌. 

பத்திராத்தியம்‌ - திப்பிலிமூலம்‌. 

பத்திராத்துமசம்‌ - வாள்‌. 

பத்திரி - அம்பு, இலை, காளி, குதிரை, 
பறவை. 

பத்திரிகை - இலை ஒற்றை, ஓலை 
யுறுதி, திருமுகம்‌. 

பத்திரை - அவுரி, இரண்டாம்‌, ஏழாம்‌ 
பன்னிரண்டாந்திதி, கங்கை, காளி, 
கீரிபுரண்டான்‌ பூம்‌, நற்பசு, 
மஞ்சள்‌. 

பத்திரைகேள்வன்‌ - வீரபத்திரன்‌. 

பத்திரோதகம்‌ - இலையினீர்‌. 

பத்திரோல்லாசம்‌ - இலைத்தளிர்‌. 

பத்திவான்‌ - பத்தன்‌. 

பத்தவிசுவாசம்‌ - உறுதியான நம்பிக்கை. 

பத்திவைராக்கியம்‌ - தெய்வபத்தியிற்‌ 
பிடிவாதம்‌. 

பத்தினி - இல்லாள்‌, கற்புடையாள்‌. 

பத்தினித்தனம்‌ - சுற்புநெறி. 

பத்தினிப்பிள்ளை - குடிப்பிள்ளை. 


180 wipro AGG) - Z 


பத்து 


பத்து - ஒரெண்‌, பாதம்‌. 

பத்துக்காலோன்‌ - நண்டு. 

பத்தை - வகிர்‌. 

பஸமம்‌ - பற்பம்‌, பற்மம்‌. 

பந்தகம்‌ - கட்டு. 

பந்தடித்தல்‌ - பந்தெறிதல்‌. 

பந்ததயிலம்‌ - பந்தமெரித்திறக்கு 
மெண்ணெய்‌. 


பந்தம்‌ - அழகு, உண்டை, உறவு, கட்டு, 
கயிறு, கைவிளக்கு, தளை, இஃது 


யாப்புறுப்‌ 
திரட்சி, தீக்கொளுத்தும்‌ பந்து, 
பந்து, பிணைப்பு, பெருந்துருத்தி, 
மதில்‌, மயிர்முடி, முடிச்சு, முறை, 
விலக்கு. 


பெட்டினொன்று 


பந்தயங்கட்டுதல்‌ - ஓட்டம்‌ வைத்தல்‌. 

பந்தயச்சீட்டு - ஓட்டம்‌ யார்க்குடைய 
தென வெழுதிப்‌ போடுஞ்சீட்டு. 

பந்தயமொட்டுதல்‌ - பந்தயம்‌ பிடித்தல்‌. 

பந்தயம்‌ - ஓட்டம்‌. 

பந்தயித்துவம்‌ - கட்டல்‌. 

பந்தரம்‌ - கரண்ட கபாஷாணம்‌. 

பந்தரி - பிடாலவணம்‌. 

பந்தர்‌ - பட்டினம்‌, பந்தல்‌. 

பந்தல்‌ - ஓடுஞ்சாலை, பந்தர்‌. 

பந்தவரிசை - குதிரைப்பற்‌ பாஷாணம்‌. 

பந்தவிளக்கு - தீவத்தி, பந்தாய்த்‌ 
திரட்டிக்‌ கொளுத்தும்‌ விளக்கு. 

பந்தற்பாடன்‌ - முகடுபதிந்து தாழ்வார 
முயர்ந்தது. 

பந்தனம்‌ - கட்டல்‌, கயிறு, காவல்‌ 
செய்தல்‌, அரைஞாண்‌. 

பந்தனாலையம்‌ - சிறைசாலை. 

பந்தனை - கட்டு, பந்தித்தல்‌, மகள்‌. 

பந்தன்‌ - சீரபந்தபாஷாணம்‌. 

பந்தி - ஒழுங்கு, ஓர்பண்‌, கீர்த்தி, 
குதிரையானை முதலிய நிற்குஞ்‌ 
சாலை, கூட்டம்‌, சபை, பந்தி 
யென்னேவல்‌. 


பந்தித்தல்‌ - கட்டல்‌. 

பந்தத்திரம்‌ - நேயம்‌. 

பந்திபோசனம்‌ - பலரையுஞ்‌ சேர 
வைத்துப்‌ புசித்தல்‌. 

பந்திப்பாய்‌ - மிகவொடுங்கி நீண்ட 
பாய்‌. 

பந்திரு பாவனன்‌ - சுங்கைமான்‌. 

பந்திவஞ்சனை - பந்திபரிமாறுதலில்‌ 
வஞ்சித்தல்‌. 

பந்து - உறவு, எறியும்‌ பந்து, 
சகோதரன்‌, சினேகிதன்‌, திரட்சி, 
திரிகை, மட்டத்துருத்தி. 

பந்துக்கட்டு - பலரையுமொன்றாய்ச்‌ 
சேர்த்துக்‌ கொள்ளல்‌, போலி, 
வெளிவராது மறைத்தல்‌. 

பந்துசனம்‌ - வமிசம்‌. 

பந்துத்துவம்‌ - இனச்சேர்வு. 

பந்துரம்‌ - அழகு. 

பந்துவராளி - ஓர்‌ பண்‌. 

பந்தையம்‌ - பந்தயம்‌. 

பபதி - சந்திரன்‌. 

பபீதி - ஏகபாத்திரபானம்‌. 

பப்பரப்புளி - பெருக்கமரம்‌. 

பப்பரம்‌ -தேயமைம்பத்தாறினொன்று, 
பதினெண்பாடையி னொன்று, 
பருப்பம்‌. 

பப்பறர்‌ - பப்பரதேசத்தார்‌. 

பப்பரவன்‌ - பருத்தது. 

பப்பரவாகன்‌ - அருச்சுனனுக்குச்‌ 
சித்திராங்கதையிடத்திற்‌ பிறந்த 


பிள்ளை. 

பப்பளிச்சேலை - ஓர்வகைவன்னச்‌ 
சேலை. 

பப்பாதி - பாதிபாதி. 

பப்பு - ஒப்பு, பரப்பு. 

பப்புவர்‌ - புகழ்வோர்‌. 

பமரம்‌ - பேரொலி. 


பம்‌ - ரெகம்‌, விண்மீன்‌. 


பயிர்த்தல்‌ 


wipro ASA] - Z 181 


பம்பரத்தி - ஆடுமாலை. 

பம்பரமாட்டுதல்‌ - அலைக்கழித்தல்‌, 
பம்பரஞ்சுழற்றுதல்‌. 

பம்பரம்‌ - ஓர்‌ விளையாட்டுக்கருவி. 

பம்பல்‌ - ஆரவாரம்‌, பம்புதல்‌, மிகுதி, 
வலி. 

பம்பளபளோ - இனமைசக்குறிப்பு 
மொழி. 

பம்புதல்‌ - ஆரவாரித்தல்‌, எழுச்சி, 
நெருங்கல்‌, பரவல்‌, பொலிதல்‌. 

பம்பை - ஓர்‌ நதி, ஓர்‌ வாச்சியம்‌, 
சுருண்டமயிர்‌, முல்லைநிலப்‌ 
பறை. 

பம்மல்‌ - செம்முதல்‌, பொருத்திக்‌ 
கட்டுகை, மந்தாரம்‌, மந்திப்பு, 
மூடுதல்‌. 

பம்மாற்று - வெருட்டு, வெளிவேடம்‌. 

பம்முதல்‌ - பம்மல்‌. 

பம்மை - சித்திரப்பாவை. 

பயங்கரம்‌ - அச்சம்‌. 

பயசம்‌, பயசு - நீர்‌, டால்‌. 

பயசுபம்‌ - பூனை. 

பயணங்கட்டுதல்‌ - பிரயாணத்துக்‌ 
காயத்தம்‌ பண்ணல்‌. 

பயணம்‌ - பிரயாணம்‌. 

பயத்தல்‌ - கொடுத்தல்‌, பிறப்பித்தல்‌. 

பயந்தாள்‌ - தாய்‌. 

பயந்தான்‌, பயந்தோன்‌ - பிதா. 

பயபத்தி - ஒடுக்கவணக்கம்‌. 

பயப்படல்‌ - அஞ்சல்‌. 

பயப்பாடு - அச்சம்‌. 

பயப்பு - சருபை, தேமல்‌, நிறம்‌, பசப்பு. 

பயம்‌ - அச்சம்‌, அஃது, சுபாவக்‌ 
குணமொன்பதினொன்று, குளம்‌, 
சுதை, நீர்‌, பயன்‌, பால்‌, பிரமா, 
மாயையாக்கை பதினெண்‌ 
குற்றத்து மொன்று. 

பயம்பு - பள்ளம்‌, யானைபடுகுழி. 


பயல்‌ - சரிபாதி, பள்ளம்‌, பையல்‌. 


பயனி - பசளி. 

பயனை - பசளை. 

பயறி - ஓர்‌ குருநோய்‌. 

பயறு - ஓர்‌ தானியம்‌, சித்திரைநான்‌. 


பயனிலசொல்லல்‌ - பிரயோசன 
மில்லாத பேச்சுப்பேசல்‌, இஃது 
வாக்கின்றிக்‌ குணநான்கி 
னொன்று. 


பயனிலாள்‌ - வேச. 

பயனிலி - வீணன்‌. 

பயனிலை - பயன்‌ முடிவு. 

பயனுரைத்தல்‌ - உரைசொல்லல்‌. 

பயனுவமம்‌ - பிரயோசனத்தையே 
யுவமையாய்ச்‌ சொல்லுவது (உம்‌) 
மாரி வண்கை. 

பயன்‌ - அகலம்‌, சொல்லுரை, நீர்‌, 
பலன்‌, பால்‌. 


பயன்சொல்லுதல்‌ - வியார்த்தி 
பண்ணல்‌. 
பயன்படச்சொல்லல்‌ - பிரயோ 


சனந்தரச்‌ சொல்லல்‌, அஃது 
வாக்கினற்குணநான்கினொன்று. 

பயன்படுசொல்‌ - பிரயோசனந்தரு 
சொல்‌. 

பயன்படுதல்‌ - பிரயோசனமாகதல்‌. 

பயன்முடிவு, பயன்முற்று - பொருளின்‌ 
முடிவு. 

பயாபகன்‌ - அரசன்‌. 

பயானகம்‌ - அச்சம்‌, இராகு, புலி. 

பயிக்கம்‌ - பிச்சை. 

பயித்தியம்‌ - பைத்தியம்‌. 

பயிந்தரி - ஏகம்பபாஷாணம்‌. 

பயிரங்கம்‌ - அறிக்கைப்பத்திரம்‌. 

பயிரி - ஓர்‌ கீரை, ஓர்‌ வசூரி. 

பயிரேறுதல்‌ - பயிர்ப்படல்‌. 

பயிர்‌ - இமும்பயிர்‌, ஒலி, பயில்‌, 
பறவைக்குரல்‌, புல்‌, விலங்கொலி. 

பயிர்த்தல்‌ - ஒலித்தல்‌. 


182 wipro AGG) - Z 


பயிர்ப்பங்கு 


பயிர்ப்பங்கு - செய்கைப்பங்கு. 

பயிர்ப்பு - அசுத்தம்‌, குற்சிதம்‌, இது 
மகடுூஉக்குணநான்கினொன்று. 

பயிலல்‌, பயிலுதல்‌ - சொல்லுதல்‌, 
பிடித்தல்‌, பழகல்‌. 

பயில்‌ - சைகை, சொல்‌, பயிலென்‌ 
னேவல்‌, பழக்கம்‌, பாதி. 

பயில்விடுதல்‌ - பயில்காட்டுதல்‌. 

பயில்வு - பயிற்சி. 

பயிறல்‌ - ஒலித்தல்‌, கூடுதல்‌, சொல்லு 
தல்‌, பயிலுதல்‌, பேசலாலெழு 
மொலி. 

பயிற்சி - பழக்கம்‌. 

பயிற்பேச்சு - யூகப்பேச்சு. 

பயிற்றுதல்‌ - படிப்பித்தல்‌, பழக்குதல்‌. 

பயினி - ஓர்‌ மரம்‌. 

பயின்‌ - உட்‌ படுகுருத்து, பிசின்‌. 

பயோகடம்‌ - தீவு. 

பயோகனம்‌ - ஆலாங்கட்டி. 

பயோதசம்‌ - சமுத்திரம்‌, நீர்ப்பிரிவு, 
முகில்‌. 

பயோததி - சமுத்திரம்‌. 

பயோதம்‌ - முகில்‌. 

பயோதரப்பத்து - ஓர்‌ பிரபந்தம்‌, 
அஃது, முலையினைப்பத்துச்‌ 
செய்யுளாற்‌ கூறுவது. 

பயோதரம்‌ - கடல்‌, கரும்பு, பால்‌, 
முலை, மேகம்‌. 

பயோநிதி - சமுத்திரம்‌. 

பயோவிரதம்‌ - ஓர்மாதவரைபசுக்‌ 
கோட்டத்‌ துறைந்து பால்‌ மாத்திர 
முண்டு செய்யுமோர்‌ விரதம்‌. 

பய்யன்‌ - பையன்‌. 

பரகதி - முத்தி. 

பரகளத்திரம்‌ - பிறர்மனையாள்‌. 

பரகளத்திராலிகமனம்‌ - விபசாரம்‌ 
பண்ணுதல்‌. 

பரகாயப்பிரவேசம்‌ - கூடுவிட்டுக்‌ 
கூடுபாய்தல்‌, அஃது கலைஞான 
மறுபத்து நான்கினொன்று. 


பரகாயம்‌ - பிறசா£ீரம்‌. 

பரகாரியம்‌ - பிறகாரியம்‌. 

பரகிதம்‌ - நுட்பமாகக்‌ கணிக்கப்‌ 
பட்டது, பிறர்க்கு நன்மையானது. 

பரக்கம்‌ - பரத்தல்‌. 

பரங்கி - இலவுங்கம்‌. 

பரசஞ்சகம்‌ - ஆன்மா. 

பரசதம்‌ - பலநூறு. 

பரசமயம்‌ - பிறச்சமையம்‌. 

பரசமயி - பிறச்சமயி. 

பரசம்‌ - ஒரிரத்தினம்‌. 

பரசாதி - அன்னியசாதி. 

பரசிராமன்‌ - மழுவுடையிராமன்‌, 
இவன்‌ சமதத்கினியு மிரேணுகை 
யுந்தந்தை தாயாகத்‌ திருமாலவ 
தரித்தது. 

பரசிவம்‌, பரசிவன்‌ - கடவுள்‌. 

பரசு - கோடாலி, பரசென்னேவல்‌, 
மழு. 

பரசகம்‌ - மோட்சானுபவம்‌. 

பரசுதல்‌ - துதித்தல்‌. 

பரசுபாணி - சிவன்‌, பரசிராமன்‌, 
விநாயகன்‌. 

பரசுவதம்‌ - பரசு. 

பரசுவம்‌ - பிறர்பொருள்‌. 

பரசூதனன்‌ - சிவன்‌, பரசிராமன்‌. 

பரஞானம்‌ - பதிஞானம்‌. 

பரஞ்சம்‌ - செக்கு, துரை, வாணுதி. 

பரஞ்சனன்‌, பரஞ்சேயன்‌ - வருணன்‌. 

பரஞ்சுடர்‌, பரஞ்சோதி - சுயம்பிரகாசக்‌ 
கடவுள்‌. 

பரடு - கரடு. 

பரணம்‌ - கவசம்‌, சம்பளம்‌, தாங்குதல்‌, 
பட்டுச்சீலை, பாரம்‌. 

பரணி - அணிகலச்செப்பு, ஏரி, ஓர்‌ 
நாள்‌, ஓர்பாத்திரம்‌, ஓர்பிரபந்தம்‌, 
அஃது ஆயிரங்களிற்றைக்‌ கொன்ற 


வீரனைத்‌ தலைமகனாகக்‌ 


பரந்தவடிவு 


wipro ASA] - Z 183 


கொண்டு கடவுள்‌ வாழ்த்தும்‌ 
கடைதிறப்பும்‌ பாலைநிலமுங்‌ 
காளி கோவிலும்‌ பேய்களோடு 
காளியுங்காளி யோடு பேய்களுஞ்‌ 
சொல்லத்தான்‌ சொல்லக்‌ கருதிய 
தலைவன்‌ சர்த்திவிளங்கலும்‌ அவன்‌ 
வழியாகப்‌ புறப்பொரு டோன்ற 
வெம்போர்‌ வழங்க விரும்பலு 
மென்றிவை யெல்லா மிருசரடி 


முச்சீரடி யொழித்‌ தொழிந்த 
மற்றையடிகளானீர்டிப்‌ பஃறா 


மழிசையாற்‌ பாடுவது, மதகு. 
பரண்‌ - இதணம்‌. 
பரண்டை - கணைக்கால்‌. 
பரதகண்டம்‌ - நவகண்டத்தொன்று. 
பரதசாத்திரம்‌ - நடனநூல்‌. 
பரதநாட்டியசபை - கூத்துக்களரி. 
பரதநூல்‌ - பரதசாத்திரம்‌. 
பரதந்திரம்‌ - சுதந்திரமின்மை. 
பரதபித்தல்‌ - பரிதபித்தல்‌. 
பரதமோகனநாட்டியம்‌ - பரதமுறைப்‌ 
படியாடுங்கூத்து. 
பரதமோகினி - நாடக. 
பரதம்‌ - இலட்சங்கோடி கோடா 
கோடி, கூத்து, நவகண்ட த்தொன்று, 
பரதறநூல்‌. 
பரதர்‌ - நெய்தனிலமாக்கள்‌, வைசியர்‌. 
பரதவசந்தன்‌ - ஓர்‌ கூத்து. 
பரதவருடம்‌ - பரதகண்டம்‌. 
பரதவித்தை - பரதசாத்திரம்‌. 
பரதனம்‌ - பிறர்பொருள்‌. 
பரதன்‌ - இராமன்றம்பி, ஓரரசன்‌, 


ஓரிருஷி, நெய்வான்‌, பரதசாத்‌ 
திரஞ்‌ செய்தோன்‌. 


பரதன்மம்‌ - பரோபகாரம்‌. 
பரதாக்கிரசன்‌ - இராமன்‌. 

பரதாபம்‌ - பரிதாபம்‌. 

பரதாரகமனம்‌ - பிறர்மனைகலத்தல்‌. 


பரதாரம்‌ - பிறர்மனை. 


பரதாரோபசேவனம்‌ - விபசாரம்‌. 

பரதி - நாடி. 

பரதிரவியம்‌ - பிறர்திரவியம்‌. 

பரதிருதூனயோகம்‌ - பிறர்செய்த 
தமையை மறந்து நன்மையை 
நினைத்தல்‌, அஃது தயாவிருத்தி 
பதினான்கினொன்று. 

பரதூஷணம்‌ - பிறரைத்‌ தூஷணித்தல்‌. 

பரதேசம்‌ - பிறதேசம்‌. 

பரதேசவாசி - பிறதேசத்தோன்‌. 

பரதேசி - ஓர்சாதி, பிறதேசத்தான்‌, 
யாசகி. 

பரதேவதை - கடவுள்‌. 

பரத்தர்‌ - தரர்த்தர்‌. 

பரஸ்தலம்‌ - வேற்றிடம்‌. 

பரத்தல்‌ - பரம்புதல்‌. 

பரத்தி - நெய்தனிலப்பெண்‌, பரவப்‌ 
பெண்‌, பரத்தியென்னேவல்‌. 

பரத்தியானம்‌ - தேவதியானம்‌. 

பரத்திரம்‌ - மறுமை. 

பரத்திரவியம்‌ - பிறர் பொருள்‌ 

பரத்திரி, பரஸ்திரி - வேசி, வேற்றுப்‌ 
பெண்‌. 


பரத்திரிகமனம்‌, பரஸ்திரிகமனம்‌ - 


தூர்த்தவியாபாரம்‌. 

பரத்துவம்‌ - கடவுட்டன்மை, யுத்தம்‌, 
வித்தியாசம்‌. 

பரத்துவாசன்‌ - கரிக்குருவி, சத்தலிருஷி 
களிலொருவன்‌, துரோணா 
சாரியன்‌. 


பரத்தை - ஒர்செடி, வேச. 

பரத்தையருவி - பரந்துவெட்டுமருவி. 

பரத்தையிற்பிரிவு - தலைமகன்‌ 
பரத்தையிடத்துப்‌ பிரிதல்‌, வாயில்‌ 
வேண்டன்‌ முதலாகவாயினேர்‌ 
தலீறாயைெ நான்குமரம்‌. 

பரநாதம்‌ - ஓர்‌ மருந்து. 

பரந்தவடிவு - தட்டைவடிவு. 


184 wipro AGA) - Z 


பரந்தவட்டம்‌ 


பரந்தவட்டம்‌, பரந்தவட்டிகை - சேமக்‌ 
கலம்‌. 

பரந்தவம்‌ - சேர்மானம்‌. 

பரந்தவர்‌ - யாசகர்‌. 

பரந்தாமம்‌ - வைகுந்தம்‌. 

பரந்தாமன்‌ - திருமால்‌. 

பரபட்சம்‌ - பிறர்நிலை சொல்லும்‌ 
பருகி. 

பரபதம்‌ - மேன்மை, மோட்சம்‌. 

பரபத்தி - சிவபத்தி. 

பரபத்தியம்‌ - சமன்செய்தல்‌, பணக்‌ 
கொடுக்கல்வாங்கல்‌ பண்ணுதல்‌. 

பரபத்தியம்வாங்கல்‌ - பணங்கடன்‌ 
வாங்கல்‌. 

பரபரத்தல்‌ - தீவிரப்படல்‌. 

பரபரப்பு - கீக்ரெக்குறிப்பு. 

பரபரீணம்‌ - உரிமை, பாரம்பரை. 

பரபரெனல்‌ - சீக்ரெக்குறிப்பு. 

பரபாகம்‌ - அதிட்டம்‌, சேடம்‌, பிறர்‌ 
சமைத்தது, மேன்மை. 

பரபிண்டம்‌ - பிறர்கையுணவு. 

பரபிருதம்‌ - காகம்‌, குயில்‌. 

பரபுட்டமகோற்சவம்‌ - மாமரம்‌. 

பரபுட்டம்‌ - குயில்‌. 

பரபுட்டன்‌ - காமதுர்த்தன்‌. 

பரபுட்டை - வேசி. 

பரபுருடன்‌-கள்ளப்புருடன்‌, விட்டுணு. 

பரபூமி - பிறதேசம்‌. 

பரபூருவை - முன்கலியாண முடித்த 
வன்‌. 

பரபேததகம்‌ - சத்துருவையழித்தல்‌. 

பரபோகம்‌ - பேரின்பம்‌. 

பரப்பத்தியம்‌ - விசாலம்‌. 

பரஸ்பரம்‌ - பரற்பரம்‌. 

பரப்பல்‌ - பரம்பச்செய்தல்‌, பரவுதல்‌. 

பரப்பிரபெளத்திரன்‌ - அப்பாட்டன்‌. 


பரப்பிரமம்‌ - கடவுள்‌. 


பரப்பு - அகலம்‌, ஓர்‌ நிலவளவுப்‌ 
பிரமாணம்‌, சப்பிரமஞ்சம்‌, படுக்‌ 
கை, பரப்பென்னேவல்‌, பரவைக்‌ 
கடல்‌, விசாலம்‌, வீதி. 


பரப்புதல்‌ - பரம்பச்செய்தல்‌, பரவு. 
பரமகதி - அடைக்கலம்‌, மோட்சம்‌. 
பரமகருத்தன்‌ - கடவுள்‌. 
பரமகாரியம்‌ - தேவகாரியம்‌, மகா 
காரியம்‌. 
பரமக்கியானம்‌ - பரமஞானம்‌. 
பரமசண்டாளன்‌ - மகாதுரோகி. 
பரமசத்துரு - மகாசத்துரு. 
பரமசந்தேகம்‌ - மிகுசந்தேகம்‌. 
பரமசமாதி - தியானம்‌. 
பரமசித்தி - முத்தி, 
பரமசுந்தரி - தருமதேவகதை. 
பரமண்டலம்‌ - வானுலோகம்‌. 
பரமதம்‌ - கடவுள்‌, பிறசமயம்‌. 
பரமநாழிகை - முற்றுமுள்ளநாழிகை. 
பரமபதம்‌ - 
விட்டுணு. 


பரமபாகவதசிகாமணி, பரமபாகவதன்‌ 


உலகம்‌, மோட்சம்‌, 


- வைணவ சன்னியாச. 
பரமம்‌ - பரப்பிரமம்‌, மகா மேன்மை. 
பரமரகசியம்‌ - அந்தரங்கவுண்மை, 
ஓர்நூல்‌. 
பரமலுத்தன்‌ - மிகுலோபி. 
பரமலோகம்‌ - சிவலோகம்‌, மோக்கம்‌. 
பரமலிந்து - வேதம்‌ வாசிப்போர்‌ 
வாயிலிருந்து தெறிக்குநீர்‌. 
பரமலிராசன்‌ - ஏகாதிபதி. 
பரமன்‌ - கடவுள்‌, சீர்பந்த பாஷாணம்‌. 
பரமாகாயம்‌ - துவாதசாந்தம்‌, வெறு 
வெளி. 
பரமாங்கனை - செளந்தரி. 
பரமாங்கிசம்‌ - உபநிட தமுப்பத்தி 
ரண்டினொன்று. 


பரவெளி 


wipro ASA] - Z 185 


பரமாணு - அதிசூக்கவணு, ஓர்‌ கால 
நுட்பம்‌. 

பரமாத்துமன்‌ - கடவுள்‌, சன்னியாச, 
பெருமையிற்‌ சிறந்தோன்‌. 

பரமாத்துமா - சுத்தாத்துமா. 

பரமாயு - பூரணஅஆயு. 

பரமார்த்தம்‌ - உண்மை, ஞானார்த்தம்‌, 
தேவவறிவு மெய்மை. 

பரமாற்புதம்‌ - தேவாற்புதம்‌. 

பரமானந்தம்‌ - பேரின்பம்‌. 

பரமானந்தன்‌ - கடவுள்‌. 

பரமானுபவம்‌ - அசிபதசோதனை. 

பரமான்மா - இதரபதாரத்தானவச்‌ 
சின்னவான்மா. 

பரமான்னம்‌ - சருக்கரையமுது. 

பரமுத்தாத்துமா - சாயுச்சியகதி 
யடைந்தோர்‌, பக்குவர்‌. 

பரமுத்தி - சாயுச்சியம்‌, மோக்கம்‌. 

பரமேசன்‌, பரமேசுரன்‌, பரமேசுவரன்‌, 
பரமேச்சுரன்‌, பரமேச்சுவரன்‌ - 
கடவுள்‌, சிவன்‌, விட்டுணு. 

பரமேசுவரி, பரயேச்சுவரி - பார்ப்பதி. 

பரமேட்டி - அருகன்‌, கடவுள்‌, சிவன்‌, 
பிரமன்‌, விட்டுணு. 

பரமோட்சம்‌ - பரமுத்தி. 

பரம்‌ - அத்திமரம்‌, உடல்‌, கடவுள்‌, 
கவசம்‌, குதிரைக்கல்லணை, கேட 
கம்‌, செயல்‌, தனிமை, பழமை, 


பாரம்‌, மிகுதி, முற்றத்துறத்தல்‌, 
முன்பு, மோக்கம்‌. 

பரம்பரம்‌ - சுதந்தரம்‌, வமிசபாரம்‌, 
பரை, வமிசம்‌. 


பரம்படித்தல்‌ - பலகையடி த்தல்‌. 


பரம்பரன்‌ - அப்பாட்டன்‌, கடவுள்‌. 

பரம்பராதி - தொன்றுதொட்டுள்ளது, 
பரவணியானது. 

பரம்பரை - சம்பிரதாயம்‌, தொடர்பு, 
தொன்றுதொட்டது, பரவணி. 


பரம்பர்‌ - ஓர்‌ சாதியார்‌. 


பரம்பு - கழனிதிருத்தும்‌ பலகை, பரம்‌ 
பென்னேவல்‌, வரம்பு, விசாலம்‌. 

பரம்புதல்‌ - பெருகுதல்‌, விசாலித்தல்‌. 

பரரூபம்‌ - விகாரப்படுதல்‌. 

பரர்‌ - அன்னியர்‌, பகைவர்‌. 

பரலோககமனம்‌ - மரணம்‌. 

பரலோகக்கிரியை - அபரக்கிரியை. 

பரலோகசாதனம்‌ - மோக்கத்துக்குரிய 
சாதிப்பு. 

பரலோகசெளக்கியம்‌ - மோட்சானந்‌ 
தம்‌. 

பரலோகம்‌ - தேவலோகம்‌, மோக்கம்‌. 

பரலோகவாசி - மோட்‌ சத்தான்‌. 

பரல்‌ - பருக்கைக்கல்‌, விதை. 

பரவசஞ்சொல்லுதல்‌ - பிரமாணத்‌ 
தோடேவாக்‌ குத்தத்தம்‌ பண்‌ 
ஹுதல. 

பரவசம்‌ - தன்வசமற்றிருத்தல்‌, பிரமா 
ணத்தோடு பண்ணும்‌ வாக்கு. 

பரவசவிலக்கு - தன்வசமல்லாமற்‌ 
கூறிவிலக்குமலங்காரம்‌. 

பரவணி - தலைமுறை. 

பரவணிகாரன்‌ - தலைமுறை தலை 
முறையாயவுரித்துக்காரன்‌. 

பரவணிப்பட்டம்‌ - தலைமுறைப்‌ பட்ட 
வரிசைப்பெயர்‌. 

பரவர்‌ - ஓர்சாதியார்‌. 

பரவல்‌ - சொல்லுதல்‌, பரவுதல்‌, 
புகழ்தல்‌, வணங்கல்‌. 

பரவான்மா - முற்றத்துறந்தவான்மா. 

பரவிராகம்‌ - முத்தியிலிச்சை 
கொள்ளல்‌. 

பரவிருதயம்‌ - குயில்‌. 

பரவிவேகம்‌ - ஞானவறிவு. 

பரவுதல்‌ - சொல்லல்‌, துதித்தல்‌, 
பரப்பிச்‌ செப்பம்‌ பண்ணுதல்‌, 
பரப்புதல்‌, வணங்கல்‌, விரிதல்‌. 

பரவுபகாரம்‌ - பரோபகாரம்‌. 


பரவெளி - பராகாயம்‌, மாயாகூனியம்‌. 


186 wipro AGG) - Z 


பரவை 


பரவை - இலக்குமிகூத்து, கடல்‌, பரப்பு. 

பரவைவழக்கு - செய்யுளல்லாலியல்பு 
வழக்கு. 

பரற்பரம்‌ - பதிலுபகாரம்‌. 

பரற்பரவிரோதம்‌ - ஒன்றுக்கொன்று 
விரோதம்‌. 

பரன்‌ - கடவுள்‌. 

பராகண்டம்‌, பராகண்டிதம்‌ - பராமுகம்‌. 

பராகதம்‌ - சருவுதல்‌. 

பராகத்தினசேவுகன்‌ - பன்றி. 

பராகமண்‌ - செம்மண்‌. 

பராகம்‌ - ஒர்மலை, ஓர்வாசனைத்‌ 
தூள்‌, செகணம்‌, கீர்த்தி, சந்தனம்‌, 
தூளி, பூந்தாது, மற்றைநான்‌. 

பராகரணம்‌ - இகழ்தல்‌. 

பராகாயம்‌ - பரவெளி. 

பராக்கதம்‌ - தைரியம்‌. 

பராக்காட்டுதல்‌ - பராக்குக்காட்டுதல்‌. 

பராக்கிரமசாலி - பலவான்‌, வீரன்‌. 

பராக்கிரமம்‌ - வலி, வீரம்‌. 

பராக்கிரமன்‌, பராக்கிரமி - பலவான்‌, 
வீரன்‌. 

பராக்கிரமித்தல்‌ - வீரங்காட்டல்‌. 

பராக்கு - ஒர்பிரபந்தம்‌, பலதையும்‌ 


பொழுதுகழித்தல்‌, 
வேறுபுலனாயிருத்தல்‌. 


பார்த்தல்‌, 


பராங்கதன்‌ - சிவன்‌. 

பராங்கவம்‌ - சமுத்திரம்‌. 

பராசத்தி - பஞ்சசத்தியினொன்று, 
அஃது பிராணன்‌ முதலியவாயு 
வாக நிற்பது. 

பராசயம்‌ - வெற்றி. 

பராசரம்‌ - அட்டாதசவுப புராணத்‌ 
தொன்று, தரும நூல்‌ பதினெட்‌ 
டினு மொன்று. 

பராசரன்‌ - வியாசன்றந்தை. 

பராசரியம்‌ - சிற்பநூன்‌ முப்பத்தி 
ரண்டினொன்று. 


பராசனம்‌ - கொலை. 

பராசனன்‌ - கொலை செய்வோன்‌. 

பராசியம்‌ - பலரறிந்தது. 

பராசுதை - துக்கம்‌, மரணம்‌. 

பராஞ்சம்‌ - ஆயுதவலகு, செக்கு. 

பராடம்‌ - வனச்சாரபினிலம்‌. 

பராதாரம்‌ - காகம்‌. 

பராதி - பிராதி. 

பராதீனம்‌ - சுதந்திரமற்றது. 

பராந்திரம்‌ - பிறவி. 

பராபரக்கண்ணி - ஒர்பாடல்‌. 

பராபரம்‌ - கடவுள்‌, சிவம்‌, நன்மை 
தமை, நடுத்தரம்‌, முன்பின்‌. 

பராபரவஸ்து - கடவுள்‌. 

பராபரன்‌ - பரமேசுபரன்‌. 

பராபரித்தல்‌ - பராமரித்தல்‌. 

பராபரிப்பு - பராமரித்தல்‌, பராமரிப்பு. 

பராபரை - பார்ப்பதி. 

பராபவ - ஓராண்டு. 

பராமரித்தல்‌ - விசாரித்தல்‌. 

பராமரிப்பு - விசாரிப்பு. 

பராமாத்துமியம்‌ - உபநிடத முப்பத்தி 
ரண்டினொன்று. 

பராமுகம்‌ - அசட்டை, பின்னோக்கெ 
முகம்‌. 

பராயணம்‌ - இராசிமண்டலம்‌, பற்று, 
விருப்பு, வேதத்தின்‌ பகுதி. 

பராயணர்‌ - குறிக்கொள்வோர்‌, 
வேதாத்தியயனர்‌. 

பராயணி - கன்னன்‌. 

பராய்‌ - பிராயமரம்‌. 

பராரி - மூன்றாம்வருடம்‌. 

பராருகம்‌ - கல்‌. 

பராரை - உள்ளோசை, பருமரத்தடி. 

பரார்த்ததேவப்பிரத்திதம்‌ - பிறர்க்‌ 
காகத்‌ தேவோாராதனைசெய்தல்‌, 


இஃது தயாவிருத்தி பதினான்கி 
னொன்று. 


பரிசக்குன்று 


wipro qT] - Z 187 


பரார்த்தம்‌ - ஆயிரங்கோடி கோடா 
கோடி, பிரமகற்பத்தரை, பிறர்க்கு 
பகாரமானனு. 

பரார்த்தவனுமானம்‌ - பிறர்‌ பொருட்‌ 
டாமனுமானம்‌. 

பராவிருத்தமுகம்‌ - 
தற்குமுகந்திருப்பல்‌. 

பராவுதல்‌ - பரவுதல்‌. 

பரானுகூலம்‌ - டிறர்க்கனு கூலம்‌. 


வேண்டாத 


பரானுகூலி - உபகாரி, விபசாரி. 


பரான்னம்‌ - பிறர்கொடுத்த போசனம்‌. 


பரி - அசுபதி, அடையாளம்‌, அலங்‌ 
காரம்‌, அன்பு, உண்மை, உயர்ச்சி, 
உள்ளக்களிப்பு, கருமை, காழ்த்‌ 
தல்‌, குதிரை, சுமை, செல்வம்‌, 
துக்கம்‌, துன்பம்‌, நெருக்கிடை, 
பங்கு, பரியென்னேவல்‌, பருத்தி, 
பாதுகாத்தல்‌, பெருமை, மிகுதி, 
முடிவு, வணக்கம்‌, வருத்தம்‌, வழி, 
விசாலம்‌, விரிவு, விரைவு, பரப்‌ 
புதல்‌. 

பரிகதம்‌ -அறிவு, ஆதாயம்‌, தடை, 
மறதி, விசாரணை. 

பரிகதை - தரித்திரம்‌. 

பரிகம்‌ - அகழ்‌, அழித்தல்‌, இருப்புத்‌ 
தண்டு, கதலிற்றாள்‌, கிழங்கு, 
நித்தியயோகத்தொன்று, நீர்ச்‌ 
சாடி, மதிலுண்மேடை, மதில்‌, 
வளைதடி, வெளிக்கதவு. 

பரிகம்பம்‌ - பயங்கரம்‌. 

பரிகரணம்‌, பரிகரமாணம்‌ - பிடித்தல்‌, 
விடுதல்‌. 

பரிகரம்‌ - இடைக்கட்டு, தீர்ப்பு, 
துவக்கம்‌, படுக்கை, பரிவாரம்‌. 

பரிகரித்தல்‌ - காத்தல்‌, பத்தியம்‌ பண்‌ 
ணல்‌, பிராயச்சித்தஞ்‌ செய்தல்‌, 
வைத்தியம்‌ பண்ணுதல்‌. 

பரிகரிப்பு - குணமாக்கல்‌, வகைசெய்‌ 
தல்‌, விலக்கல்‌. 


பரிகருத்தனம்‌ - சூன்றல்‌. 


பரிகருமம்‌ - அலங்கரிப்பு, சுத்தி. 

பரிகலச்சேடம்‌ - உச்சிட்டம்‌, மகாத்து 
மாக்களின்‌ விசேடம்‌. 

பரிகலத்தார்‌ - பரிவாரசனம்‌. 

பரிகலம்‌ - சேனை, பரிவாரப்பேய்‌, 
பரிவாரம்‌, மகாத்து மாக்களுண்‌ 
ணும்‌ பாத்திரம்‌. 

பரிகலிதம்‌ - உருகுதல்‌, பாய்தல்‌. 

பரிகற்பனம்‌ - உணவு முதலியதேடல்‌, 
தா்த்தல்‌, பிரித்தல்‌, யோசித்தல்‌. 

பரிகாசப்பட்டன்‌ - பரிகாசக்காரன்‌. 

பரிகாசப்போர்‌ - பகடிச்சண்டை. 

பரிகாசம்‌ - பகி, மிகுநசை. 

பரிகாதம்‌ - ஆயுதம்‌, கொல்லுதல்‌. 

பரிகாரம்‌ - அவசங்கை, சூழ்தல்‌, பரி 
கரித்தல்‌, பிராயச்சித்தம்‌, பெண்‌ 
மயிர்‌, மிகுதி, வைத்தியம்‌. 

பரிகாரி - வைத்தியன்‌. 

பரிகிருசம்‌ - மெலிவு. 

பரிகீர்த்தனம்‌ - சொல்லுதல்‌, புகழ்தல்‌. 

பரிகை - அகம்‌, அன்பு, உருக்கம்‌, 
மதிலுண்மேடை. 

பரிக்காரம்‌ - அலங்காரம்‌. 

பரிக்காரர்‌ - குதிரைக்காரர்‌, யானைக்‌ 
காரர்‌. 

பரிக்கிரகம்‌ - அழிவு, ஆனை, இணக்‌ 
கம்‌, ஏற்றுக்கொள்ளுதல்‌, நிலை 
பேறு, பிற்படை, மனையாள்‌, 
மூலம்‌, விளையாட்டு. 

பரிக்கிரகித்தல்‌ - கைக்கொள்ளல்‌. 

அலைந்துதிரிதல்‌, 

சுற்றுதல்‌, போதல்‌. 


பரிக்கிரமம்‌ - 


பரிக்கிரயம்‌ - மீட்பு. 
பரிக்கிராகம்‌ - பலிபீடம்‌. 
பரிக்கிரியம்‌ - சூழல்‌. 
பரிக்கிரியை - வேலியடைத்தல்‌. 
பரிக்கை - பரிட்சை. 


பரிசக்குன்று - நாகபச்சை. 


188 wipro qT) - Z 


பரிசணித்தல்‌ 


பரிசணித்தல்‌ - பமிருதுவாய்ப்பேசுதல்‌. 

பரிசதன்மாத்திரை - பரிசவுணர்வின்‌ 
மூலம்‌. 

பரிசதீட்சை - ஓர்‌ தீட்சை, அஃது 
பிரளையாகலர்க்கு பரிசத்தினால்‌ 
மலமறுத்தல்‌. 

பரிசத்தலன்‌ - கூட்டாளி. 

பரிசம்‌ - கற்பாஷாணம்‌, தொடல்‌, 
தொடுதலையறியுமறிவு, இஃது 
பஞ்சபுலனிலொன்று, மணவா 
ளன்‌ பெண்ணின்‌ பிதாமாதாவுக்‌ 
குக்‌ கொடுக்கும்‌ வெகுமானம்‌, 
உபத்திரவ நோய்‌. 

பரிசயம்‌ - ஐக்கம்‌, பரிசனை. 

பரிசரம்‌ - அகலம்‌, மரணம்‌, முறை. 

பரிசரன்‌ - காவற்காரன்‌, தோழன்‌, 
படைத்தலைவன்‌. 

பரிசரியம்‌ - எங்குந்திரிதல்‌. 

பரிசருப்பம்‌ - சூழ்தல்‌. 

பரிசவரம்‌ - சூழல்‌. 

பரிசனம்‌ - உறவு, ஏவல்செய்வோர்‌, 
தொடுதல்‌, பரிசிப்பு. 

பரிசனவேதி - இளந்தலோகங்களைப்‌ 
பொன்னாக்கு மருந்து. 

பரிசனன்‌ - காற்று. 

பரிசனை - பழக்கம்‌. 

பரிசன்னியம்‌ - மேருகிரி. 

பரிசாதனம்‌ - செய்துமுடித்தல்‌, தீர்‌ 
மானம்‌. 

பரிசாயம்‌ - ஒமக்டெங்கு, ஓமம்‌. 

பரிசாரகம்‌ - ஏவல்வேலை. 

பரிசாரகன்‌ - ஏவல்செய்வோன்‌, கூடப்‌ 
போகிறவன்‌. 

பரிசாரம்‌ - பரிவாரம்‌, பெண்மயிர்‌. 

பரிசித்தல்‌, பரிசிப்பு - தண்டல்‌, பழகுதல்‌. 

பரிசிரமம்‌ - பிரயாசம்‌, வருத்தம்‌. 

பரிசிரயம்‌ - கூட்டம்‌. 

பரிசிலாளர்‌ - இரப்போர்‌. 

பரிசில்‌ - ஈகை, வெகுமதி. 


பரிசு - ஈகை, சங்கை, பண்பு, பயணச்‌ 
சனம்‌, பரிது விதம்‌. 

பரிசுகேடு - சங்கையீனம்‌. 

பரிசுத்தம்‌ - முழுதுஞ்சுத்தம்‌, முழுமை. 

பரிசுத்தவான்‌, பரிசுத்தன்‌ - சுத்தமுள்‌ 
ளோன்‌. 

பரிசுத்தாவி - சுத்தமான ஆவி. 

பரிசுத்தி - பரிசுத்தம்‌, முற்றாக. 

பரிசுத்தை - சுத்தமுள்ளவன்‌. 

பரிசேதம்‌ - எல்லை, பிரிவு, மாற்று. 

பரிசேதனம்‌ - சிரிப்பு, பரிசேதம்‌. 

பரிசை - கேடகம்‌. 

பரிசைக்காரர்‌ - ஒர்சாதியார்‌, கேடகம்‌ 
பிடிப்போர்‌. 

பரிசோதனை - பூரணசோதனை. 

பரிசோதித்தல்‌ - முற்றுஞ்சோதித்தல்‌. 

பரிச்சயம்‌ - பழக்கம்‌. 

பரிச்சித்து - ஓரரசன்‌. 

பரிச்சேதம்‌, பரிச்சேதனம்‌ - இலக்கிய 
செய்யுட்‌ கூறுபாடு, இன்மை, 
நீக்கம்‌, முற்றும்‌, ஒழுங்கு, பிரிவு. 

பரிஷகாரம்‌ - அலங்கரித்தல்‌. 

பரிஞ்ஞானம்‌ - அறிவு. 

பரிட்காரம்‌, பரிஷகாரம்‌ - அலங்காரம்‌, 
சமைத்தல்‌, சமையாசாரத்துட்‌ 
படுத்தல்‌, முடிவு. 

பரிட்கிருதபூமி - பலிபீடம்‌. 

பரிட்சாவிற்பத்தி - அப்பியாசத்திறம்‌. 

பரிட்சித்தல்‌ - 
ஆராய்தல்‌. 

பரிட்சை - ஆராய்வு, சோதனை, 


அப்பியாசித்தல்‌, 


பழக்கம்‌. 

பரிட்சை பண்ணுதல்‌, பரிட்சை பார்த்தல்‌ 
- அப்பியாசம்‌ பண்ணுதல்‌, 
ஆராய்தல்‌. 

பரிட்டினகம்‌ - பட்சிவட்டமிடுதல்‌. 

பரிணதம்‌ - கனிவு, முதற்பணம்‌, 


பரிபாலம்‌ 


wipro qT] - Z 189 


பரிணதை - விவாகஞ்‌ செய்தவள்‌. 

பரிணமித்தல்‌ - வேறுபடுதல்‌. 

பரிணயம்‌ - கடைப்பிராயம்‌, கலியா 
ணம்‌, முதிர்வு. 

பரிணயனம்‌ - கலியாணம்‌, பற்று. 

பரிணாகம்‌ - அகலம்‌, வட்டத்தின்‌ 
சுற்றளவு. 

பரிணாககன்‌ - கணவன்‌. 

பரிணாமசரீரம்‌ - ஒன்றுதிரிந்துண்‌ 
டானதேகம்‌, அஃது தூலதேகம்‌ 
போல்வது. 

பரிணாமசூலம்‌ - ஒர்‌ நோய்‌. 

பரிணாமம்‌ - வேறுபாடு. 

பரிணாமரூபம்‌ - பரிமிக்கப்பட்ட 
வுருவம்‌. 

பரிணாமாலங்காரம்‌ - திரிபணி. 

பரிணேத்திரு - கணவன்‌. 

பரிதகனம்‌ - பொசுக்குதல்‌. 

பரிதபித்தல்‌ - இரங்குதல்‌, துக்கித்தல்‌, 
வருந்தல்‌. 

பரிதபிப்பு - இரக்கம்‌, துக்கம்‌. 

பரிதல்‌ - அறுத்தல்‌, அன்பு, அன்‌ 
பொடுபேசல்‌, இரங்கல்‌, ஒடிதல்‌, 


ஒழுகல்‌, தறித்தல்‌, 
பரிந்து பேசுதல்‌, வெட்டுதல்‌. 


பங்கிடல்‌, 


பரிதாபசுரம்‌ - ஓர்‌ சுரம்‌. 

பரிதாபப்படுதல்‌ - பரிதபித்தல்‌. 

பரிதாபம்‌ - இரக்கம்‌, ஓர்‌ நரகம்‌, 
துயரம்‌, பயம்‌, வருத்தம்‌, வெப்பம்‌. 

பரிதாபி - ஓராண்டு, துயருறுவோன்‌. 

பரிதாயம்‌ - சகவாசிகள்‌, சந்து, நீர்க்‌ 
குண்டு, பின்றொடை. 

பரிதானக்காரன்‌ - கைக்கூலி வாங்கு 
வோன்‌. 

பரிதானம்‌ - உடுப்பு, கைக்கூலி, 
யொருள்‌ கொடுத்துப்‌ பொருள்‌ 
வாங்குதல்‌. 

பரிதி - ஒளி, சக்கராயுதம்‌, சூரியன்‌, 
தேர்ச்சில்‌, பரிவேடம்‌, பொன்‌, 
வட்டத்தின்‌ சுற்றளவு, வட்டம்‌. 


பரிதிவிட்டரம்‌ - அகம்‌. 

பரிது - பரியது. 

பரிதேவனம்‌ - அச்சம்‌, புலம்பல்‌. 

பரிதேவிதம்‌ - புலம்பல்‌. 

பரித்தம்‌ - பரிவட்டம்‌. 

பரித்தல்‌ - காத்தல்‌, சுமத்தல்‌, தரித்தல்‌, 
தாங்குதல்‌, தாபரித்தல்‌. 

பரித்தியாகம்‌-நட்ட ம்‌, முற்றும்‌ விடுதல்‌. 

பரித்தியாகி - சன்னியாசி, துறந்தோன்‌. 

பரித்திராணம்‌ - தற்காத்தல்‌, போது 
மெனல்‌. 

பரிநாமம்‌ - கீர்த்தி, செல்வம்‌. 

பரிநியாசம்‌ - முடிவுசெய்தல்‌, வசனப்‌ 
பொருள்‌. 

பரிபக்குவம்‌ - ஏற்றசமையம்‌, ஏற்ற 
பக்குவம்‌. 

பரிபணம்‌ - கைப்பணம்‌. 

பரிபந்தகன்‌ - எதிரி. 

பரிபந்தி - எதிரி, கள்வன்‌. 

பரிபவபதம்‌ - நிந்தையானநிலைமை. 

பரிபவம்‌ - அவசங்கை, இகழத்தகு 
யொருள்‌, இழிவு, எளிமை, 
தோல்வி, வியாகுலம்‌. 

பரிபாகம்‌ - அடுதல்‌, ஏற்றபக்குவம்‌, 
சமர்த்து, பலம்‌, சமித்தல்‌, முதிர்வு. 

பரிபாகி - ஏற்றபக்குவன்‌. 

பரிபாஷணம்‌ - இணக்கம்‌, சம்பா 
ஷணை, நிந்தை, முறை. 

பரிபாடைச்சூத்திரம்‌ - தெய்வ 
வணக்கஞ்‌ செயலும்‌ மங்கல 
மொழி முதல்‌ வகுத்தலுந்தொகை 
வகைவிரியாய்ச்‌ சொல்லலும்‌ 
ஏற்புடைப்‌ யொருளையுரைத்‌ 
தலுமெனு நான்குமாம்‌. 

பரிபாடி - ஒழுங்கு. 

பரிபாஷை - குழூஉக்குறி. 

பரிபாலகன்‌ - காப்போன்‌. 

பரிபாலம்‌, பரிபாலனம்‌ - அருளுதல்‌, 
ஆளுகை, காவல்‌, சமாளித்தல்‌, 
தற்காத்தல்‌. 


190 wipro AGA) - Z 


பரிபாலனன்‌ 


பரிபாலனன்‌ - காப்போன்‌. 


பரிபாலன்‌ - காப்போன்‌, சமாளிப்‌ 
போன்‌. 


பரிபாலி - காப்போன்‌, பரிபாலியென்‌ 
னேவல்‌. 

பரிபாலித்தல்‌ - அருளுதல்‌, காத்தல்‌, 
செழித்தல்‌. 

பரிபாவம்‌ - நிந்தை. 

பரிபிட்டகம்‌ - ஈயம்‌. 

பரிபிரேசனம்‌ - களைதல்‌, விடுதல்‌. 

பரிபுடம்‌ - நரறெருப்புடம்‌. 

பரிபுட்கரை - ஓர்வெள்ளரி. 

பரிபுரம்‌ - காற்சிலம்பு, பாதகிண்கிணி. 

பரிபூசனம்‌ - வணக்கம்‌. 

பரிபூதம்‌ - சுத்தப்பட்ட து, தெரிவு, 
அவமானம்‌, பழையது. 

பரிவரணதை - திருத்தி. 

பரிபூரணத்துவம்‌ - திருத்தி, நிறை 
பூரணத்தன்மை. 

பரிபூரணம்‌ - திருத்தி, மிகுதி, முழுப்‌ 
பூரணம்‌. 

பரிபூரணன்‌ - கடவுள்‌, சிவன்‌. 

பரிபூரணி - பார்ப்பதி. 

பரிபூர்த்தி - நிறைவு, மிகுதி. 

பரிபோகம்‌ - பிறன்பொருட்போகம்‌. 

பரிப்பிரமம்‌ - சுழலல்‌, தவறு, திரிதல்‌. 

பரிப்பு - பரித்தல்‌. 

பரிமண்டலம்‌, பரிமண்டலிதம்‌ - உண்டை. 

பரிமந்தம்‌ - அற்பம்‌, மந்தம்‌. 

பரிமருச்சியம்‌ - துடைத்தல்‌. 

பரிமளகந்தி - வியாசன்றாய்‌. 

பரிமளக்குழம்பு - கலவை. 

பரிமளசுகந்தம்‌ - நற்கந்தம்‌. 

பரிமளச்சேறு - பரிமளக்குழம்பு. 

பரிமளதயிலம்‌, பரிமளதிரவியம்‌, பரி 
மளத்தைலம்‌, பரிமளவருக்கம்‌ - 
கந்ததயிலம்‌. 


பரிமளம்‌ - சந்தோஷம்‌, சமபோகம்‌, 
மிகுமணம்‌, இஃது அட்டபோகத்‌ 
தொன்று. 

பரிமளி - கரந்தை. 

பரிமளித்தல்‌ - சந்தோஷித்தல்‌, 
சமாளித்தல்‌, மிகமணத்தல்‌. 

பரிமளிப்பு - சந்தோஷம்‌, வாசம்‌. 

பரிமா - குதிரை. 

பரிமாணசந்தேகம்‌ - அளவையிற்‌ 
காணுஞ்சந்தேகம்‌. 

பரிமாணம்‌ - அளவு. 

பரிமார்ச்சனம்‌ - சுத்திபண்ணுதல்‌. 

பரிமாவடிப்போர்‌ - குதிரைப்பாகர்‌. 

பரிமாறுதல்‌ 
ஊடாடுதல்‌, கொடுத்துமாறுதல்‌, 
திரிதல்‌, நடமாடுதல்‌, பங்கிடுதல்‌. 


- உட்கொள்ளுதல்‌, 


பரிமாற்றம்‌ - ஊடாட்டம்‌, நடத்தை. 
பரிமிதம்‌ - அளவுபட்ட து, எல்லை. 
பரிமிதாகாரம்‌ - மட்டானபோசனம்‌. 
பரிமித்தல்‌ - அணிதல்‌, அலங்கரித்தல்‌. 
பரிமுகம்‌ - அசுபதி, காலிற்றோல்‌. 
பரிமேயம்‌ - அளவுபட்ட து. 
பரிமோகனம்‌ - மயக்கு. 


பரியகம்‌ - காற்சரி, கைச்சரி, பாத 
கிண்ணை. 

பரியங்கம்‌ - கட்டில்‌, மக்கட்படுக்கை. 

பரியஸதம்‌ - மேல்கழாதல்‌, தள்ளுதல்‌, 
விழுதல்‌. 

பரியஸதிகை - படுக்கை. 

பரியந்தம்‌ - எல்லை, முடிவு. 

பரியயணம்‌ - சேணம்‌. 

பரியயம்‌ - அசட்டை, எதிரிடை, 
ஒழுங்கின்மை, படுக்கை. 

பரியவசானம்‌ - முடிவு. 


பரியவஸ்தானம்‌, 
எதிரிடை. 


பரியவம்‌ - பலர்செல்லுநெறி. 


பரியவத்தை - 


பரியன்னியம்‌ - முகில்‌, முழக்கம்‌. 


பரிவித்தி 


wipro qT] - Z 191 


பரியன்னியன்‌ - இந்திரன்‌. 

பரியாகாரம்‌ - காகம்‌, கொண்டு 
போதல்‌, சுமை, தானியக்குவியல்‌, 
நுகம்‌. 

பரியாசம்‌ - பரிகாசம்‌. 

பரியாத்தம்‌ - கூட்டுந்தன்மை, சம்மதம்‌, 
திருத்தி. 

பரியாத்தி - காத்தல்‌, சம்பாதித்தல்‌, 
சம்மதம்‌, தகுதி, திருத்தி, பகுத்‌ 
தறிதல்‌, விலக்குதல்‌. 

பரியாபிதம்‌ - போதுமெனல்‌. 

பரியாயசந்தேகம்‌ - அற்பசந்தேகம்‌. 

பரியாயச்சொல்‌ - ஒருபொருள்‌ 
குறித்தமறுசொல்‌. 

பரியாயநாமம்‌ - ஒரு பொருட்கினமா 
யிருப்பது. 

பரியாயம்‌ - ஒழுங்கு, ஒன்றற்குரியன, 
ஓரலங்காரம்‌, சமயம்‌, சுபாபம்‌, 
செய்யப்படுபொருள்‌, மாதிரி, 
முகவுரை, அஃது கருதிய பொரு 
ளையதற்குரிய விதத்தாற்‌ கூறாது 
மற்றொருவிதத்தாற்‌ கூறுதல்‌. 

பரியாயரன்னம்‌ - ஓர்‌ வருணத்தான்‌ 

வருணத்தானுக்குக்‌ 


கொடுக்குமன்னம்‌. 


மற்றோர்‌ 


பரியாரம்‌ - பரிகாரம்‌. 
பரியாரி - பரிகாரி. 
பரியாலோசனம்‌ - ஆலோசித்தல்‌, 
சூழவரப்பார்த்தல்‌. 
பரியாளம்‌ - பரிவாரம்‌. 
பரியானம்‌ - சேணம்‌. 
பரியுதஞ்சனம்‌ - கடன்‌. 
பரியுதாசம்‌ - வழுச்சூத்திரம்‌. 
பரியுதாசனம்‌ - வணக்கம்‌. 
பரிரட்சணம்‌ - காத்தல்‌. 
பரிரபமாணம்‌ - ஆலிங்கனம்‌. 
பரிரம்பம்‌ - படுக்கை. 


பரிவசிதம்‌ - குருவைக்காத்தல்‌. 


பரிவட்டம்‌ - சீலை, துண்டுச்சலை, 
நெய்வார்‌ கருவியினொன்று. 

பரிவதனம்‌ - அழுதல்‌, நிந்தித்தல்‌. 

பரிவயத்தம்‌ - விரோதித்தல்‌. 

பரிவயம்‌ - அரிசி, இளமை, நேடுநாட்‌ 
கூடியிருத்தல்‌. 

பரிவருக்கம்‌ - பரிவாரம்‌, பாக்கியம்‌, 
பொருள்‌. 

பரிவருத்தம்‌ - உலகமுடிவு, கூர்மம்‌, 
சதுரியுகமுடிவு, சுற்றுதல்‌, நூன்‌ 
முடி பின்னிடுதல்‌, யொருள்‌ 
கொடுத்துப்‌ பொருள்வாங்கல்‌. 

பரிவருத்தனம்‌, 
அதிகப்படல்‌, சுற்றுதல்‌, மாற்று 
தல்‌. ஓரலங்காரம்‌, அஃது பொருள்‌ 
ஒன்றற்கொன்று கொடுத்து வே 
றொன்று கொண்டனவாகக்‌ 
கூறியது. 

பரிவருத்திதம்‌ - சக்கரமான து. 


பரிவற்சரம்‌ - வருடம்‌. 


பரிவருத்தனை - 


பரிவற்சனம்‌ - கொலை, விடுதல்‌. 

பரிவாகம்‌ - பெருக்கு, மதகு. 

பரிவாகிதமுகம்‌ - மதத்தாற்றலையை 
ஒருபுறஞ்‌ சாய்த்துச்‌ சிறிதாய்ச்‌ 
சுற்றியாட்டல்‌. 

பரிவாகிதம்‌ - வெறுமை. 

பரிவாசம்‌ - தங்குதல்‌. 

பரிவாதகன்‌ - வழக்காளி. 

பரிவாதம்‌ - குற்றச்சாட்டு, பழிச்‌ 
சொல்‌, வீணையியக்கும்‌ வில்‌. 

பரிவாபம்‌ - செளளம்பண்ணல்‌, 
நீர்க்குண்டு, பரிவாரம்‌. 

பரிவாபனம்‌ - மயிர்களைதல்‌. 

பரிவாரதேவதை - ஏவற்றேவர்‌. 

பரிவாரம்‌ - அணிசெய்வோர்‌, உறை, 
சூழ்வோர்‌, படை. 

பரிவித்தி, பரிவிணன்‌, பரிவிந்தகன்‌ - 
முன்னோன்‌ மணமுடியாதிருக்க 
முடித்த பின்னோன்‌. 


192 wipro AGA) - Z 


பரிவிரட்டம்‌ 


பரிவிரட்டம்‌ - தவறு. 

பரிவிருகிதம்‌ - அதிகப்படல்‌. 

பரிவிருங்கணம்‌ - அதிகப்படுத்தல்‌, 
சேர்க்கப்படுவன. 

பரிவிருடன்‌ - மேன்மையுடை யோன்‌. 

பரிவிருத்தி - ஒரு 
பொருள்‌ கொடுத்தொரு பொருள்‌ 
வகு சுற்றுதல்‌, முடிவு, முழு 
வட்டம்‌. 

பரிவீதம்‌ - பிரமன்‌ வில்‌. 


பரிவு - அன்பு, இன்பம்‌, சுகம்‌, துன்பம்‌, 


பரிவிருத்தம்‌, 


பக்குவம்‌. 

பரிவேசம்‌, பரிவேஷம்‌, பரிவேடம்‌ - 
சந்திரசூரியரைச்‌ கூுழத்தோன்றும்‌ 
வட்டம்‌, சுற்றளவு, கூழுதல்‌. 

பரிவேடணம்‌ - கூழுதல்‌, விருந்திடல்‌. 

பரிவேட்டணம்‌ - சுற்றளவு, கூழுதல்‌. 

பரிவேதனம்‌ - ஆராய்வு, உபத்திரம்‌, 
சம்பாத்தியம்‌, விவாகம்‌. 

பரிவேதிரு - பரிவிந்தகன்‌. 

பரிற்பவம்‌ - அசைவு, கொடுங்கோன்‌ 
மை, மூழ்குதல்‌. 

பரீகம்‌ - நித்தியயோகத்தொன்று. 

பரீகாசம்‌ - பரிகாசம்‌. 

பரீக்கை - தான்விவகரிக்கும்‌ பொரு 
ளினிவ்விலக்கண முண்டோவின்‌ 
றோவெனப்‌ பார்த்தல்‌, அஃது 
போதப்‌ பிரகாரம்‌ மூன்றினொன்று. 

பரீசாரம்‌ - சுற்றுதல்‌. 

பரீட்சணம்‌ - சோதனை. 

பரீட்சித்தல்‌ - ஆராய்தல்‌, பழகுதல்‌. 

பரீட்சை - அப்பியாசம்‌, ஆராய்வு, 
பழக்கம்‌. 

பரீஷடி - ஆயத்தம்‌, ஆராய்வு, ஊழியம்‌. 

பரீணம்‌ - ஒடித்தல்‌. 

பரீணாயம்‌ - கூ. துகாயெடுத்தடை த்தல்‌. 

பரீயமாணம்‌ - ஊடுருவுதல்‌. 

பரீரம்‌ - பழம்‌. 

பரீரம்பம்‌ - தழுவல்‌. 


பரீவத்தம்‌ - கொடுத்துமாற்றல்‌. 

பரீவாதம்‌ - கடிந்துகொள்ளல்‌, வீணை 
வாசிக்கும்‌ வில்‌. 

பரீவாரம்‌ - பரிவாரம்‌, வாளுறை. 

பரு - கடல்‌, கணு, குரு, சிலந்தி, பருமை, 
பருவென்னேவல்‌, மலைமோக்கம்‌. 

பருகல்‌, பருகுதல்‌ - குடித்தல்‌, அஃது 
நால்வகையுணவினொன்று, 
புசித்தல்‌. 

பருக்கல்‌ - பருகச்செய்தல்‌. 

பருக்கன்‌ - பரும்படியானது, மிருது 
வற்றது. 

பருக்குதல்‌ - பருகச்செய்தல்‌, பருத்தல்‌. 

பருக்கை - உண்டை, சோறு, பருக்‌ 
கைக்கல்‌, பளிங்கு. 

பருக்கைக்கல்‌ - தரிசு. 

பருங்கடி - மேற்கடி கடித்தல்‌. 

பருங்கை - தாராளமாகக்‌ கொடுக்‌ 
குங்கை. 

பருஷம்‌, புருஷவருஷம்‌, பருஷோத்தி - 
கடுஞ்சொல்‌. 

பருஷோத்திகன்‌ - கடுஞ்சொற்காரன்‌. 

பருணயனம்‌ - விவாகம்‌. 

பருணிதர்‌ - புலவர்‌. 

பருதி - பரிதி. 

பருத்தல்‌ - பெருத்தல்‌. 

பருத்தாரம்‌ - குதிரை. 

பருத்தி - ஓர்‌ செடி. 

பருத்திபன்னுதல்‌ - பஞ்சு நூற்றல்‌. 

பருந்தலை - பெருமையிற்சிறந்தோர்‌, 
மேட்டிமைகாரர்‌. 

பருந்தின்‌ விருந்து - நண்டு. 

பருந்தின்வீழ்வு - சூத்திரநிலை நான்கி 
னொன்று, அஃது ஓரிடத்துச்‌ 
சூத்திரம்‌ பின்னோரிடத்துச்‌ 
சூத்திரத்தை அவாவி நிற்பது. 

பருந்து - ஓர்‌ பறவை. 

பருந்தொட்டு - பருமிதம்‌. 


பரோதிதம்‌ 


wipro ASA] - Z 193 


பருபருக்கை - இருவனொருவல்‌. 

பருபாரித்தல்‌ - பருத்தல்‌. 

பருப்பதம்‌ - மலை. 

பருப்பதி - பார்வதி. 

பருப்பம்‌ - பருமை. 

பருப்பித்தல்‌ - பரிதாக்கல்‌. 

பருப்பு - அத்கப்படல்‌, பயறு, பருப்பம்‌, 
வித்தின்‌ பருப்பு. 

பருப்பொருள்‌ - நுண்மையற்ற பொருள்‌. 

பருப்போரை - பருப்புச்சரதம்‌. 

பருமட்டம்‌, பருமட்டு - பரும்படி. 

பருமம்‌ - அங்கி, குதிரைக்கல்லணை, 


நிதம்பம்‌, பருப்பம்‌, மூவாறு 
கோவைமணி. 


பருமல்‌ - கப்பற்பாய்கட்டிமரம்‌. 

பருமன்‌ - பருத்தது, பருத்தவன்‌. 

பருமிதம்‌ - இறுமாப்பு, சிரமம்‌. 

பருமித்தல்‌ - இறுமாப்பாயிருத்தல்‌, 
சிரமஞ்செய்தல்‌. 

பருமிப்பு - இறுமாப்பு, சிலம்பம்‌. 

பருமுறி - பரும்புடைவை. 

பருமை - பருப்பம்‌. 

பரும்படி - பருமட்டு. 

பரும்பனையன்‌ - ஓர்‌ நோய்‌. 

பருவகம்‌ - முழந்தாள்‌. 

பருவகாலம்‌ - உரியகாலம்‌, பக்குவ 
காலம்‌. 


பருவக்காய்‌ - உரியகாலத்திற்காய்‌. 
பருவசந்தி - உவாக்கட்கடையும்‌ 


பிரதமை முதலும்‌ பொருந்துஞ்‌ 


சமயம்‌. 
பருவணிகை - ஓர்‌ கண்ணோய்‌. 
பருவதகாகம்‌ - ஓர்‌ காகம்‌. 
பருவதம்‌ - ஓர்‌ மரம்‌, ஓர்‌ மீன்‌, மலை. 
பருவதவத்தனி - பார்வதி. 
பருவதவாசினி - காயத்திரி, துற்கை. 
பருவதாசயம்‌ - முகில்‌. 


பருவதாசிரயம்‌ - சரபப்பட்‌ ௪. 


பருவதாதாரை - பூமி. 

பருவதாரி - இந்திரன்‌. 

பருவதி - சந்திரன்‌, பார்வதி. 

பருவமலைவு - ஒர்காலத்துக்குரியதை 
மற்றோர்‌ காலத்திற்குரியவாகக்‌ 
கூறுவது. 

பருவமாதல்‌ - இருதுவாதல்‌, தகுதி 


யாதல்‌. 

பருவம்‌ - அமாவாச, இளமை, உயரம்‌, 
ஏதுகாலம்‌,பகுதி, பக்குவம்‌, பருவ 
காலம்‌, பிரமாணம்‌, பூரணை, 
பெருநாள்‌, பொழுது, முளி. 

பருவயோனி - கரும்பு. 

பருவரல்‌ - அருவருப்பு, துன்பம்‌. 

பருவரீணம்‌ - திருவிழா. 

பருவருதல்‌ - அருவருத்தல்‌, துன்பப்‌ 
படல்‌. 

பருவலயம்‌ - குழியம்‌. 

பருவல்‌ - பருத்தது. 

பருவெட்டு - பரும்படியாய்‌ வெட்டின்‌ 
வெட்டு. 

பரூஉ - பருமை, பறித்தல்‌. 

பரேஷடி - பரமேட்டி. 

பரேதம்‌ - பிசாசம்‌. 

பரேதராசன்‌ - நமன்‌. 

பரேபம்‌ - நீர்நிலை. 

பரை - பார்வதி. 

பரோட்சக்கியானம்‌ - அதரிசியமான 
வற்றையறிதல்‌. 

பரோட்சஞானம்‌ - சத்தாவத்தையி 
னொன்று, அஃது பிரமமொன்‌ 
றுண்‌ டென்று கேட்டறிதல்‌. 

பரோட்சபோகம்‌ - பரத்திரவியானு 


பவம்‌. 

பரோட்சம்‌ - அதரிசியமானவை, 
இறந்தகாலம்‌. 

பரோட்சாரதம்‌ - காணப்படாத 
பொருள்‌. 


பரோதிதம்‌ - அச்சுறுத்தல்‌. 


194 wipro AGG) - Z 


பரோபகாரம்‌ 


பரோபகாரம்‌ - பிறர்க்குபகாரம்‌. 

பரோபகாரன்‌, பரோபகாரி - பிறர்க்கு 
பகாரி. 

பரோபசாபம்‌ - வாக்குவாதம்‌. 

பரோபரீணம்‌ - தோற்றநாசமற்றது. 

பர்க்கன்‌ - பற்கன்‌. 

பர்ப்பாடகம்‌ - பற்படாகம்‌. 

பல - அனேகம்‌. 

பலகணி - சாளரவாயில்‌. 

பலகம்‌ - அடுக்கு, கேடகம்‌, நாற்காலி, 
பின்சந்து. 


பலகலப்பு, பலகலவை - பலவுங்‌ 


கலந்தது வாசனைப்பொடி.. 
பலகறை - கவடி. 
பலகாரம்‌ - அப்பவருக்கம்‌, யானை 
மேற்றவிசு. 
பலகீனம்‌ - பலக்கேடு. 
பலகேசரம்‌ - தெங்கு. 
தொட்டி 


பலகை - கேடகம்‌, 


பாஷாணம்‌. 

பலகைக்கயிறு - நெய்வார்கருவியி 
னொன்று. 

பலகைக்கள்ளி - ஓர்‌ கள்ளி. 

பலகைப்பா - இரதத்தோருறுப்பு, 
பாவப்பட்டபலகை. 

பலகையடித்தல்‌ - பரம்படித்தல்‌. 

பலகையுரு - வளசிலுப்பு. 

பலங்கரம்‌ - பித்தம்‌. 

பலசந்தமாலை - ஒர்பிரபந்தம்‌, அஃது 
பப்பத்துச்‌ செய்யுள்‌ ஒவ்வோர்‌ 
சந்தமாக நூறு செய்யுட்‌ கூறுவது. 

பலசம்‌ - நகரவாயில்‌, பழம்‌, பனசம்‌, 
யுத்தம்‌, வயல்‌. 

பலசம்பத்து, பலசம்பாரம்‌ - பலபொருள்‌. 

பலசரக்கு - கடை ச்சரக்கு, பலசாமான்‌. 

பலசாடவம்‌ - மாதளை. 

பலசாலி - பலமுள்ளோன்‌. 


பலசிரேட்டம்‌ - மாமரம்‌. 


பலசூதனன்‌ - இந்திரன்‌. 

பலட்சயம்‌ - பலவீனம்‌. 

பலட்சாரம்‌ - இரத்தம்‌. 

பலண்டுறுவபாஷாணம்‌ - விழைவு 
பாணமுப்பத்திரண்டினொன்று. 

பலதிரட்டு - பல பாடலிலுமெடுத்துச்‌ 
சேர்த்திருப்பது. 

பலதுறை - பலவமழி. 

பலதேவன்‌ - பலபத்திரன்‌, வாயு. 

பலத்தல்‌ - பெலத்தல்‌. 

பலபடப்புனைவணி - ஓஒரலங்காரம்‌, 
அஃது ஒருபொருளிற்பலரும்‌ பல 
தருமங்களாற்பொருள்களை 
ஆரோபித்தலும்‌ ஒருவரேயொரு 
பொருளில்‌ விடயபேதங்‌ களாற்‌ 
பல பொருள்களையா ரோபித்‌ 


தலுமாம்‌, 
ணென்‌ பரந்தணர்‌ யோகிகளாக 


(உம்‌) ஆரணங்கா 


மத்தின்‌ காரணங்காணென்பர்‌ 

எனவும்‌, வில்லிற்குவிசையன்‌, 
கல்விக்குச்‌ சேடன்‌ எனவும்‌ வரும்‌. 

பலபடுதல்‌ - இரட்டித்தல்‌, வேறுபடல்‌. 

பலபட்டறை - பண்டகசாலை. 

பலபண்டம்‌ - பலகாரம்‌, பலபொருள்‌. 

பலபத்திரன்‌ - பலதேவன்‌. 

பலபந்தம்‌ - வலோற்காரம்‌. 

பலபலெனல்‌ - ஒலிக்குறிப்பு, ஒளிக்‌ 
குறிப்பு, விடியற்குறிப்பு. 

பலபாகம்‌ - பிரயோசனப்பங்கு. 

பலபாடு - பல தொந்தறை. 

பலபூமி - நரகம்‌, மோக்கம்‌. 

பலபெயர்த்திரிசொல்‌ - செந்தமிழ்‌ 
நிலத்து மொழிகளாய்க்‌ கற்‌ 
றோர்க்கு மாத்திரந்‌ தம்‌ பொருள்‌ 
விளக்கியொரு பொருளைக்‌ 
குறித்த பலபெயராய்‌ வரும்‌ பெயர்ச்‌ 
சொல்‌. 

பலபை - கூரியன்மைய வரியினிற்‌ 
கையிற்‌ கடிகார மத்தியில்‌ விழு 
நிழல்‌. 


பலவினைத்திரிசொல்‌ 


wrpiurmr ASA] - Z 195 


பலபொருட்சொற்றொடரணி - ஓரலங்‌ 
காரம்‌, அஃது பலயபொருட்க 
ளைத்‌ தருதற்குரிய சொற்களைப்‌ 
புணர்த்துக்‌ கூறுதல்‌. 
பலபொருளுவமை - ஒருபொருட்குப்‌ 
பலவுவமையை யெடுத்துக்காட்‌ 
டெவது, (உம்‌) வேலுஞ்சேலும்‌ 
போலும்விழி. 
பலபொருளொருசொல்‌ - பலவருத்தங்‌ 
கொள்ளுஞ்சொல்‌. 
பலபொருள்குறித்த ஒரிடைத்திரி 
சொல்‌ - செந்தமிழ்‌ நிலத்து மொழி 
களாய்ச்‌ செய்யுட்கேயுரியனவாய்க்‌ 
குமாத்திரந்‌ தம்‌ 
பொருள்‌ விளக்கிப்‌ பலபொரு 


கற்றோர்க்‌ 


டருமோர்‌ சொல்லாய்‌ நிற்கு 
மிடைச்சொல்‌. 

பலபொருள்குறித்த ஒருவினைத்திரி 
சொல்‌ - செந்தமிழ்நிலத்து மொழி 
களாய்ச்‌ செய்யுட்கேயுரியவாய்க்‌ 
கற்றோர்க்குமாத்திரந்‌ தம்‌ 
பொருள்‌ விளக்கிப்‌ பலபொரு 
டருமொருசொல்லாய்‌ நிற்கும்‌ 
வினைச்சொல்‌. 

பலபொருள்‌ குறித்த வோருரித்திரி 
சொல்‌ - அரிதுணர்பொருளாய்ப்‌ 
பலபொருடரு மோருரிச்சொல்‌, 
(உம்‌) கடி. 

பலப்படுதல்‌ - பலமடைதல்‌, வளர்தல்‌. 

பலப்பம்‌ - மாக்கல்‌. 

பலப்பல - பலபல்‌. 

பலமுகம்‌ - பலகாரியம்‌, பலதிசை, 
பலவமி. 

பலமுறை - நூானாவிதம்‌, பலதரம்‌. 

பலமூலசாகாசனா - முனிவர்‌. 

பலம்‌ - அம்பலகு, ஆதாயம்‌, ஆயுத 
நுனி, இலை, காய்‌, கழங்கு, கேடகம்‌, 
கொழு, சாதிக்காய்‌, சுரூபம்‌, செல்‌ 
வாக்கு, தாது, தொகை, நிமிஷம்‌, 
நிறைகல்‌, நிறையளவினொன்று, 


நெற்றி, படை, பயன்‌, பருப்பம்‌, 


பழம்‌, பிறித்துக்கண்டபேறு, 
பெலன்‌, பொன்‌, மகளிர்சூதகம்‌, 
மாதிரி, மாமிசம்‌, வட்டத்தின்‌ 
பரப்பு. 

பலரறிசொல்‌ - உயர்திணைப்‌ பன்மைச்‌ 
சொல்‌. 

பலராமன்‌ - பலபத்திரன்‌. 

பலர்‌ - அனேகர்‌. 

பலர்க்கம்‌ - கதுப்பு. 

பலர்பால்‌ - ஆண்பன்மையையும்‌ 
பெண்பன்மையையும்‌ இருவர்‌ 
பாற்கும்‌ பொதுப்‌ பன்மையையுங்‌ 
காட்டி நிற்பது. 

பலலப்பிரியம்‌ - காகம்‌. 

பலலம்‌ - சேறு, பிண்ணாக்கு, மாமிசம்‌. 

பலவாசயம்‌ - கழுத்து. 

பலவத்தர்‌ - கடவுட்டிருவுளப்‌ படி 
யெய்துங்‌ கருமங்கட்கு வருமிடை 
யூற்றைவன ருளாற்றடுப்பவர்‌. 

பலவத்தை - பலம்‌. 

பலவந்தம்‌ - பலபந்தம்‌. 

பலவயிற்போலியுவமை - ஒருதொடர்‌ 
மொழிக்கட்‌ பலவுவமைவர அவ்‌ 
வுவமை தோறுமுவமைச்‌ சொற்‌ 
புணர்ந்துவருவது, (உம்‌) மலர்‌ 

அதின்‌ 
மலர்கள்‌ போலும்‌ அவர்முகம்‌ 
அதினுறை அளிபோலுமலர்விழி. 

பலவரி - ககரமுதனகரமீறாய பதி 


வாலிபோலுமாதர்‌ 


னெண்ணெழுத்து. 
பலவழித்தோன்றல்‌ - மருமகன்‌. 
பலவறிசொல்‌ - அஃறிணைப்‌ பன்மைச்‌ 
சொல்‌. 
பலவறுதி - பலவீனம்‌. 
பலவானம்‌ - மந்தாரச்சிலை. 
பலவிதம்‌ - நூானாவிதம்‌. 
பலவினைத்திரிசொல்‌ - செந்தமிழ்‌ 
நிலத்துமொழிகளாய்க்‌ கற்றார்க்கு 
மாத்திரந்‌ தம்பொருள்‌ விளக்கி 


196 wipro AGG) - Z 


பலவினைச்சிலேடை 


ஒரு வினைகுறித்த பல சொல்லாய்‌ 
வரும்‌ வினைச்சொல்‌. 

பலவினைச்சிலேடை - பலவினை 
யான்‌ வருவது. 

பலவின்கூட்டத்தற்கிழமை - பலவி 
னொற்றுமை (உம்‌) படையது 
தொகுதி. 

பலவின்பால்‌ - அஃறிணைப்‌ பன்மைப்‌ 
பால்‌. 

பலவு - பலாமரம்‌. 

பலற்காரம்‌ - பலபந்தம்‌. 

பலனம்‌ - கனிகொடுத்தல்‌. 

பலன்‌ - இலாபம்‌, காய்‌, சிவதரும 
முதலியவற்றான்‌ வரும்பேறு, 
பழம்‌, பிரயோசனம்‌, புண்ணியம்‌. 

பலன்கொடுத்தல்‌ - பிரயோசன 
மளித்தல்‌, பேறாதல்‌. 

பலா - ஓர்மரம்‌. 

பலாகம்‌ - கொக்கு. 

பலாகாரம்‌ - பழமுதலியபோசனம்‌. 

பலாக்கினி - பித்தம்‌. 

பலாங்கம்‌ - ஒர்‌ மீன்‌. 

பலாசம்‌ - இலை, ஓர்‌ பிசாசம்‌, பச்சை 
நிறம்‌, பயிர்‌, பலாமரம்‌, புன 
முருக்கு, மகதம்‌, முருக்கு. 

பலாசனம்‌ - கிளி. 

பலாசாக்கியம்‌ - பெருங்காயம்‌. 

பலாசி - மரப்பொனு. 

பலாசு - பலாசம்‌. 

பலாட்டியம்‌ - பலபந்தம்‌. 

பலாண்டு - ஈரவெண்காயம்‌. 

பலாதனம்‌ - கிளி. 

பலாதன்‌ - ஓரரக்கன்‌. 

பலாந்தம்‌ - ஒருகாற்காய்த்துப்படு 
மரம்‌. 

பலாபம்‌ - யானைமத்தகம்‌. 

பலாபலம்‌, பலாபலன்‌ - நயநட்டம்‌, 
மிகுபலன்‌. 


பலாயனம்‌ - போதல்‌. 


பலாரி - இந்திரன்‌. 

பலாரெனல்‌, பலார்பற்றல்‌ - விடிதற்‌ 
குறிப்பு. 

பலாலதோககம்‌ - மாமரம்‌. 

பலாலம்‌ - வைக்கோல்‌. 

பலாற்காரம்‌ - வலோற்காரம்‌. 

பலி - இறை, உடற்றிரை, காணிக்‌ கை, 
காய்த்திருந்தமரம்‌, 
சேடம்‌, சோறு, தேவவுணவு, நீறு, 


சாம்பல்‌, 


பலிபதார்த்தம்‌, பிச்சை, பூசை, 
விண்ணோருணவு. 

பலிகம்‌ - சுவர்‌, நீர்க்குடம்‌, பளிங்கு, 
பிச்சைப்பாத்திரம்‌, வாயில்‌. 

பலிகொடுத்தல்‌, பலிசெலுத்தல்‌ - பலி 
யிடுதல்‌. 

பலிச்சக்கிரவத்தி - மாபலி. 

பலிதம்‌ - கனியுள்ளது, சேறு, பவிப்‌ 
பது, மயிர்நரை, வெம்மை. 

பலிதானம்‌ - பலிகொடுத்தல்‌. 

பலிதை - கிழவி. 

பலித்தம்‌ - இலாபம்‌. 

பலித்தல்‌ - செழித்துவளர்தல்‌, நயப்‌ 
படல்‌, வாய்த்தல்‌. 

பலிபீடம்‌ - பலிசெலுத்தும்பீடம்‌. 

பலிபுட்டம்‌ - காக்கை. 

பலிபோடுதல்‌ - பலிகொடுத்தல்‌. 

பலிப்பு - பலித்தல்‌. 

பலியங்கம்‌ - பரியங்கம்‌. 

பலியம்‌ - தளிர்‌, பூ. 

பலியயனம்‌ - சேனம்‌. 

பலியிடுதல்‌, பலியூட்டுதல்‌ - பலி 
செலுத்துதல்‌. 

பலியெடுத்தல்‌ - உயிரெடுக்குதல்‌, 
பலியேற்றல்‌. 

பலினம்‌, பலினி - காய்த்திருந்தமரம்‌, 
கோங்கு, ஞாழல்‌. 

பலி - எருது, ஒட்டகம்‌, கடா, 
கோழை, பன்றி. 

பலுகம்‌ - குரங்கு. 


பவமானம்‌ 


wipro ஏர] - Z 197 


பலுகல்‌, பலுருதல்‌ - பெருகுதல்‌. 

பலுட்டம்‌ - முடித்தல்‌. 

பலேந்திரன்‌ - பலவான்‌. 

பலை - பழம்‌. 

பலோதயம்‌ - ஆதாயம்‌, சந்தோஷம்‌, 
பலம்‌, மோக்கம்‌. 

பலோற்காரம்‌ - வலோற்காரம்‌. 

பலோற்பதி - மாமரம்‌. 

பலோனி - பெண்குறி. 

பல்‌ - ஆயுதக்கரு, கருக்கு, நங்கூர 
நாக்கு, பல்லு. 

பல்கணி - நுழைவாயில்‌. 

பல்கல்‌ - பலுகல்‌, வெகுநாள்‌. 

பல்காயனார்‌ - ஓர்‌ புலவன்‌. 

பல்குதல்‌ - பலுகுதல்‌. 

பல்பல - பலபல. 

பல்லகம்‌ - கரடி. 

பல்லக்கர்‌ - சிவனடியார்‌. 

பல்லக்கு - சிவிகை. 

பல்லங்குழி - பல்லாங்குழி. 

பல்லணம்‌ - குதிரைக்கல்லணை. 

பல்லதி - ஓரிராகம்‌. 

பல்லம்‌ - அம்பு, ஒரெண்‌, கரடி, 
குதிரைக்கல்லணை, கோரிகை, 
சேமரம்‌. 

பல்லரணை, பல்லரனை - ஓர்‌ நோய்‌. 

பல்லவகன்‌ - தரர்த்தன்‌. 

பல்லவத்திரு - அசோகமரம்‌. 

பல்லவம்‌ - இலை, கிளை, கொப்பு, 
கை, யணி, சாயம்‌, தளிர்‌, தேயமன்‌ 


பத்தாறினொன்று, பதத்தினோரு 
றுப்பு, விசாலித்தல்‌. 


பல்லவர்‌ - கீழ்மக்கள்‌, தூர்த்தர்‌. 
பல்லவாதம்‌ - மான்‌. 
பல்லவாதாரம்‌ - கொப்பு. 
பல்லவாத்திரன்‌ - காமன்‌. 


பல்லவி - பல்லவம்‌. 


பல்லவை - இழிபானபொருள்‌, கீழ்மை 
பலபொருள்‌. 

பல்லாக்கு - பல்லக்கு. 

பல்லாங்குழி - பன்னாங்குமழி. 

பல்லாண்டு - வாழ்த்து. 

பல்லாதகம்‌, பல்லாதகி, பல்லாதம்‌ - 
சேமரம்‌. 

பல்லார்‌ - பலர்‌. 

பல்லி - இடம்‌, இடையரூர்‌, கெவுளி, 
சிற்றூர்‌, வேரரும்பு. 

பல்லிகை - சேங்கொட்டை, பல்லி. 

பல்லிச்சாத்திரம்‌ - கெவுளி நூல்‌. 

பல்லிப்பூடு - ஓர்‌ பூண்டு. 

பல்லியம்‌ - சங்கதம்‌, வாச்சயப்பொனது. 

பல்லியோசியம்‌ - பல்லிச்சாத்திரம்‌. 

பல்லு - தந்தம்‌. 

பல்லுக்கடித்தல்‌ - அதரத்தைக்‌ கடித்தல்‌. 

பல்லுக்காட்டுதல்‌ - கெஞ்சுதல்‌. 

பல்லுக்கிட்டுதல்‌ - அலகுபூட்டுதல்‌. 

பல்லுக்கெஞ்சுதல்‌ - மன்றாடுதல்‌. 


பல்லுக்கொறிக்குதல்‌ - பல்லோடு 
பல்லராத்தல்‌. 

பல்லுத்தீட்டுதல்‌ - பல்லுக்‌ கொறிக்கு 
தல்‌, பல்லுமினுக்குதல்‌. 

பல்லுவிளக்குதல்‌ - பல்லுமினுக்குதல்‌. 

பல்லுறுசெங்களை - குதிரைப்‌ பற்‌ 
பாஷாணம்‌. 

பல்லூழி - அனேகயுககாலம்‌. 

பல்வலம்‌ - சிறுகுளம்‌, வாவி. 

பல்வலாவாசம்‌ - ஆமை. 

பவ - ஓராண்டு. 

பவணந்தி - ஓர்‌ நூலாசிரியன்‌. 

பவணை - கழுகு. 

பவநாசம்‌ - ஓர்‌ தீர்த்தம்‌. 

பவநாசன்‌ - கடவுள்‌, சிவன்‌. 

பவந்தி - கற்புடையாள்‌. 


பவமானம்‌, பவமானன்‌ - தீ, வாயு. 


198 wipro AGG) - Z 


பவம்‌ 


பவம்‌ - அறிவு, இருத்தல்‌, உலகம்‌, 
காற்று, சதுப்புநிலம்‌, சம்பாத்‌ 
தியம்‌, சாணி, சிங்கக்கரணம்‌, 
சுத்தம்‌, நிலைபரம்‌, பலன்‌, பாவம்‌, 
பிறப்பு, மேன்மை, தூர்த்தல்‌. 

பவர்‌ - சுவர்‌, நெருங்கல்‌. 

பவர்க்கம்‌ - நரகம்‌. 

பவவீதி - முடிவு, முற்றத்‌ துறத்தல்‌. 

பவழம்‌ - பவளம்‌. 

பவளக்காலி - ஒர்‌ புள்‌, ஓர்‌ பூடு. 

பவளக்குறிஞ்சி - ஓர்‌ பூண்டு. 

பவளச்சோளம்‌ - ஒர்‌ சோளம்‌. 

பவளநெடுங்குஞ்சியோன்‌ - வயிரவன்‌. 

பவளப்புற்றுப்பாஷாணம்‌ - ஓர்‌ பாஷா 
ணம்‌. 

பவளப்பூண்டு - ஓர்‌ பூண்டு. 

பவளப்பூலா, பவளப்பூல்‌ - ஓர்‌ செடி. 

பவளமல்லிகை - ஓர்‌ மல்லிகை. 

பவளமனோசிலை - ஓர்‌ சரக்கு. 

பவளம்‌ - நவமணியினொன்று. 

பவளவங்காரவாச்சி - ஓர்‌ பூண்டு. 

பவனம்‌ - அரமனை, இராச, ஒதுக்‌ 
கல்‌, காடு, காற்று, குயவன்‌ சூளை, 
கொழித்தல்‌, கோட்டை, சுத்தம்‌, 
தூற்றுதல்‌, தேவலோகம்‌, நரக 
லோகம்‌, பவளவாய்‌, பாவனை, 


பூஞை, பூமி, பொழுது, வீடு, 
தூர்த்தல்‌. 
பவனவாசல்‌, பவளவாய்‌ - அபானத்து 
வாரம்‌. 
பவனவாயு - அதோவாயு. 
பவனாசநாசம்‌ - கருடன்‌, மயில்‌. 
பவனாசம்‌, பவனாசனம்‌ - பாம்பு. 
பவனாத்துமசன்‌ - அக்கினி, அனுமான்‌. 
பவனி - உலாப்போதல்‌. 
பவனிக்காதல்‌ - ஓர்பிரபந்தம்‌, அஃது 
பவனிவந்த தலைமகன்‌ மேற்‌ 
கொண்ட காமத்தாலவன்‌ சிறப்‌ 


பைப்‌ பிறரோடுரைத்து வருந்து 
வதாகக்‌ கூறுவது. 


பவனோதரம்‌ - உள்வீடு. 

பவன்‌ - கடவுள்‌. 

பவாகை - சுழல்காற்று. 

பவாபாவம்‌ - தரலகுனியம்‌. 

பவாயனை - கங்கை. 

பவானி - பார்வதி. 

பவி - இடியேறு. 

பவிகம்‌ - சலாக்கியம்‌. 

பவிஞ்சு - பவுஞ்சு. 

பவிடியம்‌ - செல்வம்‌, நிகழ்காலம்‌. 

பவித்திரமுடிச்சு - ஒர்வகை முடிச்சு. 

பவித்திரமோதிரம்‌ - பலித்திர முடிச்‌ 
சாய்ச்‌ செய்தமோதிரம்‌. 

பவித்திரம்‌ - காணிக்கைப்பாத்திரம்‌, 

தருப்பை, 
தருப்பைப்‌ புல்லாற்‌ செய்தவோர்‌ 
முடிச்சு, துடைத்தல்‌, தூய்மை, 
தேன்‌, நெய்‌, பூணூல்‌. 

பவித்திரவான்‌ - தரயவன்‌. 


செம்பு, தண்ணீர்‌, 


பவித்திராரோபணம்‌ - டூணரலணிதல்‌. 

பவித்திரி - சுத்தன்‌, தருப்பை. 

பவித்திரிதம்‌ - சுத்தம்‌. 

பவித்திரீகரணம்‌ - சுத்திசெய்தல்‌, 
நெய்‌. 

பவித்திரை - தரய்மையுள்ளவள்‌. 

பவுஞ்சு - படை. 

பவுண்டிரிகம்‌ - ஒர்பலி. 

பவுதிகம்‌ - பெளதிகம்‌. 

பவுத்திரர்‌ - பெளத்திரர்‌. 

பவுந்திரம்‌ - பகந்திரம்‌. 

பவுரணமி, பவுரணை - பெளரணை. 

பவுராணிகம்‌ - பெளராணிகம்‌. 

பவுரி - கூத்தின்விகற்பம்‌. 

பவுரிசம்‌ - போலியானநடை, வேஷம்‌. 


பவுன்சு - ஆடம்பரம்‌, ஐசுவரியம்‌. 


பழிசூழ்தல்‌ 


wipro AS] - Z 199 


பவோற்பவன்‌ - பன்னேருருத்‌ திரரி 
லொருவன்‌. 

பவ்வம்‌ - பெளவம்‌. 

பழகல்‌ - பழகுதல்‌. 

பழகாடி - பழக்கமுடையோன்‌. 

பழகாதபழக்கம்‌ - கெட்ட பழக்கம்‌. 

பழகுதல்‌ - ஊடடுதல்‌, கற்குதல்‌, 
பயிலல்‌, வழங்குதல்‌. 

பழக்கம்‌ - அறிமுகம்‌,பயிற்சி, பரிசனை. 

பழக்கம்‌ பண்ணுதல்‌ - அப்பியா சித்‌ 
தல்‌, அறிமுகப்படுத்தல்‌, பாவித்தல்‌. 

பழக்காய்‌ - செங்காய்‌. 

பழக்குதல்‌ - அறிமுகப்படுத்தல்‌, 
பயிற்றல்‌, பரிசினைப்படுத்தல்‌, 
வழங்கல்‌. 

பழங்கஞ்சி - முதனாட்கஞ்சி. 

பழங்கணக்காதல்‌ - பழசுபடல்‌. 

பழங்கண்‌ - இனைப்பு, ஒலி, துன்பம்‌, 
பழுது, பயனின்மை, மெலிவு. 

பழங்கணாளர்‌ - துயருறுவோர்‌. 

பழங்கதை - கிழக்கதை, பூருவகதை. 

பழங்கிடையன்‌ - நெடுநாட்பட்டது. 

பழசு - பழயது. 

பழசுபடுதல்‌ - பழயதாதல்‌. 

பழஞ்சுரம்‌ - பழங்காய்ச்சல்‌. 

பழஞ்சொல்‌ - பழமொழி. 

பழந்தண்ணீர்‌ - நீர்ச்சோறு. 

பழந்தரை - பழநிலம்‌. 

பழப்புளி - புளியம்பமழக்களி. 

பழமலை - திருமுதுகுன்றம்‌. 

பழமனை - அமிழ்ந்தவீடு, முன்வீடி 
ருந்த நிலம்‌. 

பழமுண்ணிப்பாலை - ஓர்‌ மரம்‌. 

பழமை - பழைமை. 

பழமொழி - ஓர்‌ நீதி நூல்‌, முதுசொல்‌. 

பழம்‌ - கனி, முதிர்ந்தது. 

பழம்பகை - தொந்தப்பகை, நெடு 
நாட்பகை. 


பழம்பஞ்சுரம்‌ - ஓர்‌ பண்‌. 

பழம்பழுத்தல்‌ - சொக்கட்டானி 
லோர்‌ செய்கை. 

பழம்பாசி - ஓர்‌ பூடு. 

பழம்பாடம்‌ - படித்தபாடம்‌. 

பழம்பொருள்‌ - கடவுள்‌, பழய பொருள்‌, 
புதையல்‌. 

பழயகாலம்‌ - முற்காலம்‌. 

பழயபடி - முந்தினபிரகாரம்‌. 

பழயபாடல்‌ - முன்னோர்பாடல்‌. 

பழயமனிதர்‌ - முன்னோர்‌. 

பழவடியார்‌ - வழித்தொண்டர்‌. 

பழவினை - ஊழ்வினை. 

பழனம்‌ - மருதநிலம்‌, வயல்‌. 

பழனி - திருவாவிநன்குடி. 

பழி - குற்றம்‌, பழியென்னேவல்‌, 
பொய்‌, பொல்லாங்கு, வயிராக்‌ 
கியம்‌. 

பழிகட்டுதல்‌ - பழிபிடித்தல்‌, பழி 
மூட்டுதல்‌, வசை கூறல்‌. 

பழிகாரன்‌ - பழிக்குடந்தைக்காரன்‌, 
பழிவாங்குவோன்‌. 

பழிகிடத்தல்‌ - யாதொன்று பெறு 
வதற்குப்‌ பட்டினிடெத்தல்‌. 

பழிகூறல்‌ - தூற்றல்‌, அஃது மும்‌ 


மொழியினொன்று. 
பழிக்குச்செய்தல்‌ - கடன்வழிக்குச்‌ 
செய்தல்‌. 


பழிக்குடி - எதிரிடைக்குடி, பழிக்டெ 
மாயிருக்குங்குடி. 

பழிக்குவிடுதல்‌ - தன்காரியமல்ல 
வென்றுவிடுதல்‌, மறுபெயரிலே 
பழிவரும்‌ படிவிடுதல்‌. 

பழிசுமத்தல்‌ - பழிசுமத்துதல்‌, பழி 
வந்து பொறுத்தல்‌. 

பழிசுமத்துதல்‌ - பழியைச்சுமத்துதல்‌, 
பிறார்மேற்பாரம்‌ போடுதல்‌. 

பழிசூழ்தல்‌ - பழியடைதல்‌, முற்பழி 
வந்துசேருதல்‌. 


200 wipro AGA) - Z 


பழிசெய்தல்‌ 


பழிசெய்தல்‌ - தீங்குசெய்தல்‌. 

பழிசொல்லுதல்‌ 
சொல்லல்‌. 

பழிச்சல்‌, பழிச்சுதல்‌ - துதித்தல்‌. 

பழிச்சொல்‌ - பழிமொழி. 

பழிதீர்தல்‌ - குற்றநீங்கல்‌, சமாதான 
மாதல்‌, பொல்லாங்குதர்தல்‌. 

பழிதீர்த்தல்‌ - குற்றநீக்கல்‌, சமாதானப்‌ 
படுத்தல்‌, பொல்லாங்கு நீங்குதல்‌. 

பழிதூறுதல்‌, பழிதூற்றுதல்‌ - புறங்கூறல்‌. 

பழிதேடுதல்‌ - பழிகட்டுதல்‌, பொல்‌ 
லாங்கு செய்தல்‌. 

பழித்தல்‌ - நிந்தித்தல்‌. 

பழிபடுதல்‌ - குற்றப்படல்‌, பழிக்குட்‌ 
படுதல்‌. 

பழிபிடித்தல்‌ - விரோதங்கட்டல்‌. 

பழிபோடுதல்‌ - பழியிடுதல்‌. 

பழிப்படுதல்‌ - குற்றப்படல்‌, பழி 
யேறுதல்‌. 


- யொல்லாங்கு 


பழிப்பனவு - பழிப்பானகாரியம்‌. 

பழிப்பு - நிந்தை, பழி. 

பழிமீட்குதல்‌ - பழிதீர்த்தல்‌, பழி 
வாங்குதல்‌. 

பழிமுடிதல்‌ - பழிமூட்டுதல்‌. 

பழிமுடித்தல்‌ - பமழிசாதித்தல்‌, விரோதங்‌ 
கட்டல்‌. 

பழிமூட்டுதல்‌ - கோள்மூட்டுதல்‌. 

பழிமூளுதல்‌ - பொல்லாங்‌ குண்டு 
படல்‌. 

பழிமொழி - புறங்கூறல்‌. 

பழியிடுதல்‌ - பழியேற்றுதல்‌. 

பழியெடுத்தல்‌ - பழிதேடுதல்‌. 

பழியேறுதல்‌ - பழிபிடித்தல்‌. 

பழியேற்குதல்‌ - பழிக்குடன்படல்‌. 

பழியேற்றுதல்‌ - பழிசுமத்தல்‌. 

பழிவருதல்‌, பழிவிழுதல்‌ - பழிசு 
மருதல்‌. 

பழிவாங்கல்‌ - தமைக்குத்‌ தீமை செய்தல்‌. 


பழிவேலை - வேண்டா வெறுப்பான 
வேலை. 

பழிவைத்தல்‌ - பழிப்படுத்திச்‌ சொல்‌ 
லல்‌. 

பழு - பமுவென்னேவல்‌, விலா. 

பழுக்கச்சுடுதல்‌ - பொன்னணியைப்‌ 
பழுப்பாக்கல்‌. 

பழுக்கப்போடுதல்‌ - காய்பழமாகும்‌ 
படிகிடங்கிற்போடுதல்‌. 

பழுக்காய்‌ - ஒர்‌ நிறம்‌, தேங்காய்‌, 
பாக்கு. 

பழுதாதல்‌ - பழுதுபடல்‌. 

பழுது - குற்றம்‌, பொய்‌, பொல்லாங்கு. 

பழுதுபடல்‌ - சீர்கெடல்‌. 

பழுதுபார்த்தல்‌ - திருத்துதல்‌. 

பழுதை - கயிறு, வைக்கோற்புரி. 

பழுத்தபழம்‌ - தீர்ந்தகள்வன்‌, பூரண 
பலம்‌, முதிர்ந்தவன்‌, விருத்தன்‌. 

பழுத்தல்‌ - கனிதல்‌, பழமாதல்‌, பழுத்த 
இலை, பழுப்பு நிறங்கொள்ளல்‌, 
முதிர்தல்‌. 

பழுபாகல்‌ - ஓர்‌ பாகல்‌. 

பழுப்படைசுதல்‌ - இடைப்‌ பழுப்‌ 
பேறல்‌. 

பழுப்பு - அரிதாரம்‌, ஒர்நிறம்‌, நென்பு, 
பழுத்தலாயிருப்பது. 

பழுப்பேறுதல்‌ - பமழுப்படைசுதல்‌. 

பழுமரம்‌ - ஆலமரம்‌, பழுத்தமரம்‌. 

பழுவம்‌ - காடு. 

பழுவறை - பழு. 

பழைசு, பழைது - பழையது. 

பழைமை - தொன்மை. 

பழைமை பாராட்டல்‌ - பழய வுரிமை 
களை யெடுத்துப்பேசல்‌. 

பழையர்‌ - கள்‌ விற்போர்‌, தொல்லோர்‌. 

பளகம்‌ - பவளம்‌. 

பளபளத்தல்‌ - ஒளிகொள்ளுதல்‌. 

பளபளப்பு - அலங்காரம்‌, ஒளிக்குறிப்பு. 


பறங்கியாமணக்கு 


wipro ASA] - Z 201 


பளபளா - இன்மைக்குறிப்பு, வியப்புக்‌ 
குறிப்பு. 

பளபளெனல்‌ - ஒளிக்குறிப்பு. 

பளிக்கறை - பளிங்குமண்டபம்‌. 

பளிங்கு - கண்ணாடி, சுக்கிரன்‌, 
படிகம்‌. 

பளிச்சட்டியெனல்‌ - பளிச்செனல்‌. 

பளிச்சிடுதல்‌ - ஒளிமின்னுதல்‌. 

பளிச்சுப்பளிச்செனல்‌ - ஒளிக்குறிப்பு. 

பளிச்செனல்‌ - ஒளிக்குறிப்பு. 

பளிஞ்சி - கப்பலினாஞ்சான்கயிறு. 

பளிதம்‌ - ஒரெண்‌, கருப்பூரம்‌. 

பளீரிடுதல்‌ - பளிச்சிடுதல்‌. 

பளீரெனல்‌ - ஒளிக்குறிப்பு. 

பளீர்பளீரெனல்‌ - ஒளிக்குறிப்பு. 

பளுவு - பாரம்‌. 

பளை - வளை. 

பள்‌ - ஓர்‌ சாதி, ஓர்பிரபந்தம்‌. 

பள்ளக்கை - பதிந்தநிலச்சார்பு. 

பள்ளச்சி - பட்பெண்‌. 

பள்ளச்சேரி - பள்ளகுறிச்சி. 

பள்ளத்தாக்கு - இரண்டுமேட்டுக்‌ 
கூடாயிருக்குநிலம்‌. 

பள்ளத்தி - பட்பெண்‌. 

பள்ளம்‌ - ஆழம்‌, தாழ்ந்தநிலம்‌. 

பள்ளயம்‌ - தேவதைகட்குச்‌ செய்யுங்‌ 
குளிர்த்தி. 

பள்ளர்‌ - உழவர்‌, ஓர்சாதியார்‌. 

பள்ளி - அறச்சாலை, அறை, ஊர்‌, 
ஓர்சாதி, கல்லூரி, சிற்றூர்‌, தேவர்‌ 
கோவில்‌, நித்திரை, பட்பெண்‌, 
மக்கட்படுக்கை, மருதநிலத்தூர்‌, 
முனிவர்வாசம்‌. 

பள்ளிக்கணக்கர்‌ - கற்போர்‌. 

பள்ளிகொண்ட பெருமாள்‌ - விட்டுணு 

பள்ளிகொள்ளுதல்‌ - நித்திரை செய்தல்‌. 

பள்ளிக்குவைத்தல்‌ - பிள்ளை களைக்‌ 
கற்க வைத்தல்‌. 


பள்ளிக்கூடம்‌ - கல்விபயிலிடம்‌. 
பள்ளிசெய்தல்‌ - பள்ளிவளர்தல்‌. 
பள்ளிப்பழக்கம்‌ - கல்லூரிப்பயிற்சி. 
பள்ளியடைத்தல்‌ - சாலை யுண்டாக்கல்‌. 
பள்ளியறை - சயனவறை. 
பள்ளியிற்பிள்ளை - கற்போன்‌. 
பள்ளியெழுச்சி - ஒர்பிரபந்தம்‌, 
நித்திரைவிழித்தெழுதல்‌ 
பள்ளியெழுப்புதல்‌ - நித்திரைவிழிக்கச்‌ 
செய்தல்‌. 
பள்ளிவளர்தல்‌ - நித்திரை செய்தல்‌. 
பள்ளுவிலி - ஓர்‌ சாதி. 
பள்ளு - பள்‌. 
பள்ளை - ஆடு, வயிறுபருத்தது, 
வெள்ளாடு. 
பள்ளையம்‌ - தாம்பாளம்‌, படைக்கப்‌ 
பட்டபலி. 
பள்ளையன்‌ - படர்ந்தவன்‌. 
பறக்கடித்தல்‌ - அகற்றல்‌, துரத்துதல்‌. 
பறக்குதல்‌ - பறத்தல்‌. 
பறங்கி - ஒர்‌ வியாதி, பறங்கிப்‌ 
பாடைக்காரன்‌. 
பறங்கிக்காய்‌ - பூசணிக்காய்‌. 
பறங்கிக்காரன்‌ - ஓர்‌ பாடைக்காரன்‌. 
பறங்கிக்கொடி - பூசணிக்கொடி. 
பறங்கிக்கிழங்கு - சீனக்மெங்கு. 
பறங்கிக்கூர்மை - காசிசாரம்‌. 
பறங்கிச்சாம்பிராணி - ஓர்‌ மருந்து. 
பறங்கிச்சிலைநிறம்‌ - மாங்கஷ்சிலை. 
பறங்கித்தாழை - அன்னதாமை. 
பறங்கிப்பட்டை - சீனக்கிழங்கு. 
பறங்கிப்பாஷாணம்‌ - ஒர்‌ பாஷாணம்‌. 
பறங்கிப்பாஷை - ஓர்‌ பாஷை. 
பறங்கிப்புண்‌ - ஒர்‌ தொற்றுவியாதி. 
பறங்கிப்பேட்டை - ஒரூர்‌. 
பறங்கியணிநுணா - ஓர்‌ மரம்‌. 


பறங்கியாமணக்கு - ஓராமணக்கு. 


202 wipro AGG) - Z 


பறங்கிவராகன்‌ 


பறங்கிவராகன்‌ - ஓர்‌ வகைவராகன்‌. 

பறங்கிவியாதி - செந்திநோய்‌. 

பறட்டை - சடைவு, செழிப்பற்றது, 
தலைவற்றது, வளர்ச்சியற்றது. 

பறட்டைக்கீரை - ஓர்‌ விதகீரை. 

பறண்‌ - பரண்‌. 

பறதி - அவசரம்‌, பறத்தல்‌. 

பறதிக்காரன்‌ - அவசரகாரன்‌. 

பறத்தல்‌ - அவசரம்‌ பண்ணல்‌, கிளர்‌ 
தல்‌, தூசிமுதலிய கிளம்புதல்‌, 
விரைவாயோடல்‌. 

பறந்தடித்தல்‌, பறந்துவிழுதல்‌ - 
அவசரப்படுதல்‌. 

பறந்தலை - சுடுகாடு - போர்க்களம்‌. 

பறபறத்தல்‌, பறபறப்பு - ஈரடுக்கொலிக்‌ 
குறிப்பு, சீக்கரம்‌ பண்ணுதல்‌. 

பறபறவிளையாட்டு - ஒர்‌ விளை 
யாட்டு. 

பறபறெனல்‌ - ஒலிக்குறிப்பு, விரைவுக்‌ 
குறிப்பு. 

பறப்பன - பட்சிசாதி. 

பறப்பன்‌ - தேள்‌, விருச்சிகம்‌. 

பறப்பு - பறதி. 

பறப்பை - நெய்விடுபாத்திரம்‌. 

பறம்பர்‌ - தோல்வினைஞர்‌. 

பறம்பு - மலை, முலை. 

பறவாதி - பறதிக்காரன்‌. 

பறவை - அவிட்டநாள்‌, இறகு, ஓர்‌ 
நோய்‌, பறப்பு, புள்‌. 

பறவையின்‌ வச்சிரம்‌ - பொன்னம்பர்‌. 

பறவைவேந்தன்‌ - கருடன்‌. 

பறழ்‌ - அணிலாதி கோட்டில்‌ வாழ்‌ 
விலங்கின்‌ பிள்ளை, ஆடு, கீரி, நரி, 
நாய்‌, பன்றி, பாம்பு, புலி, பூனை, 
மான்‌, முயல்‌ இவற்றின்‌ குட்டி. 

பறளிகை, பறனை - பற்றிரும்பு. 

பறாண்டுதல்‌ - பிறாண்டுதல்‌. 

பறாரிடுதல்‌, பறாரெனல்‌ - ஒலிக்‌ 
குறிப்பு. 


பறி - பறித்தல்‌, பறியென்னேவல்‌, 
பொன்‌, மீன்படுக்குங்கருவி, மீன்‌ 
பெய்யுங்கருவி. 

பறிகாரன்‌ - பறிக்கறவன்‌, வலைஞன்‌. 

பறிகுதல்‌ - கடந்தோடுதல்‌, பெயர்ந்து 
வழுவுதல்‌. 

பறிகொடுத்தல்‌ - அழியக்கொடுத்தல்‌, 
களவுகொடுத்தல்‌, பறிக்கக்‌ 
கொடுத்தல்‌. 

பறிக்கல்லு - கற்சிட்டம்‌. 

பறிக்குதல்‌ - கொய்தல்‌, சாய்தல்‌, 
இறக்குதல்‌, தோண்டுதல்‌, பிடுங்கு 


தல்‌, வலோற்கராமாய்க்‌ கவர்தல்‌. 

பறிதலையர்‌ - சமணரிலோர்‌ விகற்பி 
கள்‌. 

பறிதல்‌ - பறிகுதல்‌. 

பறித்தல்‌ - பறிக்குதல்‌. 

பறிப்பு - பறித்தல்‌. 

பறிமணல்‌ - பொன்மணல்‌. 

பறிமுதல்‌ - பறிக்கப்பட்டது. 

பறிய - தூரமாக. 

பறியல்‌ - பறிப்பு. 

பறியவிடுதல்‌ - தப்பவிடுதல்‌, நெகழ 
விடுதல்‌. 

பறிவு - பறியல்‌. 

பறிவை - சீவந்திற்கொடி. 

பறுகன்‌ - கட்டையன்‌, சுறட்டையன்‌. 

பறுகு - சிறுதூறு, பறட்டை. 

பறுவதம்‌ - பருப்பதம்‌. 

பறை - இறகு, ஓரளவு, ஓரளவுகருவி, 
சாதி, சொல்‌, பறையென்னேவல்‌, 
வாச்சியப்பொனு. 

பறைக்கம்பு - பறைவெட்டுங்கம்பு. 

பறைசாற்றுதல்‌ - பறையடித்தறி 
வித்தல்‌. 

பறைச்சல்‌ - பேச்சு. 

பறைச்சி - பறைப்பெண்‌. 

பறைக்காளி, பறைக்காலி, பறைக்கால்‌ 
- ஓர்‌ விதபுடவை. 


பற்றார்‌ 


wipro ஏர] - Z 203 


பறைதட்டுதல்‌ - பறைமுறையடி த்தல்‌, 
பறைவெட்டுதல்‌, பிரசித்தப்‌ 
படுத்தல்‌. 

பறைதல்‌ - சொல்லல்‌. 

பறைநாகம்‌ - ஓர்‌ பாம்பு. 

பறைபோடுதல்‌ - பறையடி த்தல்‌. 

பறைப்பருந்து - கரும்பருந்து. 

பறைப்புடையன்‌ - ஓர்‌ பாம்பு. 

பறைப்பூச்சி - ஓர்‌ சிலந்திப்பூச்சி. 

பறைமுழக்கு - பறையொலி. 

பறைமுழக்குதல்‌ - பறையடித்தல்‌. 

பறைமுறை, பறைமுறைசாற்றுதல்‌ - 
பறையடித்தறிவித்தல்‌. 

பறைமேளம்‌ - பறையடிக்குமேளம்‌. 

பறையடித்தல்‌ - பறைமுழக்கிப்‌ பிர 
சித்தம்‌ பண்ணுதல்‌, மேளமடி த்தல்‌. 

பறையர்‌ - ஓர்‌ சாதியார்‌. 

பறையறைதல்‌ - பறையடி த்தல்‌. 

பறையன்‌ - ஒர்‌ சாதியான்‌. 

பறையாமை - கரியவாமை. 

பறைவு - பறைச்சல்‌. 

பறைவெட்டு - பறைதட்டுதல்‌. 

பற்கம்‌ - பிரவை. 

பற்கன்‌ - சிவன்‌, சூரியன்‌, பிரமன்‌, 
விட்டுணு. 

பற்காலி, பற்காறை - பறகிடுமோர்‌ 
தூள்‌. 

பற்குச்சி, பற்குச்சு - பற்கொம்பு. 

பற்குறி - தந்தரேகை. 

பற்குனன்‌ - அருச்சுனன்‌. 

பற்கொழ்பு - தந்தசுத்திக்கம்பு. 

பற்சர்‌ - பகைவர்‌. 

பற்சனம்‌ - நிந்தை. 

பற்சிராய்‌ - பற்கறள்‌. 

பற்படகம்‌, பற்படம்‌, பற்படாகம்‌ - ஓர்‌ 
பூடு. 

பற்பம்‌, பஸமம்‌ - நீறு, பதுமம்‌, விபூதி. 


பற்பரீகம்‌ - அகங்கை, இனிப்பு, 
சூரியன்‌, த, நீர்‌. 

பற்பல - பலபல. 

பற்பித்தல்‌ - பற்மமாக்கல்‌. 

பற்பேத்தை - முரசிற்தட்டு. 

பற்மகாரன்‌ - வண்ணான்‌. 

பற்மம்‌ - பதுமம்‌, பஸ்மம்‌, பொன்‌. 

பற்மராகம்‌ - பதுமராகம்‌. 

பற்மவேதகம்‌ - கருப்பூரம்‌. 

பற்மாசனம்‌ - பதுமாசனம்‌. 

பற்மீகரம்‌ - சாம்பர்‌. 

பற்மீகரித்தல்‌ - பற்பமாக்கல்‌. 

பற்றடித்தல்‌ - கல்லுமுதலியவற்றிற்கு 
ஓட்டிடுதல்‌. 

பற்றம்பிடித்தல்‌ - இருவர்கைவாறாய்த்‌ 
தாங்குதல்‌. 

பற்றலர்‌ - சத்துருக்கள்‌. 

பற்றல்‌ - ஆசைபெருகுதல்‌, குறித்தல்‌, 
தொடர்தல்‌, பிடித்தல்‌. 

பற்றவைத்தல்‌ - தீமூட்டல்‌, பொருத 


வைத்தல்‌. 

பற்றறுதல்‌ - அன்புகெடுதல்‌, பாச 
பந்தம்விடல்‌, முழுதுமற்றுப்‌ 
போதல்‌. 


பற்றற்றார்‌, பற்றற்றோர்‌ - முனிவர்‌. 

பற்றாக்கூலி - அற்பகூலி, நாட்கூலி. 

பற்றாக்கை - அம்புகட்டுங்கயிறு, 
கட்டுங்கயிறு. 

பற்றாசு - இருகுறணேரிசைவெண்‌ 
பாவிற்கிடைவருவது உலோகங்‌ 
களைப்‌ பொருத்த நிடையிடுந்‌ 
துண்டு. 

பற்றாதது - 
போதாதது. 

பற்றாதவர்‌ - அலட்சயமானவர்‌. 


அலட்சயமானது, 


பற்றாப்படி, பற்றாப்பணயம்‌ - அரும்‌ 
பூட்டு, குறைவு. 
பற்றாப்போரி - சரியற்றவெதிரி. 


பற்றார்‌ - பகைவர்‌. 


204 wipro AGG) - Z 


பற்றி 


பற்றி - குறித்து, பற்றாக. 

பற்றிக்கொள்ளல்‌, பற்றிப்பிடித்தல்‌ - 
தொடர்ந்து நிற்றல்‌, நன்றாய்ப்‌ 
பிடித்தல்‌. 

பற்றிரும்பு - அள்ளு. 

பற்றிலி - துறந்தோன்‌. 

பற்றினர்‌ - உறவோர்‌, சினேகிதர்‌. 

பற்று - அறவிட்டது, அன்பு, ஆசை, 
இசைவு, உலோகங்களைப்‌ 
பொருத்துங்கூட்டு, சேர்வை, 


தொடர்ச்சி, பசை, பற்றென்‌ 
னேவல்‌, பிடி, பொருத்து, மண்டி. 

பற்றுக்கால்‌ - தூபரம்‌. 

பற்றுக்கொள்ளுதல்‌ - அன்பு வைத்தல்‌, 
ஆசைகொள்ளுதல்‌. 

பற்றுக்கோடு, பற்றுக்கோல்‌ - ஊன்று 
கோல்‌, தஞ்சம்‌. 

பற்றுச்சீட்டு - ஏற்புறுதி. 

பற்றுதல்‌ - ஊறிப்பிடித்தல்‌, தீபற்று 
தல்‌, பிடித்துக்‌ கொள்ளுதல்‌, 
பொருந்துதல்‌, வாங்குதல்‌. 

பற்றுப்பூசுதல்‌, பற்றுப்போடுதல்‌ - 
பொருந்தப்‌ பசைபோடுதல்‌. 

பற்றுவாய்‌ - திரிவாய்‌. 

பற்றுவீடு - இனமுதலிய துறத்தல்‌. 

பற்றுவைக்குதல்‌ - அன்புவைக்குதல்‌, 
ஆசைகொள்ளுதல்‌, துண்டிட்டு 
விளக்குதல்‌. 

பற்றை - சிறுதூறு, செங்காந்தள்‌. 

பற்றைச்சி - சோரஸ்திர. 

பற்றைப்பிள்ளை, பற்றையன்‌ - சோர 
புத்திரன்‌. 

பனங்கட்டி - பனைவெல்லம்‌. 

பனங்கூத்து - பனைத்திரள்‌. 

பனங்கற்றாழை - பனையிலுண்டாகுந் 
தாழை. 

பனங்காய்‌ - பனையிற்காய்‌. 

பனங்கிழங்கு - பனைவித்திற்கறெங்கு. 

பனங்கிளி - அன்றில்‌, ஓர்‌ கிளி. 


பனங்கீரை - ஓர்‌ கீரை. 

பனங்கோரை - ஓர்‌ புல்‌. 

பனசம்‌ - ஈரப்பலா, பலாமரம்‌, முள்ளு. 

பனசை - ஓர்‌ பட்டினம்‌, ஓர்‌ பாம்பு. 

பனந்தாரான்‌ - சேரன்‌, பலபத்திரன்‌. 

பனந்தாழை - ஓர்‌ கற்றாழை. 

பனம்பாகு, பனம்பாணி - பனங்‌ 
கட்டிப்பாணி. 

பனம்பாரனார்‌ - அகத்தியர்‌ மாணாக்‌ 
கர்‌ பன்னிருவரிலொருவர்‌. 

பனம்பூ - ஆண்‌ பனைப்பாளை. 

பனர்‌ - கிளை. 

பனவர்‌ - பார்ப்பார்‌. 

பனாட்டு - பனங்களியிலட்ட து. 

பனாட்டுத்தோல்‌ - தோற்பனாட்டு. 

பனாட்டுப்பாய்‌ - பனங்களிபெய்யும்‌ 
பாய்‌. 

பனார்‌ - தும்பு. 

பனி - அச்சம்‌, இக்கட்டு, குளிர்‌, 
துக்கம்‌, துளி, நடுக்கம்‌, பயம்‌, 
பனியென்னேவல்‌, பெய்யும்பனி. 

பனிகாலம்‌ - மார்கழி முதலிய நான்கு 
மாசம்‌. 

பனிக்கட்டி - உறைந்தபனி. 

பனிக்கதிர்‌ - சந்திரன்‌. 

பனிக்காடு - மிகுபனி. 

பனிக்காற்று - குளிர்காற்று. 

பனிதல்‌ - பனித்தல்‌. 

பனிக்கூர்மை - இந்துப்பு, சிந்துல 
வணம்‌. 

பனிச்சாமை - ஓர்சாமை. 

பனிச்சை - காட்டத்திமரம்‌, பின்னி 
முடிக்குமயிர்ச்சுருள்‌, அஃது ஓம்‌ 
பாலினொன்று. 


பனிதாங்கி - ஓர்‌ பூடு. 

பனித்தல்‌ - இடைவிடாது மழை 
பெய்தல்‌, துளித்தல்‌, தூறல்‌, நடுங்‌ 
கல்‌, வருந்தல்‌. 


பன்னகாரன்‌ 


wipro ASA] - Z 205 


பனிநத்தை - ஓர்‌ நத்தை 

பனிநீர்‌ - ஓர்‌ வாசனைநீர்‌. 

பனிப்பகை - சூரியன்‌. 

பனிப்படலம்‌ - பனிச்செறிவு. 

பனிப்பயறு - ஓர்பயறு. 

பனிப்பருவம்‌ - பனிகாலம்‌. 

பனிப்பு - பனித்தல்‌. 

பனிப்புகட்டு - பனியிறைப்பு. 

பனிப்புகார்‌ - பனிமேகம்‌. 

பனிப்புழு - பனியிலுண்டாகும்புழு. 

பனிப்பூங்காரம்‌ - பனிமங்குளம்‌. 

பனிப்பூடு - ஓர்‌ பூண்டு. 

பனிப்பெயர்தல்‌ - பனியுண்டுபடுதல்‌. 

பனிப்பெய்தல்‌ - பனிசொரிதல்‌. 

பனிமலை - இமயமலை. 

பனிமொழி - குளிர்ந்தமொழி, பெண்‌. 

பனியவரை - ஓரவரை. 

பனுக்குதல்‌ - தெளித்தல்‌. 

பனுவலாட்டி - சரச்சுவதி. 

பனுவல்‌ - அகமம்‌, கல்வி, சொல்‌, 
நூல்‌, பஞ்சினூல்‌, புலமை. 

பனை - அனுடநாள்‌, ஓர்‌ மரம்‌. 

பனைக்கொடியோன்‌ - பலபத்திரன்‌. 

பனைசை - பனையூர்‌. 

பனைமீன்‌ - யானைமீன்‌. 

பனைமுகிழ்‌ - பனங்காய்முகிழ்‌. 

பனையன்‌ - ஓர்‌ நோய்‌, ஓர்‌ பாம்பு, ஓர்‌ 
மீன்‌. 

பனையேறி - ஓர்குருநோய்‌, ஓர்‌ 
பாம்பு. 

பனைவாரை - பனைமரக்கற்று. 

பன்‌ - ஓர்புல்‌, பத்தின்‌சிதைவு, (உம்‌) 
பன்னான்கு, பன்னம்‌, பன்னென்‌ 
னேவல்‌. 

பன்பாய்‌ - புற்பாய்‌. 

பன்மணிமாலை - ஒர்பிரபந்தம்‌, 

அஃது ஒரு போகும்‌ அம்மானை 


யுமூசனு நீக்மெற்றையுறுப்‌ புக்‌ 
களெல்லாங்‌ கலம்பகம்‌ போல 
மையக்‌ கூறுவது. 

பன்மூன்று - பதின்மூன்று. 

பன்மை - பலவாகியதன்மை. 

பன்மைபண்ணுதல்‌ - கண்டுசாய்த்து 
விடுதல்‌. 

பன்மைப்பால்‌ - பலவின்பால்‌. 

பன்மைப்பொதுப்பெயர்‌ - பன்மைப்‌ 
பால்கட்குரிய பொதுப்பெயர்‌, 
(உம்‌) செவியிலி. 

பன்மொழித்தொகைத்‌ தொடர்‌ - பல 

நிற்குந்‌ 

தொகை நிலை, (உம்‌) செந்நிறக்‌ 


மொழிதொடர்ந்து 


குவளை. 
பன்மையாய்விடுதல்‌ - கண்டுசாய்ப்‌ 
பாய்விடுதல்‌. 
பன்றி - ஒர்மிருகம்‌, கொடுந்தமிழ்‌ 
நாட்டினொன்று. 
பன்றிக்காரணம்‌ - ஒர்‌ கரணம்‌. 
பன்றிக்கீளி - ஓர்‌ மீன்‌. 
பன்றிக்கொவ்வை - ஓர்‌ கொவ்வை. 
பன்றிச்சுருக்கு - க னவாங்கிக்கட்டுதல்‌. 
பன்றித்தகரை - ஓர்‌ தகரை. 
பன்றிநெல்‌ - ஓர்‌ நெல்‌. 
பன்றிப்புல்‌ - ஓர்‌ வகைப்புல்‌. 
பன்றிமயிர்‌ - எய்ப்பன்றிமயிர்‌. 
பன்றிமுள்‌ - எய்ப்பன்றிமுன்‌. 
பன்றிவெட்டுதல்‌ - ஓர்‌ விளையாட்டு. 
பன்னகசாலை - பன்னசாலை. 
பன்னகண்டம்‌ - மரம்‌. 
பன்னகம்‌ - சீதரங்க பாஷாணம்‌, 
பாம்பு. 
பன்னகவைரி - கருடன்‌. 
பன்னகாசனன்‌ - கலுழன்‌. 
பன்னகரபரணன்‌ - சிவன்‌. 
பன்னகாரன்‌, பன்னக்காரன்‌ - பன்ன 
வேலைசெய்பவன்‌, வெற்றிலை 
வாணிபன்‌. 


206 wipro AGA) - Z 


பன்னசந்தரம்‌ 


பன்னசந்தரம்‌ - இலைமெத்தை. 

பன்னசாலை - புல்லீடு, முனிவர்‌ 
வாசம்‌. 

பன்னசி - தாமரை, வசந்தமண்டபம்‌. 

பன்னச்சத்தகம்‌ - காம்புச்சத்தகம்‌. 

பன்னத்தண்டு - நெய்வார்‌ கருவியி 
னொன்று. 

பன்னத்தை - பனிநத்தை. 

பன்னநரன்‌ - சாச்சடங்கிற்கிலை 
யாற்‌ செய்யப்பட்ட மனுவடிவு. 

பன்னபோசனம்‌ - இலையுணவு. 

பன்னமாசலாம்‌ - ஓர்‌ மரம்‌. 

பன்னமிருகம்‌ - இலையுணும்‌ விலங்கு. 

பன்னம்‌ - இலை, ஓலை முதலிய 
வற்றாற்‌ பின்னும்‌ வேலை, பலாசு, 
வெற்றிலை. 

பன்னலதை, பன்னவல்லி - வெற்றி 
லைக்கொடி. 

பன்னல்‌ - சொல்லுதல்‌, தேர்தல்‌, 
நெருங்கல்‌, பருத்தி. 

பன்னவேலை - ஒலைமுதலியவற்றாற்‌ 
பின்னும்‌ வேலை. 

பன்னாங்கு - தண்டிகைப்‌ பன்னா 
ணம்‌, தென்னோலைப்‌ பன்னாங்கு. 

பன்னாங்குழி - பதினான்கு குழியுள்ள 
வோர்‌ விளையாட்டுத்‌ தட்டு. 

பன்னாசம்‌ - துளசி. 

பன்னாசனம்‌ - இலையுணவு, புற்பாய்‌, 
புன்மெத்தை, முகில்‌. 

பன்னாசி - ஓர்‌ துளசி. 

பன்னாடை - நெய்யரி. 

பன்னாணம்‌ - பன்னாங்கு. 

பன்னாலம்‌ - தெப்பம்‌. 

பன்னி - குருவின்றேவி, மனைவி. 

பன்னீர்‌ - ஓர்‌ வாசனைநீர்‌, காயத்திற்‌ 
பாயு நீர்‌. 

பன்னீர்க்குடம்‌ - கருப்பத்தைச்‌ சூழ்ந்த 
நீர்ப்பை. 


பன்னீர்க்குப்பி, பன்னீர்ச்செம்பு, பன்‌ 
னீர்த்துருத்தி - பன்னீர்‌ தூவுங்‌ 
கருவி. 

பன்னீர்மரம்‌ - ஒர்‌ மரம்‌. 

பன்னீர்வடித்தல்‌ - பன்னீர்காய்ச்சுதல்‌. 

பன்னுதல்‌ - பன்னல்‌. 

பன்னுமல்‌ - புல்லுமல்‌. 

பன்னை - ஓர்‌ செடி, கருப்பூரம்‌, 
சூடன்‌. 


பன்னொன்று - பதினொன்று. 


LIT 


பா - அழகு, ஒரெழுத்து, கடிகார வூசி, 
கிழங்குப்பா, நிழல்‌, நெசவு பா, 
பஞ்சினூல்‌, பரப்பு, பரவுதல்‌, 
பாட்டு, பரவென்னேவல்‌, பிரவை, 
வெண்பா முதலிய வைந்துபா, 
அஃது இரண்டு முதலியவடிகளா 
னாக்கப்பட்ட பிரபந்தம்‌. 

பாககம்‌ - பிரிக்குந்தொகை. 

பாகசன்‌ - ஓரிராக்கதன்‌. 

பாகசாசனி, பாகசாதனி - இந்திரன்‌ 
மகன்‌. 

பாகசாதனன்‌ - இந்திரன்‌. 

பாகசாலை - மடைப்பள்ளி. 

பாகண்டன்‌ - வெளிவேஷகாரன்‌. 

பாகதம்‌ - எல்லாநாட்டுமேலோர்‌ 
மொழி. 

பாகதாரி - சமையற்காரன்‌. 

பாகதானம்‌ - மடைப்பள்ளி. 

பாகபாண்டம்‌ - சமையற்‌ பாத்திரம்‌. 

பாகபுடி - குயவன்கூளை. 

பாகப்படுதல்‌ - சமைக்கப்படுதல்‌, 
பக்குவப்படல்‌, பதப்படுதல்‌. 

பாகப்படுத்துதல்‌ - 
பக்குவப்படுத்தல்‌. 

பாகமாகுதல்‌ - பாகப்படுதல்‌. 


சமைத்தல்‌, 


பாகம்‌ - அச்சம்‌, ஆந்தை, ஓர்‌ கணிதம்‌, 
ஓர்‌ பிசாசம்‌, சபித்தல்‌, சமைத்தல்‌, 


பாசகம்‌ 


wipro ASA] - Z 207 


தேசபயம்‌, நரைமயிர்‌, நான்‌ 
குமுழங்கொண்டவளவு, பக்கம்‌, 
பக்குவம்‌, பங்கு, பாகை, பாதி, 
பாத்திரம்‌, பிச்சை. 

பாகம்பண்ணுதல்‌ - சமைத்தல்‌, பகுத்‌ 
தல்‌, பக்குவப்படுத்தல்‌. 

பாகர்‌ - யானைகுதிரை முதலிய 
வற்றை நடத்துவோர்‌. 

பாகலம்‌ - யானைநோய்‌. 

பாகல்‌ - ஓர்கொடி, பலா, வெட்பா 
வட்டை. 

பாகவதம்‌ - பதினெண்புராணத்‌ 
தொன்று. 

பாகவதர்‌ - விட்டுணுசமையத்தவர்‌. 

பாகனம்‌ - ஒர்வருடம்‌. 

பாகன்‌ - நடத்துவோன்‌, புதன்‌. 

பாகாரம்‌ - பங்கிடுதல்‌, பிரிவுக்‌ 
கணக்கு. 

பாகி - நாய்‌, பக்குவன்‌. 

பாகிடுதல்‌ - பங்கிடுதல்‌. 

பாகிநேயன்‌ - மருமகன்‌. 

பரகியம்‌ - பிறம்பானது. 

பாகீடு - பங்கீடு. 

பாகீரதி - கங்கை. 

பாகு - கரை, கற்கண்டு, குழம்பு, சத்தி, 
சருக்கரை, தலைப்பாகு, பங்கு, 
பரணிநாள்‌, பாகன்‌, பாக்கு, பால்‌, 
புயம்‌. 

பாகுடம்‌ - அரசிறை. 

பாகுபடுதல்‌ - பகுக்கப்படுதல்‌. 

பாகுபாடு - பகுப்பு. 

பாகுரி - இலக்கணி. 

பாகுலம்‌ - கார்த்திகைமாதம்‌. 

பாகுவன்‌ - மடையன்‌. 

பாகேக்கியம்‌ - பிதிர்பூசை, வைசுவ 
தேவ பூசை. 

பாகை - தலைப்பா, பகுதி, வட்டத்‌ 
தின்‌ முந்‌ நூற்ற றுபதிலொரு பங்கு. 

பாகோடன்‌ - சூரியன்‌. 


பாக்கம்‌ - ஊர்ப்பொது, நெய்தனிலத்‌ 
தூர்‌, மருதநிலத்தூர்‌. 

பாக்கல்‌, பாக்கல்லு - பரவுகல்‌. 

பாக்கன்‌ - பூனை. 

பாக்கானூல்‌ - பாவினூல்‌. 

பாக்கி - நிலுவை. 

பாக்கியசாலி - அதிட்ட முள்ளவன்‌. 

பாக்கியத்தானம்‌ - சென்மத்துக்குப்‌ 
பத்தாமிடம்‌. 

பாக்கியம்‌ - அதிட்ட ம்‌, சித்தி, செல்வம்‌. 

பாக்கியலட்சுமி - அட்ட லக்குமியி 
னொன்று, இஃது செல்வந்தருவது. 

பாக்கியவதி - செல்வி. 

பாக்கியவான்‌ - செல்வன்‌. 

பாக்கியானுகூலம்‌ - செல்வப்பேறு. 

பாக்கு - எதிர்காலவிடைச்சொல்‌, 
(உம்‌) உண்பாக்குவந்தான்‌, துவர்க்‌ 
காய்‌. 

பாக்குக்கட்டுதல்‌ - ஓர்‌ விளையாட்டு. 

பாக்குச்சாரம்‌ - பாக்குச்சாறு, பாக்கு 
வெற்றிலைத்‌ தம்பலம்‌. 

பாக்குப்பறித்தல்‌ - மணமுடிக்க வரு 
மணவாளனது சயஞ்‌ சோதித்தல்‌. 

பாக்குப்பை, பாக்குவெற்றிலைப்பை - 
அடைப்பை. 

பாக்குப்போடுதல்‌ - ஒர்விளையாட்டு 
பிளவிலையருந்தல்‌. 

பாக்குவெட்டி - டபாக்குச்‌ சீவுங்கருவி. 

பாங்கம்‌ - பலண்டுறுவ பாஷாணம்‌. 

பாங்கர்‌ - இடம்‌, தோழர்‌, பக்கம்‌. 

பாங்கன்‌ - தோழன்‌. 

பாங்கி - தோழி. 

பாங்கு - அழகு, இடம்‌, உரிமை, 
புக்கம்‌, மாதிரி, முறை. 

பாங்கு பண்ணல்‌ - சிறப்பித்தல்‌. 

பாசகத்திரி - சமையற்காரி. 


பாசகம்‌ - சூதாடுகருவி, மடைத்‌ 
தொழில்‌, மூலாக்கினி. 


208 wipro AGA) - Z 


பாசகரன்‌ 


பாசகரன்‌ - காலன்‌, நமன்‌, வருணன்‌, 
விநாயகன்‌. 

பாசகர்‌ - மடையர்‌. 

பாசக்கட்டு - பிரபஞ்சக்கட்டு. 

பாசக்கயிறு - பாசம்‌. 

பாசஞானம்‌ - உலகஞானம்‌. 

பாசங்களினீங்கல்‌ - நிருமலமாதல்‌, 
இஃது சிவனெண்குணத்‌ தொன்று. 

பாசடம்‌ - வெற்றிலை. 

பாசடை - பச்சிலை. 

பாசண்டத்துறை - சமையக்‌ கட்டி 
னிலை. 

பாசண்டம்‌ - சமையக்கட்டு. 

பாசண்டர்‌ - சமயிகள்‌. 

பாசதரன்‌ - காலன்‌, நமன்‌, வருணன்‌, 
விநாயகன்‌. 

பாசநாசம்‌ - பந்தநாசம்‌. 

பாசபந்தம்‌ - கண்ணி, மலபந்தம்‌. 

பாசபந்தர்‌ - பாசநீங்காதோர்‌. 

பாசபந்திகள்‌ - பாசசம்பந்தர்‌, மல 
சம்பந்தர்‌. 

பாசபாணி - சிவன்‌, யமதூதரினொரு 
வன்‌, யமன்‌, வருணன்‌, விநாயகன்‌. 

பாசபெந்தர்‌ - பாசபந்திகள்‌. 

பாசபேயம்‌ - ஒர்யாகம்‌. 

பாசமோசனம்‌ - பாசநாசம்‌. 

பாசம்‌ - அழகு, அன்பு, ஊசித்துளை, 
ஓர்படைக்கலம்‌, கட்டு, கண்ணி, 
கயிறு, கவசம்‌, கற்பாஷாணம்‌, 
சிவனாயுதம்‌, சுற்றம்‌, நமனாயுதம்‌, 
நூல்‌, பலபந்தம்‌, பாசக்கயிறு, 
பிசாசம்‌, மாயை, விலங்கு, இருள்‌, 
ஓரளவைப்‌ பிரமாணம்‌. 

பாசலம்‌ - காற்று, தீ, தீயிலாப்பாகம்‌. 

பாசவபாலனம்‌ - புற்றரை. 

பாசவிமோசனம்‌ - மலநீங்கல்‌. 

பாசவைராக்கியம்‌ - பிரபஞ்ச வெறுப்பு. 

பாசறை - ஓர்மரம்‌, துன்பம்‌, பகை 
மேற்சென்றோருறையிடம்‌, மணி 


யாசிப்பலகை. 


பாசறைமுல்லை - பாறசைத்‌ தலை 
மகன்றலைவியை நினைதல்‌. 

பாசனகம்‌ - பருகுவன. 

பாசனம்‌ - அக்கனி, உண்கலம்‌, உறவு, 
ஓர்மருந்து, நிவிர்த்தி, 
பாத்திரம்‌, பிரிவுக்கணக்கு, புளிப்பு, 


பங்கு, 


மட்கலம்‌. 

பாசன்‌ - இயமன்‌, சிவன்‌, வருணன்‌. 

பாசாங்கடித்தல்‌ - மாரீசம்பண்ணுதல்‌. 

பாசாங்கு - இல்லதையுள்ளதாய்க்‌ 
காட்டல்‌, பாவனை, மாரீசம்‌. 

பாசாங்குகாரன்‌ - எத்தன்‌, தந்தரி, 
பாவனைகாரன்‌. 

பாசாங்குசன்‌ - விநாயகன்‌. 

பாசாங்கு பண்ணுதல்‌, பாசாங்கு 
போடுதல்‌ - மாரீசம்பண்ணுதல்‌. 

பாசாண்டம்‌ - பாசண்டம்‌. 

பாசாண்டர்‌ - பாசண்டர்‌. 

பாசாபந்தம்‌ - மாயையால்‌ மறைக்கப்‌ 
படுதல்‌. 

பாசாபாசம்‌ - அம்புக்கட்டு, கயிறு. 

பாசி - கண்ணியேற்றுவோன்‌, கரிய 
மணி, கிடைச்ச, சமைத்தல்‌, நமன்‌, 
நாய்‌, நீர்ப்பாசி, பலம்‌, மீன்‌, 
வருணன்‌. 

பாசித்தீர்வை - மீன்றீர்வை. 

பாசிபடர்தல்‌, பாசிபற்றல்‌ - பாசிபிடித்‌ 
தல்‌. 

பாசிப்படை - பலமுளன்ளபடை. 

பாசிப்பயறு - ஒர்‌ வகைப்பயறு. 

பாசிமணி - கரியமணி. 

பாசிலை - பச்சிலை. 

பாசு - தைரியம்‌, பசுமை, பச்சை, 

பாசுபதம்‌ - உட்‌ சமயமாறினொன்று, 
பசுபதிபாணம்‌, பசுபதியுடையனது. 

பாசுபதர்‌ - பாசுபதசமயத்தோர்‌. 

பாசுபதன்‌ - பாசுபதசமயி. 


பாசுபதாத்திரம்‌ - சிவன்பாணம்‌. 


பாடனமக 


wrpiuror AJ] - Z 


209 


பாசுபதி - ஓர்யாகம்‌. 
பாசுபாவியம்‌ - பசுக்காத்தல்‌. 
பாசுரம்‌ - வசனம்‌, வேய்ங்குழ லோசை. 
பாசை - சமைத்தல்‌, பாஷை. 
பாச்சிக்கை - சொக்கட்டான்‌ கவறு. 
பாச்சியம்‌ - பங்கு பிரிக்கப்படுந்‌ தொகை. 
பாச்சுருட்டி, பாச்சுற்றி - நெய்வார்‌ 
கருவியினொன்று. 
பாச்சை - ஓர்வண்டு. 
பாச்சையடித்தல்‌ - வண்டிதுதல்‌. 
பாஞ்சசத்திகம்‌ - வாத்தியப்பொது. 
பாஞ்சசன்னியதரன்‌ - விட்டுணு. 
பாஞ்சசன்னியம்‌ - ஓடு, ஓஒர்மீன்‌, 
கிருட்டிணன்‌ சங்கு, அஃது சலஞ்‌ 
சலமாயிரஞ்சூழ்ந்தது, தீ. 
பாஞ்சராத்திரம்‌ - ஐந்துநூனளவும்பி 
ரமாவுக்கு விட்டுணுவுபதேசித்த 
ஓர்‌ சமயம்‌, இஃது புறச்சமைய 
மாறினொன்று, வைணவாகம்‌ 
மிரண்டி னொன்று. 
பாஞ்சராத்திரி, பாஞ்சராத்திரிகன்‌ - 
பாஞ்சராத்திரமதத்தோன்‌. 
பாஞ்சலிகை - சித்திரப்பாவை. 
பாஞ்சாலபுருஷன்‌ - இலட்சணவான்‌. 
பாஞ்சாலமட்டியம்‌ - ஒர்தாளம்‌. 
பாஞ்சாலம்‌ - இலட்சணம்‌, தேயமைம்‌ 
பத்தாறினொன்று. 
பாஞ்சாலன்‌ - இலட்சணவான்‌, பாஞ்‌ 
சாலதேயத்தான்‌. 
பாஞ்சாலி - சித்திரப்பாவை, துரோபதி. 
பாஞ்சாலிகை - சித்திரப்பாவை. 
பாடகம்‌ - ஒர்வாத்தியக்கருவி, ஓர்‌ 
நீட்டலளவை, கரை, காலணியி 
னென்று, கிராமத்திற்பாதி, கூலி, 


சூதுவிளையாடல்‌, நட்டம்‌. 
பாடகர்‌ - பாடுவோர்‌. 


பாடகன்‌ - உபாத்தி, பாடுவோன்‌, 


மாணாக்கன்‌. 


பாடங்கேட்டல்‌ - ஆசிரியனிடத்தினூற்‌ 
பொருள்‌ விசாரித்தல்‌, மாணாக்கன்‌ 
கற்றது சோதித்தல்‌. 

பாடசாலை - பள்ளிக்கூடம்‌. 

பாடச்சரன்‌ - கள்வன்‌. 

பாடச்சுவடி - தூாயேடு. 

பாடஞ்சேர்தல்‌ - அடைந்தமர்தல்‌. 

பாடஞ்சொல்லல்‌ - மாணாக்கற்கு 
நூற்பொருள்‌ விளக்கல்‌, மாணாக்‌ 
கன்‌ படித்த பாடத்தை ஆசிரிய 
னுக்குச்‌ சொல்லல்‌. 

பாடமாக்குதல்‌ - பாடம்‌ பண்ணுதல்‌. 

பாடம்‌ - அடுக்கு, இடையர்வீதி, 
எழுதும்பாடம்‌, ஒதும்பாடம்‌, 
தெரு, படித்தல்‌, படியவைத்தது, 
பொன்‌ முதலியவற்றினுரை. 

பாடம்‌ பண்ணுதல்‌ - மனப்பாட 
மாக்கல்‌. 

பாடம்போற்றல்‌ - கேட்ட பாடத்தைப்‌ 
பலகாற்சிந்தித்தல்‌, இஃது நூல்கற்‌ 
போரியல்புளொன்று. 

பாடலம்‌ - குதிரை, சபதம்‌, சிவப்பு, 
சேரன்‌ குதிரை, பாதிரிமரம்‌, மழை 
காலத்துப்‌ பழுக்கு நெல்லு, வெண்‌ 
சிவப்பு. 

பாடலி - ஓர்‌ நெல்‌, ஓர்‌ பூக்கொடி, ஓர்‌ 
மரம்‌, கள்‌. 

பாடலிபுத்திரம்‌ - ஒரூர்‌. 

பாடலோபலம்‌ - மாணிக்கம்‌. 

பாடல்‌ - சங்கதம்‌, செய்யுள்‌ பாடுதல்‌, 
வாசித்தல்‌. 

பாடவம்‌ - களிப்பு, சமர்த்து, சுகம்‌, 
வடவாமுகாக்கினி, பெருமை. 

பாடவன்‌, பாடவை - பாடன்மகடுஉ, 
மிதுன விராசி. 

பாடவன்‌ - பாடுபவன்‌. 

பாஷனம்‌, பாடனம்‌ - பாடுதல்‌, பேச்சு, 
போதித்தல்‌, வெட்டல்‌. 


பாடனமகடூஉ, பாடனமகள்‌ - பாடுவாள்‌. 


210 wipro AGA) - Z 


பாஷாசமம்‌ 


பாஷாசமம்‌ - இரண்டு பாஷைக்‌ 
கேற்ற சொல்‌. 

பாடாணதாரகம்‌, பாடாணதாரணம்‌ - 
கல்லுளி. 

பாடாணத்தாபனம்‌ - சவக்கிரியையி 
னொன்று. 

பாடாணமுத்தி - கறபோற்கிடக்கு 
முத்தி. 


பாடாணம்‌, பாஷாணம்‌ - கல்‌, நச்சுச்‌ 


சரக்கு. 
பாடாண்டிணை - புறப்பொருட்‌ 
பிணையினொன்று. 


பாடாதல்‌ - கெடுதல்‌. 

பாஷாந்தரமாக்குதல்‌ - பிறபாஷைப்‌ 
படுத்தல்‌. 

பாஷாந்தரம்‌ - பலபாஷை, மறுபாஷை. 

பாடாவறுதி, பாடாவாரி - மிகுபாடு. 

பாடாவிதி - கெடுவிதி. 

பாடி - ஊர்‌, ஓரிராகம்‌, கவசம்‌, சேரி 
சேனை, நகரம்‌, நாடு, பாசறை, 
முல்லைநிலத்தூர்‌. 

பாடிக்கதை - வீண்பேச்சு. 

பாடிதம்‌ - சொல்லல்‌. 

பாஷியகரன்‌ - உரைகாரன்‌, பாஷைப்‌ 
படுத்துவோன்‌. 

பாடியம்‌, பாஷியம்‌ - உரை, சூத்திர 
விருத்தயுரை. 

பாடியோடுதல்‌, பாடியோட்டம்‌ - ஓர்‌ 
விளையாட்டு. 

பாடிலம்‌ - நாடு. 

பாடிவீடு - பகைமேற்‌ சென்றோருறை 
விடம்‌. 

பாடினி - பாடுவாள்‌, மட்பாண்டம்‌. 

பாடீகம்‌ - ஒர்கழெங்கு, சந்தனம்‌, 
துத்தநாகம்‌, முகில்‌, மூங்லெரிச, 
வயல்‌, வாதநோய்‌. 

பாடு - இடம்‌, உதையத்துக்‌ கேழாமி 
டம்‌, ஓசை, குணம்‌, கேடு, சுய 
காரியம்‌, நட்பு, பக்கம்‌, படுதல்‌, 


பாடென்னேவல்‌, 
வருத்தம்‌, விருத்தி. 
பாடுகாட்டு - பக்கம்‌ சரிந்து டெக்கு 


பெருமை, 


தல்‌, பாட்டிலேவிழுதல்‌. 

பாடுதல்‌ - இராகம்பாடுதல்‌, கவி செய்‌ 
தல்‌, பாடியோடுதல்‌, வாசித்தல்‌. 

பாடுபடுதல்‌ - ஆக்கினைப்படுதல்‌, 
வருத்தப்படுதல்‌. 

பாடுபடுத்துதல்‌ - ஆக்கினை பண்ணு 
தல்‌, வருத்துதல்‌. 

பாடுவள்‌ - பாடுவான்‌. 

பாடுவன்‌ - பாடுவான்‌. 

பாடுவாள்‌, பாடுவிச்சி - பாடன்மகள்‌. 

பாடுவித்தல்‌ - பாடப்பழக்குதல்‌, 
புலமைபாடச்செய்தல்‌. 

பாடேடு - தாயேடு. 

பாஷை - சபதம்‌, சரச்சுவதி, பேச்சு. 

பாடை - அசந்தி, பாடைமரம்‌, பாஷை. 

பாஷைக்காரன்‌ - பாஷையில்‌ வல்‌ 
லோன்‌. 

பாஷைசொல்லுதல்‌ - சபதஞ்‌ சொல்‌ 
லுதல்‌. 

பாடைப்படுத்தல்‌, பாஷைப்படுத்தல்‌ - 
ஓஒர்பாஷையிலுள்ளதைவேறோர்‌ 
பாஷையிற்றிருப்புதல்‌. 

பாஷையிடுதல்‌ - சபதஞ்சொல்லுதல்‌. 

பாட்சிகன்‌ - குருவிவேட்டக்காரன்‌. 

பாட்டகம்‌ - வைசூரி. 

பாட்டகன்‌ - பாடகன்‌. 

பாட்டப்பிரபாகரம்‌ - ஓர்‌ மதம்‌. 

பாட்டம்‌ - அச்சல்‌, ஓர்‌ மதம்‌. 

பாட்டன்‌ - பாட்ட மதத்தான்‌, மூதாதை. 

பாட்டா - பாட்டன்‌. 


பாட்டாளி - பாடுவோன்‌, வேலைப்‌ 


பிரயாசி. 
பாட்டாள்‌ - பிரயாசி, வீணாளன்‌. 
பாட்டி - ஒருசார்விலங்கெ பெண்‌ 
பொது, நரி, நாய்‌, பன்றி இவற்றின்‌ 


பெண்‌, பாடல்மகள்‌, மூதாய்‌. 


பாண்டல்‌ 


wipro qT] - Z 211 


பாட்டியமி - பிரதமை. 
பாட்டியல்‌ - ஒர்‌.நூல்‌. 
பாட்டு - இசைப்பாட்டு, சங்கதம்‌, 


இஃது அட்ட போகத்தொன்று, 
வசைமொழி. 


பாட்டுக்காணி - பாட்டுநிலம்‌. 

பாட்டுக்காரன்‌ - பாடுவோன்‌. 

பாட்டுடைத்தலைவன்‌, பாட்டுநாயகன்‌ 
- கலியுடைத்‌ தலைவன்‌. 

பாட்டுவாளி - பாடுவோன்‌. 

பாட்டை - வழி. 

பாட்டைசாரி - வழிப்போக்கன்‌. 

பாட்பம்‌, பாஷபம்‌ - கண்ணீர்‌. 

பாணகோசரம்‌ - சரகதி. 

பாணச்சி - பாணத்தி. 

பாணத்தி - பாணப்பெண்‌. 

பானம்‌ - அம்பு, கை, துதி, நாடக 
வகை பத்தினொன்று, பூம்பட்டு, 
மழை வண்ணக்குறிஞ்சி, வியா 
பாரம்‌. 

பாணர்‌ - சங்கதேம்பாடிப்புகழ்வோர்‌, 
தையற்காரர்‌. 

பாணா - சால்‌, பருத்தபீசம்‌, பானை. 

பாணாத்தடி - சிலம்பக்கம்பு. 

பாணாலு - கூதிலோர்‌ தாயம்‌. 

பாணி - இலைச்சாறு, ஊர்‌, ஊர்‌ 
சூழ்சோலை, ஒசை, கடைவீதி, 
கருப்பநீர்‌ முதலிய வற்றின்‌ பாணி, 
கள்‌, கரண்டக பாஷாணம்‌, கா, 
காடு, காலம்‌, கீதம்‌, கூத்து, கை, 
இஃது, கருமேந்திரியமைந்தினு 
மொன்று, சொல்‌, தயிரோதனம்‌, 
நாடு, நீர்‌, நெடுநேரம்‌, படை, பல 
பண்டம்‌, பழச்சாறு, பற்று, பாட்டு, 
பாணியென்னேவல்‌, பூம்பந்தல்‌, 
வாச்சியப்பொது, வாணிபன்‌. 

பாணிகன்‌ - பாடகன்மகன்‌, வாத்திய 
காரன்‌. 


பாணிகை - அகப்பை. 


பாணிக்கிரகணம்‌ - கைப்பற்றல்‌, 
விவாகம்‌. 

பாணிக்கிரகீதி - விவாகமனைவி. 

பாணிக்கிராகம்‌ - கைப்பிடித்தல்‌, 
விவாகம்‌. 

பாணிசம்‌ - கைநகம்‌. 

பாணிசரியை - கயிறு. 

பாணிதம்‌ - கருப்பஞ்சாறு. 

பாணிதலம்‌ - இரண்டு துலாங்‌ 
கொண்டது, உள்ளங்கை. 

பாணித்தல்‌ - பொழுது நீட்டித்தல்‌, 
மதித்தல்‌, தாமதித்தல்‌. 

பாணிந்தயம்‌ - கைமண்டையாய்க்‌ 
குடித்தல்‌. 

பாணிபீடனம்‌ - விவாகம்‌. 

பாணிப்பனாட்டு - பாணியிலிட்ட 


பனாட்டு. 

பாணிப்பிடி - பாணிப்பற்று. 

பாணிப்பு - பாணித்தல்‌. 

பாணிமுத்தம்‌ - எறியாயுதம்‌. 

பாணிவாதன்‌ - வாணிகன்‌. 

பாணினன்‌ - ஓரிலக்கண நூலாசிரியன்‌. 

பாணினி - ஓரிலக்கண நூலாசிரியன்‌. 

பாணினியம்‌ - ஓர்‌ கிரந்தவிலக்கணம்‌. 

பாணெளகரணம்‌ - விவாகம்‌. 

பாண்‌ - இசைப்பாட்டு, கள்‌, பாணச்‌ 
சாதி, பாழ்‌. 

பாண்டகம்‌ - சாமான்‌. 

பாண்டம்‌ - ஆபரணம்‌, ஆற்றின்‌ 
பரப்பு, ஓடு, கையிருப்பு, பரிகாசம்‌, 
பாத்திரம்‌, மட்கலம்‌, வாத்தியக்‌ 
கருவி, விலங்கின்‌ கழுத்தணி, 
வெண் ணெய்மணி. 

பாண்டரங்கம்‌ - சவன்கூத்து. 

பாண்டரங்கன்‌ - சிவன்‌. 

பாண்டரம்‌ - செஞ்சுண்ணாம்பு, 

மல்லிகை, வெண்மை. 


பாண்டல்‌ - பாழ்த்துப்போனது. 


212 wipro AGG) - Z 


பாண்டவர்‌ 


பாண்டவர்‌ - டாண்டுபுத்திரர்‌. 

பாண்டவர்முன்பிறந்தோன்‌ - கன்னன்‌. 

பாண்டவாதனம்‌ - வாத்தியமியக்கல்‌. 

பாண்டவாபீலன்‌ - கிருட்டிணன்‌. 

பாண்டவேயன்‌ - பாண்டுவமிசத்‌ 
தான்‌. 

பாண்டாகாரம்‌ - பண்ட சாலை. 

பாண்டி - ஓர்‌ தேயம்‌, ஓர்‌ பண்‌, ஓர்‌ 
விளையாட்டு, வாகைமரம்‌. 

பாண்டிகன்‌ - பள்ளியெழுச்சிபாடு 
வோன்‌. 

பாண்டித்தியம்‌ - படித்தல்‌. 

பாண்டிமண்டிலம்‌, பாண்டியம்‌ - பாண்‌ 
டியன்‌ நேயம்‌, இஃது தேயமைம்‌ 
பத்தாறினொன்று. 

பாண்டியன்‌ - தமிழ்நாட்டு மூவேந்தரி 
லொருவன்‌. 

பாண்டில்‌ - அகல்‌, இடபவிராச, 
எருது, கட்டில்‌, கைத்தாளம்‌, நாடு, 
பண்டி, மூங்கில்‌, வட்டம்‌, வாகனம்‌, 
வாகைமரம்‌, ஓர்‌ வாத்தியம்‌. 

பாண்மரம்‌ - ஆல்‌, வெண்மை. 

பாண்டு - ஓரரசன்‌, ஓர்‌ நோய்‌, 
வெண்மை. 


பாண்டுகம்‌ - காமாலை, மங்கல்‌ 
வெள்ளை. 


பாண்டுகம்பலம்‌ - ஒர்கல்‌, யானை 
மேற்றவிசு, வெண்கம்பளம்‌. 
பாண்டுசருமிலை - துருபதி. 
பாண்டுநாகம்‌ - ஐராவதம்‌. 
பாண்டுமைந்தர்‌ - தருமன்முதலைவர்‌. 
பாண்டுரம்‌ - ஓர்‌ நோய்‌, ஓர்‌ மரம்‌, 
வெண்மை. 
பாண்டுராகம்‌ - வெண்மை. 
பாண்டுருவன்‌ - பெரியவுருவுள்ளது. 
பாண்டுரோகம்‌ - பாண்டுவியாதி. 
பாண்டுவன்னம்‌ - வெண்மை. 
பாண்டை, பாண்டை நாற்றம்‌ - ஊழ்த்த 
நாற்றம்‌. 


பாண்டைநாறி - வெடுக்கன்‌. 

பாண்மகள்‌ - பாடுவான்‌. 

பாண்மகன்‌ - பாடுவான்‌. 

பாண்மூலை - பாழ்மூலை. 

பாதகடகம்‌ - பாடகம்‌. 

பாதகண்டீரம்‌ - ஓதக்கால்‌. 

பாதகம்‌ - துரோகம்‌. 

பாதகன்‌ - துரோகி, 

பாதகாணிக்கை - பாததெட்சணை. 

பாதகாப்பு - செருப்பு. 

பாதகி - துரோகி. 

பாதகுறடு - மிதியடி. 

பாதங்கி - சனி. 

பாதசத்துவரம்‌ - அரசமரம்‌, ஆடு, 
அலாங்கட்டி. 

பாதசரம்‌ - ஒர்காலணி. 

பாதசன்‌ - சூத்திரன்‌. 

பாதசாகை - கால்விரல்‌. 

பாதசாபவியம்‌ - உதைத்தல்‌. 

பாதசாரம்‌ - கரகமன்றன்‌ று நிற்குநிலை. 

பாதசாரி - காலாள்‌. 

பாதசாலம்‌ - காலணிப்பொது. 

பாதசுத்தி - கால்கழுவல்‌. 

பாதசிலை - தூரண்டாங்குங்குளிக்கல்‌. 

பாதசேவனம்‌ - ஊழியம்‌, பாதவந்தனம்‌. 

பாதசேவை - அடித்தொண்டு. 

பாதச்சனி - வாக்குத்தானத்துச்சனி. 

பாதச்சாயை - மிதித்தவடி நிழல்‌. 

பாதஞ்சலம்‌, பாதஞ்சலியம்‌ - பதஞ்சலி 
செய்த நூல்‌. 

பாததட்சணை - பாதகாணிக்கை. 

பாததரிசனம்‌ - பெரியோர்காட்‌ ௫. 

பாததாரி - காலின்வெடிப்பு. 

பாததிராணம்‌ - பாதரட்சை. 


பாததீட்சை - பாதமுத்திரை கொடுத்தல்‌, 
இஃது தீட்சை வகையினொன்று. 


பாதாளமூலம்‌ 


wipro ஏர] - Z 213 


பாததீர்த்தம்‌ - பெரியோர்‌ பாதங்‌ 
கழுவிய நீர்‌. 

பாததூளி - காலிலொட்டினமண்‌, 
திருவடித்துகள்‌, நடைப்புழுதி. 

பாதபடி - பாதம்வைக்குமாசனம்‌, 
மிதியடி. 

பாதபந்தனம்‌ - தொழுவம்‌. 

பாதபம்‌ - பாதவம்‌. 

பாதபரிசம்‌ - கதரங்கபாஷாணம்‌. 

பாதபரி கட்டனம்‌ - மிதித்தல்‌. 

பாதபீடம்‌ - பாதபடி. 

பாதபீடிகை - கீழ்த்தொழில்‌, பாதபடி. 

பாதபூசை - பெரியோர்க்குச்‌ செய்யும்‌ 
பாதாராதனை. 

பாதப்பிரகாரம்‌ - உதை. 

பாதப்பிரட்சாளணம்‌ - கால்கழுவல்‌. 

பாதப்பிரதாரணம்‌ - பாதரட்சை. 

பாதமயக்கு - நான்கடியிலேதுமொன்‌ 
றை முதலாய்வாசிக்கச்‌ சரிவரும்‌ 
பா. 

பாதமுத்தி - பரகதி, பாததீட்சை 
பெறுதல்‌. 

பாதமுத்திரை - குருவின்‌ பாதஞ்‌ 
சிரசில்‌ வைத்தல்‌, பெரியோரின்‌ 
பாதரட்சை. 

பாதமூலம்‌ - குதிகால்‌. 

பாதம்‌ - இராகு, கால்‌, இஃது கருமேந்‌ 
திரியமைந்தினொன்று, கிரணம்‌, 
சம்பவித்தல்‌, சரிதை முதலிய 
நிலை, செய்யுட்களினடி, திடர்‌, 
நாவினொன் று, நீர்‌, பங்கு, மரவேர்‌, 
வட்டத்தினான்கனொன்று, 
வைகறை. 

பாதரசம்‌ - இரதம்‌. 

பரதரட்சணம்‌, பாதரட்சை - தொடு 
தோல்‌, மிதியடி. 

பாதரதம்‌ - இரதம்‌, காலாட்படை, 
தொடுதோல்‌, 


பாதராயணன்‌ - வாதராயணன்‌. 


பாதரோகணம்‌ - அரசமரம்‌. 

பாதலம்‌ - கமர்‌, கங்கு, குகை, சூரிய 
னிற்குமிராசிக்கு நாலாமிராச, 
நரகம்‌, பாதாளம்‌. 

பாதலவாழ்நர்‌ - நாகர்‌. 

பாதவந்தனம்‌ - பாதவணக்கம்‌. 

பாதவம்‌ - தோப்பு, பாதப்டி, மரப்‌ 
பொது, மரம்‌, மலை. 

பாதவன்மிகம்‌ - ஓர்‌ நோய்‌. 

பாதனம்‌ - இழிதல்‌, தூக்கத்தாற்றலை 
சாய்த்தல்‌, விழுதல்‌. 

பாதன்‌ - சூரியன்‌, தீ. 

பாதாக்கிரம்‌ - கானுதி. 

பாதாக்கிராந்தன்‌ - அடிவணங்கு 
வோன்‌. 

பாதாங்கதம்‌ - பாதகடகம்‌. 

பாதாங்குட்டம்‌ - கரற்பெருவிரல்‌. 

பாதாங்குட்டிகை - கால்விரலணி. 

பாதாசனம்‌ - பாதபடி. 

பாதாதிகேசம்‌ - ஒர்பிரபந்தம்‌, அஃது 
கலிவெண்பாவாலடி முதன்‌ முடி 
யளவுங்‌ கூறுவது, பாதமுதற்சிகை 
பரியந்தம்‌. 

பாதாரவிந்தம்‌ - சீர்பாதம்‌. 

பாதாரம்‌ - கரணம்‌. 

பாதார்த்தம்‌ - எட்டினொன்று. 

பாதார்த்தியம்‌ - குரூபகாரம்‌. 

பாதாவசேசனம்‌ - பாதசுத்தி. 

பாதாவத்தம்‌ - நீரிறைக்குஞ்சூத்திரம்‌. 

பாதாவனேசனம்‌ - கால்கழுவல்‌. 

பாதாலிகன்‌ - காலாள்‌. 

பாதாளகங்கை - கீழுலகநதி. 

பாதாளகிரகணம்‌ - காணாக்ரெகணம்‌. 

பாதாளநிலயம்‌, பாதாளபூமி - கழ்பூமி. 

பாதாளநிலயன்‌ - தைத்தியன்‌. 

பாதாளபேதி - காடி. 

பாதாளமூலம்‌, பாதாளமூலி - ஆடு 


தின்னாப்பாலை, கறையான்‌, 


214 wipro AGA) - Z 


பாதாளம்‌ 


கோரைக்கிழங்கு, சிறுநெருங்சி, 

சந்திற்கொடி.. 
பாதாளம்‌ - கீழுலகம்‌, தாழ்வு, நரகம்‌. 
பாதாளலோகம்‌ - கீழுலகம்‌. 
பாதாளவஞ்சனம்‌ - பூமிக்குட்‌ பொரு 

ளைத்தெரியக்காட்டுமை. 
பாதாளவயிரவன்‌ - ஓர்‌ வயிரவன்‌. 
பாதாளவாகினி - பாதாளகங்கை. 
பாதாளவாசிகன்‌ - நரகர்‌. 


பாதாளவினையன்‌ - ஆழமான 


வினையன்‌. 

பாதி - அரைவாசி, கணவன்‌, தலை 
வன்‌, பங்கு. 

பாதிச்சாமம்‌ - பாதியிரா. 

பாதிடுதல்‌ - பங்கிடுதல்‌. 

பாதித்தல்‌ - கூறுசெய்தல்‌. 

பாதித்தியம்‌ - பதிததனம்‌. 

பாதிமதி - அத்தசந்திரன்‌. 

பாதிமம்‌ - நான்கனொன்று. 

பாதியிரா, பாதியிராத்திரி - அத்தசாமம்‌. 

பாதிரம்‌ - மலையாத்தி. 

பாதிரி - பாதிரிமரம்‌, அஃது தசமூலத்‌ 
தொன்று, மூங்கில்‌. 

பாதிரிவிநாயகன்‌ - பழனிவிநாயகன்‌. 

பாதிலி - வலை. 

பாதீடு -காத்தல்‌,செறித்தல்‌, பங்கிடுதல்‌. 

பாது - காவல்‌, சூரியன்‌, பங்கு. 

பாதுகம்‌ - செங்குத்து, தொடுதோல்‌, 
மிதியடி. 

பாதுகாகாரன்‌ - சக்கிலியன்‌. 

பாதுகாசித்தி - நீர்மேல்‌ மிதியடியி 
னடக்குஞ்‌ சித்தி. 

பாதுகாத்தல்‌ - காத்தல்‌. 

பாதுகாப்பு, பாதுகாவல்‌ - காவல்‌. 

பாதுகாவலன்‌ - காவல்‌ செய்வோன்‌. 

பாதுகிருது - சக்கிலியன்‌. 

பாதுகை - பாதுகம்‌. 


பாதேயம்‌ -கட்டுச்சோறு, கன்னியிராசி. 


பாதை - மரக்கலம்‌, வழிவகை. 

பாதோதகம்‌ - கால்கழுநீர்‌, வழியருகிற்‌ 
றண்ணீர்‌. 

பாதோசம்‌ - தாமரை. 

பாதோதம்‌, பாதோதரம்‌ - முகில்‌. 

பாதோதி, பாதோநிதி - கடல்‌. 

பாத்தம்‌ - எல்லாநாட்டுமொழி. 

பாத்தல்‌ - பங்கிடுதல்‌. 

பாத்தி - சிறுசெய்‌, பங்கு, பயிரிடு 
மேடை, வீடு. 

பாத்திபம்‌ - புறாமுட்டிப்பூடு, பூமி. 

பாத்திபன்‌ - அரசன்‌. 

பாத்தியஸதன்‌ - பங்காளி. 

பாத்தியம்‌ - சம்பந்தம்‌, பகுக்கப்‌ 
பட்டது, பங்கு, பாதமலம்பக்‌ 
கொடுக்கு நீர்‌, பாதமலம்புதல்‌, 
இஃது பூசையியல்பினொன்று, 
பிணை. 

பாத்தியன்‌ - உரியவன்‌, பிணைகாரன்‌. 

பாத்திரச்சுரை - ஓர்‌ சுரை. 

பாத்திரடீரம்‌ - காகம்‌, த, நாரை, 
பாத்திரம்‌. 

பாத்திரபதம்‌ - இரேபதி, உத்திரட்டாதி, 
புரட்டாதிமாசம்‌. 

பாத்திரபாலம்‌ - சுக்கான்‌. 

பாத்திரப்பிரவேசம்‌ - ஓர்‌ விளையாட்டு. 

பாத்திரமாதுரன்‌ - கற்புடையாண்‌ 
மகன்‌. 

பாத்திரம்‌ - இரப்போர்கலம்‌, இலை, 
உடல்‌, உண்கலம்‌, எண்சேர்‌ 
கொண்டது, கட்டளை, தகுதி, 
புரட்டாதி, மந்திரி, வாய்க்கால்‌. 

பாத்திரவாளி, 
தகுதிவான்‌. 

பாத்திரன்‌ - இரட்சகன்‌, தகுதிவான்‌. 

பாத்திரீயம்‌ - பலிப்பாத்திரம்‌. 


பாத்திரவான்‌  - 


பாத்திரீரம்‌ - காணிக்கை. 
பாத்திரேசமிதன்‌ - மாய்மாலன்‌, 
விருந்தூண்பிரியன்‌. 


பாம்புவிரல்‌ 


wipro qT] - Z 215 


பாத்திரை - இரப்போர்கலம்‌. 

பாத்தில்‌ - வீடு. 

பாத்து - கஞ்சி, சோறு, நான்கு, பங்கு, 
பாதி, 

பாத்துதல்‌ - பங்கிடுதல்‌. 

பாநாள்‌ - அத்தசாமம்‌, பாதிநாள்‌, 
மத்தியானம்‌. 

பாநேமி - சூரியன்‌. 

பாந்தம்‌ - ஒழுங்கு, அடியாறு. 

பாராயணம்‌ - முற்றுறமுடி த்தல்‌. 

பாந்தல்‌ - பதுங்கல்‌. 

பாந்தன்‌ - பாம்பு, பெரும்பாம்பு. 

பாந்தன்‌ - வழிச்செல்வோன்‌. 

பாந்து - அளை, பாந்தென்னேவல்‌. 

பரந்துதல்‌ - பதுங்குதல்‌, மறைதல்‌. 

பரந்தை - அளை, பொல்லல்‌. 

பாபகம்‌ - பாவம்‌. 

பாபகிரகம்‌ - இராகு, சனி, செவ்வாய்‌. 

பாபசமனம்‌ - பாபபலி. 

பாபசரியன்‌ - இராட்சசன்‌, பாவஞ்‌ 
செய்வோன்‌. 

பாபத்தி - வேட்டை. 

பாபநிரதி - பொல்லாங்கு. 

பாபப்பொறுத்தல்‌ - பாவமன்னிப்பு. 

பாபமார்க்கம்‌ - பாவவமி. 

பாபமூர்த்திகள்‌ - வேடர்‌. 

பாபமோசம்‌ - பாவநிவிர்த்தி. 

பாபம்‌ - குற்றம்‌, பாவம்‌. 

பாபயோனி - பாவப்பிறப்பு. 

பாபரோகம்‌ - ஊழ்நோய்‌, கொப்புளிப்‌ 
பான்‌. 

பாபர்த்தி - பாபத்தி. 

பாபவிக்கியானம்‌ - பாபசங்கர்த்தனம்‌. 

பாபவிமோசனம்‌ - பாவநாசம்‌. 

பாபாத்துமா - பாவி. 

பாபாபநுதி - பாவநிவிர்த்தி. 

பாபி - பாவி. 


பாபிஷடன்‌ - பாவஞ்செய்வோன்‌. 

பாபிஷடை - பாவஞ்செய்பவள்‌. 

பாப்பாச்சி - ஓர்‌ வகைத்‌ தொடுதோல்‌. 

பாப்பான்‌ - பார்ப்பான்‌. 

பாப்புரி - பாம்புரி. 

பாப்பூசு - ஓர்‌ வகைத்தொடுதோல்‌. 

பாமகள்‌, பாமடந்தை - சரச்சுவதி. 

பாமக்கினம்‌ - கந்தகம்‌. 

பாமம்‌ - கோபம்‌, தினவு, பரப்பு, 
பிரவை. 

பாமரம்‌ - அறிவின்மை. 

பாமரம்‌ - அரசற்குத்துணைவர்‌, 
அறிவீனர்‌. 

பாமரவைத்தியன்‌ - அனப்பியாச 
வைத்தியன்‌. 

பாமரன்‌ - அறிவீனன்‌. 

பாமன்‌ - சூரியன்‌, மைத்துனன்‌. 

பாமாரி - கந்தம்‌. 

பாமாலை - ஒருவன்‌ கீர்த்தியைப்‌ 
புகழ்ந்து தொடுத்தபா. 

பாமுதல்வி - சரச்சுவதி. 

பாமை - அகங்காரி, காமி. 

பாம்பரணை - ஓரரணை. 

பாம்பாட்டம்‌ - சோலி. 

பாம்பாட்டல்‌ - தொந்தறைபண்ணல்‌, 
பாம்பையாடச்செய்தல்‌. 

பாம்பாட்டி - அரவாட்டுவோன்‌. 

பாம்பாட்டிச்சித்தர்‌ - ஓர்‌ சித்தர்‌. 

பாம்பு - அரவு, ஆயிலியநாள்‌, கரை, 
வரம்பு. 

பாம்புகண்டசிற்றன்‌ - கரடி. 

பாம்புகொல்லி - ஓர்‌ பூண்டு. 

பாம்புக்குத்தச்சன்‌ - கறையான்‌. 

பாம்புதின்னி - முண்ணாயகி. 

பாம்புமொச்சை - ஓர்‌ பூண்டு. 

பாம்புரி - அகழி. 

பாம்புவிரல்‌ - நடுவிரல்‌. 


216 wipro AGA) - Z 


பாம்போடுவடலி 


பாம்போடுவடலி - நெடுமட்டை வடலி. 

பாயசம்‌ - பால்‌, பாற்சோறு, பாற்‌ 
சோற்றிச்செடி.. 

பாயம்‌ - நீர்‌. 

பாயல்‌ - மக்கட்படுக்கை. 

பாயிகன்‌ - காலாள்‌. 

பாயிரம்‌ - முகவுரை, வரலாறு. 

பாயிழுத்தல்‌, பாயெடுத்தல்‌ - தோணி 
யிற்பாய்‌ தூக்கிவிடல்‌. 

பாயு, பாயுரு - குதம்‌, அஃது கருமேந்திரி 
யமைந்தினொன்று. 

பாய்‌ - களப்பாய்முதலியன, கூறைப்‌ 
பாய்‌, பாயல்‌, பாயென்னேவல்‌. 

பாய்க்கோரை - ஓர்‌ புல்‌. 

பாய்ச்சல்‌ - கீழ்ப்படியாமை, பாய்தல்‌. 

பாய்ச்சல்‌ காட்டுதல்‌ - பாயும்‌ படி 
ஏவுதல்‌. 

பாய்ச்சல்விடுதல்‌ - குதிரை முதலிய 
வற்றைப்பாயவிடல்‌. 

பாய்ச்சான்‌ போடுதல்‌ - இருவர்‌ கூடி 
யோருலக்கையை மாறியோச்சல்‌. 

பாய்ச்சி, பாய்ச்சிக்கை - சொத்‌ 
கட்டான்‌ முதலியவற்றின்‌ கவறு. 

பாய்ச்சு -பாய்ச்சென்னேவல்‌, பிளாச்சு. 

பாய்ச்சுதல்‌ - உட் செலுத்துதல்‌, பாயச்‌ 
செய்தல்‌. 

பாய்ச்சுலக்கை - பாய்ச்சானுலக்கை. 

பாய்ச்சுவலை - ஓர்‌ வலை. 

பாய்ச்சை - ஓர்‌ பூச்சி. 

பாய்தல்‌ - குதித்தல்‌, தாண்டல்‌, நீர்‌ 
முதலிய பாய்தல்‌, பரம்புதல்‌, 
பறக்குதல்‌, பறிதல்‌. 

பாய்தூக்கல்‌ - கப்பற்பாயெடுத்தல்‌. 

பாய்த்தல்‌ - பாயச்செய்தல்‌. 

பாய்த்து - பாய்ச்சல்‌, பாய்த்தென்‌ 
னேவல்‌. 

பாய்த்துதல்‌ - பாய்ச்சுதல்‌. 

பாய்மரம்‌ - கப்பல்‌ முதலியவற்றின்‌ 
பாய்தூக்குமரம்‌. 


பாய்மா - குதிரை, புலி. 

பாய்மாறுதல்‌ - தோணியிற்பாயை 
மறுபுறமாக்கிவிடல்‌. 

பாய்வலித்தல்‌ - கப்பற்பாயிழுத்தல்‌. 

பாய்விரி - பசிரி. 

பாரகம்‌ - கடக்குதல்‌, திரைச்சீலை, 
தோணி, நீந்தல்‌, பூமி. 

பாரகர்‌ - கரைபிடித்தவர்‌, தாங்கு 
வோர்‌. 

பாரங்கதன்‌ -கல்வியிற்கரைகண்டவன்‌. 

பாரசவம்‌ - ஆயுதப்பொது. 

பாரசவன்‌ - பார்ப்பானுச்‌ சூத்திரிச்‌சி 
பெற்றபிள்ளை, வேசிப்‌ பிள்ளை. 

பாரசிகை - பருந்து. 

பாரசீகம்‌ - பாரிசதேசம்‌, பாரிச 
தெயத்திற்குதிரை. 

பாரசுவதன்‌ - மழுவேந்தி. 

பாரசுவயம்‌ - பொன்‌. 

பாரச்சுமை - வலுசுமை. 

பாரஞ்சுமத்துதல்‌ - பாரமேற்றுதல்‌. 

பாரணம்‌, பாரணை -உண்டல்‌, உபவாச 
மிருந்துண்ணல்‌, திருத்தி செய்தல்‌, 
முகில்‌. 

பாரதகண்டம்‌ - நவகண்டத்தொன்று. 

பாரதம்‌ - இரதம்‌, ஐந்தாம்வேதம்‌, 
பாரதவருடம்‌. 

பாரதர்‌ - குருகுலவேந்தர்‌. 

பாரதவருடம்‌ - பரதகண்டம்‌. 

பாரதன்‌ - குருகுலவேந்தரிலொருவன்‌, 
கூத்தாடி, தீ. 

பாரதாரிகன்‌ - விபசாரன்‌. 

பாரதாரியம்‌ - விபசாரம்‌. 

பாரதி - சரச்சுவதி, சொல்‌, மரக்கலம்‌. 

பாரதிகொழுநன்‌ - பிரமன்‌. 

பாரதிதீபம்‌ - ஓர்‌ நிகண்டு. 

பாரதூரம்‌ - மிகப்பெரியது. 

பாரதேசிகன்‌ - அன்னியன்‌, பரதேசி. 


பாரிசகிரகணம்‌ 


wrpiurer AJ] - Z 


217 


பாரத்துவாசம்‌ - எலும்பு, கரிக்குருவி, 
வலியான்‌. 

பாரத்துவாசன்‌ - அகத்தியன்‌, துரோ 
ணாசாரியன்‌. 

பாரத்துவாசி - தரோணாசாரி. 

பாரந்தாங்குதல்‌ - பாரஞ்சுமத்தல்‌. 

பாரபட்சம்‌ - ஓரவாரம்‌. 

பாரபத்தியகாரன்‌ - அதிகாரி, உத்தி 
யோகத்தன்‌. 

பாரபத்தியம்‌ - அதிகாரம்‌. 

பாரப்படுதல்‌ - பாரமாதல்‌. 

பாரப்படுத்துதல்‌ - பருப்பித்தல்‌, பார 
மாக்குதல்‌. 

பாரப்பழி - பிகுகுற்றம்‌. 

பாரமிதம்‌ - மேலானது. 


பாரமுகார்க்கியம்‌ - பூசையியல்பி 


னொன்று. 
பாரமேச்சுரம்‌ - சிவாகமமிருபத்‌ 
தெட்டினொன்று. 


பாரம்‌ - இரதம்‌, ஓர்‌ விளையாட்டு, 
கடமை, கரைப்பொது, கவசம்‌, 
கனம்‌, காவுதடி, குதிரைச்சேனம்‌, 
சுமை, துலாமிருபத்தெட்டுக்‌ 
கொண்டது அஃது இரண்டா 
யிரம்‌ பலங்கொண்டது, தோணி, 
நிறை, நீர்க்கரை, பூமி, பொறுப்பு, 
பொறுமை, முடிவு, வரம்பு. 

பாரம்பரம்‌, பாரம்பரியம்‌, பாரம்பரை - 
கிரமங்கரெமமாய்வருவது. 

பாரம்பரைநியாயம்‌ - சரமங்கரெமமாய்‌ 
வருமுறைமை. 

பாரவதம்‌ - புறாப்பொது. 

பாரவம்‌ - வின்னாண்‌. 

பாரவாகனம்‌ - சுமையெடுத்தும்‌ 
யானம்‌. 

பாரவாகன்‌ - காக்காரன்‌. 

பாரவிருதம்‌ - உபகாரம்‌, பலி. 

பாராகம்‌ - உபநிடத முப்பத்திரண்டி 
னொன்று. 


பாராசரி, பாராசரியன்‌ - வியாசன்‌. 

பாராசரியம்‌ - பராசரியம்‌. 

பாராசரகற்பிகன்‌ - பராசரனூற்படி 
நடப்போன்‌. 

பாராட்டல்‌ - மெச்சுதல்‌. 

பாராட்டு - கொண்டாட்டம்‌, பாராட்‌ 
டென்னேவல்‌, புகழ்ச்சி. 

பாராட்டுக்காரன்‌ - புகழ்வோன்‌. 

பாராட்டுதல்‌ - புகழ்தல்‌. 

பாராட்டுந்தாய்‌ - ஜஐவகைத்தாயரி 
லொருத்தி. 

பாராட்டுப்பண்ணுதல்‌ - புகழ்தல்‌. 

பாராயணபத்திரம்‌ - மாணாக்கர்க்கு 
பாத்தியாயர்‌ கொடுக்குமுறுதி. 

பாராயணம்‌ - கடந்துபோதல்‌, நியம 
மாகப்படித்தல்‌, முற்றுற முடித்தல்‌. 

பாராயணி - சரச்சுவதி. 

பாராயணிகன்‌ - கற்போன்‌. 

பாராருகம்‌ - மலை. 

பாராவதம்‌ - கருங்காலி, கரும்புறா, 
குரங்கு, புறாப்பொனது, மலை. 

பாராவலையம்‌, பாராவளையம்‌ - வளை 
தடி. 

பாராவாரம்‌ - கடல்‌, கடற்றிரை, கரை, 
சமுத்திரம்‌. 

பாராவாரீணன்‌ - இருபக்கள்‌ சாய்ந்த 
வன்‌. 

பாரி - இராக்காவல்‌, ஓரளவு, கடை 
யெழுவள்ளலி 
கட்டில்‌, கள்குடிக்கும்பாத்திரம்‌, 
சிங்கம்‌, சிறங்கைநீர்‌, நல்லாடை, 


லொருவன்‌, 


பாரியென்னேவல்‌, பூந்தாது, பூமி, 
மனைவி, யானைகட்டுங்கயிறு. 
பாரிகன்‌ - காக்காரன்‌. 
பாரிகாரிகன்‌ - மாலைக்காரன்‌. 
பாரிகாரியம்‌ - கடையம்‌, பிடித்தல்‌. 
பாரிக்கிதன்‌ - பரிக்கிருது. 
பாரிக்கை - பாரிப்பு. 


பாரிசகிரகணம்‌ - பக்கக்கெகணம்‌. 


218 wipro AGA) - Z 


பாரிசநோ 


பாரிசநோ - ஒர்‌ நோய்‌. 

பாரிசம்‌ - ஓர்‌ மலை, பக்கம்‌. 

பாரிசவாதம்‌, பாரிசவாயு - ஓர்‌ நோய்‌. 

பாரிசாதகம்‌ - பஞ்சதருவினொன்று. 

பாரிசாதம்‌ - ஐந்தருவினொன்று, 
பவளமல்லிகை. 

பாரிசாரம்‌ - ஏவல்‌, கட்டளை. 

பாரிசேடம்‌ - ஒழிபளவை, தருக்கசாத்‌ 
திரத்திலோருறுப்பு அஃது கூட்டிக்‌ 
கழித்தல்‌. 

பாரிஷதன்‌ - காவற்காரன்‌, பார்க்க 
வன்‌. 

பாரிடம்‌ - பூதகணம்‌, பூமி. 

பாரிணாயம்‌ - சீதனம்‌. 

பாரிதத்தியை - நெற்றிச்சுட்டி. 

பாரிதோஷிகம்‌ - உபகாரம்‌. 

பாரித்தல்‌ - உண்டாக்கல்‌, குற்றஞ்‌ 
சார்த்துதல்‌, தோற்றல்‌, பரப்பல்‌, 
பருத்தல்‌, பலன்படல்‌, வளர்தல்‌. 

பாரிந்திரன்‌ - சிங்கம்‌. 

பாரிபத்திரம்‌ - வேம்பு. 

பாரிபந்திகன்‌ - கள்வன்‌. 

பாரிபாட்டியம்‌ - ஒழுங்கு. 

பாரிபார்ச்சுவிகன்‌ - உதவிக்காரன்‌, 
துணைக்கவிசொல்வோன்‌. 

பாரிபாவியம்‌ - ஓர்‌ குளிகை, பிணை. 

பாரிப்பு - கனம்‌, பருப்பம்‌, வீக்கம்‌. 

பாரியாடன்‌ - மனைவியைப்‌ பிறர்க்‌ 
கனு கூலப்படுத்திச்‌ சீவிப்போன்‌. 

பாரியாடிகன்‌ - மனைவிக்கடங்கிய 
கணவன்‌. 

பாரியாதிக்கிரமம்‌ - விபசாரம்‌. 

பாரியாத்திரம்‌ - ஓர்‌ மலை. 

பாரியானிகம்‌ - பண்டி. 

பாரியை - மனைவி. 

பாரிரட்சகன்‌ - தவசி. 


பாரிவேட்டை - வேட்டை. 


பாரு - சூரியன்‌, தீ. 


பாருஷியம்‌ - அகில்‌, இந்திரனந்தனம்‌, 
கடுஞ்சொல்‌, கொடுமை, நிந்தை. 

பாரோகம்‌ -வாள்‌. 

பாரை - ஓர்‌ மீன்‌, குழிகல்லுங்கருவி. 

பாரோதரணம்‌ - காவுதல்‌. 

பார்‌ - உரோகணிநாள்‌, தேரின்‌ 
பரப்பு, படுக்கை, பாரென்னேவல்‌, 
பார்ப்‌ பார்‌, பாறை, புத்தன்‌ பூமி, 
முறை. 

பார்க்க - பார்க்கிலும்‌. 

பார்க்கடம்‌ - சாம்பார்‌. 

பார்க்கவம்‌ - உப்புராணம்‌ பதினெட்டி 
னொன்று. 

பார்க்கவன்‌ - சுக்ரென்‌, பரசிராமன்‌, 
வில்லாச்சிரமி. 

பார்க்கவி - இலக்குமி, பார்பதி. 

பார்க்கியம்‌ - நன்னடை. 

பார்க்கியன்‌ - சத்துரு. 

பார்க்குனம்‌ - பாற்குனம்‌. 

பார்சவம்‌ - பக்கம்‌, பரிசு, வட்டத்தின்‌ 
சுற்றளவு. 

பார்சவன்‌ - பரிசுபெற்றோன்‌. 

பார்சுவகன்‌ - கள்வன்‌. 

பார்சுவத்தன்‌ - அணைசொற்காரன்‌, 
உதவிக்காரன்‌. 

பார்சுவம்‌ - உதவி, வட்டம்‌, விலா, 
துதிப்போர்‌ கூட்டம்‌. 

பார்சுவாசாந்தம்‌ - உச்சிட்ட பந்தி 
போசனம்‌. 

பார்த்தல்‌ - ஆராய்தல்‌, கவனித்தல்‌, 
காணல்‌, தேடல்‌, நோக்குதல்‌, 
பத்திரம்‌ பண்ணல்‌, பிரயாசப்‌ 
படுதல்‌, வணங்கல்‌. 

பார்த்தவம்‌ - பிகுதி. 

பார்த்தன்‌ - அருச்சுனன்‌, காத்தவீரியன்‌. 

பார்த்திவம்‌ - பார்த்திபம்‌. 

பார்த்திவன்‌ - பாத்திபன்‌. 

பார்த்தீப - ஓராண்டு. 

பார்ப்பதி - பார்வதி. 


பாலை 


wrpiurmr qT] - Z 219 


பார்ப்பனக்கொலை - பிரமகத்தி. 

பார்ப்பனச்சேரி - பார்ப்பார்சேரி. 

பார்ப்பனத்தி, பார்ப்பனி - பிராமணத்தி. 

பார்ப்பான்‌ - இயமன்‌, பிராமணன்‌. 

பார்ப்பினி - பார்ப்பனி. 

பார்ப்பு - கோட்டில்‌ வாழ்விலங்கின்‌ 
பிள்ளை, தவள்சாதியின்‌ பிள்ளை, 
பறவைக்குஞ்சு, பார்த்தல்‌, பிரம 
சாதி, மான்கன்று. 

பார்மகன்சாரி - பச்சைக்கருப்பூரம்‌. 

பார்மிசையோன்‌ - புத்தன்‌. 

பார்வணம்‌ - பூரணை, மான்‌, யாக 
மிருபத்தொன்றினொன்று. 

பார்வதம்‌ - மலை, வேம்பு. 

பார்வதி - இடைச்சி, உமை, காவி 
மண்‌, துருபதி. 

பார்வதிகொழுநன்‌ - சிவன்‌. 

பார்வல்‌ - குஞ்சு, தீவகப்பட்சி, மான்‌ 
கன்று முதலியன. 

பார்வை - கண்‌, கவனம்‌, சிறப்பு, 
நோக்கு, பார்த்தல்‌, மதிப்பு. 

பார்வைக்காரர்‌ - நோய்‌ தீர்ப்போர்‌, 
மதிப்புக்காரர்‌. 

பார்வைத்தகடு - துறப்புவாய்தற்றகடு. 

பார்வைத்தாழ்ச்சி - பராபரிப்புத்‌ 
தாழ்ச்சி. 

பார்வைபார்த்தல்‌ - நோய்‌ தீர்க்க 
மந்திரமுச்சரித்தல்‌. 

பாலகத்துவம்‌ - தற்காத்தல்‌. 

பாலகன்‌ - காப்போன்‌, குதிரைக்‌ 
காரன்‌, குழந்தை, புத்திரன்‌. 

பாலகி - புத்திரி. 

பாலசூரியன்‌ - உதையாதித்தன்‌. 

பாலடை - ஓர்‌ செடி, பாலகப்பை, 
பாலுறட்டி. 


பாலம்‌ - ஆற்றுப்பாலம்‌, நெற்றி, 
பிரவை, பூமி, மரக்கொம்பு, மழு. 


பாலரசம்‌ - பொன்னிறம்‌. 


பாலரீரி - பிள்ளைத்தன்மை. 


பாலர்‌ - இடையர்‌, பிள்ளைகள்‌. 

பாலலீலை - குழந்தைவிளையாட்டு. 

பாலலோசனன்‌ - சிவன்‌. 

பாலவம்‌ - வாலவம்‌. 

பாலவரை - ஓரவரை. 

பாலனம்‌ - இளங்கற்றிப்பால்‌, கரத்தல்‌, 
பாற்சோறு. 

பாலனன்‌ - காப்போன்‌. 

பாலன்‌ - இடையன்‌, எழுத்துத்தான 
மைந்தினொன்று, ஏழுவயசுக்குட்‌ 
பட்டவன்‌, காப்போன்‌. 

பாலாக்குதல்‌ - சாதுவாக்குதல்‌, பங்‌ 
கிடுதல்‌. 

பாலாங்கன்‌ - சிவன்‌. 

பாலாடை - பாலிற்பிடிக்குமாடை. 

பாலி - அணை, ஆலமரம்‌, எல்லை, 
ஓர்பாஷை, ஓர்யாறு, கள்‌, கறை, 
காதிற்சோணை, சுற்றளவு, பாலி 
யென்னேவல்‌, பாற்பசு, பானை, 
புகழ்‌, வரிசை, வாண்முனை. 

பாலிகை - ஆயுதமுனை, உதடு, படை 

பாற்கரண்டி, 

பெண்பிள்ளை, முளைப்‌ பாலிகை, 


வாளின்முட்டி, 


வட்டம்‌. 
பாலிசின்னம்‌ - ஆலவட்டம்‌. 
பாலித்தல்‌ - அருளுதல்‌, ஈதல்‌, காத்தல்‌. 


பாலியம்‌ - ஏழுவயசுக்குட்பட்ட 


பருவம்‌. 
பாலியர்‌ - ஏழுவயசுக்குட்பட்ட 
பிள்ளைகள்‌. 


பாலிறக்கம்‌ - வைகசூரிக்‌ கொப்புளத்திற்‌ 
பால்வடிதல்‌. 

பாலுகம்‌ - கருப்பூரம்‌. 

பாலுண்ணி - சாரரத்திலுண்டாறெ ஓர்‌ 
காய்‌. 

பாலுறட்டி - வெள்ளுறட்டி. 

பாலேடு - பாலாடை. 

பாலை - ஓர்‌ கொடி, ஓர்‌ மரம்‌, ஓர்‌ 
மீன்‌, கடல்‌, கலவியிற்பிரிதல்‌, 


220 wipro AGA) - Z 


பாலைக்கருப்பொருள்‌ 


பாடற்சுவையினொன்று, பாலை 
நிலம்‌, பாலைப்பண்‌, புநர்பூச 
நாள்‌, பொருள்‌ வயிற்பிரிதல்‌, 
மிருகசீரிடநாள்‌, வெம்மை. 
பாலைக்கருப்பொருள்‌ - பாலை நிலத்‌ 
துற்பத்திப்‌ பொருள்‌, அஃது காளி 
முதற்‌ சூறையாடலீறாய பதினான்கு. 
பாலைக்கிழத்தி - துற்கை. 
பாலைத்திணை - பாலைநிலத்திற்‌ 
குரியவை. 
பாலைநிலக்குடிகள்‌ - குறவர்‌, வேடுவர்‌. 
பாலைநிலத்தலைவன்‌ - காளை. 
பாலைநிலத்தெய்வம்‌ - காளி, துற்கை. 
பாலைநிலத்தூர்‌ - குறும்பு. 
பாலைநிலநீர்‌ - வறுங்கவனீர்‌. 
பாலைநிலப்பண்‌ - பஞ்சரம்‌. 
பாலைநிலப்பறை - துடி. 
பாலைநிலப்புள்‌ - கமுகு, பருந்து, புறா. 
பாலைநிலப்பூ - கள்ளி, பாலை, பூனை. 
பாலைநிலமரம்‌ - ஓமை, கள்ளி, குரா, 
பாலை, மரா. 
பாலைநிலமாக்கடொழில்‌ - கொள்‌ 
ளையாடல்‌. 
பாலைநிலமாக்களுணா - ஆறலையும்‌, 
பதிப்பற்றியும்‌. 
பாலைநிலம்‌ - ஐந்நிலத்தொன்று, 
அஃது நீருநிழலு மில்லாச்சுர 
முஞ்சுரஞ்‌ சார்ந்த விடமும்‌. 
பாலைநிலவிலங்கு - செந்நாய்‌. 
பாலைப்புறம்‌ - சுரநடை, முதுபாலை. 
பாலைமுதற்பொருள்‌ - சுரமுஞ்சுரஞ்‌ 
சார்ந்த விட மும்வேனில்‌ நண்பகல்‌, 
பின்பனியென்னும்‌ 
பொழுதுஞ்‌ சிறு பொழுதுகளு 


மம்‌. 


பெரும்‌ 


பாலையாழ்‌ - பாலைநிலத்தியாம்‌. 

பாலைவனம்‌ - சுரம்‌. 

பால்‌ - இடம்‌, இயல்பு, உரிமை, ஊழ்‌, 
கடமை, குணம்‌, திக்கு, பகுதி, 


பக்கம்‌, பங்கு, பஞ்ச கெளவியத்‌ 
தொன்று, அஃது பசுப்பால்‌, பலன்‌, 
பாதி, மரப்பால்‌, முலைப்பால்‌, 
வெண்மை. 
பால்கட்டுதல்‌ - பால்‌ கொள்ளுதல்‌, 
வைகுரிப்பால்குற்றுதல்‌. 
பால்கறத்தல்‌ - பால்பிதிர்த்தல்‌. 
பால்தோய்தல்‌ - பாலுறைதல்‌. 
பால்தோய்த்தல்‌ - பாலுறைவித்தல்‌. 
பால்பகாவஃறிணைப்பெயர்‌ - பால்‌ 


பகுத்தலின்றி நிற்குமஃறிணைப்‌ 
பெயர்‌ (உம்‌) மாடுவந்தது. 
பால்பகாவுயர்‌ திணைப்பெயர்‌ - பால்‌ 
பகுத்தலின்றி நிற்குமுயர்திணைப்‌ 
பெயர்‌ (உம்‌) மக்கள்‌ வந்தார்‌. 
பால்பிடிபதம்‌ - பயிர்க்கதிர்‌ பால 
டையும்பதம்‌. 
பால்மரம்‌ - பாலுள்ளமரம்‌. 
பால்மறத்தல்‌ - பால்குடி மறத்தல்‌. 
பால்மறுத்தல்‌ - பால்வற்றுதல்‌. 
பால்மாறிக்கை - சோம்பு. 
பால்மாறுதல்‌ - சோம்பாயிருத்தல்‌. 
பால்முடங்கி - ஓர்‌ பூடு. 
பால்முட்டான்‌ - ஓர்‌ மீன்‌. 
பால்வழு - பான்மயக்கம்‌. 
பால்வீதிமண்டலம்‌ - வானாட்‌ச 
ரேகையிற்றோன்றும்‌ சோதிவரி. 
பால்வெடித்தல்‌ - நென்முதலான 
தானியம்‌ பாலடையாது விள்ளல்‌. 
பால்வெள்ளைமண்‌ - சுதைமண்‌. 
பாவகம்‌ - இயல்பு, கருத்து, கொலை, 
சேங்கொட்டை, தூய்மை, தோற்‌ 
றம்‌, பாவனை, மனதினன்பை 
வெளிப்படுத்தல்‌. 
பாவகன்‌ - அக்கினிதேவன்‌, கற்றோன்‌, 
சுத்தமடைந்தோன்‌, தூய்மை 
செய்வோன்‌, நெருப்பு. 
பாவகாரி - பாவாத்துமா. 


பாவகி - முருகன்‌. 


பாவுகம்‌ 


wipro qT] - Z 221 


பாவசம்‌ - காமம்‌. 

பாவடம்‌ - பாவாடம்‌. 

பாவட்சயம்‌ - பாவநிவிர்த்தி. 

பாவட்டை - ஆடாதோடை. 

பாவட்டைச்சக்களத்தி - ஓர்‌ செடி. 

பாவண்ணம்‌ - வண்ண பேதகங்‌ 
களினொன்று. 

பாவநாசம்‌ - ஓர்‌ நதி, பாவநீக்குதல்‌. 

பாவநிவாரணம்‌, பாவநிவிர்த்தி - 
பாவநீக்குதல்‌. 

பாவமன்னிப்பு - பாவப்பொறுதி. 

பாவமூர்த்திகள்‌ - கழ்மக்கள்‌, வேடர்‌. 

பாவம்‌ - அக்கெமம்‌, அதிட்டவீனம்‌, 
ஆத்துமா, இயக்கம்‌, இயங்கு 
திணை, இயல்பு, உலகம்‌, உள்ளது, 
கருத்து, கருப்பை, செயல்‌, சொற்‌ 
பொருள்‌, சொன்மூலம்‌, தன்மை, 
நோக்கம்‌, பாவம்‌, பிறப்பு, பொருள்‌, 
பொழுதுபோக்கு, போதனை, 
மெய்ப்பாட்டுக்குறிப்பு, பரத 
வுறுப்புளொன்று. 

பாவலர்‌ - கவிகள்‌, புலவர்‌. 

பாவல்‌ - பாதகுறடு, பாவுதல்‌, மரக்‌ 
கலத்தோருறுப்பு. 

பாவவாளி - பாவி. 

பாவவிமோசனம்‌ - பாவநிவிர்த்தி. 

பாவனத்துவனி, பாவனத்தொனி - 
சங்கு. 

பாவனம்‌ - அத்தாட்‌ ௪, அலங்கரிப்பு, 
ஆப்பி, ஆராய்வு, இணைவு, எண்‌ 
ணம்‌, கருதலனுமானம்‌, அவை 
அளவையெட்டினொன்று, சுத்தி 
செய்தல்‌, தவம்‌, தியானம்‌, தூபம்‌, 
தூய்து செய்வது, தூய்மை. 

பாவனன்‌ - தீ, வியாசன்‌. 


பாவனாதீதம்‌ - பாவனைக்‌ கெட்‌ 
டாதது. 

பாவனாவுருவகம்‌ - உரூபகாலங்காரத்‌ 
தொன்று. 


பாவனி - கங்கை, துளசி, பசு. 


பாவனை - எண்ணம்‌, தியானம்‌, 
நடத்தை, மாதிரி. 

பாவனைபண்ணுதல்‌ - பாசாங்கு 
பண்ணல்‌, பாவித்தல்‌, மாரீசம்‌ 
பண்ணுதல்‌. 

பாவாடம்‌ - நாவறுத்தல்‌. 

பாவாடன்‌ - சுத்தன்‌, தூர்த்தன்‌. 

பாவாடை - கோலம்‌, நிலத்தில்விரிக்‌ 
குஞ்சலை. 

பாவாடையமுது - ஒர்‌ வகை நைவேத்‌ 
தியம்‌. 

பாவாணர்‌ - புலவர்‌. 

பாவாத்துமா - பாவி. 

பாவார்த்தம்‌ - சொற்பொருள்‌, வெளி 
யருத்தம்‌. 

பாவாற்றி - நெய்வார்க்குச்சு. 

பாவி - உள்ளது, சுபாவி, தீயோன்‌, 
பாவியென்னேவல்‌. 

பாவிகம்‌ - ஓரலங்காரம்‌, அஃது சென்ற 
தையும்‌ வருவதையும்‌ நிகழ்வதாகச்‌ 
சொல்லுதல்‌, காப்பியமாய்‌ முடிய 
வுரைப்பது. 

பாவிதம்‌ - கலப்பு, கூட்டு, சங்கற்‌ 
பித்தது, சம்மதம்‌, பாவிப்பு, பேறு. 

பாஷிதம்‌ - பேச்சு. 

பாவித்தல்‌ - பாவனைசெய்தல்‌, 
வழங்கல்‌. 

பாவித்திரம்‌ - மூன்றுலகம்‌. 

பாவிப்பு - படரவனை. 

பாவினம்‌ - பாக்களினமாகிய வகவற்‌ 
பா, கலிப்பா, நூற்பா, மருட்பா, 
வஞ்சிப்பா, வெண்பா என்னும்‌ 
பாக்களுமிவற்றின்‌ விகற்பங்களு 
மாம்‌. 

பாவின்புணர்ப்பு - ஒரலங்காரம்‌, 
அஃது ஒருபாட்டைப்‌ பிரித்து 
வாசிக்க வெவ்வேறு பாட்டாக 
வரத்‌ தொடுத்தல்‌. 

பாவு - பா, பாவென்னேவல்‌. 


பாவுகம்‌ - சந்தோஷம்‌, சுபதினம்‌. 


299 wipro AGG) - Z 


பாவுகல்‌ 


பாவுகல்‌ - வரிசைபடப்பரப்பினகல்‌. 

பாவுதல்‌ - தாண்டல்‌, நடுதல்‌, பரப்பு 
தல்‌, பரம்புதல்‌, பற்றுதல்‌, வேர்‌ 
வைத்தல்‌. 

பாவுபலகை - மேல்மச்சு. 

பாவை - சித்திரப்பாவை, பெண்‌, 
மதில்‌. 

பாவைக்கூத்து - பாவையாட்டுதல்‌. 

பாவோடல்‌ - இழையோடுதடி, பா 
வோடுதல்‌. 

பாவோடுதல்‌ - நெய்வார்தொழிலி 
னொன்று. 

பாழாக்குதல்‌ - அழிக்குதல்‌, கெடுத்தல்‌. 

பாழாதல்‌ - ஊழ்த்தல்‌, கெடுதல்‌, 
சினத்தல்‌. 


பாழி - அகலம்‌, அளை, ஆகாயம்‌, 


உரை, ஊர்‌, கடல்‌, கிராமம்‌, குசை, 
சயனம்‌, சிறுகுளம்‌, தேவர்‌ கோவில்‌, 
பகைவரூர்‌, பாழ்‌, பெருமை, மருத 
நிலத்தூர்‌, முனிவர்வாசம்‌, வலி, 
விலங்கின்படுக்கை. 

பாழித்தியம்‌ - ஓர்‌ நூல்‌. 

பாழ்‌ - அழிவு, சூனியம்‌, நட்டம்‌, 
பாழென்னேவல்‌, வீண்‌. 

பாழ்க்கடி - கெடுதல்‌, கேடு. 

பாழ்க்கடித்தல்‌ - பாழாக்கல்‌. 

பாழ்க்கடிப்பு - கெடுதல்‌, கேடு. 

பாழ்க்கடித்தல்‌ - பாழாக்கல்‌. 

பாழ்க்கடிப்பு - கெடுத்தல்‌, கேடு. 

பாழ்க்குதல்‌ - பாழாக்கல்‌, பாழாதல்‌. 

பாழ்ங்கிணறு - செடிக்ணெறு. 

பாழ்ங்குடி - கெடுகுடி. 

பாழ்ஞ்சேரி - பாழ்பட்டபட்டினம்‌. 

பாழ்த்தல்‌ - பாழாதல்‌. 

பாழ்நத்தம்‌ - பாழ்பட்ட ஊர்‌. 

பாழ்நிலம்‌ - செய்கையற்றநிலம்‌, பாலை 
நிலம்‌. 

பாழ்ந்தலம்‌ - பாழாயிருக்குமிடம்‌. 


பாழ்படுதல்‌ - அழிதல்‌, கெடுதல்‌. 

பாழ்மூலை - வழங்காமூலை. 

பாழ்வாயன்‌ - வீண்பேச்சுக்காரன்‌. 

பாழ்வாய்கூறல்‌ - நியாயமற்றமுறைப்‌ 
பாடு, வீண்பேச்சு. 

பாழ்வாய்ச்சி - வீண்பேச்சுக்காரி. 

பாழ்வெளி - அந்தரவெளி. 

பாளச்சீலை - மருந்துபூசிக்காய 
வைத்தபுடைவை. 

பாளம்‌ - கட்டி, பொற்பாள முதலியன. 

பாளயம்‌ - பாளையம்‌. 

பாளாசுக்கயிறு - குதிரைகால்‌ கட்டுங்‌ 
கயிறு. 

பாளி - அடையாளம்‌, பாசறை. 

பாளிதம்‌ - கண்ட சருக்கரை, கருப்பூரம்‌, 
குழம்பு, சோறு, பட்டுப்புடைவை, 
பாற்சோறு. 

பாளை - கமுகு, தெங்கு, பனை 
முதலியவற்றின்பாளை, 
பாலப்பருவத்திற்கு முன்பருவம்‌. 

பாளைப்பருவம்‌ - கருவிலோர்பருவம்‌. 


பதர்‌, 


பாளைமடல்‌ - பரளையை மூடியமடல்‌. 

பாளையகாரன்‌ - அரசர்க்குக்கீழ்ச்‌ 
சில சேனையோடும்‌ ஒவ்வோர்‌ 
புறங்கட்‌ கதிகாரியாயிருப்போன்‌, 
கூடாரத்திலிருப்பவன்‌, படைத்‌ 
தலைவன்‌. 

பாளையப்பேட்டு - பராளையகாரன்‌. 

பாளையமிறங்குதல்‌ - கூடாரம்‌ போடு 
தல்‌, படைவந்திருத்தல்‌. 

பாளையமெழும்பல்‌ - படையெழுச்ச. 

பாளையம்‌ - படை, பாசறை. 

பாளையம்போடுதல்‌ - நெடுகலிருத்தல்‌, 
பாளையமடித்தல்‌. 

பாளையரம்‌ - ஓரரம்‌. 

பாளைவருதல்‌ - தெங்குமுதலிய 
வற்றிற்பாளைபுறப்படல்‌. 

பாறல்‌ - அடிப்பறிதல்‌, இடபவிராச, 


எருது, ஓடல்‌, பொதியெருது, 
பொருதல்‌. 


பான்மாறுதல்‌ 


wipro qT] - Z 223 


பாணு - பருந்து, பாறென்னேவல்‌, 
மரக்கலம்‌. 

பாறுதல்‌ - அடிப்பறிதல்‌, ஓடுதல்‌. 

பாறை - கற்பாறை முதலியன, திட்டை. 

பாற்கடல்‌ - சத்தசமுத்திரத்தொன்று. 

பாற்கடற்பிறந்தாள்‌ - இலக்குமி. 

பாற்கடற்றுயில்வோன்‌ - விட்டுணு. 

பாற்கட்டுப்பயிர்‌ - முட்டுக்காய்ப்‌ 
பருவத்திற்பயிர்‌. 

பாற்கரம்‌ - உபநிடத முப்பத்திரண்டி 
னொன்று, பொன்‌, வீரம்‌. 

பாற்கரன்‌, பாஸ்கரன்‌ - ஆதித்தன்‌, த, 
வீரன்‌. 

பாற்கலசம்‌ - பால்கறக்குங்கலசம்‌. 

பாற்கவடி - பாற்சோகி. 

பாற்காய்‌ - பாலுண்ணி, பாற்பிடி 
யானகாய்‌. 

பாற்காரன்‌ - பால்விற்போன்‌. 

பாற்காரி - குழந்தைப்பிள்ளைக்காரி, 
செவிலித்தாய்‌, பால்விற்பவள்‌. 

பாற்குழந்தை - கைக்குழந்தை, முலை 
குடிப்பிள்ளை. 

பாற்குழம்பு - குழம்புப்பால்‌. 

பாற்குனம்‌, பாற்குனி - உத்திரநாள்‌, 
பங்குனி மாதம்‌. 

பாற்குனிகம்‌ - பங்குனி. 

பாற்கெண்டை - ஓர்‌ மீன்‌. 

பாற்கொவ்வை - ஒர்‌ கொவ்வை. 

பாற்சிரசந்தன்‌ - கெருடபச்சை. 

பாற்சுண்டு - பாவினடிப்பற்று. 

பாற்சுறா - ஓர்‌ மீன்‌. 

பாற்சொக்கு - செல்லச்சொக்கு. 

பாற்சோறு - பாலன்னம்‌. 

பாற்சோற்றி - ஒர்‌ பூண்டு. 

பாற்பசு - கறவை. 

பாற்பள்ளயம்‌ - ஓர்‌ குளிர்த்தி. 

பாற்பீர்க்கு - வெள்ளைப்பீர்க்கு. 


பாற்பொங்கல்‌ - பாலோதனம்‌. 


பாற்றுத்தம்‌ - வெண்டுத்தம்‌. 

பானகம்‌, பானக்கம்‌ - ஓர்வகை நீர்‌ 
மோர்‌. 

பானகோட்டிகை - மதுக்கடை. 

பானசம்‌ - பலாப்பழத்தட்ட மது. 

பானசியர்‌ - மடையர்‌. 

பானபரம்‌ - குடித்தல்‌. 

பானபலி - மதுப்பலி. 

பானபாசனம்‌ - குடிக்கும்‌ பாத்திரம்‌. 

பானம்‌ - கள்‌, குடித்தல்‌, பருகுவன. 

பானம்‌ பண்ணுதல்‌ -குடித்தல்‌. 

பானல்‌ - கடல்‌, கருங்குவளை, கள்‌, 


குதிரை, மருதநிலம்‌, 
வெற்றிலை. 


வயல்‌, 


பானாள்‌ - அத்தசாமம்‌ - மத்தியானம்‌. 

பானி - படை, பருகுவோன்‌, பானி 
யென்னேவல்‌. 

பானிக்குருச்சி - னக்காரம்‌. 

பானித்தல்‌ - குடித்தல்‌. 

பானீயம்‌ - நீர்‌, பருகுவன. 

பானு - அரசன்‌, அழகு, அழகுடை 
யாள்‌, எசமான்‌, ஒளி, கிரணம்‌, 

முப்பத்திரண்டி 

னொன்று, சூரியன்‌. 


சிற்பநூன்‌ 


பானுபலை - வாழை. 

பானுமைந்தன்‌ - சனி, நமன்‌. 

பானுவாசரம்‌, பானுவாரம்‌ - ஞாயிறு 
வாரம்‌. 

பானை - மிடா. 

பானைக்குடுவை - சிறுபானை. 

பானையமூடி - மல்லாய்‌. 

பான்‌ - எதிர்காலவிடைச்சொல்‌, 
(உம்‌) உண்பான்வந்தான்‌, பத்தி 
னோர்திரிபு, (உம்‌) ஒருடான்‌. 

பான்மயக்கம்‌ - ஓர்பாற்குரிய சொல்‌ 
வேறோர்‌ பாற்குரிய சொல்லுடன்‌ 
வழங்கல்‌. 


பான்மாறுதல்‌ - பான்மயங்குதல்‌. 


224 wipro AGG) - Z 


பான்முளை 


பான்முளை - ஊழ்‌, முளை. 


பான்மை - தன்மை. 


| 


பி - அழகு, ஒரெழுத்து. 

பிகபெந்து - மாமரம்‌. 

பிகம்‌ - குயில்‌. 

பிகராகம்‌, பிகவல்லபம்‌ - மாமரம்‌. 

பிகாங்கம்‌ - ஓர்‌ புள்‌. 

பிகானந்தம்‌ - கார்காலம்‌. 

பிகு - சத்தத்தினூரன் றுகை, பெலன்‌. 

பிகுதல்‌ - தளர்ந்ததை வலிதாக்குதல்‌. 

பிகுப்பட்டை - குதிரைமேற்சேணங்‌ 
கட்டும்‌ வார்‌. 

பிகுவு - இறுக்கம்‌, பெருமை. 

பிகுவேற்றுதல்‌ - பிளிதல்‌, 


வளைத்தல்‌. 


வில்‌ 


பிக்கம்‌ - யானைக்கன்று. 

பிக்கு - ஒவ்வாமை, கலக்கடி, சிக்கு, 
பிசகு. 

பிக்குப்பிசகு - ட0௪கு. 

பிங்கசடன்‌ - சிவன்‌. 

பிங்கதிருட்டி - சிங்கம்‌. 

பிங்கம்‌ - இளங்கன்று, பொன்மை 
கலந்த சிவப்பு. 

பிங்கலந்தை - ஓர்‌ நிகண்டு. 

பிங்கலம்‌ - அரிதாரம்‌, ஆந்தை, கீரி, 

வநிதியினொன்று, 

குரங்கு, பிங்கலந்தை, பித்தளை, 


குபேரன 


பொன்‌, பொன்மைநிறம்‌, வடக்கு. 
பிங்கலன்‌ - ஒர்நிகணடாசிரியன்‌, 
குபேரன்‌, சிவன்‌, சூரியன்‌, தீ. 
பிங்கலை - ஆந்தை, தசநாடியி 
னொன்று, அஃது வலமூக்கினிற்‌ 
பது, பார்வதி, வலமூக்கற்சரம்‌. 
பிங்கள - ஓராண்டு. 
பிங்களம்‌ - களிம்பு, பின்னிதம்‌. 


பிங்களித்தல்‌ - அருக்களித்தல்‌, பின்‌ 
போடுதல்‌. 

பிங்களை - ஆயுஸ்காலத்திலோர்‌ 
பகுதி, தென்றிசையானைக்குப்‌ 
பெண்யானை. 

பிங்காரன்‌ - சிவன்‌. 

பிசகடி - தடை. 

பிசகு - ஒவ்வாமை, தடை, தப்பிதம்‌, 
பிசகென்னேவல்‌. 

பிசகுதல்‌ - தவறுதல்‌, பிசகுபடல்‌, 
விலகுதல்‌. 

பிசகுபண்ணுதல்‌ - தடைபண்ணுதல்‌. 

பிசக்கு - பிசகு, பிசக்கென்னேவல்‌. 

பிசக்குதல்‌ - தடுத்தல்‌, நலக்குதல்‌. 

பிசங்கதை - கருமைகலந்தபொன்மை, 
வெண்மை. 

பிசங்கம்‌ - பொன்மைகலந்த சிவப்பு. 

பிசங்கல்‌, பிசங்குதல்‌ - நலங்கல்‌. 

பிசண்டம்‌ - மிருகத்தின்‌ முதுகு, வயிறு. 

பிசத்துதல்‌ - பிதற்றுதல்‌. 

பிசம்‌ - இறகு. 

பிசல்‌ - எருத்துத்திமில்‌. 

பிசவ்வியம்‌ - பருத்தி. 

பிசறல்‌, பிசறுதல்‌ - கலத்தல்‌. 

பிசனம்‌ - செஞ்சந்தனம்‌. 

பிசாசகி - குபேரன்‌. 

பிசாசம்‌, பிசாசு - பேய்‌, பேய்க்கரும்பு. 

பிசாசன்‌ - பேய்‌, பேய்க்குணமுடை 
யோன்‌. 

பிசாரதம்‌ - நரதனம்‌. 

பிசானம்‌ - ஓர்நெல்‌. 

பிசான்‌ - அழுக்கு, பிசுபிசுப்பானது. 

பிசி - அரும்பொருள்‌, சோறு, மொய்‌. 

பிசிண்டம்‌ - பிசண்டம்‌. 

பிசிதம்‌ - உதாரணம்‌, ஊன்‌, நீர்‌, வேம்பு. 

பிசிதாசனர்‌ - இராக்கதர்‌. 

பிசிர்‌ - துளிமழை. 


பிசினம்‌ - கோட்சொல்‌. 


பிடங்கு 


wipro qT] - Z 225 


பிசினாறி - பிசினேறி. 

பிசினி - கோட்சொல்வோன்‌, பசை. 

பிசினேறி - உலோபி, ஓர்‌ மரம்‌. 

பிசின்‌ - சாம்பிராணி, நீர்வஞ்சி, பஞ்சி 
னூல்‌, பிசின்‌, வெட்டுக்குருத்து. 

பிசு - இரண்டுதுலாங்கொண்டது, 
ஓரசுரன்‌, ஓர்‌ நோய்‌, பருத்தி. 

பிசுக்கு - கிள்ளீடு, தொகைகயீடு, 
பீர்க்கு. 

பிசுக்கொட்டுதல்‌ - பிசான்பிடித்தல்‌. 

பிசுதூலம்‌ - பருத்தி. 

பிசுபிசுப்பு - பிசான்‌. 

பிசிபிசெனல்‌ - பிசுபிசுப்புக்குறிப்பு. 

பிசுமத்தம்‌, பிசுமந்தம்‌ - வேம்பு. 

பிசுனத்தனம்‌ - பிசினித்தனம்‌. 

பிசுனம்‌ - உலோபம்‌, காகம்‌, பருத்தி, 
மஞ்சள்‌. 

பிசுனவசனம்‌ - கோட்சொல்‌, பழி 
மொழி. 

பிசுனன்‌, பிசுனி - உலோபன்‌,கோளன்‌, 
நாரதன்‌, பொய்யன்‌, வேவாள்‌. 

பிசுனித்தனம்‌ - உலோபத்தனம்‌. 

பிசைதல்‌, பிசைவு - சேர்த்துக்கலத்தல்‌, 
பனசைகதல்‌. 

பிச்சடம்‌ - ஈயம்‌, துத்துநாகம்‌. 

பிச்சப்பழம்‌ - வத்தகுப்பமம்‌. 

பிச்சம்‌ - ஆண்மயிர்‌, இறகு, குடுமி, 
பிலிக்குஞ்சம்‌, முடி, வத்தகு வெண்‌ 
குடை. 

பிச்சர்‌ - பித்தர்‌, மருளர்‌. 

பிச்சல்‌ - பிய்த்தல்‌. 

பிச்சாகாரம்‌ - இரப்பூண்‌. 

பிச்சாடணம்‌ - இரக்குதல்‌. 

பிச்சாடிக்கயிறு - பாளாசக்கயிறு. 

பிச்சாபாத்திரம்‌ - இரப்போர்கலம்‌. 

பிச்சி - ஒர்‌ கொடி, ஓர்‌ பிசாசம்‌, 
கொம்மட்டி. 


பிச்சிலம்‌ - ஆணம்‌, ஈரம்‌, கஞ்சி. 


பிச்சு - பித்து. 

பிச்சை - இரப்பு, ஒழுங்கு, சிசுமரம்‌, 
சோற்றுநுரை, பாக்கு, மார்ச்‌ 
சட்டை, வத்தகுக்கொடி, வரிசை, 
வாமை. 

பிச்சைக்காரன்‌ - இரப்போன்‌. 

பிச்சைக்குடி - இரப்புக்குடி. 

பிச்சைச்சோறு - அறச்சோறு. 

பிச்சைத்தனம்‌ - இரப்புத்தனம்‌, 
எளிமை. 

பிச்சைபண்ணுதல்‌ - இரத்தல்‌. 

பிச்சைமுட்டி - பிடியரிசி. 

பிச்சையுண்ணி - யாசகி. 

பிச்சையெடுத்தல்‌ - இரத்தல்‌. 

பிஞ்சகம்‌ - கொலை, தலைக்கோலம்‌. 

பிஞ்சகன்‌ - கொலைகாரன்‌, சிவன்‌. 

பிஞ்சடம்‌ - பீழை. 

பிஞ்சம்‌ - இறகு, கொலை, யெலம்‌. 

பிஞ்சரம்‌ - அரிதாரம்‌, கருமைகலந்த 
சிவப்பு, பொன்‌. 

பிஞ்சலம்‌ - அரிதாரம்‌, தருப்பை. 

பிஞ்சனம்‌ - நரலெலஃகும்வில்‌. 

பிஞ்சானம்‌ - பொன்‌. 

பிஞ்சிதை - கொட்டையிட்ட பஞ்சு. 

பிஞ்சு - இளங்காய்‌. 

பிஞ்சூஷம்‌ - காதுக்குறும்பி. 

பிஞ்சூலம்‌ - விளக்குத்திரி. 

பிஞ்சேடம்‌ - கண்ணிற்பீமை. 

பிஞ்சோலம்‌ - இளைமுதலியவற்றா 
னெழுமொலி. 

பிஞ்ஞகம்‌ - தலைக்கோலம்‌. 

பிஞ்ஞகன்‌ - சிவன்‌. 

பிடகம்‌ - கோரிக்கை, நூல்‌, பிச்சை, 
புத்தாகமம்‌, பெட்டி. 

பிடகன்‌ - புத்தன்‌, வைத்தியன்‌. 

பிடகாரி - விடவைத்தியன்‌. 

பிடங்கு - ஆயுதங்களின்பிற்பக்கம்‌, 
சோங்கு. 


226 wipro AGG) - Z 


பிடம்‌ 


பிடம்‌ - புடம்‌, பெட்டி, மரக்கால்‌. 

பிடரம்‌ - ஓர்‌ புல்‌, தயிர்கடைதறி, 
முகப்பரு. 

பிடரி - தோண்மேல்‌. 

பிடர்‌, பிடர்த்தலை - பிடரி. 

பிடர்ப்பிளவை - ஓர்‌ சிலந்தி. 

பிடவம்‌, பிடவு - ஒர்செடி, முதுகு. 

பிடவை - புடைவை. 

பிடாந்திரம்‌ - இல்லாப்பழி. 

பிடாரச்சொல்‌ - நூரதனச்சொல்‌, 
வாகடச்சொல்‌. 

பிடாரம்‌ - வைத்தியவாகடம்‌. 

பிடாரர்‌ - குறவர்‌, வைத்தியர்‌. 

பிடாரன்‌ - குறவன்‌, வைத்தியன்‌. 

பிடாரி - காளி, பிடாரிதேவி. 

பிடாரிச்சி - குறப்பெண்‌. 

பிடி - ஒட்டகம்‌, கவரி, பானையி 
வற்றின்பெண்‌, கரமுட்டி, கைபிடி, 
கைப்பணம்‌, நம்பிக்கை, நால்‌ 
விரல்‌ கொண்ட அளவு, பற்றுகை, 
பிடியென்னேவல்‌, பெலன்‌. 

பிடிகடா - சத்துவாங்கினகடா. 

பிடிகம்‌ - பிள்ளைக்கைவளை. 

பிடிகாரர்‌ - வேட்டைக்காரர்‌. 

பிடிகொடுத்தல்‌ - இடங்கொடுத்தல்‌. 

பிடிக்கொழுக்கட்டை - ஓர்‌ வகைக்‌ 
கொழுக்கட்டை. 

பிடிச்சராவி - கம்மாளர்கருவியி 
னொன்று. 

பிடித்தபிடி - பற்றிக்கொண்ட நிலை, 
விடாப்பிடி. 

பிடித்தம்‌ - பிடிக்குங்காசு, வழக்க 
மின்றிப்போதல்‌. 

பிடித்தல்‌ - அடுப்புமுதலியபிடித்தல்‌, 


உடன்படல்‌, உட்கொள்ளல்‌, 


கடல்‌, கப்பாத்துப்பண்ணல்‌, காய்‌ 
பூமுதலியபற்றல்‌, 
பற்றல்‌, சார்தல்‌, சுமையெடுத்து 
தல்‌, தெண்டுதல்‌, தைத்தல்‌, நீக்கி 


சளிமுதலிய 


யெடுத்தல்‌, பட்டைகோலுதல்‌, 
பற்றல்‌, மட்டுக்‌ கட்டுதல்‌, மனதுக்‌ 
கிணங்குதல்‌, முடித்தல்‌, வசமாக்‌ 
கல்‌, வேண்டிய தாயிருத்தல்‌. 

பிடித்திராவி - பிடி.ச்சராவி. 

பிடிபடுதல்‌ - அகப்படுதல்‌, மட்டுக்‌ 
கட்டகுதெல்‌. 

பிடிபாடு - அகப்படுதல்‌, செல்விக்கை, 
சேர்மானம்‌, பிசுனித்தனம்‌. 

பிடிப்பிட்டு - ஓர்‌ பிட்டு. 

பிடிப்பு - சேர்மானம்‌, பிடித்தல்‌. 

பிடிமானம்‌ - அன்பானபற்று, கை 
யிருப்பு, சோமானம்‌, தேட்டம்‌. 

பிடியரிசி - தருமஞ்செய்ய வள்ளி 
வைக்குமரிசி. 

பிடியல்‌ - சீலை, நல்லாடை. 

பிடியன்‌ - கொள்ளத்தக்கது, பெண்‌ 
யானை. 

பிடியாள்‌ - பலபந்தமாகப்பிடித்த 
ஆள்‌. 

பிடிவாதக்காரன்‌ - பிடிவாதி. 

பிடிவாதம்‌ - கொண்டதுவிடாமை. 

பிடிவாதி 
நிற்போன்‌. 


- கொண்டதுவிடாது 


பிடுங்கல்‌, பிடுங்குதல்‌ - கவர்தல்‌, 
பறித்தல்‌. 

பிடையன்‌ - புடையன்‌. 

பிட்குதல்‌, பிட்டல்‌ - பிள்ளச்செய்தல்‌. 

பிட்சகன்‌ - இரப்போன்‌. 

பிட்சாசரம்‌, பிட்சாடனம்‌ - இரத்தல்‌. 

பிட்சாதானம்‌ - தருமங்கொடுத்தல்‌. 

பிட்சாபாத்திரம்‌ - இரப்போர்கலம்‌. 

பிட்சான்னம்‌ - பிட்சைச்சோறு. 

பிட்சை - ஊழியம்‌, கூலி, யாசகம்‌. 

பிட்டகம்‌ - பலகாரம்‌, பல்லழுக்கு. 

பிட்டபம்‌ - உலகம்‌. 

பிட்டம்‌ - இடித்தமா, ஈயம்‌, சகனம்‌, 
சிற்றுண்டி. 


பிண்டதன்‌ 


wipro ஏர] - Z 227 


பிட்டவத்தி - ஒர்பணிகாரம்‌. 

பிட்டு - சிற்றுண்டி, தினைமா. 

பிட்டை - விட்டை. 

பிஷடம்‌ - மரமுதலியவை. 

பிணக்கம்‌ - பிணங்கல்‌. 

பிணக்காடு - சுடுகாடு. 

பிணக்கு - சண்டை, பிணக்கென்‌ 
னேவல்‌, மனப்பேதம்‌. 

பிணக்குதல்‌ - கட்டுதல்‌. 

பிணங்கல்‌, பிணங்குதல்‌ - குழம்புதல்‌, 
சண்டைசெய்தல்‌, நெருங்கல்‌, 
பின்னல்‌, மாறுபடல்‌. 

பிணந்தின்னி - மாமிசபேதி. 

பிணந்தின்னிப்பிச்சி - ஓர்‌ பிசாசம்‌. 

பிணப்பறை - சாபறை. 

பிணம்‌ - சவம்‌, பிசாசம்‌. 

பிணம்வீழ்களம்‌ - சுடுகாடு, போர்க்‌ 
களம்‌. 

பிணர்‌ - கோங்கு, சருச்சரைவடிவு. 

பிணவறையன்‌ - பருந்தேகி. 

பிணவு - கவரிமா, நாய்‌, பன்றி, 
புல்வாய்‌ இவற்றின்பெண்‌, பெண்‌ 
பொது, விலங்கின்பெண்‌. 

பிணவெடில்‌ - சாவெடில்‌. 

பிணா - பிணவு. 

பிணாரம்‌ - பெரியசடலமுள்ள து. 

பிணி - ஊடை நூலைப்‌ பிணிக்கு 


நூற்படை, ஓர்‌ பிசாசம்‌, கட்டு, 


துன்பம்‌, நோய்‌, பிணியென்‌ 
னேவல்‌. 
பிணிகை - கச்சு. 


பிணிக்குறை - பேய்க்குறை. 

பிணித்தல்‌ - கட்டல்‌. 

பிணிப்பு - கட்டு. 

பிணிப்பேய்‌ - பிள்ளைகளை நோய்‌ 
செய்யும்பேய்‌. 

பிணிமிதித்தல்‌ - நெய்வார்தொழிலி 
னொன்று. 


பிணிமுகம்‌ - அன்னம்‌, பறவைப்‌ 
பொது, மயில்‌. 

பிணியாளன்‌ - நோயாளன்‌. 

பிணியாளி - நோயாளி. 

பிணியோலை - பிணிக்குறைக்குக்‌ 
கட்டு மட்சரவோலை. 

பிணை - ஆசை, உடன்பாடு, ஓட்ட 
கம்‌, கவரிமா, கழுதை, குதிரை, 
நாய்‌, பன்றி, புல்வாய்‌, யானை 
யமிவற்றின்பெண்‌, கட்டு பிணை 
யென்னேவல்‌, பூமாலை, மான்‌, 
வதிட்பொருள்‌. 

பிணைகாரன்‌, பிணைக்காரன்‌ - 
பிணைப்பட்டவன்‌. 

பிணைதல்‌ - இணைதல்‌, கலத்தல்‌. 

பிணைத்தல்‌ - இணைத்தல்‌, கட்டல்‌, 
தொடுத்தல்‌. 

பிணைபடுதல்‌, பிணைப்படுதல்‌ - 
இறுக்கஉத்தரவாதியாயுட்படல்‌, 
கட்டுப்பாட்டிற்குள்ளாதல்‌. 

பிணைப்பு - இணைப்பு. 

பிணையடித்தல்‌ - பிணைத்தல்‌. 

பிணையல்‌ - இரணை, கதவுமுதலிய 
வற்றிலிடுமிணைப்புச்சலாகை, 
தொடுவை, பின்னியமாலை, 
மாலை. 

பிணையாளன்‌, பிணையாளி - உத்தர 
வாதத்திற்குட்பட்டவன்‌. 

பிணைவு - இணைவு, புணர்ச்சி. 

பிண்டகம்‌ - நறுந்தூமம்‌. 

பிண்டகருமம்‌ - பிதிர்பூசை. 

பிண்டகன்‌ - பிதிர்பிண்டமிடுவோன்‌. 

பிண்டகாப்பு - சோறு. 

பிண்டகோசம்‌ - வாசனைப்பிசன்‌. 

பிண்டசன்‌ - யாசகன்‌. 

பிண்டசூத்திரம்‌ - தொகைச்கூத்திரம்‌. 

பிண்டதன்‌ - உபகாரி, கிட்டின 

வுறவன்‌, தாபரிப்போன்‌, பிதிர்‌ 

பிண்டமிடுவோன்‌. 


228 wipro AGG) - Z 


பிண்டதானம்‌ 


பிண்டதானம்‌ - பிண்டமிடுதல்‌. 

பிண்டபாதம்‌ - யானை. 

பிண்டபுட்பம்‌ - அசோகு, செவ்வந்தி. 

பிண்டப்பிரசாதம்‌ - பிதிருணவு. 

பிண்டப்பிரதானம்‌ - பிதிர்பூசை. 

பிண்டப்புறனடை - புறனடைகளி 
னொன்று. 

பிண்டப்பொருள்‌ - குவிக்கப்பட்ட 
பொருள்‌, சடப்பொருள்‌, தொகுக்‌ 
கப்பட்டபொருள்‌. 

பிண்டம்‌ - இரும்பு, உடல்‌, உண்டை, 
கந்தவருக்கம்‌, கருட்பம்‌, கவளம்‌, 
கற்கண்டு, கால்வட்டத்திருபத்தி 
னான்கினொன்று, கூட்டம்‌, 
சிவன்‌, செவ்வந்தி, சோறு, தொகை, 
பிச்சை, பெலன்‌, போசனம்‌, 
மாமிசம்‌, விலா, வெண்ணெய்‌. 

பிண்டம்விழுதல்‌ - கருப்பம்விழுதல்‌. 

பிண்டம்வைத்தல்‌ - பிதிர்கடன்‌ 
செய்தல்‌. 

பிண்டலம்‌, பிண்டனம்‌ - அணை, 
பாலம்‌. 

பிண்டாசன்‌ - யாசகன்‌. 

பிண்டாயசம்‌ - உருக்கு. 

பிண்டாரன்‌ - இடையன்‌, யாசகன்‌. 

பிண்டி - அசோகமரம்‌, குவிக்கப்‌ 
பட்டது, கூட்டம்‌, சில்லினுட்‌ 
சுருள்‌, தினைமா, தொகுக்கப்‌ 
பட்டது, நென்மா, பிண்டியென்‌ 
னேவல்‌, பிண்ணாக்கு, புநர்பூசம்‌. 

பிண்டிகை - ஆசனம்‌, சில்லினுட்‌ 
சுருள்‌. 

பிண்டித்தல்‌ - குவித்தல்‌, தொகுத்தல்‌. 

பிண்டிபாலம்‌, பிண்டிவாலம்‌ - ஏறியாயு 
தும்‌. 

பிண்டிலம்‌ - பாலம்‌. 

பிண்டிலன்‌ - சாதககணிதன்‌. 

பிண்டீகரணம்‌ - உண்டையாக்கல்‌. 


பிண்டீகரம்‌ - தொகுப்பு. 


பிண்டீரம்‌ - சாரமின்மை, மாதளை. 

பிண்ணாக்கு - எண்முதலியவற்றின 
ரைப்பு. 

பிண்ணாக்குக்கீரை - ஓர்‌ கீரை. 

பிண்ணாக்குமாடன்‌ - மதிகேடன்‌. 

பிதகம்‌ - இடி. 

பிதளை - எண்ணெய்ப்பாத்திரம்‌. 

பிதரம்‌ - பிழத்தல்‌. 

பிதற்றல்‌ - பலகாற்பேசல்‌, பேசலா 
லெழுமொலி. 

பிதற்று - பிதற்றுதல்‌, பிதற்றென்‌ 
னேவல்‌, மழலை. 

பிதற்றுதல்‌ - பிதற்றல்‌. 

பிதா - அருகன்‌, கடவுள்‌, சிவன்‌, 
தந்தை, பிரமன்‌, பெருநாரை. 

பிதாபிதா - பாட்டன்‌. 

பிதாமகன்‌ - பாட்டன்‌, பிரமன்‌. 

பிதி, பிதிரம்‌ - இடி. 

பிதிராசாரம்‌ - பிதிர்பூசை. 

பிதிராட்சணை - முதுசொம்‌. 

பிதிரார்ச்சிதம்‌ - பிதிரார்ச்சனை. 

பிதிருலகம்‌ - பிதிர்பதம்‌. 

பிதிரெக்கியம்‌ - பிதிர்யாகம்‌. 

பிதிர்‌ - கதை, காலநுட்பம்‌, தந்‌ைத 

திவலை, 
நொடி, பராகம்‌, பிதா, பிதிரென்‌ 
னேவல்‌, பிதிர்கள்‌. 

பிதிர்கடன்‌, பிதிர்கருமம்‌, பிதிர்காரியம்‌, 


வழியின்மூதாக்கள்‌, 


பிதிர்காலம்‌ - சிராத்தமுதலிய 
தென்புலத்தோர்கடன்‌. 
பிதிர்காலம்‌ - சிராத்தபுண்ணிய 


காலம்‌, அஃது பதினெண்ணா 
மிகை தொடங்கியிருபத்துநாலு 
நாழிகைபரியந்தம்‌. 


பிதிர்கானனம்‌ - மயானம்‌. 
பிதிர்கிரியை - பிதிர்கருமம்‌. 
பிதிர்க்காதகம்‌ - பிதாக்கொலை. 
பிதிர்க்கிரகம்‌ - சுடுகாடு. 


பித்தசிலேட்டுமம்‌ 


wipro qT] - Z 229 


பிதிர்சந்ததி - பிதிர்வழி. 

பிதிர்சனம்‌ - முற்பிதாக்கள்‌. 

பிதிர்சாமான்னியர்‌ - முற்பிதாக்கள்‌. 

பிதிர்சிராத்தம்‌ - பிதாவுடைய சிராத்தம்‌. 

பிதிர்சுவசிரு - பிதாவின்‌சகோதரி. 

பிதிர்தருப்பணம்‌ - சுட்டுவிரலடி, 
பிதிர்பலி. 

பிதிர்தல்‌ - உதிர்தல்‌, சிதறல்‌. 

பிதிர்தானம்‌ - சிராத்ததானங்களி 
னொன்று. 

பிதிர்திதி - அமாவாச. 

பிதிர்தீர்த்தம்‌ - கெயை, சுட்டுவிரலடி. 

பிதிர்தேவர்‌ - தென்புலத்தார்‌. 

பிதிர்தைவதம்‌ - மகம்‌. 

பிதிர்த்தல்‌ - சொரிவித்தல்‌. 

பிதிர்த்துரோகம்‌ - இறந்தபிதா 
முதலோர்க்குவிரோதஞ்செய்தல்‌, 
பிதிர்கடமைசெய்யா துவிடுதல்‌. 

பிதிர்த்துவம்‌ - பிதாத்துவம்‌, பிதிர்‌ 
தன்மை. 

பிதிர்நாள்‌ - அமாவாசி, இறந்தோர்‌ 
நாள்‌, மகநாள்‌. 

பிதிர்பதம்‌ - தெற்கு. 

பிதிர்பதி - நமன்‌. 

பிதிர்பத்தி - பிதிர்கட்குச்‌ செய்ய 
வேண்டியகடமை. 

பிதிர்பந்து - பிதாவழிச்சுற்றம்‌. 

பிதிர்பாந்தவன்‌ - பிதாவழிச்சுற்றத்‌ 
தான்‌. 

பிதிர்பிண்டம்‌ - இறந்தோர்க்கிடு மமுது. 

பிதிர்பிதிர்‌ - பாட்டன்‌. 

பிதிர்புண்ணியகாலம்‌ - பிதிர்காலம்‌. 

பிதிர்பூசை - பிதிர்கட்குச்‌ செய்யும்‌ 
பூசை. 

பிதிர்போசனம்‌ - பிதிருணவு. 

பிதிர்ப்பிரசு - ிதூாவின்மாதா, மாலை 
வெளிச்சம்‌. 


பிதிர்மந்திரம்‌ - கோரி, பிதிர்தேவதை 
கட்குரியமறை. 

பிதிர்மேதம்‌ - சிராத்தம்‌. 

பிதிர்யானம்‌ - விமானம்‌. 

பிதிர்வசதி - பிதிர்வனம்‌. 

பிதிர்வசனம்‌ - இறந்தோர்வாக்கு. 

பிதிர்வழி - பிதூவமிசம்‌. 

பிதிர்வனம்‌ - சுடுகாடு. 

பிதிர்வனேசரன்‌ - சிவன்‌. 

பிதிர்வாக்கியபரிபாலனம்‌ - பிதிர்‌ 
வசனத்தைப்‌ போற்றிநடத்தல்‌. 

பிதிர்வாக்கியம்‌ - பிதிர்வசனம்‌. 

பிதிர்விரதம்‌ - பிதிர்கருமம்‌. 

பிதிர்வு - பிதிர்தல்‌. 

பிது - இடி. 

பிதுகம்‌ - நவமணிக்குற்றத்தொன்று, 
அஃது தாமரைநிறம்‌. 

பிதுக்கம்‌ - பிதுங்கல்‌. 

பிதுக்கல்‌, பிதுக்குதல்‌ - பிதுங்கச்‌ 
செய்தல்‌. 

பிதுங்கல்‌, பிதுங்குதல்‌ - உள்ளடங் 
காமற்புறப்படல்‌. 

பிதுரம்‌ - இடி. 

பிதுர்‌ - பிதிர்‌. 

பித்தகம்‌ - நவமணிக்குற்றத்தொன்று, 
அஃது கிளிநிறம்‌. 

பித்தகாசம்‌ - ஒர்காசம்‌. 

பித்தகாமாலை - ஒர்நோய்‌. 

பித்தகாரகம்‌ - பித்தகாங்கை. 

பித்தகாலம்‌ - பித்தத்தினதிகாரகாலம்‌. 

பித்தக்கிராணி - ஒர்நோய்‌. 

பித்தக்கிறுகிறுப்பு - பித்தத்தினால்‌ 
வருஞ்சுழற்சி. 

பித்தசரீரம்‌ - பித்தாதிகாரமான 
தேகம்‌. 

பித்தசாந்தி - பொன்னாங்காணி. 

பித்தசிலேட்டுமம்‌, பித்தசிலேற்பனம்‌ - 
பித்தத்தோடுகலந்தசேடம்‌. 


230 wipro AGA) - Z 


பித்தசுரம்‌ 


பித்தசுரம்‌ - ஓர்‌ சுரம்‌. 

பித்தசூடு - பித்தகாரகம்‌. 

பித்தசூலை - ஓர்‌ சூலை. 

பித்தசோகை - ஒர்‌ விதசோகைநோய்‌. 

பித்தச்சுழற்சி - தலைக்கிறுகிறுப்பு. 

பித்தநாடி - நடுவிரனாடி. 

பித்தநீர்‌ - பித்தத்தினா லுண்டாரநீர்‌. 

பித்தபாண்டு, பித்தபாண்டுரு - 
காமாலை. 

பித்தப்பிளப்பு - பித்தவெடிப்பு. 

பித்தமயக்கம்‌ - கிறுகிறுப்பு, பைத்தியம்‌. 

பித்தம்‌ - கூத்தின்விகற்பம்‌, மயக்கம்‌, 
முட்பிணியினொன்று. 

பித்தரோகம்‌ - பித்தநோய்‌. 

பித்தலாடகம்‌, பித்தலாட்டம்‌ - ஒன்றை 
மற்றொன்றாய்க்காட்டல்‌. 

பித்தல்‌ - அருகு, பிடங்கு, விளிம்பு. 

பித்தவாயு - உட்டணவாயு. 

பித்தளை - செம்பும்நாகமுங்கலந்த து. 

பித்தளைமலை - காளிக்கம்‌. 

பித்தன்‌ - கள்வன்‌, சிவன்‌, பைத்திய 
காரன்‌, வயிரவன்‌. 

பித்தாதிகாரம்‌, பித்தாதிக்கம்‌ - பித்த 
மேலீடு. 

பித்தாதிசாரம்‌ - உவாந்திப்பிராந்தி. 

பித்தாந்தலைக்கொட்டி - ஒர்பூடு. 

பித்தி - ஒதுக்டெம்‌, சுவர்‌, துண்டு, 
பங்கு, பிற்றி, வெடிப்பு. 

பித்திகை - சிறுசண்பகம்‌, சுவர்‌. 

பித்திசெளரன்‌ - கள்வன்‌. 

பித்து - ஈரற்பித்து, பித்தம்‌. 

பித்துப்பை - பித்தமிருக்குங்குடர்ப்‌ 
போர்வை. 

பித்தேறல்‌ - பித்தவூறல்‌. 

பித்தை - ஆண்மயிர்‌. 

பிந்தபாலம்‌ - எறியீட்டி. 

பிந்தியாகாலம்‌ - சாயங்காலம்‌. 


பிந்து - விந்து. 


பிந்துதல்‌ - தாமதித்தல்‌, பிற்படுதல்‌. 

பிபாசை - தாகம்‌. 

பிபீலவாதம்‌ - பைபீலவாதம்‌. 

பிபீவிகை - எறும்பு. 

பிப்பலகம்‌ - முலைக்கண்‌. 

பிப்பலம்‌ - அரசு, ஓர்‌ புள்‌, நீர்‌. 

பிப்பலி - திப்பிலி. 

பிப்பிகை - பல்லமழுக்கு. 

பியை - அச்சம்‌. 

பிய்ச்சல்‌ - பிய்த்தல்‌. 

பிய்தல்‌ - சிழிதல்‌, பிள்ளுதல்‌. 

பிய்த்தல்‌ - கழித்தல்‌, பிட்குதல்‌. 

பிய்ப்பு - பிய்த்தல்‌. 

பிரதோற்றம்‌ - மிகுதி, மேன்மை, 
விரைவு இவைகளைக்காட்டுமுப 
சருக்கம்‌. 

பிரகசம்‌ - கொல்லுதல்‌. 

பிரகசனம்‌ - பெருநகை, மகிழ்ச்சி, 
வசைப்பாட்டு. 

பிரகசிதம்‌ - பெருநகை. 

பிரகடம்‌ - வெளியரங்கம்‌. 

பிரகணம்‌ - இருப்புத்தண்டம்‌, செப்புப்‌ 
பாத்திரம்‌, முற்றம்‌, அசையப்‌ 
பட்டது. 


பிரகணேமி - சந்திரன்‌. 

பிரகண்டம்‌ - முன்புயம்‌. 

பிரகதவாதம்‌, பிரகதவாயு - ஓர்வாயு. 

பிரகதாரண்ணியம்‌ - உபநிடத முப்பத்‌ 
திரண்டினொன்று. 

பிரகதி - வழுதுணைச்செடி. 

பிரகஸ்தம்‌ - விரித்தகை. 

பிரகமனம்‌ - தருக்கம்‌, தேற்றம்‌. 

பிரகம்பனம்‌ - காற்று, நரகம்‌, அசைவு. 

பிரகம்பிதமுகம்‌ - அதிசயக்குறி காட்டு 
முகும்‌. 

பிரகம்பிதம்‌ - அசைவு. 

பிரகரணம்‌ - அத்தியாயம்‌, ஆயுதம்‌, 
சமயம்‌, பகுதி, பெண்பிள்ளைகள்‌ 


பிரசங்கி 


wipro ASA] - Z 231 


சாரிவருந்தேர்‌, முகவுரை, யுத்தம்‌, 
விடயமுடிவு. 

பிரகரம்‌ - உதவி, ஓர்வாசனைமரம்‌, 
குவியல்‌, சங்கை, பூஞ்செண்டு, 
வளமை. 

பிரகருசம்‌ - மிகுதி, மேன்மை. 

பிரகற்பதி, பிரகஸ்பதி - தரும நூல்‌ 
பதினெட்டினொன்று, வியாழம்‌. 

பிரகற்பன்‌ - பிரபு. 

பிரகாசத்தி - அப்பிரகம்‌. 

பிரகாசம்‌ - ஒளி, இஃது வானோர்வர 
நான்கினொன்று, நகை, பராசியம்‌, 
பொருமல்‌, போலுந்தன்மை, 
விரிவு, விளக்கம்‌, வெண்கலம்‌, 
வெய்யில்‌. 

பிரகாசனம்‌ - பிரகாசம்‌. 

பிரகாசித்தல்‌ - ஒளிசெய்தல்‌, பிரபலிய 
மாதல்‌, விளங்குதல்‌. 

பிரகாண்டம்‌ - கொப்பு, மரக்குற்றி, 
மேன்மை. 

பிரகாபணம்‌ - துரத்தல்‌. 

பிரகாமியம்‌ - அட்டபாக்கியத்‌ 
தொன்று, நிறைவு. 

பிரகாரணம்‌ - நன்கொடை. 

பிரகாரம்‌ - காயப்படுத்தல்‌, கோயின்‌ 
முதலியவற்றின்‌ வீதி, தன்மை, 
மதில்‌, வழி, விசேடணம்‌, வித்தி 
யாசம்‌. 

பிரகி - கிணறு. 

பிரகிதம்‌ - அனுப்பியது, ஏவியது, 
நியமித்தது, வைக்கப்பட்டது. 

பிரகிருட்டம்‌ - மேலானது. 

பிரகிருதபிரளயம்‌ - உலகநாசம்‌. 

பிரகிருதம்‌ - உண்டாக்கப்பட்டது. 

பிரகிருதி - அரசாட்சிக்குரியவுறுப்‌ 
பேழு, அஃது அரசன்‌, ஆளுகை 
செல்லுமிடம்‌, கோட்டை, சேனை, 


நட்பாளர்‌, பொக்கசம்‌, மந்திரி, 
ஆதாரம்‌, இயல்பு, 
பகுதி, பகுதிமொழி, பஞ்சபூதம்‌, 


காரணம்‌, 


பிரதானம்‌, பிரபஞ்ச மூலமா 


யிருக்குமாயை, பெண்‌, மாதா, 
மிருகம்‌, யோனி. 

பிரகுலம்‌ - யெளவனதேகம்‌. 

பிரகேலகம்‌ - இனிப்புப்பதார்த்தம்‌. 

பிரகேலிகை - நொடி. 

பிரகோட்டம்‌, பிரகோஷ்டம்‌ - தோண்‌ 
மூலம்‌, முற்றம்‌. 

பிரகோபணம்‌ - காத்தல்‌. 

பிரகோபம்‌, பிரகோபனம்‌ - கோபம்‌, 
மூர்க்கம்‌. 

பிரக்கணம்‌, பிரக்கரணம்‌ - யாறழோசை. 

பிரஸ்கந்தனம்‌, பிரஸ்கந்திகை - பேதி 
பண்ணல்‌, வயிற்றுளைவு. 

பிரக்கரம்‌ - போர்க்கவசம்‌. 

பிரக்கியம்‌, பிரக்கியாதம்‌ - அறிவு. 

பிரக்கியாதி - அறிவு, கீர்த்தி. 

பிரக்கியாதை - ஒழுகல்‌. 

பிரக்கியானம்‌ - அறிவு. 

பிரக்கிரமம்‌ - 
சமையம்‌, தராசுக்கயி று, துவக்கம்‌, 


அடிமைரெணம்‌, 


நெருக்கிடை, பசுகட்டுங்கயிறு, 
பட்சம்‌, பிடித்தல்‌, புயம்‌, போதல்‌, 
மேற்கொள்ளுதல்‌. 

பிரக்கிராகம்‌ - தராசுக்கயிறு, பிடித்‌ 
தல்‌. 

பிரக்கிரீடிதம்‌ - கரிடை. 

பிரக்கிரீவம்‌ - கர்ிடைமனை, சாளரம்‌, 
மயிர்நுனி. 

பிரக்கினை - அறிவு. 

பிரசகம்‌, பிரசகனம்‌ - இலையுணா 
மிருகம்‌. 

பிரசங்கம்‌ - உட்படுதல்‌, கூட்டம்‌, 
தருக்கதீர்மானம்‌, தெளிவு, நியாயத்‌ 
தொடர்பு, பற்று, பாயிரம்‌, பிர 
பலியம்‌, வாக்கியம்‌, வெளிப்படுத்‌ 
தல்‌. 

பிரசங்கி - ஆடம்பரகாரன்‌, பிரசங்கி 
யென்னேவல்‌, வியாக்கியான. 


232 wipro AGG) - Z 


பிரசங்கித்தல்‌ 


பிரசங்கித்தல்‌ - தீர்மானமெடுத்துக்‌ 
காட்டல்‌ பிரபலியப்படுத்தல்‌. 

பிரசஞ்சனம்‌ - சேர்த்தல்‌, பாலித்தல்‌, 
புகழ்ச்சி. 

பிரசஞ்சை - புகழ்ச்சி. 

பிரசண்டகதி - அதிவேககவனம்‌. 

பிரசண்டமாருதம்‌, பிரசண்டவாயு - 
பலத்தகாற்று. 

பிரசண்டம்‌ - பெலன்‌, மிகுதி, மிகு 
வெப்பம்‌, வலி, வீரம்‌, வேகம்‌. 

பிரசண்டவேகம்‌ - அதிவேகம்‌. 

பிரசண்டன்‌ - வலியன்‌, வீரன்‌, வேக. 

பிரசத்தம்‌ - சதானந்தம்‌, நித்தியம்‌. 

பிரசத்தி - அருத்தாபத்தி, இசைவு, 
கிருபை, சுத்தம்‌, பற்று, பிரவை 
யுள்ளது, முயற்சி, விம்பிக்கத்‌ 
தக்கது. 

பிரசபம்‌ - பிரசவம்‌, வலோற்காரம்‌. 

பிரசமனம்‌ - கொலை, சமாதான 
மாக்கல்‌. 

பிரசம்‌ - கள்‌, தேனி, தேன்கூடு, வண்டு. 

பிரசயம்‌ - இணைவு, திரட்‌௪. 

பிரசரணம்‌ - ஊர்கொள்ளையிடல்‌, 
சத்துருவைச்கூழல்‌, சுற்றுதல்‌, 
சூழப்போதல்‌, பரப்புதல்‌, போதல்‌. 

பிரசரம்‌ - அம்பு, இடம்‌, கதி, சமயம்‌, 
திரள்‌, போர்‌, வழக்கம்‌, வழி, விசா 
லித்தல்‌, சிறுகொம்பு, பெரிதாதல்‌. 

பிரசருப்பகன்‌ - அழைபடாது விருந்‌ 
துக்கு வந்தவன்‌. 

பிரசருப்பணம்‌ - விசாலித்தல்‌. 

பிரசலாகம்‌ - பாம்பு, மயிற்றோகை, 
வில்லாச்சிரமம்‌. 

பிரசலிதம்‌ - அசைத்தல்‌, திரிதல்‌. 

பிரசவபந்தனம்‌ - டூந்தண்டு. 

பிரசவம்‌ - சந்ததி, பலம்‌, பிள்ளைப்‌ 
பேறு, பிறப்பித்தல்‌, பிறப்பு, புட்பம்‌. 

பிரசவவேதனை - பிள்ளைபேற்று 
வருத்தம்‌. 


பிரசவித்தல்‌ - பிறத்தல்‌, பெறுதல்‌. 

பிரசற்பம்‌ - மழலை. 

பிரசனம்‌ - கருப்பந்தரித்தல்‌. 

பிரசனிகை - மாதா. 

பிரசன்‌ - கணவன்‌. 

பிரசன்னமுகம்‌ - அலர்ந்தமுகம்‌. 

பிரசன்னம்‌ - காட்‌ சி, தெளிவு, தோற்றப்‌ 
படுதல்‌, பிறப்பு, பெண்குறி. 

பிரசன்னன்‌ - கடவுள்‌, தோற்றப்‌ 
பட்டவன்‌. 

பிரசாகிதம்‌ - நீர்‌. 

பிரசாக்கடை - மதகு. 

பிரசாசனம்‌ - ஆளுதல்‌. 

பிரசாட்சயம்‌ - சனவழிவு. 


பிரசாதகை - கோலஞ்செய்வாள்‌, 


வனநேெல்‌. 
பிரசாதம்‌ - அமுதம்‌, அருள்‌, கருப்ப 
முண்டாக்குமருந்து, களங்க 


மின்மை, கூட்டம்‌, சுகசீவியம்‌, 
தெளிவு, நிருமாலியம்‌, நிவேதனப்‌ 
பொருள்‌, பட்‌ சம்‌, பயன்‌, பவித்திரம்‌, 
பேறு, மனவமைதி, பிரதிஷ்டை, 
பிராத்தனை, பிள்ளைப்பேறு. 

பிரசாதருமம்‌ - புத்திரதருமம்‌. 

பிரசாதனம்‌ - அலங்கரிப்பு, சீப்பு, 
சுத்தம்‌, சோறு, மனத்திருத்தி. 

பிரசாதானம்‌ - வெள்ளி. 

பிரசாதி - புணர்ச்சி. 

பிரசாபகன்‌ - அரசன்‌. 

பிரசாபதி - அரசன்‌, ஆண்குறி, சூரியன்‌, 
த, பிதா, பிரமன்‌, மருமகன்‌. 

பிரசாபத்தியம்‌ - பெண்சுற்றமுமாண்‌ 
சுற்றமுமொத்துத்‌ தீ முன்னர்க்‌ 
கொடுக்குமணம்‌. 

பிரசாபன்‌ - அரசன்‌. 

பிரசாமம்‌ - சமாதானம்‌, மனவமைதி. 

பிரசாரணம்‌ - சத்துருவைச்சூழ்தல்‌, 
விசாலித்தல்‌, விரித்தல்‌, தருமம்‌. 


பிரட்டுக்கல்‌ 


wipro AST] - Z 233 


பிரசாரம்‌ - நடை, பரம்புதல்‌, போதல்‌, 
வழக்கம்‌, வேங்கைமரம்‌. 

பிரசாலம்‌ - வீணாதண்டு. 

பிரசாவதி - சகோதரன்‌ மனைவி, 
மாதா. 

பிரசாவிருத்தி - சனப்பெருக்கம்‌, 
புத்திரவிருத்தி. 

பிரசிதம்‌ - சிதல்‌. 

பிரசித்தப்பத்திரிகை - அறிக்கைப்‌ 
பத்திரிகை. 

பிரசித்தம்‌ - அறிவிப்பு, கீர்த்தி, பராசி 
யம்‌, விளக்கம்‌. 

பிரசிரயம்‌ - உபசரணை, உருக்கம்‌, 
சங்கை, நட்பு. 

பிரசிரவணம்‌ - அருவி, சிறுநீர்‌, நீர்‌ 
நிலை, பொசிதல்‌, மலைமேற்‌ 
குளம்‌, வேர்வை. 

பிரசிருதி - அபையார்த்தம்‌. 

பிரசினதூதி - நொடி. 

பிரசினம்‌ - கேள்வி. 

பிரசீவனம்‌ - வனம்‌. 

பிரசீனம்‌ - காற்று. 

பிரசுரபுருடன்‌ - சோரன்‌. 

பிரசுரம்‌ - மிகுதி. 

பிரசுரன்‌ - சுக்ரென்‌. 

பிரசுருதம்‌ - நீர்‌ முதலியபாய்தல்‌. 

பிரசுரீகரணம்‌ - சேர்த்தல்‌. 

பிரசுவாளம்‌ - பேரொலி. 

பிரசூ - ஒர்கொடி, பெண்குதிரை, 
மாதா, வாழை. 

பிரசூதம்‌ - பிள்ளைப்பெறுகல்‌. 

பிரசூதவாயு - கருப்பவாயு. 

பிரசூதி - பிள்ளைப்பேறு. 

பிரசூதிகாலம்‌ - பெறுகாலம்‌. 

பிரசூதிகாவாயு - கருப்பவாயு. 

பிரசூதிகை - பிள்ளைப்‌ பெற்றிருத்தல்‌. 

பிரசூதிசம்‌ - வியாகுலம்‌. 

பிரசூதியாதல்‌ - பிரவேசமாதல்‌. 


பிரசூதிவேதை - கருப்பவேதனை. 

பிரசூதிவைராக்கியம்‌ - பிள்ளைப்‌ 
பேற்றினால்வந்த தீர்மானம்‌. 

பிரசூதை - பிள்ளைப்‌ பெற்றிருப்பாள்‌, 
பிள்ளைபெறல்‌. 

பிரசூனம்‌ - கனி, புட்பம்‌. 

பிரசேகம்‌ - நனைத்தல்‌, பொசிதல்‌. 

பிரசேச்சுவரன்‌ - அரசன்‌. 

பிரசேதிரு - சாரதி. 

பிரசேலகம்‌ - குதிரை. 

பிரசை - சனம்‌, பிள்ளை. 

பிரசோதனம்‌ - அனுப்புதல்‌, சொல்லு 
தல்‌, முறை. 

பிரசோற்பகதி, பிரசோற்பத்தி - ஓராண்டு. 

பிரச்சனை - உணர்ச்சி, கேட்டல்‌. 

பிரச்சாதனம்‌ - மூடி,வெளிப்‌ புடைவை. 

பிரச்சாது - பின்பு. 

பிரச்சுவாலியம்‌ - கொழுத்தல்‌. 

பிரஞ்ஞத்துவம்‌ - அறிவு. 

பிரஞ்ஞமானம்‌ - அறிஞர்க்கிடுமுபர 
சணை 

பிரஞ்ஞம்‌ - அறிவு. 

பிரஞ்ஞன்‌ - அறிஞன்‌, சமர்த்தன்‌, 
பண்டிதன்‌. 

பிரஞ்ஞாபங்கம்‌ - அறிவுகேடு. 

பிரஞ்ஞானம்‌ - அடையாளம்‌, அறிவு. 

பிரஞ்ஞை - அறிவு, அறிவுடையாள்‌, 


சரச்சுவதி. 


பிரட்சாளகம்‌, பிரட்சாளனம்‌ - கழுவுதல்‌. 
பிரட்சாளியம்‌ - கழுவுதல்‌. 

பிரஷடம்‌ - பின்புறம்‌. 

பிரட்டம்‌ - ஆதி, தீங்கானது, பொரித்தது. 
பிரட்டானம்‌ - திதிவிசேடம்‌. 
பிரஷடியம்‌ - துதிப்போர்‌ கூட்டம்‌. 
பிரஷ்டன்‌ - அதிக்கன்‌, துற்குணன்‌. 
பிரட்டு - புரட்டு. 

பிரட்டுக்கல்‌ - இராசவருத்தனக்கல்‌. 


234 wipro AGG) - Z 


பிரட்டை 


பிரட்டை - ஓர்‌ செடி. 

பிரணம்‌ - பழமை. 

பிரணயகலகம்‌ - கலவியிற்பிணங்கல்‌. 

பிரணயமானம்‌ - தலைவனுக்குந்‌ 
தலை விக்கு நடக்குநேயவிவாதம்‌. 

பிரணயம்‌ - அன்பு, கீழ்ப்படிதல்‌, 
கலவி, கேட்டல்‌, நம்பிக்கை, 
பழக்கம்‌, மோக்கம்‌. 

பிரணயனம்‌ - கொடுத்தல்‌, நடத்தல்‌, 
பரப்புதல்‌. 

பிரணருத்தினம்‌ - ஆடல்‌. 

பிரணவம்‌ - ஓங்காரம்‌, ஓர்பறை. 

பிரணாசம்‌ - அழிவு. 

பிரணாதம்‌ - காதுநோயினொன்று, 
பேரொலி. 

பிரணாயம்‌ - இணங்காமை, நிதார்த்‌ 
தம்‌, வெறுப்பு. 

பிரணாலம்‌ - மதகு. 

பிரணி - தானம்‌, தியானம்‌, முயற்சி 
வாயில்‌. 

பிரணிதி - ஒற்றன்‌, கேட்டல்‌, தோழன்‌. 

பிரணிநாதம்‌ - பேரொலி. 

பிரணிபதனம்‌, பிரணிபாதம்‌ - வணங்கல்‌. 


பிரணீதம்‌ - உண்டாக்கப்பட்டது. 

பிரண்டை - புரண்டை. 

பிரதகம்‌ - முன்பு. 

பிரதக்கணம்‌, பிரதட்சணம்‌ - வலம்‌ 
வருதல்‌. 

பிரதமகற்பிகன்‌ - பாலமாணாக்கன்‌. 

பிரதமகாலம்‌ - பூருவகாலம்‌. 

பிரதமசிருட்டி - டூருவசிருட்டி. 

பிரதமம்‌ - முதல்‌, விசேஷித்த து. 

பிரதமை - ஒன்று, கடுக்காய்‌, முதல்‌, 
முதற்றிதி. 

பிரதம்‌ - கொடை, புகழ்‌, பிரசித்தம்‌. 

பிரதரம்‌ - அம்பு, கருக்கு, சுழலல்‌, 
பிளப்பு, விறைப்பு. 

பிரதலம்‌ - அம்பு, பாதலம்‌. 


பிரதனம்‌, பிரதனை - ிழித்தல்‌, நீளுதல்‌, 
படையிலோர்தோகை, அஃது 
வாகினி மூன்று கொண்டது, 
புராதனம்‌, யுத்தம்‌, விரித்தல்‌. 

பிரதன்‌ - ஈகையாளன்‌. 

பிரதாபதி - பாண்டு. 

பிரதாபம்‌ - உயர்ச்சி, பிரகாசம்‌, 
மகிமை, வீரம்‌, வெப்பம்‌. 

பிரதாபனம்‌ - நரகம்‌. 

பிரதாரகம்‌ - எத்து. 

பிரதாரம்‌ - கடத்தல்‌. 

பிரதாவனம்‌ - காற்று. 

பிரதானதாது - சுக்கலெம்‌. 

பிரதானம்‌ - அங்குசம்‌, கடவுள்‌, 
கொடை, சுபாபம்‌, புத்தி, விசேடம்‌, 
வீம்பு. 

பிரதானன்‌ - முதன்மந்திரி, யானைப்‌ 
பாகன்‌. 

பிரதானி - அதிகாரி. 

பிரதானிக்கம்‌ - அதிகாரம்‌. 

பிரதானியம்‌ - பிரதானம்‌. 

பிரதி - அற்பம்‌, எதிர்‌, எழுதிச்‌ 
சேர்த்தல்‌, பகுதி, பதில்‌, மூலம்‌, 
தடை, விகாதம்‌. 

பிரதிகதி - அதைப்பு. 

பிரதிகம்‌ - அவல்‌, குழந்தை. 

பிரதிகஸ்தகன்‌, பிரதிகஸ்தன்‌ - பதிலாள்‌. 

பிரதிகரணம்‌ - வெறுத்தல்‌. 

பிரதிகருமம்‌ - அலங்கரித்தல்‌, பதிற்‌ 
கிரியை, மாற்று. 

பிரதிகாசம்‌ - பரிகாசம்‌. 

பிரதிகாதம்‌ - அதைத்தல்‌, தடுத்தல்‌, 
மோதுதல்‌. 

பிரதிகாதனம்‌ - கொல்லல்‌. 

பிரதிகாந்தி - பிரதிவிம்பம்‌. 

பிரதிகாயம்‌ - அடையாளம்‌, குறிப்பு. 

பிரதிகாரகன்‌ - வஞ்சகன்‌, வாயில்‌ 
காப்போன்‌. 


பிரதிபட்சன்‌ 


wipro ஏர] - Z 235 


பிரதிகாரணம்‌ - உட்படுதல்‌. 

பிரதிகாரம்‌ - அணாப்பு, 
பழிவாங்குதல்‌, பதில்‌. 

பிரதிகாரன்‌ - வாயில்காப்போன்‌. 


கதவு, 


பிரதிகிரகணம்‌ - பதில்வாங்கல்‌. 

பிரதிகிருதி - பதில்செய்தல்‌, பிரதி 
காயம்‌, பிரதிவிம்பம்‌. 

பிரதிகூலம்‌ - எதிர்‌, கைகூடாமை, 
மாறுபாடு. 

பிரதிகூலியம்‌ - எதிரிடை. 

பிரதிக்கியாதம்‌ - சம்மதித்தல்‌. 

பிரதிக்கினம்‌ - சரீரம்‌. 

பிரதிக்கினை - அத்தாட்‌ ௪, அறிக்கை 
யிடுதல்‌, சம்மதி, நேர்த்திக்கடன்‌, 
பொருத்தனை, வேண்டியது. 

பிரதிசங்காரம்‌ - அழித்தல்‌, குறைத்தல்‌. 

பிரதிசங்கை - பயம்‌. 

பிரதிசத்தம்‌ - எதிரொலி. 

பிரதிசந்தானம்‌ - இச்சையடக்கம்‌. 

பிரதிசமாதானம்‌ - மாற்றுமருந்து. 

பிரதிசம்‌ - கோணதிசை. 

பிரதிசரம்‌ - கைக்கடகம்‌, படை 
வகுப்பு, மாலை. 

பிரதிசரன்‌ - வேலைகாரன்‌. 

பிரதிசருக்கம்‌ - சருட்டிப்பு, புராணத்தி 
னோருறுப்பு. 

பிரதிசாகிரம்‌ - எச்சரிக்கை. 

பிரதிசாந்தானிகன்‌ - புலவன்‌. 

பிரதிசாபம்‌-எதிர்ச்சபிப்பு, நிதானித்தல்‌. 

பிரதிசாயை - சுரூபம்‌, நிழல்‌, பிரதி 
விம்பம்‌. 

பிரதிசாரணம்‌ - இரணங்கட்டல்‌, 
தள்ளல்‌. 

பிரதிசிகுவை - உண்ணா. 

பிரதிசிந்தனம்‌ - ஆலோசித்தல்‌. 

பிரதிசிரயம்‌ - அடைக்கலவிடம்‌, இருப்‌ 
பிடம்‌, கூட்டம்‌, யாகசாலை. 


பிரதிசிரவணம்‌, பிரதிசிரவம்‌ - சம்‌ 
மதித்தல்‌. 

பிரதிசீரை - திரைப்படாம்‌. 

பிரதிசூரியகம்‌ - சூரியமண்டலம்‌, 
பல்லி. 

பிரதிசூரியம்‌ - பல்லி. 

பிரதிசேதம்‌ - எதிரிடை. 

பிரதிஞ்ஞாபத்திரகம்‌ - உறுதிச்சீட்டு. 

பிரதிஞ்ஞாலிவிரோதம்‌ - எதிர்நியாயம்‌. 

பிரதிஞ்ஞானம்‌ - சம்மதி. 

பிரதிஞ்ஞோயன்‌ - புகழ்வோன்‌. 

பிரதிட்டாகலை - பஞ்சகலையி 
னொன்று. 

பிரதிட்டாபனம்‌ - நிறுத்துதல்‌. 

பிரதிஷ்டாவான்‌ - கீர்த்தியுள்ளோன்‌. 

பிரதிட்டை, பிரதிஷ்டை - இடம்‌, 
எல்லை, ஓர்பா, கீர்த்தி, சடங்கு 
முடித்தல்‌, நிறை 
வேற்றல்‌, நேர்தல்‌, பூமி. 

பிரதிதன்‌ - அறிவாளி. 

பிரதிதாரணம்‌ - யுத்தம்‌. 

பிரதிதானம்‌ - கைமாறு, திரும்பக்‌ 
கொடுத்தல்‌, பொருண்மாற்றுதல்‌. 

பிரதிதி - கீர்த்தி. 

பிரதிதிசம்‌ - சகலஇடமும்‌. 

பிரதிதினம்‌ - நாடோறும்‌. 

பிரதிதுரை - பதிற்றுரை. 

பிரிதிதுவந்துவம்‌ - எதிரிடை, விரோதம்‌. 

பிரதிதுவனி - எதிரொலி. 

பிரதிதேவன்‌ - சூரியன்‌, நாள்‌. 

பிரதிதொனி - எதிரொலி. 

பிரதித்தல்‌ - உரூபுகாட்டுதல்‌, தோற்‌ 
றுதல்‌. 

பிரதிநாதம்‌ - எதிரொலி. 

பிரதிநிசம்‌ - இரவோடிரா. 

பிரதிநிதி - உருநாட்டு, பிரதிவிம்பம்‌. 

பிரதிநியாயம்‌ - பதில்நியாயம்‌. 

பிரதிபட்சன்‌ - எதிரி. 


தாபனம்‌, 


236 wipro AGA) - Z 


பிரதிபதகன்‌ 


பிரதிபதகன்‌ - எஏதிரிடைகாரன்‌. 

பிரதிபதம்‌ - அடிக்கடி. 

பிரதிபதூரியம்‌ - உவகைப்பறை. 

பிரதிபத்தி - அடக்குதல்‌, அதிகரித்‌ 
தல்‌, ஏய்த்தல்‌, கீர்த்தி, சம்பாதித்‌ 
தல்‌, சம்மதித்தல்‌, நன்னடை, 
நிதானிப்பு, நோக்கம்‌, பாவிப்பு. 

பிரதிபத்திபடகம்‌ - பெரும்பறை. 

பிரதிபத்திரம்‌ - மறுமொழிச்சட்டு. 

பிரதிபந்தம்‌ - கட்டுப்பாடு, தடை. 

பிரதிபம்‌ - முரடு. 

பிரதிபலம்‌ - விம்பம்‌. 

பிரதிபன்னம்‌ - அறியப்படுதல்‌. 

பிரதிபாகம்‌ - டங்கு. 

பிரதிபாதகம்‌ - செயற்படுத்துவது. 

பிரதிபாதனம்‌ - ஈகை, உலகநடை, 
செயல்‌, செய்துமுடி த்தல்‌, நிதானித்‌ 
தல்‌, பிறப்பித்தல்‌, முடித்தல்‌. 

பிரதிபாதுகம்‌ - தெளியப்பண்ணல்‌, 
நிதானித்தல்‌. 

பிரதிபாலகன்‌ - அரசன்‌, தற்காப்‌ 
போன்‌. 

பிரதிபாலனம்‌ - காத்தல்‌, பழகுதல்‌. 

பிரதிபாவியம்‌ - அட கு. 

பிரதிபானம்‌ - தைரியம்‌, பிரபை. 

பிரதிபிம்பம்‌ - டிரதிவிம்பம்‌. 

பிரதிபுருடன்‌ - ஒவ்வொருவன்‌. 

பிரதிபூசகன்‌ - வணங்குவோன்‌. 

பிரதிபூசனம்‌ - வணக்கம்‌. 

பிரதிபேதனம்‌ - பிரித்தல்‌, வெட்டுதல்‌. 

பிரதிபை - அறிவு, கூர்மை, பிரகாசம்‌, 
பிரதிகாந்தி. 

பிரதிபோதம்‌ - கற்பித்தல்‌. 

பிரதிமண்டலம்‌ - சுற்றளவு. 

பிரதிமதை - விம்பம்‌. 

பிரதிமாலை - ஈற்றெழுத்துக்கலி. 

பிரதிமானம்‌ - சாரூபம்‌, யானைக்‌ 


கொம்பினடு, யானைநேெற்றி. 


பிரதிமூர்த்தி - உருபுத்தோற்றம்‌. 

பிரதிமை - ஒப்பு, பதுமை, மாதிரி, 
யானைநேெற்றி. 

பிரதியத்தினம்‌ - எதிரிடை, சிறைப்‌ 
படுத்தல்‌, பழிவாங்குதல்‌, விருப்பம்‌. 

பிரதியாதனை - சாயல்‌. 

பிரதியுத்தரம்‌ - பிரத்தியுத்தரம்‌. 

பிரதியுபகாரம்‌ - பிரத்தியுபகாரம்‌. 

பிரதியெழுதல்‌ - ஒன்றைப்‌ பார்த்தது 
போலெழுதல்‌. 

பிரதியோகம்‌ - எதிரிடை, கூட்டம்‌. 

பிரதியோகி - எதிரி, கூட்டாளி. 

பிரதிராத்திரம்‌ - இராவுக்ரொ. 

பிரதிரூபம்‌ - சாயல்‌. 

பிரதிரோதகன்‌ - எதிரி, கள்வன்‌. 

பிரதிரோதம்‌ - எதிரிடை, களவு, 
மறைத்தல்‌, முத்திக்கைபோடுதல்‌. 

பிரதிலோமசன்‌, பிரதிலோமன்‌ - இழி 
புயர்பாண்பெண்ணிற்‌ பிறந்தோன்‌. 

பிரதிவசனம்‌ - இணக்கம்‌, எதிரொலி, 
மறுமொழி. 

பிரதிவாக்கியம்‌, பிரதிவாணி - மறு 
மொழி. 

பிரதிவாசரம்‌ - நாளுக்குநாள்‌. 

பிரதிவாதம்‌ - எதிர்வாதம்‌. 

பிரதிவாதி - எதிர்வாதி. 

பிரதிவாதிப்பு - மறுமொழி. 

பிரதிவாபம்‌ - மருந்தனுபானம்‌. 

பிரதிவிம்பம்‌ - கண்ணாடி முதலிய 


வற்றிற்றோற்றும்போலியுரு. 
பிரதிவிம்பித்தல்‌ - போலியுருத்‌ 
தோற்றுதல்‌. 


பிரதிவேசம்‌ - அயல்வீடு. 

பிரதீகம்‌ - அவையவம்‌, பங்கு. 

பிரதீகாரம்‌ - இணக்கம்‌, கதவு, சீர்‌ 
திருத்தல்‌, பழிவாங்கல்‌, மருந்து 
செய்தல்‌. 

பிரதீசி, பிரதீசீனம்‌ - மேற்கு. 


பிரத்தியவசிதம்‌ 


wipro ASA] - Z 237 


பிரதீதம்‌ - கீர்த்தி, சங்கை, சந்தோஷம்‌. 

பிரதீதி - அறிவு, ர்த்தி, விருப்பம்‌. 

பிரதீபம்‌ - எதிர்‌, ஓப்பிடல்‌, வக்கிரித்‌ 
தல்‌. 

பிரதீபவசனம்‌ - எதிரிடை வசனம்‌, 
முகங்கொடாது மறுமொழி 
கொடுத்தல்‌. 

பிரதீபனம்‌ - ஏவுதல்‌, ஓர்‌ மருந்து. 

பிரதீபாலங்காரம்‌ - எதிர்நிலையணி. 

பிரதீரம்‌ - கரை. 

பிரதீவாபம்‌ - அனுபானஞ்சேர்த்தல்‌, 
உபத்திரவம்‌, உலோகநீற்றல்‌. 

பிரதீவேசம்‌ - அயல்‌. 

பிரதுகம்‌ - அலகுள்ளபட்‌ ௫. 

பிரதெட்சணம்‌ - பிரதட்சணம்‌. 

பிரதேகம்‌ - அபிஷேகம்‌. 

பிரதேசனம்‌ - காணிக்கை, வெகுமதி, 
வெளிப்பாடு. 

பிரதேசனி, பிரதேசினி - முன்விரல்‌. 

பிரதை - ஈகை, கீர்த்தி, குந்திதேவி. 

பிரதோஷகாலம்‌, பிரதோஷ புண்ணிய 
காலம்‌ - திரயோத சித்திதியிற்‌ 
பொழுதத்தமிக்க முன்‌ மூன்றே 
முக்கானாழிகை தொடங்கி அத்த 
மித்து மூன்றே முக்கானாழிகை 
பரியந்தமுள்ளநேரம்‌. 

பிரதோடம்‌, பிரதோஷம்‌ - இராவின்‌ 
முதற்சாமம்‌, திரயோதசிவிரதம்‌. 

பிரதோதம்‌ - அங்குசம்‌. 

பிரஸ்தம்‌ - ஓரளவு, மலைமேற்‌ பரந்த 
தலம்‌, வயிரமானது, விசாலித்தல்‌, 
பின்பக்கம்‌. 

பிரஸ்தரம்‌ - இரத்தினம்‌, ஓரிசை, கல்‌, 
படுக்கை. 

பிரஸ்தாபம்‌ - அத்தியாயம்‌, அறிவித்‌ 
தல்‌, சமயம்‌, புகழ்ச்சி, வெளிப்‌ 
படுத்தல்‌. 

பிரஸ்தாபனம்‌ - அனுப்பல்‌, நியமித்தல்‌. 

பிரஸ்தாபனை - கட்டியம்‌, துவக்கம்‌, 
வெளிப்படுத்தல்‌. 


பிரஸ்தாரம்‌ - காடு, படுக்கை, புட்ப 
சயனம்‌. 

பிரத்தாபம்‌ - அவசரம்‌. 

பிரத்தாரம்‌ - தாளப்பிரமாணம்‌ பத்தி 
னொன்று. 

பிரத்திக்கினை - பிரதிக்கினை. 

பிரத்திட்சம்‌ - பிரத்தியட் சம்‌. 

பிரத்திதம்‌ - கேட்கும்‌ பொருள்‌. 

பிரத்தியக்கதரிசனம்‌ - கண்ணாற்‌ 
கண்டகாட்‌ச. 

பிரத்தியக்கப்பிரமாணம்‌ - பிரத்தி 
யட்சப்பிரமாணம்‌. 

பிரத்தியக்கம்‌ - காட்சியளவை. 

பிரத்தியக்காசாபதி - வருணன்‌. 

பிரத்தியக்கு - பிரிவு, மேற்கு. 

பிரத்தியங்கம்‌ - 
பரதவுறுப்புளொன்று. 

பிரத்தியங்கிரி - ஓர்‌ தேவதை. 


உபாங்கம்‌, 


பிரத்தியசனம்‌ - போசனம்‌. 
பிரத்தியட்சப்பிரமாணம்‌ - ஓரளவை, 
அஃது கண்ணாலேகண்டு நிச்ச 


யிப்பு. 

பிரத்தியட்சம்‌, பிரத்தியபாயம்‌ - காணத்‌ 
தக்கது. 

பிரத்தியட்சாபாசம்‌ - காட்சிப்‌ 
பிரமாணம்‌. 


பிரத்தியநீகன்‌ - சத்துரு. 

பிரத்தியபரதம்‌ - விகுதி. 

பிரத்தியபகாரம்‌ - தீமைக்குத்த்மை 
சரிக்கட்டுதல்‌. 

பிரத்தியபம்‌ - அறிவு, ஆணை, ர்த்தி, 
தியானம்‌, நம்பிக்கை, நிச்சயம்‌, 
நோக்கம்‌, வழக்கம்‌. 

பிரத்தியம்‌ - குறுக்கு, விகுதி. 

பிரத்தியயம்‌ - விகுதி. 


பிரத்தியருத்தம்‌ - எதிரிடை, மறு 
மொழி. 


பிரத்தியவசிதம்‌ - பட்‌ சித்தல்‌. 


238 wipro AGG) - Z 


பிரத்தியவாயம்‌ 


பிரத்தியவாயம்‌ - எதிர்‌, நம்பிமோசம்‌ 
போதல்‌, பாவம்‌. 
பிரத்தியவியோகம்‌ - எதிர்வழக்கு. 
பிரத்தியாகரணம்‌ - புலனடக்கல்‌. 
பிரத்தியாகாரம்‌ - உபாதியைநீக்கி 
யுண்ணோக்கல்‌, இஃது அட்ட 
எடுத்துக்‌ 
கொள்ளுதல்‌, சுருக்கம்‌, படை 
யுறை, பற்றுதல்‌, இருந்துவாங்கல்‌. 
பிரத்தியாக்கியானம்‌ - தள்ளுதல்‌, 
நிந்தை, மறுத்தல்‌, தள்ளல்‌. 
பிரத்தியாசரம்‌ - சேனை. 


யோகத்தொன்று, 


பிரத்தியாசாரம்‌ - அணிவகுப்பு, சேனை. 

பிரத்தியாசை - நம்பிக்கை. 

பிரத்தியாதேசம்‌ - அசாீரிவாரர்த்தை, 
அறிவித்தல்‌, எச்சரித்தல்‌, தள்ளு 
தல்‌, மறுத்தல்‌, தள்ளல்‌. 

பிரத்தியாபாசம்‌ - ஓரளவை. 

பிரத்தியாலீடம்‌ - வலக்கான்‌ முன்‌ 
வைத்திடக்கான்‌ மண்டலித்து 
நிற்குநிலை. 

பிரத்தியுத்தரம்‌, பிரத்தியுத்தாரம்‌ - 
மறுமொழி. 

பிரத்தியுத்தானம்‌ - உபசரித்தல்‌. 

பிரத்தியுத்தி - மறுமொழி. 

பிரத்தியுபகாரம்‌ - கைமாறு. 

பிரத்தியுற்பன்னம்‌ - ஆயத்தம்‌, 
பெருக்கம்‌. 

பிரத்தியுற்கம்‌, பிரத்தியோகார்த்தம்‌ - 
யுத்தநிமித்தம்‌. 

பிரத்தியூகம்‌ - தடை. 

பிரத்தியூசன்‌ - 
லொருவன்‌. 


அட்டவசுக்களி 


பிரத்தியேகம்‌ - தனிமை, பிறநீங்கல்‌. 

பிரத்தியேகராச்சியம்‌ - தனியரசு. 

பிரத்தியோகம்‌ - மனவேற்றுமை, 
நாடு. 

பிரத்தியோதம்‌ - கரணம்‌, பிரவை. 

பிரத்தியோதனன்‌ - சூரியன்‌. 


பிரத்துவமிசாபாவம்‌ - அழிவு. 

பிரத்துலம்‌ - பருத்தல்‌. 

பிரத்தோங்கிசம்‌ - தீமைக்குத்த்மை 
சரிக்கட்டல்‌. 

பிரநிகாதனம்‌ - கொலை. 

பிரந்தயோகம்‌ - கூட்டம்‌. 

பிரந்தாகாரம்‌ - அதிசயம்‌. 

பிரந்தாரம்‌ - அழகு. 

பிரந்திட்டம்‌ - மிகுகூட்டம்‌. 

பிரந்தை - சமுகம்‌. 

பிரபஞ்சக்கட்டு - இலெளக்க மயக்கம்‌. 

பிரபஞ்சசாகரம்‌ - இலெளக்க மயக்கப்‌ 
பெருக்கம்‌. 

பிரபஞ்சபந்தம்‌ - ிரபஞ்சக்கட்டு. 

பிரபஞ்சபாசம்‌ - இலெளக்கபந்தம்‌. 

பிரபஞ்சமாயை - இலெளக்கமாயை. 

பிரபஞ்சமூலம்‌ - பிரபஞ்சகாரண 
மானமாயை. 

பிரபஞ்சம்‌ - உலகம்‌, எத்து, கூட்டம்‌, 
சேனை, பகிடி, மாயை, மாறு, 
விசாலம்‌. 

பிரபஞ்சலட்சணம்‌ - அசத்து, சடம்‌, 
துக்கம்‌. 

பிரபஞ்சவாதனை - இலெளக்காப்‌ 
பியாசம்‌. 

பிரபஞ்சவாழ்வு - இலெளக்கசம்‌ 
பாஷணை, இலெளக்க வாழ்க்கை. 

பிரபஞ்சவியாபாரம்‌ - இலெளக்க 
காரியம்‌. 

பிரபஞ்சவிருத்தி - 
விருத்திப்பு. 

பிரபஞ்சவிலாசம்‌ - மாயாகாரியசம்‌ 


மாயாகாரிய 


பிரமம்‌. 
பிரபஞ்சனன்‌ - காற்று. 
பிரபஞ்சானுக்கிரகம்‌ - உலகதயை. 
பிரபதனம்‌ - அழிவு, மரணம்‌, விழுதல்‌. 
பிரபந்தகற்பனை - கட்டுக்கதை. 


பிரபந்தம்‌ - சதை, தொடர்பு, பாமாலை. 


பிரமசாரி 


wipro ஏர] - Z 239 


பிரபம்‌ - நீர்ப்பந்தர்‌. 

பிரபர்‌ - பந்தல்‌. 

பிரபலம்‌ - கீர்த்தி, தளிர்‌, பெலன்‌, 
முக்கியம்‌. 

பிரபலன்‌ - செளரியவான்‌, பேர்‌ 
போனவன்‌. 

பிரபலியம்‌ - கீர்த்தி, முக்கியம்‌. 

பிரபவ - ஓராண்டு. 

பிரபவம்‌ - ஆதாரம்‌, காரணம்‌, பிறப்பு, 
பெலன்‌. 

பிரபன்னம்‌ - அடைதல்‌, ஒதுங்குதல்‌, 
சேருதல்‌. 

பிரபாகரம்‌ - ஆறுசாத்திரத்தொன்று. 

பிரபாகரன்‌ - அக்கினி, ஓர்‌ நூலாசிரி 
யன்‌, சந்திரன்‌, சமுத்திரம்‌, சூரியன்‌. 

பிரபாகீடம்‌ - பின்பினி. 

பிரபாசன்‌ - அட்ட வசுக்களினொரு 
வன்‌. 

பிரபாணி - உள்ளங்கை. 

பிரபாதம்‌ - கரை, செங்குத்து, தெரு, 
மலையின்வீழருவி, வைகறை. 

பிரபாதிகம்‌ - மயில்‌. 

பிரபாலன்‌ - மாணாக்கன்‌. 

பிரபாவம்‌ - ஒளி, கீர்த்தி, சமனாக்கல்‌, 
பெலன்‌, மகத்துவம்‌, மகிமை. 

பிரபாவனம்‌ - கொல்லை. 

பிரபானம்‌ - பிரகாசம்‌. 

பிரபித்தம்‌ - கடைக்கும்பொருள்‌. 

பிரபு - அதிகாரி, இரதம்‌, உயர்குலத்த 
வன்‌, கொடையாளி, தலைவன்‌, 
தொனி, பெருமையிற்‌ சிறந்தோன்‌, 
வல்லவன்‌, விட்டுணு. 

பிரபுதை - பெருமை, மகத்துவம்‌. 

பிரபுத்தனம்‌ - மேம்பாடு. 

பிரபுத்துவம்‌ - பிரபுதத்துவம்‌. 

பிரபுமோடி - மேம்பாடானநடை. 

பிரபூரணம்‌ - அம்பு, நாணேற்றல்‌. 

பிரபேதம்‌ - விதம்‌. 


பிரபை -ஒளி,குபேரனகரம்‌, தண்ணீர்ப்‌ 
பந்தல்‌, திருவாசி, துற்கை. 

பிரபோதம்‌ - அறிவு, சுறுசுறுப்பு, 
தெளிதல்‌, புத்தி. 

பிரபோதனம்‌ - எழுப்புதல்‌, படி ப்பித்தல்‌. 

பிரஸ்போடனம்‌ - அலர்தல்‌, குல்லம்‌, 
புடைத்தநெல்‌, வீங்குதல்‌. 

பிரப்பங்கூடை - ஒர்‌ கூடை. 

பிரபங்கோரை - ஓர்‌ புல்‌. 

பிரப்பு - ஒருகலத்திற்பல்லுணாப்‌ 
பரப்புவது, பேருண்டி. 

பிரமகத்தி, பிரமகத்திதோஷம்‌, பிரம 
கத்தியாதோஷம்‌, பிரமகத்தியை - 
பிராமணரைக்கொன்ற தோஷம்‌. 

பிரமகற்பம்‌ - பிரமன்வாழ்நாள்‌, அஃது 
ஆயிரங்கோடாகோடி வருடம்‌. 

பிரமகன்னிகை - சரச்சுவதி. 

பிரமகாதகன்‌ - பிராமணகொலை 
பாதகன்‌. 

பிரமகாயத்திரி - ஒர்‌ மந்திரம்‌. 

பிரமகுலம்‌ - பிராமணசாதி. 

பிரமகைவர்த்தம்‌ - பதினெண்‌ புராணத்‌ 
தொன்று. 

பிரமக்கியானம்‌ - பிரமஞானம்‌. 

பிரமக்கியானி - பிரமஞானி. 

பிரமக்கிரந்தி - ஓர்‌ முடிச்சு. 

பிரமக்கொலை - பிராமணக்‌ கொலை. 

பிரமசடங்கம்‌ - ஆறங்கத்தோடு செய்யு 
மோர்‌ செபம்‌. 

பிரமசரியம்‌, பிரமசரியவிரதம்‌ - கற்று 
விரதங்காத்துவிவாகபின்றியிருக்கு 
நிலை, இஃது ஆச்சிரமநான்கி 
னொன்று. 

பிரமசாபாலம்‌ - உபநிடத முப்பத்‌ 
திரண்டினொன்று. 

பிரமசாரி - பிரமசரியமனுட்டிப்‌ 
போன்‌, வீடென்‌, வேதம்படிக்கு 


மாணாக்கன்‌. 


240 wipro qT) - Z 


பிரமசாரிச்சந்நியாசி 


பிரமசாரிச்சந்நியாசி - பிரமசரிய 


நிலையிலிருந்து சந்நியாசத்திற்‌ 
புகுவோன்‌. 


பிரமசாரித்துவம்‌ - பிரமசரியநிலை. 

பிரமசித்தி - தேவஞானசித்தி. 

பிரமசூத்திரம்‌ - முப்புரிநூல்‌. 

பிரமசைதன்னியம்‌ - மூலகாரணம்‌. 

பிரமஞானம்‌ - கடவுளையறியுஞானம்‌. 

பிரமஞானி - தேவஞானமுள்ளோன்‌. 

பிரமஞ்ஞம்‌ - தேவவறிவு. 

பிரமஞ்ஞானம்‌ - பிரமஞானம்‌. 

பிரமணம்‌ - சுழற்சி, திரிதல்‌. 

பிரமதண்டம்‌ - குருக்கு, பிராமணர்க்‌ 
குரியகோல்‌. 

பிரமதண்டு - பிரமதண்டம்‌. 

பிரமதத்துவம்‌ - தேவத்தன்மை, தேவ 
வறிவு. 

பிரமதம்‌ - சந்தோஷம்‌, வெறி. 

பிரமதனம்‌ - கடைதல்‌, கொலை, 
வருந்தல்‌. 

பிரமதாகானனம்‌, பிரமதாவனம்‌ - 
நந்தனவனம்‌. 

பிரமதாதிபன்‌ - சிவன்‌. 

பிரமதாலயம்‌ - நரகம்‌. 

பிரமதானம்‌ - வேதபோதனை. 

பிரமதிதம்‌ - கடை தயிர்‌. 

பிரமதேவன்‌ - பிரமா. 

பிரமதை - உரூபவதி. 

பிரமத்தம்‌ - அசட்டை, பிழை, மதிம 
யக்கு, வெறி. 

பிரமத்தி - பிரமகத்தி. 

பிரமத்துவம்‌ - பிரமதத்துவம்‌. 

பிரமநிருவாணம்‌ - கடவுளுடனொன்‌ 
றித்தல்‌. 

பிரமபதம்‌, பிரமபதவி - பிரமலோகம்‌. 

பிரமபத்திரம்‌, பிரமபத்திரி - புகையிலை. 

பிரமபந்து - பிராமணன்‌. 

பிரமபிங்கை - வெள்ளி. 


பிரமபிந்து, பிரமவிந்து - உபநிடத 
முப்பத்திரண்டினொன்று. 

பிரமபுத்திரம்‌ - ஓர்‌ நதி. 

பிரமபுரம்‌ - சீகாழிப்பதி. 

பிரமபுராணம்‌ - விறுமபுராணம்‌. 

பிரமபூதி - சந்திவெளிச்சம்‌. 

பிரமப்பிரளயம்‌ - விறுமப்பிரளயம்‌. 

பிரமமணம்‌ - பிரமசாரிக்குக்‌ கன்னி 
யைத்தீ முன்னர்க்‌ கொடுக்குமணம்‌, 
அஃது எண்வகை மணத்தொன்று. 

பிரமமுனி - பிரமரிஷி. 

பிரமமூலி - பிரி. 

பிரமம்‌ - அக்கினி, அட்டாதசவுப 
புரராணத்தொன்று, ஆதித்தன்‌, 
இருடி, உபநிடத முப்பத்திரண்டி 
னொன்று, கடவுள்‌, கலக்கம்‌, 
சந்திரன்‌, சிவன்‌, சுழல்காற்று, 
சுழற்சி, ஞானம்‌, தண்ட சக்கிரம்‌, 
தத்துவம்‌, தவம்‌, தவறு திரிதல்‌, 
திருமால்‌, நடு, நித்தியயோகத்‌ 
தொன்று, நீர்ப்பாய்ச்சல்‌, பஞ்ச 
மாவெச்சத்தொன்று, அஃது வேத 
மோதல்‌, பதினெண்‌ புராணத்‌ 
தொன்று, பிரமசாரிக்குக்கன்னி 
யைத்தீமுன்னர்க்‌ கொடுக்கு 
மணம்‌, பிரமன்‌, மந்திரம்‌, மாயை, 
முத்தி, யாகம்‌, யோகமிருபத்தேழி 
னொன்று, வேதம்‌, வேதாந்தம்‌. 

பிரமயம்‌ - கொலை. 

பிரமயாகம்‌ - பஞ்சமாவெச்சத்‌ 
தொன்று, அஃது வேதமோதல்‌. 

பிரமயோனி - பிராமணப்பிறப்பு. 

பிரமரந்திரம்‌ - உச்‌சத்துவாரம்‌. 

பிரமரம்‌ - வண்டு. 

பிரமராட்சதன்‌, பிரமராட்சதை - அவ 
மரணமடைந்தபிராமணனாவி 
யெடுக்குமிராட்‌ சதப்‌ பேய்‌. 

பிரமரி - கூத்தின்விகற்பம்‌, சுழலல்‌. 

பிரமரிஷி - பிராமணரிஷி. 

பிரமரீதி - பித்தளை. 


பிரமேயம்‌ 


wipro AS] - Z 241 


பிரமலிபி - பிரமாவினெழுத்து. 

பிரமலோகம்‌ - சத்தியலோகம்‌. 

பிரமவமிசம்‌ - பிராமணச்சாதி. 

பிரமவருத்தனம்‌ - செம்பு. 

பிரமவாதம்‌ - வேதமதம்‌. 

பிரமவித்து - ஞானிகளிலோர்‌ வகை. 

பிரமனாள்‌ - உரோகணி. 

பிரமன்‌ -பிரமா,பிராமணன்‌, முதற்குரு. 

பிரமன்றந்தை - விட்டுணு. 

பிரமா - பிரமதேவன்‌. 

பிரமாஞ்சலி - இருகையுங்குவித்து 
நெஞ்சிடைவைத்துவணங்கல்‌. 

பிரமாட்சரம்‌ - மூலவெழுத்து. 

பிரமாணஞ்செய்தல்‌ - சத்தியம்‌ 
பண்ணல்‌. 

பிரமாணம்‌ - அத்தாட்சி, அளவு, 
அளவை, உண்மை, 
எல்லை, போழ்து, மூகாந்திரம்‌, 
முதல்வேதம்‌. 

பிரமாணன்‌ - மெய்யன்‌, விட்ணெ. 


ஆணை, 


பிரமாணாதீதம்‌ - பிரமாணத்திற்குக்‌ 
கடந்தது. 
பிரமாணாபாவம்‌ - அத்தாட்சி 
யில்லாமை. 
பிரமாணிகம்‌, பிரமாணிக்கம்‌ - ஆணை, 
உண்மை, திட்டாந்தம்‌. 
பிரமாணிக்கன்‌ - மெய்யன்‌. 
பிரமாணித்தல்‌ - அளவுபடுத்தல்‌, 
நிதானித்தல்‌, மதித்தல்‌. 
பிரமாண்டநாயன்‌ - சிவன்‌. 
பிரமாண்டம்‌ - உலகம்‌, பதினெண்‌ 
புராணத்தொன்று. 
பிரமாண்ணியம்‌ - பிராமணர்‌ கூட்டம்‌. 
பிரமாதம்‌ - அசட்டை, உவாதித்தல்‌ 
கொல்லல்‌, தவறல்‌, மதியீனம்‌, 
வருத்தம்‌, வலோற்காரம்‌, வெறி. 
பிரமாதா - மாதாவழிப்‌ பாட்டன்‌. 


பிரமாதாமகன்‌ - அப்பாட்டன்‌. 


பிரமாதி - ஓராண்டு. 

பிரமாதிகமனம்‌ - வேதம்படி த்தல்‌. 

பிரமாதிகை - தீண்டப்பட்டவள்‌, 
புத்திகெட்டவள்‌. 

பிரமாதிட்சு - அறிவித்தல்‌. 

பிரமாதீச - ஓராண்டு. 

பிரமாத்தியம்‌ - அசட்டை, மதிமயக்கு. 

பிரமாத்திரம்‌, பிரமாஸ்திரம்‌ - பிரம 
பாணம்‌. 

பிரமாபணம்‌ - கொலை. 

பிரமாம்பசு - கோசலம்‌. 

பிரமாயு - பிரமகற்பம்‌. 

பிரமாயுதம்‌ - பத்திலட் சம்‌. 

பிரமாரண்ணியம்‌ - வேதாரணியம்‌. 

பிரமானந்தம்‌ - பேரின்பம்‌. 

பிரமி - ஒர்பூடு, சுழலல்‌, சுழல்காற்று, 
சண்டாக்கிரம்‌, தவறு, பிழை. 

பிரமி - நடத்தல்‌. 

பிரமிதம்‌ - அறியப்பட்டது. 

பிரமிதி - அளத்தல்‌, அனுமனம்‌, 
மெய்யறிவு. 

பிரமித்தல்‌ - அதிசயத்தாலுமச்சத்‌ 
தாலுமலிறைத்தல்‌ ஏங்குதல்‌, 
திகைத்தல்‌. 

பிரமிப்பு - திகைப்பு. 

பிரமியம்‌, பிரமியன்‌ - ஓர்‌ பூண்டு, ஓர்‌ 
வியாதி. 

பிரமுகதம்‌ - மிகுமேன்மை. 

பிரமுகம்‌ - அதிகநல்லது, நிகழ்காலம்‌. 

பிரமுதிகம்‌ - சந்தோஷம்‌. 

பிரமூடன்‌ - மடையன்‌, மருண்டவன்‌. 

பிரமேகம்‌ - ஓர்‌ மேகநோய்‌. 

பிரமேயம்‌ - அளவிடப்படுவது, 

அறியப்படுவது, 

அஃது சரீரம்‌ ஆன்ம முதலிய 

பன்னிரண்டு பொருளையுடைத்‌ 


ஓரலங்காரம்‌ 


தாயத்‌ தாட்‌ சிப்படுத்தப்பட வேண்‌ 
டியது, சமுசயம்‌. 


242 wipro AGG) - Z 


பிரமை 


பிரமை - அறியாமை, காட்சி, பைத்தி 
யம்‌, மயக்கம்‌, மெய்யறிவு, நடத்தல்‌. 

பிரமோகம்‌ - மயக்கம்‌. 

பிரமோசனம்‌ - இட்டமாதல்‌. 

பிரமேநதம்‌ - உவகை. 

பிரமோதூத - ஓராண்டு. 

பிரமோத்தரகாண்டம்‌ - பிரம புராணத்‌ 
துக்கடைக்காண்டம்‌. 

பிரம்பு - சூரல்‌, தேர்‌, தேர்முட்டி, 
வரம்பு. 

பிரயதன்‌ - பரிசுத்தன்‌. 

பிரயத்தினம்‌ - எத்தினம்‌, செயல்‌, 
நிறைவேற்றம்‌, முயற்சி. 

பிரயாகம்‌ - குதிரை, பிரயாகை, 
யாகம்‌. 

பிரயாகன்‌, பிரயாபயன்‌ - இந்திரன்‌. 

பிரயாகை - ஓர்‌ தலம்‌, ஓர்‌ நதி. 

பிரயாசம்‌ - ஓர்‌ யாகம்‌, தெண்டிமை, 
வருத்தம்‌. 

பிரயாசி - பிரயாசக்காரன்‌, பிரயாசக்‌ 
காரி. 

பிரயாசை - பிரயாசம்‌, பிரயாசி. 

பிரயாணகாலம்‌ - மரணகாலம்‌. 

பிரயாணம்‌ - சா, பயணம்‌, போதல்‌. 

பிரயாமசியாதம்‌ - கட்ட விருத்தல்‌. 

பிரயாமம்‌ - அருந்தல்‌, நீளம்‌, பஞ்சை. 

பிரயுதம்‌ - பத்திலட் சம்‌. 

பிரயுத்தம்‌ - முகாந்திரம்‌, யுத்தம்‌. 

பிரயுத்தார்த்தம்‌ - யுத்தம்‌. 

பிரயோகசாரம்‌ - ஓரிலக்கணநால்‌. 

பிரயோகம்‌ - உதாரணம்‌, உவமானம்‌ 
ஏவல்‌, காரியம்‌ குதிரை, சாதனை, 
சூட்சம்‌, செயல்‌, செலுத்துதல்‌, 
தம்பனம்‌, நியமம்‌, நிவிர்த்தி, பலம்‌, 
மயக்கம்‌, மருந்துசெய்தல்‌, முகாந்‌ 
திரம்‌, முதற்பணம்‌, மூல வாக்கியம்‌. 

பிரயோகம்‌ பண்ணல்‌ - அத்தாட்சி 
பண்ணல்‌, அப்பியாசித்தல்‌, யூகத்‌ 
தல்‌. 


பிரயோகி - பிரயாசி, யூகி, வல்லவி. 

பிரயோகித்தல்‌ - செலுத்துதல்‌. 

பிரயோசகம்‌ - பிரயோசனம்‌. 

பிரயோசகன்‌ - பிரயோசனப்பட்ட வன்‌. 

பிரயோசனம்‌ - ஏது, நோக்கம்‌, பலன்‌, 
முகாந்திரம்‌. 

பிரயோசனம்‌ பண்ணுதல்‌ - நயம்‌ 
பண்ணுதல்‌. 

பிரயோசனன்‌, பிரயோசிகன்‌ - உத்தம 
புருஷன்‌, பரோபகாரி. 

பிரரோகம்‌ - தளிர்‌. 

பிரலம்பம்‌ - அசைவு, எத்து, களை, 
தளிர்‌, தனம்‌, துத்தநாகம்‌, தூக்கங்‌ 
கள்‌, பூமாலை. 

பிரலாபசன்னி - ஓர்‌ நோய்‌. 

பிரலாபம்‌ - அசைத்திசைத்தல்‌, ஓர்‌ 
சன்னி சம்பாஷணை, துக்கம்‌, 
நாக்குளறுதல்‌, பயனிலசொல்‌. 

பிரலாபித்தல்‌ - ஊன்றிப்பேசுதல்‌, 
நாக்குளறுதல்‌, புலம்பல்‌. 

பிரலோடனம்‌ - உருளுதல்‌. 

பிரலோபம்‌ - காமம்‌. 

பிரலோபனம்‌ - காமவிகாரம்‌. 

பிரவகம்‌ - காற்று. 

பிரவசயோகம்‌ - பரதேசம்போகல்‌. 

பிரவசனம்‌ - சுற்றுதல்‌. 

பிரவஞ்சம்‌ - உலகம்‌, வித்தியாசம்‌. 

பிரவணம்‌ - நாற்றெருக்கூடுமிடம்‌, 
கதி, வளைவு, பள்ளப்பூுமி. 

பிரவத்தகம்‌ - செயல்‌. 

பிரவத்தம்‌ - சமுசாரம்‌. 

பிரவபணம்‌ - விதைத்தல்‌. 

பிரவயணம்‌ - அங்குசம்‌. 

பிரவரம்‌ - சந்ததி, வமிசம்‌. 

பிரவருக்கம்‌ - ஒமத்த. 

பிரவருத்தகன்‌ - ஆக்கியோன்‌, தொல்‌ 
லாசிரியன்‌, நீதவான்‌. 


பிரவருத்தனம்‌ - தீர்மானம்‌, முயற்சி. 


பிராசகம்‌ 


wipro AS] - Z 243 


பிரவருத்தித்தல்‌ - தீர்மானித்தல்‌, 
முயறல்‌. 

பிரவாகம்‌ - குளம்‌, தத்துவம்‌, தொழில்‌, 
பெருக்கு, வேலை, வரவு. 

பிரவாகனம்‌ - கொலை, பிரதேசவாசம்‌. 

பிரவாசம்‌ - வெளிப்புறப்படல்‌. 

பிரவாணி - நாடா. 

பிரவாரணம்‌ - கொடை, தடை. 

பிரவாரம்‌ - புடைவை. 

பிரவாளம்‌ - பவளம்‌. 

பிரவிக்கிதி - கர்த்தி. 

பிரவிசெடம்‌ - விலகல்‌. 

பிரவிடை - 
னொன்று. 


பெண்பருவநான்கி 


பிரவிதாரணம்‌ - அரும்புதல்‌, கழித்தல்‌, 
சந்தடி, யுத்தம்‌. 

பிரவிருத்தர்‌ - முயற்சயுடையோர்‌. 

பிரவிருத்தி - செய்கை, செய்தி, சேர்‌ 
மானம்‌, நடை, நீர்ப்பாய்ச்சல்‌, 
பெருக்குந்தொகை, முயற்சி, 
யானை, மதம்‌, விரிவு. 

பிரவிருத்தித்தல்‌ - அதீகப்படுதல்‌, 
விரிதல்‌. 

பிரவிருத்தியம்‌ - வரவு. 

பிரவீணதை - சமர்த்து, தேற்றம்‌. 

பிரவீனம்‌ - சாமர்த்தியம்‌. 

பிரவேசகம்‌ - உட்படல்‌, முயற்சி. 

பிரவேசகன்‌ - தூதன்‌. 

பிரவேசப்படுத்தல்‌ - டிரவேசிப்‌ பித்தல்‌. 

பிரவேசமாதல்‌ - தோற்றுதல்‌. 

பிரவேசம்‌ - உட்படல்‌, கூத்தினோர்‌ 
விகற்பம்‌, தோற்றுதல்‌, முயற்சி. 

பிரவேசவுபநிடதம்‌ - ஒருபநிடதம்‌. 

பிரவேசனம்‌ - வாயில்‌. 

பிரவேசித்தல்‌ - உட்படல்‌, தோற்றப்‌ 
படல்‌. 

பிரவேட்டம்‌ - புயம்‌, மணிக்கட்டு, 
யானைமேற்றவிசு. 


பிரவேட்சணம்‌ - முன்னுறக்காணல்‌. 

பிரவேணி - சடை, யானைமேற்றவிசு. 

பிரவேனாம்‌ - வணக்கம்‌. 

பிரவை - ஒளி. 

பிரளயகாலம்‌ - உலகமுடிவு. 

பிரளயகாலருத்திரன்‌ - சங்கார ருத்திரன்‌. 

பிரளயகாலவெள்ளம்‌ - உகாந்தவெள்ளம்‌. 

பிரளயமுடிவு - உகாந்தம்‌. 

பிரளயம்‌ - அழிவுகாலம்‌, படையி 
லோர்‌ தொகை, அஃது வாகினி 
மூன்று கொண்டது, வெள்ளம்‌. 

பிரளயாகலா - பிரளயகாலத்து முத்தி 
யடையபவர்‌. 

பிரளயாக்கினி - ஊரித்தீ. 

பிரளல்‌ - எழுத்திலாவோசை, புரளல்‌. 

புரளையம்‌ - பிரளயம்‌. 

பிரனாலம்‌ - நீர்க்கால்‌. 

பிராகபாவம்‌ - மாயை. 

பிராகம்‌ - ெக்கு. 

பிராகரியம்‌ - உறைப்பு, கூர்மை, 
பொல்லாங்கு. 

பிராகாதம்‌ - யுத்தம்‌. 

பிராகாமியம்‌ - அட்ட சித்த்யினொன்று, 
அஃது குறைவின்றி யிருத்தல்‌. 

பிராகாரம்‌, பிரகாரம்‌ - வார்த்தல்‌. 

பிராகிண்ணம்‌ - முன்பொழுது. 

பிராகிருதசனம்‌ - நடுத்தரமானசனம்‌. 

பிராகிருதபிரளயம்‌ - உலகநாசம்‌. 

பிராகிருதமித்திரன்‌ - துணைவன்‌. 

பிராகிருதம்‌ - எல்லாநாட்டுமேலோர்‌ 
மொழி, திசைமொழி, பிரகிருதம்‌. 

பிராகிருதன்‌ - உண்மையறிவில்லாத 
வன்‌. 

பிராக்கிஞன்‌ - அறிவுள்ளவன்‌. 

பிராக்கு - சென்றது, பராக்கு. 

பிராங்கணம்‌, பிராங்கம்‌ - ஓர்‌ பறை. 


பிராசகம்‌ - பித்தம்‌. 


244 wipro AGG) - Z 


பிராசகன்‌ 


பிராசகன்‌ - தேர்ப்பாகன்‌. 

பிராசங்கம்‌ - தொழுவம்‌. 

பிராசம்‌ - இறகம்பு. 

பிராசயம்‌ - ஆதி. 

பிராசனம்‌ - அங்குசம்‌, சோறூட்டல்‌. 

பிராசாதம்‌ - கோயில்‌. 

பிராசாபத்தம்‌ - அட்டமங்கலத்‌ 
தொன்று. 

பிராசாபத்தியம்‌ - ஓர்‌ விரதம்‌. 

பிராசாரம்‌ - ஒழுக்கவழு. 

பிராசாரியன்‌ - மாணாக்கன்‌. 

பிராசி, பிராசீ - மெக்கு, முன்‌. 

பிராசிகன்‌ - ஈட்டிக்காரன்‌, எறிபடை 
காரன்‌. 

பிராசிகை - கொசுகு. 

பிராசிதம்‌ - காணிக்கை. 

பிராசீபதி - இந்திரன்‌. 

பிராசீரம்‌ - சுவர்‌, வேலி. 

பிராசீனம்‌ - ெக்கு, சுவர்‌, பழமை. 

பிராசீனவாக்கிசன்‌ - அரசன்‌, இந்திரன்‌. 

பிராசீனாநீதம்‌ - சூத்திரர்மார்பிலணியு 
நூல்‌. 

பிராச்சித்தம்‌ - பிராயச்சித்தம்‌. 

பிராசு - கிழக்கு. 

பிராசேதசன்‌ - வான்மீகரிஷி. 

பிராஞ்ஞம்‌ - அறிவு. 

பிராட்டி - பெருமாட்டி. 

பிராணசகி - உயிர்த்தோழி. 

பிராணசங்கடம்‌ - உயிர்போகத்தக்க 
நெருக்கம்‌. 

பிராணசமை - மனைவி. 

பிராணசவுக்கியம்‌ - செல்வம்‌. 

பிராணசினேகிதன்‌ -உயிர்தீ துணைவன்‌. 

பிராணசேதம்‌ - உயிர்ச்சேதம்‌. 

பிராணதம்‌ - இரத்தம்‌, காற்று, நீர்‌, 
தோத்திரஞ்‌ செய்தல்‌. 

பிராணதன்‌ - பிறப்பித்தோன்‌, வலியன்‌. 


பிராணதாரகம்‌ - பத்தியபோசனம்‌. 

பிராணதாரணம்‌ - சீவனத்திற்குரியன. 

பிராணதுக்கம்‌ - உயிரையும்‌ போக்கத்‌ 
துக்க கவலை. 

பிராணத்தறுவாய்‌ - மரணத்தறுவாய்‌. 

பிராணத்தியாகம்‌ - சவனைக்‌ கொடுத்‌ 
தல்‌, தற்கொலை. 

பிராணநதம்‌ - காற்று. 

பிராணநாதம்‌ - பிராணலயம்‌. 

பிராணநாதன்‌, பிராணநாயகன்‌ - 
கடவுள்‌, கணவன்‌. 

பிராணநாயகி - மனைவி. 

பிராணந்தியம்‌ - நவக்ரெகம்‌. 

பிராணப்பிரதிட்டை - பிராணஸ்தா 
பனம்‌. 

பிராணமயகோசம்‌ - கருமேந்‌ திரியமும்‌ 
பிராணனுங்கூடிய 
அஃது பஞ்சகோசத்‌ தொன்று. 

பிராணமயம்‌ - 


சம்பந்தம்‌, 


பஞ்சமயகோசத்‌ 
தொன்று. 
பிராணமித்துரு - பிரராணசினேகதென்‌. 
பிராணம்‌ - கவிவல்லபம்‌, காற்று, 
சீவன்‌, சுவாசம்‌, பெலன்‌. 
பிராணலயம்‌, பிராணவியோகம்‌ - சீவ 
ஒடுக்கம்‌. 
பிராணவாயு - பிராணன்‌. 
பிராணவீனன்‌ - அம்பிராணி. 
பிராணவேதனை - மரணவேதனை. 
பிராணவ்வியயம்‌ - மரணம்‌. 
பிராணனம்‌ - சீவன்‌, தொண்டை. 
பிராணன்‌ - உயிர்‌, தசவாயுவினொன்று, 
அஃது இதயத்தியங்குவது. 
பிராணாதிநாதன்‌ - கணவன்‌. 
பிராணாந்தம்‌ - மரணம்‌. 
பிராணாந்திகம்‌ - கொலை. 
பிராணாபாதம்‌ - 
யூறானது. 


சீவனுக்கிடை 


பிராமியம்‌ 


wipro ஏர] - Z 245 


பிராணாயாமம்‌ - அட்டாங்கயோகத்‌ 
தொன்று, அஃது பிராணவாயுவை 
இரேசக பூரககும்‌ பகஞ்செய்தல்‌. 

பிராணி - சீவனுடையது. 

பிராணித்தியூதம்‌ - கடாப்போர்‌, 
சேவற்போர்‌. 

பிராணிபீடை - வனைவருத்தல்‌. 

பிராணேசன்‌ - கணவன்‌. 

பிராணேசை - மனைவி. 

பிராதகம்‌ - காப்பாற்றல்‌. 

பிராதக்காலம்‌ - விடியல்‌. 

பிராதக்கிருத்தியம்‌ - காலைப்பலி. 

பிராதசாந்தி - வைகறைவெளிச்சம்‌. 

பிராதச்சந்தியை - காலைப்பலி, 
வைகறை. 

பிராதர்‌ - மூதாக்கள்‌. 

பிராதமிகர்‌ - வானோர்கணமொன்‌ 
பதினொருவர்‌, இவர்‌ கடவுட்டிரு 
வுளப்படியே இராச்சிய சம்பந்த 
மான சாதாரண நன்மைகளை 
நடத்துந்‌ தலைமை பெற்றோர்‌. 

பிராதம்மியம்‌ - முதன்மை. 

பிராதா - அண்ணன்‌. 

பிராதி - பிரியாது. 

பிராதிரு - சகோதரன்‌. 

பிராதிருசாயை, பிராதிருபத்தினி - 
சகோதரன்மனைவி. 

பிராது - அத்தாட்சி, முறைப்பாடு. 

பிராதேசம்‌ - ஓட்டை, தானம்‌. 

பிராதேசனம்‌ - கொடை. 

பிராத்தனை - நேர்கடன்‌, வேண்டுதல்‌. 

பிராத்தி - அட்ட சத்தியினொன்று, 
அஃது வேண்டுவனவடைகதல்‌, 
அதாயம்‌, ஏறுதல்‌, 
சம்பாத்தியம்‌, சித்தி, பேறு. 

பிராத்திதம்‌ - கேட்கும்‌ பொருள்‌. 


கூட்டம்‌, 


பிராந்திதாதான்மியம்‌ - பிரமபூரணத்‌ 
திலகங்காரங்கலத்தல்‌. 


பிராத்தித்தல்‌ - பிராத்தனை செய்தல்‌. 


பிராத்திப்பு - பிராத்தனை. 

பிராத்தியக்கு - மேற்கு. 

பிராந்ததுருக்கம்‌ - நகரம்‌. 

பிராந்தம்‌ - அருகு, கடை. 

பிராந்தரம்‌ - காடு, மரப்பொந்து வன 
பாதை. 

பிராந்தி - உறுதியின்மை, கழிதல்‌, 
சுழலல்‌, தப்பிதம்‌, திரிதல்‌, நிலை 
யின்மை, மயக்கம்‌. 

பிராந்திகரன்‌ - மந்திரி. 

பிராந்திமதலங்காரம்‌ - மயக்கவணி. 

பிராந்திரம்‌ - புறவெளி. 

பிராந்து - பருந்து, பிராந்தி. 

பிராபவநியம்‌ - தத்துவம்‌. 

பிராபவம்‌ - முதன்மை. 

பிராபோதிகம்‌ - விடியல்‌. 

பிராப்பியம்‌ - பேறு. 

பிராமகம்‌ - எத்து, காந்தம்‌, நரி. 

பிராமணத்தி - பார்ப்பனிச்‌சி. 

பிராமணநாகம்‌, பிராமணப்பாம்பு - ஓர்‌ 
நாகம்‌. 

பிராமணபோசனம்‌ - சமாராதனை. 


பிராமணம்‌ - பார்ப்பனக்கூட்டம்‌, 


வேதப்பகுதி. 
பிராமணன்‌ - பார்ப்பான்‌, 
சீவன்முத்தன்‌. 
பிராமணாதிகிரமம்‌ - பிராமண 
நிந்தனை. 


பிராமணி - பார்ப்பனி, பார்ப்பான்‌. 

பிராமணிக்கம்‌ - பிராமணயோக்மிெம்‌. 

பிராமம்‌ - பெருவிரலடி. 

பிராமரம்‌ - கிராமம்‌, சுழலல்‌, தேன்‌, 
விறைப்பு. 

பிராமாணியம்‌ - அத்தாட்‌ ௪. 

பிராமாதிட்சு - அறிவித்தல்‌. 

பிராமி - உரோகணி, சரச்சுவதி, 
பார்ப்பனத்தி, முசுறு. 

பிராமியம்‌ - தலைப்புறம்‌. 


246 wipro AGG) - Z 


பிராமீத்தியம்‌ 


பிராமீத்தியம்‌ - கடன்‌. 

பிராயச்சித்தம்‌ - காமப்பகுதி, சாந்தி, 
தவம்‌, நிவிர்த்தி, தண்டனை. 

பிராயச்சித்தவிதி - சாந்திமுறை, 
தவமுறை. 

பிராயணம்‌ - மரணம்‌. 

பிராயப்படல்‌ - பக்குவப்படல்‌. 

பிராயமறிதல்‌ - புத்தியறிதல்‌. 

பிராயம்‌ - அளவு, பக்குவம்‌, பாவம்‌, 
மரணம்‌, வயது. 


பிராயோபவேசனம்‌ - உபவாசம்‌ 


பண்ணல்‌. 

பிராய்‌ - பராய்‌. 

பிரார்த்தகன்மம்‌ - அனுபவகன்மம்‌. 

பிரார்த்தகன்மவாதனை - ஊழ்‌ 
வினைப்பயன்‌. 

பிரார்த்தநீயம்‌ - துவாபரயுகம்‌. 

பிரார்த்தம்‌, பிரார்த்துவம்‌ - அனுப 
விக்குங்கன்மம்‌, ஊழ்‌. 

பிரார்த்தவினை - அனுபவிக்குமூழ்‌ 
வினை. 

பிரார்த்தனம்‌, பிரார்த்தனை - மன்றாட்டு, 
விண்ணப்பம்‌. 

பிரார்த்துவதேகம்‌ - வினைப்பகுதியின்‌ 
படி பெற்றவுடம்பு. 

பிராலம்பம்‌ - டூமாலை. 

பிராலம்பிகை - மாலை. 

பிராலேயம்‌ - உறைந்தபனி. 

பிராவம்‌ - கொல்லை. 

பிராவரணம்‌ - வெளியங்கி. 

பிராவரம்‌ - வேலி. 

பிராவிருதம்‌ - காணிக்கை, முக்காடு. 

பிராவிருதி - வேலி. 

பிராவேசனம்‌ - வேலைகொள்ளிடம்‌. 

பிராறு - நீந்துபுனல்‌. 

பிரான்‌ - எப்பொருட்குமிறைவன்‌, 
கடவுள்‌, சிவன்‌. 


பிரி, பிரியென்னேவல்‌ - பிரிவு. 


பிரிசம்‌ - பிரியம்‌. 

பிரிசல்‌ - வேறுபாடு. 

பிரிசாலம்‌ - கலக்கம்‌. 

பிரிச்சல்‌ - பிரிக்குதல்‌. 

பிரிட்டிகி, பிரித்தம்‌ - பரிசனம்‌. 

பிரிதல்‌ -அகலல்‌,குலைதல்‌, கூறுபடல்‌, 
போகல்‌. 

பிரிதி - பிரீதி. 

பிரித்தல்‌ - குலைத்தல்‌, கூறுசெய்தல்‌, 
நீக்கல்‌. 

பிரிநிலை - பலவற்றுளொன்றைப்‌ 


இஃது 
இடைச்‌ சொற்பொருள்களினு 


பிரித்துக்‌ கொள்வது, 


மொன்று. 
பிரிநிலையுயர்பு நவிற்சியணி - ஒரலங்‌ 
காரம்‌, அஃது உபமானத்திற்குப்‌ 
மேயம்‌ யாதொன்றானுயர்‌ புடைத்‌ 
தெனப்‌ பிரித்துச்‌ சொல்லுதல்‌. 
பிரிநிலையெச்சம்‌ - பிரிநிலை யாக்கு 
மேோரெச்சம்‌ (உம்‌) அவனோ 
கொண்டான்‌. 
பிரிநிலையெஞ்சணி - 


யெச்சம்‌. 


பிரிநிலை 


பிரிந்திசைக்குறள்‌ - அம்போதரங்கம்‌. 
பிரிந்திசைத்துள்ளல்‌ - கலித்தளையும்‌, 
பிறதளையும்‌ பொருந்தியகலிப்டா. 
பிரிந்திசைத்தூங்கல்‌ - கலித்தளையும்‌ 
பிற தளையுமயங்கிவரும்‌ வஞ்சி. 
பிரிபொருட்சொற்றொடர்‌ - செய்யுள்‌ 
வழுவினொன்று, அஃது கவி 
முழுதுமோர்‌ பொருள்‌ கொள்‌ 
ளாது நோக்கப்‌ பொருள்‌ பிரிந்து 
நிற்பது, (உம்‌) பாலும்மதுவும்‌ 
பனை பொழியும்‌. 
பிரிப்பு - குலைப்பு, பகுப்பு, பிரித்தல்‌. 
பிரிமணை - புரிமயணை. 
பிரிமொழிச்சிலேடை - 
யானின்ற சொல்லைப்பிரித்துத்‌ 
வேறுபடுத்திப்‌ பல 
பொருள்‌ கொள்வது. 


ஓர்வகை 


தொகை 


பிரேஷ்ணம்‌ 


wipro ஏர] - Z 247 


பிரியகம்‌ - கடம்பு. 
பிரியசத்தியம்‌ - இனியசம்பாஷனை. 
பிரியஞ்செய்தல்‌ - நேசித்தல்‌. 
பிரியத்தம்‌ - நன்கொடை. 
பிரியப்படுதல்‌ - அன்புவைத்தல்‌. 
பிரியம்‌ - அன்பு, உவகை, விருப்பம்‌. 
பிரியலர்‌ - சினேகிதர்‌. 

பிரியன்‌ - தலைவன்‌, பிரியமுள்ளவன்‌. 
பிரியாது - பிராது. 
பிரியாவிடை - 


வன்புடன்விட்டு நீங்கல்‌. 


உள்ளம்‌ பிரியா 


பிரியை - ஏலம்‌, ஓரிசை, ஒர்பண்‌, 
செய்தி, பெண்‌, மது, மனைவி. 

பிரியோதிதம்‌ - இன்சொல்‌. 

பிரிவனை, பிரிவினை - வேறுபாடு. 

பிரிவாற்றாமை - புலவியாற்றாது 
வருந்தல்‌. 

பிரிவு - பகுதி, பிரிதல்‌, வெறுப்பு, 
வேற்றுமை. 

பிரிவுகணக்கு - கழிவுகணக்கு. 

பிரீணனம்‌ - திருத்தியடை வித்தல்‌. 

பிரீதம்‌ - உவப்பு. 

பிரீதி - இரதி, உருக்கம்‌, உவப்பு, 


நித்தியயோகத்தொன்று, அஃது 
பிரியம்‌. 


பிரீதிதன்‌ - பகிடிக்காரன்‌. 

பிரீது - பட்சி. 

பிருகதாரணியம்‌ - உபநிட தமுப்பத்தி 
ரண்டினொன்று. 

பிருகதி - கத்தரிச்செடி. 

பிருகு - சமதக்கினி, சிவன்‌, சுக்கிரன்‌, 
பிருங்கிருஷி இவன்‌ தசப்பிரமாவி 
லொருவன்‌, மலைமேற்பர்ப்பு, 
மிகவுமிளங்கிழங்கு. 

பிருகுசுதன்‌ - சுக்கரன்‌, பரசிராமன்‌. 

பிருகுடி - புருவம்‌. 

பிருகுபதி - இராமன்‌, பரசிராமன்‌, 


பலராமன்‌. 


பிருங்கம்‌ - வண்டு. 

பிருங்கரீடன்‌ - ஒர்‌ சிவகணத்‌ தலைவன்‌. 

பிருங்கீசன்‌ - சிவன்‌. 

பிருச்சகன்‌ - விசாரணைகாரன்‌. 

பிருச்சணம்‌ - கேட்டல்‌. 

பிருடை - சுழலாணி, சுழல்‌ துறப்பு. 

பிருட்டம்‌ - பரப்பு, பிடரி, பின்பக்கம்‌, 
முதுகு. 

பிருட்டி - கரணம்‌, பரிசம்‌. 

பிருதகசனன்‌ - கழ்மகன்‌, துட்டன்‌, 
மூடன்‌. 

பிருதகன்‌ - கூலிக்காரன்‌, வேலைக்‌ 
காரன்‌. 

பிருதகரணம்‌ - பகுத்தறிதல்‌. 

பிருதத்துவம்‌ - தனிமை. 

பிருதனை - பிரதனை. 

பிருதாகன்‌ - பிருதகன்‌. 

பிருதாகி - எலி, தேள்‌, பாம்பு, யானை. 

பிருதி - கூலி, போசனம்‌. 

பிருதிவி - பூமி. 

பிருதிவிசக்கிரன்‌, பிருதிவிபதி, 
பிருதிவி - அரசன்‌, இயமன்‌. 

பிருது - அங்கி, அவின்‌, பெரியது. 

பிருதுசேகரம்‌ - மலை. 

பிருதுமானம்‌ - யானைக்கொம்பினடு. 

பிருதுரோமை - மீன்பொனு. 

பிருதுவி - பூமி. 

பிருதுவிகை - ஏலம்‌. 

பிருதுவியண்டம்‌ - பூமியண்டம்‌. 

பிருதூதரம்‌ - ஆட்டுக்கடா. 

பிருதூதரன்‌ - பெருவயிறன்‌. 

பிருத்தம்‌ - ஆஸ்தி. 

பிருத்தியத்தவம்‌ - ஊழியம்‌. 

பிருத்தியர்‌ - அடிமைகள்‌. 

பிருந்தம்‌ - கூட்டம்‌, துள௫. 

பிருந்தை - துளசி, விருந்தை. 

பிரேஷ்ணம்‌, பிரேடணம்‌ - போதல்‌. 


248 wipro AGG) - Z 


பிரேட்சணம்‌ 


பிரேட்சணம்‌ - கண்‌, களரி. 

பிரேட்சணிகை - ஆடம்பரப்பிரியை. 

பிரேட்சை - அறிவு, ஆடல்‌, காண்டல்‌, 
புத்தி, மரக்கொம்பு. 

பிரேதகருமம்‌, பிரேதகாரியம்‌, பிரேத 
கிருத்தியம்‌ - அபரக்கிரியை. 

பிரேதகிரகம்‌ - கோரி. 

பிரேதகும்பம்‌ - ஓர்‌ வகைக்கும்பம்‌. 

பிரேதக்குழி - சவக்குழி. 

பிரேதசுத்தி - பிரேதத்தைக்‌ குளிப்‌ 
பாட்டல்‌. 

பிரேதநதி - நரகம்‌. 

பிரேதநிற்காரகன்‌, பிரேதநிஸ்காரகன்‌ 
- சலங்காவி. 

பிரேதபக்கம்‌ - அபரபக்கம்‌. 

பிரேதபதி - நமன்‌. 

பிரேதம்‌ - தெற்கு, பிசாசம்‌, பிணம்‌, 
பிதிர்‌, பின்‌. 

பிரேதலங்காரம்‌ - சவவலங்கரிப்பு. 

பிரேதலோகம்‌ - பிதி, திசை. 

பிரேதவனம்‌ - மயானம்‌. 

பிரேதான்னம்‌ - பிண்டம்‌, பிதிரூண்‌. 

பிரேதோத்தேசம்‌ - பிதிர்பலி. 

பிரேமபாதனம்‌ - பீழை. 

பிரேயம்‌ - கள்‌. 

பிரேரகம்‌ - காரியப்படுத்தல்‌. 

பிரேரகன்‌ - காரியநடத்துவோன்‌. 

பிரேரணம்‌ - அனுப்பல்‌, ஏவல்‌, ஓட்டு 
தல்‌, நடத்துதல்‌, விகாரம்‌. 

பிரேராவத்தை - ஆன்மாக்கிரியை 
களை நடத்துமவத்தை. 

பிரேரித்தல்‌ - காரியப்படுத்தல்‌, 
நடத்துதல்‌. 

பிரை - அரைப்பங்கு, உறை. 

பிரைக்காற்சின்னி - அரைக்காற்படி. 

பிரோகம்‌ - முடிச்சு, யானைக்‌ கணைக்‌ 
கால்‌, யானைக்கால்‌. 


பிரோட்சணம்‌ - கொலை, தெளித்தல்‌, 
மிருகபலி. 

பிரோதம்‌ - கந்தை, குதிரைமூக்கு, 
தொடை, முதிராக்கருப்பம்‌. 

பிரோற்சாகம்‌, பிரோற்சாசனம்‌ - முயற்சி. 

பிரெளடை - பிரவிடை. 

பிலகரி - ஒரிராகம்‌. 

பிலஞ்சுலோபம்‌ - எறும்பு. 

பிலத்துவாரம்‌ - பாதாளவமி. 

பிலம்‌ - கீழறை, குகை, வளை. 

பிலவ - ஒராண்டு. 

பிலவகதி - தவளைப்பாய்ச்சல்‌. 

பிலவகம்‌ - குரங்கு, தேரை. 

பிலவகன்‌ - அருணன்‌,கம்பங்கூத்தாடி. 

பிலவங்க - ஓராண்டு. 

பிலவங்கமம்‌ - குரங்கு, தவளை. 

பிலவங்கம்‌ - குரங்கு, தேரை, மான்‌. 

பிலவம்‌ - ஆடு, ஓர்பட்சி, ஓர்புல்‌, 
காப்பு, கீழ்சாதி, குரங்கு, சாயல்‌, 
கவளை, தெப்பம்‌, நீந்தல்‌, நீர்‌ 
நிலை, நெட்டிசை, பாய்தல்‌. 

பிலன்‌ - எறும்பு, பிலம்‌. 

பிலாக்கு - ஒர்‌ மூக்கணி. 

பிலாச்சை - கடற்றவளை. 

பிலாவம்‌ - தோய்த்தல்‌, நிறைத்தல்‌. 

பிலிற்றல்‌ - கொப்பளித்தல்‌, தூறல்‌. 

பிலுக்கு - ஆடம்பரம்‌, வீம்பு. 

பிலுபிலுத்தல்‌ - ஈரடுக்கொலிக்குறிப்பு. 

பிலோடம்‌ - சுடுதல்‌. 

பில்கல்‌, பில்குதல்‌ - கொப்பளித்தல்‌, 
பொசிதல்‌. 

பில்லடை -அப்பவருக்கம்‌, இடியப்பம்‌. 

பில்லம்‌ - ஒர்‌ கண்ணோய்‌. 

பில்லி - ஓர்‌ வகைப்பேய்‌, சூனிய 
வித்தை, பூலை. 

பில்லிப்படை - பில்லிப்பேய்ப்‌ பரிகளம்‌. 


பிழக்கடை - கோடிப்புறம்‌. 


பின்ளைப்பிறை 


wipro ஏர] - Z 249 


பிழம்பு - தம்பம்‌, திரட்‌ சி. 

பிழா - ஓலைக்கலம்‌. 

பிழார்‌ - இறைகூடை. 

பிழி - கள்‌ பிழியென்னேவல்‌. 

பிழிதல்‌ - சாரமூறல்‌, சாரம்வடி த்தல்‌. 

பிழியர்‌ - கள்விற்போர்‌. 

பிழிவு - பிழிதல்‌. 

பிழுக்கை - விட்டையெரு. 

பிழை - குற்றம்‌, தவறு, பிழையென்‌ 
னேவல்‌, பொய்‌. 

பிழைகாயம்‌ - இலேசானகாயம்‌. 

பிழைக்கை - பிழைத்தல்‌. 

பிழைத்தல்‌ - உய்தல்‌, சீவனம்‌ பண்ணு 
தல்‌, தவறுதல்‌, பிழை செய்தல்‌, 
பிழையாதல்‌. 

பிழைபாடு - குற்றம்‌, பிழைபடுதல்‌. 

பிழைபார்த்தல்‌ - திருத்தல்‌. 

பிழைப்பித்தல்‌ - தூபரித்தல்‌, பிழைக்கச்‌ 
செய்தல்‌. 

பிழைப்பு - உயர்வு, சீவனம்‌, சீவிப்பு. 

பிழைப்பூட்டு - சவனவே து. 

பிழைப்பூட்டுதல்‌ - சவன்வேது காட்டல்‌. 

பிளகு - பிசவு. 

பிளச்சு - பிளாச்சு. 

பிளத்தல்‌ - அறுத்தல்‌, £ழ்தல்‌, போழ்‌ 
தல்‌. 

பிளப்பு - பிளத்தல்‌, வெடிப்பு. 

பிளவு - கீற்று, துண்டு, பிளப்பு, 
வெடிப்பு. 

பிளவை - விப்புருதி, வெடித்தபுண்‌. 

பிளாச்சி, பிளாச்சு - சிறுசலாகை, 
தட்டை. 

பிளிச்சி - சனக்காரம்‌. 

பிளிர்த்தல்‌ - கொப்பளித்தல்‌. 

பிளிறல்‌ - ஒலித்தல்‌, கண்டல்‌, பேசலா 
னெழுமொலி. 

பிளிறு - ஆரவாரம்‌, எழுத்திலா 
வோசைச, சேறு, பிளிறென்னெவல்‌, 
பேரொலி. 


பிளிறொலி - யானைமுதலியபிளிறு 
மொலி. 
பிள்ளுதல்‌ - போழுதுல்‌, வெடித்தல்‌. 
பிள்ளை - அன்றிற்குஞ்சு, இளமை 
யோன்‌, கரிக்குருவி, காகம்‌, கிளி, 
கீரி, குரங்காதிகோட்டில்‌ வாழ்‌ 
விலங்கின்‌ பிள்ளை, தெங்கு, கமுகு 
இவற்றின்‌ கன்று, நூகண வாய்ப்‌ 
புள்‌, பறவைக்குஞ்சு, பன்றி, புனை, 
மான்‌, முயல்‌ இவற்றின்‌ குட்டி, 
மகன்‌, மரக்கன்று, வயிரவன்‌. 
பிள்ளைகொல்லி - ஓர்‌ நோய்‌. 
பிள்ளைக்கட்டி - கருப்பக்கட்டி. 
பிள்ளைக்கவி - ஓர்‌ பிரபந்தம்‌, அஃது 
காப்பு, செங்கீரை, தால, சப்பாணி, 
முத்தம்‌, வாரானை, அம்புலி, சிறு 
பறை, சிற்றில்‌, சிறுதேர்‌ எனும்‌ 
பத்துறுப்புக்களையுங்‌ கொண்டு 
கலி விருத்தத்தான்‌ முடிவதாண்‌ 
பாற்பிள்ளைக்கவி, அவற்றுட்‌ 
கடைமூன்றுறுப்‌ பொழிய, கழங்கு, 
அம்மனை, ஊசல்‌ எனுமூன்றுறுப்‌ 
பையுங்‌ கூட்டிக்‌ கூறுவது பெண்‌ 
பாற்‌ பிள்ளைக்‌ கவி, தொன்னூல்‌ 
மொழிகளைத்‌ தெரிந்து தொடுக்‌ 
குங்கவி. 
பிள்ளைக்கற்றாழை - ஓர்‌ கற்றாழை. 
பிள்ளைக்கிணறு - உட்ணெறு. 
பிள்ளைக்கைவளை - சிறுவளையல்‌. 
பிள்ளைக்கோட்டை - அரையாப்பு. 
பிள்ளைசோமன்‌ - சிறுசோமன்‌. 
பிள்ளைத்தக்காளி - ஓர்‌ செடி. 
பிள்ளைத்தமிழ்‌ - பிள்ளைக்கவி. 
பிள்ளைத்தாய்ச்சி - கருப்பஸ்திரி, 
வாலகசூதி. 
பிள்ளைத்தேங்காய்‌ - நாற்றுத்‌ 
தேங்காய்‌. 
பிள்ளைத்தேள்‌ - ஒர்‌ தேள்‌. 
பிள்ளைப்பாட்டு - பிள்ளைக்கவி. 


பிள்ளைப்பிறை - இளம்பிறை. 


250 wipro AGG) - Z 


பின்ளைப்பூச்சி 


பிள்ளைப்பூச்சி - ஒர்‌ பூச்சி. 
பிள்ளைப்பேறு - மக்கட்பேறு. 
பிள்ளைமாயபிரபு - பெருமையிற்‌ 
சிறந்தோன்‌. 
பிள்ளைமை - பிள்ளைத்தன்மை. 
பிள்ளையாண்டான்‌ - வாலிபன்‌. 
பிள்ளையார்‌ - விநாயகன்‌. 
பிள்ளையார்சுழி - ஊமையெழுத்து. 
பிள்ளைவங்கு - டாய்மரநிற்குங்குழி. 
பிள்ளைவிழுதல்‌ - கருவழிதல்‌. 
பிற - அசைச்சொல்‌ (உம்‌) யாஞ்சில 
வரிசி வண்டினேமாகத்தான பிற 
வரிசையறிதவிற்றன்னுந்‌ தூக்கி, 
பிறவென்னேவல்‌, வேறு. 


பிறகரம்‌ - காவல்‌, சாமம்‌. 

பிறகரித்தல்‌ - காத்தல்‌, சாமங்காத்தல்‌. 

பிறகிடல்‌ - சேறல்‌, பின்றல்‌. 

பிறகு - பின்பு, பின்புறம்‌. 

பிறகுகாட்டுதல்‌ - பின்காட்டுதல்‌, 
தோற்றல்‌. 

பிறக்கணித்தல்‌ - இகழ்தல்‌, நிந்தித்தல்‌. 

பிறக்கணிப்பு - இகழ்ச்சி. 

பிறக்கம்‌ - அச்சம்‌, கடைக்கணிப்பு, 
மரக்கொம்பு. 

பிறக்கிடல்‌ - பின்றல்‌. 

பிறக்கியாதி, பிறக்கினை - புறக்கயொதி. 

பிறக்கு - 
எண்ணிய பிறக்குயுட்செலான்‌, 


அசைச்சொல்‌, (உம்‌) 


பின்‌, பின்புறம்‌, வழு. 
பிறக்குதல்‌ - உண்டாதல்‌, உற்ப 
வித்தல்‌, வெளிவால்‌. 
பிறங்கடை - மகன்‌, வழித்தோன்றல்‌. 
பிறங்கல்‌ - அரசன்‌, உயர்ச்சி, ஒலித்தல்‌, 
ஒழுக்கம்‌, ஒளிசெய்தல்‌, சிறுமலை, 
நிறைதல்‌, பெருமை, மலை, மிகுதி. 
பிறங்கியல்‌ - முதுகாடு. 
பிறங்கு-பிறங்கென்னேவல்‌, விரலிறை. 
பிறங்குதல்‌ - உயர்தல்‌, ஒலித்தல்‌, 
நிறைதல்‌, பிரகாசித்தல்‌. 


பிறதாரம்‌ - பிறர்மனை. 

பிறகிக்கினை - பிரதிக்கினை. 

பிறத்தல்‌ - பரிறக்குதல்‌. 

பிறத்தானம்‌ - புறத்தானம்‌. 

பிறத்தியுத்தாரம்‌ - மறுமொழி. 

பிறநீங்கல்‌ - புறநீங்கல்‌. 

பிறநூன்‌ முடிந்தது தானுடன்படல்‌ - பிற 
நூலின்‌ முடிந்த முடிப்பைத்‌ தானங்‌ 
தீகரித்தல்‌, அஃது யுத்திமுப்பத்‌ 
திரண்டினொன்று. 

பிறந்தகம்‌ - தாய்மனை, பரிசம்‌. 

பிறந்தகோலம்‌ - நிருவாணம்‌. 

பிறந்தநாள்‌ - பிறந்ததினம்‌. 

பிறந்தமேனி - நிருவாணம்‌. 

பிறந்தவம்‌ - பிறப்பு. 

பிறந்தாள்‌ - புறங்கால்‌. 

பிறந்தை - சுபாபம்‌, பாவம்‌, பிறப்பு. 

பிறபாஷை - அன்னியபாஷை. 

பிறப்பிடம்‌ - உறைவிடம்‌, பிறந்தவிடம்‌ 
மூலம்‌. 

பிறப்பித்தல்‌ - உண்டாக்கல்‌, சனிப்‌ 
பித்தல்‌. 

பிறப்பிலி, பிறப்பில்லான்‌ - கடவுள்‌, 
சிவன்‌. 

பிறப்பு - அச்சம்‌, உற்பத்தி, சகோதரம்‌, 
துவக்கம்‌, நெருக்கம்‌. 

பிறப்புவாசி - சென்மசுபாபம்‌, பிறப்‌ 
பிலுண்டானது. 

பிறரையந்தீர்த்தல்‌ - பிறருடைய சந்‌ 
தேகமாற்றல்‌, ௮ஃது தயாவிருத்தி 


யெட்டினொன்று. 
பிறர்‌ - அயலோர்‌, அன்னியர்‌, மறு 
பெயர்‌. 
பிறர்கருமத்திற்குடன்படல்‌ - தயா 
விருத்தியெட்டினொன்று. 


பிறர்பொருட்டனுமானம்‌ - தானனு 
மானித்ததைப்‌ பிறர்க்குரைத்தல்‌. 

பிறர்கருமம்‌ முடிக்கவிரைதல்‌ - தயா 
விருத்தியெட்டினொன்று. 


பிறித்தல்‌ 


wipro AS] - Z 251 


பிறர்க்குப்பொருள்‌ வரவையுவத்தல்‌ - 
தயாவிருத்தியெட்டினொன்று. 
பிறர்செல்வம்‌ பொறுத்தல்‌ - தயா 
விருத்தியெட்டினொன்று. 
பிறர்தம்மதமேற்கொண்டு கனைதல்‌ - 
பிறர்மதத்திற்குடன்‌ பட்டுப்‌ பின்பு 
மறுத்தல்‌, ௮ஃது ஆசிரிய மதமேழி 
னொன்று. 
பிறர்துயர்காத்தல்‌ - அறமுப்பத்தி 
ரண்டினொன்று. 
பிறர்துயர்க்கிரங்கல்‌ - தயாவிருத்தி 
யெட்டினொன்று. 
பிறர்நூற்குற்றங்காட்டல்‌ - ஆசிரிய 
மதமேழினொன்று. 
பிறர்முகம்பார்த்தல்‌ - 
விரும்பல்‌. 


பரதாரம்‌ 


பிறலாபம்‌ - பிரலாபம்‌. 

பிறவி - சகோதரம்‌, பிறப்பு. 

பிறவிக்குணம்‌ - சுபாபக்குணம்‌. 

பிறவிக்குருடன்‌ - 
பிறந்த வன்‌. 


குருடனாய்ப்‌ 


பிறவிச்சுபாபம்‌ - பிறக்கை யிலுள்ளது, 
பிறவியிலுள்ளது. 

பிறவிசாரம்‌ - பரதவுறுப்புளொன்று. 

பிறவிச்செல்வம்‌ - பிறந்ததா டொட்ட 
செல்வம்‌. 

பிறவிடுதி - புறவிடுதி. 

பிறவித்துயர்‌ - சகோதர நிரியாண 
துக்கம்‌, பிறப்பிலுண்டாம்வருத்தம்‌. 

பிறவித்துவந்தம்‌, பிறவித்தொந்தம்‌ - 
பிறப்புத்தோறுந்‌ தொடரும்‌ 
வினை, பிறவித்தொடர்பு. 

பிறவிநோக்கல்‌, பிறவிநோக்குதல்‌ - 
பிறக்கத்‌ தொடங்கல்‌. 

பிறவிநோய்‌ - சென்மதுக்கம்‌, பிறப்‌ 
பிலேயுண்டானவியாதி. 

பிறவிப்பயன்‌ - சனனபலன்‌. 

பிறவிமயக்கு - உற்பத்திமயக்கு. 

பிறவியாரதம்‌ - புலான்மறுப்பு. 


பிறவினை - காமம்‌, பாவம்‌, பிறகருத்‌ 
தாவின்‌ புடை யெயர்ச்சியாய்த்‌ 
தொழிற்‌ படுஞ்சொல்‌. 

பிறழ்ச்சி, பிறழ்தல்‌, பிறழ்வு - ஒளி 
செய்தல்‌, சொல்லல்‌, திரும்புதல்‌, 
நடுக்கம்‌, வெறுப்பு, வேறாதல்‌. 

பிறனில்‌ - பிறன்மனை. 

பிறன்‌ - அயலவன்‌, அன்னியன்‌, 
மற்றவன்‌. 

பிறன்கோட்கூறல்‌ - தன்னூலிற்‌ டிறனது 
கோட்பாட்டைச்‌ சொல்லுதல்‌, 
அஃது யுத்தி முப்பத்திரண்டி 
னொன்று. 

பிறன்மனை - பிறத்தியான்‌ மனைவி. 

பிறாக்காண்டம்‌ - சரகாண்ட பாஷா 
ணம்‌. 

பிறாண்டுதல்‌ - வறுகுதல்‌. 

பிறிதல்‌ - நீங்குதல்‌, பங்குபடுதல்‌, 
வேறுபடல்‌. 

பிறிதாராய்ச்சியணி - ஓரலங்காரம்‌, 
அஃது 
திருப்பக்‌ காரியம்‌ பிறத்தலைச்‌ 


உலகறிகாரணமில்லா 


சொல்லுதல்‌. 

பிறிதி - பிரதி. 

பிறிதிக்கினை - பிரதிக்கனை. 

பிறிதினவிற்சி - பரியாயவலங்காரம்‌. 

பிறிதின்கிழமை - தன்னோடொற்று 
மையில்லது. 

பிறிது - வேறு. 

பிறிதுபடுபாட்டு - பிறைக்கவியி 
னொன்று, அஃது ஒரு செய்யுளை 
யே தொடையுமடியும்‌ வேறுபடுத்‌ 
துரைப்பச்‌ சொல்லும்‌ பொருளும்‌ 
வேறுபடாது வேறோர்‌ செய்யு 
ளாய்‌ முடிவது. 

பிறிதொடுபடான்றன்‌ மதங்கொளல்‌ - 
பிறர்மதத்திற்‌ குடன்படானா 
கித்தன்‌ மதத்தைக்‌ கொளல்‌, அஃது 
ஆசிரியமதமேழினொன்று. 

பிறித்தல்‌ - பங்குபடுத்தல்‌, வேறுபடுத்‌ 
தல்‌. 


252 wipro AGG) - Z 


பிறிப்பு 


பிறிப்பு - பிரிப்பு. 

பிறியம்‌ - பிரியம்‌. 

பிறியாவிடை - பிரியாவிடை. 

பிறிவினை - பிரிவினை. 

பிறிவு - பிரிவு. 

பிறீதி - பிரீதி. 

பிறை - வாலசந்திரன்‌. 

பிறைக்கொழுந்து - இளம்பிறை. 

பிறைக்கோடு - பிறைநுதி. 

பிறைசூடி - சிவன்‌. 

பிறைச்சிந்தாக்கு - கழுத்தணியி 
னொன்று. 

பிறைதொழல்‌ - புதுப்பிறை வணங்கு 
தல்‌, அஃது அகப்‌ பொருட்டுறை 
யினொன்று. 

பிறைமலர்‌ - அகத்தி. 

பிறைமுகாத்திரம்‌ - பிறைமுக அம்பு. 

பிறைவடிவு - வில்வளைவு. 

பிற்கழித்தல்‌ - பின்வாங்குதல்‌. 

பிற்கூறு - பிற்பகுதி. 

பிற்கொழுங்கோல்‌ - உத்திரட்டாதி. 

பிற்சாமம்‌ - நான்காஞ்சாமம்‌. 

பிற்பக்கம்‌ - அபரபட் சம்‌. 

பிற்படுதல்‌ - பின்போதல்‌. 

பிற்படை - பின்னணி. 

பிற்பாடு - பிறகு. 

பிற்றல்‌ - பித்தல்‌, பின்றுதல்‌. 

பிற்றி - பிந்திப்போனது. 

பிற்றை - பின்னைநாள்‌. 

பினற்றல்‌, பினற்றுதல்‌ - பிதற்றுதல்‌. 

பினாகபாணி - சிவன்‌. 

பினாகம்‌ - சவன்வில்‌, திரிசூலம்‌, 
மணி மாலை, மண்மாரி, சிவன்‌ 
சூலம்‌, சூலம்‌, தம்பனம்‌. 

பினாகி - ஓரிருடி, ஓருருத்திரன்‌, 
சிவன்‌, பெண்ணையாறு. 


பினாகிநதி, பினாகினி - பெண்ணை 
யாறு. 


பினைச்சல்‌ - பினைதல்‌. 

பினைததல்‌ - பிசைதல்‌. 

பினைவு - பினைதல்‌. 

பின்‌ - ஏழனுருபு (உம்‌) காதலி பின்‌ 
சென்றதம்மகடை, காரணம்‌, பின்‌ 
னென்னேவல்‌, பெருமை, வழி. 

பின்கட்டு - பின்பக்கத்திற்கட்டு, 
வீட்டின்பிற்புறம்‌. 

பின்காட்டுதல்‌ - தோற்றோடுதல்‌. 

பின்குடுமி - பின்‌சிகை. 

பின்கொடுத்தல்‌ - பிறடைல்‌. 

பின்கொண்டை - பின்குடுமி. 

பின்கொம்பு - பல்லக்கின்‌ பின்புறத்‌ 
துக்கொம்பு. 

பின்கோக்கி - ஆபரணக்கடைப்‌ 
புணர்வு. 

பின்சந்ததி - பின்னடியார்‌. 

பின்சந்து - பின்னாரி. 

பின்சரிவு - பின்னேரம்‌. 

பின்சிகை - பஞ்சசிகையினொன்று, 
அஃது பிடர்மயிர்முடி. 

பின்செல்லல்‌ - தொடர்ந்து போதல்‌, 
மன்றாடுதல்‌. 

பின்தட்டு - தோணியிற்‌ பிற்பக்கம்‌ 
பின்னந்தண்டு. 

பின்பத்தி - பின்வரிசை. 

பின்பற்றல்‌, பின்பற்றுதல்‌ - ஒருவர்‌ 
செய்தது போலச்‌ செய்தல்‌, கழ 
மைந்து நடத்தல்‌, பின்போதல்‌. 

பின்பனி - ஆறுபருவத்தொன்று, 
அஃது மாசிபங்குனி. 

பின்பனியுரிமை - உலவைக்காற்று 
வீசலும்‌ பலபுறவினமுங்கானங்‌ 
கோழி 
மிலவும்‌ பூத்தலும்‌ போந்து பனை 
யிவை பழுத்தலும்‌ பருத்தி வெண்‌ 
சுளை வெடித்தலுமாகும்‌. 


மகிழ்தலுங்‌ கோங்கு 


பின்பிறந்தாள்‌ - தங்கை. 
பின்பிறந்தோன்‌ - தம்பி. 


பின்னவியவகலிதம்‌ 


wipro ASA] - Z 253 


பின்பு - ரின்‌. 

பின்புறணி - ஒருவனை முன்னிலை 
யிற்‌ புகழ்ந்து இல்லாவுளி யிகழ்தல்‌. 

பின்புறம்‌ - பின்பக்கம்‌. 

பின்போகுதல்‌ - பின்செல்லுதல்‌. 

பின்போடுதல்‌ - நாட்கடத்துதல்‌. 

பின்மாரி - மார்கழிதை மாதங்களின்‌ 
மழை. 

பின்முடுகு வெண்பா - பின்னிரண்டடி 
முடுக்காவருது. 

பின்முரண்்‌ - இரண்டாஞ்சீரும்‌ 
இறுதிச்சீரும்‌ முரணிவருவது. 

பின்மோனை - இரண்டாஞ சர்க்‌ 
கண்ணு மிறுதிச்‌ சீர்க்கண்ணு 
மோனை வருவது. 

பின்வரிசை - பின்பகுதி. 

பின்வருநிலை - ஒரலங்காரம்‌, அஃது 
முன்வாக்கியத்தில்‌ வந்த சொல்‌ 
லேனும்‌ பொருளேனுஞ்‌ சொல்‌ 
லும்‌ பொருளுமேனும்‌ பின்வாக்‌ 
கியத்திலும்‌ வருதல்‌. 

பின்வருவிளக்கணி - ஒரலங்காரம்‌, 
அஃது முன்வாக்கியத்து வந்த 
விளக்கச்‌ சொல்லேனும்‌ பொரு 
ளேனுஞ்‌ சொல்லும்‌ பொருளு 
மேனும்‌ பின்‌ வாக்கியத்துள்ளும்‌ 
வருதல்‌. 

பின்வாங்கல்‌ - தோற்றல்‌, பிற்கழித்தல்‌. 

பின்வைத்தல்‌-பின்போடுதல்‌, பின்னடி. 
யாருக்கு வைத்தல்‌. 

பின்றல்‌, பின்றுதல்‌ - பிறகிடல்‌. 

பின்றனை - பின்னங்கால்‌ பிணைக்குங்‌ 
கயிறு, பின்னங்காற்பிணைப்பு. 

பின்றை - பின்னைநாள்‌. 

பின்றொடரி - ஒர்செடி. 

பின்றொடர்தல்‌ - பின்செல்லல்‌. 

பின்றோன்றல்‌ - தம்பி. 

பின்னகம்‌ - பேதம்‌, மயிர்முடி. 

பின்னகனம்‌ - கீழ்வாயிலக்கத்தைச்‌ 
சமமாகிய அவ்விலக்கத்தாற்றாக்கி 


வந்த இலக்கத்தை மறு முறையும்‌ 
பெருக்கல்‌. 

பின்னகன்‌ - பேதி. 

பின்னகுணனம்‌ - கழ்வாயிலக்கத்தைப்‌ 
பெருக்கல்‌. 

பின்னங்கால்‌ - பின்கால்‌. 

பின்னசங்கலிதம்‌ - கழ்வாய்க்‌ கூட்டல்‌. 

பின்னசத்தி - பங்கப்படத்தக்கது. 

பின்னடி - கடை ச, பிற்சந்ததி, வரு 
காலம்‌. 

பின்னடியார்‌ - பின்சந்ததியார்‌. 

பின்னடைப்பன்‌ - பசுநோயி னொன்று. 

பின்னணி - பிற்படை. 

பின்னணியம்‌ - தோணியிற்பிற்புறம்‌, 
பிற்படை. 

பின்னதுநிறுத்தல்‌ - யுத்திமுப்பத்தி 
ரண்டினொன்று, அஃது ஒரு 
பொருட்குக்‌ கருவியாய்‌ முன்‌ 
வைத்தற்குரியதை முன்‌ வைத்தற்‌ 
கிடம்பெறாதாயின்‌ அப்பொரு 
ளின்‌ பின்னே அதனை வைத்தல்‌. 

பின்னந்தண்டு -பின்காற்சப்பு. 

பின்னந்தலை - பிடர்‌. 

பின்னந்தொடை - பின்றொடை.. 

பின்னபேதகம்‌, பின்னபேதம்‌ - விரோதம்‌. 

பின்னம்‌ - கழிவு, தடை, தவறு, பங்கு, 
பராகம்‌, பழுது, பிணக்கு, வேற்‌ 
றுமை, பிழைத்தல்‌, பிளத்தல்‌. 

பின்னரை - பின்பாதி. 

பின்னர்‌ - சூத்திரர்‌, பிறகு. 

பின்னல்‌ - சடை, சிக்கு, பிசகு, பின்னப்‌ 
பட்டது, பின்னுதல்‌. 

பின்னவருக்கம்‌ - கீழ்வாயிலக்‌ 
கத்தைச்‌ சமமாகியவவ்விலக்கத்‌ 
தாற்‌ பெருக்கல்‌. 

பின்னவர்‌ - சூத்திரர்‌. 

பின்னவன்‌ - தம்பி. 

பின்னவியவகலிதம்‌ - கழ்வாய்க்கழிவு 


கணக்கு. 


254 wipro AGG) - Z 


பின்னவையகத்திணை 


பின்னவையகத்திணை - பின்வருவதைக்‌ 
காட்டல்‌, (உம்‌) பகைபாவ மச்சம்‌ 
பழியென நான்குமிக வாவா 
மில்லிறப்பான்‌ கண்‌. 

பின்னளபெடை - இரண்டாஞ்சீரு 
மிறுதிச்‌ சருமளபெடுத்து வருவது. 

பின்னறுவிடை - வீடுகாலிவிளைவு. 

பின்னற்காரன்‌ - பின்னல்‌ வேலை 
செய்பவன்‌. 

பின்னனை - சிறியதாய்‌. 

பின்னாரி - முதுகின்கீழ்ப்புறம்‌. 

பின்னால்‌ - பின்பு. 

பின்னிடல்‌, பின்னிடுதல்‌ - அதைத்தல்‌, 
தோற்றல்‌, பின்னேபோதல்‌. 

பின்னிடைதல்‌ - பின்னிடுதல்‌. 

பின்னிதம்‌ - பேதம்‌. 

பின்னியாசம்‌ - பெருங்காயம்‌. 

பின்னியைபு - முதற்சீர்க்கண்ணு 
மீற்றயற்‌ 
வருவது. 

பின்னிரக்கம்‌ - பிற்றயவு. 

பின்னிருட்டு - பின்னிராவிருள்‌. 

பின்னிரை - பின்வரிசை. 


சர்க்கண்ணுமியைபு 


பின்னிலவு - அபரபக்கம்‌. 
பின்னிழுக்கு - பின்வருங்குறை. 
பின்னிளவல்‌ - தம்பி. 

பின்னிற்றல்‌ - பிறகடல்‌, மறுத்தல்‌. 
பின்னுதல்‌ - தெற்றல்‌. 

பின்னும்‌ - மேலும்‌. 

பின்னேரம்‌ - சாயங்காலம்‌. 
பின்னெதுகை - இரண்டாஞ்சீர்க்‌ 


கண்ணுமிறுதிச்‌ 
மெதுகை வருவது. 


சர்க்கண்ணு 


பின்னை - இலக்குமி, இளையவள்‌, 
இளையவன்‌, பின்பு, பின்னை 
நாள்‌. 

பின்னைகேள்வன்‌ - திருமால்‌. 


பின்னைநாள்‌ - பின்னாள்‌, மறுநாள்‌. 


பின்னோக்கு - பிற்பார்வை. 
பின்னோர்‌ - சூத்திரர்‌. 
பின்னோன்‌ - தம்பி. 


§ 


பீ - அச்சம்‌, ஒரெழுத்து, மலம்‌. 

பீக்கருவேல்‌ - ஓர்‌ மரம்‌. 

பீக்கலாட்டம்‌ - பித்தலாட்டம்‌. 

பீக்கிலாத்தி - சங்கங்குப்பி. 

பீங்கான்‌ - ஓர்‌ பாண்டம்‌. 

பீசகம்‌ - யானைவிரல்‌. 

பீசதீட்சை - ஒர்‌ தீட்சை. 

பீசநியாயம்‌ - மூலநியாயம்‌, வெளிப்‌ 
படாதது. 

பீசம்‌ - ஆண்குறி, சுக்லெம்‌, தாடி, 
தாமரைப்பூச்சுருள்‌, மூலம்‌, விதை. 

பீசாங்குரநியாயம்‌ - காரணகாரிய 
மிதுவதுவென முற்பிற்பாடு வரை 
யறுக்கப்படாவழக்கு. 

பீசாட்சரம்‌ - விந்து. 

பீசி - பீசத்தையுடைய து. 

பீச்சல்‌ - கழிச்சல்‌. 

பீச்சாக்கத்தி, பீச்சாங்கத்தி - பூச்சார்த்தி. 

பீச்சாங்குழல்‌ - மலசலம்‌ வாங்கும்‌ ஓர்‌ 
சூத்திரக்குழல்‌. 

பீச்சாங்கொள்ளி - அச்சமுடையோன்‌. 

பீச்சுவிளாத்தி - ஓர்மரம்‌. 

பீச்சைக்கால்‌ - இடக்கால்‌. 

பீச்சைக்கை - இடக்கை. 

பீடகேலி - வேசி. 

பீடணம்‌, பீஷணம்‌ - அச்சம்‌. 

பீடம்‌ - அசனம்‌, குதம்‌, சிங்காதனம்‌, 
தருப்பைப்பாய்‌. 

பீடரம்‌ - தேவாலயம்‌. 

பீடனம்‌ - பீடை. 

பீடாபஞ்சனம்‌ - ஐவகைப்பீடை. 


பீடாபயம்‌ - பீடையினால்‌ வரும்பயம்‌. 


பீரு wipro அகராதி - 2 255 


பீடார்த்தம்‌ - அவத்தை. 

பீடிகை - அணிகலச்செப்பு, அசனம்‌, 
கடைவீதி, பூந்தட்டு, முகவுரை, 
முனிவரிருக்குமிடம்‌. 

பீடித்தல்‌ - இரங்கல்‌, துன்புறுதல்‌, 
அன்புறுத்தல்‌. 

பீடிப்பு - உருக்கம்‌, துன்பம்‌. 

பீடு - பெருமை, வலி. 

பீடை - உருக்கம்‌, துன்பம்‌, பாழாதல்‌, 
முடிமாலை. 

பீடைகழித்தல்‌ - துன்பநிவாரணஞ்‌ 
செய்தல்‌, மார்கழி மாதத்திற்‌ 
செய்யுமோர்‌ சடங்கு. 


பீடைமாதம்‌ - மார்கழிமாதம்‌. 

பீட்டகம்‌ - உத்தியோகம்‌, தொழில்‌. 

பீட்டன்‌ - பாட்டன்‌. 

பீட்டி - பாட்டி. 

பீட்டை - இளங்கதிர்‌, இளஞ்கூல்‌. 

பீதகதலி - செவ்வாழை. 

பீதகந்தம்‌ - பன்றி. 

பீதகம்‌ - அரிதாரம்‌, இருவேலி, சாந்து, 
தேன்‌, பித்தளை, பொன்னிறம்‌, 
மஞ்சள்‌. 

பீதகன்‌ - வியாழன்‌. 

பீதகாட்டம்‌ - செஞ்சந்தனக்கட்டை. 

பீதகாரகம்‌ - வேங்கைமரம்‌. 

பீதகாவேரம்‌ - பித்தளை, மஞ்சள்‌. 

பீதசாரம்‌, பீதசாலம்‌ - சந்தனம்‌, 
வேங்கைமரம்‌. 

பீதசாரி - சந்தனம்‌. 

பீததுண்டம்‌ - பொன்வாய்ப்புள்‌. 

பீததுத்தை - இளங்கற்றா. 

பீதம்‌ - அச்சம்‌, அரிதாரம்‌, குடித்தல்‌, 
சந்தனம்‌, சிவப்பு, நால்வகைச்‌ 
சாந்தினொன்று, நீர்‌, 


பருமை, யொன்‌, பொன்னிறம்‌, 


நேரம்‌, 


மஞ்சள்‌. 
பீதயூதி - செம்மல்லிகை. 


பீதராகம்‌ -தாமரைநூல்‌, பொன்மை. 


பீதராசாவருத்தம்‌ - ஓர்கல்‌. 

பீதரோசனை - ஓர்மருந்து. 

பீதலகம்‌, பீதலம்‌, பீதனேகம்‌ - பித்தளை. 

பீதன்‌ - அச்சமுள்ளோன்‌, சூரியன்‌, தீ. 

பீதாம்பரம்‌ - கனகவத்திரம்‌. 

பீதாம்பரன்‌ - திருமால்‌. 

பீதி - அச்சம்‌, குடிப்பு, மதுக்கடை. 

பீதிகை - செம்மல்லிகை, பொன்மை 
மஞ்சணிறம்‌. 

பீது - சூரியன்‌, த, யானைகட்குத்‌ 
தலையானை. 

பீதை - பொன்னிறப்பூவுள்‌ மரு 
தோன்றிமரம்‌, மஞ்சள்‌. 

பீத்தல்‌ - பீற்றல்‌. 

பீத்தை - நாடா. 

பீநாறி - பெருமரம்‌. 

பீநாறிச்சங்கு - ஓர்செடி. 

பீப்பாக்கு - நுங்குப்பாக்கு. 

பீமசாசனம்‌ - பெருங்கொலை. 

பீமசாசனம்‌ - நமன்‌. 

பீமநாதம்‌ - சிங்கம்‌, பேரொலி. 

பீமபீசம்‌ - அண்ட நோயிலனொன்று. 

பீமம்‌ - அச்சம்‌, பருமை. 

பீமரதி - பிறந்த எழுபத்தேழாமாண்டி 
னேழாமாதத்தேழாமிரவு. 

பீமரம்‌ - யுத்தம்‌. 

பீமரன்‌ - யுத்தவீரன்‌. 

பீமன்‌ - உருத்திரன்‌. 

பீயாக்குதல்‌ - கெடுத்தல்‌. 

பீயூசம்‌ - அமுதம்‌, இளங்கற்றிப்பால்‌. 

பீரம்‌ - பலம்‌, பீர்க்கு, பூுவரசமரம்‌, 
வாகைமரம்‌, வீரம்‌. 

பீராய்தல்‌ - வீராய்தல்‌. 

பீரிடுதல்‌ - கம்பிபோலப்பாய்தல்‌, 
நுட்பமாயாராய்தல்‌. 

பீரிறங்கல்‌ - பீரோடல்‌. 

பீரு - அச்சமுள்ளோன்‌, புருவம்‌, 
புலிவெள்ளாடு. 


256 wipro AGG) - Z 


பீருகம்‌ 


பீருகம்‌ - ஆந்தை, கரடி, காடு. 

பீருகன்‌ - அச்சமுடையோன்‌. 

பீருரந்திரம்‌ - அடுப்பு, சூளை. 

பீரோடல்‌, பீரோடுதல்‌ - இரத்த 
முதலியவிசைத்துப்பாய்தல்‌. 

பீர்‌ - அச்சத்தான்‌ வேறுபட்டநிறம்‌, 
அச்சம்‌, ஒலிக்குறிப்பு, பசலை, 
பீர்க்கு, முலைப்பால்‌. 

பீர்க்கு - ஓர்‌ கொடி. 

பீர்ச்சாங்குழல்‌ - பீச்சாங்குழல்‌. 

பீர்ச்சுதல்‌ - மலங்கழித்தல்‌. 

பீர்விழுதல்‌ - பீரிடுதல்‌. 

பீலகம்‌ - ஒரெறும்பு. 

பீலி - அலவட்டம்‌, ஓட்‌ ச்ச்ட்டு, 

பத்தல்‌, 

பொது, பனங்கிழங்கினுட்‌ குருத்து, 

பெருஞ்சவளம்‌, பொன்‌, மதில்‌, 


சிறுசின்னம்‌, 


பறைப்‌ 


மயில்‌, மயிற்றோகை, மாதர்‌ காலணி 
யினொன்று, வாச்சியம்‌, விசிறி. 

பீலிக்கண்‌ - மயிற்றோகைக்கண்‌. 

பீலிக்குஞ்சம்‌ - மயிற்றோகையீச்‌ 
சோப்பி. 

பீலிக்குடை - மயிற்றோகைக்குடை. 

பீலிக்கொட்டு - நீரிறைக்கும்பத்தல்‌. 

பீலித்தண்டு - பிண்டி பாலம்‌. 

பீலிப்பட்டை - பயிர்க்குநீரிறைக்கும்‌ 
பூட்டை. 

பீலு - அச்சமுடையேோன்‌, அச்சம்‌, 
அணு, அம்பு, உள்ளங்கை, ஓர்‌ 
மரம்‌, செந்து, பூ, யானை. 

பீலுகம்‌ - கரடி. 

பீலுகன்‌ - அச்சமுள்ளோன்‌. 

பீலுவாதம்‌ - பைபீலவாதம்‌. 

பீலுவாதி - பைபீலவாதி. 

பீவரம்‌ - கொழுப்பு. 

பீவை - நீர்‌. 

பீழித்தல்‌ - வருந்தல்‌. 

பீழை - துன்பம்‌. 


பீளல்‌ - பெண்குறி. 

பீளை - கண்ணமழுக்கு. 

பீளைசாறி - ஒர்பூடு. 

பீளைசாறுதல்‌ - கண்ணமுக்குப்‌ புறப்‌ 
படல்‌. 

பீள்‌ - கருப்பம்‌, பயிரிளங்கதிர்‌. 

பீறல்‌ - கழிதல்‌, கிழித்தல்‌, கழியல்‌. 

பீறு - கிழிவு, சூறு, பீறென்னேவல்‌. 

பீறுகை - பீறுந்தன்மை. 

பீறுதல்‌ - கழிதல்‌, கழித்தல்‌, £றுதல்‌. 

பீற்றல்‌ - கிழியல்‌. 

பீனசக்குறட்டை - ஒர்பூடு. 

பீனசம்‌ - ஒர்வியாதி. 

பீனம்‌ - பருமை, பாசி, வதக்கம்‌. 


பீனிசம்‌ - பீனசம்‌. 


1] 

புகடு - அடுப்பின்பின்பக்கம்‌. 

புகட்டல்‌, புகட்டுதல்‌ - உட்புகுதல்‌, 
உட்புகுத்தல்‌, பருகச்செய்தல்‌. 

புகர்‌ - கபிலநிறம்‌, குற்றம்‌, சுக்கின்‌, 
நிறம்‌, பொறி. 

புகர்முகம்‌ - யானை. 

புகர்வு - சோறு. 

புகலல்‌ - புகலுதல்‌. 

புகலி - சீகாழி. 

புகலிடம்‌ - ஊர்‌, தஞ்சம்‌, பட்டினம்‌. 

புகலுதல்‌ - சொல்லல்‌. 

புகலூர்‌ - புகலி. 

புகல்‌ - உடல்‌, குதிர்‌, சொல்‌, தஞ்சம்‌, 
புகலென்னேவல்‌, வெற்றி. 

புகல்தல்‌ - சொல்லல்‌. 

புகழாப்புகழ்ச்சி - ஓரலங்காரம்‌, அஃது 
இகழ்தல்போற்‌ புகழ்தல்‌. 

புகழாளன்‌ - கர்த்தியுடையோன்‌. 

புகழுவமை - உவமையைப்‌ புகழ்ந்துவ 
மிப்பது, (உம்‌) சிவன்சடையிற்றங்‌ 
கும்‌ பிறையேநின்னுதற்கொப்பு. 


புக்கம்‌ 


wipro qT] - Z 257 


புகழ்‌ - கீர்த்தி, புகழென்னேவல்‌. 

புகழ்கூறல்‌ - ர்த்தியெடுத்துச்‌ 
சொல்லல்‌, இஃது மும்மொழியி 
னொன்று. 

புகழ்ச்சி - கத்தி, அடி. 

புகழ்ச்சிமாலை - ஓர்பிரபந்தம்‌, அஃது 
அகவலடியுங்‌ கலியடியும்‌ வந்து 
மயங்கியவஞ்சிப்‌ பாவான்‌ மாதரது 
சீர்மையைக்கூறுவ து. 

புகழ்தல்‌ - துதித்தல்‌, பாராட்டுதல்‌, 
இஃது புண்ணியமொன்‌ பதி 
னொன்று. 

புகழ்நிலை - ஓரலங்காரம்‌. 

புகழ்ந்தோதல்‌ - புகழ்தல்‌. 

புகழ்பொருளுவமையணி - இதரே 
தரவுபமாலங்காரம்‌, அஃது முன்‌ 
னதிலுப மானமாகச்‌ சொன்ன 
தைப்‌ பின்னதிலுபமேயமாக்கி 
யும்‌ உபமேயமாகச்‌ சொன்னதை 
யுபமான மாக்கியுஞ்சொல்லுதல்‌. 

புகழ்பொருள்‌ - வன்னிக்கப்படுவ து. 

புகழ்வீசுசந்திரன்‌ - பச்சைக்‌ கருப்பூரம்‌. 

புகழ்வு - புகழ்ச்சி. 

புகழ்வோர்‌ - கீர்த்தயுடையோர்‌, 
துகிப்போர்‌. 

புகறல்‌ - குறித்தல்‌, சொல்லல்‌. 

புகார்‌ - கழிமுகம்‌, காவிரிப்‌ பூம்பட்‌ 
டினம்‌, முகில்‌. 

புகீர்புகீரெனல்‌ - ஈரடுக்கொலிக் குறிப்பு. 

புகுடி - கழி, புருவம்‌, வாயில்‌. 

புகுதல்‌ - உட்செல்லுதல்‌, சம்பவித்தல்‌. 

புகுதி - சம்பவிப்பு, நுழைவாயில்‌, புகு 
வென்னேவல்‌, போய்ச்‌ சேர்தல்‌. 

புகுத்தல்‌, புகுத்துதல்‌ - உட்செலுத்தல்‌, 
போகவிடல்‌. 

புகுபுகெனல்‌ - ஈரடுக்கொலிக்குறிப்பு 
பனிமுதலியசொரிதற்குறிப்பு. 

புகை - தூமம்‌, இஃது தென்‌ கீழ்த்‌ 
திசைப்‌ பாலன்குறி, புகையென்‌ 
னேவல்‌, யோசனைதூரம்‌. 


புகைகட்டுதல்‌ - புகையூட்டுதல்‌. 

புகைகாட்டுதல்‌ - தரபங்காட்டுதல்‌, 
புகையூட்டுதெல்‌. 

புகைக்கப்பல்‌ - புகையின்‌ பலத்தா 
லோடுங்கப்பல்‌. 

புகைக்காடு - வேகமுதலிய வற்றின்‌ 
மிகுதிக்குறிப்பு. 

புகைக்குண்டு - நச்சுப்புகை புகைக்‌ 
குங்குகுண்டு. 

புகைச்சல்‌ - இருள்‌, கண்மங்கலா 
யிருத்தல்‌, தீய்ந்துபுகைதல்‌, பயிர்‌ 
தீய்தல்‌, புகையெழும்புதல்‌, பொறா 
மை, வயிற்றெரிவு. 

புகைச்சூமுதல்‌, புகைச்சூழ்தல்‌ - புகைப்‌ 
பிடித்தல்‌. 

புகைதல்‌ - எரிச்சற்படல்‌, எரிதல்‌, 
சினக்குறிப்பு, பயிர்தீதல்‌, புகை 
யெழல்‌. 

புகைத்தல்‌ - சனக்குறிப்பு, புகையச்‌ 
செய்தல்‌. 

புகைநாற்றம்‌ - புகைமணம்‌. 

புகைநிற்காரணம்‌ - எவட்சாரம்‌. 

புகைப்படலம்‌ - புகைச்செறிவு. 

புகைப்பித்தல்‌ - புகையச்செய்தல்‌. 

புகைப்பு - புகைத்தல்‌. 

புகைப்போடுதல்‌ - புகையிடல்‌. 

புகைமடக்கி - வெண்காரம்‌. 

புகைமணம்‌ - புகைநாூற்றம்‌. 

புகையாற்றி - ஒட்டறை. 

புகையிலை - ஒர்செடி. 

புகையுறை - ஒட்டறை. 

புகையூட்டுதல்‌ - புகைபிடிப்பித்தல்‌. 

புகையூதுதல்‌ - புகையூட்டுதல்‌. 

புகையூறல்‌ - புகைப்பற்று, புகைப்‌ 
பற்றுதல்‌. 

புகைவு -எரிச்சல்‌,புகைச்சல்‌, புகைதல்‌. 

புக்கசன்‌ - சண்டாளன்‌. 


புக்கம்‌ - உதயம்‌. 


258 wipro AGA) - Z 


புக்கல்‌ 


புக்கல்‌ - புகுதல்‌. 

புக்கனம்‌ - குலைத்தல்‌. 

புக்காரம்‌ - உக்காரம்‌. 

புக்கி - பிராயமரம்‌. 

புக்கில்‌ - உடல்‌, வீடி. 

புக்குப்புக்கெனல்‌ - புருபுகெனல்‌. 

புக்கை - புற்கை. 

புங்கம்‌ - அம்பு, அம்புக்குதை, உயர்ச்சி, 
குவியல்‌, சீலை. 

புங்கலம்‌ - ஆத்துமா. 

புங்கவம்‌ - எருது. 

புங்கவர்‌ - கடவுளர்‌. 

புங்கவன்‌ - கடவுள்‌, குரு, புத்தன்‌, 
மூர்த்தபாஷாணம்‌. 

புங்கவி - தெய்வப்பெண்‌, பார்ப்பதி. 

புங்கவிருகம்‌ - பும்விருகம்‌. 

புங்காபுரி - அம்புகட்டுங்கயிறு. 

புங்சவனம்‌ - புஞ்சவனம்‌. 

புங்சின்னம்‌ - புஞ்சின்னம்‌. 

புசபலம்‌ - புயவலி. 

புசம்‌ - எருவரட்டி, தயிராடை, பதர்‌, 
பாக்கியம்‌, புயம்‌. 

புசல்‌ - குச்சுமட்டை, பெருங்காற்று. 

புசாகோடி - ஏறுமிறங்குமிராசி. 

புசாபலம்‌ - புசாகோடிகளைந்தபின்‌ 
மிஞ்சினதொகை. 

புசி - த, புசியென்னனேவல்‌. 

புசிகரணம்‌ - புசித்தல்‌, போசன 
பதார்த்தம்‌. 

புசிதம்‌ - பூசை. 

புசித்தல்‌ - உண்டல்‌. 

புசிப்பன - உண்டற்குரியன. 

புசிப்பாளி - அனுபோக. 

புசிப்பு- அனுடவிப்பு, புசித்தல்‌, இஃது 
மாயையாக்கை பதினெண்‌ குற்றத்‌ 
தொன்று, போசனப்‌ பொருள்‌. 


புசியம்‌ - தைமாதம்‌. 


புசை - முதலா மிரண்டா மூன்றாம்‌ 
ஏழாம்‌ எட்டாமொன்பதாமி 
ராசி. 

புச்சபீதலம்‌ - பின்பக்கம்‌. 

புச்சம்‌ - தேள்‌, மயிற்றோகை, வால்‌. 

புஞ்சம்‌ - குவியல்‌, திரட்‌ சி, நூற்குஞ்சம்‌. 

புஞ்சவி - வேசி. 

புஞ்சவனம்‌ - கருப்பங்கொண்ட 
மூனறாந்திங்கள்‌ செய்யுமோர்‌ 
கருமம்‌, மூன்றாமாதக்கருப்பம்‌. 

புஞ்சானம்‌ - புசித்தல்‌. 

புஞ்சித்துவம்‌ - சுக்கிலம்‌. 

புஞ்சின்னம்‌ - ஆண்குறி. 

புடகம்‌ - இலைக்கலம்‌, தாமரை. 

புடகிரீபம்‌ - கழுத்து, சாடி. 

புடகினி - தூமரைப்பூங்கொத்து. 

புடபாகம்‌ - சமித்தல்‌, சமைத்தல்‌. 

புடபேதம்‌ - ஆற்றுவளைவு, நகரம்‌. 

புடபேதனம்‌ - பட்டினம்‌. 

புடமிடுதல்‌ - பொன்முதலியவற்றைத்‌ 
தூய்மைசெய்தல்‌. 

புடம்‌ - இடம்‌, இலைக்கலம்‌, எண்ண 
லிற்சுத்தம்‌, கண்ணிமை, குடை 
வானது, கெளபீனம்‌, சுத்தம்‌, செம்‌ 
முதல்‌, புறம்‌, 
முதலானவற்றினறவைப்பு, மருந்து 
சுத்தி, மூடி. 

புடம்வைத்தல்‌ - புடமிடுதல்‌. 

புடலித்தல்‌ - திரண்டு துதல்‌. 

புடலிப்பு - திரட்‌ சி. 

புடல்‌ - புடோல்‌. 

புடவி - பூமி. 


புடவை - சீலை. 


படம்‌, யபொன்‌ 


புடனம்‌ - பிளத்தல்‌. 
புடிகை - ஏலம்‌. 
புடிதம்‌ - கரமுட்டி. 


புடை - அடிப்பு, இடம்‌, திரட்‌௫௪, 
பக்கம்‌, பாழி, புடையென்னேவல்‌, 


போர்‌, மொத்தி. 


புட்படுத்தல்‌ 


wipro ASA] - Z 259 


புடைகொள்ளல்‌ - புடைத்தல்‌. 

புடைக்கருத்து - ஒருசார்தோற்றும்‌ 
பொருள்‌. 

புடைத்தல்‌ - அடித்தல்‌, குட்டுதல்‌, 
குத்தல்‌, சுளகுமுதலியவற்றாற்‌ 
கொழித்தல்‌, பறவை சிறகடித்தல்‌, 
நீந்துதல்‌, வீங்குதல்‌. 

புடைநூல்‌ - சார்புநூல்‌. 

புடைபெயர்ச்சி - பக்கத்திற்போக்கு 
வரவுசெய்தல்‌, பக்கத்திற்‌ றிரும்‌ 
பல்‌, மாறிக்காரிய பக்கத்திற்றிரும்‌ 
பல்‌. 

புடைபெயர்ச்சித்தொழிற்பெயர்‌ - 
மாறிக்காரியப்படும்வினைப்பெயர்‌. 

புடைபெயர்ச்சிவினை - மாறிக்‌ 
காரியப்படும்வினை. 

புடைபெயர்தல்‌ - பக்கத்திற்‌ போக்கு 
வரவுசெய்தல்‌, பக்கத்திற்றிரும்பல்‌, 
மாறிக்காரியப்படல்‌. 

புடைப்பு - புடைத்தல்‌. 

புடைமண்‌ - சுதைமண்‌. 

புடையன்‌ - ஒர்பாம்பு. 

புடைவிழுதல்‌ - பாழிவிழுதல்‌, மொத்தி 
பற்றுதல்‌. 

புடைவை - சீலை. 

புடைவைக்குஞ்சம்‌ - வெள்ளொலியல்‌. 

புடோட்சம்‌ - வெள்ளைக்குடை. 

புடோல்‌ - ஓர்கொடி. 

புட்கரசிவை - தூாமரைக்கிழங்கு. 

புட்கரம்‌ - அம்பு, ஆகாயம்‌, ஓர்குழிகை, 
ஒன்றிப்பு, ஓர்தலம்‌, ஓர்நூாரை, 
ஓர்நோய்‌, ஓர்பாம்பு, ஓர்வாத்தியம்‌, 
குகை, சத்ததீவினொன்று, தூ மரை, 
தாமரைப்பூ, தீர்த்தம்‌, 
சாத்திரம்‌, நிறைவு, நீர்‌, நீர்நிலை, 
பங்கு,பருந்து, பாண்டமுகம்‌, 
புட்கலாவர்த்தம்‌, 
துதிக்கை நுனி, யுத்தம்‌, வாளலகு, 
வாளுறை, வாள்‌, வெறி. 


நடன 


யானைத்‌ 


புட்கரன்‌ - ஓரசுரன்‌, வருணன்மகன்‌. 


புட்கரிணி - தாமரைக்குளம்‌, நூற்ச துர 
வாவி, பெண்யானை. 

புட்கலம்‌ - நிறைதல்‌, புட்கலாவர்த்தம்‌. 

புட்கலாதேவி - புட்கலை. 

புட்கலாவர்த்தம்‌-சத்தமுகலினொன்று, 
அஃது பொன்‌ பொழிவது. 

புட்கலை - ஐயன்றேவிகளினொருத்தி. 

புட்கலைமணாளன்‌ - ஐயன்‌. 

புட்குரல்‌ - பட்‌ சிக்குரல்‌, அஃது சை 
யோகவினோதத்‌துமொன்று. 

புட்டகம்‌ - சீலை. 

புட்டம்‌ - காகம்‌, சீலை, நிறைவு, முடி தல்‌. 

புட்டல்‌ - தலைச்சுமை. 

புட்டி, புஷட்டி - கொழுப்பு, திடர்‌. 

புட்டிகாந்தன்‌, புஷட்டிகாந்தன்‌ - 
கணேசன்‌. 

புட்டில்‌ - இறைகூடை, உழை, கூடை, 
முறம்‌, விரலுறை. 

புட்டிவெல்லம்‌ - பனங்கட்டி. 

புட்டுக்கூடை - நீற்றுப்பெட்டி. 

புட்டுத்திருப்பி - ஓர்செடி.. 

புட்பகம்‌ - அன்னபேதி, இரும்புப்‌ 
பாத்திரம்‌, ஒர்கண்ணோய்‌, ஓர்‌ 
கையணி. 

புட்பகவிமானன்‌ - இந்திரன்‌, குபேரன்‌. 

புட்பகாசீசம்‌ - அன்னபேதி. 

புட்பகாசை - பூப்பதாரி. 

புட்பகாதகம்‌ - மூங்கில்‌. 

புட்பகீடம்‌ - ஓர்வண்டு. 

புட்பகீனி - பூப்பமாறியபெண்‌. 

புட்பகேது - காமன்‌. 

புட்பசயம்‌ - பூந்திரள்‌. 

புட்பசயனம்‌ - பூமெத்தை. 

புட்பசரன்‌, புட்பசராசனன்‌, புட்பசாபன்‌ 
- காமன்‌. 

புட்பசாரம்‌ - பூந்தேன்‌. 

புட்பச்சோலை - பூஞ்சோலை. 


புட்படுத்தல்‌ - பட்சிபிடித்தல்‌. 


260 wipro AGA) - Z 


புட்பதந்தம்‌ 


புட்பதந்தம்‌ - வடமேற்றிசையானை. 

புட்பதனுவன்‌ - காமன்‌. 

புட்பத்திரவம்‌, புட்பத்திராவம்‌ - 
பூந்தாது, பூவில்‌ வடிக்குநீர்‌. 

புட்பநிரியாசம்‌ - பூவமுதம்‌. 

புட்பந்தயம்‌ - தேனி. 

புட்பபதம்‌ - யோனி. 

புட்ப பலம்‌ - விழாங்கனி. 

புட்பபிரசயம்‌, புட்பபிரசாயம்‌ - பூக்‌ 
கொய்தல்‌. 

புட்பமஞ்சரிகை - நீலோற்பலம்‌. 

புட்பமழை, புட்பமாரி - பூமாரி. 

புட்பமாசம்‌ - தளிர்காலம்‌. 

புட்பமாலை - பூமாலை. 

புட்பம்‌, புஷ்பம்‌ - ஓர்கண்ணோய்‌, புட்‌ 
பகம்‌, பூ, மகளிர்சூதகம்‌, விசாலம்‌. 

புட்பரசம்‌ - பூந்தேன்‌. 

புட்பரதம்‌ - பூந்தேர்‌. 

புட்பராகம்‌ - நவமணியினொன்று. 

புட்பரேணு - பூந்தாது. 

புட்பலவன்‌, புட்பலாகவன்‌ - சாலிய 
னுக்கும்‌ பார்ப்பனிக்கும்‌ பிறந்து 
பூக்கொய்து மாலைவிற்போன்‌. 

புட்பவருஷம்‌ - புட்பாஞ்சலி. 

புட்பவாடி - புந்தோட்டம்‌. 

புட்பவிமானம்‌ - டூந்தேர்‌. 

புட்பாசவம்‌ - தேன்‌. 

புட்பாசனன்‌ - பிரமன்‌. 

புட்பாசனி - இலக்குமி. 

புட்பாசீவனி, புட்பாசீவி - பூமாலை 
காரன்‌. 

புட்பாஞ்சலி - புட்பஞ்சொரிந்து 
வந்தித்தல்‌. 

புட்பாத்திரன்‌ - காமன்‌. 

புட்பிகை - இந்திரியம்‌, பல்லழுக்கு. 

புட்பிதை - டூப்பதாரி. 

புட்பித்தல்‌ - பூத்தல்‌. 

புணரி - அலை, கடல்‌. 


புணருதல்‌ - புணர்தல்‌. 

புணர்‌ - புணரென்னேவல்‌, புதுமை. 

புணர்ச்சி - இசைப்பு, இசைவு, எழுத்து 
முதலியவற்றின்‌ சந்தி, கலத்தல்‌. 

புணர்ச்சிமாலை - தண்ட கமாலை. 

புணர்ச்சியின்‌ மகிழ்தல்‌ - அகப்‌ 
பொருட்டுறையினொன்று. 

புணர்ச்சிவிகாரம்‌ - சொற்றொடரின்‌ 
வருந்தோன்றல்‌ திரிதல்‌ கெடுதல்‌ 
எனும்‌ விகாரங்கள்‌. 

புணர்தல்‌ - இசைதல்‌, இணைதல்‌, 
கலத்தல்‌, சார்தல்‌. 

புணர்த்தல்‌, புணர்த்துதல்‌ - அணிதல்‌, 
இணைத்தல்‌, இயையவித்தல்‌, 
உபாயஞ்செய்தல்‌, புணரச்‌ 
செய்தல்‌, விளங்கச்செய்தல்‌. 

புணர்நிலை - ஓரலங்காரம்‌, அஃது 
யாதோர்‌ பொருளுடனேபிறிதோர்‌ 
யொருளுங்கூட நிகழ்வதாய்ச்‌ 
சொல்லுதல்‌. 

புணர்ப்பு - இணைப்பு, உடல்‌, கூடல்‌, 
தந்தரம்‌. 

புணர்வு - இசைவு, இணைவு, உடல்‌, 
கலப்பு. 

புணை - தெப்பம்‌ புணையென்னேவல்‌ 
மரக்கலம்‌, மூங்கில்‌, விலங்கு. 

புண்‌ - ஊன்‌, வீரணம்‌. 

புண்டரகேலி - யானை. 

புண்டரம்‌ - இரேகை, கழுகு, செங்‌ 
குரங்கு, நெற்றிக்குறி, வெண்கரும்பு, 


வெண்டாபரை. 
புண்டரன்‌ - ஓர்தைத்தியன்‌. 
புண்டரீகக்கண்ணன்‌ - திருமால்‌. 
புண்டரீகம்‌ - ஓர்நோய்‌, ஒர்பாம்பு, ஓர்‌ 
மருந்து, கழுகு, தாமரை, தென்‌ 
கீழ்த்திசையானை, புவி, யானை 
நோய்‌, வண்டு, வெண்‌ கொற்றக்‌ 
குடை, வெண்டாமரை. 
புண்டரீகாக்கன்‌ - திருமால்‌. 


புண்டரீயம்‌ - ஓர்கொடி. 


புதிசு 


wipro qT] - Z 261 


புண்ணாக்கு - பிண்ணாக்கு. 
புண்ணியகந்தம்‌ - சண்பகம்‌. 
புண்ணியகாலம்‌ - சுபவேளை, திவ்விய 
காலம்‌. 
புண்ணியக்கதை - தருமசரித்திரம்‌. 
புண்ணியக்கருத்து - தருமசிந்தை. 
புண்ணியசடம்‌, புண்ணியசரீரம்‌ - 
சற்சனன்‌, புண்ணியதேகம்‌. 
புண்ணியசரித்திரம்‌ - புண்ணியக்கதை. 
புண்ணியசனம்‌ - சற்சனர்‌. 
புண்ணியசனேசுவரன்‌ - குபேரன்‌. 
புண்ணியசன்மம்‌ - சற்சனன்‌. 
புண்ணியசாலி - புண்ணியவான்‌. 
புண்ணியசுரூபி - திவ்வியரூபி. 
புண்ணியசுலோகன்‌ - உதிட்டிரன்‌, 
நளன்‌. 
புண்ணியசுலோகை - சீதை, தருபதி. 
புண்ணியசேத்திரம்‌ - பரிசுத்ததலம்‌. 
புண்ணியச்சாந்தம்‌, புண்ணியச்சாந்து 
“விபூதி. 
புண்ணியதலம்‌ - தருமத்தை விருத்தி 
யாக்குந்தலம்‌. 
புண்ணியதானம்‌ - தருமக்கொடை. 
புண்ணியதிருணம்‌ - வெண்டருப்பை. 
புண்ணியத்தானம்‌, புண்ணியஸ்தானம்‌ 
- உதயத்திற்கொன்பதாமிடம்‌, 
புண்ணியத்தலம்‌. 
புண்ணியத்தினம்‌ - சுபதினம்‌. 
புண்ணியத்தீர்த்தம்‌ - பாவ விமோசன 
நீர்‌. 
புண்ணியபலம்‌ - புண்ணியபேறு. 
புண்ணியபுத்திரன்‌ - சற்புத்திரன்‌. 
புண்ணியபுருஷன்‌ - சற்புருஷன்‌. 
புண்ணியபூ, புண்ணியபூமி - புண்ணிய 
சேத்திரம்‌. 
புண்ணியமுதல்வன்‌, புண்ணியமூர்த்தி 
- அருகன்‌, கடவுள்‌, புத்தன்‌, 


புண்ணியம்‌ - அறம்‌, திவ்வியம்‌, 
தூய்மை, நல்வினை, நீர்த்தொட்டி. 

புண்ணியராத்திரம்‌ - சுபராத்திரி. 

புண்ணியலோகம்‌ - சுபலோம்‌, தேவ 
பதவி. 

புண்ணியவதி - புண்ணியவாட்டி. 

புண்ணியவாசனம்‌ - புண்ணியாகம்‌. 

புண்ணிவாட்டி - தருமவதி. 

புண்ணியவாளன்‌, புண்ணியவான்‌ - 
தருமவான்‌. 

புண்ணியன்‌ - அரன்‌, அருகன்‌, சுத்தன்‌, 
தருமவான்‌, புத்தன்‌. 

புண்ணியாகம்‌ - ஆசூசநிவாரணம்‌. 

புண்ணியாகனம்‌ - பரிசுத்தநாள்‌. 

புண்ணியாத்துமா - சற்சனன்‌. 

புண்ணியோதயம்‌ - அதிட்டம்‌. 

புண்ணீர்‌ - இரத்தம்‌. 

புண்படுதல்‌ - புண்ணாதல்‌, மன 
நோவுண்டாதல்‌. 

புண்வாய்‌ - புண்ணிற்றுவாரம்‌. 

புதசனன்‌ - அறிஞன்‌. 

புததாதன்‌ - சந்திரன்‌. 

புதர்‌ -ஞானிகள்‌, தேவர்‌, புலவர்‌, புல்‌. 

புதல்‌ - புருவம்‌, புல்‌, பூடு. 

புதல்வன்‌ - மகன்‌. 

புதல்வி - மகள்‌. 

புதவு - ஓர்வகைப்புல்‌, கதவி, கதவு 
விட்டுப்புகும்வழி, கோபுரவாயிற்‌ 
கதவு. 

புதற்பூ - புல்பூடுசெடியிவைகளின்பூ, 
இஃது நால்வகைப்பூவினொன்று. 

புதன்‌ - அறிஞன்‌, ஓர்ரெகம்‌, ஓர்நாள்‌, 
தேவன்‌, புலவன்‌. 

புதா - கொக்கு. 

புதானன்‌ - அறிஞன்‌, குரு. 

புதிதாக்கல்‌ - புதுப்பித்தல்‌. 

புதிசு, புதிது - புதியது. 


262 wipro AGA) - Z 


புதிதுணல்‌ 


புதிதுணல்‌ - புதுப்பிரயோசனத்தைச்‌ 
சுபதினம்பார்த்துண்ணல்‌. 

புதியர்‌, புதியவர்‌, புதியோர்‌ - விருந்தர்‌. 

புதியனபுகுதல்‌ - புதுமொழிவறமங்கல்‌. 

புதிர்‌ - புதிது. 

புதிலி - எண்ணெய்த்துருத்தி. 

புதினம்‌ - அதிசயம்‌, நூதனம்‌. 

புதினா - ஓர்பூடு. 

புதியநுட்பம்‌ - தருக்க நூலுளொன்று. 

புதீதம - புத்தம்‌. 

புதுக்க - புதிதாக. 

புதுக்கல்‌, புதுக்குதல்‌ - புதுப்பித்தல்‌. 

புதுச்சேரி - ஒர்பட்டினம்‌. 

புதுநாணயம்‌ - நரதனவழக்கம்‌. 

புதுபுதுக்கை - புதுமுகனை. 

புதுப்பணம்‌ - பு துநாணயம்‌. 

புதுப்பித்தல்‌ - திருத்துதல்‌, புதிதாக்கல்‌. 

புதுமுகனை - முன்முகனை. 

புதுமை - அற்புதம்‌, நூதனம்‌, மிகுதி. 

புதுமைசெய்தல்‌, புதுமைபண்ணல்‌ - 
அற்புதஞ்செய்தல்‌. 

புதுவது - புதியது. 

புதுவை - புதுச்சேரி. 

புதை - அம்பு, அம்புக்கட்டு, சாரம்‌, 
புதுமை, புதையென்னேவல்‌, மறை 


விடம்‌, மறைவு, அறிவுடைமை. 
புதைதல்‌ - தாழ்தல்‌, மறைதல்‌. 
புதைத்தல்‌ - சேமித்தல்‌, தாழ்க்குதல்‌, 
மறைத்தல்‌. 
புதைபொருள்‌ - புதைக்கப்பட்ட 
பொருள்‌, மறைபொருள்‌. 
புதைப்பு - சேமம்‌, தாழ்ப்பு, மறைவு. 
புதையல்‌ - புதைத்ததிரவியம்‌, புதைப்பு. 
புத்தகம்‌, புஸ்தகம்‌ - ஏடு, சித்திரப்‌ 
படம்‌. 
புத்தசேடம்‌ - மிச்சில்‌. 
புத்தப்புதியது - மிகப்புதியது. 


புத்தமுதம்‌ - புதியவமுதம்‌. 

புத்தம்‌ - புத்தமதம்‌, இஃது புறச்‌ 
சமயமாறினொன்று, போசனம்‌. 

புத்தம்‌ - அறியப்படுதல்‌, உணவு. 

புத்தரக்கன்‌ - பருத்தகுறளன்‌. 

புத்தர்‌ - பெளத்தசமயத்தார்‌. 

புத்தன்‌ - பெளத்தசமயி, பெளத்தன்‌, 
போதமேவடிவானவன்‌. 

புத்தி - அறிவு, இடித்துரை, உட்கரண 
நான்கினொன்று, போதனை, 
யூகிப்பு. 

புத்திகேடு - மதியீனம்‌. 

புத்திக்கூர்மை - 
விவேகம்‌. 

புத்திசாலி - யூகி. 

புத்தித்தாழ்ச்சி - மதிகேடு. 

புத்திமயக்கம்‌ - அறிவுமயக்கம்‌. 

புத்திமழுக்கம்‌ - புத்திக்குறைவு. 

புத்திமான்‌ - அறிவாளி. 

புத்தியறிதல்‌ - இருதுவாதல்‌, விரகறிதல்‌. 

புத்தியூட்டுதல்‌ - புத்திபடிப்பித்தல்‌. 

புத்திரகன்‌ - அன்பன்‌, எத்தன்‌. 

புத்திரகாமியம்‌ - ஒர்யாகம்‌. 


மனநுண்மை, 


புத்திரகாமேட்டி - புத்திரயாகம்‌. 

புத்திரசந்தானம்‌ - பின்சந்ததி, புத்திரர்‌. 

புத்திரசம்பத்து - புத்திரபாக்கியம்‌. 

புத்திரசுவிகாரம்‌ - பிறர்பிள்ளையைத்‌ 
தன்பிள்ளையாக்கல்‌. 

புத்திரசோகம்‌, புத்திரசோபம்‌ - 
பிள்ளையையிழந்துபடுந்துயர்‌. 

புத்திரதானம்‌ - புத்திரரைச்செனிப்‌ 
பித்தல்‌, புத்திரனைத்தானம்‌ பண்‌ 
ணுதல்‌. 

புத்திரத்தானம்‌ - உதயத்திற்குமூன்றா 
மிடம்‌. 

புத்திரநாதன்‌ - பிள்ளையினாற்றா 
பரிக்கப்படுபவன்‌. 


புத்திரபாக்கியம்‌ - பிள்ளைப்பாக்கியம்‌. 


புரட்சி 


wipro ஏர] - Z 263 


புத்திரபெளத்திரபாரம்பரியம்‌ - பிள்ளை 
பாட்டப்பிள்ளைமுதலாகவரும்‌ 
வமிசவரிசை. 

புத்திரப்பிரதிநிதி - மஞ்சனீர்ப்பிள்ளை. 

புத்திரமார்க்கம்‌ - கிரியாமார்க்கம்‌. 

புத்திரயாகம்‌ - புத்திரகாமியயாகம்‌. 

புத்திரர்‌ - பிள்ளைகள்‌. 

புத்திரலாபம்‌ - புத்திரசம்பத்து. 

புத்திரவதி - புத்திசாலி, 

புத்திரவேடணை - பிள்ளையிச்சை. 

புத்திரன்‌ - மகன்‌. 

புத்திரி - மகள்‌. 

புத்திரிகாகுதன்‌, புத்திரிகாபுத்திரன்‌ - 


மகண்மகன்‌. 

புத்திரிகை - சித்திரப்பாவை, மகள்‌. 

புத்திரேடனை, புத்திரேஜஷணை - 
புத்திர வாஞ்சை. 

புத்திரோற்பத்தி - புத்திரவுற்பத்தி. 

புத்திவான்‌ - புத்திசாலி. 

புத்தீந்திரியம்‌ - உள்ளிந்திரியம்‌. 

புத்து - ஓர்நரகம்‌, புதிது, புற்று. 

புத்துருக்குநெய்‌ - உடனேயுருக்கன 
நெய்‌, புதுநெய்‌. 

புத்தேணாடு - தேவுலோகம்‌. 

புத்தேளிர்‌ - தேவர்கள்‌, வானோர்‌. 

புத்தேள்‌ - தெய்வம்‌, புதுமை. 

புநர்சமஸ்கரம்‌ - விசேஷமானசடங்கு 
களைத்திரும்பச்செய்தல்‌. 

புநாதம்‌, புநர்வசு - புநர்பூசம்‌. 

புநீதம்‌ - சற்குணம்‌, சன்மார்க்கம்‌. 

புநீதன்‌ - அரன்‌, அருகன்‌, இந்திரன்‌, 
சிவன்‌. 

புந்தி - அறிவு, புதன்‌, புத்தி. 

புந்தியர்‌ - அறிவாளிகள்‌, புலவர்‌. 

புந்தவிந்து - பச்சைக்கல்‌. 

புமான்‌ - ஆண்குறி, ஆண்மகன்‌, ஆன்‌ 
மாவினோர்தத்துவம்‌. 

பும்‌ - ஆண்குறி, ஒலிக்குறி. 


பும்விருகம்‌ - கத்தூரிநாவி. 

புயகடி - பாம்பு. 

புயகதாரணம்‌, புயகாந்தகன்‌, புய 
காந்தன்‌ - கருடன்‌. 

புயகம்‌ - பாம்பு. 

புயகாசனன்‌ - கருடன்‌. 

புயகோடரம்‌ - கைக்குழி. 

புயங்கநிருத்தம்‌ - ஓர்கூத்து. 

புயங்கம்‌ - ஒர்கூத்து, பாம்பு. 

புயத்துணை - உதவி. 

புயபலம்‌ - புயவலிமை 

புயம்‌ - ஒருபக்கம்‌, கோள்‌, முன்கை, 
வளைந்தவரி. 

புயல்‌ - பெருங்காற்று, மழைக்‌ கோள்‌, 
மேகம்‌. 

புயவகுப்பு - ஒர்பிரபந்தம்‌. 

புயவலி - புயவலிமை. 

புயாகண்டம்‌ - நகம்‌. 

புயாதலம்‌ - கை. 

புயாந்தரம்‌ - மார்பு. 

புய்த்தல்‌ - பயத்தல்‌, பறித்தல்‌. 

புரகிதன்‌ - சிராத்த கருமாதிப்பார்ப்‌ 
பான்‌. 

புரஸகரணம்‌ - பூரணமாக்கல்‌. 

புரஸகாரம்‌ - எத்தனப்படுத்தல்‌, 
ஒழுங்குப்படுத்தல்‌, காத்திருத்தல்‌, 
குற்றஞ்சாட்டல்‌, சருவுதல்‌, 
முடித்தல்‌, முன்வைத்தல்‌. 

புரசல்‌ - இரகசியம்‌, உட்டுளை. 

புரசு - பலாசமரம்‌. 

புரசை - புரோசை. 

புரஞ்சரம்‌ - அக்கினி. 

புரஞ்சனன்‌ - உயிர்‌, சீவன்‌. 

புரஞ்சனி - அழிவு. 

புரடம்‌ - பொன்‌. 

புரட்சி - கிரகபுரள்வு, கழ்மேலாய்‌ 
வருதல்‌, திரும்புதல்‌. 


264 wipro AGA) - Z 


புரட்டல்‌ 


புரட்டல்‌ - திருப்புதல்‌, மாறுபாடு 
பண்ணல்‌, வாந்திகொள்ளல்‌. 

புரட்டன்‌ - பொய்யன்‌, மாறுபாடு 
காரன்‌. 

புரட்டாசி, புரட்டாதி - ஒர்மாதம்‌, 
பூரட்டாதி. 

புரட்டாதிமாளயம்‌ - புரட்டாதி மாதத்‌ 
திற்செய்யுஞ்சாதாரண மாசியம்‌. 

புரட்டி - புரட்டன்‌, புரட்டுக்காரி. 

புரட்டு - புரட்சி, புரட்டென்னேவல்‌, 


பொய்‌, வாந்திக்குணம்‌. 

புரட்டுதல்‌ - புரட்டல்‌. 

புரட்டுருட்டு - புரளித்தனம்‌ 

புரட்டை - பூரட்டாதி. 

புரட்டோடியம்‌ - அசப்பியம்‌. 

புரணபாவனை - சருவவியாபகம்‌. 

புணம்‌ - சமுத்திரம்‌, புரட்சி, பூரணம்‌. 

புரணி - புறணி. 

புரண்டை - ஓர்கொடி. 

புரதகனன்‌ - சிவன்‌. 

புரதடி - கடைவீதி. 

புரத்தல்‌ - ஈதல்‌, காத்தல்‌, நிலை 
பெறுத்தல்‌. 

புரத்துவாரம்‌ - பட்டினவாயில்‌. 

புரந்தரன்‌ - இந்திரன்‌, கள்வன்‌. 

புரந்தரை - கங்கை. 

புரப்பு - காப்பு. 

புரமூன்றெரித்தோன்‌, புரமெரித்தோன்‌ 
- சிவன்‌. 

புரம்‌ - இராசதானி, உடல்‌, ஊர்‌, 


தோல்‌, நகரம்‌, மருதநிலத்தூர்‌, 
முன்‌, மேன்மாடம்‌, வீடு. 


புரவலன்‌ - அரசன்‌, காப்போன்‌, 
கொடையாளன்‌. 

புரவி - அசுபதி, குதிரை, வேக. 

புரவிவட்டம்‌ - வையாளிவிதி. 

புரவு - காத்தல்‌, கொடை. 

புரளல்‌ - புரளுதல்‌, மாறுதல்‌. 


புரளி - குழப்பம்‌, தப்பிதம்‌, பொய்‌. 

புரளுதல்‌ - உருளுதல்‌, திரும்புதல்‌, 
மாறுதல்‌. 

புராகிருதபாவம்‌ - ஊழ்வினை. 

புராடணம்‌, புராடம்‌ - சஞ்சாரம்‌. 

புராணகன்‌ - பிரமா, புராணம்‌ 
படிப்போன்‌. 

புராணபுருஷன்‌ - விட்டுணு. 

புராணம்‌ - கதை, காந்தமுதலிய 
புராணம்‌, இஃது கலைஞான மறு 
பத்தினான்கினொன்று, பழங்‌ 
கதை, பூருவம்‌. 

புராணிகன்‌ - புராணநிலையினிற்‌ 
போன்‌. 


புராதலம்‌ - பாதலம்‌. 

புராதனம்‌ - பழமை. 

புராந்திமகாண்டம்‌ - பழைய வேற்டாடு. 

புராந்திமம்‌ - பழமை. 

புராரி - சிவன்‌. 

புராவசு - வீமன்‌. 

புராவிருத்தம்‌ - சரித்திரம்‌, பாரம்பரை. 

புரி - அரசன்‌, ஆசை, இராசதானி, 
ஊர்‌, கட்டு, கயிறு கயிற்றுப்புரி, 
கோட்டை, சங்கு, பட்டினம்‌, புரி 
யென்னேவல்‌, மருதநிலத்தூர்‌, 
யாறு. 

புரிசாலம்‌, புரிசாலம்பிடித்தல்‌ - வருந்தி 
வேண்டல்‌. 

புரிசை - மதில்‌. 

புரிதல்‌ - செய்தல்‌, விரும்பல்‌. 

புரிதிரித்தல்‌ - புரிமுறுக்குதல்‌. 

புரிந்தோர்‌ - சினேகிதர்‌. 

புரிமணை - பாண்டம்வைக்கு மணை. 

புரிமுகம்‌ - கோபுரம்‌, சங்கு, நத்தை. 

புரிமுறுக்கல்‌ - கோள்மூட்டி விடுதல்‌. 

புரிமோகம்‌ - சம்புநாவல்‌, விளாத்தி. 

புரியட்டகாயம்‌ - கூக்குமதேகம்‌. 


புரியம்‌ - கூத்து. 


புரோகிதன்‌ 


wipro qT] - Z 265 


புரிவு - அன்பு, ஆசை. 

புரீடம்‌, புரீஷம்‌ - அழுக்கு, மலம்‌. 

புரு - ஒரரசன்‌, ஓர்தைத்தியன்‌, 
குழந்தை, மோட்சம்‌. 

புருகுற்சன்‌ - அறுவகைச்சக்ரெ வத்தி 
களிலொருவன்‌. 

புருகூதன்‌ - இந்திரன்‌. 

புருஷகாரம்‌ - ஆண்மை, முயற்சி. 

புருடதத்துவம்‌, புருஷதத்துவம்‌ - 
ஆண்மை. 

புருடநாள்‌ - இரேவதிநாள்‌. 

புருஷபசு - மனிதன்‌. 

புருஷபரிசம்‌ - மைதுனம்‌. 

புருடபிரமாணம்‌ - நான்குமுழம்‌. 

புருஷமேதம்‌ - மனுஷபலி. 

புருஷம்‌, புருடம்‌ - புருடபிரமாணம்‌, 
மகாமேரு. 


புருடராகம்‌ - நவமணியினொன்று. 
புருடரூபம்‌ - ஆணுரூபம்‌. 

புருடர்‌ - ஆடவர்‌, நாயகர்‌. 
புருடலக்கணம்‌ - ஆடவலட்சணம்‌, 


அஃது 
தொன்று. 


சாமுத்திரியிலக்கணத்‌ 


புருடவாகனம்‌ - பல்லக்கு, விமானம்‌. 

புருடவாகனன்‌ - குபேரன்‌. 

புருடவித்தை - ஆண்தேவதையு 
வாசனை. 

புருஷவியாக்கிரம்‌ - உத்தியோகம்‌, 
வலியன்‌, வலியான்‌. 

புருடன்‌, புருஷன்‌ - அணு, ஓர்மரம்‌, 
கடவுள்‌, சிவன்‌, சீவான்மா, செவி 


யுற்றிருக்குநரம்பு, இஃது தசநாடியி 


னொன்று, தலைவன்‌, பிரமா, 
மனுஷன்‌. 
புருடா - பொய்‌. 
புருடாயு, புருஷாயு - மனுவாயுள்‌. 
புருடார்த்தம்‌, புருஷார்த்தம்‌ - அடைய 
வேண்டுவது, செய்யவேண்டுவ து. 
புருடோத்தமன்‌ - திருமால்‌. 


புருஷோத்திகன்‌ - உதவியற்றவன்‌. 

புருண்டி - மல்லிகை. 

புருதமன்‌ - பொன்‌. 

புருவமத்தியம்‌, புருவமையம்‌ - இலாடத்‌ 
தானம்‌. 

புருவம்‌ - குதிரை, நெற்றிப்புருவம்‌, 
வரை, விளிம்பு. 

புருவை - ஆடு, இளமை. 

புரூணகத்தி - சசுவதை. 

புரூணகம்‌, புரூண்ணம்‌ - கருப்பத்திற்‌ 
பிள்ளை. 

புரூரம்‌ - புருவம்‌. 

புரூரவன்‌ - அறுவகைச்சக்ரெவத்தி 
களிலொருவன்‌. 

புரை - உட்டுளை, உயர்ச்சி, உவமை, 
எதிர்காலம்‌, களவு, குடில்‌, குற்றம்‌, 
செல்காலம்‌, பழமை, பழுது, 
பன்னசாலை, புரையென்னேவல்‌, 
மடிப்பு, மாடக்குழி, மூலப்ப 
கந்திரம்‌, மேன்மை, வீடு. 


புரைசல்‌ - குழப்பம்‌. 

புரைசை - புரோசை. 

புரைச்சல்‌ - இழைப்பு, தைத்தல்‌, 
பின்னுதல்‌, வெளிவருதல்‌. 

புரைதல்‌ - இழைத்தல்‌, தைத்தல்‌, 
போலுதல்‌. 

புரைத்தல்‌-உட் புகுதல்‌, வெளிவருதல்‌. 

புரைய - உவமைச்சொல்‌. 

புரையுள்‌ - குடில்‌, பன்னசாலை, வீடு. 

புரையேறுதல்‌ - துளைவழியுட்புகுதல்‌. 

புரையேற்றம்‌ - புரையேறுந்தன்மை. 

புரையோர்‌ -க£ழோர்‌, திருடர்‌, மேலோர்‌. 

புரோகதி - நாய்‌, முன்னடப்பனு. 

புரோகிதத்துவம்‌ - பெளரோகித்தியம்‌. 

புரோகிதன்‌ - அரசர்பஞ்சகுழுவ 
னொருவன்‌, அவன்‌ வருங்காரியஞ்‌ 
சொல்வோனுங்்‌ கிருத்தியம்‌ பண்ணு 
விப்போனுமாகிய பார்ப்பான்‌, 


இந்திரன்‌. 


266 wipro AGA) - Z 


புரோசர்‌ 


புரோசர்‌ - குறுநிலமன்னர்‌. 

புரோசை - யானைகட்டுங்கயிறு, 
யானைக்கழுத்தணிகயிறு. 

புரோடாசம்‌ - ஒர்மந்திரம்‌, நெய்‌. 


புரோடி - யாற்றுப்பாய்ச்சல்‌. 


புரோட்சணம்‌, புரோட்சித்தல்‌ - தெளித்தல்‌. 


புரோஷித்தல்‌ - சுத்தஞ்செய்தல்‌. 

புரோட்சிதம்‌ - சத்தஞ்செய்தல்‌. 

புரோற்கீதம்‌ - சவாகமமிருபத்‌ தெட்டி 
னொன்று. 

புலக்கம்‌ - வழக்கம்‌. 

புலங்கோளி - விஷயி. 

புலத்தல்‌ - 
புணர்ச்சிக்‌ கமையாதது போல 


கலவியிற்பிணங்கல்‌, 


முறையிடல்‌. 
புலத்தியன்‌ - ஓரிருடி. 
புலத்தியன்மைந்தர்‌ - 

இராவணன்‌ முதல்வோர்‌. 


குபேரன்‌ 


புலப்படுதல்‌ - விளங்குதல்‌. 

புலப்படுத்துதல்‌ - விளங்கப்‌ பண்ணுதல்‌. 

புலப்பம்‌ - விளக்கம்‌. 

புலப்பாடு - மட்டுக்கட்டுதல்‌. 

புலமை - வித்தாண்மை. 

புலமையர்‌, புலமையோர்‌ - கவிஞர்‌. 

புலம்‌ - அறிவு, இ.ம்‌, ஒலிமுதலைம்‌ 
புலன்‌, திக்கு, வயல்‌, புல்லரிசி, 
அண்ணம்‌, குதிரைநடையி 
னொன்று. 

புலம்பல்‌ - ஆரவாரம்‌, இரங்கல்‌, 
ஒலித்தல்‌ 

புலம்பன்‌ - நெய்தனித்தலைவன்‌. 

புலம்பு - அச்சம்‌, ஒலி, கலக்கம்‌, சத்தம்‌, 
தனிமை, துன்பம்‌, புலம்பல்‌, புலம்‌ 
பென்னேவல்‌. 

புலம்புதல்‌ - அழுதல்‌, ஒலித்தல்‌, 
பிதற்றுதல்‌. 

புலரி - விடியல்‌. 

புலருதல்‌, புலர்தல்‌ - காய்தல்‌, வாடல்‌, 
விடிதல்‌. 


புலர்த்தல்‌, புலர்த்துதல்‌ - காய்ச்சல்‌, 
பூசுதல்‌. 

புலர்வு - காய்வு, விடிவு. 

புலவர்‌ - அறிஞர்‌, கம்மாளர்‌, கவி 
வாழ்நர்‌, கூத்தர்‌, தேவர்‌, புதன்‌, 
பொருநர்‌. 

புலவன்‌ - அருகன்‌, அறிஞன்‌, கம்‌ 
மாளன்‌, கலிவாழ்நன்‌, கூத்தன்‌, 
தேவன்‌, தேவேந்திரன்‌, புதன்‌, 
முருகன்‌, வானோன்‌. 

புலவி - ஊட லின்முதிர்தல்‌, கூடியுங்‌ 
கூட்டமின்மை. 

புலவு - ஊன்‌, நரகம்‌, புலம்‌, புலான்‌ 
மணம்‌. 

புலன்‌ - அறிவு, இந்திரியவுணர்ச்சி. 

புலன்வனப்பு - இயற்சொல்லானி 
யன்ற பொருடோன்றக்கூறல்‌. 

புலன்வென்றோர்‌ - முனிவர்‌. 

புலாதி - கவலை, பிராந்தி. 

புலால்‌ - ஊன்‌, மீன்‌, வெடில்‌. 


புலால்கட்டி - கடலின்மீன்முதலிய 


வற்றைத்தடுப்போன்‌. 
புலால்கட்டுதல்‌ - மீன்முதலிய 
வற்றைத்தடுத்தல்‌. 


புலானீர்‌ - இரத்தம்‌. 

புலி - அண்ணா, ஓஒர்மிருகம்‌, சிங்கவி 
ராசி, நால்வகைச்‌ சாந்தினொன்று. 

புலிக்கண்கல்‌ - கோமேதகம்‌. 

புலிக்கொடியோன்‌ - சோழன்‌. 

புலிங்கம்‌ - ஊர்க்குருவி, தீப்பொறி. 

புலித்தடுக்கி, 
கற்றாழை, சிங்கிலி, தொடரி. 


புலித்தொடக்கி - 


புலித்தோலுடையோன்‌ - சிவன்‌. 
புலிநகக்கொன்றை - ஒர்மரம்‌. 
புலிந்தம்‌ - 

னொன்று, அஃது மிலேச்சதேசம்‌. 


தேயமைம்பத்தாறி 


புலிந்தன்‌ - பரிலேச்சன்‌. 
புலிமுகக்கடுக்கன்‌, புலிமுகப்பணி - 
ஓர்காதணி. 


புல்லெனல்‌ 


wipro qT] - Z 267 


புலிமுகச்சிலந்தி - ஒர்விஷவண்டு. 

புலியுறுமி - ஒர்பறை, கீறீச்சான்‌. 

புலியூர்‌ - சிதம்பரம்‌. 

புலிரிகம்‌ - பாம்பு. 

புலுட்டுதல்‌ - கருக்குதல்‌. 

புலுட்டை - தளைவற்றது, புலுண்ட 
னிறம்‌, புலுண்டினதன்மை. 

புலுண்டலன்‌ - புலுட்டையன்‌. 

புலுண்டல்‌, புலுண்டுதல்‌ - கருகல்‌, 
கருகனைது, கருகுதல்‌. 

புலுதம்‌ - அளபெடை, காலதசப்‌ 
பிரமாணத்தொன்று, அஃது இலகு 
மூன்‌்றுகொண்டது, குதிரை முழு 


வோட்டம்‌. 

புலை - ஊன்‌, புலால்‌, புன்குணம்‌, 
பொல்லாங்கு. 

புலைச்சி - எவட்சாரம்‌, புலைப்பெண்‌. 

புலைச்சேரி - பறைச்சேரி. 

புலைஞர்‌ - ஈனர்‌, சண்டாளர்‌, பறையர்‌, 
மறவர்‌, வேடர்‌. 

புலைத்தனம்‌ - கொலைக்குணம்‌, 
புன்குணம்‌. 

புலைத்தொழில்‌ - புன்றொழில்‌. 

புலைமகள்‌ - புலைப்பெண்‌. 

புலைமகன்‌ - புலையன்‌. 

புலைமை - புலைத்தன்மை. 

புலையர்‌ - கீழ்மக்கள்‌, சண்டாளர்‌. 

புலையன்‌ - கீழ்மகன்‌, சண்டாளன்‌. 

புலோமசித்து - இந்திரன்‌. 

புலோமசை - இந்திராணி. 

புலோமபிதன்‌ - இந்திரன்‌. 

புலோமன்‌ - இந்திராணிதந்தை, 
ஓரரக்கன்‌. 

புலோமாரி - இந்திரன்‌. 

புல்‌ - அற்பம்‌, அனுடநாள்‌, கலவி, 
பனை, புவி, புல்லு, புல்லென்‌ 
னேவல்‌, புன்மை. 


புல்கல்‌, புல்குதல்‌ - புல்லல்‌. 


புல்மானம்‌ - புன்மானம்‌. 

புல்லகண்டம்‌ - சருக்கரை. 

புல்லகம்‌ - நுதலணி. 

புல்லணர்‌ - தாடி. 

புல்லம்‌ - இடபவிராச, எருது, 
புட்பம்‌, மலர்ந்தது. 

புல்லரீகம்‌ - பாம்பு. 

புல்லர்‌ - கீழ்மக்கள்‌, வேடர்‌. 

புல்லல்‌ - அமைதல்‌, கூடுதல்‌, சார்தல்‌, 
புணர்தல்‌. 

புல்லறிவாளர்‌ - அறிவீனர்‌. 

புல்லறிவான்‌மை - அறிவின்மை. 

புல்லறிவு - அறிவின்மை, கீழ்மையான 
வறிவு. 

புல்லன்‌ - அறிவீனன்‌, கீழ்மகன்‌, 
சிறியவன்‌. 

புல்லாங்கழி, புல்லாங்குழல்‌ - ஒரூது 
குழல்‌. 

புல்லாமணக்கு - ஒராமணக்கு. 

புல்லாமொய்ச்சி - புற்பற்றை. 

புல்லார்‌ - பகைவர்‌. 

புல்லி - புறவிதழ்‌. 

புல்லிங்கம்‌ - ஆண்பால்‌. 

புல்லிதழ்‌ - பூவின்புறவிதழ்‌. 

புல்லிது - புன்மைத்து, பூ. 

புல்லியர்‌ - கீழ்மக்கள்‌. 

புல்லு - புதர்‌. 

புல்லுக்கற்றை - புற்கற்றை. 

புல்லுதல்‌ - இணங்குதல்‌, தழுவுதல்‌, 
புணர்தல்‌. 

புல்லுநர்‌ - சினேகிதர்‌. 

புல்லுருவி - குருவிச்சை. 

புல்லுவர்‌ - வேடர்‌. 

புல்லூரி - குருவிச்சை. 

புல்லெடுத்தல்‌ - புன்மிகுத்தல்‌. 

புல்லெனல்‌ - ஒளிமழுங்கல்‌, பொலி 
வழிதல்‌. 


268 wipro AGA) - Z 


புல்லை 


புல்லை - வெண்மைகலந்த சிவப்பு. 

புல்வரகு - ஓர்டயிர்‌. 

புல்வாடி - புற்கற்றையடுக்கியவாடி. 

புல்வாய்‌ - கருமான்‌, கலைமான்‌. 

புல்வாரி, புல்லுச்சத்தகம்‌, புல்விரியன்‌ 
- ஓர்பாம்பு. 

புல்வெட்டிப்பல்‌ - மாட்டின்முன்‌ 
வாய்ப்பல்‌. 

புவலோகம்‌ - மேலேழுலகினொன்று. 

புவனசாத்திரம்‌ - பூமிசாத்திரம்‌. 

புவனத்திரயம்‌ - திரிலோகம்‌, அஃது 
சுவர்க்கம்‌, மத்தியம்‌, பாதலம்‌. 

புவனநாயகர்‌ - புவனகத்தாக்கள்‌. 

புவன மெண்வச்சிரம்‌ - கால்மீர்ப்‌ 
படிகம்‌. 

புவனம்‌ - அப்பியாசம்‌, அகாயம்‌, நீர்‌, 
பதினான்குலகப்பொது, பூமி. 

புவனி - பூமி. 

புவனியு - எசமான்‌, முச்சுடர்‌. 

புவனேசுபரி - பார்வதி. 

புவனை - ஓர்சத்தி. 

புவி - பூமி. 

புழக்கம்‌ - அறிமுகம்‌, தோற்றம்‌, 
பழக்கம்‌. 

புழங்குதல்‌ - வழங்குதல்‌. 

புழல்‌ - ஒரூர்‌, சலதாரை, துளை 
யுடைப்‌ பொருள்‌. 

புழு - கிருமி, புழுவென்னேவல்‌. 

புழுகு - நாலிப்புழுகு. 

புழுகுசட்டம்‌ - ஒர்வாசனைப்‌ பண்டம்‌. 

புழுகுசம்பா - ஓர்நெல்‌. 

புழுகுபிள்ளை, புழுகுபூனை - நாவிப்‌ 
பிள்ளை. 

புழுக்கடி - புழுக்குற்றல்‌. 

புழுக்கம்‌ - உட்டணம்‌, வன்மம்‌, 
வெப்பம்‌. 

புழுக்கல்‌ - அவித்தல்‌, சோறு. 

புழுக்கு - அவிப்பு, புழுக்கென்னேவல்‌. 


புழுக்குதல்‌ - அவித்தல்‌. 

புழுக்குத்தல்‌ - புழுவரித்தது, புழு 
வரித்தல்‌. 

புழுக்குத்தி - ஓர்புள்‌. 

புழுக்குத்துதல்‌ - புழுவரித்தல்‌. 

புழுக்கூடு - புழுவிருக்கும்பை. 

புழுக்கை - அடிமை, ஆமுமுதலிய 
வற்றினெரு. 

புழுக்கைச்சி - அடிமைப்பெண்‌. 

புழுக்கையன்‌ - அடிமை. 

புழுக்கொடியல்‌ - அவித்தஓடியல்‌. 

புழுக்கொல்லி - வண்டு கொல்லிச்‌ 
செடி. 

புழுங்கலரிசி - அவித்தநெல்லரிசி. 

புழுங்கல்‌ - உட்டணமாதல்‌, சினக்‌ 
குறிப்பு, புழுக்னெதானியம்‌. 

புழுங்குதல்‌ - அவிதல்‌, உட்டணித்தல்‌, 
கோபித்தல்‌. 

புழுதி - பராகம்‌. 

புழுதிப்படலம்‌ - ட, தூரளிச்செறிவு. 

புழுதிமாயம்‌ - காரியஞ்சரிக்‌ கட்டினது 
போற்காட்டல்‌. 

புழுதியாடல்‌ - புழுதிகுளித்தல்‌, புழுதி 
யாக்கல்‌, இஃது எண்வகை நானத்‌ 
தொன்று. 

புழுதியார்த்தல்‌ - பூதூளிபரம்புதல்‌. 

புழுதிவிதைப்பு - ஈரமில்லாவிதைப்பு. 

புழுது - அம்புக்குதை. 

புழுத்தல்‌ - புழுவுண்டாதல்‌. 

புழுப்பு - புழுத்தல்‌. 

புழுமேய்ச்சல்‌ - புழுவரித்தல்‌. 

புழுமேய்தல்‌ - புழுக்கடுத்தல்‌. 

புழுவதை - தேனீவைக்கும்புழுக்கூடு. 

புழுவெட்டு - புழுமேய்ச்சல்‌. 

புழுவெட்டுதல்‌ - புழுவரித்தல்‌. 

புழை - உட்டுளை, கதவுவிட்டுப்‌ புகும்‌ 
வழி, துளையுடைப்‌ பொருள்‌. 


புழைக்கடை - பின்புறவாயில்‌. 


புன்ளம்‌ 


wipro qT] - Z 269 


புழைக்கை - துதிக்கை, யானை. 

புளகம்‌ - அரிதாரம்‌, கண்ணாடி, 
சோறு, புடைப்பு, மகிழ்ச்சி, மயிர்‌ 
சிலிர்த்தல்‌, வெடிப்பு. 

புளகாலயன்‌ - குபேரன்‌. 

புளகிதம்‌ - மகிழ்ச்சி, மயிர்ச்சிலிர்ப்பு. 

புளகித்தல்‌ - மகிழ்தல்‌, மயிர்சிலிர்த்தல்‌. 

புளகிப்பு - மகிழ்ச்சி, மயிர்சிலிர்ப்பு. 

புளவை - பிளவை. 

புளாகம்‌ - கஞ்சி, சோற்றுத்திரளை. 

புளாயுதம்‌ - குதிரை நடை. 

புளி - ஒர்சுவை, புளியமரம்‌, புளியென்‌ 
னேவல்‌. 

புளிக்கறி - புளிங்கறி. 

புளிக்கீரை - ஒர்கிரை. 

புளிக்குடித்திருத்தல்‌ - பிள்ளைப்‌ 
பெற்றிருத்தல்‌. 

புளிக்குழம்பு - புளியிட்டுச்செய்யுங்‌ 
குழம்பு. 

புளிக்கறி - புளிக்குழம்பு. 

புளிச்சல்‌ - புளித்த து. 

புளிச்சற்பணிகாரம்‌ - ஒர்பணிகாரம்‌. 

புளிச்சாறு - ஒருணவுநீர்‌. 

புளிச்சை - ஓர்செடி. 

புளிஞர்‌ - வேடர்‌. 

புளிஞ்சோறு - புளியோதனம்‌. 

புளிதம்‌ - ஊன்‌. 

புளித்தல்‌ - நெருங்கல்‌, புளிப்பு. 

புளித்தோடை - ஓர்தோடை.. 

புளிநடலை, புளிநறலை - புளிமதுரை. 

புளிந்தம்‌ - புலிந்தம்‌. 

புளிந்தயிர்‌ - புளித்ததயிர்‌. 

புளிந்தன்‌ - வேடன்‌. 

புளிப்பற்றுதல்‌ - புளிப்பிடித்தல்‌. 

புளிப்பு - ஒர்சுவை. 

புளிமண்டி - புளிப்புக்கொண்டது. 

புளிமதுரை - ஓர்செடி. 


புளிமா - ஓர்மரம்‌, நிரைநேராய்‌ 
வருஞ்சீர்க்கு வாய்பாடு. 

புளிமாங்கனி - நிரைநேர்நிரையாய்‌ 
வருஞ்சீர்க்கு வாய்பாடு. 

புளிமாங்காய்‌ - நிரைநேர்நேராய்‌ 
வருஞ்சீர்க்கு வாய்பாடு. 

புளிமாதளை - ஒர்மாதளை. 

புளிமாநறுநிழல்‌ - நிரைநேர்நிரை 
நிரையாய்‌ வருஞ்சீக்கு வாய்பாடு. 

புளிமாநறும்பூ - நிரைநேர்நிரை 
நேராய்‌ வருஞ்சீர்க்கு வாய்பாடு. 

புளிமாந்தண்ணிழல்‌ - நிரைநேர்‌ நேர்‌ 
நிரையாய்‌ வருஞ்சீர்க்கு வாய்பாடு. 

புளிமாந்தண்பூ - நிரைநேர்நேர்‌ 
நேராய்‌ வருஞ்சீர்க்கு வாய்பாடு. 

புளியமரம்‌ - ஓர்மரம்‌. 

புளியமிலைக்கம்பி - புளியிலைபோற்‌ 
கீறுஞ்சாயரேகை. 

புளியம்பாதி - ஒர்நீர்ப்பூண்டு. 

புளியறணை - ஒர்பூண்டு. 

புளியாரை - ஒர்கீரை. 

புளியுப்பு - ஒருப்பு. 

புளியோதனம்‌ - புளிஞ்சோறு, இஃது 
நிவேதனச்‌ சாதவகையினொன்று. 

புளினம்‌ - மணற்குன்று, மணற்‌ 
றிட்டை. 

புளினர்‌ - வேடர்‌. 

புளுகன்‌ - விசித்திரகாரன்‌, வீம்பன்‌. 

புளுகு - புளுகென்னேவல்‌, விசித்திரம்‌, 
வீம்பு. 

புளுகுதல்‌ - மெய்போற்மொய்கூறல்‌, 
வீம்புபேசல்‌. 

புள்‌ - அவிட்டநாள்‌, ஒர்விளை 
யாட்டுக்கருவி, பறவைப்பொது, 
இஃதுபிறப்பேழினொன்று, 
வண்டு. 

புள்ளடி - ஓரடையாளம்‌, ஓஒர்பூடு, 
ஏணி. 


புள்ளம்‌ - கொடுவாள்‌. 


270 wipro AGG) - Z 


புன்ளரசு 


புள்ளரசு - கருடன்‌. 

புள்ளி - இலக்கப்புள்ளி, ஒற்றெழுத்து, 
ஓர்‌ அடையாளம்‌, கணிசம்‌, நண்டு, 
பணத்தொகை, பல்லி, பொறி, 
மதிப்பு, 
தொன்று. 


நவமணியையங்குற்றத்‌ 


புள்ளிக்கணக்கன்‌ - கணக்கிற்‌ பயின்ற 
வன்‌. 

புள்ளிக்கணக்கு - இலக்கக்கணக்கு. 

புள்ளிக்கல்லு - கானற்கல்‌. 

புள்ளிக்காரன்‌ - கணக்கன்‌, கணிசவான்‌. 

புள்ளிபாய்தல்‌ - புள்ளிவிழுதல்‌. 

புள்ளிபார்த்தல்‌ - கணக்குப்பார்த்தல்‌. 

புள்ளிபோடுதல்‌ - புள்ளிவைத்தல்‌. 

புள்ளிமான்‌ - ஓர்மான்‌. 

புள்ளிமிருகம்‌ - கலங்கொழம்பு, கலை 
மான்‌. 

புள்ளிரோகம்‌ - ஓர்நோய்‌. 

புள்ளிவராகன்‌ - ஒர்வகைவராகன்‌. 

புள்ளிவரி - இடாப்பு. 

புள்ளிவைத்தல்‌ - கணக்கிற்றள்ளி 
யடையாளம்போடல்‌. 

புள்ளீட்டம்‌ - பறவைக்கூட்டம்‌. 

புள்ளு - புள்‌. 

புள்ளுவம்‌ - வஞ்சம்‌. 

புள்ளுவர்‌ - கீழ்மக்கள்‌, வஞ்சகர்‌, 
வேடர்‌. 

புள்ளொலி - பறவைக்கூட்டத்தொலி. 

புள்ளோச்சல்‌ - பட்சிதுரத்தல்‌. 

புள்ளோப்பல்‌, புள்ளோம்பல்‌ - பட்சி 
காத்தல்‌. 

புறக்கட்டு - சுற்றுவீடு. 

புறக்கணித்தல்‌ - வேற்றுமை பண்ணல்‌. 

புறக்கணிப்பு - புறக்கணித்தல்‌. 

புறக்கண்‌ - கடைக்கண்‌. 

புறக்கதவு - வெளிக்கதவு. 

புறக்கந்து - கந்தினருகு. 

புறக்களரி - வெளிக்களரிவிடல்‌. 


புறக்காதுபடல்‌ - காதிற்சோணையுள்‌ 
வளம்புறவளமாதல்‌. 

புறக்காரியம்‌ - பக்கத்திற்காரியம்‌. 

புறக்காவல்‌ - வெளிக்காவல்‌. 

புறக்காழ்‌ - புறவயிரம்‌, பெண்மரம்‌. 

புறக்கூரை - வெளிக்கூரை. 

புறக்கை - புறங்கை. 

புறக்கோடி - வெளிக்கோடி.. 

புறங்கடை - வெளிக்கதவு. 

புறங்காடு - சுடுகாடு. 

புறங்காட்டல்‌ - தோற்றோடுதல்‌, பின்‌ 
காட்டல்‌. 

புறங்காணுதல்‌ - 
செய்தல்‌. 

புறங்கால்‌ - புறவடி. 

புறங்காழ்‌ - புறக்காழ்‌. 

புறங்கூறல்‌ - தரற்றல்‌. 

புறங்கூற்று - பின்புறணி. 


தோற்றொடச்‌ 


புறங்கை - உள்ளங்கைக்குப்‌ புறவளம்‌. 

புறங்கொடுத்தல்‌ - தோற்றுத்திரும்பல்‌. 

புறச்சுட்டு - மொழிக்குப்புறத்துச்‌ சுட்‌ 
டெழுத்தாய்ப்‌ புணர்ந்து நிற்பது. 

புறச்சுவர்தீற்றல்‌ - சொந்தமானவர்‌ 
களைவிட்டுப்‌ பிறத்தியானுக்கு 
பகாரம்‌ பண்ணல்‌. 

புறச்சுற்று - வெளிச்சுற்று. 

புறச்சேரி - வெளிச்சேரி. 

புறணி - குறிஞ்சிநிலம்‌, தோல்‌, பின்‌ 
புறணி, புறம்‌, முல்லைநிலம்‌. 

புறதேசம்‌ - அந்நியதேசம்‌. 

புறத்தவன்‌ - ஐயனார்‌. 

புறத்தான்‌ - புறம்பானவன்‌. 

புறத்தி - பின்பக்கம்‌, புறம்பு. 

புறத்திணை - வெட்சிமுதலிய எழு 
வகையொழுக்கம்‌. 

புறத்தியான்‌ - அந்நியன்‌. 

புறத்துறுப்பு - புறத்தங்கம்‌. 

புறநானூறு - ஓர்செய்யுள்‌. 


புற்கசன்‌ 


wipro AS] - Z 271 


புறநிலை, புறநிலைவாழ்த்து - ஓர்பிர 
பந்தம்‌, அஃது நீதொழுதெய்வறிற்‌ 


புறங்காக்க வாழ்வையெனவெண்‌ 
பாமுதலும்‌ ஆசிரியவிறுதியுமாகப்‌ 
பாவெனது. 

புறநீங்கல்‌ - தன்னிட்டம்‌, விடுதலை, 
விலக்கு. 

புறநீர்க்குந்தம்‌ - கண்ணோயுளொன்று. 

புறநீர்மை - ஒர்பண்‌. 

புறந்தரல்‌, புறந்தருதல்‌ - ஓம்பல்‌, 
தோற்றல்‌. 

புறந்தாள்‌ - புறங்கால்‌. 

புறப்பகை - வெளிப்பகை. 

புறப்படுதல்‌ - பயணப்படுதல்‌, வெளி 
வருதல்‌. 

புறப்பத்தியம்‌ - வெளிப்பத்தியம்‌. 

புறப்பற்று - வெளிப்பற்று. 

புறப்பாடு - புறப்படுகை. 

புறநிலையகத்திணை - தான்குறித்த 
வற்றின்‌  புறத்துப்பிறிதொரு 
பொருளை எடுத்துக்காட்டி த்தன்‌ 
பொருளை விலக்கல்‌. 

புறப்பாவகவல்‌ - பாடாண்பாட்டுத்‌ 
துறைமேற்பாடுமாசிரியம்‌. 

புறப்புறம்‌ - பாடாண்பொதுவியல்‌. 

புறப்பேச்சு - சுயவறிவுமயங்கிப்‌ பேசல்‌. 

புறப்பொருள்‌ - அறம்பொருளென்னு 
மிருவகைப்‌ பாற்பட்டிருப்பன, 
படைத்திறம்‌. 

புறமயிர்‌ - உரோமம்‌. 

புறம்‌ - இடம்‌, ஏழாம்வேற்றுமை 
யுருபு, சுற்று, பக்கம்‌, பின்புறம்‌, 
மதில்‌, முதுகு, வீரம்‌ வெளிவளம்‌. 

புறம்பணை - குறிஞ்சிநிலம்‌, முல்லை 
நிலம்‌. 

புறம்பு - புறத்த. 

புறம்புக்கிருத்தல்‌ 
விருத்தல்‌. 

புறம்புபண்ணுதல்‌ - புறத்திபண்ணுதல்‌. 


- மலங்கழிக்க 


புறம்புறுத்தல்‌ - புறக்காவல்செய்தல்‌. 

புறம்பொசிதல்‌ - வெளிவருதல்‌. 

புறவடி - புறங்கால்‌. 

புறவடை - மலங்கழிப்பிக்க அபான 
வாயில்வைப்பது. 

புறவட்டம்‌ - வெளிவட்டம்‌. 

புறவணி - குறிஞ்சிநிலம்‌, முல்லை 
நிலம்‌. 

புறவம்‌ - காடு, குறிஞ்சிநிலம்‌, புறா, 
முல்லைநிலம்‌. 

புறவயிரம்‌ - ஆண்மரம்‌, வெளிவயிரம்‌. 

புறவளையம்‌ - கூழப்பூசுமருந்துப்‌ 
பூச்சு. 

புறவாயில்‌ - கடைத்தலை. 

புறவாளி - புறவேலை. 

புறவிடன்‌ - மலை, கடல்‌, யாறு, 
சோலை. 

புறவிதழ்‌ - புல்லிதழ்‌. 

புறவீச்சுச்சன்னி - ஓர்சன்னி. 

புறவீதி - வெளிவிதி. 

புறவு - குறிஞ்சிநிலம்‌, புறா, முல்லை 
நிலம்‌, விலங்கின்‌ கூட்டம்‌. 

புறவுரை - பாயிரம்‌. 

புறவெட்டு - அருகிற்பலகை, எதிர்ப்‌ 
பேச்சு, புறத்திவெட்டு. 

புறவெண்டு - கடுக்கனிற்புறத்து 
வெண்டு. 

புறவெளி - பராகாயம்‌. 

புறவேலை - சக்கரவாளத்தைச்‌ சூழ்ந்த 
சமுத்திரம்‌. 

புறனடை - புறக்காப்பாய்ச்‌ சொல்வது. 

புறன்‌ - புறம்‌, முதுகு. 

புறா - ஓர்புன்‌. 

புறாக்காலி - ஒர்பூடு. 

புறாண்டுதல்‌ - பிறாண்டுதல்‌. 

புறாப்பறத்தல்‌ - களவெடுத்தல்‌. 

புறாமுட்டி - ஓர்பூடு. 


புற்கசன்‌ - சண்டாளன்‌, வேடன்‌. 


272 wipro AGG) - Z 


புற்கம்‌ 


புற்கம்‌ - எத்து, குறை. 

புற்கலம்‌ - உடல்‌. 

புற்கலன்‌ - உடல்‌, உயிர்‌. 

புற்கவ்வுதல்‌ - தோல்விக்குறியாப்‌ 
புல்லுக்கவவுதல்‌. 

புற்கற்றை - புற்றிரள்‌. 

புற்கு - கபிலநிறம்‌, குறை, நிந்தைக்‌ 
குறிப்பு. 

புற்கெனல்‌ - புகர்நிறக்குறிப்பு. 

புற்கை - கூழ்‌. 

புற்கோரை - ஓர்புல்‌. 

புற்சாமை - ஓர்சாமை. 

புற்செடி - புற்பற்றை. 

புற்பதி - பனை, அனுடநாள்‌. 

புற்பாய்‌ - பன்பாய்‌. 

புற்புதம்‌ - நீர்க்குமிழி. 

புற்புல்லெனல்‌ - விடியற்குறிப்பு. 

புற்பொளி - புற்கற்றை. 

புற்றாஞ்சோறு - கறையான்‌ கூடு. 

புற்றாளி - அனுடம்‌, பனை, அனுட 
நாள்‌. 

புற்றிற்பூ - காளான்‌. 

புற்று - வன்மீகம்‌. 

புற்றுக்குதைச்சி - புற்றாஞ்சோறு. 

புற்றெடுத்தல்‌ - கறையான்முதலியன 
வளைதோண்டல்‌. 

புனக்கல்‌ - தேகக்கல்‌. 

புனமுருக்கு - பலாசு. 

புனமுருங்கை - ஓஒர்முருங்கை. 

புனம்‌ - கொல்லை, வயல்‌. 

புனராகமனம்‌ - திரும்பிவருதல்‌. 

புனராவர்த்தம்‌ - சனனம்‌, சுற்றுதல்‌. 

புனராவிருத்தி - செனனம்‌. 

புனரித்தண்டு - ஓர்பூடு. 

புனருத்தசன்மன்‌ - பார்ப்பான்‌. 

புனருத்தம்‌, புனருத்தி - கூறியதுகூறல்‌. 

புனர்தம்‌ - புனர்பூசம்‌. 


புனர்நவம்‌ - நகம்‌. 

புனர்பூசம்‌ - ஒர்நட்‌ சத்திரம்‌. 

புனர்ப்பவம்‌ - நகம்‌, மீண்டுபிறத்தல்‌. 

புனர்வசு - சிவன்‌, திருமால்‌, புனர்பூசம்‌. 

புனலை - ஓர்மரம்‌. 

புனல்‌ - ஆறு, குதலை, நீர்‌. 

புனல்முருங்கை - ஒர்முருங்கை. 

புனல்விடுதல்‌ - குதலைகொஞ்சல்‌. 

புனல்வேந்தன்‌ - வருணன்‌. 

புனவர்‌ - குறிஞ்சிநிலமாக்கள்‌. 

புனற்பாகம்‌ - சமைத்ததைமறுபடி 
சமைத்தல்‌. 

புனற்றிரை - நீர்த்திரை. 

புனனாடன்‌ - சோழன்‌. 

புனனாடு - காவேரிநாடு, இஃது 
கொடுந்தமிழ்நாட்டினொன்று. 

புனாகம்‌ - பின்பு. 

புனிகம்‌ - சங்கபாஷாணம்‌. 

புனிதம்‌ - புனீதம்‌. 

புனிதன்‌ - அருகன்‌, இந்திரன்‌, சிவன்‌, 
சுத்தன்‌, புத்தன்‌. 

புனிறு - ஈன்றணுமை, சூதகம்‌, தோல்‌, 
புதுமை. 

புனிற்றா - இளங்கன்றுப்பசு. 

புனீதம்‌ - சுத்தம்‌, புனர்பூசம்‌. 

புனுகு - புழுகு. 

புனை - அலங்கரிப்பு, அழகு, சீலை, 


புதுமை, 
பொலிவு, விலங்கு. 


புனையென்னேவல்‌, 


புனைகுழல்‌, புனைகோதை - பெண்‌. 

புனைசுருட்டு - சதியோசனை. 

புனைதல்‌ - அணிதல்‌, அலங்கரித்தல்‌. 

புனைந்துரை - சிறிதினைப்பெருக்கி 
பெருதினைச்சருக்கிக்கூறல்‌, 
பாயிரம்‌. 

புனையிழை - பெண்‌. 

புனைவர்‌ - கம்மாளர்‌. 


புனைவிலி - உபமானப்பொருள்‌. 


பூங்கவணி 


wipro qT] - Z 273 


புனைவிலிநவிற்சியணி - ஓரலங்காரம்‌. 
அஃது உபமானத்தைவன்னிக்க 
அதனது சம்பந்தத்தால்‌ உபமேயந்‌ 
தோன்றச்சொல்லுகதல்‌. 

புனைவுளி - வன்னிக்கப்படுபொருள்‌. 

புனைவுளிவிளைவணி - ஒரலங்காரம்‌, 
அஃது சொல்லப்பட்ட ஒரு உப 
மேயத்தினாற்‌ சம்பந்தமாகிய 
மற்றொரு உபமேயந்தோன்று 
தலாம்‌. 

புன்கண்‌ - தரித்திரம்‌, துன்பம்‌, நோய்‌, 
மெலிவு. 

புன்கம்‌ - உணவு, சோறு. 

புன்காலி - காயாமரம்‌, பாதிரிமரம்‌. 

புன்கு - புனமுருங்கை, புன்கமரம்‌. 

புன்குசடை - குஞ்சிச்சடை. 

புன்சிரிப்பு - புன்முறுவல்‌. 

புன்செக்கர்‌ - மாலைநேரம்‌. 

புன்செய்‌ - சறுதானியம்விளைநிலம்‌, 
தரிசுநிலம்‌. 

புன்செய்கை - சிறுதானியச்செய்கை. 

புன்சொல்‌ - எளியசொல்‌. 

புன்பயிர்‌ - சிறுபயிர்‌. 

புன்மரம்‌ - மூங்கில்முதலியவுட்டுளை 
மரம்‌. 

புன்மாலை - புன்செக்கர்‌. 

புன்மானம்‌ - இளஞ்செக்கர்வானம்‌. 

புன்முறுவல்‌ - மந்தச்சிரிப்பு. 

புன்மை - அற்பம்‌, ஈனம்‌, சிறுமை, 
மறதி. 

புன்றுமி - தூறல்‌. 

புன்றொழில்‌ - இழிதொழில்‌. 

புன்னகை - புன்சிரிப்பு. 

புன்னறவம்‌ - இஞ்சி. 

புன்னாகம்‌ - புன்னை. 

புன்னாகவராளி - ஓரிராகம்‌. 

புன்னெறி - ஈனவமி. 


புன்னை - புன்னைமரம்‌. 


Lh 

பூ - அழகு, இடம்‌, இந்துப்பு, 
இருக்குதல்‌, இலை, ஓஒமாக்கினி, 
ஒரெழுத்து, ஓர்கண்ணோய்‌, ஓர்‌ 
நரகம்‌, கூர்மை, தாமரை, தீப்‌ 
பொறி, பிறப்பு, புட்பம்‌ பூமி, 
பூவென்னேவல்‌, பொலிவு, மகளிர்‌ 
சூதகம்‌. 

பூகதர்‌ - புகழ்வோர்‌. 

பூகபீடம்‌ - துப்பற்காளாஞ்சி. 

பூகம்‌ - இருள்‌, உண்டை, கமுகு, 
கழுகு, குவியல்‌, கூந்தற்கமுகு, 
கூந்தற்பனை, கெளரி, சுபாவம்‌, 
திரட்சி, நேரம்‌, பலா, பாக்கு, 
பிளப்பு. 

பூகம்பம்‌, பூக்கம்பனம்‌ - பூமிநடுங்கல்‌. 

பூகரம்‌ - நஞ்சு. 

பூகலம்‌ - மதர்த்தகுதிரை. 

பூகன்னம்‌ - மையவரியினரைவிட்டம்‌. 

பூகாமி - பூமிவழியாய்க்க மனிக்குங்‌ 
குதிரை. 

பூகோளசாஸ்திரம்‌ - புவனசாஸ்திரம்‌. 

பூகோளம்‌ - பூச்சக்ரெம்‌. 

பூக்கஞ்சா, பூங்கஞ்சா - ஒர்கஞ்சா. 

பூக்கட்டுதல்‌ - பூத்தொடுத்தல்‌. 

பூக்கந்தம்‌ - புடமிட்ட கந்தகம்‌. 

பூக்கம்‌ - ஊர்ப்பொது, கமுகு, மது, 
மருதநிலத்தூர்‌. 

பூக்காணம்‌ - சமரேகையின்‌ 
விட்டளவு. 

பூக்குடலை, பூக்குட்டான்‌ - பூக்கூடை. 

பூக்குதல்‌ - பூத்தல்‌. 

பூக்குறடு - பூமாலைதொடுக்குஞ்‌ 
சாலை. 

பூக்கொய்தல்‌ - பூவெடுத்தல்‌. 

பூங்கதிர்‌ - ஒளி, வெண்கதிர்‌. 

பூங்கரும்பு - செங்கரும்பு. 


பூங்கவணி - ஓர்வகைப்புடைவை. 


274 wipro AGG) - Z 


பூங்கா 


பூங்கா, பூங்காவனம்‌ - நந்தனவனம்‌. 

பூங்காரம்‌ - மந்தாரம்‌. 

பூங்காரை - ஒர்காரை. 

பூங்காவி - ஓர்காவி. 

பூங்குறுநல்‌ - மெல்லியகுறுநல்‌. 

பூங்கொத்து - மலர்த்திரள்‌. 

பூங்கொல்லை - புந்தோட்டம்‌. 

பூங்கோரை - ஓர்புல்‌. 

பூசகன்‌ - பூசைசெய்வோன்‌. 

பூசக்கிரவாளம்‌ - சக்ரெவாளகிரி. 

பூசக்கிரன்‌ - அரசன்‌. 

பூசணம்‌ - பிசான்‌, பூஞ்சணவன்‌, 
பூடணம்‌. 

பூசணி - ஓர்கொடி. 

பூசம்‌ - ஓர்நாள்‌. 

பூசல்‌ - கழுவல்‌, பூசுதல்‌, பெரிதொலித்‌ 
தல்‌, பொருதல்‌, பொருந்தல்‌. 

பூசறுத்தல்‌ - சுத்திபண்ணல்‌. 

பூசனம்‌ - பூசை. 

பூசனி - அடைக்கலான்குருவி, 
வணக்கம்‌. 

பூசனை - ஆராதனை. 

பூசாகாலம்‌ - ஆராதனைவேளை. 

பூசாக்கல்‌ - சுக்கான்கல்‌. 

பூசாசாரி - பூசாரி. 

பூசாந்தப்படலம்‌ - பூம்படல்‌. 

பூசாந்திரம்‌ - அருமைபண்ணல்‌, 
ஓூர்கடுக்கன்‌. 

பூசாபந்தம்‌ - ஓரடி ஒருவரியாக 
நான்கு வரியெழுதியந்‌ நான்கு 
வரியுள்‌ மேல்வரியிரண்டுந்‌ தம்‌ 
மிற்றாமே கோழூத்திரியாகவும்‌ 
கீழ்வரியிரண்டுந்‌ தம்மிற்றாமே 
கோழூத்திரியாகவும்‌ மேல்வரி 
கீழ்வரி மூன்றினும்‌ வந்து கோமூத்‌ 
திரியாகவும்‌ கீழ்வரிமேல்‌ வரி 
மூன்றினும்‌ வந்து கோமூத்திரி 


யாகவும்‌ வருவது. 


பூசாபலம்‌, பூசாபலன்‌ - பூசையின்‌ 
பலம்‌. 

பூசாமுகம்‌ - பூசைமுகம்‌. 

பூசாயத்தம்‌ - பூிசையாயத்தம்‌. 

பூசாரி - கோவிற்பூசைபண்ணுவோன்‌. 

பூசாலி - பூசாசாரி. 

பூசாவந்தம்‌ - பூசாந்திரம்‌. 

பூசாவிதி - பூசைமுறை. 

பூசிதபயங்கரம்‌ - சடங்காராதனை. 

பூசிதம்‌ - வணக்கம்‌. 

பூசிதன்‌ - கனவான்‌. 

பூசித்தல்‌ - டூசனைசெய்தல்‌, போர்‌. 

பூசிப்பு - வணக்கம்‌. 

பூசு - தூசி, பூசென்னேவல்‌, போர்‌. 

பூசுணி - பறங்கிக்கொடி. 

பூசுதல்‌ - சந்தனமுதலியவப்புதல்‌, 
சார்த்திமினுக்கல்‌. 

பூசுதன்‌ - செவ்வாய்‌. 

பூசுதை - சீதை. 

பூசுத்தி - துடைத்தல்‌, மெழுகுதல்‌. 

பூசுரர்‌ - அந்தணர்‌. 

பூசை - அன்னதானம்‌, ஆராதனை, 
பூனை. 

பூசைப்பரிசாரகன்‌ - குருவின்சீடன்‌. 

பூசைப்பெட்டி - பூசைத்தளபாடப்‌ 
பெட்டி. 

பூசைமுகம்‌ - பூசாசன்னிதானம்‌. 

பூசைமேடை - பூசைக்குறடு. 

பூச்சக்கிரம்‌ - கூரியனோடும்பாதை, 
பூமிச்சுற்று. 

பூச்சட்டை - குடலைக்கதிர்‌. 

பூச்சாண்டி - வெருளி. 

பூச்சாயை - இருள்‌. 


பூச்சாரம்‌ - பூநீறு. 
பூச்சி - செந்து, புள்ளி. 
பூச்சிகாட்டுதல்‌, பூச்சிவிடுதல்‌ - 


வெருள்காட்டுதல்‌. 


பூணிப்பு 


wipro ஏர] - Z 275 


பூச்சிக்கூடு - ஓராபரணம்‌. 

பூச்சியம்‌ - அருமை, சங்கை, சுன்‌, 
பூசிக்கப்படத்தக்கது, வெறுமை, 
பூசித்தல்‌. 

பூச்சியவார்த்தை - கணிசப்பேச்சு. 

பூச்சியன்‌ - பூசிக்கப்படத்தக்கவன்‌, 
மாமன்‌. 

பூச்சிலை - கருந்தண்ணீர்க்கல்‌. 

பூச்சு - பிலுக்கு,பூசுதல்‌, வெளிக்காட்‌ ச. 

பூச்செண்டு - புட்பச்செண்டு. 

பூச்சேலை - பூச்சித்திரப்படாம்‌. 

பூஞை - பூனை. 

பூஞ்சக்கல்‌ - தேகக்கல்‌. 

பூஞ்சணங்கட்டுதல்‌, பூஞ்சணம்‌ பிடித்தல்‌ 
- சிக்குப்பூத்தல்‌, பூஞ்சு கட்டல்‌. 

பூஞ்சணம்‌, பூஞ்சணவன்‌ - டூஞ்சு. 

பூஞ்சப்பரம்‌ - பூவினாற்செய்யுஞ்‌ 
சப்பரம்‌. 

பூஞ்சலாடுதல்‌ -கண்ணொளிமயங்‌ 
குதல்‌. 

பூஞ்சல்‌ - கண்மயங்குதல்‌, பூஞ்சு. 

பூஞ்சற்கண்‌ - மயங்கனெகண்‌. 

பூஞ்சாடுதல்‌ - பூச்சியாடல்‌ போற்‌ 
காணல்‌. 

பூஞ்சாட்டி - பூம்பயிர்ச்சாட்டி. 

பூஞ்சான்‌ - ஓர்புல்‌. 

பஞ்சி - பூஞ்சு, பூஞ்சை. 

பூஞ்சிறகு - பட்‌ சிக்குஞ்சின்றூவி. 

பூஞ்சு - பூசு. 

பூஞ்சுண்ணம்‌ - பூந்தாது. 

பூஞ்சை - மங்கல்‌. 

பூஞ்சைநிலம்‌ - பாழ்நிலம்‌. 

பூஞ்சாலை - புட்பக்கா. 

பூஷணம்‌, பூடணம்‌ - ஆபரணம்‌. 

பூடன்‌ - துவாதசாதித்தரிலொருவன்‌. 

பூவிதம்‌ - அலங்கரிப்பு, ஆபரணம்‌. 

பூடு - புல்லு, பூண்டு. 


பூட்கை - மேற்கோள்‌, யாளியானை, 
யானை. 

பூட்சி உடல்‌ - உரித்து, பூணல்‌, 
பொருத்து. 

பூட்டம்‌ - முடித்தல்‌. 

பூட்டகம்‌ - நொற்பன்வேலை, வெளி 
வேஷம்‌. 

பூட்டகம்பண்ணுதல்‌ - வீம்படி த்தல்‌. 

பூட்டகவேலை - நொற்பன்வேலை, 
மேன்மினுக்கானவேலை, வெளி 


வேஷமான வேலை. 

பூட்டகாரன்‌ - வீம்பன்‌. 

பூட்டங்கம்‌, பூட்டாங்கம்‌ - தொந்தறை, 
வில்லங்கம்‌. 

பூட்டங்கயிறு, பூட்டாங்கயிறு, பூட்டுக்‌ 
கயிறு - நுகக்கயிறு. 

பூட்டல்‌ - அடைத்தல்‌, அணிதல்‌, 
கணக்குத்தைத்தல்‌, கொழுவுதல்‌, 
தொடுத்தல்‌. 

பூட்டு - கதவுமுதலியபூட்டும்பூட்டு, 
கொழுவி, துலங்கு, பூட்டென்‌ 


னேவல்‌, பொருத்து, விலங்கு, 
வின்னாண்‌. 

பூட்டுதல்‌ - பூட்டல்‌. 

பூட்டுவாய்‌ - திறவுகோல்புகுந்து 
வாரம்‌. 

பூட்டுவிற்பொருள்கோள்‌ - செய்யுண்‌ 
முதலினுமிறுதியினு நிற்குஞ்‌ 
சொற்கள்‌ தம்முட்‌ யொருள்‌ 
கொள்வது. 

பூட்டை - இறைகூடை, ஏற்றமரம்‌, 
செக்கு. 

பூணல்‌ - அணிதல்‌. 

பூணாரம்‌ - ஆபரணம்‌. 

பூணாரவெலும்பு - மணிக்கட்டி 
னெலும்பு. 

பூணி - இடபவிராச, எருது. 

பூணித்தல்‌ - சுட்டுதல்‌. 

பூணிப்பு - தீர்ப்பு. 


276 wipro AGG) - Z 


பூணுதல்‌ 


பூணுதல்‌ - அகப்படுதல்‌, அணிதல்‌, 
உட்படுதல்‌, பொருந்துதல்‌. 

பூணுநூல்‌, பூணூல்‌ - உபவீதம்‌. 

பூணூற்கலியாணம்‌ - உபநயனச்‌ 
சடங்கு. 

பூணை - முல்லைநிலம்‌. 

பூண்‌ - ஆபரணம்‌, உலக்கை முதலிய 
வற்றிலிடும்பூண்‌, கிம்புரி, பூணென்‌ 
னேவல்‌. 

பூண்டி - ஊர்‌, கடற்குட்டிடர்‌. 

பூண்டு - புதர்‌, பூடு. 

பூதகணம்‌ - பூுதசேனை. 


பூதகரப்பன்பட்டை - பீநூாறிப்பட்டை. 

பூதகாலம்‌ - செல்காலம்‌. 

பூதகி - பூதனை, பேய்‌. 

பூதகிராமம்‌ - பஞ்சபூதசம்பந்தம்‌. 

பூதகிருதாயி - இந்திராணி. 

பூதகிருது - இந்திரன்‌. 

பூதக்கண்ணாடி - சிறிதைப்‌ பெரிதாகக்‌ 
காட்டுங்கண்ணாடி. 

பூதக்கால்‌ - போந்திக்கால்‌. 

பூதசஞ்சாரம்‌ - உலகவாழ்வு. 

பூதசுத்தி - பஞ்சசுத்தியினொன்று. 

பூதசஞ்சாரி - உலகவாழ்வை விடா 
தோன்‌, காட்டாக்கினி. 

பூதசாரசரீரம்‌ - தேவர்களினுண்ணிய 
தேகம்‌. 

பூததயை - அன்மாக்கட்குச்‌ செய்யுந்‌ 
தயை. 

பூததாத்திரி - பூமி. 

பூததானியம்‌ - எள்‌. 

பூதநாசனம்‌ - சேங்கொட்டை. 

பூதநாடி - பசாசுபிடித்தவர்க்யெங்கு 
நாடி. 

பூதநாதன்‌ - சிவன்‌. 

பூதநாயகி - உமை. 

பூதநிருத்தம்‌ - ஒர்காலை முடக்கி 


யாடல்‌. 


பூதபஞ்சாக்கரம்‌ - ஓர்பஞ்சாக்கரம்‌. 

பூதபதி - சிவன்‌. 

பூதபரிணாமதேகம்‌ - தூலதேகம்‌. 

பூதபரிணாமம்‌ - பூதங்களின்றிரிபு. 

பூதபலி - உச்சிட்டங்கொடுத்தல்‌. 

பூதம்‌ - ஆல்‌, இறந்தகாலம்‌, உண்மை, 
உயிர்‌, ஐம்பூதம்‌, சங்கு, சுத்தம்‌, 
தருப்பை, பரணி, பூதகணம்‌, பேய்‌, 
கிடைக்கும்‌ பொருள்‌. 

பூதயாகம்‌ - பஞ்சமாவெச்சத்‌ தொன்று, 
அஃது பலியீதல்‌. 

பூதரம்‌ - பூமிதாங்கல்‌, பொன்மலை, 
மலை. 

பூதராயன்‌ - பிசாசம்‌. 

பூதர்‌ - சாரதர்‌, இவர்‌ பதினெண்‌ 
கணத்தொருவர்‌. 

பூதலம்‌ - பூமி. 

பூதவம்‌ - ஆல்‌, மருது. 

பூதவாக்கு, பூதவார்த்தை - கெட்ட 
பேச்சு. 

பூதவாசம்‌ - சரீரம்‌. 

பூதவாதம்‌ - ஒர்சமயம்‌. 

பூதவிருட்சம்‌ - ஆலமரம்‌. 

பூதவிருள்‌ - உலகவிருள்‌. 

பூதனன்‌ - அரசன்‌. 

பூதனாகனன்‌ - கிருட்டிணன்‌. 

பூதனாசரீரம்‌, பூதனாசூதனன்‌, பூத 
னாரி - புதபரிணாம தூலசா£ரம்‌. 

பூதனை - ஓர்பெண்தேவதை. 

பூதன்‌ - கிருட்டிண பக்கத்து பதினான்‌ 
காந்திதி, மகன்‌. 

பூதாக்கலம்‌ - மாப்பிள்ளைக்கு மண 
வாட்டி சோறிடுங்கலம்‌. 

பூதாக்கலம்பணிதல்‌ - மணவாளப்‌ 
பிள்ளைகள்‌ முதன்முறை ஓர்‌ 
பாத்திரத்திற்‌ புசித்தல்‌. 

பூதாதியாங்காரம்‌ - பூ தோற்பத்தியாங்‌ 
காரம்‌. 


பூதாத்துமன்‌ - சந்நியாசி. 


பூமண்டலம்‌ 


wrpiurr AJ] - Z 


2717 


பூதாத்துமா - உடல்‌, சிவன்‌, துணைக்‌ 
காரணம்‌, பிரமன்‌. 

பூதாரம்‌ - பன்றி. 

பூதாரன்‌ - அரசன்‌. 

பூதாரி - பெருங்காயம்‌. 

பூதி - உடம்பு, கொடுமை, சாம்பார்‌, 
சித்தி, சுத்தம்‌, செல்வம்‌, தசை, 
தத்துவம்‌, துற்கந்தம்‌, நரகம்‌, 
பிறப்பு, புலால்‌, புழுதி, பூமி, 
பொரிக்கறி, மகத்துவம்‌, யானை 
மைதுனம்‌, விபூதி. 

பூதிகந்தம்‌, பூதிகந்திகம்‌ - கந்தகம்‌, 
துற்கந்தம்‌. 

பூதிகாமன்‌ - மந்திரி. 

பூதிசாரிசை - நாவி. 

பூதிமாமிசம்‌ - துன்மாமிசம்‌. 

பூதியம்‌ - உடல்‌, பிரிதிவிமுதலிய 
பூதம்‌. 

பூதேசன்‌ - சிவன்‌. 

பூதேவர்‌ - பார்ப்பார்‌. 

பூதை - அம்பு. 

பூத்தல்‌ - உண்டாதல்‌, பயத்தல்‌, 
மலர்தல்‌, மாதவிருதுவாதல்‌. 

பூத்தானம்‌ - அருமைபண்ணல்‌. 

பூத்திரணை - சணம்பு. 

பூத்திரம்‌ - மலை. 

பூத்திரி - ஒர்வகைவிறிசு. 

பூத்துப்பத்தெனல்‌ - இளைப்புக்‌ 
குறிப்பு, பூர்ப்பூரெனல்‌. 

பூத்தொடுத்தல்‌ - மாலைகட்டல்‌. 

பூந்தி - புன்குமரம்‌, பொன்னாங்காய்‌ 
மரம்‌. 

பூநாகம்‌ - நாங்கூழ்‌, பூநீறு. 

பூநாதம்‌ - வெடியுப்பு. 

பூநிம்பம்‌ - நிலவேம்பு. 

பூநிறம்‌ - மாந்தளிர்க்கல்‌. 

பூநீர்‌ - பனிநீர்‌. 

பூநீலம்‌ - நீலம்‌. 


பூநீறு - ஓர்மருந்து. 

பூநோய்‌ - சிறுநோய்‌. 

பூந்தட்டம்‌, பூந்தட்டு - பூவைக்குந்‌ 
தட்டம்‌. 

பூந்தாது - பூவிற்றுகள்‌. 

பூந்துகள்‌ - பூந்தாது. 

பூந்துணர்‌ - புங்கொத்து. 

பூந்துளிர்‌ - மெல்லியதுளிர்‌. 

பூந்தூள்‌ - பூந்துகள்‌. 

பூந்தேர்‌ - புட்பத்தினாலாயதேர்‌. 

பூந்தேன்‌ - பூவிற்றேன்‌. 

பூந்தை - ஒரூர்‌. 

பூந்தோடு - பூவிதழ்‌. 

பூந்தோட்டம்‌ - நந்தனவனம்‌. 

பூபசாலை - பணிகாரக்கடை. 

பூபதி - அரசன்‌, ஓர்குளிகை. 

பூபம்‌ - பணிகாரம்‌, பட்டாபிஷேகம்‌. 

பூபரீதி - சகூரியனோடும்வரி. 

பூபன்‌ - பூசாசாரி, பூரட்சகன்‌. 

பூபாலர்‌ - பூவைசியர்‌. 

பூபாலன்‌ - அரசன்‌, வேளாளன்‌. 

பூபாளம்‌ - ஓரிராகம்‌. 

பூபுத்திரி - சதை. 

பூப்பகம்‌ - பெண்குறி. 

பூப்பதாரி - தூரஸ்துரீ. 

பூப்பரிதி - அயனவர்‌ி. 

பூப்பருத்தி - பூவரசு. 

பூப்பிரநிதம்பம்‌ - மலைநடு. 

பூப்பு - பூத்தல்‌, மகளிர்சூதகம்‌. 

பூமகண்மைந்தர்‌ - வேளாளர்‌. 

பூமகள்‌ - இலக்குமி, பூமிதேவி. 

பூமகன்‌ - செவ்வாய்‌. 

பூமடல்‌ - பிள்ளைமடல்‌. 

பூமடி - மெல்லியமடி. 

பூமடை - பூவினாலிடுமடை. 

பூமண்டலம்‌ - பூச்சக்கிரம்‌, பரதவுறுப்பு 
ளொன்று. 


278 wipro AGA) - Z 


பூமத்தை 


பூமத்தை - ஓஒர்செடி. 

பூமஸ்நானம்‌ - ஏழ்வகைநானத்‌ 
தொன்று, அஃது துளசிமுதலிய 
திவ்விய மரத்தருகின்‌ மிருத்திகை 
யாற்பூசுதல்‌. 

பூமன்‌, செவ்வாய்‌, பிரமன்‌. 

பூமாலை - புட்பமாலை, இஃது இராச 
சின்னத்தொன்று. 

பூமான்‌ - புமான்‌. 

பூமி - இடம்‌, கோணங்களின்‌ கழ்வரி, 


தேசம்‌, பூநீறு, பூவுலகு, மூவுலகத்‌ 
தொன்று, குவியல்‌. 


பூமிகாமி - பூகாமி. 

பூமிகொழுநன்‌ - திருமால்‌. 

பூமிக்கூர்மை - வெடியுப்பு. 

பூமிசம்‌ - நரகம்‌. 

பூமிசம்பவை - சீதை. 

பூமிசன்‌ - செவ்வாய்‌, நரகாசுரன்‌. 

பூமிசாரம்‌ - ஓர்நூல்‌. 

பூமிசை - இலக்குமி, தை. 

பூமிசைநடந்தோன்‌ - அருகன்‌, புத்தன்‌. 

பூமிச்செருக்கன்‌ - உவர்மண்‌. 

பூமிதேவி - பூமிலட்‌ சிமி. 

பூமித்திரம்‌ - மலை. 

பூமித்தைலம்‌ - மண்டயிலம்‌. 

பூமிநடுக்கம்‌ - பூமியதிர்ச்சி. 

பூமிநாதம்‌ - இந்துப்பு, கரந்தம்‌, பூநீறு. 

பூமிநாயகன்‌ - காலமீரப்படிகம்‌. 

பூமிபரிட்சை - கலைஞான மறுபத்தி 
னான்கினொன்று. 

பூமிபாரம்‌ - சருட்டிப்பொருள்களாற்‌ 
பூமிக்குண்டானபாரம்‌. 

பூமிபாலன்‌ - அரசன்‌. 

பூமிபிசாசம்‌ - பனை. 

பூமிப்பிரவேசம்‌ - விளைநிலத்திற்‌ 
செய்கைபண்ணநாளுக்குப்போதல்‌. 

பூமியதிர்தல்‌ - பூமிநடுங்கல்‌. 

பூமியதிர்த்தல்‌ - டூமிநடுக்கம்‌. 


பூமிலட்சிமி, பூமின்‌ - இலக்குமி, பூமி 
தேவி. 

பூமிலாபம்‌ - மரணம்‌. 

பூமிலேபனம்‌ - மெழுகுதல்‌. 

பூமிவெளுப்புமண்‌ - சுதைமண்‌. 

பூமிவேர்‌ - பூநாகம்‌. 

பூம்பட்டாடை, பூம்பட்டு - ஒர்பட்டுப்‌ 
புடைவை. 

பூம்பந்து - பூவினாலாயபந்து. 

பூம்பறியல்‌ - தட்டுக்கேடு. 

பூம்பனை - ஆண்பனை. 

பூம்பாளை - பூப்பாளை. 

பூம்பிஞ்சு - இளம்பிஞ்சு. 

பூம்பிரயோசனம்‌ - புன்பயிர்ப்‌ பிர 
யோசனம்‌. 

பூம்புகை - நறும்புகை. 

பூயாரி - வேம்பு. 

பூயாலசம்‌ - கட்பீழை. 

பூரகம்‌ - பிதுர்பிண்டம்‌, பூரித்தல்‌, 
பெருக்குந்தொகை, மூச்சுள்ளே 
வாங்கல்‌. 

பூரங்களித்தல்‌ - தீபாராதனை. 

பூரட்சகன்‌ - அரசன்‌. 

பூரட்டாதி - ஓர்நாள்‌. 

பூரணகருப்பம்‌ - நிறைகருப்பம்‌. 

பூரணகருப்பனி - நிறைகருப்பிணி. 

பூரணகலசம்‌, பூரணகும்பம்‌ - சலம்‌ 
பூரித்தகலசம்‌, நிறைகுடம்‌. 

பூரணசந்திரன்‌ - நிறைகலாசந்திரன்‌. 

பூரணசற்குணம்‌ - நிறைந்தநற்குணம்‌. 

பூரணசற்குணன்‌ - நிறைந்த நற்குணன்‌. 

பூரணசாத்திரம்‌, பூரணகசூத்திரம்‌ - 
அகத்தியர்செய்தவோர் நூல்‌. 

பூரணதிசை - சரஞ்செல்லுந்திசை. 

பூரணபலன்‌ - நிறைபலன்‌. 

பூரணபாத்திரம்‌ - இருநூற்றைம்‌ 
பத்தாறு சிறங்கையரிசி கொண்ட 
பாத்திரம்‌, பூரணகும்பம்‌. 


பூருவசனனம்‌ 


wipro qT] - Z 279 


பூரணபிண்டம்‌ - நிறைகரு. 
பூரணமாசம்‌ - பிரசூதிமாதம்‌. 
பூரணமி - பூரணை. 
பூரணமை - பெளரணம்‌ி. 
பூரணம்‌ - ஊடைநால்‌, எல்லாம்‌, 
கடல்‌, நிறைவு, பிதுர்பிண்டம்‌, 
பெருக்கம்‌, மழை, மூடல்‌. 
பூரணலேகியம்‌ - ஓரிலேகியம்‌. 
பூரணவடிவு - மகாலங்காரம்‌. 
பூரணவயசு - நிறைவயச்‌. 
பூரணவித்தை - முழுக்கல்வி. 
பூரணவிரதம்‌ - உத்தமவிரதம்‌. 
பூரணன்‌ - அரன்‌, அருகன்‌, கடவுள்‌, 
மூர்த்தபாஷாணம்‌. 
பூரனாகுதி - ஒமச்சடங்கைநிறை 
வேற்றுங்கடைசியாகுதி. 
பூரணாயு - பூரணவயசு. 
பூரணானகம்‌ - சந்திரரெணம்‌, மேளம்‌. 
பூரணி - இளவமரம்‌, காடு, நிறை 
வுள்ளவன்‌, பூமி. 
பூரணேந்து - பூரணசந்திரன்‌. 
பூரணை - ஐயன்றேவிகளிலொருத்தி, 


சந்திரனைந்தாம்‌ பத்தாந்திதி, 
பெளரணை. 


பூரணைகேள்வன்‌ - ஐயன்‌. 

பூரபதி - பச்சைக்கருப்பூரம்‌. 

பூரம்‌ - ஓர்நாள்‌, ஓர்மருந்து, கருப்பூரம்‌, 
சூழ்தல்‌, தேள்‌,நீர்க்குண்டு, பூரணம்‌. 

பூரவாகனி - சரச்சுவதி. 

பூராசி - பூத்திரள்‌. 

பூராடமாசு - பால்வீதிமண்டலம்‌. 

பூராடம்‌ - ஓர்நாள்‌. 

பூராயக்கதை - பழங்கதை 

பூராயம்‌ - படூருவம்‌, விருப்பம்‌. 

பூராவாய - நிறைவு. 

பூரான்‌ - ஓர்விஷசெந்து, பனங்‌ 
கொட்டை முதலியவற்றினுட் பருப்பு. 

பூரான்‌ காவிக்கல்‌ - மஞ்சற்காவி. 


பூரி - ஓரிசை, ஓஒர்பணிகாரம்‌, 
ஓர்வீரன்‌, கலப்புநெல்‌, சிராத்தக்‌ 
கிரியையினொன்று, சிவன்‌, திரு 
மால்‌, நாணி, நூறுகோடி கோடி 
கோடாகோடி, பகல்‌, பிரமன்‌, 
பூரியென்னேவல்‌, பொன்‌, மிகுதி, 
புல்‌. 

பூரிகம்‌ - அப்பவருக்கம்‌. 

பூரிகலியாணி - ஓரிசை. 

பூரிகை - அப்பவருக்கம்‌, ஊதிடும்‌ 
பூரிகை. 

பூரிகொடுத்தல்‌ - சிராத்தச்சடங்கி 
னொன்று. 

பூரிதம்‌ - பூரணம்‌. 

பூரித்தல்‌ - உவத்தல்‌, நிரப்புதல்‌ 
நிறைத்தல்‌, பருத்தல்‌, வாயுவை 
நிறைத்தல்‌. 

பூரிபோசனம்‌ - சிராத்தத்தின்பிற்‌ 
கொடுக்கும்போசனப்பொருள்‌. 

பூரிப்பு - பூரணம்‌, மிகுகளிப்பு, மிகுதி. 

பூரிமாயு - ஆணீரி, பழமை. 

பூரியம்‌ - அரசிருக்கை, ஊர்‌, மருத 
நிலத்தூர்‌, வேந்தர்வீதி. 

பூரியர்‌, பூரியோர்‌ - கீழ்மக்கள்‌. 

பூரு - குருகுலத்தரசரிலொருவன்‌, 
புருவம்‌. 

பூருகம்‌ - மரம்‌. 

பூருண்டி - மல்லிகை. 

பூருபூரெனல்‌ - பூர்பூரெனல்‌. 

பூருவகங்கை - நருமகை. 

பூருவகதை - பழங்கதை. 

பூருவகருமம்‌, பூருவகன்மம்‌ - ஊழ்‌ 
வினை. 

பூருவகாட்டை - மெக்கு. 

பூருவகாலம்‌ - முற்காலம்‌. 

பூருவகெளளம்‌ - ஓரிசை. 

பூருவக்கியானம்‌ - பிறார்த்தஞானம்‌. 

பூருவசந்தியை - விடியல்‌. 

பூருவசனனம்‌, பூருவசன்மம்‌ - முற்‌ 
பிறப்பு. 


280 wipro AGG) - Z 


பூருவசன்‌ 


பூருவசன்‌ - தலைமகன்‌, முன்னோன்‌. 

பூருவசாகசம்‌ - கடுந்தண்டம்‌. 

பூருவசைலம்‌ - உதயமலை. 

பூருவஞானம்‌ - முன்னனுபவத்தை 
யறியுமறிவு. 

பூருவதிக்கு, பூருவதிசை - மெக்கு. 

பூருவதுவந்தம்‌ - ஊழ்வினைப்பயன்‌. 

பூருவதேகம்‌ - பூருவசா£ரம்‌. 

பூருவதேசம்‌ - கிழக்கு. 

பூருவதொடர்ச்சி - பழவினைத்தொடர்‌. 

பூருவபக்கம்‌, பூருவபட்சம்‌ - வளர்‌ 
பிறைப்பக்கம்‌. 

பூருவபதம்‌ - நிலைமொழி. 

பூருவபருபதம்‌ - உதயமலை. 

பூருவபற்குனி - உத்திரம்‌. 

பூருவபற்குனிபவன்‌ - வியாழன்‌. 

பூருவபுண்ணியம்‌ - முற்றருமம்‌. 

பூருவப்படுதல்‌ - தொன்றுதொட்டுிரித்‌ 
தாயிருத்தல்‌. 

பூருவமீமாஞ்சை - மீமாஞ்சையின்‌ 
முற்பகுதி. 

பூருவம்‌ - ஆதி, எல்லாம்‌, கெக்கு, 
சந்திரன்முன்பக்கம்‌, பழமை, 
முன்பு. 

பூருவாசாடம்‌ - பூராடம்‌. 

பூருவாண்ணம்‌, பூருவாண்ணியம்‌ - 
முன்னேரம்‌. 

பூருவாபரம்‌ - அத்தாட்‌ ௪. 

பூருவாப்பியாசம்‌ - பமழுயவழக்கம்‌. 

பூருவீகம்‌, பூருவோத்திரம்‌ - ஆதி, 
பழமை. 

பூருவோத்தரம்‌ - பூருவோத்திரம்‌, 
வடகிழ்த்திசை. 

பூருவோத்திரசங்கதி - பூருவத்தின்‌ 
வரலாறு. 

பூரை - குறைவின்மை, பூரணம்‌. 

பூரையிடுதல்‌ - அலுத்துப்போதல்‌. 

பூர்தல்‌ - நிறைதல்‌. 


பூர்த்தம்‌ - தருமம்‌. 

பூர்த்தி - நிறைவு. 

பூர்ப்பியம்‌ - நரதனம்‌, பழங்கதை. 

பூர்ப்பூரெனல்‌ - பொலிந்துபருத்தல்‌. 

பூர்வம்‌ - டூருவம்‌. 

பூர்வீகன்‌ - பழையோன்‌. 

பூலதை - நாங்கூழ்‌, படர்கொடி. 

பூலத்தி - மருதமரம்‌. 

பூலா - பூல்‌ 

பூலித்தகடு - மணியழுத்தவைத்குந்‌ 
தகடு. 

பூலோகம்‌ - பூமி, இஃது மேலேழுலகி 
னொன்று. 

பூல்‌ - ஓர்செடி.. 

பூவசியர்‌ - டூவைசியர்‌. 

பூவணம்‌ - ஓர்சிவதலம்‌. 

பூவணை - பூமெத்தை. 

பூவந்தவம்‌ - நிலாவிரை. 

பூவந்தி - புன்குமரம்‌, பொன்னாங்‌ 
காய்‌ மரம்‌, ஓர்மரம்‌, ஓர்மருந்து. 

பூவமளி - புட்பசயனம்‌, இஃது 
அட்ட போகத்தொன்று. 

பூவம்பன்‌ - மன்மதன்‌. 

பூவரசு - ஓர்மரம்‌. 

பூவலயம்‌ - பூகோளம்‌. 

பூவல்‌ - சிவப்பு, துரவு. 

பூவளலை - புநீறு. 

பூவாணம்‌ - ஒர்விதவாணம்‌. 

பூவாமற்காய்க்குமரம்‌ - ஆல்‌ முதலியன. 

பூவாளி - ஒர்பாணம்‌, மதன்பாணம்‌, 
மன்மதன்‌. 

பூவிதழ்‌ - பூந்தோடு. 

பூவிந்து - அப்பிரகம்‌, வீரம்‌. 

பூவிளம்‌ - கற்பாஷாணம்‌. 

பூவுலகு - பூமி. 

பூவெண்ணெய்‌ - ஓர்நற்றயிலம்‌. 


பெண்டு 


wipro qT] - Z 281 


பூவை - காயாமரம்‌, கிளி, குயில்‌, 
நாகணவாய்ப்புள்‌, பெண்‌. 

பூவைசியர்‌ - உழவர்‌, வேளாளர்‌, 
இவர்‌ மூவைசியரிலொருவர்‌. 

பூவொல்லி - தேங்காயிலோர்‌ வகை 
யொல்லி. 

பூவோடு - தொட்டி பாஷாணம்‌. 

பூள்‌ - காடை. 

பூழான்‌ - கவுதாரி, கானாங்கோழி. 

பூழி - குழைசேறு, கொடுந்தமிழ்‌ 
நாட்டினொன்று, சேற்றிற்குமிழி, 
பராகம்‌, புழுதி. 

பூழியன்‌ - சேரன்‌, பாண்டியன்‌, பூழில்‌ 
- அகில்‌ பூமி. 

பூழை - கோபுரவாயிற்கதவிலிட்டுப்‌ 
புகும்வழி, துவாரம்‌. 

பூழ்க்கை - புழைக்கை, யாழியானை, 
யானை. 

பூழ்தி - பராகம்‌, புலால்‌, புழுதி. 

பூளை - இலவம்பஞ்சு, ஓர்செடி. 

பூனை - பூவை. 

பூனைக்கண்புருடராகம்‌ - ஒர்மணி. 

பூனைக்கழற்சி - ஓஒர்செடி. 

பூனைக்காஞ்சொறி - ஒர்காஞ்சொறி. 

பூனைக்காய்வேளை - ஒர்செடி. 

பூனைக்காலி - ஒர்செடி. 

பூனைத்திசை - தென்கிழக்கு. 

பூனைப்பகைவன்முள்‌ - எலிமுள்ளு. 

பூனையமயிர்‌ - பூனைக்கழற்சி. 


பூனைவணங்கி - குப்பைமேனி. 


பொ 
பெங்கு - கள்ளினோர்பேதம்‌. 
பெடம்‌ - மிகுதி. 
பெடை - பறவைப்பெண்‌. 
பெட்டகத்துத்தி - ஒர்துத்தி. 
பெட்டகம்‌ - பெட்டி. 


பெட்டல்‌ - ஆசைப்பெருக்கம்‌, விரும்‌ 
பல்‌. 

பெட்டார்‌ - சினேகிதர்‌. 

பெட்டி - பேழை, மூளிவாய்‌. 

பெட்டிக்கோரை - ஓர்புல்‌. 

பெட்டு - பொய்‌. 

பெட்டை - ஓட்ட கம்‌, கழுதை, குதிரை, 
சிங்கம்‌, நாய்‌, மரையிவற்றின்‌ 
பெண்‌, பறவைப்பெண்‌, பெண்‌ 
பொது. 

பெட்டைக்கடல்‌ - சிறுகடல்‌. 


பெட்டைக்கட்டு, பெட்டைமுடிச்சு - 


வளமற்றகட்டு. 
பெட்டைக்கண்‌ - சிறுகண்‌. 
பெட்டைக்கண்ணன்‌ - சிறுகண்‌ 
ணுள்ளவன்‌. 
பெட்டையன்‌ - ஆண்மையற்றவன்‌. 
பெட்பு - அன்பு, அசை, பெருமை. 
பெண்‌ - திரீ, மனைவி, விலங்கின்‌ 
பெண்பொனது. 
பெண்கரு - சுரோணிதம்‌, 
பெண்கலை-வண்ணத்தின்‌ சிற்றின்பப்‌ 
பகுதி. 
பெண்குமஞ்சான்‌ - சாம்பிராணி. 
பெண்குறி - யோனி. 
பெண்கேட்டல்‌ - பெண்ணை மணம்‌ 
பேசுதல்‌. 
பெண்கொடி - பெண்‌. 
பெண்கொடுத்தல்‌ - பெண்ணை 
விவாகஞ்‌ செய்துகொடுத்தல்‌. 
பெண்சாதி - மனைவி. 
பெண்சோடினை - பெண்வேஷவணி. 
பெண்டகர்‌, பெண்டர்‌ - அலியர்‌. 
பெண்டகை - பெண்டன்மை. 
பெண்டாட்டி - பெண்‌, மனையாட்டி. 
பெண்டிர்‌, பெண்டில்‌ - பெண்‌. 
பெண்டீர்‌ - பெண்கள்‌. 


பெண்டு - பெண்மகள்‌. 


282 wipro AGA) - Z 


பெண்ணரசி 


பெண்ணரசி - இராசாத்தி, விவேக 
முள்ளவள்‌. 


பெண்ணரசுநாடு - பெண்ணாளுகை 


செய்யுமிராச்சியம்‌. 
பெண்ணலம்‌ - பெண்ணிலுள்ள 
வின்பம்‌. 

பெண்ணமழைத்தல்‌ - பெண்ணை 
விவாகஞ்செய்தல்‌. 


பெண்ணன்‌ - ஆண்மையற்றவன்‌. 

பெண்ணாசை - திரீவிருப்பம்‌, இஃது 
மூவாசையிலனொன்று. 

பெண்ணாள்‌ - பெண்நட்‌ சத்திரம்‌. 

பெண்ணீலி - ஓர்பெண்தேவதை, 
துட்டை. 

பெண்ணுறுப்பு - பெண்குறி, பெண்ணி 
லட்சணம்‌. 

பெண்ணெடுத்தல்‌ - பெண்‌ கொள்ளு 
தல்‌. 

பெண்ணெழுத்து - நெட்டெழுத்து. 

பெண்ணை - அனுடநாள்‌, ஓராறு, 
பனைமரம்‌. 

பெண்தண்டு - காதினுட்புறத்தண்டு. 

பெண்பழி - பெண்துரோகம்‌. 

பெண்பனை - காய்ம்பனை. 

பெண்பால்‌ - திரீலிங்கம்‌, இஃது 
இம்பாலினொன்று. 

பெண்பால்விகுதி - பெண்பகுதியை 
விளக்கிநிற்கும்‌ விகுதி. 

பெண்பாற்பிள்ளைக்கவி - ஆண்‌ 
பாற்விள்ளைக்கவியுறுப்புள்‌ 
சிறுதேர்‌, சிறுபழை, சிற்றில்‌ எனு 
மூன்றொழித்து ஏனையுறுப்‌ 
பேழுடன்‌ அம்மனை, ஊசல்‌, 
கழங்கெனுமூன்றுறுப்புங்‌ கூட்டி 
யுறுப்புக்குப்பப்பத்து விருத்தத்‌ 
தான்முடிவது. 

பெண்பிடித்தல்‌ - கூத்திபிடித்தல்‌. 

பெண்பிள்ளை - சிறுமி, பெண்‌, மண 
வாட்டி. 


பெண்பிறந்தவள்‌ - பெண்ணாய்ப்‌ 
பிறந்தவள்‌. 

பெண்புத்தி - பேதைப்புத்தி. 

பெண்பேதை - ஏழைப்பெண்‌. 

பெண்போகம்‌ - அறம்முப்பத்திரண்டி 
னொன்று, அஃது மணமுடிப்‌ 
பித்தல்‌, திரீபோகம்‌, இஃது 
அட்ட போகத்தொன்று. 

பெண்மகள்‌ - துர. 

பெண்மதி - பெண்புத்தி. 

பெண்மயக்கம்‌, பெண்மயல்‌ - பெண்‌ 
மோகம்‌. 

பெண்மயிர்‌ - அளகம்‌. 

பெண்மரம்‌ - பிறவயிரமுள்ளமரம்‌. 

பெண்மாயம்‌ - பெண்மயக்கம்‌. 

பெண்மூச்சு - பெண்மூர்க்கம்‌. 

பெண்மை -பெண்டன்மை, மாட்சிமை. 

பெண்மைச்சினைப்பெயர்‌ - பெண்‌ 
பான்முப்பகுதிக்கும்‌ பொதுவான 
வுறுப்பானாய பெயர்‌ (உம்‌) 
முடத்தி. 

பெண்மைச்சினைமுதற்பெயர்‌ - பெண்‌ 
பான்‌ முப்பகுதிக்கும்‌ பொதுவான 
வுறுப்பு முதற்பொருட்‌ யெயர்‌, 
(உம்‌) முடக்கொற்றி. 

பெண்மை முதற்பெயர்‌ - பெண்டான்‌ 
முப்பகுதிக்கும்‌ பொதுவான முதற்‌ 
பெயர்‌ (உம்‌) கொற்றி. 

பெண்மைமுறைப்பெயர்‌ - முறையைக்‌ 
காட்டிவரும்‌ பெண்‌ பெயர்‌, (உம்‌) 
தாய்‌. 

பெண்வகை - பெண்வகுப்புநாலு, 
அஃது பதுமினி, சித்தினி, சங்கினி 
அத்தினி. 

பெண்வழி, 
பெண்ணைப்பற்றியவினம்‌. 


பெண்வழிச்சுற்றம்‌ - 


பெதும்பை - பதினொருவயதிற்‌ பெண்‌, 
பெண்பொனது. 


பெத்தகாலம்‌ - இலயகாலம்‌. 


பெய்தல்‌ 


wipro qT] - Z 283 


பெத்ததிசை - ஆன்மாபாசத்திற்குட்‌ 
பட்டிருக்குங்காலம்‌. 

பெத்தமுத்தி - இலயமுத்தி. 

பெத்தம்‌ - ஒடுக்கம்‌, கட்டு, சேர்மானம்‌, 
நிலைபரம்‌. 

பெத்தரிக்கம்‌ - அகந்தை, கலம்பகம்‌. 

பெத்தர்‌ - அடிமைகள்‌, பாசபந்தர்‌. 

பெந்தம்‌ - பந்தம்‌. 

பெந்தர்‌ - பந்தர்‌. 

பெந்தனம்‌ - பந்தனம்‌. 

பெந்தித்தல்‌ - பந்தித்தல்‌. 

பெந்திப்பு - கட்டு. 

பெந்து - சுற்றம்‌. 

பெந்தை - அவலட்சணமாய்ப்‌ 
பருத்தது, கலப்பையினோருறுப்பு. 

பெந்தைக்கண்‌ - பெரியகண்‌. 

பெந்தைக்கயிறு - படைவாளை 
மேழியோடுிணைக்குங்கயிறு. 

பெம்மான்‌ - பெருமான்‌. 

பெயரடி - பெயர்ச்சி, பேர்மூலம்‌. 

பெயரன்‌ - பாட்டன்‌. 

பெயராளி - கர்த்திமான்‌. 

பெயரிடுதல்‌ - நாமந்தரித்தல்‌. 

பெயரியற்சொல்‌ - செந்தமிழ்நிலத்து 
மொழிகளாய்‌ உலக வழக்கினுஞ்‌ 
செய்யுள்வழக்கினு நின்றுதம்‌ 
பொருளையியல்பாக விளக்கும்‌ 
யெயர்ச்‌ சொல்‌. 

பெயரின்னிசை - ஒர்பிரபந்தம்‌, அஃது 
பாட்டுடைத்தபலைவன்‌ 
பெயரினைச்‌ சாரவின்னிசை 
வெண்பாவாற்பாபடுவனது. 

பெயருதல்‌ - நிலைவிலகுதல்‌. 

பெயரெச்சம்‌ - பெயரையவாவி நிற்குஞ்‌ 
சொல்‌, அஃது அகரமும்‌ உம்மு 
மாகிய இருவிகுதிகளையும்‌ பெற்று 
கருத்தா, காரணம்‌, இடம்‌, காலம்‌, 
செயல்‌, செயப்படுபொருள்‌ எனு 
மாறனுள்‌ ஒன்றைக்கொண்டு 
முடியும்‌. 


பெயரெடுத்தல்‌ - கர்த்தியடை கல்‌. 

பெயரெடுப்பு - நூமப்பிரபலியம்‌. 

பெயர்‌ - கீர்த்தி, நாமம்‌, பெயரென்‌ 
னேவல்‌, பெயர்ச்சொல்‌. 

பெயர்ச்சி - திரும்புதல்‌, புரட்‌ ௫௪. 

பெயர்ச்சூத்திரம்‌ - இடுகுறி காரணக்‌ 
குறியாலிதற்கிது பெயரென்றிடுதல்‌. 


- இடுகுறியாயுங்‌ 
காரணக்குறியாயும்‌ வேற்றுமை 


பெயர்ச்சொல்‌ 


யுருபுகள்‌ சார்தற்டெனாய்‌ ஒன்றன்‌ 
பெயரைவிளக்கி நிற்குஞ்சொல்‌. 

பெயர்த்தல்‌ - ஆடல்‌, உரிஞ்சல்‌, எடு 
படல்‌, திரும்பல்‌, போகல்‌, வேறு 
படல்‌. 

பெயர்த்தல்‌ - ளெப்புதல்‌, திருப்புதல்‌, 
வேறுபடுத்தல்‌. 

பெயர்த்தி - பாட்டி, பெயர்ச்சி. 

பெயர்நேரிசை - ஓர்பிரபந்தம்‌, அஃது 
பாட்டுடைத்‌ தலைவன்‌ பெய 
ரினைச்சார நேரிசை வெண்பா 
வாற்பாடுவனது. 

பெயர்போதல்‌ - ர்த்திபிரபலமாதல்‌. 

பெயர்ப்பகுதி - பொருள்‌, இடம்‌, 
காலம்‌, சினை, குணம்‌, தொழில்‌ 
எனுமறுவகைக்‌ காரணங்கொண்ட 
பெயர்‌. 

பெயர்ப்பிரஸ்தாபம்‌ - கர்த்தி. 

பெயர்ப்பு - பெயர்ச்சி. 

பெயர்வழி - பெயர்முறை. 

பெயர்விகுதி - பெயர்ச்சொல்லின்‌ 
விகுதி. 

பெயர்விளங்கல்‌ - கர்த்தியுண்டாதல்‌. 

பெயர்வு - பெயர்தல்‌. 

பெயர்வேற்றுமை - எழுவாய்வேற்றுமை. 

பெயலை - மழை. 

பெயல்‌ - மழை, மழைத்துளி. 

பெய்கலம்‌ - கொள்கலம்‌. 

பெய்தல்‌ - செறித்தல்‌, சொரிதல்‌, 
விடுதல்‌. 


284 wipro AGA) - Z 


பெய்துரை 


பெய்துரை - பாயிரம்‌. 

பெய்வளை - பெண்‌. 

பெய்வு - பெய்தல்‌. 

பெரிசு, பெரிது - கனங்கொண்டது, 
பருத்தது. 

பெரியகை - கொடைக்கரம்‌. 

பெரியதகப்பன்‌ - தந்தைதன்றமையன்‌. 

பெரியதம்பிரான்‌ - ஓர்தேவதை. 

பெரியதனம்‌ - பெருந்தன்மை. 

பெரியதாய்‌ - தாயக்கை. 

பெரியது - பெரிது. 

பெரியநடை - நல்லொழுக்கம்‌. 

பெரியபுராணம்‌ - அறுபத்து மூவர்‌ 
ககை. 

பெரியப்பன்‌ - பெரியதகப்பன்‌. 

பெரியம்மான்பச்சரிசி - ஓர்பூடு. 

பெரியம்மை - வைசூரி. 

பெரியர்‌, பெரியார்‌ - பெரியோர்‌. 

பெரியவர்‌ - மேன்மையுடையோர்‌. 

பெரியவன்‌ - தத்துவசாலி, மேம்பாடு 
டையேன்‌, வளர்ந்தவன்‌. 

பெரியாணங்கை - ஓர்பூடு. 

பெரியாத்தாள்‌, பெரியாயி - பெரியதாய்‌. 

பெரியோர்‌ - பெரியவர்கள்‌. 

பெருகல்‌ - பெருகுதல்‌. 

பெருகியல்‌ - இராகத்தகுதியினொன்று. 

பெருகு - தயிர்‌, பெருகென்னேவல்‌. 

பெருகுதல்‌ - பாய்தல்‌, மிகுதல்‌, 
விருத்தித்தல்‌. 

பெருக்கமரம்‌ - பப்பப்புளிமரம்‌. 

பெருக்கம்‌ - செல்வம்‌, பெருகுதல்‌, 
பெருக்கிக்கண்டபேறு, மிகுதி, 
விசாலம்‌, விருத்தி. 

பெருக்கம்பண்ணுதல்‌ - போகுதல்‌. 

பெருக்கல்‌ - அதிகப்படுத்தல்‌, எண்‌ 
கூட்டித்தாக்கல்‌, சீய்த்தல்‌, நிறைத்‌ 
தல்‌, பருத்தல்‌, மிகுவித்தல்‌, விசா 
லித்தல்‌. 


பெருக்கன்‌ - பருக்கன்‌. 

பெருக்காச்சவட்டு - கவலையீனம்‌, 
வேண்டாவெரறுப்பு. 

பெருக்காளர்‌ - போதியவர்கள்‌. 

பெருக்கு - கணக்குவகை நான்க 
னொன்று, பாய்ச்சல்‌, பெருக்கென்‌ 
னேவல்‌, விசாலம்‌, வெள்ளம்‌. 

பெருக்குக்கணக்கு - கணக்குவகை 
நான்கினொன்று. 

பெருக்குதல்‌ - பெருக்கல்‌. 

பெருக்குவேளை - உச்சிப்பொழுது. 

பெருங்கடல்‌ - சமுத்திரம்‌. 

பெருங்கடி - தொடுகடி. 

பெருங்கணக்கு - பெருநிரவி, பெருந்‌ 
தொகை. 

பெருங்கதை - பிள்ளையார்‌ நோன்பு 
முடிவில்‌ வாசிக்குங்‌ கதை. 

பெருங்கலையன்‌ - ஓர்நெல்‌. 

பெருங்காஞ்சொறி - ஒர்‌ காஞ்சொறி. 

பெருங்காப்பியம்‌ - ஒர்பிரபந்தம்‌, 
அஃது தெய்வவணக்கமும்‌, செயப்‌ 
படுபொருளும்‌, வாழ்த்தும்‌, முன்‌ 
னுளதாய்‌ அறம்‌, பொருள்‌, 
இன்பம்‌, வீடு எனுநாற்பொருட்‌ 
பயத்ததாய்‌ கவிநாயகனையுடைத்‌ 
தாய்மலை, கடல்‌, நாடு, நகர்‌, 
பருவமுதலியவற்றின்‌ வழங்‌ கூறு 
தலும்‌ மணமுடித்தல்‌, முடி கவித்‌ 
தல்‌, பொழில்விளையாட்டு, நீர்‌ 


விளையாட்டு, உண்டாட்டு, 


புலவி, கலவி என்றிவற்றைப்‌ புகழ்‌ 
தலும்‌ மந்திரம்‌, தூது, செலவு, 
போர்‌, வென்றி என்பவற்றைக்‌ 
கூறலுமாகிய விவைதொடர்ச்‌ 
சருக்கம்‌, இலம்பகம்‌,பரிச்சேதம்‌ 
என்னும்‌ பகுதியையுடைத்தாய்‌ 
வருவது. 

பெருங்காயம்‌ - ஓர்மருந்து. 

பெருங்காரை - ஓர்மரம்‌, ஓர்மீன்‌. 

பெருங்காற்று - உரத்தகாற்று. 


பெருமகிழ்ச்சிமாலை 


wipro ஏர] - Z 285 


பெருங்கிடை, பெருங்கிடைச்சி - ஓர்‌ 


கிடைச்ச. 
பெருங்கிரந்தி - ஒர்நோய்‌. 
பெருங்கிராமம்‌ - அஞ்ஞூறுகுடி 
கொண்டவூர்‌. 


பெருங்கிழங்கு - ஈசரவேர்‌, ஓர்பூடு. 
பெருங்கிழமை - முழுவுரிமை. 
பெருங்குடல்‌ - ஓர்குடல்‌. 
பெருங்குமிழ்‌ - ஓர்குமிழ்‌, அஃது 
தசமூலத்தொன்று. 
பெருங்குரல்‌ - பெருஞ்சத்தம்‌. 
பெருங்குருகு - சக்கரவாகப்புள்‌. 
பெருங்குருந்து - ஓர்குருந்து. 
பெருங்குரும்பை - ஓர்மருந்து. 
பெருங்குளவி - ஒர்குளவி. 
பெருங்குறடு - பெரியகுறடு. 
பெருங்குறட்டை - ஒர்செடி. 
பெருங்குறிஞ்சாய்‌ - ஓர்குறிஞ்சா. 
பெருங்கொடி - ஓர்துவசம்‌. 
பெருங்கொண்டலாத்தி - புழுக்குத்திப்‌ 
புள்‌. 
பெருங்கொன்றை - ஓர்கொன்றை. 
பெருங்கோடணை - முரசு. 
பெருச்சாளி - ஒரெலி. 
பெருஞ்சீரகம்‌ - ஒர்சரக்கு. 
பெருஞ்செய்யான்‌ - ஓர்தேன்‌. 
பெருஞ்செருப்படி - ஒர்பூடு. 
பெருஞ்சொல்‌ - பலரறிசொல்‌. 
பெருத்தல்‌ - அதிகப்படல்‌, பருமை 
யாதல்‌. 
பெருநகை - பெருஞ்சிரிப்பு, பெரு 
மகிழ்வு, இஃது சுபாபக்‌ குணத்தி 
னொன்று. 
பெருநண்டு - ஓர்நண்டு. 
பெருநயப்புரைத்தல்‌ - பெருவிருப்‌ 
பைக்கூறல்‌, இஃது அகப்பொருட்‌ 
டுறையினொன்று. 
பெருநறுவிலி - ஒர்மரம்‌. 


பெருநாரை - ஓர்நூரை. 

பெருநாள்‌ - அச்சுவினிமுதலியநாள்‌, 
இரேபதி, கொண்டாட்டமான 
நாள்‌. 

பெருநிம்பம்‌ - வேம்பு. 

பெருநிரவி - குமுக்கு. 

பெருநீர்‌ - கடல்‌. 

பெருநூல்‌ - விரிவுநூல்‌. 

பெருநெருஞ்சி - ஒர்நெருஞ்சி. 

பெருநெருப்பு - தச்செறிவு. 

பெருநெல்‌ - ஓர்நெல்‌. 

பெருநையல்‌ - வைசூரி. 

பெருந்தகை - அரசன்‌, பெருமை 
யுடையோன்‌. 

பெருந்தக்காளி - ஓர்செடி. 

பெருந்தலைக்கறையான்‌ - ஒர்கறை 
யான்‌. 

பெருந்தன்மை - அகந்தை, மானம்‌, 
மேன்மை. 

பெருந்தாரா - ஒர்தாரா. 

பெருந்திணை - பொருந்தாக்காமம்‌. 

பெருந்‌ 


திணைக்குரிய மணநான்கு, அவை 


பெருந்திணைமணம்‌ - 


பிரமம்‌, பிரசாபத்தியம்‌, ஆரிடந்‌, 
தெய்வம்‌. 
பெருந்தில்லை - ஒர்மரம்‌. 
பெருந்தீன்‌ - பேரூண்‌. 
பெருந்துத்தி - ஓர்பூடு. 
பெருந்துளசி - ஓர்துளசி. 
பெருந்தேன்‌ - பேரிலையான்‌ கூட்டுந்‌ 
தேன்‌. 
பெருந்தொகை - பிகுதொகை. 
பெருந்தொடை - ஆடுதொடை.. 
பெருப்பம்‌ - பருப்பம்‌. 
பெருப்பித்தல்‌ - பருப்பித்தல்‌. 
பெருமகன்‌ - அரசன்‌, சிறந்தோன்‌. 
பெருமகிழ்ச்சிமாலை - ஓர்‌ பிரபந்தம்‌, 
அஃது தலைவியது சிறப்பைக்‌ 
கூறுவது. 


286 


wrpiuroor ASG) - Z 


பெருமக்கள்‌ 


பெருமக்கள்‌ - பெரியோர்‌. 

பெருமங்கலம்‌ - ஓர்‌ பிரபந்தம்‌. 

பெருமணிக்கோட்டுவான்‌ - ஓர்‌ நீர்ப்புள்‌. 

பெருமரம்‌ - ஓர்‌ மரம்‌. 

பெருமருந்து - ஓர்‌ கொடி. 

பெருமலை - மகாமேருகிரி. 

பெருமல்லரி - பெருங்கள்ளி. 

பெருமல்லிகை - ஓர்‌ மல்லிகை, இஃது 
தசமூலத்தொன்று. 

பெருமழை - மிகுமழை. 

பெருமன்‌ - பருத்தது. 

பெருமா - யானை. 

பெருமாட்டி - தலைவி. 

பெருமாந்தம்‌ - ஒர்நோய்‌. 

பெருமாரி - பெருமழை. 

பெருமாள்‌ - திருமால்‌, பெருமையிற்‌ 
சிறந்தோன்‌. 

பெருமான்‌ - அரசன்‌, குரு, சிவன்‌, 
தலைவன்‌, திருமால்‌, பெருமை 
யிற்‌ சிறந்தோன்‌, மூத்தோன்‌. 

பெருமிட்டை - ட£ீநாறி. 

பெருமிதம்‌ - சளிப்பு, மிகுதி. 

பெருமீன்‌ - யானைமீன்‌. 

பெருமுட்டி - கூடம்‌. 

பெருமுத்தரையர்‌ - செல்வர்‌, சொந்தப்‌ 
பொருட்காரர்‌. 

பெருமூச்சு - நெடுமூச்சு. 

பெருமை - ஆங்காரம்‌, பொலிவு, 
மாட்சிமை, மிகுதி, வீம்பு. 

பெருமைபண்ணுதல்‌ - ஆங்காரங்‌ 
காட்டுதல்‌. 

பெருமைபாராட்டுதல்‌ - வீம்புபேசுதல்‌. 

பெரும்பசிரி - ஓர்கீரை. 

பெரும்பஞ்சமூலம்‌ - தழுதாழை, பாதிரி, 
பெருங்குமிழ்‌, வாகை, வில்வம்‌. 

பெரும்படி - பரும்படி. 

பெரும்படை - ஓர்தேவகூட்டம்‌. 


பெரும்பதி - தலைக்ரொமம்‌, மருங்கி 
லூர்சூழ்பதி. 

பெரும்பயறு - ஒர்வகைப்பயறு. 

பெரும்பயன்‌ - மிகுபேறு. 

பெரும்பராக்கு - அசட்டைத்தனம்‌. 

பெரும்பருந்து - கூகை. 

பெரும்பறவை - எண்காற்புள்‌. 

பெரும்பற்றப்புலியூர்‌ - சிதம்பரம்‌. 

பெரும்பனையன்‌ - வைகூரியினோர்‌ 
வகை. 

பெரும்பாடு - தீட்டுதிரமிறைப்பு. 

பெரும்பாந்தள்‌, பெரும்பாம்பு - ஓர்பாம்பு. 

பெரும்பாலும்‌ - பிகுதியும்‌. 

பெரும்பாவி - மிகுடாவி. 

பெரும்பாழ்வெளி - சூனியவெளி, 
துவாதசாந்தம்‌. 

பெரும்பாற்சோற்றி - ஓர்‌ பூடு. 

பெரும்பான்மை - மிகுபான்மை. 

பெரும்பிராந்து - பெரும்பருந்து. 

பெரும்பிரண்டை, பெரும்புரண்டை - 
ஓர்‌ புரண்டை. 

பெரும்புலால்‌ - பெருமீன்‌. 

பெரும்புலி - ஒர்‌ புலி. 

பெரும்புழுக்கல்‌, பெரும்புழுக்கு - 
பேரவியல்‌. 

பெரும்புள்‌ - கூகை. 

பெரும்புறா - ஓர்‌ புறா. 

பெரும்பூண்‌ - பதக்கம்‌. 

பெரும்பூழை - கதவிலிடும்வாயில்‌. 

பெரும்பூளை - ஓர்‌ பூடு. 

பெரும்பேச்சு - பலரறிசொல்‌. 

பெரும்பெயர்‌ - பராசியம்‌. 

பெரும்பொங்கல்‌ - ஊர்ப்பொங்கல்‌. 

பெரும்பொழுது - ஆ.றுபருவம்‌, அவை, 
கார்‌, கூதிர்‌, முன்பனி, பின்பனி, 
இளவேனில்‌, முது வேனில்‌. 

பெரும்போகம்‌ - பேரனுபவம்‌. 


பேசி wrgpiurmr as] - Z 287 


பெருவயிறு - ஓர்நோய்‌, குடவயிறு. 

பெருவலி - பெருநோ. 

பெருவழக்கம்‌,பெருவழக்கு - பலராலும்‌ 
வழங்கப்படுவது. 

பெருவள்ளி - ஓர்‌ கிழங்குக்கொடி. 

பெருவாகை - ஓர்‌ மரம்‌. 

பெருவாஞ்சை - பேராசை. 

பெருவாரி - கொள்ளைநோய்‌. 

பெருவாரிக்காய்ச்சல்‌ - கோதாரிக்‌ 
காய்ச்சல்‌. 

பெருவாழ்வு - பிகு செல்வம்‌. 

பெருவிடை - நெடுவிடை. 

பெருவியாதி - சரந்திநோய்‌, குஷ்டம்‌, 
வைகுரி. 

பெருவிரல்‌ - அங்குட்டம்‌. 

பெருவிரியன்‌ - ஓர்பாம்பு. 

பெருவெக்கைநோய்‌ - 
பிராந்தி. 

பெருவெளி - ஏகவெளி. 

பெருவெள்ளம்‌ - பிகுவெள்ளம்‌. 


உவாந்தி 


பெருவெள்ளை - ஓர்நெல்‌. 

பெலக்குதல்‌ - பலத்தல்‌. 

பெலசாலி - பெலனுள்ளோன்‌. 

பெலட்சயம்‌ - பெலவீனம்‌. 

பெலத்தல்‌ - பலப்படல்‌, மிகுத்தல்‌. 

பெலபிடி - பெலன்‌, பேருதவி. 

பெலப்படுதல்‌ - உறுதிப்படல்‌, திரப்‌ 
படுதல்‌. 

பெலப்படுத்துதல்‌ - உறுதிப்படுத்துதல்‌, 
திரப்படுத்துதல்‌. 

பெலப்பித்தல்‌ - பெலப்படுத்துதல்‌. 

பெலப்பு - உதவி, பெலன்‌. 

பெலப்பேறுதல்‌ - பெலப்படுதல்‌. 

பெலம்‌ - பலம்‌. 

பெலவந்தம்‌ - பலவந்தம்‌. 

பெலவறுதி - பலகனம்‌. 


பெலன்‌ - உறுதி, வலிமை. 


பெலன்செய்தல்‌ - உறுதிப்படல்‌, 
பலித்தல்‌, வலிமைகொள்ளுதல்‌. 

பெலி - காணிக்கை. 

பெலிபீடம்‌ - பலிபீடம்‌. 

பெல்லி, பெல்லித்தடி - பட்டைப்பிடி. 

பெறல்‌ - பெறுதல்‌. 

பெறாவிலை - அதிகவிலை, குறைந்த 
விலை. 

பெறுதல்‌ - அடைதல்‌, கிடைத்தல்‌, 
பிரசவித்தல்‌. 

பெறுதி - பெறுதல்‌, பெறும்விலை. 

பெறுத்தல்‌ - பெறுவித்தல்‌. 

பெறுமதி - பெறும்விலை. 

பெறுமானம்‌ - பெறத்தக்கவிலை. 

பெறுவகொள்வோர்‌, பெறுவது கொள்‌ 
வோர்‌ - கூத்தியர்‌. 

பெற்றம்‌ - இட பவிராசி, எருது, காற்று, 
பசுசாதிப்பொது. 

பெற்றார்‌ - ஈன்றார்‌. 

பெற்றி, பெற்றிமை - தன்மை. 

பெற்றிடல்‌ - பெறுதல்‌. 

பென்னம்பெரிது - மிகப்பெரிது. 


GL 


பே - ஒரெழுத்து, நுரை. 

பேகம்‌ - தவளை, முகில்‌. 

பேகன்‌ - கடையெழுவள்ளலிலொரு 
வன்‌. 

பேகி - பெண்ட வளை. 

பேசகம்‌ - ஆந்தை, முகில்‌, யானை 
வாலடி, யானைவானுனி, வாயில்‌. 

பேசகம்‌ - கூகை. 

பேசலம்‌ - ஊமை, தகுதி. 

பேசல்‌ - சொல்லல்‌. 

பேசாதபேச்சு - அசப்பியம்‌. 

பேசி - இடியேறு, உடை, ஓர்‌ யாறு, 
தசை, நரம்பு, புமொட்டு, முட்டை. 


288 wipro AGG) - Z 


பேசிலம்‌ 


பேசிலம்‌ - யானை. 

பேசுதல்‌ - பறைதல்‌. 

பேசுவாயன்‌ - பரிந்துபேசுபவன்‌, 
வாயாடி. 

பேச்சல்‌ - பறைச்சல்‌. 

பேச்சழிதல்‌ - பேச்சுத்தப்புதல்‌. 

பேச்சறுதல்‌ - மெளனம்‌. 

பேச்சறுதி - தீர்மானம்‌. 

பேச்சற்றவன்‌ - பேசமாட்டாதவன்‌, 
பொய்யன்‌, மெளனி. 

பேச்சாட்டுத்துணை - பேச்சுத்‌ துணை. 

பேச்சாளி - நிதானி. 

பேச்சு - சம்பாஷனை, சொல்‌, பாஷை, 
பேசுதல்‌. 

பேச்சுக்குற்றம்‌ - சொற்குற்றம்‌. 

பேச்சுக்கொடுத்தல்‌ - பேச்சு வளர்த்தல்‌. 

பேச்சுநடத்தல்‌ - சம்பாஷித்தல்‌. 

பேச்சுவளர்த்தல்‌ - நீடி க்கப்பேசல்‌. 

பேச்சுவாயன்‌ - வாயாடி. 

பேச்சுவார்த்தை - வாக்குவாதம்‌. 

பேச்சுறுதி - பேச்சுநிதானம்‌. 

பேடகம்‌ - கூடை, திரள்‌. 

பேடணம்‌ - திரிகைக்கல்‌, பொடி 
செய்தல்‌. 

பேடம்‌ - தெப்பம்‌, வெள்ளாடு. 

பேடர்‌ - அலியர்‌. 

பேடி - அலி. 

பேடிகை - கூடை. 

பேடிசம்‌ - மயக்கு. 

பேடிசவித்தை - மயக்குத்தொழில்‌. 

பேடியர்‌ - அலியர்‌. 

பேடு - அலி, ஊர்‌, காமனாடல்‌, 
பறவைப்பெண்‌, பெண்‌. 

பேடுமூஞ்சி - பெண்முகம்‌. 

பேடை - கூடை, பறவைப்பெண்‌. 

பேட்டி - பெரியவர துவரவு காத்திருத்‌ 
தல்‌. 


பேட்டை - நகரத்தருகுஞ்‌ சந்தை கூட 
லுமாகிெவூர்‌. 

பேணகம்‌ - ஓஒர்பணிகாரம்‌. 

பேணம்‌, பேணரவு - பேணுதல்‌. 

பேணலர்‌ - பேணார்‌. 

பேணல்‌ - அஆசைப்பெருக்கம்‌, கருத்து, 
காத்தல்‌, குறித்தல்‌, விரும்பல்‌. 

பேணார்‌ - பகைவர்‌. 

பேணுதல்‌ - பேணல்‌. 

பேண்‌ - துலாத்தாங்கி, பேணென்‌ 
னேவல்‌. 

பேதகமணி - வெண்காரம்‌. 

பேதகம்‌ - பேதம்‌. 

பேதகன்‌ - தப்பிதகாரன்‌. 

பேதசைவம்‌ - ஓர்‌ சைவம்‌. 

பேததாரணை - நவதாரணையி 
னொன்று, அஃது இயமாதியோக 
சாதனையாற்‌ பிராணன்‌, அபா 
னன்‌, உதானன்‌, வியானன்‌ எனு 
நான்கு வாயுக்களையுஞ்சமான 
வாயுவுடன்‌ சேர்த்து அதோ முக 
மாயிருக்குமிதைய கமலத்தைப்‌ 
பிராணவோச்‌ சாரணத்தாலுன்‌ 
முகமாக்குவது. 

பேதம்‌ - ஒவ்வாமை, சிவாகம்மிருபத்‌ 
தெட்டினொன்று, பகை, பிரி 
வினை, வேற்றுமை. 

பேதலித்தல்‌ - மறுப்பு, இஃது உபாய 
நான்கினொன்று, வேற்றுமைப்‌ 
படல்‌. 

பேதலிப்பு, பேதலிமை - வேற்றுமை. 

பேதனம்‌ - பேதிப்பு, இஃது அட்ட 
கருமத்தொன்று. 

பேதாதிபேதம்‌, பேதாபேதம்‌ - பல 
பேதம்‌. 

பேதி - இரதம்‌, கழிச்சல்‌, பேத 
மானவன்‌, பேதிப்பது, பேதியென்‌ 
னேவல்‌, வெளி. 

பேதிகாரி - ஆற்றுத்தும்மட்டி, பேதி 
மருந்து, பேய்க்குமட்டி. 


பேய்ப்பலவன்‌ 


wipro ஏர] - Z 289 


பேதித்தல்‌ - பகைத்தல்‌, விரேசனித்தல்‌, 
வேற்றுமைப்படுதல்‌, வேற்றுமைப்‌ 
படுத்தல்‌. 

பேதிபண்ணுதல்‌ - விரேசனஞ்செய்தல்‌. 

பேதிப்பு - பேதம்‌. 

பேது - மதிமயக்கம்‌. 

பேதுறல்‌ - பேதுறுதல்‌, மதிமயங்குதல்‌. 

பேதுறவு - மதிமயக்கு. 

பேதுறுதல்‌ - புத்திகலங்குதல்‌. 

பேதை - அறிவிலான்‌, ஏழுவயதிற்‌ 
பெண்‌, சுபாவி, தரித்திரன்‌, பெண்‌, 
பேடி. 

பேதைமை - அறிவின்மை, எழைமை, 
சுபாபம்‌. 

பேதையர்‌ - அறிவீனர்‌, ஏழுவயதிற்‌ 
பெண்கள்‌, கீழ்மக்கள்‌, தரித்திரர்‌, 
பாலைநிலமகளிர்‌. 

பேத்தி - பேர்த்தி. 

பேத்துவம்‌ - அமுதல்‌, நெய்‌. 

பேத்தை - ஓர்‌ மீன்‌, கெளிசு, பற்‌ 
பேத்தை. 

பேத்தைபற்றுதல்‌ - கெளிசுபற்றுதல்‌. 

பேம்‌ - பயம்‌. 

பேயகற்றுதல்‌ - பேயோட்டுதல்‌. 

பேயத்தி - ஓர்‌ மரம்‌. 

பேயம்‌ - கஞ்சி, நீர்‌, பால்‌. 

பேயவரை - ஒரவரை. 

பேயம்‌ - மதிகேடன்‌. 

பேயன்வாழை - ஒர்‌ வாழை. 

பேயாடுதல்‌ - பேயுருக்கொள்ளுதல்‌. 

பேயாட்டி - பேய்வித்தைவான்‌. 

பேயாட்டுதல்‌ - பசாசையுருக்‌ கொள்ளு 
வித்தல்‌. 

பேயாமணக்கு - ஓராமணக்கு. 

பேயுள்ளி - ஒருள்ளி. 

பேயுறைதல்‌ - பேய்குடி கொள்ளுதல்‌. 

பேயூடம்‌, பேயூஷம்‌ - அமுதம்‌, ஈன்ற 
வேழா நாட்கறக்கும்பால்‌, நவநீதம்‌. 


பேயூமத்தை - மருளூமத்தை. 
பேயேற்றுதல்‌ - பேயையேவிவிடுதல்‌. 
பேயோடாடி - சிவன்‌. 
பேயோட்டி - ஓர்‌ மரம்‌, பேய்துரத்து 
வோன்‌. 
பேயோட்டுதல்‌ - பேயகற்றல்‌. 
பேயோணான்‌ - ஓர்‌ வகையோணான்‌. 
பேய்‌ - பிசாசம்‌, மதிகெட்டது. 
பேய்க்கண்‌ - வெருண்டபார்வை. 
பேய்க்கரும்பு - ஓர்‌ கரும்பு. 
பேய்க்காடு - பேயுறையுங்காடு. 
பேய்க்காளான்‌ - ஒர்‌ காளான்‌. 
பேய்க்குணம்‌ - பேய்த்தனம்‌. 
பேய்க்குப்பார்த்தல்‌ - பேயைத்துரத்து 
தல்‌. 
பேய்க்குமட்டி - ஓர்‌ கொடி. 
பேய்க்குறை - பேய்த்தொடர்ச்சி. 
பேய்க்குன்றி - ஓர்‌ குன்றி. 
பேய்க்கூண்டு - மாயவித்தை படிக்கு 
மோரிடம்‌. 
பேய்க்கொம்மட்டி - பேய்க்குமட்டி. 
பேய்க்கோலம்‌ - கோலக்கேடு. 
பேய்ச்சத்தம்‌ - அவசத்தம்‌. 
பேய்ச்சாளை - ஓர்‌ மீன்‌. 
பேய்ச்சி - பேய்க்குணமுள்ளாள்‌. 
பேய்ச்சுரை - ஓர்‌ சுரை. 
பேய்த்தக்காளி - ஓர்‌ செடி. 
பேய்த்தண்ணீர்‌ - மதுநீர்‌. 
பேய்த்தனம்‌ - அறிவின்மை. 
பேய்த்திமிட்டி - ஒர்‌ பூடு. 
பேய்த்தும்பை - ஓர்‌ தும்பை. 
பேய்த்தேர்‌ - கானல்‌. 
பேய்நரி - விசர்நரி. 
பேய்நாய்‌ - விசர்நாய்‌. 
பேய்பிடித்தல்‌ - பசாசுபிடி த்தல்‌. 
பேய்ப்பசலை, பேய்ப்பயளை - ஓர்‌ கரை. 


பேய்ப்பலவன்‌ - படுவன்கீரை. 


290 wipro AGG) - Z 


பேய்ப்பள்ளி 


பேய்ப்பள்ளி - பேய்க்கூண்டு. 

பேய்ப்பார்வை - மருட்பார்வை. 

பேய்ப்பாற்சோற்றி - ஒர்பாற்சோற்றி. 

பேய்ப்பிடி - வீண்பிடி. 

பேய்ப்பிரம்பு - ஓர்‌ பிரம்பு. 

பேய்ப்பீர்க்கு - ஓர்‌ பீர்க்கு. 

பேய்ப்புடல்‌, பேய்ப்புடோல்‌ - ஒர்‌ 
புடோல்‌. 

பேய்ப்புத்தி - மதியீனம்‌. 

பேய்ப்புல்‌ - கணைப்புல்‌. 

பேய்ப்போக்கு - ஒழுங்கின்மையான 
நடை. 

பேய்மகன்‌ - கெட்டவன்‌. 

பேய்மருட்டி - ஓர்‌ செடி. 

பேய்மனம்‌ - அங்கலாய்த்தமனம்‌. 

பேய்முகம்‌ - அவலட்‌ சணமுகம்‌. 

பேய்முசுட்டை - ஒர்‌ கொடி. 

பேய்முல்லை - ஓர்‌ கொடி. 

பேய்முன்னை - ஓர்‌ மரம்‌. 

பேய்வித்தை - சூனியவித்தை. 

பேய்வெருட்டி - ஓர்‌ பூடு. 

பேரகத்தி - ஓரகத்தி. 

பேரடிபடுதல்‌ - பெயர்பிரபலிய 
மாகுதல்‌. 

பேரணி - நடுச்சேனை. 

பேரணிகலம்‌ - பெரும்பதக்கம்‌. 

பேரண்டம்‌ - உலகம்‌, நரி. 

பேரப்பிள்ளை - பாட்ட ப்பிள்ளை. 

பேரமட்டி, பேரமுட்டி - ஓர்‌ செடி. 

பேரம்பலம்‌ - சிதம்பரத்துச்சபைகளி 


னொன்று. 
பேரரத்தை - பஞ்சமூலத்தொன்று. 
பேரருளுடைமை - கடவுளெண்‌ 
குணத்தொன்று. 


பேரவியல்‌ - பெரும்புழுக்கு. 


பேரறிவு - மூதறிவு. 
பேரன்‌ - பெயரன்‌. 


பேரன்புடைமை - மிகுந்தவன்பாயி 
ருத்தல்‌, இஃது அறத்துறுப்பி 
னொன்று. 

பேராசை - பமிகாசை. 

பேராட்டி - பெருமையுடையவள்‌. 

அறுபது வருடங்‌ 

கொண்டகாலம்‌. 


பேராண்டு - 


பேராண்மை - அரியசெயல்‌. 

பேராந்தை - நிலாமுக்கிப்புள்‌. 

பேராமட்டி - பேரமட்டி. 

பேராமணக்கு - ஓராமணக்கு. 

பேராமுட்டி - ஒர்‌ கொடி. 

பேராலவட்டம்‌ - ஓராலவட்டம்‌. 

பேராளன்‌ - கீர்த்தியுடையோன்‌, 
மிருகசீரிடம்‌. 

பேராளி - பெருங்கடல்‌, பேருள்ளவன்‌. 

பேராளிமாமுனி - வள்ளுவன்றந்தை. 

பேரானந்தம்‌ - மோட்‌ சசந்தோஷம்‌. 

பேரி, பேரிகை - பறைப்பொது, முரசு. 

பேரிடி - முழுக்கம்‌. 

பேரிடுதல்‌ - நாமஞ்சூட்டுதல்‌. 

பேரியாழ்‌ - நரூல்வகையாழினொன்று. 

பேரிலக்கம்‌ - முழுவிலக்கம்‌. 

பேரிளம்பெண்‌ - நாற்பது வயதுப்‌ 
பெண்‌. 

பேரின்பம்‌ - ஆனந்தம்‌, மோட்ச 
சந்தோஷம்‌. 

பேரீஞ்சு, பேரீந்து - ஒர்மரம்‌. 

பேரு - சமுத்திரம்‌, சூரியன்‌, த, பொன்‌ 


மலை. 
பேருண்டி - பேருணவு, இஃது தாமத 
குணத்தொன்று. 


பேருமரி - ஒர்பூடு. 

பேருறுதி - திடவத்தாட்‌ ௫௪. 
பேரூர்‌ - பெரும்பதி. 

பேரூழி - உருத்திரசங்காரம்‌. 
பேரெடுத்தல்‌ - கீர்த்திபெறுதல்‌. 
பேரெடுபடுதல்‌ - பிரபலமாதல்‌. 


பைபீலம்‌ 


wipro qT] - Z 291 


பேரெண்‌ - பேரிலக்கம்‌, அளவடி 
யீரடியாக இரண்டு வருவது. 

பேரெல்லைவெண்பா - எட்டடி 
வெண்பா. 

பேரெழும்புதல்‌ - பிரபலமாதல்‌. 

பேரேடு - கணக்கேட்டிலோர்வகை. 

பேரொலி - மிகுவொலி. 

பேரொளி - மிகுபிரவை. 

பேரோசை - பேரொலி. 

பேர்‌ - பெயர்‌. 

பேர்க்குறி - பெயர்க்குறி. 

பேர்ச்சி - பெயர்ச்சி. 

பேர்தரித்தல்‌ - நாமஞ்சூட்டுதல்‌. 

பேர்தல்‌ - பெயர்தல்‌. 

பேர்த்தல்‌ - பெயர்த்தல்‌. 

பேர்த்தி - பெயர்த்தி. 

பேலகம்‌ - தெப்பம்‌. 

பேலம்‌ - சிறுபங்கு, பீசம்‌, போதல்‌. 

பேலவம்‌ - மிருது. 

பேலுதல்‌ - மலங்கழித்தல்‌. 

பேழை - பெட்டகம்‌, பெட்டி. 

பேழ்‌ - பெருமை. 

பேழ்வாய்‌ - பெருவாய்‌. 

பேறு - இலாபம்‌, கொடை, செல்வம்‌, 
நல்லூழ்‌, பெறுதல்‌, வரம்‌, வாய்ப்பு. 

பேறுகாலம்‌, பேற்றுக்காலம்‌ - பெறுங்‌ 
காலம்‌. 

பேனம்‌ - நுரை. 

பேனவாகி - இடி. 

பேனன்‌ - சந்திரன்‌, சூரியன்‌. 

பேனாக்கிரம்‌ - நீர்க்குமிழி. 

பேனாசனி - இந்திரன்‌. 

பேன்‌ - தலையிற்பற்றும்பூச்‌சி. 


LI 


பை - அழகு, ஒரெழுத்து, குடர்‌, நிறம்‌, 


பசுமை, பச்சைநிறம்‌, பாம்பின்‌ 


படம்‌, பையென்னேவல்‌, பொக்‌ 
கணம்‌, மந்தக்குணம்‌, மெத்தெனவு. 

பைகோவு, பைகோவை - ஓர்‌ தேயம்‌. 

பைகோவைச்சிவப்பு - ஓர்‌ வகை 
மாணிக்கம்‌. 

பைக்கூறை - பை. 

பைங்கண்‌ - பசியகண்‌. 

பைங்காய்‌ - பசுங்காய்‌. 

பைங்கிளி - பச்சைக்கிளி. 

பைங்கூழ்‌ - நோய்‌, பயிர்‌. 

பைசந்தி - வாக்கு நான்கனொன்று. 

பைசாசநிலை - ஒருதாளினின்று 
மற்றைத்தாண்முடக்கிநிற்றல்‌, 
இஃது யுத்தநிலைநான்‌ினொன்று. 

பைசாசமணம்‌ - துயின்றாளைச்‌ 
சென்றுகூடுங்கூட்டம்‌. 

பைசாசம்‌ - இரும்பு, பிசாசம்‌. 

பைசாசி - இராக்கதத்தி. 

பைசார்‌ - ஓர்‌ வகைத்தொடுதோல்‌. 

பைசுனம்‌ - உலோபத்தனம்‌. 

பைஞ்ஞீலம்‌ - பசியநீலம்‌, மக்கட்பரப்பு. 

பைஞ்ஞீவி - ஒர்பட்டினம்‌. 

பைண்டின்னியம்‌ - யாசகம்பண்ணி 
வயிறுவளர்த்தல்‌. 

பைதல்‌ - துன்பம்‌, பையல்‌. 

பைதிரம்‌ - நாடு. 

பைத்தம்‌, பைத்திகம்‌ - பித்தம்‌. 

பைத்தல்‌ - கோபம்‌, சினக்குறிப்பு, பசு 
மையாதல்‌, பாம்புபடம்‌ விரித்தல்‌. 

பைத்தியம்‌ - பயித்தியம்‌. 

பைத்திராகோராத்திரம்‌ - பிதிர்களின 
தோர்நாள்‌, அஃது மனிதருக்‌ 
கோர்‌ மாதம்‌. 

பைத்து - பசுமை. 

பைந்தினை - ஓர்‌ தினை. 

பைந்தொடி - பெண்‌, வளையல்‌. 


பைபீலம்‌ - எறும்பு. 


292 wipro AGG) - Z 


பைபீலவாதம்‌ 


பைபீலவாதம்‌, பைபீலிகாவாதம்‌ - 
எறும்புகளின்‌ பேச்சறிதல்‌. அஃது 
கலைஞானமறுபத்தினான்கி 
னொன்று. 

பைபீலிகை - எறும்பு. 

பைபைய - மெல்லமெல்ல. 

பைமை - தவப்பெண்‌, பசுமை. 

பைம்பல்‌ - பம்பல்‌. 

பைம்பூண்‌ - பொன்னாபரணம்‌. 

பைம்பொன்‌ - பசும்பொன்‌, மேருகிரி. 

பைய - மெல்ல. 

பையல்‌ - பயல்‌. 

பையன்‌ - சிறுவன்‌. 

பையுள்‌ - அற்பம்‌, சிறுமை, துன்பம்‌, 
நோய்‌. 

பையெனல்‌ - மந்தக்குறிப்பு. 

பைரவம்‌ - அச்சம்‌, உட்சமயமாறி 
னொன்று. 

பைரவன்‌ - சிவன்‌, வயிரவன்‌. 

பைரவி - ஓரிராகம்‌, காளி. 


பைலவான்‌, பைலன்‌ - ஓரிருடி. 


பொ 
பொகுட்டு - சேற்றிலெழுங்குபிளி, 
தாமரைக்கொட்டை, மலை. 
பொகுத்தல்‌ - பொத்தல்‌ செய்தல்‌. 
பொக்கசம்‌ - திரவியசாலை, திரவியம்‌. 
பொக்கசவைப்பு - புதைத்ததிரவியம்‌. 
பொக்கணம்‌ - ஓர்‌ வகைப்பை, சோளி. 
பொக்கணி - ஒர்‌ பானபாத்திரம்‌, 
குழியுரல்‌. 
பொக்கணை - கல்வளை, குழியுரல்‌, 
மரப்பொந்து. 
பொக்கம்‌ - பொய்‌, பொலிவு, மிகுதி. 
பொக்கல்வாய்‌ - பொக்குவாய்‌. 
பொக்கிஷகாரன்‌ - திரவியவான்‌, 
பொக்கிஷவிசாரணைகாரன்‌. 


பொக்கிஷம்‌ - பொக்கசம்‌. 


பொக்கிலவணம்‌ - திலூலவணம்‌. 
பொக்கு - குற்றம்‌, பொள்ளல்‌. 
பொக்குப்பொக்கெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 
பொக்குவாய்‌ - பல்லற்றவாய்‌. 
பொக்குளிப்பான்‌ - கொப்புளிப்பான்‌. 
பொக்கெனல்‌ - விரைவின்குறிப்பு. 
பொக்கை - சிறுதுளை. 
பொக்கைவாய்‌ - பொக்குவாய்‌. 
பொக்கைவாய்ச்சி - பொக்குவாய்ச்சி. 
பொங்கடி - யானை. 
பொங்கம்‌ - நெற்றி, பரிமளிப்பு, 
பொலிவு. 


பொங்கர்‌ - சோலை, மரக்கொப்பு, 
மலை. 


பொங்கலாண்டி - பொங்கற்காரன்‌. 
பொங்கல்‌ - உயர்ச்சி, கிளர்தல்‌, 
சமைத்தல்‌, பொலிதல்‌, மிகுதி. 
பொங்கழி - தூற்றாநெல்‌. 
பொங்காரம்‌ - பொங்கல்‌. 


- இரண்டாமுறை 
ஏழரையாய்வருஞ்‌ சனி. 


பொங்குசனி 


பொங்குதல்‌ - கொதித்துக்கிளா்தல்‌, 
கோபித்தல்‌, சாதஞ்சமைத்தல்‌, 
நொதித்தல்‌, பொலிதல்‌. 

பொசிதல்‌ - இரகசியம்வெளித்தல்‌, 
நீரரும்பல்‌, நீர்பரிதல்‌. 

பொசித்தல்‌ - புசித்தல்‌. 

பொசிவு - அருகிச்செல்லல்‌. 

பொசுக்குதல்‌ - சுடுதல்‌. 

பொசுங்கல்‌ - கருனைது, கருகுதல்‌. 

பொசுங்குதல்‌ - வெம்மையாற்றிய்தல்‌. 

பொசுபொசுத்தல்‌ - இரகசியம்பேசல்‌, 
கொஞ்சம்கொஞ்சமாய்‌ வெளிப்‌ 
படுதல்‌. 

பொசுபொசெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

பொச்சடித்தல்‌ - வெறுநாக்கடி த்தல்‌. 

பொச்சம்‌ - உணவு, குற்றம்‌, விருப்பம்‌. 


பொதுச்சீர்‌ 


wipro AS] - Z 293 


பொச்சாத்தல்‌, பொச்சாப்பு - பொல்‌ 
லாங்கு, மறதி. 

பொச்சாலி நெல்‌ - ஓர்‌ நெல்‌. 

பொச்சாவாமை - மறவாமை. 

பொச்சு - மொய்ச்சு. 

பொச்சை - கரிக்காடு, காடு, சிறுமலை, 
புழுக்கூடு, மலை. 

பொஞ்சுதல்‌ - ஒவ்வுதல்‌. 

பொடி - சிறிசு, பராகம்‌, புழுதி, 
பொடியென்னேவல்‌. 

பொடிச்சி - சிறுபெண்‌. 

பொடிச்சிலை - மஞ்சட்கல்‌. 

பொடிதல்‌ - கெடுதல்‌, திட்டுதல்‌, 
தூளாதல்‌. 

பொடித்தல்‌ - கெடுத்தல்‌, தூளாக்கல்‌, 
மயிர்சிலிர்த்தல்‌, முளைத்தல்‌. 

பொடிபண்ணல்‌ - துண்டித்தல்‌, மா 
வாக்கல்‌. 

பொடிபொடிதல்‌ - பிகத்தூளாதல்‌. 

பொடிப்பு - புளகம்‌. 

பொடியன்‌ - சிறுவன்‌. 

பொடியாதல்‌ - துகளாதல்‌. 

பொடிவிளக்கணம்‌ - பொன்முதலிய 
வற்றைப்‌ பொருத்திச்சுடுதல்‌. 

பொடிவு - திட்டு, பொடிதல்‌. 

பொடிவெட்டி - பொன்‌ வெள்ளி 
முதலிய வெட்டுங்‌ கத்திரிகை. 

பொடுகன்‌ - சிற்றாள்‌. 

பொடுகு - ஓர்பூடு, சிறிசு, சொடுகு. 

பொடுதலை - ஒர்பூண்டு. 

பொடுபொடுத்தல்‌, பொடுபொடுப்பு 
பொடுபொடெனல்‌ - அபூரணம்‌, 
ஒலிக்குறிப்பு, காய்தல்‌, சீக்ரெக்‌ 
குறிப்பு. 

பொட்டணம்‌, பொட்டணி, பொட்டளி, 
பொட்டிலம்‌ - டொக்கணம்‌. 


பொட்டிலுப்பு - வெடியுப்பு. 


பொட்டு - ஓர்‌ பூச்சி, சங்கை, தாலிப்‌ 
பொட்டு, 
நுழை, நெற்றித்திலகம்‌. 

பொட்டுக்கட்டுதல்‌ - தாலிகட்டுதல்‌. 


தானியப்பொட்டு, 


பொட்டுக்குலைதல்‌ - சங்கைகெடுதல்‌. 

பொட்டுக்குற்றுதல்‌ - திலகமெழுதல்‌. 

பொட்டுக்கேடு - சங்கைகேடு. 

பொட்டுத்தாலி - பொட்டாகாரத்தாலி. 

பொட்டுப்பூச்சி - ஓர்‌ சிலந்திப்பூச்‌சி. 

பொட்டெனல்‌ - சீக்ரைக்குறிப்பு. 

பொதி - அம்பலம்‌, ஒலைக்குடை, 
கரிகாடு, பொதியப்பட்ட து, பொதி 
யென்னேவல்‌. 

பொதிகாரன்‌ - பொதிமாடுசெலுத்து 
வோன்‌. 

பொதிகை - பொதியம்‌. 

பொதிசோறு - கட்டுச்சோறு. 

பொதிதல்‌ - தணித்தல்‌. 

பொதிப்போதா - பெருநாரை. 

பொதியம்‌ - தென்மலை. 

பொதியவெற்பன்‌ - பாண்டியன்‌. 

பொதியன்‌ - அகத்தியன்‌. 

பொதியில்‌ - அம்பலம்‌, பொதியமலை. 

பொதியெருது - பொதியெடுக்கு 
மெருது. 

பொதிர்‌ - பொதிரென்னேவல்‌, மிகுதல்‌. 

பொதிர்தல்‌ - மிகுதல்‌. 

பொதிர்ப்பு - அச்சம்‌, நடுக்கம்‌. 

பொதிர்வு - மிகுதல்‌. 

பொதிவு - பொதிதல்‌. 

பொதின்பொதினெனல்‌, பொதீர்‌ 
பொதீரெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

பொது - சாதாரணம்‌ பலர்‌ முன்னிலை. 

பொதுக்கட்டுதல்‌ - நடுக்கட்டுதல்‌. 

பொதுக்கு - ஒதுக்கு, பொதுக்கென்‌ 
னேவல்‌, மறைப்பு. 

பொதுக்குதல்‌ - மறைத்தல்‌. 

பொதுச்சீர்‌ - நான்கசையாய்‌ வருஞ்சீர்‌. 


294 wipro AGA) - Z 


பொதுச்சூத்திரம்‌ 


பொதுச்சூத்திரம்‌ - தொகைச்‌ சூத்திரம்‌. 
பொதுச்சொம்‌ - பொதுப்பொருள்‌. 
பொதுச்சொல்‌ - திணை, பால்‌, இடம்‌, 
காலங்களைக்குறித்துப் பொதுவா 
யிருக்குஞ்சொல்‌. 
பொதுத்தல்‌ - துளைத்தல்‌. 
பொதுத்தன்மை - பொதுவியல்பு. 
பொதுத்தன்மைத்‌ தொகை -பொதுத்‌ 
தன்மை தொக்குநிற்பது, (உம்‌) 
காந்தட்‌ போதினை நிகர்க்குங்கை. 
பொதுத்தன்மையுருபுத்‌ தொகை - 
பொதுத்‌ தன்மையுமுருபுந்‌ தொக்கு 
நிற்பது, (உம்‌) கயற்கண்‌. 
பொதுத்தன்மையுருபுபமானத்‌ 
தொகை - 
முருபுமுப மான முந்தொக்கது, 
(உம்‌) குயிற்கழவி. 
பொதுத்தன்மையுவமானத்‌ தொகை - 
பொதுத்‌ தன்மையுமுபமானமுந்‌ 
தொக்குநிற்பது, (உம்‌) நாசி 
போல்வது மற்றாகும்‌. 


பொதுத்தன்மையு 


பொதுத்திணை - பலதிணைக்கும்‌ 
பொதுச்சொல்‌. 

பொதுத்திரீ, பொதுஸ்திரீ - வேச. 

பொதுநடுவர்‌ - மத்தியட்‌ சர்‌. 

பொதுநலம்‌ - பலர்நன்மை. 

பொதுநிறம்‌ - பலநிறக்கலப்பு. 

பொதுநீங்குவமை - உவமையைக்‌ கூறி 
மறுத்துப்‌ பொருடன்னை யே 
யுவமையாய்க்‌ கூறுவது, (உம்‌) 
திங்களில்‌ வதனஞ்‌ சிறப்புடைத்த 
தனாலது வேயதற்கு நிகர்‌, இயை 
பின்மையணி. 

பொதுபொதுத்தல்‌, பொதுபொதெனல்‌ 
- ஒலிக்குறிப்பு மெதுமெதுத்தல்‌. 

பொதுப்பெண்‌ - பொதுமகள்‌. 

பொதுப்பெயர்‌ - திணை, பால்‌, இடங்‌ 
களைக்குறித்தும்‌ பொதுவாய்‌ 
வரும்‌ பெயர்‌. 


பொதுமகள்‌ - வேசி. 


பொதுமத்தியம்‌ - பொது. 

பொதுமனிதன்‌ - நடுவன்‌. 

பொதுமுதல்‌ - பங்கானமுதல்‌. 

பொதுமை - பொதுத்தன்மை. 

பொதுமொழி - பொதுப்பெயர்‌. 

பொதும்பர்‌ - மரச்செறிவு, மரப்பொந்து. 

பொதும்பு - பொந்து. 

பொதுவகத்திணை - அகத்திணைப்‌ 
பொது, தனக்குறுப்பெனப்‌ பல 
வற்றை யடக்கிக்‌ கொள்ளல்‌. 

பொதுவசனம்‌ - பலவற்றை நோக்குஞ்‌ 
சொல்‌. 

பொதுவர்‌ - இடையர்‌. 

பொதுவனுமானம்‌ - ஓரளவை, அஃது 
சாதனசாத்தியங்களினொற்று 
மையுணராது பொதுவாயனு 
மானித்தல்‌. 

பொதுவடி - இயற்சீருரிச்சர்‌ பொதுச்‌ 
சீரென்னும்‌ மூன்றானும்‌ வருமடி. 

பொதுவி - முல்லைநிலப்‌ பெண்‌. 

பொதுவிதி - பொதுவானநிருணயம்‌. 

பொதுவியர்‌ - இடைச்சியர்‌. 

பொதுவில்‌ - அம்பலம்‌. 

பொதுவெழுத்து - தமிழிற்கு மாரியத்‌ 
திற்கும்‌ பொதுவாய்‌ வழங்கு 
மெழுத்து. 

பொதுவைத்தல்‌ - நடுக்கட்டுதல்‌. 

பொதுளல்‌, பொதுளுதல்‌ - செழித்தல்‌, 
நெருங்குதல்‌. 

பொத்தகம்‌ - புத்தகம்‌. 

பொத்தலூசி - பொள்ளல்செய்யு 
மோர்கருவி. 

பொத்தல்‌ - துவாரம்‌, துளைத்தல்‌, 
புரைதல்‌, மூடுதல்‌. 

பொத்தாறு, பொத்தாறுகட்டை - 
ஏற்கால்‌ 

பொத்தி - வாழை முதலியவற்றின்‌ 
காய்ப்பொத்தி, பிருகுக்கிழங்குத்‌ 
தோற்பொத்தி. 


பொய்யாணை 


wipro AST] - Z 295 


பொத்திக்கரப்பன்‌ - தண்டுக்கிைந்தி. 

பொத்திக்காளான்‌ - ஓர்‌ காளான்‌. 

பொத்திதள்ளுதல்‌ - வாழை முதலிய 
பொத்திபோடுதல்‌. 

பொத்து - தவறு, புரைவு, பொத்தென்‌ 
னேவல்‌, பொந்து, மொய்‌, மூடுதல்‌. 

பொத்துதல்‌ - புரைதல்‌, மூடுதல்‌. 

பொத்துப்பாய்‌ - பருக்கன்பாய்‌. 

பொத்பொத்தெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

பொத்துமான்‌ - ஓர்‌ வகைமான்‌. 

பொத்தை - பருத்தது. 

பொத்தைச்சி - கும்மலி. 

பொத்தையன்‌ - நீர்ப்பிடியான சார 
முள்ளவன்‌. 

பொந்தி - சாரீரம்‌, மொத்தி. 

பொந்து - மரப்பொந்து, வங்கு. 

பொந்தையக்கோல்‌ - ஓர்‌ வகைப்‌ 
பற்றுக்கோல்‌. 

பொம்மலாட்டம்‌ - பாவைக்கூத்து. 

பொம்மலி - பொந்தைச்‌சி. 

பொம்மல்‌ - சோறு, பொம்மை, 
பொருமல்‌, பொலிவு, மிகுதி. 

பொம்மெனல்‌ - அனுகரணவோசை. 

பொம்மை - புதுமை. 

பொய்‌ - அசத்தியம்‌, இஃது தாமத 
குணத்தொன்று, பஞ்சபாதகத்து 
மொன்று, பொய்யென்னேவல்‌, 
மரப்பொந்து. 

பொய்கை - குளம்‌, கோட்டான்‌. 

பொய்கையார்‌ - ஓர்‌ புலவன்‌. 

பொய்க்கடி - பருங்கடி. 

பொய்க்கண்‌ - கண்மண்டை. 

பொய்க்கண்ணி - பிஞ்சுபிடியாத 
கண்ணி. 

பொய்க்கண்ணுறக்கம்‌ - குறைக்கணித்‌ 
திரை. 

பொய்க்கதை - கட்டுக்கதை. 


பொய்க்கால்‌ - போலிக்கால்‌. 


பொய்க்கிளை - பிஞ்சுபிடியாதமுளை. 

பொய்க்குதல்‌ - பொய்சொல்லுதல்‌, 
பொய்யாய்ப்போகதல்‌. 

பொய்க்குரல்‌ - போலிச்சத்தம்‌. 


- நாற்றுநட்டகுழி, 
பொறிக்டெங்கு. 


பொய்க்குழி 


பொய்க்கூடு - சாரம்‌, பொய்ச்சாீரம்‌. 
பொய்க்கை - பொய்த்தல்‌, போலிக்கை. 
பொய்க்கொட்டை - பொய்ப்பிஞ்சு. 


பொய்க்கோலம்‌ - கரவடவேடம்‌, 
போலிவேடம்‌. 

பொய்சொல்லல்‌ - தப்புப்பேசல்‌, 
இஃது வாக்கின்றீக்குணநான்கி 
னொன்று. 

பொய்ச்சத்தம்‌ - பொய்க்குரல்‌. 

பொய்ச்சத்தியம்‌ - பொய்யானை 

பொய்ச்சாட்சி - கள்ளச்சாட்‌ ௪. 

பொய்ச்சாத்தல்‌ - மறத்தல்‌. 

பொய்ச்சு - கொட்டைசுளையற்றது. 

பொய்தல்‌ - மகளிர்கூட்டம்‌, மகளிர்‌ 
விளையாட்டு. 

பொய்த்தலை - போலித்தலை. 

பொய்த்தல்‌ - பொய்சொல்லல்‌, 
பொய்யாதல்‌. 

பொய்ந்நீர்‌ - கானல்‌. 

பொய்படுதல்‌, பொய்ப்படுதல்‌ - பொய்‌ 
யாதல்‌. 

பொய்ப்பத்திரம்‌ - கள்ளச்சீட்டு. 

பொய்ப்பிஞ்சு - நிலையாப்பிஞ்சு. 

பொய்ப்பு - பொய்த்தல்‌. 

பொய்ப்பூ - பிஞ்சுபிடியாதபு. 

பொய்முனை - பொய்க்கிளை. 

பொய்மூக்கு - உண்மூக்கு. 

பொய்மை - பொய்‌, பொய்வேஷும்‌. 

பொய்யடி - பகடம்‌, வெருட்டு. 

பொய்யன்‌ - பொய்சொல்வோன்‌. 


பொய்யாணை - பொய்ச்சத்தியம்‌. 


296 wipro AGA) - Z 


பொய்யாமை 


பொய்யாமை - தவறாமை, டொய்மொழி 
கூறாமை. 
பொய்யாமொழி - சத்தியம்‌, தவறாமை. 
பொய்யுறக்கம்‌ - குறைநித்திரை. 
பொய்வார்த்தை - பொய்ப்பேச்சு. 
பொய்வாழ்க்கை - அநித்தியவாழ்வு. 
பொய்வாழ்வு - பொய்வாழ்க்கை. 
பொய்வேஷம்‌ - 
போலிக்‌ கோலம்‌. 


கரவடவேஷும்‌, 


பொரி -கரிகாடு,நெற்பொரி முதலியன, 
பொரியென்னேவல்‌. 


பொரிகாரம்‌ - வெண்காரம்‌. 
பொரிக்கறி - பொரியல்‌. 
பொரிதல்‌ - எரிச்சற்படுதல்‌, தீதல்‌, 


பொரியாதல்‌, பொருக்கு 
வெடித்தல்‌. 

பொரித்தல்‌ - குஞ்சுபிறப்பித்தல்‌, 
பொரியச்செய்தல்‌, குறைத்து 
விற்றல்‌. 


பொரிபொரிச்சான்‌ - வெடிபலவன்‌. 

பொரிப்பூண்டு - ஒர்பூண்டு. 

பொரிமா - பொரியரிசிமா. 

பொரிமாச்சிந்தி, பொரிமாத்தட்டி - 
வீணெண்ணமெண்ணுவோன்‌. 

பொரியரிசி - பொரித்தரிசி. 

பொரியல்‌ - பொரிக்கறி, பொரிதல்‌. 

பொரிவிளாங்காய்‌ - பொரிமாத்‌ 
திரளை. 

பொரிவு - சிலிர்ப்பு. 

பொருகளம்‌ - போர்க்களம்‌. 

பொருகு - சோறு. 

பொருக்காங்கட்டி - பொருக்குமண்‌ 
கட்டி. 

பொருக்கு - பொருக்காய்வெடி க்கும்‌ 
வண்டல்‌. 

பொருக்கெனல்‌ - சீக்ெக்குறிப்பு. 

பொருட்காட்சியணி - ஒரலங்காரம்‌, 
அஃது ஒன்றன்‌ செய்கையினானற்‌ 


யொருளையாயினுந்‌ தீப்பொரு 
ளையாயினுழ்‌ தெரிவித்தல்‌. 
பொருட்குறைவிசேடம்‌ - பொருட்‌ 
குறைவினால்‌ விசேடித்துக்‌ காட்டு 
வது, (உம்‌) இருநாழி நெற்கொண்டு 
யிரனைத்து மூடும்‌. 
பொருட்சிதைவு - பொருட்சேதம்‌. 
பொருட்சிறப்பு - அத்தாலங்காரம்‌. 
பொருட்சுவை - அருத்தரசம்‌. 
பொருட்செல்வம்‌ - திரவியசம்பத்து. 
பொருட்செல்வி - இலக்குமி. 
பொருட்டிரிபு - கருத்துத்திரிபு. 
பொருட்டு - காரணம்‌. 
பொருட்டொடர்‌ நிலைச்செய்யுள்‌ - ஓர்‌ 
பிரபந்தம்‌, அஃது பொருளாற்‌ 
றொடர்ந்துவருவது. 
பொருட்படுதல்‌ - பயன்படுதல்‌. 
பொருட்படுத்தல்‌ - ஒருபொருளாக 
மதித்தல்‌ - பயன்படுத்தல்‌. 
பொருட்பால்‌ - பொருளின்பகுதி. 
பொருட்பிறிதின்‌ கிழமை - தன்னோ 
டொற்றுமையில்லாப்பொருள்‌, 
(உம்‌) குமரன்வேல்‌. 
பொருட்பின்‌ வருநிலை - மொழிந்து 
பொருளே பொருளாயினுஞ் சொல்‌ 
வேறாய்‌ வருவது. 
பொருட்பெண்மீர்‌ - வேசிகள்‌. 
பொருட்பெற்றி - பொருளின்குணம்‌. 
பொருணயம்‌ - கருத்து, நயப்பு. 
பொருணி - கள்‌. 
பொருணிலை - பயனிலை. 
பொருண்முடிவு - கருத்துமுடவு. 
பொருண்மை - பொருட்டன்மை. 
பொருதல்‌ - ஒப்புதல்‌, பொருந்தல்‌, 
போர்செய்தல்‌, இஃது அரசரறு 
தொழிலினொன்‌ று. 
பொருதுதல்‌ - பொருந்தல்‌. 
பொருத்தக்கடுதாசி - உட ம்படுகைக்‌ 
கடுதாசி. 


பொருள்பண்ணுதல்‌ 


wrpiurer AJ] - Z 


297 


பொருத்தம்‌- இணக்கம்‌, பொருத்தனை. 

பொருத்தல்‌ - பொருத்துதல்‌. 

பொருத்தனை - பொருத்தம்‌. 

பொருத்து - சந்து, பொருத்தென்‌ 
னேவல்‌. 

பொருத்துதல்‌ - அமைத்தல்‌, பொருந்தச்‌ 
செய்தல்‌. 

பொருத்தோலை - பொருத்தச்சட்டு. 

பொருநர்‌ - அரசர்‌, கூத்தர்‌, நாடகர்‌, 
படைத்தலைவர்‌, படைவீரர்‌, 
புகழ்வோர்‌. 

பொருநன்‌ - அரசன்‌, குறிஞ்சிநிலத்‌ 
தலைவன்‌, திண்ணியன்‌, நாடகன்‌, 
படைத்தலைவன்‌, படைவீரன்‌. 

பொருநை - ஓராறு. 

பொருநைத்துறைவன்‌ - சேரன்‌. 

பொருந்தநதி - சூதநதி. 

பொருந்தம்‌ - பொருநை. 

பொருந்தர்‌ - நெய்வார்‌. 

பொருந்தலர்‌ - பகைவர்‌. 

பொருந்தல்‌ - அடுத்தல்‌, அமைதல்‌, 
இயைதல்‌, கலத்தல்‌, சம்மதித்தல்‌. 

பொருந்தாமை - இயையாமை, 
வெறுப்பு. 

பொருந்துதல்‌ - பொருந்தல்‌. 

பொருபுவி - பாலைநிலம்‌. 

பொருபொருத்தல்‌ - அறத்தீதல்‌, 
மனவெரிச்சற்படல்‌. 

பொருபொருப்பான்‌ - ஓர்‌ மரம்‌. 

பொருபொரெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

பொருப்பன்‌ - குறிஞ்சிநிலத்தலைவன்‌. 

பொருப்பு - கொல்லிமலை, மலை. 

பொருமலி - கொழுத்தபெண்‌. 

பொருமல்‌, பொருமுதல்‌ - அழுதல்‌, 
வீங்கல்‌. 

பொருவ - உவமவுருபு. 

பொருவாய்‌ - ஓர்‌ மீன்‌. 


பொருவு - உவமை, குற்றம்‌, பொரு 
வென்னேவல்‌. 

பொருவுதல்‌ - ஒப்பல்‌. 

பொருளகத்திணை - தனக்குறுப்‌ 
பெனப்பலவற்றை யடக்கிக்‌ 
கொள்வது. 

பொருளணி - பொருளான்வருமலங்‌ 
காரம்‌. 

பொருளந்தாதி - ஈற்றுப்பொருளை 
முதற்பொருளடியாகப்பாடல்‌. 

பொருளவனுதி - பொருளானுயர்பு 
தோன்றக்‌ கூறுமலங்காரம்‌. 

பொருளாகுபெயர்‌ - முதற்பொருளின்‌ 
பேரைச்‌ 
வழங்குவது, (உ.ம்‌) மரையிதழ்‌. 


சினைப்பொருட்கு 


பொருளாசை - திரவியவாஞ்சை. 

பொருளாலணையும்‌ பெயர்‌ - சுற்றம்‌- 
எண்குமூஉ-பொருண்‌ முதலிய 
வற்றான்‌ வரும்பெயர்‌. 

பொருளானந்தம்‌ - சொற்பொருட்‌ 
குற்றம்‌. 

பொருளிலக்கணம்‌ - அறம்பொரு 
ளின்பமென்பவைகளை விளக்கு 
மிலக்கணம்‌, இஃது பஞ்சலக்‌ 
கணத்தொன்று. 

பொருளின்பம்‌ - பொருட்சுவை. 

பொருளீட்டல்‌ - பொருட்‌ சம்பாதித்தல்‌, 
இஃது சூத்திரர்‌ வைசியர்க்குரிய 
வறு தொழிலினொன்று. 

பொருளுவமம்‌ - பொருட்டன்மை 
யையுவமிப்பது, (உம்‌) நீர்போலுந்‌ 
திருவுளம்‌. 

பொருள்‌ - அருத்தாபத்தி, உடைமை, 
உண்மை, குணம்‌, சம்பத்து, இஃது 
நூற்பயனான்கனொன்று, சொற்‌ 
பொருள்‌, தலைமை, பணம்‌, பல 
பண்டம்‌, பிள்ளை, பொன்‌, வஸ்து. 

பொருள்கோள்‌ - ஆசுரமணம்‌, பய 
னிலை. 

பொருள்பண்ணுதல்‌ - 
பண்ணுதல்‌, மதித்தல்‌. 


அருத்தம்‌ 


298 wipro AGA) - Z 


பொருள்விலக்கு 


பொருள்விலக்கு - ஒரலங்காரம்‌, 
அது குறித்த பொருளை மறுத்துக்‌ 
கூறுவது. 

பொருள்விளங்கவைத்தல்‌ - அருத்தம்‌, 


விளங்கவைத்தல்‌, இஃது நூற்‌ 
குணம்‌ பத்தினொன்று. 


பொருள்வீடு - பொருட்பற்றறுதல்‌. 
பொருனன்‌ - பொருநன்‌. 
பொருனை - பொருநை. 
பொலங்கலம்‌ - ஆபரணம்‌. 
பொலந்துறவு - பெருந்தவம்‌. 
பொலம்‌, பொலன்‌ - அழகு, பொல்‌ 
லாங்கு, பொன்‌, பொன்மைநிறம்‌. 
பொலி - தூற்றாநெல்‌, பொலியென்‌ 


னேவல்‌. 

பொலிகடா - பொலியெரு து. 

பொலிக்கந்து - பொலியருகிற்கந்து. 

பொலிக்கடா - பட்டிக்கடா. 

பொலிக்கட்டை - பொலியெருது 
கட்டுங்கட்டை. 

பொலிக்கொடி - வைக்கோல்‌. 

பொலிசை - இலாபம்‌. 

பொலிதல்‌ - எழுச்சி, சிறத்தல்‌, 
தாராளம்‌, புணர்தல்‌, மிகுதல்‌. 

பொலிதூற்றுதல்‌ - தரனியந்தூற்றுதல்‌. 

பொலிநடையன்‌ - பொலியெருது. 

பொலியளவு - நிறையளவு. 

பொலியெருது - போரடிக்கெ எருது 
களிற்பொலிக்கட்டைக்கடுத்த 
எருது, மாப்பிளைமாடு. 

பொலிவு - அழகு, பொலிதல்‌. 

பொலுகுதல்‌ - நீர்‌ பரிதல்‌. 

பொலுபொலுத்தல்‌ - உதிருதல்‌. 

பொலுபொலுப்பு - உதிர்வு. 

பொலுபொலெனல்‌ - பொலுபொலுத்‌ 
தல்‌. 

பொல்‌ - பொல்லு. 

பொல்லம்‌ - துண்டு, தைத்தல்‌. 


பொல்லர்‌ - சக்கிலியர்‌, செம்மார்‌, 
தையற்காரர்‌. 

பொல்லன்‌ - பொல்லான்‌. 

பொல்லாங்கு - ஈனம்‌, தீங்கு, மறதி. 

பொல்லாப்பு - பொல்லாங்கு. 

பொல்லாமணி - பொள்ளாமணி. 

பொல்லாமை - பொல்லாங்கு. 

பொல்லார்‌ - த்யோர்‌. 

பொல்லு - ஊன்றுகோல்‌, தடி, பதர்‌. 

பொழிதல்‌ - ஈதல்‌, சொரிதல்‌, மழை 
பெய்தல்‌. 

பொழிப்பளபெடை - முதற்சொற் 
கண்ணும்‌ மூன்றாஞ்சோற்‌ கண்‌ 
ணுமள பெடைவரத்தொடுப்பது. 

பொழிப்பியைவு - முதற்சர்க்‌ கண்ணும்‌ 
மூன்றாஞ்‌ சீர்க்கண்ணும்‌ இயைபு 
வரத்‌ தொடுப்பது. 

பொழிப்பு - குறிப்பு, தொகைப்பொருள்‌. 

பொழிப்புத்திரட்டல்‌ - பொழிப்புரை 
யுரைத்தல்‌. 

பொழிப்புத்திரட்டு-பொருட்டொகுப்பு. 

பொழிப்புமுரண்‌ - முதற்சர்க்கண்ணும்‌ 
மூன்றாஞ்சர்க்கண்ணும்முரண்வரத்‌ 
தொடுப்பது. 

பொழிப்புமோனை - முதற்சீர்க்கண்ணு 
மூன்றாஞ்‌ சீர்க்கண்ணு மோனை 
வரத்‌ தொடுப்பது. 

பொழிப்புரை - 
துரைக்குமுரை. 

பொழிப்பெதுகை - முதற்சர்க்‌ கண்ணும்‌ 


பொருடொகுத்‌ 


மூன்றாஞ்சீர்க்‌ கண்ணும்‌ எதுகை 
வரத்‌ தொடுப்பது. 
பொழில்‌ - உலகப்பொது, சோலை, 
நாடு,புந்தோட்டம்‌, பூமி, பெருமை. 
பொழிவு - பலன்‌, புகழ்ச்சி, பொழிதல்‌, 
மேன்மை. 
பொழுதறுதி - அத்தமனபரியந்தம்‌. 
பொழுதிற்கூடல்‌ - பொழுதொடு 
புணர்தல்‌. 


பொற்கண்டை 


wrpiurr AJ - Z 


299 


பொழுது - காலம்‌, சூரியன்‌. 

பொழுதுசாய்தல்‌ - பொழுதுமதியந் 
திரும்பல்‌. 

பொழுதுபடுதல்‌ - கூரியனத்தமித்தல்‌. 

பொழுதுபுகுதல்‌ - பொழுதத்தமித்தல்‌. 

பொழுதுபோக்கல்‌ - பொழுதுகழித்து 


விளையாடல்‌. 
பொழுதுபோக்கு - பராக்கு, பாராட்டு. 
பொழுதுபோக்குதல்‌ - காலம்விடுதல்‌, 
பராக்குப்பண்ணல்‌. 
பொழுதுவணங்கி - ஓர்‌ பூச்செடி. 
பொழுதுவிடிதல்‌ - சூரியனுதித்தல்‌. 
பொழுதுவிடுதல்‌ - பொழுது போக்கு 
தல்‌. 
பொழுதொடுபுணர்தல்‌ - வணிகரெண்‌ 
குணத்தொன்று. 
பொளி - துளை, மண்வெட்டி வெட்டு. 
பொளிதல்‌, பொளிவு - கன்முதலிய 


கோதல்‌. 

பொள்ளல்‌ - அப்பவருக்கம்‌, தழும்பு, 
பொத்தல்‌, பொளிதல்‌, மரப்‌ 
பொந்து. 


பொள்ளாமணி - துளையாமணி. 
பொள்ளுதல்‌ - பொந்துபோதல்‌. 
பொள்ளெனல்‌ - அனுகரணவோசை, 
சீக்கெக்குறிப்பு, சக்ரெம்‌. 
பொறாமை - எரிச்சல்‌, தரியாமை. 
பொறி - அடையாளம்‌, அறிவு, 
இயந்திரம்‌, இலக்குமி, இலபி, 
எழுத்து, கைவரை, செல்வம்‌, தீய்ப்‌ 
பொறி, தேமல்‌, தேர்‌, புலப்பொறி, 
புள்ளி, பொருள்‌, பொலிவு, 
பொறி, பொறியப்‌ படுவது, 
பொறியென்னேவல்‌, பொறிவு, 
மதிலுறுப்பு, மரக்கலம்‌, முத்திரை. 
பொறிக்கல்‌ - சிலாநாகக்கல்‌, சுக்கான்‌ 
கல்‌. 
பொறிக்குதல்‌ - பொறித்தல்‌. 
பொறிதல்‌ - சறுக்குதல்‌, பறிதல்‌. 


பொறித்தட்டுதல்‌ - கண்மின்னுதல்‌, 
பறிதல்‌. 

பொறித்தல்‌ - எழுதல்‌, சித்திர மெழுதல்‌, 
பொறியச்செய்தல்‌. 

பொறிப்பு - பொறித்தல்‌. 

பொறியார்த்தல்‌ - கண்மின்னுதல்‌. 

பொறியிலார்‌ - அதிட்டகனர்‌, கீழ்‌ 
மக்கள்‌. 

பொறியிலி - அறிவிலி, விதிகேடன்‌. 

பொறியேற்றுதல்‌ - பொறிவைத்தல்‌. 

பொறிவு - சாய்ந்தபதிவு, தொங்கு 
பறிவு, பொறிதல்‌. 

பொறுக்கல்‌, பொறுக்குதல்‌ - தாங்குதல்‌, 
பெறுக்கல்‌. 

பொறுக்கி - பெறுக்கி. 

பொறுக்கு - பொறுக்கி, பொறுக்‌ 
கென்னேவல்‌. 

பொறுதி - தாமதம்‌, பொறுமை. 

பொறுத்தல்‌ - தரித்தல்‌, தாங்குதல்‌, 
பொறுமை, மன்னித்தல்‌. 

பொறுப்பாளி - பொறுப்புக்காரன்‌. 

பொறுப்பானவன்‌ - பிரதானமானவன்‌. 

பொறுப்பித்தல்‌ - சுமத்துதல்‌. 

பொறுப்பு - சென்மானம்‌, பாரம்‌, 
பிரதானம்‌, பொறுத்தல்‌ பொறுமை. 

பொறுமை - பொறுதி. 

பொறை - கருப்பம்‌, சலதாரை முதலிய 
வடைக்குங்கல்‌, சிறுமலை, சுமை, 
பாரம்‌, பூமி, பொறுமை, இஃது 
பெரியோரியல்புளொன்று, 
சாத்துவிதகுணத்துமொன்று, 


மலை. 
பொறைசாலி - பொறுதிக்காரன்‌. 
பொறையன்‌ - சேரன்‌, தருமராசன்‌. 
பொறையிலார்‌ - பூரியர்‌, வேடர்‌. 
பொறையுயிர்த்தல்‌ - மகப்பெறுதல்‌. 
பொற்கசை - பொற்கம்பி. 
பொற்கணக்கு - பொன்னிறையளவு. 


பொற்கண்டை - பொற்கெண்டை. 


300 wipro AGA) - Z 


பொற்கம்பி 


பொற்கம்பி - பொன்கம்பி. 

பொற்காசு - பொன்னின்காசு. 

பொற்சரக்கு - உயர்ந்தசரக்கு. 

பொற்சரிகை - பொன்னூல்‌. 

பொற்சீந்தில்‌ - ஓர்‌ சீந்தில்‌. 

பொற்சுண்ணம்‌ - பொற்றூள்‌. 

பொற்ப - பொற்புக்கொள்ள. 

பொற்பணதி - பொன்னாபரணம்‌. 

பொற்பாளம்‌ - பொற்சலாகை. 

பொற்பிரகாசம்‌ - பொன்மயம்‌. 

பொற்பு - அழகு, ஒப்பனை, பொலிவு, 
மிகுதி. 

பொற்புறுத்தல்‌ - அலங்கரித்தல்‌. 

பொற்பூ - பொன்மலர்‌. 

பொற்பூச்சு - மலாம்பூச்சு. 

பொற்பூவராகன்‌ - ஓர்‌ வராகன்‌. 

பொற்றகடு - பொன்னின்றகடு. 

பொற்றலைக்கையாந்தகரை - ஒர்‌ 
கையாந்தகரை. 

பொற்றாமரை - பொன்னுருவத்‌ 
தாமரை. 

பொற்றிக்கீரை - ஒர்‌ கீரை. 

பொற்றை - சிறுதூறு, சிறுமலை, 
மலை. 

பொற்றொடி - பெண்‌, பொன்வளை. 

பொன்‌ - அழகு, இரும்பு, இலக்குமி, 
ஓர்‌ நாணயம்‌, சூரியன்‌, பஞ்ச 
லோகப்பொனது, பொலிவு, பொன்‌, 
வியாழம்‌. 

பொன்காத்தபூதம்‌ - புதையல்காத்த 
பூதம்‌. 

பொன்செய்கொல்லர்‌ - தட்டார்‌. 

பொன்பூணுதல்‌ - கடுக்கன்முதலிய 
வணிதல்‌. 

பொன்மணி - பொன்னினாற்‌ செய்த 
மணி. 


பொன்மயம்‌ - பொற்பிரகாசம்‌. 


பொன்மயிர்க்கொன்றை - ஓர்‌ 
கொன்றை. 
பொன்மலாம்‌ - பெொரற்பூச்சு. 
பொன்மலை - மகாமேரு. 
பொன்மழை - புட்கலாவர்த்தமுகில்‌ 
பொழியுமமை. 
பொன்முழை - பொற்காசினச்சு. 
பொன்மெழுகு - ஓர்‌ மெழுகு. 
பொன்மை - பொன்னிறம்‌. 
பொன்வண்டு - பொன்னிறவண்டு. 
பொன்வண்ணத்தந்தாதி - ஒர்‌ பாடல்‌. 
பொன்வலையம்‌ - பொன்வளையம்‌. 
பொன்வன்னக்காரிளை - கெந்தகம்‌. 
பொன்வாய்ப்புள்‌ - சச்சிலிக்குருவி. 
பொன்வானம்‌ - பித்தளைமலை. 
பொன்வித்து - நாகமணல்‌. 
பொன்விலை - அரியவிலை. 
பொன்வினைமாக்கள்‌ - தட்டார்‌. 
பொன்றல்‌, பொன்றுதல்‌ - அழிதல்‌, 
குறைதல்‌, சாதல்‌. 
பொன்னகர்‌ - தேவலோகம்‌. 
பொன்னகர்க்கிறைவன்‌ - இந்திரன்‌. 
பொன்னகை - பொன்னாபரணம்‌. 
பொன்னத்துப்பெட்டி - தாலி கூறை 
வைத்துக்‌ கொண்டு போம்‌ பெட்டி. 
பொன்னப்பிரகம்‌ - ஒர்ப்பிரகம்‌. 
பொன்னம்பர்‌ - ஓர்‌ மருந்து. 
பொன்னரிமாலை, பொன்னரியமாலை 
- ஓர்‌ ஆபரணம்‌. 
பொன்னவண்டு - பொன்னிறவண்டு. 
பொன்னவன்‌ - இரணியன்‌, வியாழன்‌. 
பொன்னாங்கண்ணி - பொன்னாங்‌ 
காணி. 
பொன்னாங்காணி - ஓர்‌ கீரை. 
பொன்னாசை - திரவியவாஞ்சை, 
அஃது ஆசைமூன்றினொன்று. 
பொன்னாந்தட்டான்‌ - ஒர்‌ பட்சி. 


போக்காட்டுதல்‌ 


wipro ASA] - Z 301 


பொன்னாபரணம்‌ - பொன்னகை. 
பொன்னாவிரை - ஓர்‌ மரம்‌. 
பொன்னி - காவேரி. 
பொன்னித்துறைவன்‌ - சோழன்‌. 
பொன்னிமிளை - ஓர்கல்‌. 
பொன்னிலம்‌ - தேவலோகம்‌. 
பொன்னிறமாட்சி - பொன்னிமிளை. 
பொன்னுக்குவீங்கி - கூகைக்கட்டு. 
பொன்னுருக்குதல்‌ - பொன்னை 
நீராக்குதல்‌. 
பொன்னுரை - தேய்மானம்‌. 
பொன்னுலகு - தேவலோகம்‌. 
பொன்னூமத்தை - ஒரூமத்தை. 
பொன்னூல்‌ - பொன்னாற்‌ சமைக்கு 
நூல்‌. 
பொன்னெயில்வட்டம்‌ - அருகனிருக்கு 
மிடம்‌. 


பொன்னெயிற்கோன்‌ - அருகன்‌. 


GL 


போ - அசைச்சொல்‌, (உ.ம்‌) பிரியின்‌ 
வாழாதென்பேோ, ஒரெழுத்து, 
போவென்னேவல்‌. 

போககுஞ்சம்‌ - பணயம்‌. 

போகடிபோக்கு - வந்தவாகு. 

போகணி - ஓர்‌ பாத்திரம்‌. 

போகண்டன்‌ - ஐந்துவயசுதுவங்கிப்‌ 
பதினாறுவயசுக்குட்பட்டவன்‌. 

போகஸ்தானம்‌ - ஆனந்தமயகோசம்‌, 
உடல்‌. 

போகஙஸ்திரீ - பொதுப்பெண்‌. 

போகபதி - அதிபதி. 

போகபிசாசிகை - ப௪. 

போகபிருதகன்‌ - கூலிக்காரன்‌. 

போகபூமி - கருமபலபூமி, தேவ 
லோகம்‌, நல்வினைப்‌ பலனை 
யனுபவிக்கும்பதவி, விளைநிலம்‌. 


போகயபோக்கியம்‌ - அனுபவவின்பம்‌. 


போகம்‌ - அனுபோகம்‌, கூலி, செல்வம்‌, 
தின்றல்‌, பணயம்‌, பாக்கியம்‌, பாம்பி 
னுடல்‌, பாம்பின்படம்‌, பாம்பு, 
பிரயோசனகாலம்‌, வளர்த்‌ தல்‌, 
விளைவு. 

போகம்பண்ணுதல்‌ - அனுபோகித்‌ 
தல்‌, புணர்கல்‌. 

போகர்‌ - ஓர்‌ சித்தர்‌. 

போகல்‌ - உயர்ச்சி, செல்லல்‌, நீளம்‌. 

போகவதி - நல்லனுபவமுடையவள்‌, 
நாகலோகம்‌, பாதாளநதி. 

போகவாஞ்சை - அனுபோகப்‌ பிரியம்‌. 

போகாங்கபூசை - சவகணாதி பர்க்குச்‌ 
செய்யும்பூசை. 

போகார்க்கம்‌ - பாக்கியம்‌. 

போகாவலி - கட்டியம்‌, புகழ்ச்சி. 

போகாவாசம்‌ - அந்தர்ப்புரம்‌. 

போகி - அரசன்‌, இந்திரன்‌, சுகமனுப 
விப்போன்‌, செளளகன்‌, தலைமைக்‌ 
காரன்‌, பாம்பு, பிரபஞ்ச வியா 
பாரி, போகியென்னேவல்‌. 

போகிகன்‌ - குதிரைக்காரன்‌. 

போகிகாந்தம்‌ - காற்று. 

போகித்தல்‌, போகிப்பு - அனுபவித்தல்‌, 
அனுபோகம்‌. 

போகில்‌ -கொப்பூம்‌,பறவை, பூவரும்பு. 

போகிவல்லபம்‌ - சந்தனம்‌. 

போகீந்திரன்‌ - அனந்தன்‌. 

போகுதல்‌ - அழிதல்‌, செல்லல்‌, நீளம்‌, 
நேர்மை, மாறுதல்‌. 

போகை - போதல்‌. 

போக்கடி - அழிவு, நட்டம்‌, போக்கடி 
யென்னேவல்‌. 

போக்கடித்தல்‌ - அழித்தல்‌. 

போக்கணங்கேடு - இலச்சைகேடு. 

போக்கல்‌ - போக்குதல்‌. 

போக்கன்‌ - பரதேசி. 

போக்காடு - சாவு. 


போக்காட்டுதல்‌ - அனுப்புதல்‌. 


302 wipro AGG) - Z 


போக்கி 


போக்கி - பரதேசி. 

போக்கிடம்‌ - சேர்கதி. 

போக்கியப்பொருள்‌ - அனுபவப்‌ 
பொருள்‌. 

போக்கியம்‌ - அனுபவப்பொருள்‌, 
அனுபவம்‌. 

போக்கியல்‌ - சுரிதகம்‌. 

போக்கிரி - போக்கிலி. 

போக்கிலி - 


நாணயமில்லாதவன்‌. 


அவகாசமற்றவன்‌, 


போக்கு - அறையிருப்பு, சாவு, பழக்கம்‌, 
போகுதல்‌, போக்கென்‌ னேவல்‌, 
யாதொன்று செல்லுந்துவாரம்‌, 
வழி, விதம்‌. 

போக்குச்சாக்கு - சாட்டு. 

போக்குதல்‌ - அழித்தல்‌, அனுப்புதல்‌, 
செலுத்தல்‌, விடுதல்‌. 

பொோக்குநீக்கு - ஊடுவெளி, பழக்கம்‌, 
விபரம்‌. 

போங்காலம்‌ - அழிவுகாலம்‌. 

போங்கு - போக்கு. 

போசக்கை - வெளிப்போலி, வெளி 
யலங்காரம்‌. 

போசம்‌ - ஓர்‌ தேசம்‌. 

போசனகஸ்துூரி - நாரத்தங்காய்‌. 

போசனகுறடா - மிளகாய்‌. 

போசனசெளக்கியம்‌ - ஊண்சுகம்‌. 

போசனபதார்த்தம்‌ - தீன்பண்டம்‌. 

போசனப்பிரியன்‌ - பெருந்தன்காரன்‌. 

போசனம்‌ - உணவு, புசித்தல்‌, இஃது 
அட்ட போகத்தொன்று. 

போசன்‌ - ஓரரசன்‌, செல்வன்‌. 

போஷகன்‌ - காப்போன்‌. 

போஷணை - பிராமரிப்பு. 

போஷித்தல்‌ - ஆதரித்தல்‌. 

போஷிப்பு - பேணுதல்‌. 

போஷியன்‌ - வளர்ப்புப்பிள்ளை. 


போடகம்‌ - கொப்புளிப்பான்‌. 


போடம்‌ -தேயமைம்பத்தாறினொன்று. 

போடல்‌ - அடித்தல்‌, எறிதல்‌, போடுதல்‌, 
வழுவவிடல்‌, வைத்தல்‌. 

போடுதடி - அலட்‌ சயமானது, தேவை 
யற்றது. 

போடுதல்‌ - அணிதல்‌, இடுதல்‌, ஈனுதல்‌. 

போட்டரி - இரட்சகன்‌. 

போட்டி, போட்டிக்கை - எதிரிடை, 
கேலி. 

போட்டிக்காரன்‌ - எதிரிடைகாரன்‌, 
கேலிக்காரன்‌. 

போட்டுப்பொல்லாங்கு - குற்றம்‌, வசை. 

போணி - போகணி. 

போதகம்‌ - இளமை, உபதேசம்‌, 
சிங்கக்குட்டி, புலிக்குட்டி, மரக்‌ 
கன்று, யானை, யானைக்கன்று. 

போதகரன்‌ - எழுச்சிபாடுவோன்‌. 

போதகன்‌ - உபதேசி, உவாத்தி, ஓற்றன்‌. 

போதப்பிரகாரம்‌ - அறிவகை, இஃது 
இலக்கணம்‌- உத்தேசம்‌- பரீக்கை 
என மூவகைப்படும்‌. 

போதம்‌ - அறிவு, கன்று, ஞானம்‌, 
பரணி, புடைவை, மரக்கலம்‌, 
யானைக்கன்று, வீட்டுநிலம்‌. 

போதரல்‌, போதருதல்‌ - போகுதல்‌. 

போதரவு, போதலிப்பு,போதலிமை - 
ஆறுதல்‌, உபசரணை, கணிசம்‌, 
பேணுதல்‌. 

போதல்‌ - அகலல்‌, அழிதல்‌, உட்படல்‌, 
திருத்தியாதல்‌, நீளல்‌, போகல்‌, 


வால்‌. 


போதவாகன்‌ - தோணியோட்டுவோன்‌. 
போதனம்‌ - அறிவித்தல்‌, அறிவு, தூபங்‌ 
காட்டல்‌. 


போதனை - போதிப்பு. 


போதன்‌ - அருகன்‌, அறிவுடையோன்‌, 
பிரமன்‌. 
போதா - பெருநாரை. 


போதாக்குறைச்சல்‌ - மேற்குறைச்சல்‌. 


போர்த்துக்கட்டுதல்‌ 


wipro qT] - Z 303 


போதாச்சாதனம்‌ - கூடாரம்‌. 

போதாந்தம்‌ - ஞானாரந்தம்‌. 

போதாந்தன்‌ - கடவுள்‌. 

போதாமை - குறைவு, வெறுப்பு. 

போதாயநீயம்‌ - உபநிடத முப்பத்தி 
ரண்டினொன்று. 

போதி - அரசமரம்‌, அறிவு, போதி 
யென்னேவல்‌, மலை. 

போதிகை - குறுந்தறி. 

போதிகைக்கட்டை - தூழ்வாரந்தாங்கி. 

போதிகைத்தூண்‌ - குறுந்தூண்‌. 

போதித்தல்‌ - புத்திசொல்லுதல்‌, 
போதகஞ்செய்தல்‌. 

போதிப்பு - உபதேசம்‌, படிப்பனை, 
போதித்தல்‌. 

போதியது - போந்தது. 

போதியவன்‌ - கணிசவான்‌, தக்கவன்‌. 

போதிவேந்தன்‌ - புத்தன்‌, மலையரசன்‌. 

போது - காலம்‌, பூ பூவலரும்‌ பருவத்‌ 
தரும்பு, போதென்னேவல்‌. 

போதுதல்‌ - செல்லல்‌, தகுதியாதல்‌, 
திருத்தியாதல்‌. 

போதை - மூதறிவு. 

போத்திரம்‌ - இடியேறு, கொழு. 

போத்திரி - பன்றி. 

போத்து - எருமை, காட்டா, பசு, புலி, 
புல்வாய்‌, பூனை, மயில்‌, மரை 
இவற்றினாண்‌, செம்‌ போத்து, 
நீர்ச்சாதியினாண்‌, மரக்கன்று, 
விலங்கின்படுக்கை. 

போந்தகாலம்‌ - தக்ககாலம்‌. 

போந்தகுணம்‌ - மேன்மையான 
குணம்‌. 

போந்தது - போதுமானது. 

போந்தலிமை - போதலிமை. 

போந்தவன்‌ - தகுதியானவன்‌. 

போந்தி - வீக்கம்‌. 

போந்தின்றாரோன்‌ - சேரன்‌. 


போந்து, போந்தை - அனுடநாள்‌, 
இளம்பனை, பனை. 
போம்‌ - அசைச்சொல்‌, பயம்‌. 
போரடி - ஓர்‌ விளையாட்டு. 
போரடித்தல்‌ - சூடுதறல்‌, தேங்காய்‌ 
முதலியஅடித்துவிளையாடுதல்‌. 
போரடுக்குதல்‌ - போர்வைத்தல்‌. 
போராடல்‌ - யுத்தம்பண்ணல்‌. 
போராடுதல்‌ - பொருதல்‌, மலைதல்‌. 
போராட்டம்‌ - தொந்தறைசெய்தல்‌, 
போர்பண்ணல்‌. 
போராட்டல்‌ - கோட்டி செய்தல்‌. 
போரி - எதிரி, ஒத்ததரம்‌. 
போரிடுதல்‌ - சண்டைபிடித்தல்‌. 
போரித்தனம்‌ - எதிரித்தனம்‌. 
போருடலல்‌, போருடறல்‌ - பொருதல்‌. 
போருடன்றல்‌ - போர்செய்தல்‌. 
போரேறு - செவ்வாய்‌, போர்வீரன்‌. 
போரேற்றுதல்‌ போரடுக்குதல்‌. 
போர்‌ - சதயநாள்‌,நெற்போர்‌, பொந்து, 
போரென்னேவல்‌, யுத்தம்‌. 
போர்கலத்தல்‌ - போர்நடத்துதல்‌. 
போர்க்கடா - போர்பண்ணுங்கடா. 
போர்க்களம்‌ - யுத்தகளம்‌. 
போர்க்கறைகூவல்‌ - போருக்கழைத்‌ 
தல்‌. 
போர்க்கெழுச்சி - படையெழுச்ச. 
போர்க்கெழுவஞ்சி - ஓர்பிரபந்தம்‌, 
அஃது மாற்றார்மேற்‌ போர்‌ குறித்‌ 
தேகும்வயவேந்தர்‌ வஞ்சிப்‌ பூ 
மாலைகுடிப்புறப்படும்‌ படை 
யெழுச்‌ சிச்சிறப்பை ஆசிரியப்‌ 
பாவாற்‌ கூறுவது. 
போர்க்கோலம்‌ - போரணித்தரிப்பு. 
போர்ச்சேவுகர்‌ - யுத்தவீரர்‌. 
போர்த்தல்‌ - மூடுதல்‌. 
போர்த்துக்கட்டுதல்‌ - உள்ளுக் 
குள்ளே சரிப்படுத்துதல்‌, மறைத்‌ 
தடக்கிக்‌ கொள்ளல்‌. 


304 wipro AGG) - Z 


போர்த்துமூடுதல்‌ 


போர்த்துமூடுதல்‌ - மறைத்துக்‌ கொள்‌ 
ளூதல்‌. 
போர்த்தேங்காய்‌ - வலியதேங்காய்‌. 
போர்போடுதல்‌ - போரடுக்குதல்‌. 
போர்ப்படை - படைச்சனம்‌. 
போர்ப்பறை - இரணபேரியை. 
போர்ப்பு - பேோரர்த்தல்‌, போர்வை. 
போர்ப்பை - உழவுசாலினுட்கை, 
களக்கட்டையடி. 
போர்ப்பைக்காளை, போர்ப்பையன்‌ - 
உட்கைக்காளை, பொலியெரு து. 
போர்மடந்தை - வீரலக்குமி. 
போர்மாந்தம்‌ - அஷ்டமாந்தத்‌ 
தொன்று. 
போர்முடிதல்‌ - போர்மூட்டுதல்‌. 
போர்முள்‌ - சேவலின்கால்முன்‌. 
போர்முனை - போர்முகம்‌. 
போர்மூட்டுதல்‌ - போருண்டாக்கல்‌. 
போர்மூளுதல்‌ - போருண்டாதல்‌. 
போர்விடுதல்‌ - போர்செய்யும்படி 
எவிவிடுதல்‌. 
போர்வீரன்‌ - போர்வல்லன்‌. 
போர்வெல்லல்‌ - யுத்தத்திற்‌ செய 
மடைதல்‌, இஃது எண்வகை 
வெற்றியி னொன்று. 
போர்வை - தோல்‌, மூடுதல்‌, மெய்க்‌ 
கவசம்‌, மேற்போர்வை. 
போர்வைச்சீலை - மூடுகுப்பாயம்‌. 
போர்வைத்தல்‌ - போரடுக்குதல்‌. 
போல - உவமைச்சொல்‌. 
போலல்‌ - போலுகதல்‌. 
போலி - ஒட்டகம்‌, ஒன்றுபோ 
லொன்றிருத்தல்‌, கள்ளமுமிளப்பு 
மாயிருப்பது, கேலி. 
போலித்தனம்‌ - வெளிவேஷம்‌. 
போலிநடை - கேலிநடத்தை, வெளி 
யலங்காரமானநடத்தை. 


போலிபண்ணுதல்‌ - கேலிப்படுத்தல்‌. 


போலியாள்‌ - வெளிவேஷக்காரன்‌. 

போலியெழுத்து - பதிற்றொனியக்‌ 
கரம்‌. 

போலிவேலை - கள்ளவேலை. 

போலுதல்‌ - உவமையாகதல்‌. 

போலும்‌ - இசைநிறையசைச்சொல்‌, 
(உம்‌) வடுவென்றகண்ணாய்‌ வருந்‌ 
தினைபோலும்‌. 

போல்‌ - உவமை, பதர்‌, பொந்து, 
போலென்னேவல்‌, மூங்கில்‌. 

போல்வு - போலுதல்‌. 

போவது - போகவேண்டியது. 

போழ்‌ - போழென்னேவல்‌. 

போழ்தல்‌ - பிளத்தல்‌. 

போழ்து - காலம்‌, பொழுது. 

போழ்முகம்‌ - பன்றி. 

போழ்வாய்‌ - திறந்தவாய்‌, பொக்குவாய்‌. 

போழ்வு - பிளவு. 

போளம்‌ - ஓர்வாசனைப்பண்டம்‌, 
மணிவகையினொன்று. 

போளி - அப்பவருக்கம்‌. 

போறல்‌ - போலுகதல்‌. 

போறை - கோறை. 

போற்றரவு - பேணரவு. 

போற்றலர்‌ - பகைவர்‌. 

போற்றல்‌ - போற்றுதல்‌. 

போற்றார்‌ - பகைவர்‌. 

போற்றி - துதி. 

போற்றிப்பஃறொடை - ஓர்‌ நூல்‌. 

போற்றிமார்‌ - ஓர்‌ வகைப்பிராமணர்‌. 

போற்று - காப்பு, துதி, போற்றென்‌ 
னேவல்‌. 

போற்றுதல்‌ - காத்தல்‌, துதித்தல்‌, 
புகழ்தல்‌, பேணுதல்‌, வணங்கல்‌, 
வளர்த்தல்‌. 

போனகக்காரி - சமையற்காரி. 

போனகத்தி - ஊட்டுந்தாய்‌, சமைக்‌ 
திெறவள்‌, வெள்ளாட்டி. 


மகமது 


wipro qT] - Z 305 


போனகம்‌ - சோறு. 


போனபோக்கு - நேரிட்டபடி. 


பென 


பெளஞ்சு - சேனை. 

பெளடம்‌ - தைமாதம்‌. 

பெளடிகம்‌, பெளடியம்‌ - பதினெண்‌ 
புராணத்தொன்று, முதல்வேதம்‌. 

பெளண்டிரம்‌ - ஓர்‌ தேயம்‌. 

பெளதிகம்‌ - பூதியத்துக்கடுத்தது. 

பெளதிகன்‌ - சிவன்‌. 

பெளதீகம்‌ - உலகம்‌. 

பெளத்தம்‌ - புத்தமதம்‌. 

பெளத்தரன்‌ - பெயரன்‌. 

பெளத்தர்‌ - புத்தர்‌. 

பெளத்திரம்‌ - சுத்தம்‌, புத்திரற்குரியது. 

பெளத்திரர்‌ - பெயரமார்‌. 

பெளத்திரன்‌ - சுத்தன்‌, மகன்மகன்‌. 

பெளத்திரி - பெயர்த்தி. 

பெளத்திரிகேயன்‌ - மகன்மகன்‌. 

பெளமம்‌ - செவ்வாய்‌, நாகம்‌. 

பெளமன்‌ - செவ்வாய்‌. 

பெளரகம்‌ - நகர்சூழ்சோலை. 

பெளரணம்‌ி, பெளரணிமி - பூரணை. 

பெளரணை - பூரணை மரக்கன்று. 

பெளரம்‌ - பட்டினம்‌. 

பெளரவர்‌ - குருகுலவேந்தர்‌. 

பெளராணிகமந்திரம்‌ - பிரணவ 
மில்லாமந்திரம்‌. 

பெளராணிகம்‌ - புராணமதம்‌. 

பெளரிகன்‌ - குபேரன்‌. 

பெளரோகித்தியம்‌ 


தன்மை. 


- புரோகிதத்‌ 


பெளலஸ்தி - சூர்ப்பனகை. 
பெளலஸ்தியன்‌ - புலத்தியன்‌. 


பெளலோமி - புலோமிசை. 


பெளவம்‌ - உப்பு, கடல்‌, நீர்க்குமிழி, 
நுரை, பூரணை, மரக்கணு. 

பெளளி - ஒரிராகம்‌. 

பெளனருத்தம்‌ - புனருத்தம்‌. 

1 

ம - இயமன்‌, இறந்தகால விடை 
நிலை, (உம்‌) என்மர்‌, ஒரெழுத்து, 
ஓர்‌ மந்திரம்‌, காலம்‌, சந்திரன்‌, 
சிவன்‌, நஞ்சு, நேரம்‌, பிரமன்‌, 
விட்டுணு. 

மக - இளமை, காணிக்கை, பிள்ளை, 
மகன்‌. 

மககம்‌ - ஆமை. 

மககன்‌ - மேன்மகன்‌, விட்டுணு. 

மகங்காரம்‌ - அகங்காரம்‌. 

மகசம்‌ - அறிவு, விதம்‌. 

மகடி - மகிடி. 

மகடூஉ - பெண்‌. 

மகடூஉக்குணம்‌ - பெண்டன்மைக்‌ 
குரியகுணம்‌. 

மகண்மா - அலி. 

மகண்மை - மகட்டன்மை. 

மகதந்திரம்‌ - சற்பநூன்முப்பத்தி 
ரண்டினொன்று. 

மகதம்‌ - தேயமைம்பத்தாறினொன்று, 
பதினெண்பாடையினொன்று. 

மகதி - சேம்பு, திப்பிலி, நாரதன்‌ 
வீணை. 

மகதை - திப்பிலி. 

மகத்திராத்திரு - இராமன்‌. 

மகத்திருநாள்‌ - மாசிமகம்‌. 

மகத்து - பெரியவர்‌, மகாத்துமா. 

மகத்துவம்‌ - மேன்மை. 

மகபதி - இந்திரன்‌. 

மகப்பால்வார்த்தல்‌ - அனாத பிள்ளைக்‌ 
குப்பாலூட்டல்‌, இஃது அறம்‌ 
முப்பத்திரண்டினொன்று. 


மகமது - மக்காதிபன்‌. 


306 wipro AGG) - Z 


மகமுறை 


மகமுறை - யாகக்கிரமம்‌, விருந்து. 

மகமேரு - மகாமேரு. 

மகமை - தருமக்கொடை. 

மகம்‌ - இன்பம்‌, ஓர்‌ நாள்‌, பலி, 
பிரவை, யாகம்‌, விழவு. 

மகரகுண்டலம்‌ - காதணியினொன்று. 

மகரகேதனம்‌ - மச்சக்கொடி.. 

மகரகேதனன்‌, மகரகேது - மன்மதன்‌. 

மகரக்குறுக்கம்‌ - கான்‌ மாத்திரை 
யாய்‌ நிற்குமகரவெழுத்து. 

மகரச்சா - சாவாக்கெத்தொன்று. 

மகரதோரணம்‌ - வாயலிற்றூக்குந்‌ 
தோரணம்‌. 

மகரத்துவசன்‌ - காமன்‌. 

மகரந்தம்‌ - கள்‌, குயில்‌, தேமாமரம்‌, 
தேன, தேன்‌, பூந்தாது. 

மகரமண்டலம்‌ - உத்தரவீதிக்கடை. 

மகரமாதம்‌ - தை. 

மகரமீன்‌ - சுறவு. 

மகரம்‌ - இராசசின்னத்தொன்று, 
ஓரிராசி, ஒரெழுத்து, ஓர்‌ சாயம்‌, 
ஓர்‌ நிதானம்‌, காமன்கொடி, 
குபேரனவநிதிகளினொன்று, 
சுறாமீன்‌, பூந்தாது, முதலை, 
விருப்பம்‌. 

மகரம்பூ - வெந்தையம்‌. 

மகரயாழ்‌ - நூல்வகையாழினொன்று. 

மகரயூபம்‌ - படைவகுப்பினொன்று. 

மகரவாழை - மருகு. 

மகராகரம்‌, மகராங்கம்‌ - கடல்‌. 

மகராங்கன்‌ - காமன்‌. 

மகராசன்‌ - பாக்யெவான்‌. 

மகராசி - பாக்கெவாட்டி. 

மகராசுவன்‌ - வருணன்‌. 

மகராட்டிரம்‌ - சாதிநான்கினொன்று. 

மகராலயம்‌, மகராலையம்‌ - கடல்‌. 

மகரிகை - தோரணம்‌. 


மகரிஷி - பெரியரிஷி. 


மகலோகம்‌ - மேலேழுலகினொன்று. 

மகவன்‌ - இந்திரன்‌. 

மகவாட்டி - குழந்தைப்பிள்ளைக்‌ 
காரி. 

மகவான்‌ - இந்திரன்‌. 

மகவு - கோட்டில்வாழ்விலங்கின்‌ 
பிள்ளை, பிள்ளை. 

மகளிக்கீரை - ஓர்‌ கீரை. 

மகளிரான்மலர்மரம்‌ - மகடூஉக்காரண 
மாயலருமரம்‌, அவை அசோகு, 
ஏழிலைம்பாலை, குரா, குருக்‌ 
கத்தி, சண்பகம்‌, பாதிரி, புன்னை 
மகிழமரம்‌, மரா, முல்லை, இவை 
முறையே உதைக்க, நட்புறவு, 
அணைக்க, பாட, நிழல்பட, 
நிந்திக்க, ஆட, சுவைக்க, பார்க்க, 
நகைக்க, தளிர்த்துப்‌ பூப்பனவாம்‌. 

மகளிர்‌, மகளீர்‌ - பெண்கள்‌. 

மகள்‌ - புத்திரி. 

மகன்‌ - ஆண்பாற்பிள்ளைப்பொது, 
புதல்வன்‌, புருடன்‌. 

மகன்மை - ஆண்டன்மை. 

மகா - பெருமை, மிகுதி, மேன்மை 
யிவற்றைவிளக்குமோருபசருக்கம்‌. 

மகாகச்சம்‌ - சமுத்திரம்‌, மலை. 

மகாகதம்‌ - காய்ச்சல்‌. 

மகாகதி - மேற்கதி. 

மகாகந்தம்‌ - உள்ளி. 


மகாகருவம்‌, மகாகர்வம்‌ - பத்திலட்‌ சங்‌ 


கோடி. 

மகாகவம்‌ - யுத்தம்‌. 

மகாகாசம்‌ - குதிரைக்கனைப்பு, 
பரவெளி. 


மகாகாயம்‌ - யானை. 

மகாகாலம்‌ - மாமரம்‌. 
மகாகாலன்‌ - உருத்திரன்‌. 
மகாகிதி - கோடி கோடாகோடி. 
மகாகிரிவம்‌ - ஓட்டை. 


மகாகோஷம்‌ - பேரொலி. 


மகாமகம்‌ 


wrpiurr AJ] - Z 


307 


மகாகோணி - இலட்சங்கோடா 
கோடி. 

மகாக்கினி - ஒமாக்கினி. 

மகாங்கம்‌ - ஓட்டை. 

மகாசகை - வாடாப்பூவுள மரு 
தோன்றிமரம்‌. 

மகாசங்கம்‌ - அயிரங்கோடாகோடி, 
எலும்புகுபேரனிதியினொன்று, 
நெற்றி. 

மகாசங்காரம்‌ - சருவசங்காரம்‌. 

மகாசத்தி - குமரன்‌. 

மகாசயம்‌ - சமுத்திரம்‌. 

மகாசயன்‌ - பிரவு. 

மகாசனன்‌ - பெரியோன்‌. 

ஆறுநாளாய 

னுட்டிக்கு மோர்விரதம்‌, அஃது 

முதனாட்‌ கோசலமும்‌, இரண்டா 


மகாசாந்தபனம்‌ - 


நாட்கோமியமும்‌, மூன்றா நாட்‌ 
பாலும்‌, நாலா நாட்டயிரும்‌, 
ஐந்தாநாணெய்யும்‌, ஆறா நாட்‌ 
டருப்பைய வித்த நீருமுண்டனுட்‌ 
டிப்பது. 

மகாசுகம்‌ - புணர்ச்சி. 

மகாசுவேதை - சரச்சுவதி. 

மகாசூதம்‌ - போர்ப்பறை. 

மகாசூத்திரன்‌ - இடையன்‌. 

மகாசேனன்‌ - சேனாபதி, புத்தன்‌, 
முருகன்‌. 

மகாசைவம்‌ - ஓர்‌ சைவம்‌. 


மகாசோபம்‌ - நூுறுகோடிகோடா 


கோடி. 
மகாச்சுவாலம்‌ - ஒமாக்கினி. 
மகாதந்தம்‌ - யானை, யானைக்‌ 
கொம்பு. 


மகாதமப்பிரவை - கீழ்நரகம்‌. 

மகாதலம்‌ - கழேழுலகினொன்று. 

மகாதனம்‌ - தூபம்‌, பொன்‌, வெள்‌ 
ளாண்மை. 


மகாதாது - பொன்‌. 


மகாதியாகம்‌ - சருவத்துறவு. 

மகாதுந்துமி - போர்ப்பறை. 

மகாதுருமம்‌ - அரசு. 

மகாதேவன்‌ - சிவன்‌. 

மகாதேவி - துற்கை. 

மகாதோரை - ஒரெண்‌. 

மகாத்துமா - அறிஞன்‌. 

மகாநசம்‌ - அடுக்களை. 

மகாநடன்‌ - சிவன்‌. 

மகாநரகம்‌ - ஓர்‌ நரகம்‌. 

மகாநாதம்‌ - சங்கு, சிங்கம்‌, பேரொலி, 
முகில்‌, யானை, வாத்தியக்கருவி. 

மகாநிசி - அத்தசாமம்‌. 

மகாநிதி - குபேரனவநிதியினொன்று. 

மகாநித்திரை - மரணம்‌. 

மகாநீசன்‌ - வண்ணான்‌. 

மகாநீலம்‌ - மரகதம்‌. 

மகாநேமி - காகம்‌. 

மகாபதுமம்‌ - குபேரனவநிதியி 
னொன்று, பத்துக்கோடாகோடி, 
வெண்டாமரை. 

மகாபதுமன்‌ - அட்ட நாகத்தொன்று. 

மகாபத்திரை - கங்கை. 

மகாபலன்‌ - காற்று, பெலவான்‌. 

மகாபவன்‌ - சுக்கிரன்‌. 

மகாபாசகன்‌ - யாசகி. 

மகாபிரபு - அரசன்‌, இந்திரன்‌. 

மகாபிரவம்‌ - விளக்கொளி. 

மகாபிரளயம்‌ - நானூற்று முப்பத்தி 
ரண்டுகோடிவருட முடிவில்‌ வரு 
மழிவு, பிரமகற்பத்‌ தழிவு. 

மகாபிராணம்‌ - காகம்‌. 

மகாபுருஷன்‌ - உத்தமபுருடன்‌. 

மகாபூதம்‌ - பஞ்சபூதம்‌. 

மகாபூரி - ஆயிரங்கோடி கோடி 
கோடா கோடி. 


மகாமகம்‌ - மாசிமகத்திற்‌ குருவரு 
நாள்‌. 


308 wipro AGG) - Z 


மகாமசானம்‌ 


மகாமசானம்‌ - காசிநகரம்‌. 

மகாமதம்‌ - மதயானை, வெறி. 

மகாமந்திரி - முதல்மந்திரி. 

மகாமாத்திரன்‌ - செல்வன்‌, மந்திரி, 
யானைப்பாகன்‌. 

மகாமாத்திரி - குருபன்னி, செல்வி. 

மகாமாயை - பஞ்சமாயையி னொன்று, 
பார்வதி. 

மகாமாரி - பார்வதி. 

மகாமிருகம்‌ - யானை. 

மகாமிருத்து - சிவன்‌. 

மகாமுகம்‌ - முதலை. 

மகாமுனி - அகத்தியன்‌, புத்தன்‌, 
வசிட்டன்‌, வியாசன்‌. 

மகாமேரு - பொன்மலை. 

மகாயாகம்‌ - மகாயக்கியம்‌. 

மகாயுகம்‌ - நாலுயுகங்கூடி னது. 

மகாயக்கியம்‌ - பார்ப்பார்‌, தேவர்‌, 
பிதிர்‌, சுற்றம்‌, தானென்னுமை 
வரையுமோம்பிவருதல்‌. 

மகாரசசூதம்‌ - ஓர்‌ மாமரம்‌. 

மகாரசதம்‌, மகாரசனம்‌ - பொன்‌. 

மகாரசம்‌ - ஓர்‌ மரம்‌, கஞ்சி. 

மகாரண்ணியம்‌ - பெருங்காடு. 

மகாரதம்‌ - பதினொராயிரந்தேர்க்கு 
முதற்றேர்‌, பேராசை. 

மகாரதன்‌ - பதினொராயிரந்தேர்க்‌ 
காரருடனேபொருவோன்‌. 

மகாராசன்‌ - அதிபதி, அரசன்‌, கவலை 
யற்றவன்‌, குபேரன்‌, சமணகுரு, 
செல்வமுடையோன்‌. 

மகாராட்டிரம்‌ - ஒர்‌ தேயம்‌, ஓர்‌ பாடை. 

மகாராத்திரம்‌ - அத்தசாமம்‌. 

மகாரூபகம்‌ - நாடகத்தமிழ்‌. 

மகார்‌ - மக்கட்பன்மை. 

மகாலக்குமி - மகாலட்சுமி. 

மகாலயம்‌ - பிரமலோகம்‌. 


மகாலயன்‌ - கடவுள்‌, பிரமன்‌. 


மகாலோகம்‌ - தீக்கால்கல்‌, மேலேழுலகி 
னொன்று. 

மகாலோலம்‌ - காகம்‌. 

மகாவராகம்‌ - சுவேதவராகம்‌. 

மகாவாக்கியம்‌ - பெரும்பதம்‌. 

மகாவிசுவம்‌ - மேட ச்சங்கிரந்தி. 

மகாவிரதம்‌ - வீரசைவம்‌. 

மகாவிரதர்‌ - இலிங்கதாரிகள்‌ 

மகாவிருகதி - சேம்பு. 

மகாவிலயம்‌ - ஆகாயம்‌, இதயம்‌, 
குகை, நீர்ச்சாடி. 

மகாவீரம்‌ - அருக்கெபாத்திரம்‌, 
ஓமாக்கினி, குயில்‌, சிங்கம்‌, வெண்‌ 
குதிரை. 

மகாவீரன்‌ - அக்கினி, கலுழன்‌, 
விட்டுணு, வீரன்‌. 

மகாவேகம்‌ - குரங்கு. 

மகானந்தம்‌ - முத்தி. 

மகானலம்‌ - ஒமாக்கினி. 

மகான்‌ - ஆகாயத்தைத்‌ தோற்றுவித்த 
பூதம்‌, முக்குணமூலம்‌. 

மகான்னவம்‌ - கடல்‌. 

மகி - பூமி. 

மகிகை - மூடுபனி. 

மகிடம்‌ - மயிடம்‌. 

மகிடி - மெளடி. 

மகிதம்‌ - சவன்கூலம்‌. 

மகிதலம்‌ - பூமி. 

மகிந்தகம்‌ - எலி, கீரி. 

மகிபதி, மகிபன்‌ - அரசன்‌. 

மகிமா - மகத்துவம்‌, மிகவும்‌ பருத்தல்‌, 
அஃது அட்ட சித்தியி னொன்று. 

மகிமை - பெருமை. 

மகிரன்‌ - சூரன்‌. 

மகிலம்‌ - மயிலம்‌ 

மகிலை - பெண்‌, வெறிகாறி. 

மகிழ்‌ - ஓர்மரம்‌, களிப்பு, மகிழென்‌ 
னேவல்‌. 


மங்கலஸ்நாநம்‌ 


wipro AST] - Z 309 


மகிழ்ச்சி - இன்பம்‌, களிப்பு. 

மகிழ்தல்‌ - களித்தல்‌, சந்தோஷித்தல்‌, 

மகிழ்நன்‌ - கணவன்‌, மருதநிலத்‌ 
தலைவன்‌. 

மகிழ்வு - இன்பம்‌, களிப்பு, சந்தோஷம்‌. 

மகிளம்‌ - பூவிதம்‌. 

மகிளித்தல்‌ - மக்களித்தல்‌. 

மகினம்‌ - இராச்சியம்‌. 

மகீ - ஒர்‌ யாறு, பசு, பூமி. 

மகீசுதன்‌ - செவ்வாய்‌. 

மகீதரம்‌ - மலை. 

மகீதலம்‌ - பூமி. 

மகீத்திரம்‌ - மலை. 

மகீபதி, மகீபன்‌, மகீபாலன்‌ - அரசன்‌. 

மகீப்பிராசீரம்‌ - சமுத்திரம்‌. 

மகீருகம்‌ - தாபரயோனி. 

மகீலதை - நாங்கூழ்‌. 

மகுடபங்கம்‌ - கிரீடாவமானம்‌. 

மகுடம்‌ - சல்லடைக்கொப்பு, சிவா 
கமமிருபத்தெட்டினொன்று, 
மத்தள முதலியவற்றின்‌ விளிம்பு, 
முடி, முடியுறுப்பு. 

மகுடராமக்கிரியம்‌ - ஒர்‌ பண்‌. 

மகுடவத்தனர்‌ - முடிதரிக்குமரர்‌. 

மகுடாதிபதி - கிரீடதாரி. 

மகுடி - மகிடி. 

மகுரம்‌ - கண்ணாடி, தண்ட சக்கிரம்‌, 
பளிங்கு, பூமொட்டு. 

மகூலம்‌ - மலர்ந்தபூ. 

மகேசன்‌ - அப்பிரகம்‌, இந்திரன்‌, 
சிவன்‌. 

மகேசுவரன்‌, மகேச்சுரன்‌, மகேச்சுவரன்‌ 
- சிவன்‌. 

மகசேவரி, மகேச்சுவரி - பார்வதி. 

மகேந்திரசாலம்‌ - ஒர்மாயவித்தை, 
அஃதுகலைஞானமறுபத்தினான்கி 
னொன்று. 

மகேந்திரம்‌ - ஓர்‌ மலை. 


மகேந்திரன்‌ - இந்திரன்‌. 

மகேந்திராணி - இந்திராணி. 

மகேலிகை, மகேலை - பெண்‌. 

மகைசுவரியம்‌ - பிகுசெல்வம்‌. 

மகோதி - இந்திரன்‌, கடல்‌. 

மகோதயம்‌ - ஓஒர்புண்ணியகாலம்‌, 
பெருமை, முத்தி, மேன்மை, 
விடுதல்‌, முத்தி. 

மகோதரம்‌ - பெருவயறு. 

மகோதரன்‌ - இராவணன்‌ மந்திரிகளி 
லொருவன்‌. 

மகோபநிடம்‌ - உபநிடத முப்பத்தி 
ரண்டினொன்று. 

மகோர்ச்சவம்‌ - திருவிழா. 

மகோற்பலம்‌ - தாமரை. 

மகோன்மதம்‌- மருள்வெறி. 

மகெளடதி - நன்மருந்து. 

மக்கடித்தல்‌ - அழித்தல்‌. 

மக்கட்டம்பிடித்தல்‌ - 
பிடித்தல்‌. 

மக்கம்‌ - ஓர்‌ தேயம்‌. 


மற்கட்டம்‌ 


மக்கல்‌ - உக்குதல்‌. 

மக்களித்தல்‌ - சளுக்குதல்‌, திரும்புதல்‌, 
புரள்தல்‌. 

மக்களிப்பு - மக்களித்தல்‌. 

மக்கள்‌ - மகார்‌, மனிதர்‌ இவர்‌ எழு 
வகைப்பிறப்பினொருவர்‌. 

மக்கனம்‌ - கேலி. 

மக்கன்‌ - பலவான்‌. 

மக்கி - உக்கன்மாக்கல்‌, ஓர்‌ குழிகை. 

மக்கினம்‌ - அமிழ்ந்தல்‌, வெட்கம்‌. 

மக்குதல்‌ - உக்யெழிதல்‌. 

மங்கலகாரியம்‌ - சுபகாரியம்‌. 

மங்கலகெளசிகம்‌ - ஓரிராகம்‌. 

மங்கலச்சொல்‌ - மங்கலமொழி. 

மங்கலஸ்நாநம்‌ - மங்கலகாரியத்திற்கு 
முழுகல்‌. 


310 wipro AGG) - Z 


மங்கலப்பாடகர்‌ 


மங்கலப்பாடகர்‌ - கடிகைமாக்கள்‌, 
சோபனம்பாடுவோர்‌. 
மங்கலமொழி - சோபனவார்த்தை, 
செய்யுட்களின்‌ முதற்‌ கவியின்‌ 
முதலில்வர வேண்டுஞ்சுபமொழி, 
(அவை) அமிழ்தம்‌, ஆரணம்‌, 
உலகம்‌, எழுத்து, கங்கை, கடல்‌, 
சீர்‌, சொல்‌, திரு, தேர்‌, நிலம்‌, நீர்‌, 
பரி, பரிதி, புகழ்‌, புயல்‌, பூ, பொன்‌, 
மணி, மதி, மலை, யானை முதலி 
யன. 
மங்கலம்‌ - கலியாணம்‌, சுபம்‌, 
சேகரிப்பு, சோபனம்‌, தகனபலி, 
தருமம்‌, பொலிவு, வாழ்த்து. 
மங்கலம்பாடுதல்‌ - சோபனம்‌ படி த்தல்‌. 
மங்கலவள்ளை - ஓர்‌ பிரபந்தம்‌, 
அஃது உயர்குலத்துதித்தமட வரலை 
வெண்பாவொன்பதானும்வகுப்‌ 
பொன்பதானும்பாடுவ து. 
மங்கலவாரம்‌ - செவ்வாய்க்கிழமை. 
மங்கலன்‌ - செவ்வாய்‌, நாவிதன்‌. 
மங்கலி - நூவிதன்‌, மங்கலியதாரி. 
மங்கலியகாரி - இல்லவள்‌. 
மங்கலியம்‌ - தாலி. 
மங்கலை - உமை, கற்புடையாள்‌, 
சுமங்கலி. 
மங்கல்‌ - ஒளியின்மை, கெடுதல்‌, 
தோற்றக்குறைவு. 
மங்கல்லியம்‌ - சந்தனம்‌, செவ்வியம்‌, 
தயிர்‌, பொன்‌. 
மங்களகெளசிகம்‌ - ஓர்‌ பண்‌. 
மங்களபாடவர்‌ - மங்கலப்பாட கர்‌. 
மங்களம்‌ - சுபகாரியம்‌, சுபம்‌, வாழ்த்து. 
மங்களாசரணை - மங்களவழிபாடு, 
அஃது வாழ்த்து, வணக்கம்‌, வத்து 
நித்தேசம்‌ எனமூவகைப்படும்‌. 
மங்களை -யோகினிதிசையி னொன்று. 
மங்கிலம்‌ - காட்டாக்கினி. 


மங்கிலியம்‌ - மங்கலியம்‌. 


மங்குங்காலம்‌ - துன்பகாலம்‌, மரண 
வேளை. 

மங்குசனி - முதன்முறை வருமேழரை. 

மங்குதல்‌ - கெடுதல்‌, தோற்றங்‌ குறை 
தல்‌, மழுங்குதல்‌. 

மங்குரம்‌ - பளிங்கு. 

மங்குலம்‌ - மங்குளம்‌. 

மங்குல்‌ - அகாயம்‌, இரவு, மேகம்‌. 

மங்குளம்‌ - இருள்‌, கலக்கம்‌, மந்தாரம்‌. 

மங்கை - பதின்மூன்‌ றுவய துப்பெண்‌, 
பெண்‌. 

மங்கைதீர்க்கம்‌ - மணவாளிநாளுக்கு 
மணவாளனாள்‌ பதின்மூன்றுக்கு 
மேற்பட்ட நாளாயிருத்தல்‌, இஃது 
தசப்பொருத்தத்தி னொன்று. 

மங்கைபங்கன்‌, மங்கைபங்காளன்‌, 
மங்கைபாகன்‌ - சிவன்‌. 

மசகம்‌ - கொசுகு, நீர்த்துருத்தி, மயக்கம்‌, 
மயிர்‌. 

மசகுதல்‌ - சுணங்குதல்‌, மயிந்துதல்‌. 

மசண்டை - கருகுமாலை. 

மசமசத்தல்‌, மசமசெனல்‌ - தினவு 
கொள்ளல்‌. 

மசமசப்பு - சொறிவு. 

மசம்‌ - அளவு, கொக்கு, கோபம்‌, 
தொனி. 

மசனம்‌ - அளத்தல்‌, வருத்துதல்‌. 

மசாரம்‌ - மரகதம்‌. 

மசானம்‌ - மயானம்‌. 

மசி - மசியென்னேவல்‌, மை. 

மசிகம்‌ - பாம்பளை. 

மசிகூபி, மசிதானம்‌ - மைக்கூடு. 

மசிசலம்‌ - மை 

மசிதல்‌ - நசிந்துகுழைதல்‌. 

மசிதானி - மைக்கூடு. 

மசித்தல்‌ - நசித்‌ துக்குமைத்தல்‌. 

மசிபண்ணியன்‌ - எழுத்துக்காரன்‌. 

மசிபதம்‌ - தரவல்‌. 


மஞ்சிகை 


wipro qT] - Z 311 


மசிப்பிரசு, மசிமணி - மைக்கூடு. 

மசியல்‌ - மசிக்கப்பட்டது. 

மசிர்‌ - சட்பம்‌. 

மசிவு - மசிதல்‌. 

மசீது - பள்ளிவாசல்‌. 

மசுக்கரம்‌ - மூங்கில்‌. 

மசுரை, மசூரை - வே௫. 

மசூரகம்‌ - வட்டத்தலையணை. 

மசூரி - குருநோய்‌. 

மசூரிகம்‌ - சின்னமுத்து. 

மச்சகந்தி - வியாசன்றாய்‌. 

மச்சத்தின்‌ சல்லியம்‌ - மீனெலும்பு. 

மச்சம்‌ - தேயமைம்பத்தாறினொன்று, 
பதினெண்புராணத்‌ தொன்று, 
மாற்றுநிதானமறிய 
வைத்திருக்கும்‌ பதிற்பொன்‌, மீன்‌, 
இஃது திருமாலவதாரத்துமொன்று. 

மச்சாவதாரம்‌ - மீனவதாரம்‌, இஃது 
திருமாற்சாவதாரத்தொன்று. 

மச்சாள்‌ - மைத்துனி. 


வெட்டி 


மச்சான்‌ - மைத்துனன்‌. 

மச்சி - மச்சுனி. 

மச்சிகை - மோர்‌. 

மச்சியம்‌ - சவபுராணத்தொன்று. 

மச்சினச்சி - மச்சுனி. 

மச்சினன்‌ - மச்சான்‌. 

மச்சினி - மச்சாள்‌. 

மச்சினிச்சி - மைத்துனி. 

மச்சு - குற்றம்‌, சுவர்க்குமேல்‌ வெளி 
யடைப்பு, மஞ்சு, மேனிலை. 

மச்சுக்கல்‌ - மேல்வீட்டிற்பரவுகல்‌. 

மச்சுவீடு - மச்சடைத்தவீடு. 

மச்சுனச்சி - மச்சினி. 

மச்சுனன்‌ - மைத்துனன்‌. 

மச்சுனி - மைத்துனி. 


மச்சேந்திரநாதர்‌ - நவநாதசித்தரி 
லொருவர்‌. 


மச்சை - உட்‌ சுரம்‌, மீனம்பர்‌, மூளை, 
அஃது சத்ததாதி னொன்று. 
மச்சைசமுற்பவம்‌ - சரோணிதநீர்‌. 
மஞ்சகம்‌ - கட்டில்‌, மேடை. 
மஞ்சகாசிரயம்‌ - மூட்டைப்பூச்சி. 
மஞ்சட்காப்பு - மஞ்சட்‌ யொடிச்‌ 
சாந்து. 
மஞ்சட்காமாலை - ஒர்‌ நோய்‌. 
மஞ்சட்செவ்வந்தி - ஓர்‌ செவ்வந்தி. 
மஞ்சட்டி - மஞ்சிட்டி. 
மஞ்சட்பூச்சு - மஞ்சட்‌ குளிப்பு. 
மஞ்சணீர்ச்சீட்டு - 
பிள்ளையைச்‌ சுதந்தரத்திற்குரித்‌ 
தாக்குஞ்‌ சீட்டு. 
மஞ்சணீர்ப்பிள்ளை - சுதந்தரத்திற்‌ 


வளர்ப்புப்‌ 


குரிய வளர்ப்புப்பிள்ளை. 

மஞ்சமண்டபம்‌ - பள்ளிமண்டபம்‌. 

மஞ்சம்‌ - கட்டில்‌. 

மஞ்சரம்‌ - முத்து. 

மஞ்சரி - ஓர்‌ பிரபந்தம்‌, ஓர்‌ மருந்து, 
தளிர்பூங்கொத்து, பூத்திரன்‌, பூ 
மாலை, முத்து. 

மஞ்சலன்‌ - விற்காரன்‌. 

மஞ்சளாலாத்தி - ஆலாத்திகளி 
னொன்று. 

மஞ்சள்‌ - அரிசனம்‌. 

மஞ்சள்மந்தாரை - ஓர்‌ விதமந்தாரை. 

மஞ்சள்வசந்தம்‌ - ஒர்‌ விளையாட்டு. 

மஞ்சனச்சாலை - நானமண்டபம்‌. 

மஞ்சனம்‌ - குளித்தல்‌, முழுகல்‌. 

மஞ்சன்‌ - மகன்‌, மைத்துனன்‌. 

மஞ்சாடி - இரண்டு குன்றிமணி 
கொண்டநிறை, ஓர்‌ மரம்‌. 

மஞ்சாளி - வயிரநிறுக்குநிறை. 

மஞ்சி - பெட்டகம்‌ பேழை. 

மஞ்சிகம்‌ - தாளிக்கொடி, பெட்டகம்‌. 

மஞ்சிகன்‌ - நாவிதன்‌. 

மஞ்சிகை - காதணி, குண்டலம்‌, 
தாளிக்கொடி, பேழை, வேச. 


312 wipro AGA) - Z 


மஞ்சிட்டி 


மஞ்சிட்டி - ஓர்‌ கொடி. 

மஞ்சிபலை - வாழை. 

மஞ்சமம்‌ - அழகு. 

மஞ்சரம்‌ - காலாழி. 

மஞ்சிலிக்கான்‌ - ஓர்‌ பூடு. 

மஞ்சிலை - செங்கல்‌. 

மஞ்சில்‌ - பழையவரம்பின்வழி. 

மஞ்சீரம்‌ - வண்ணார்சேரி. 

மஞ்சு - அழகு, ஆபரணம்‌, இளமை, 
கட்டில்‌, களஞ்சியம்‌, பனி, முகடு, 
மேகம்‌, யானைமுதுகு, வலி. 

மஞ்சுகம்‌ - கொக்கு. 

மஞ்சுபாஷிணி - நயவசனி. 

மஞ்சுலம்‌ - நீர்ப்பாய்ச்சல்‌. 

மஞ்சுளம்‌ - அழகு. 

மஞ்சூடை - கோட்டை, பேழை. 

மஞ்சூரம்‌ - கடலை. 

மஞ்ஞை - மயில்‌. 

மஞ்ஞையூர்தி - கந்தன்‌. 

மடக்கடி - கலக்கம்‌, முடக்கு. 

மடக்கம்‌ - அடக்கம்‌, முடக்கு. 

மடக்கல்‌ - அடக்கல்‌, வளைத்தல்‌. 

மடக்கியல்‌ - சுரிதகம்‌. 

மடக்கு - ஓரலங்காரம்‌, இஃது வந்த 
மொழியேமடங்கிவருவது, ஓர்‌ 
பாத்திரம்‌, மடக்கென்னேவல்‌, 
மடங்கடிப்பு, முடக்கு. 

மடக்குக்கத்தி - பூச்சாத்தி. 

மடக்குக்குடர்‌ - ஒர்‌ குடர்‌. 

மடக்குதல்‌ - மடக்கல்‌. 

மடக்குப்பிடிக்கத்தி - எழுத்தாணிக்‌ 
கத்தி. 

மடக்குமடக்கெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

மடக்குவரி - இறைமேலிறை. 

மடக்கொடி - பெண்‌. 

மடங்கடித்தல்‌ - 
செய்தல்‌, முறியடித்தல்‌. 


தோற்றோடச்‌ 


மடங்கலர்‌ - பகைவர்‌. 

மடங்கல்‌ - இடி, இயமன்‌, காலன்‌, 
கீழ்ப்படிதல்‌, சிங்கம்‌, தாழை, 
மீளல்‌, யுகமுடிவு, 
வடவாமுகாக்கினி, வியாதி. 


முடங்கல்‌, 


மடங்கற்கொடியோன்‌ - வீமன்‌. 

மடங்கு - அளவு, இழைக்கயிறு, 
பங்கு, மடங்கென்னேவல்‌, வியாதி. 

மடங்குதல்‌ - கீழ்ப்படிதல்‌, மீளல்‌, 
முடங்கல்‌. 

மடதருமம்‌ - மட புண்ணியம்‌. 

மடத்தல்‌ - அறியாமையாயிருத்தல்‌. 

மடத்தனம்‌ - அறியாமை. 

மடநடை - பதவியநடை. 

மடநல்லார்‌ - பெண்கள்‌. 

மடநோக்கு - எணமுமச்சமுங்‌ கூடிய 
பார்வை. 

மடந்தை - பத்தொன்பதாண்டிற்‌ 
பெண்‌, பருவமாகாதபெண்‌, பெண்‌. 

மடந்தைபாகன்‌, மடந்தைபாதியன்‌ - 
சிவன்‌. 

மடப்பத்து - மாத்திற்குரியன. 

மடப்பம்‌ - அஞ்ஞூறுகிரமத்திற்குத்‌ 
தலைக்கிராமம்‌, அரண்மனையிற்‌ 
பெண்‌. 

மடப்பற்று - மடத்திற்பொருள்‌. 


மடமடத்தல்‌, மடமடப்பு, மடமடெனல்‌ - 


ஈரடுக்கொலிக்குறிப்பு. 
மடமை - அறிவின்மை, இஃது 
பெண்கள்‌ நாற்குணத்துமொன்று. 
மடம்‌ - அறப்புறம்‌, இரதம்‌, கோயில்‌, 
சத்திரம்‌, மடமை, முனிவர்வாசம்‌. 
மடலரிதாரம்‌ - ஓரரிதாரம்‌. 
மடலாயம்‌ - மடம்‌. 
மடலித்தல்‌ - மடங்கித்திரும்புதல்‌. 
மடலூர்ச்சி - மடலூர்தல்‌. 
மடலூர்தல்‌, மடலேறுதல்‌ - மடற்கு 


இஃது அகப்‌ 
பொருட்டுறையினொன்று. 


திரையிவர்தல்‌, 


மடைப்பள்ளி 


wipro qT] - Z 313 


மடல்‌ - ஈந்து, கமுகு, தூழை, தெங்கு, 
பனை, வாழை, யிவற்றின்பூமூடி, 
ஏற்றமடல்‌, ஓர்‌ பிரபந்தம்‌, ஓலை 
மடல்‌, காதின்மடல்‌, கைச்சீப்பு, 
பனைமட்டைக்கங்கு, பூவிதழ்‌, 
வாழை முதலியவற்றின்‌ மடல்‌. 

மடவரல்‌, மடவாள்‌ - இளம்பெண்‌. 

மடவாமீன்‌ - ஓர்‌ மீன்‌. 

மடவார்‌ - அறிவீனர்‌, பெண்கள்‌. 

மடவியர்‌ - பெண்கள்‌. 

மடவை - ஓர்‌ மீன்‌, கடவுமரம்‌. 

மடவைக்கெண்டை - ஓர்மீன்‌. 

மடற்பாளை - பூமடற்பாளை. 

மடற்றுத்தம்‌ - ஓர்‌ துத்தம்‌. 

மடன்‌ - அறியாமை, அறிவிலான்‌, 
உன்மத்தம்‌. 

மடன்மா - மடற்குதிரை. 

மடாதிபதி - மடத்தலைவன்‌. 

மடாதிபத்தியம்‌ - மடத்தலைமை. 

மடி - கேடு, சீலை, 
சோம்பல்‌, சோறு, தாழை, நோய்‌, 


அடங்கல்‌, 


பொய்‌, மடங்குதல்‌, மடிந்தது, 
மடியென்னேவல்‌, முலைமேற் 
றிரள்‌, வயிறு, வலையினருகு. 

மடிகம்பு - வலைக்கம்பு. 

மடிகால்‌ - கால்முடக்கிச்சகனத்தின்‌ 
£ழ்வைத்திருத்தல்‌. 

மடிக்குதல்‌ - உபாயமாய்ச்செயித்தல்‌, 
கொல்லுதல்‌, மடக்குதல்‌, முடக்‌ 
குதல்‌. 

மடிச்சுக்கட்டி - ஓர்‌ புழு. 

மடிதல்‌ - கெடுதல்‌, சாதல்‌, மடங்குதல்‌. 

மடித்தல்‌ - மடிக்குதல்‌. 

மடிபிடி - சண்டை, மடிச்சீலையிற்‌ 
பிடிக்கும்பிடி. 

மடிப்பணம்‌ - கைப்பணம்‌. 

மடிப்பாளி - மடிப்புக்காரன்‌, 

மடிப்பிச்சை - மடி சசலையில்‌ வாங்கும்‌ 
பிச்சை. 


மடிப்பிணை - வங்கமணல்‌. 

மடிப்பு - மடக்கு, மடித்திருப்பது, 
மோசம்‌, வஞ்சகம்‌. 

மடிப்புக்காரன்‌ - தீதுசெய்வோன்‌, 
வஞ்சகன்‌. 

மடிப்பெட்டி - கொட்டைப்பெட்டி. 

மடிப்பை - அடைப்பை. 

மடிமாங்காய்போடுதல்‌ - பொய்யாய்க்‌ 
குற்றஞ்சார்த்துதல்‌. 

மடிமை - சோம்பு. 

மடிவிடுதல்‌ - மடிதளார்தல்‌, அஃது 
பசுமுதலியனசினைக்குறிகாட்டல்‌. 

மடிவித்தல்‌ - மடி யச்செய்தல்‌. 

மடிவு - கேடு, சாவு, தரித்திரம்‌, மட க்கம்‌, 
மடிதல்‌. 

மடு - அற்றினுட்பள்ளம்‌, குளம்‌, 
மடுவென்னேவல்‌. 

மடுத்தல்‌ - நிறைத்தல்‌, மடிப்புச்‌ 
செய்தல்‌, வாய்முதலியவற்றாலுட்‌ 
கொள்ளல்‌. 

மடுப்பு - மடிப்பு. 

மடை - ஆபரணக்கடைய்பூட்டு, 
சோறு, துவாரம்‌, தேவதை கட்குப்‌ 
படைப்பது, நீர்பாயு மடை, மதகு. 

மடைக்கடல்‌ - முகத்துவாரமுள்ள 
கடல்‌. 

மடைத்தலை - மடைமுகம்‌. 

மடைத்தனம்‌ - அறிவீனம்‌. 

மடைத்தொழிலோன்‌ - 
காரன்‌, இவன்‌ அரசர்க்குறுதிச்‌ 
சுற்றத்‌ தொருவன்‌. 

மடைத்தொழில்‌ - சமையல்வேலை. 


சமையற்‌ 


மடைபரவுதல்‌ - மடைப்பண்டம்‌ 
பரப்பல்‌. 

மடைபோடுதல்‌ - மடைப்பண்டம்‌ 
பரவல்‌. 

மடைப்பண்டம்‌ - அலங்கார நைவேத்‌ 
தியம்‌. 


மடைப்பள்ளி - அடுக்களை. 


314 wipro AGG) - Z 


மடைப்புத்தி 


மடைப்புத்தி, மடையப்புத்தி - அறிவீனம்‌. 
மடைமாற்றுதல்‌ - மடைகழித்தல்‌. 
மடைமுகம்‌ - ஆற்றுவாய்‌. 
மடையசாம்பிராணி - அறிவீனன்‌. 
மடையன்‌ -சமையற்காரன்‌, மதிகேடன்‌. 
- சமையல்வேலை, 
புத்தியற்றவேலை. 
மடைவைத்தல்‌ - மடைபோடுதல்‌. 


மடைவேலை 


மட்கலம்‌ - மட்டாண்டம்‌. 

மட்கல்‌, மட்குதல்‌ - அமழுக்கேறல்‌, ஒளி 
மழுங்கல்‌. 

மட்குகை - மண்குகை, மழுங்குதல்‌. 

மட்டக்கோல்‌ - மட்டங்கட்டுங்கோல்‌. 

மட்டங்‌ கட்டுதல்‌ - சரியாய்நிறுத்தல்‌, 
நிதானம்பண்ணல்‌. 

மட்டசுத்தம்‌ - மட்டம்‌. 

மட்டச்சுறா - ஓர்‌ மீன்‌. 

மட்டத்துருத்தி - ஓர்விசிறி. 

மட்டந்தட்டுதல்‌ - ஒப்புரவுதட்டுதல்‌. 

மட்டப்பலகை - சமனறிகருவி. 

மட்டம்‌ - அளவு, ஒப்புரவு, கரும்பு, 
நெல்‌, மூங்கில்‌, வாழையிவற்றின்‌ 
கன்று, கேடகம்‌, வால்யானை, 
வால்குதிரை. 

மட்டம்‌ பிடித்தல்‌ - கப்பித்தல்‌, நிதானம்‌ 
பண்ணல்‌. 

மட்டம்வெடித்தல்‌, மட்டம்வைத்தல்‌ - 
கப்பித்தல்‌. 

மட்டலகு - ஓர்‌ கருவி. 

மட்டவேலை - பருமட்டானவேலை. 

மட்டறிதல்‌ - அளவறிதல்‌, குறிப்பறிதல்‌. 

மட்டாயுதம்‌ - வாள்‌. 

மட்டி - ஒழுங்கின்மை, கடன்மட்டி, 
படைக்கலம்‌, மட்டியென்னேவல்‌, 
மதிகேடன்‌. 

மட்டிடுதல்‌ - மட்டுக்கட்டுதல்‌. 

மட்டித்தல்‌ - பூசுதல்‌, மட்டுக்கட்டுதல்‌, 
மண்டலித்தல்‌, முறித்தல்‌. 


மட்டித்தையல்‌ - பருக்கன்தையல்‌. 
மட்டியம்‌ - சத்த தாளத்தொன்று. 
மட்டு - அவதி, அளவு, எல்லை, கள்‌. 
மட்டுக்கட்டுதல்‌ - அளவிட்டறிதல்‌. 


மட்டுக்கோணம்‌ - சரிகோணம்‌. 


மட்டுத்தப்பு - அளவுக்கதிகம்‌, நிதான 
மின்மை. 

மட்டுத்திட்டம்‌ - சரிநிதானம்‌. 

மட்டுப்படாமை - அடங்காமை, 
எட்டாமை. 

மட்டுப்படுதல்‌ - அளவுபடுதல்‌. 

மட்டுப்படுத்தல்‌ - அளவுபடுத்தல்‌. 

மட்டுப்பிரமாணம்‌ - சரியளவு. 

மட்டுமதியம்‌ - அளவு, நிதானம்‌. 

மட்டுமரியாதை - ஆசாரவுபசாரம்‌. 

மட்டுமிஞ்சுதல்‌ - மட்டுத்தப்புதல்‌. 

மட்டை - உடற்குறை, ஓர்‌ பாம்பு, 
கமுகு, தெங்கு, வாழை, பனை 
யிவற்றின்‌ மட்டை, முட்டாள்‌. 

மட்டைகட்டுதல்‌ - கடகம்‌ முதலிய 
வற்றிற்கு மட்டைவைத்துத்‌ தலை 
கட்கதெல்‌. 

மட்டைக்கட்டு - வட்டுத்திரட்‌ ௪. 

மட்டைக்குதிரை - மடலாற்செய்த 
குதிரை. 

மட்டைக்குறி - ஓர்‌ சாயக்குறி. 

மட்டைக்கோரை - ஓர்‌ புல்‌. 


மட்டைச்சொண்டு - பெரியசொண்டு. 

மட்டைத்தேள்‌ - திருநீலகண்டன்‌, 
பிள்ளைத்தேள்‌. 

மட்பகைஞன்‌ - குயவன்‌. 

மட்பாண்டம்‌ - குயக்கலம்‌. 

மட்பாத்திரம்‌ - மண்பாண்டம்‌. 


மணக்கோலம்‌ - கலியாணவலங்‌ 


காரம்‌. 
மணங்கட்டுதல்‌ - வாசனை சேர்க்குதல்‌. 
மணங்கல்‌ - பானை, மிடா. 


மணங்கு - ஆட்டுக்குட்டி, ஓர்‌ நிறை. 


மணிசகம்‌ 


wipro AS] - Z 315 


மணத்தக்காளி - ஒர்‌ செடி. 
மணத்தல்‌ - கமழ்தல்‌,கூடல்‌, மோத்தல்‌, 
வேட்டல்‌. 
மணந்தட்டுதல்‌ - மணங்கிளர்தல்‌. 
மணப்பந்தல்‌ - கலியாணப்பந்தல்‌. 
மணப்பறை - கலியாணப்பறை. 
மணப்பு - மயப்பு, வாசனை. 
மணப்பொருத்தம்‌ - விவாகத்திற்குரிய 


பொருத்தம்பத்து, அஃது இராச, 
இராசித்தலைவர்‌, இரைச்சு, கணம்‌, 


திறிதீர்க்கம்‌, தினம்‌, மாகேந்திரம்‌, 
யோனி, வசியம்‌, வேதம்‌. 
மணமகள்‌ - மனைவி. 
மணமகன்‌ - புருடன்‌. 
மணமண்டயபம்‌ - கலியாணமண்டபம்‌. 
மணம்‌ - கலியாணம்‌, கூட்டம்‌, 
மகிழ்ச்சி, வாசனை. 
மணம்பிடித்தல்‌ - எழில்பிடித்தல்‌. 
மணலக்கம்பம்‌ - பால்வீதிமண்டலம்‌. 
மணலி - ஓர்‌ பூண்டு. 
மணலை - ஓர்‌ மீன்‌. 
மணல்‌ - வெள்ளைமண்‌. 
மணல்வாரி - ஒர்‌ நெல்‌, ஓர்‌ புல்‌. 
மணவணி - கலியாணவலங்காரம்‌. 
மணவறை - மணமண்டயபம்‌. 
மணவறைத்தோழர்‌ - மணமக்க 
டோழீர்‌. 
மணவாட்டி - மனைவி. 
மணவாளன்‌ - நாயகன்‌. 


மணவாளி - புதுமணப்பெண்‌, மாப்‌ 
பிள்ளை. 


மணவியது - மணமுடையனது. 

மணவை - அடுப்பு. 

மணவோலை - விவாகத்திற்கு வர 
வழைக்கும்‌ பத்திரிகை. 

மணற்காளான்‌ - மணலின்‌ முளைக்‌ 
குங்காளான்‌. 


மணற்கோவை - ஓர்‌ கொவ்வை. 


மணற்சோறு - மணலாற்சங்கற்பிக்‌ 
குஞ்சோறு. 

மணற்பாக்கு - மணலிலிட்டுவைக்கும்‌ 
பாக்கு. 

மணற்றரை - மணல்கொண்ட நிலம்‌. 

மணற்றவளை - தவளையினோர்‌ 
பேதம்‌. 

மணற்றாரா - ஓர்‌ வகைத்தாரா. 

மணாட்டி - மணவாட்டி. 

மணாளன்‌ - ஆண்மகன்‌, மணவாளன்‌. 

மணி - அடிக்குமணி, அழகு, ஆட்டின்‌ 
களகம்பளம்‌, இரண்டரை நாழி 
கை கொண்டநேரம்‌, உருத்திராக்‌ 
கம்‌, எறிமணி, ஓசை, கண்விழி, 
கறுப்பு, சங்குமுதலியவற்றாலாய 
மணி, தாமரைக்‌ கொட்டை, 
துளசி, நவமணிப்பொது, நன்மை, 
நீர்க்கலசம்‌, நென்முதலிய தானி 
யம்‌, பருக்கைக்கல்‌, பறவையின்‌ 
கழுத்தாரம்‌, பெண்குறியினோரு 
றுப்பு, பொன்முதலியவற்றானாய 
மணி, மருந்துக்கல்‌, முத்து, யானை 
மணி. 

மணிகடம்‌ - உத்தாமணி. 

மணிகம்‌ - நீர்க்குடம்‌. 

மணிகன்றிகை, மணிகன்னிகை - 
காசித்தலத்திலோர்தர்த்தம்‌. 

மணிகாசம்‌ - கண்ணோயுளொன்று. 

மணிகாரம்‌ - வெண்காரம்‌. 

மணிகானனம்‌ - கழுத்து. 

மணிக்கஞ்சட்டி - மணிச்சட்டி. 

மணிக்கட்டு - புயத்தின்கம்‌. 

மணிக்காம்பு - தக்காளி. 

மணிக்கிரீபன்‌ - குபேரன்மக்களி 
லொருவன்‌. 

மணிக்குடர்‌ - ஒர்‌ குடர்‌. 

மணிக்கூடு - நாழிகைவட்டம்‌. 

மணிக்கோவை - மணிமாலை. 


மணிசகம்‌ - சந்திரகாந்தம்‌. 


316 wipro AGG) - Z 


மணிசரம்‌ 


மணிசரம்‌ - மணிக்கோவை. 

மணிச்சட்டி - பெருஞ்சட்டி. 

மணிதம்‌ - மணியோசை. 

மணிதனு - வானவில்‌. 

மணிதுருவிடுதல்‌ - வேகடஞ்செய்தல்‌. 

மணித்தக்காளி - ஓர்‌ செடி. 

மணித்துவீபன்‌ - அனந்தன்‌. 

மணிநா - மணியினாக்கு. 

மணிந்தம்‌ - கைக்குளைச்சு. 

மணிபத்திரன்‌ - ஓர்‌ சைனபோதகன்‌. 

மணிபந்தம்‌ - மணிக்கட்டு. 

மணிபிடித்தல்‌ - தரனியம்பிடி த்தல்‌. 

மணிபூமி - இரத்தினம்விளைநிலம்‌. 

மணிபூரகம்‌ - ஆறாதாரத்தொன்று, 
அஃது நாபித்தானம்‌. 

மணிபூரம்‌ - இரைக்குடர்‌, கொப்பூழ்‌. 

மணிப்புறா - ஒர்புறா. 

மணிமகுடம்‌ - ஏட்டின்புறங்காப்‌ 
போலையின்‌ முடிச்சு. 

மணிமங்கலம்‌ - ஓர்தலம்‌. 

மணிமந்தம்‌ - இந்துப்பு. 

மணிமலை - பொன்மலை. 

மணிமாலை - இலக்குமி, ஓர்பிரபந்தம்‌, 
அஃது 
வெண்பாவிருபதும்கலித்துறை 


எப்பொருண்மேலும்‌ 


நாற்பதும்‌ விரவிவரச்செய்வது, 
கழுத்தணி மாலை, தந்தரேகை, 
பிரபை, முத்துவடம்‌. 
மணிமேகலை - பஞ்சகாவியத்தொன்று. 
மணியகாரன்‌ - விசாரணைகாரன்‌. 
மணியம்‌ - மணியகாரன்‌, வேலை. 
மணியாசி - ஓர்‌ மரம்‌. 
மணியாசிக்கட்டை - சாந்தழுத்தும்‌ 
பலகை. 
மணியிலையான்‌ - ஒரிலையான்‌. 
மணியீரல்‌ - ஓரீரல்‌. 
மணியூதுதல்‌ - மணிதிரட்டுதல்‌. 


மணிவடம்‌ - அக்கமாலை, இரத்தின 
மாலை, பாதசாலம்‌, முத்துமாலை, 
வீர்க்கழல்‌. 

மணிவலை - ஓர்‌ வலை. 

மணிவீசம்‌ - மாதுளை. 

மணிவேர்‌ - மணிபோலிடையிடை 
திரட்சிவிழுந்திருக்கும்‌ வேர்‌. 

மணீசகம்‌ - சந்திரகாந்தம்‌. 

மணீவகம்‌ - பூ. 

மணை - துருவலகு, பணிமுதலிய 
முட்டு, பாதபடி, மழுங்கல்‌. 

மணையன்‌ - கூர்மையற்றவன்‌, மழுங்‌ 
கலாயுதம்‌. 

மண்‌ - ஒப்பனை, கழுவுதல்‌, சுட்ட 
சாந்து, துகள்‌, பூமி, மண்ணென்‌ 

மாட்சிமை, 


னேவல்‌, மலை, 


முழவின்மார்ச்சனை. 
மண்கட்டி - மண்ணாங்கட்டி. 
மண்கட்டுதல்‌ - கருக்கட்டுதல்‌. 
மண்கட்டை - வாணக்குழலினெதிர 
டையப்பு. 
மண்கணை - ஓர்பறை, வாச்சியப்‌ 
பொது. 
மண்கண்டம்‌ - மண்பார்‌. 
மண்கலம்‌ - ஓடு, மண்பாண்டம்‌. 
மண்கல்‌ - செங்கல்‌, வெண்சுக்கான்‌ 
கல்‌. 
மண்கிணறு - கற்பாரற்றகிணறு. 
மண்கிண்டுதல்‌-மண்வேலை செய்தல்‌. 
மண்குகை - மண்ணாற்செய்தகுகை. 
மண்கும்பம்‌, மண்கும்பி - மண்மேடு. 
மண்கொத்தளம்‌ - மண்ணாற்செய்த 
கோபுரம்‌. 
மண்கொழுத்தல்‌ - மண்மதத்தல்‌. 
மண்கோபுரக்கல்‌ - செங்கல்‌. 
மண்சாடி - மட்சாடி. 
மண்சிலை - கற்காவி. 


மண்சிவப்பு - இருண்ட சிவப்பு. 


மண்டிபோடுதல்‌ 


wipro ASA] - Z 317 


மண்சீலை - குகையைச்சுற்றும்‌ படி 
மண்டோய்த்த£லை. 
மண்செய்கை - மண்வேலை. 
மண்சோறுகறி - சிறுபிள்ளைகள்‌ 
மண்ணாற்சங்கற்பிக்குஞ்சோறுகறி. 
மண்டகம்‌ - ஓர்‌ சிற்றுண்டி. 
மண்டகாரகன்‌ - சாராயம்வடிப்போன்‌. 
மண்டக்கன்‌ - மண்டக்குப்பிடிப்போன்‌. 
மண்டக்காள்‌, மண்டக்குக்காரன்‌ - 
மண்டக்கன்‌. 
மண்டக்கிழுத்தல்‌ - 
கயிற்றையிழுத்தல்‌. 
மண்டக்கு - முத்துக்குளிப்பவர்களை 


மண்டக்குக்‌ 


யிழுக்குங்கயிறு. 

மண்டக்குக்கயிறு - மண்டக்கன்‌ 
கையிற்‌ கயிறு. 

மண்டபப்படி - அலங்காரப்படைப்பு. 

மண்டயம்‌ - மாடம்‌. 

மண்டம்‌ - அலங்காரம்‌, ஆமணக்கு, 
தயிரேடு, தலை, மண்டை. 

மண்டயிலம்‌ - மண்ணிலூறுந்தயிலம்‌, 
மண்ணில்வடிக்குந்தயிலம்‌. 

மண்டர்‌ - படைவீரர்‌. 

மண்டலகம்‌ - கூரியன்வட்டாகாரம்‌, 
பளிங்கு. 

மண்டலசெயம்‌ - திக்குவிசயம்‌. 

மண்டலநிருத்தம்‌ - சுற்றியாடு நிருத்தம்‌. 

மண்டலநிலை - இருகாலும்‌ பக்கல்‌ 
வளைய மண்டலித்து நிற்றல்‌. 

மண்டலபுருடன்‌ - கூடாமணிநிகண்டு 
செய்தவாசிரியன்‌. 

மண்டலமழை - எங்கும்‌ பொழியு 
மழை. 

மண்டலமிடுதல்‌, மண்டலம்போடுதல்‌ - 
மண்டலம்‌ வகுத்தல்‌, மண்ட 
லித்தல்‌. 

மண்டலம்‌ - இயந்திரம்‌, இருகாலும்‌ 
பக்கல்வளைய நிற்குநிலை, 
உண்டை, குவியல்‌, சூரியமண்டல 


முதலியன, தேயம்‌, நகக்குறி, நாடு, 
நாற்பது நாள்கொண்டது, பூமி, 
வட்டம்‌. 

மண்டலம்வகுத்தல்‌ - நவக்ரெக 
மண்டல மிரேகித்தல்‌. 

மண்டலவந்தாதி - ஈற்றடியிறுதியும்‌ 
முதலடி முதலு மொன்றாக 
வருவது. 

மண்டலவிதி - சக்கரங்கறுவதற்கான 
வோர்விதி. 

மண்டலாகாரம்‌ - வட்டாகாரம்‌. 

மண்டலாக்கிரம்‌ - வாள்‌. 

மண்டலாதிபதி, மண்டலாதிபன்‌ - 
ஏகசக்கிராதிபதி. 

மண்டலாதீசன்‌ - அரசன்‌. 

மண்டலாத்தம்‌ - அரைவட்டம்‌. 

மண்டலாபிடேகம்‌, மண்டலாபிஷேகம்‌ 
- நாற்பதுநாள்‌ மட்டுக்குநாள்‌ 
வட்டம்‌ பண்ணும்பிடே கம்‌. 

மண்டலாயிதம்‌ - உண்டை. 

மண்டலி - ஓரெலி, ஓர்வகைப்பாம்பு, 
கூட்டம்‌, நாய்‌, பாம்பு, பூமி, 
பூனை, பண்டலியென்னேவல்‌. 

மண்டலித்தல்‌ - வட்ட மிடுதல்‌. 

மண்டலிப்பு - வட்ட மிடுதல்‌, வட்டம்‌. 

மண்டிலீகரணம்‌ - உருட்டல்‌. 

மண்டலீகர்‌ - அவ்வத்தேசத்தை யாளு 
மன்னர்‌. 

மண்டலேசன்‌, மண்டலேசுபரன்‌, மண்ட 
லேச்சுவரன்‌ - அரசன்‌, மண்டலாதி 
பதி. 

மண்டல்‌ - நெருங்கல்‌, மண்டுதல்‌, 
மிகுதல்‌. 

மண்டா - இரணைக்கருவீட்டி. 

மண்டி - இருகான்முடக்கி நிற்குநிலை, 
கலங்கனீர்‌, கள்‌ முதலியவற்றி 
னடையமல்‌. 

மண்டிகை - அப்பவருக்கம்‌. 

மண்டிபோடுதல்‌, மண்டியிடுதல்‌ - 
இருகான்முடக்கிநிற்றல்‌. 


318 wipro AGG) - Z 


மண்டிரவல்‌ 


மண்டிரவல்‌ - கைமாற்றாய்‌ வாங்கியது. 


மண்டிலம்‌ - குதிரை, நடனம்‌, நாடு, 
போர்‌, வட்டமாயோடல்‌, வட்டம்‌. 


மண்டுகால்‌ - முட்டுக்கால்‌. 


மண்டுதல்‌ - நெருங்கல்‌, மிகக்‌ குடி த்தல்‌. 


மண்டுகசீவன்‌ - தவளைக்கல்‌. 
மண்டூகபன்னி - அழிஞ்சில்‌. 
மண்டுகம்‌ - கச்சுக்ட்டம்‌, தவளை. 
மண்டூகராகம்‌ - ஓர்பண்‌. 
மண்டூகை - வேசி. 
மண்டூரம்‌ - கீச்சுக்கட்டம்‌, தவளை. 
மண்டை - இரப்போர்கலம்‌, தலை 
யோடு. 
மண்டைக்கண்‌ - தாழ்ந்தகண்‌. 
மண்டைக்கரப்பன்‌ - ஒர்‌ நோய்‌. 
மண்டைக்குடைச்சல்‌ - தலைக்குத்து. 
மண்டைக்கோழை - ஒர்‌ கோழை 
நோய்‌. 
மண்டைசூலை - ஓர்‌ நோய்‌. 
மண்டைப்பீனசம்‌ - ஒர்‌ நோய்‌. 
மண்டையோடு - தலையோடு. 
மண்டைவியாதி - தலைநோய்‌. 
மண்டோதகம்‌ - கோலமிடுதல்‌. 
மண்டோதரி - இராவணன்‌ மனைவி. 
மண்ணகுண்டம்‌ - மண்ணான்‌ மேடை 
செய்திருக்குமட்டாலை. 
மண்ணம்‌ - சுண்ணாம்பு. 
மண்ண”ரிநார்‌ - குயக்கலம்‌ வனைந்‌ 
தரிகயிறு. 


மண்ணரியான்‌, மண்ணரிவான்‌ - 


குயவன்‌. 

மண்ணரைத்தல்‌ - சோம்பி வீணா 
யிருத்தல்‌. 

மண்ணல்‌ - மண்ணுதல்‌. 

மண்ணவர்‌ - மனிதர்‌. 

மண்ணன்‌ - மதிகேடன்‌. 

மண்ணா - ஓர்‌ மீன்‌. 


மண்ணாங்கட்டி - மண்கட்டி. 


மண்ணாசை-ஆசைமூன்றி னொன்று. 

மண்ணி - மந்தன்‌. 

மண்ணியற்று - மண்பாத்திரம்‌. 

மண்ணிலம்‌ - பூமி. 

மண்ணில்வேந்தன்‌ - முடி தும்பை. 

மண்ணினாதம்‌ - உவர்மண்‌. 

மண்ணின்பிரட்டு - பேரோசனை. 

மண்ணின்வத்தனம்‌ - இராச வத்த 
னக்கல்‌. 

மண்ணீடு - திண்ணை, மாடம்‌, மூடு 
சாந்திட்டவீடு. 

மண்ணீட்டாளர்‌ - குயவர்‌, சிற்பா 
சாரியார்‌. 

மண்ணீரல்‌ - மண்ணிறவீரல்‌. 

மண்ணுடையான்‌ - அரசன்‌, குயவன்‌. 

மண்ணுணி - ஒர்பாம்பு, மந்தன்‌. 

மண்ணுதல்‌ - அலங்கரித்தல்‌, கழுவல்‌. 

மண்ணுலகு - பூமி. 

மண்ணுறுத்தல்‌ - அலங்கரித்தல்‌. 

மண்ணை - அறிவிலான்‌, இளமை, 
பசாசு. 

மண்ணைத்தனம்‌ - அறியாமை. 

மண்ணைமணைத்தல்‌ - காரசார 
மற்றிருத்தல்‌. 

மண்ணையன்‌ - மதிகேடன்‌. 

மண்ணொட்டர்‌ - மண்சுமப்போர்‌. 

மண்ணோர்‌ - மனிதர்‌. 

மண்பாண்டம்‌, மண்பாத்திரம்‌ - மட் கலம்‌. 

மண்பார்‌ - மண்கண்டம்‌. 

மண்பிடி - மட்பசை. 

மண்பொதுத்தந்தை - பிரமன்‌. 

மண்மகள்‌ - பூமிதேவி. 

மண்மகள்புதல்வர்‌ - வேளாளர்‌. 

மண்மக்கள்‌ - சூத்திரர்‌, வேளாளர்‌. 

மண்மழை, மண்மாரி - புழுதிமமை. 

மண்வெட்டி - ஒராயுதம்‌, குயவன்‌. 


மதகந்தை - மஸ்துள்ளது. 


மதாசாரம்‌ 


wipro ASA] - Z 319 


மதகமனம்‌ - குழுக்கடா. 

மதகயம்‌, மதகரி - ஆண்யானை. 

மதகு - சலதாரை. 

மதக்கம்‌ - ஆயாசம்‌, வதக்கம்‌. 

மதங்கநாதன்‌ - நவநாதசித்தரி 
லொருவன்‌. 

மதங்கமலை - ஓர்‌ மலை. 

மதங்கம்‌ - ஓர்‌ பறை, ஓர்‌ மலை, கலம்‌ 
பகவுறுப்புப்பதினெட்டினொன்று, 
முகில்‌, யானை. 

மதங்கர்‌ - பாணர்‌. 

மதங்கி - காளி, பதினாறு வயதுப்‌ 
பெண்‌, பாடுவிச்‌சி. 

மதசலம்‌ - மதநீர்‌. 

மதத்தல்‌ - கொழுத்தல்‌, செருக்குதல்‌, 
மயங்குதல்‌, வெறித்தல்‌. 

மதஸ்தலம்‌, மதஸ்தானம்‌ - மதுக்கடை. 

மதஸ்தன்‌, மதத்தன்‌ - சமயவாதி. 

மதநீர்‌ - மதசலம்‌. 

மதபேதி - சமயபேதி. 

மதப்பிரயோகம்‌ - மதம்பொழிதல்‌. 

மதப்பு - கொழுப்பு, செருக்கு, மயக்கு. 

மதமதப்பு - மிகுமதப்பு. 

மதமதெனல்‌ - ஈரடுக்கொலிக்குறிப்பு. 

மதமத்தகம்‌ - கஞ்சா. 

மதமத்தன்‌ - மதத்தினால்‌ மயங்கிக்‌ 
கிடப்போன்‌. 

மதமெடுத்தல்‌ - மதத்தல்‌, மதமட க்குதல்‌. 

மதமொய்‌ - யானை. 

மதம்‌ - அறிவு, கருத்து, கொழுப்பு, 
சந்தோஷம்‌, சமயம்‌, சம்மதம்‌, 
செருக்கு, அஃது உட்பகையாறி 
னொன்று, தாது, நாவிச்சட்டம்‌, 
நோக்கம்‌, பெருமை, பைத்தியம்‌, 
போதனை, மதாளிப்பு, மஸ்துள்‌ 
ளது, மாயையாக்கை பதினெண்‌ 
குற்றத்துமொன்று, யானைமதம்‌, 
வலி, விகார மெட்டினுமொன்று, 
விருப்பம்‌, வெறி. 


மதம்பாய்சுவடு - மதநீர்பாயுஞ்சுவடு. 

மதயந்தி, மதயந்திகை - ஓர்‌ மல்லிகை. 

மதராகன்‌ - சேவல்‌, மன்மதன்‌. 

மதர்‌ - அச்சல்‌, களிப்பு, மதரென்‌ 
னேவல்‌, மிகுதி. 

மதர்த்தல்‌ - களித்தல்‌, செழித்தல்‌. 

மதர்ப்பு, மதர்வு - அழகு, ஆசைப்‌ 
பெருக்கம்‌, இடம்‌, செழிப்பு, 
மிகுதி, வலிமை. 

மதலிகை - ஆபரணத்துடக்குவடிவு, 
தூக்கம்‌. 

மதலை - கொடுங்கை, கொன்றை 
மரம்‌, தூண்‌, பிள்ளை, மரக்கலம்‌. 

மதவிருந்தம்‌ - யானை. 

மதவு - மதகு. 


மதவெறி - இரத்தவெறி, மார்க்க 
வெறி. 

மதளை - மழலை. 

மதனகாகுரவம்‌ - புறா. 

மதனகாமியப்பூ - ஓர்‌ சரக்கு. 

மதனசலாகை - ஓர்‌ மருந்து, பெடைக்‌ 
குயில்‌. 

மதனசாத்திரம்‌, மதனநூல்‌ - இலீலை 


நூல்‌, இஃது கலைஞானமறு 
பத்தினான்கனொன்று. 


மதனபாடகம்‌ - குயில்‌. 

மதனம்‌ - ஈ, கடைதல்‌, காமம்‌, தேன்‌ 
மெழுகு, மஸ்து, மெளனம்‌, இஃது 
பஞ்சபாணாவத்தைக்‌ குணங்களி 
னொன்று, வசந்தகாலம்‌. 

மதனாங்குசம்‌ - குய்யம்‌, நகம்‌. 

மதனாயுதம்‌ - குய்யம்‌. 

மதனாலயம்‌ - குய்யம்‌, தாமரை. 

மதனாவத்தை - பிரிவு. 

மதனோற்சவம்‌ - வேனில்விழா. 

மதனோற்சவை - அரம்பை. 

மதன்‌ - அழகு, கலக்கம்‌, காமன்‌, 
மாட்சிமை, வலி, வளமை. 


மதாசாரம்‌ - சமயவொழுக்கு. 


320 wipro AGA) - Z 


மதாணி 


மதாணி - ஆபரணம்‌, பதக்கம்‌. 

மதாதுசாரம்‌ - சமயத்தைக்‌ கைக்‌ 
கொள்ளுதல்‌. 

மதாத்தியயம்‌ - மதுவினான்வருநோய்‌. 

மதாபிமானி - தன்சமயமேமெய்‌ 
யெனக்கொள்வோன்‌. 

மதாமத்தன்‌ - மதோன்மத்தன்‌. 

மதாமத்து, மதாமஸ்து - மிகவெறி, 
வெறுப்பின்மை. 

மதாம்பரம்‌ - இந்திரன்‌ யானை. 

மதாரம்‌ - கஸ்தூரி, பன்றி, யானை, 
யானைமைதுனம்‌. 

மதாரன்‌ - எத்தன்‌, தூர்த்தன்‌. 

மதாலாபி - குயில்‌. 

மதாவளம்‌ - யானை. 

மதாளித்தல்‌ - ஓங்கெளர்தல்‌. 

மதாளிப்பு - செழிப்பு. 

மதானுசாரியர்‌ - சமயநிலையனு சரிப்‌ 
போர்‌. 

மதி - அறிவு, கற்கடகவிராசி, சங்கை, 
சந்திரன்‌, ஞாபகம்‌, நிதானம்‌, பான 
பாத்திரம்‌, புத்தி, மதியென்னேவல்‌, 
மாதம்‌, முன்னிலையசைச்சொல்‌ 
(உம்‌) சென்மதி, விருப்பம்‌. 

மதிகம்‌ - மோர்‌. 

மதிகாந்தி - காலமீரப்படி கம்‌, பளிங்கு. 

மதிகூர்மை - இந்துப்பு. 

மதிகேடன்‌ - மூடன்‌. 

மதிகேடு - அறிவின்மை. 

மதிக்கணம்‌ - கணமெட்டி னொன்று, 
அஃது  நிரைநேர்நேரடுத்து 
வருவது. 

மதிக்கிராக்கிரம்‌ - மதுக்கடை. 

மதிசகன்‌ - மன்மதன்‌. 

மதிதம்‌ - மோர்‌. 

மதிதனு - பொன்மணல்‌. 

மதிதிசை - வடக்கு. 

மதித்தல்‌ - கடைதல்‌, கணித்தல்‌, வரை 
யறுத்தல்‌. 


மதிநாள்‌ - மிருகசீரிடம்‌. 

மதிப்பகை - இராகு, கேது. 

மதிப்பரமம்‌, மதிப்பிராந்தி - பிழை, 
மதிமயக்கம்‌. 

மதிப்பு - மதித்தல்‌. 

மதிமகன்‌ - புதன்‌. 

மதிமணல்‌ - வெள்ளிமணல்‌. 

மதிமயக்கம்‌ - புத்திமயக்கம்‌. 

மதிமயங்கல்‌, மதிமயங்குதல்‌ - புத்தி 
கெடுதல்‌. 

மதிமேகக்கல்‌ - மந்தாரச்சிலை. 

மதியம்‌ - கணிசம்‌, சந்திரன்‌, நடு, மத்தி 
யானம்‌. 

மதியாணி, மதியாணிக்கட்டை - நுகத்‌ 
தினடுவாணி. 

மதியிலி - மதிகேடன்‌. 

மதியீனம்‌ - புத்தியீனம்‌. 

மதியுணி - இராகு, கேது. 

மதியுள்ளான்‌ - ஓர்‌ ஞானியரசன்‌. 

மதிரம்‌ - மது. 

மதிலுண்மேடை - கொத்தளம்‌. 

மதிலுறுப்பு - மதிலின்சித்திரம்‌. 

மதில்‌ - மதிள்‌. 

மதில்காத்தல்‌ - பகைவர்‌ மேலிடா 
மலுப்‌ பரிகையைக்காவற்‌ செய்‌ 
தல்‌, இஃது பிறப்‌ பொருட்டுறை 
களிலனொன்று. 

மதில்வளைத்தல்‌ - மாற்றாருப்‌ 
பரிகையைச்சூழ்தல்‌, இஃது பிறப்‌ 
பொருட்டுறைகளினொன்று. 

மதிவல்லோர்‌ - மந்திரிமார்‌. 

மதிள்‌ - சுற்றுச்சுவர்‌, இஃது இராச 
சின்னத்தொன்று. 

மதிற்சுற்று - மதிற்புறம்‌. 

மது - அசோகு, அதிமதுரம்‌, அமுதம்‌, 
இருப்பைப்பூத்திராவகம்‌, உரு௪, 
ஓரரக்கன்‌, கள்‌, சித்திரைமாதம்‌, 
சீனி, தேன்‌, நீர்‌, பால்‌, மகரந்தம்‌, 
மஸ்துள்ளனு. 


மத்தகமூலம்‌ 


wipro ASA] - Z 321 


மதுகண்டம்‌ - குயில்‌. 

மதுகம்‌ - அதிமதுரம்‌, இருப்பை, எட்டி 
மரம்‌, தரா, தித்திப்பு, துத்தநாகம்‌. 

மதுகரம்‌ - ஆண்வண்டு, கள்‌, தேனி, 
பழம்‌, வண்டு. 

மதுகரன்‌ - அன்பன்‌. 

மதுகாரி, மதுகேசடம்‌ - தேனீ. 

மதுகாரை - ஓர்மரம்‌. 

மதுகை - வலி, வெற்றி. 

மதுக்கிரமம்‌ - தேன்‌ கூடு. 

மதுக்கிருது - தேனீ. 

மதுக்கோஷம்‌ - குயில்‌, தேன்‌கூடு. 

மதுசகன்‌, மதுசகாயன்‌, மதுசாரதி - 
காமன்‌. 

மதுசுவரம்‌ - குயில்‌. 

மதுசூதனன்‌ - திருமால்‌. 

மதுதிருணம்‌ - கரும்பு. 

மதுதிவன்‌ - காமன்‌. 

மதுதூதம்‌ - மாமரம்‌. 

மதுதூலி - கருப்பஞ்சாற்றுப்பாணி. 

மதுநேதிரு, மதுநோலேகம்‌ - தேனி. 

மதுபதி - யோகினிகாளி. 

மதுபம்‌ - கள்‌, வண்டு. 

மதுபருணிகை - அவுரி, ஒர்பூடு. 

மதுபலி - காளி. 

மதுபானம்‌ - சுராபானம்‌. 

மதுபானி - சுராபானி. 

மதுபுரி - மதுராபுரி. 

மதுமதனன்‌ - விட்டுணு. 

மதுமத்தை - ஒரூமத்தை. 

மதுமல்லி - இரட்டைமல்லிகை. 

மதுமாமிசம்‌ - இறைச்சி, கள்‌. 

மதுமூலம்‌ - ஒர்கழங்கு. 

மதுரகவி - நாற்கவியினொன்று, 
அஃது பொருட்செல்வம்‌, சொற்‌ 
செல்வம்‌, தொடை, தொடைவி 
கற்பம்‌ செறியஉரூபக முதலிய 


வலங்காரத்தோடு இன்னோசைத்‌ 
தாய்‌ அமுதமுறப்பாடுங்கவி. 

மதுரசம்‌ - இனிமை, கரும்பு, சாராயம்‌, 
சொற்சுவை, பனைப்பொது, 
முந்திரிகை. 

மதுரபாடனம்‌ - கலைஞானமறுபத்தி 
னான்கினொன்று, சாதூரியம்‌. 

மதுரம்‌ - அதிமதுரம்‌, இனிப்பு, ஓர்‌ 
கவி, சமனிசை, செஞ்சந்தனம்‌, 
தித்திப்பு, துத்தநாகம்‌, நஞ்சு, 
மதுரை, முந்திரிகை, முளை. 

மதுரவசனம்‌ - நயவசனம்‌. 

மதுரவள்ளி - வத்தாலைக்கொடி.. 

மதுராபுரி - மதுரைப்பட்டினம்‌. 

மதுரித்தல்‌ - உருசித்தல்‌, தித்தித்தல்‌. 

மதுரிப்பு - உருசி. 

மதுரேசன்‌ - கிருட்டிணன்‌, பாண்டி 
யன்‌. 

மதுரை - ஒர்தேயம்‌, கள்‌, மதுரவஸ்து. 

மதுரைமாதேவி - மீனாட்சிதேவி. 

மதுரோதகம்‌ - நல்லதண்ணீர்க்கடல்‌. 

மதுர்ச்சி - பொன்னிமிளை. 

மதுலம்‌ - மஸ்துள்ளபொருள்‌. 

மதுலேகம்‌, மதுலேகி - வண்டு. 

மதுவடித்தல்‌ - மதுபானங்காய்ச்சி 
வடித்தல்‌. 

மதுவம்‌ - கள்‌, வண்டு. 

மதுவனம்‌ - குயில்‌. 

மதுவீசம்‌ - மாதளை. 

மதுனி - மைத்துனி. 

மதூகம்‌ - இருப்பை, எட்டிமரம்‌, 
வண்டு. 

மதூச்சிட்டம்‌ - தேனி. 

மதூலகம்‌ - இனிமை. 

மதூலி - அதிமதுரம்‌, மாமரம்‌. 

மதோன்மத்தர்‌ - மிகுகளிப்புடை 
யோர்‌, மிகுவெறியர்‌. 

மத்தகமூலம்‌ - கழுத்து. 


322 wipro AGG) - Z 


மத்தகம்‌ 


மத்தகம்‌ - சென்னி, நெற்றி, பொல்லா 
நிலம்‌, யானைமத்தகம்‌. 

மத்தகாசம்‌ - கண்ணோயினொன்று. 

மத்தகாசி - மேன்மையுடையாள்‌. 

மத்தகீசம்‌ - யானை. 

மத்தகுணம்‌ - மதகுணம்‌, யானை. 

மத்தக்காளி - ஒர்பூடு. 

மத்தப்பிரமத்தன்‌ - மிகுளிப்புடை 
யோன்‌, மிகுவெறியன்‌. 

மத்தம்‌ - எருமைக்கடா, களிப்பு, 


குயில்‌, பூமத்தை, மதம்‌, மத்து, 
வெறி. 

மத்தவாரணம்‌ - அத்தவட்டத்‌ தலை 
யணை, நந்தனவனம்‌, பாக்கு வெற்‌ 
றிலைத்‌ துவையல்‌, மத யானை, 
மேல்வீட்டு ஹாந்தை. 

மத்தளம்‌ - ஓர்பறை. 

மத்தனம்‌ - கடித்தல்‌, கடைதல்‌, 
தேய்த்தல்‌. 

மஸ்தன்‌, மஸ்தான்‌ - புலன்வேறு 
பட்டிருப்போன்‌, பைத்தியகாரன்‌. 

மத்தாப்பு - ஓர்‌ வாணம்‌. 

மத்தி - நடு. 

மஸ்தி - எலும்பு. 

மத்திகை - குதிரைச்சம்மட்டி, கூடம்‌, 
பூமாலை, விளக்குத்தண்டு. 

மத்தித்தல்‌ - தேய்த்தல்‌. 

மத்திபதீபம்‌ - நடுநிலைவிளக்கு, 
இஃது தீபகாலங்காரத்தொன்று. 

மத்திபம்‌ - குறை, மத்திமம்‌. 

மத்திமகண்டம்‌ - நவகண்டத்‌ தொன்று. 

மத்திமக்கூர்மை - திலொாலவணம்‌. 

மத்திமசரீரம்‌ - அயிராபதங்‌, காம 
தேனு முதலியன. 

மத்திமதானம்‌ - நடுத்தரமானவீகை, 
இஃது மூவகைக்‌ கொடையி 
னொன்று. 

மத்திமபட்சம்‌ - நடுத்தரம்‌. 


மத்திமபூமி - உட்டணமுஞ்சீதள 
முஞ்சமமானபூமி. 
மத்திமம்‌ - இடை, குறைவு, சமனிசை, 
நடு, இஃது மூவிசையினொன்று. 
மத்திமன்‌ - நடுத்தரமானவன்‌, நடுவுள்‌ 
ளவன்‌. 
மத்திமை - நடுவிரல்‌, நான்குவாக்கி 
னொன்று. 
மத்தியகந்தம்‌ - மாமரம்‌. 
மத்தியட்சம்‌ - நடுநியாயம்‌. 
மத்தியதேசம்‌ - குருக்கேத்திரத்திற்குத்‌ 
தெற்கும்‌  அளகபாதத்திற்கு 
வடக்கும்‌ இமயத்திற்குமேற்கும்‌ 
விந்தத்திற்கு கிழக்குமாகவுள்ள 
பூமி. 
மத்தியஸ்தம்‌ - மத்தியட் சம்‌. 
மத்தியஸ்தலம்‌ - இடை. 
மத்தியஸ்தன்‌ - நடுநியாயக்காரன்‌. 
மத்தியஸ்தை - நடுநிலை. 
மத்தியபானம்‌ - மதுபானம்‌. 
மத்தியமசங்கிரகம்‌ - பிறர்மனைக்‌ 
கலப்பு. 
மத்தியமண்டபம்‌ - மதுநுரை. 
மத்தியமபிருதகன்‌ - கமக்காரன்‌. 
மத்தியமம்‌ - இடை, சத்தசுருதியி 
னொன்று, நடுவிரல்‌, மத்தி. 
மத்தியமாவதி - ஓரிராகம்‌. 
மத்தியமிகை - கன்னிப்பெண்‌. 
மத்தியமை - குமரி, நடுவிரல்‌. 
மத்தியம்‌ - இடை, கள்‌, தீழ்ப்பு, நாடு, 
மேற்கு, விபரீதசாதனை. 
மத்தியராத்திரம்‌ - நடிரவு. 
மத்தியலோகம்‌ - பலோகம்‌. 
மத்தியலோகேசன்‌ - அரசன்‌. 
மத்தியவிருத்தம்‌ - உந்தி. 
மத்தியானம்‌ - உச்சபொழுது. 
மத்தியை - இடை, ஓரிராகம்‌, காமமு 
நாணமுஞ்சமமாகவுள்ளவள்‌, 


நடுவிரல்‌. 


மந்தார்த்தம்‌ 


wipro qT] - Z 323 


மத்திரம்‌ - சந்தோஷம்‌. 

மத்திரிப்பு - சனம்‌. 

மத்திரை - சுமத்திரை. 

மத்திவிருத்தம்‌ - மத்தியவிருத்தம்‌. 

மத்து - ஊமத்தை, தயிர்முதலிய 
கடையுமத்து. 

மஸ்து - தயிர்‌, பைத்தியம்‌, வெறி. 

மத்துவமதம்‌ - சைவம்‌. 

மத்துவம்‌ - இலகிரி, மத்துவமதம்‌. 

மத்துவன்‌ - சிவன்‌. 

மத்துவாசவம்‌ - பன்னீர்‌. 

மத்துவாசாரியர்‌ - துளுவப்‌ பிராமணர்‌. 

மத்தை - ஊமத்தை, மஸ்துள்ளது. 

மந்தகதி - தாமதநடை.. 

மந்தகாசம்‌, மந்தகாசியம்‌ - கய 
ரோகம்‌, புன்னகை. 

மந்தகேந்திரம்‌ - சநரெகநடையினொன்று. 

மந்தக்குணம்‌ - சமியாமையினால்‌ 
வருமோர்நோய்‌, விபரீதமற்ற 
குணம்‌. 

மந்தக்கொதி - ஓர்நோய்‌. 

மந்தசம்‌ - வெண்ணெய்‌. 

மந்தசனனி - சனீச்சுரன்றாய்‌. 

மந்தசைலம்‌ - மந்தரமலை. 

மந்ததண்டகம்‌ - தயிர்கடை தறி. 

மந்ததரம்‌ - சோம்பு. 

மந்தப்படுதல்‌ - அசீரணித்தல்‌, அவி 
வேகப்படுதல்‌, கூர்மையற்றுப்‌ 
போதல்‌. 

மந்தப்புத்தி - அவிவேகபுத்தி. 

மந்தமா - யானை. 

மந்தமாருதம்‌ - சிறுதென்றல்‌. 

மந்தம்‌ - அழித்தல்‌, அற்பம்‌, உலக 
வழிவு, ஓஒர்நோய்‌, கடைதல்‌, 
கண்ணோயினொன்று, கூர்மை 
யின்மை, சோம்பல்‌, பீழை, மத்து, 
மெல்லெனவு. 


மந்தரம்‌ - அறிவின்மை, ஓர்‌ மலை, 
கீழ்மை, கோட்டை, கோபம்‌, 
சோம்பு, தடிப்பு, தடை, தயிர்‌ 
கடைதறி, தேவலோகம்‌, பருமை, 
பழம்‌, பளிங்கு, பொக்கசம்‌, மந்‌ 
தாரம்‌, மாலை, வெண்ணெய்‌. 
மந்தரன்‌ - ஒற்றன்‌, சோம்பன்‌. 
மந்தரை - விரோசனன்‌ புத்திரி. 
மந்தவாரம்‌ - சனிக்கழமை. 
மந்தவிசை, மந்தவோசை - மெல்லிய 


வோசை, இஃது மூவிசையி 
னொன்று. 

மந்தனம்‌ - அழித்தல்‌, ஆலோசனை, 
கடைதல்‌, புகழ்‌, யானைமுக 
படராம்‌. 


மந்தனி - தயிர்கடைதாழி. 

மந்தன்‌ - கூர்மையில்லான்‌, சனி, நமன்‌. 

மந்தாகம்‌ - புகழ்‌. 

மந்தாகினி - அறுபதாண்டுள்ளவள்‌, 
கங்கை. 

மந்தாட்சம்‌ - வெட்கம்‌. 

மந்தாரகாசம்‌ - ஒர்‌ நோய்‌. 

மந்தாரகாந்தி - பிடாலவணம்‌. 

மந்தாரகெங்கையோன்‌ - துரிசு. 

மந்தாரக்கல்‌ - ஈரற்கல்‌. 

மந்தாரக்கொன்றை - ஒர்‌ கொன்றை. 

மந்தாரங்கட்டுதல்‌ - மந்தாரம்‌ 
போடுதல்‌. 

மந்தாரச்சிலை - ஓர்‌ மருத்துக்கல்‌. 

மந்தாரபீதம்‌ - பித்தளை மலை. 

மந்தாரமஞ்சி - சூதபாஷாணம்‌. 

மந்தாரமேரு - தொட்டிபாஷாணம்‌. 

மந்தாரம்‌ - ஐந்தருவினொன்று, 
செம்பரத்தை, பூங்காரம்‌, மப்பு. 

மந்தாரித்தல்‌ - பங்காரம்போடல்‌. 

மந்தாரிப்பு - டூங்காரம்‌. 

மந்தாரை - ஓர்‌ பூச்செடி. 

மந்தார்த்தம்‌ - சூரியனது மையத்‌ 
திருந்து வேறொரு கிரகத்திற்‌ 
குள்ள தூரவளவு. 


324 wipro AGA) - Z 


மந்தானம்‌ 


மந்தானம்‌ - மத்து. 

மந்தி - கருங்குரங்கன்பெண்‌, குரங்கு, 
பெண்குரங்கு, பெண்முசு, மந்தி 

வண்டு, ஆடி 


யென்னேவல்‌, 
தின்னாப்பாலை. 


மந்தித்தல்‌ - மந்தமடைகல்‌. 

மந்திப்பு - மந்தம்‌. 

மந்திமூலைத்தலைவாரை - ஒர்தலை 
வாரை. 

மந்திரகாஷாயம்‌, மந்திரகாவி - ஓர்‌ 
காவிப்புடைவை. 

மந்திரகிருது - மந்திரி. 

மந்திரகூடம்‌ - கருங்கல்லு. 

மந்திரகூடன்‌ - ஒற்றன்‌. 

மந்திரகூர்மை - இந்துப்பு. 

மந்திரகூறை - மண்கூறை. 

மந்திரசஞ்சீவி - இந்திரகோபம்‌. 

மந்திரசத்தி - மந்திரப்பலன்‌. 

மந்திரசாத்திரம்‌ - மந்திர்‌ வித்தை, 
இஃது கலைஞான மறுபத்தி 
னான்கினொன்று. 

மந்திரசிகுவன்‌ - த. 

மந்திரசித்தி - மந்திரத்தான்வருபேறு. 

மந்திரசெபம்‌ - மந்திரவுச்சாரணம்‌. 

மந்திரதன்‌ - உபாத்தியாயன்‌. 

மந்திரதாபனம்‌ - மந்திரவிதியுடன்‌ 
கூடிய தாபிப்பு. 

மந்திரதாரணை - நவதாரணையி 

அஃது பிரபஞ்ச 


மனைத்து மாயும்‌ அவற்றிற்‌ 
கதிட்டானமாயு மிருப்பவன்‌ 


னொன்று, 


சிவனன்றி வேறொன்றல்‌ வெனக்‌ 
கொண்டு பெளராணிக மந்திரத்‌ 
தாற்‌ சிவனைத்‌ தியானித்தல்‌. 

மந்திரத்தம்பம்‌, மந்திரத்தம்பனம்‌ - 
மந்திரத்தாற்றம்பித்தல்‌. 

மந்திரஸ்நானம்‌ - ஏழ்வகைநானத்‌ 
தொன்று, அஃது மந்திரநீர்ப்‌ 
பிரோடசணம்‌. 


மந்திரதீதினி - தீ. 
மந்திரநாயகர்‌ - மந்திரதேவர்‌. 
மந்திரபசு - பூனை. 
மந்திரபூதாத்துமன்‌ - கருடன்‌. 
மந்திரப்பிரயோகம்‌ - மந்திரத்தாற்‌ 
பிரயோகித்தல்‌. 
மந்திரப்பொருத்தம்‌ - அவ்வவர்க்‌ 
குரிய தேவதைகளின்‌ மந்திரம்‌ 
பொருந்துகை. 
மந்திரமுருவேற்றுதல்‌ - 
முச்சாரணம்பண்ணுதல்‌. 
மந்திரமூர்த்தி - மந்திரதேவர்‌. 
மந்திரம்‌ - ஆலோசனை, இராச 
மனை, உபநிடத முப்பத்திரண்டி 
னொன்று, உள்‌, எண்ணல்‌, ஓர்‌ 


மந்திர 


தேயம்‌, கடல்‌, கள்ளு, குதிரைக்‌ 
கூட்டம்‌, குதிரைப்பந்தி, கோயில்‌, 
தாழ்த்திசை, நாட்புடை பெயராது 
சச்ரித்தல்‌, பொருப்பு, வீடு, வேதம்‌. 
மந்திரவாதம்‌ - ஓர்‌ சமயம்‌. 
மந்திரவாதி - மந்திரசமயி, மந்திர 
வித்தைக்காரன்‌. 
மந்திரவாள்‌ - அந்தரங்கவாள்‌, அரசியற்‌ 


குரியவாள்‌. 
மந்திரவித்தை - மந்திரசாத்திரம்‌, 
மந்திரோபாகனை. 


மந்திராசரணை - மந்திரஞ்செபித்தல்‌. 
மந்திராட்சதை - மஞ்சலரிசி. 
மந்திராலோசனை - இரகசியா 
லோசனை. 
மந்திரி - குபேரன்‌, சுக்கிரன்‌, தந்திரி, 
தேர்ச்சித்துணைவன்‌, இவன்‌ 
அரசர்க்குக்குழுவிலொருவன்‌, 
அரசா்க்குத்துணைவரினுமொருவன்‌, 
புதன்‌, மந்திரியென்னேவல்‌, வருங்‌ 
காரியஞ்சொல்வோன்‌, வியாழம்‌. 
மந்திரித்தல்‌ - செபித்தல்‌. 
மந்திரித்தனம்‌ - மந்திரிக்குரியதன்மை. 
மந்திரித்துவம்‌ - மந்திரித்தனம்‌. 
மந்திரோச்சாரணம்‌ - மந்திரவுச்சரிப்பு. 


மயிடம்‌ 


wipro qT] - Z 325 


மந்திரோபாசனை - மந்திராசரணை. 

மந்தினி - தயிர்கடைதாழி. 

மந்தீபவம்‌ - அறியாமை, சோம்பு. 

மந்து - அரசன்‌, செடி, தப்பிதம்‌, 
மனிதன்‌. 

மந்துரம்‌ - குதிரைப்பந்தி. 

மந்துரை - தொழுவம்‌, படுக்கை. 

மந்தை - ஆடுமாடிவற்றின்கூட்டம்‌. 

மந்தையன்‌ - அவிவேகி, கூர்மை 
யற்றவன்‌. 

மந்தைவெளி - மேய்ச்சனிலம்‌. 

மந்தோச்சம்‌ - 
தூரமானமுனை. 


மந்தோட்டணம்‌ - உட்டணசீதளம்‌. 


கிரகவட்டத்தின்‌ 


மந்தோததி - பாற்கடல்‌. 

மந்தோதரி - இராவணன்மனைவி. 

மப்பு - மந்தாரம்‌, மயக்கம்‌. 

மம - அதிட்டம்‌, நீர்‌. 

மமகாரம்‌ - அகந்தை. 

மமதை - அகந்தை, தனிமை, பெருமை. 

மம்மர்‌ - துன்பம்‌, மயக்கம்‌. 

மம்மாயி - மாங்கிஷ்பேதி. 

மயகோசம்‌ - ஒன்றற்குறைவிடமா 
யிருப்பது. 

மயக்கடி - மயக்கம்‌. 

மயக்கமின்மை - அறத்துறுப்பி 
னொன்று, இஃது தெளிவு. 

மயக்கம்‌ - உன்மத்தம்‌, இஃது முக்‌ 
குற்றத்தொன்று, 
னொன்று, சோம்பு. 


சாச்சடங்கி 


மயக்கரவம்‌ - ஓர்‌ பாம்பு. 

மயக்கல்‌ - மயக்குதல்‌. 

மயக்கவணி - ஓரலங்காரம்‌, அஃது 
ஒப்புமையினொரு பொருளை 
மற்றொன்றாக நினைத்தல்‌, (உம்‌) 
மரகதக்கதிரைப்புல்லெனக்கறிக்கும்‌. 

மயக்கவொழிப்பு - அப நுதியுருபகத்‌ 
தொன்று, அஃது ஒரு பொருளை 


மற்றொரு பொருளென்று கொள்‌ 
ளும்‌ பிராந்தியை உண்மை கூறி 
யொழித்தல்‌ சுரமன்று 
காமநோய்வெப்பம்‌. 


(உம்‌) 


மயக்கிடை - மயக்கம்‌. 

மயக்கு - மயக்கம்‌, மயக்கென்னேவல்‌. 

மயக்குதல்‌ - அறிவைக்கெடுத்தல்‌, 
கலத்தல்‌. 

மயக்குறல்‌ - கலங்குதல்‌. 

மயங்கல்‌, மயங்குதல்‌ - அறிவுகெடுதல்‌, 
அன்பினமிழ்ந்துதல்‌, புத்தி கலங்‌ 
குதல்‌. 

மயங்கிசைக்கொச்சகக்கலிப்பா - தரவு, 
தாழிசை, அராகம்‌, அம்போத 
ரங்கம்‌,தனிச்சொல்‌, சுரிதகமென்னு 
மாறுறுப்பு மிக்குங்‌ குறைந்தும்‌ 
பிறழ்ந்து முறழ்ந்தும்‌ பலவாறு 
மயங்கிவருவது. 

மயடம்‌ - புற்குடிசை. 

மயண்டை - மைம்மல்‌. 

மயப்பு - சாரம்‌, செல்வமுடைமை, 
நிறம்‌. 

மயம்‌ - அழகு, ஓட்டை, சிற்பநூன்‌ 
முப்பத்திரண்டினொன்று. 

மயர்வு - மயக்கம்‌. 

மயல்‌ - உன்மத்தம்‌, செத்தை, பயம்‌, 
பிசாசம்‌, மந்தம்‌, மயக்கம்‌. 

மபனூல்‌ - சிற்பசாத்திரம்‌. 

மயன்‌ - ஒர்தேவத்தச்சன்‌, கின்னரன்‌, 
தச்சன்‌, வினைஞன்‌. 

மயானக்கரை, மயானபூமி, மயானம்‌ - 
இடுகாடு, சுடுகாடு. 

மயானக்கிரியை - சுடலையிற்‌ செய்யுங்‌ 
கருமம்‌. 

மயானஞானம்‌ - மயானவைராக்கியம்‌. 

மயானவயிரவன்‌ - ஓர்‌ வயிரவன்‌. 

மயானவைராக்கியம்‌ - பிறரமரித்த 
போதுண்டாகும்வயிராக்கியம்‌. 

மயிடமத்தனி - துற்கை. 


மயிடம்‌ - எருமை. 


326 wipro AGG) - Z மயிடரோசனை 
மயிடரோசனை - எருமைக்கோ | மயிர்முடி - குடுமி. 
ரோசனை. மயிர்வாரி - ப்பு. 


மயிடற்செற்றாள்‌ - காளி, துற்கை. 

மயிடோசனை - ஓர்‌ மருந்து. 

மயிந்தி - பதுங்கி. 

மயிந்துதல்‌ - ப.துங்குதல்‌. 

மயிரகம்‌ - மயிர்ச்சீலை. 

மயிரெறிகருவி - கத்தரிகை, செளளக்‌ 
கத்தி. 

மயிரொழுங்கு - உரோமரேகை, 
மயிர்க்குழற்சி. 

மயிரோசனை - ஓர்‌ மருந்து. 

மயிர்‌ - உரோமம்‌. 

மயிர்கழித்தல்‌ - சிரைத்தல்‌. 

மயிர்களைவோன்‌ - நாவிதன்‌. 

மயிர்க்கடை - உரோமமளவிடை. 

மயிர்க்கால்‌ - உரோமத்துவாரம்‌. 

மயிர்க்கிளர்ச்சி - உரோமச்சிலிர்ப்பு. 

மயிர்க்குச்சு - கொண்டைக்குச்சு. 

மயிர்க்குட்டம்‌ - ஓர்‌ நோய்‌. 

மயிர்க்குட்டி - ஒர்‌ புழு. 

மயிர்க்குந்தம்‌ - ஓர்‌ மருந்து. 

மயிர்க்குரு - உரோமத்துவாரத்திற்‌ 
றோன்றியபரு. 

மயிர்க்குழற்சி - உரோமப்புளகிதெம்‌, 
மயிர்க்குளைவு. 

மயிர்க்கூச்சு - உரோமப்புளகிதம்‌. 

மயிர்க்கூச்செறிதல்‌ - மயிர்சிலிர்த்தல்‌. 

மயிர்க்கொன்றை - ஓர்‌ பூமரம்‌. 

மயிர்க்கோரை - ஓர்‌ புல்‌. 

மயிர்சிலிர்த்தல்‌ - மயிர்பொடித்தல்‌. 

மயிர்ப்பட்டு - ஓர்‌ புடைவை. 

மயிர்ப்பிளவை - ஓர்‌ பரு. 

மயிர்ப்பொத்தி - மயிரொழுங்கு. 

மயிர்மாட்டி - ஒராபரணம்‌. 

மயிர்மாணிக்கம்‌ - ஓர்‌ செடி, பசு 
வுடற்றிரட்‌சி. 


மயிர்வினை - கத்தரிகை, செளளம்‌ 
பண்ணல்‌. 

மயிர்வினைஞர்‌ - நாவிதர்‌. 

மயிலடி - மாதர்காலாழியினொன்று. 

மயிலடிக்குருந்து - ஒர்‌ மரம்‌. 

மயிலம்‌ - மயிலிறகு. 

மயிலாப்புரி, மயிலாப்பூர்‌ - ஒர்‌. 

மயிலெண்ணெய்‌ - ஓர்‌ மருத்தெண்‌ 
ணெய்‌. 

மயிலெள்‌ - ஓஒரென்‌. 

மயிலை - இருவாட்சி, கருமை 
கொண்ட வெள்ளை, மீனவிராச, 
மீன்‌. 

மயில்‌ - மயூரம்‌, இஃது பஞ்சபட்சியி 
னொன்று. 

மயில்வாகனன்‌ - குமரன்‌. 

மயிற்குரல்‌ - அகவல்‌. 

மயிற்பிச்சம்‌ - மயிலிறகுக்குடை. 

மயிற்பீலி - மயிலிறகு. 

மயிற்றுத்தம்‌ - வெண்டுத்தம்‌. 

மயிற்றோகை - மயில்வால்‌. 

மயுராசன்‌ - குபேரன்‌. 

மயூகம்‌ - அழகு, கடிகாரவூசி நிழல்‌ 
கிரணம்‌, சுவாலை, பிரவை. 

மயூரகதி - துரகக்தியைந்தினொன்று. 

மயூரகம்‌ - துருசி, மயில்‌. 

மயூரபதகம்‌ - நகக்குறி. 

மயூரம்‌ - மயில்‌. 

மயூராதனம்‌ - இருமுழங்கையு முந்தி 
யிலழுந்தப்‌ புவியிற்கை யூன்றிக்‌ 
கானீட்டித்‌ தலைநிமிர்ந்திருத்தல்‌. 

மயூராரி - ஒந்தில்‌, பல்லி. 

மயேசன்‌, மயேசுரன்‌, மயேசுவரன்‌ - 
சிவன்‌. 


மயேசுவரி - பார்வதி. 


மரப்பாத்திரம்‌ 


wipro ASA] - Z 327 


மயேந்திரசாலம்‌ - ஓர்‌ மாயவித்தை, 
அஃது கலைஞானமறுபத்தினான்‌கி 
னொன்று. 

மயேந்திரம்‌ - ஓர்‌ பட்டினம்‌. 

மரகதப்பச்சை - நாகப்பச்சை. 

மரகதமேனியன்‌ - திருமால்‌. 

மரகதம்‌ - பச்சைநிறம்‌, பச்சைமணி, 
இஃது நவமணியினொன்று. 

மரகதவல்லி - உமை, தருமதேவதை. 

மரகதன்‌ - குபேரன்‌. 

மரகம்‌ - பேதி. 

மரக்கணு - மரக்கெட்டு. 

மரக்கலப்பாய்‌ - கப்பற்பாய்‌. 

மரக்கலம்‌ - கப்பல்‌, தோணி. 

மரக்கலன்‌ - மீகாமன்‌. 

மரக்கறி - காய்க்கறி. 

மரக்கா - நந்தனவனம்‌. 

மரக்காரை - ஓர்‌ மரம்‌. 

மரக்கால்‌ - ஆயிலியம்‌, உப்பளம்‌, 
கலத்தின்பன்னிரண்டி லொருபங்கு, 
அஃது ஓர்குறுணி, கொத்து, 
சோதிநாள்‌, திருமால்‌, துற்கை 
கூத்து, முகந்தளக்குங்‌ கருவியி 
னொன்று, வள்ளம்‌. 

மரக்காளான்‌ - மரத்தின்முளைக்குங்‌ 
காளான்‌. 

மரக்கொழம்பு - மரத்தின்கொப்பு. 

மரக்கோல்‌ - தோணியோட்டுங்கம்பு, 
மொட்டம்பு. 

மரச்சிலைக்கல்‌ - கண்ட கிச்சிலை. 

மரச்செப்பு - மரவை. 

மரச்செறிவு - சோலை, மரப்பொது. 

மரணகண்டி, மரணகண்டிகை - ஓர்‌ 
நூல்‌. 

மரணகண்டிதம்‌ - மரணகால நிண்ண 
யம்‌. 

மரணகாலம்‌ - சாவறுதி. 


மரணக்குறி - சாவடையாளம்‌. 


மரணக்கெடி - மரணபயம்‌. 

மரணசாதனம்‌ - சாகுந்தறுவாயி 
லெழுதப்பட்டவோலை. 

மரணசூதகம்‌ - மரணத்தாலாகுந்‌ 
துடக்கு. 

மரணச்சனி - மூன்றாமுறை யுடலுயிர்‌ 
பன்னிரண்டாமிராசியில்‌ வருஞ்‌ 
சனி. 

மரணஸ்தம்பனம்‌ - 
நிறுத்தல்‌. 

மரணத்தறுவாய்‌ - மரணவேளை. 


மரணத்தை 


மரணமடைதல்‌ - சாதல்‌. 

மரணம்‌ - சாவு, இஃது மாயயாக்கை 
பதினெண்குற்றத்தொன்று, பஞ்ச 
பாணாவத்தையினொன்று, 
அஃது மயக்கமும்மாய்தலும்‌. 

மரணயோகம்‌ - நாசயோகம்‌. 

மரணவேதனை - மரணவேளைகளிற்‌ 
படும்‌ வருத்தம்‌. 

மரணாசூசம்‌ - மரணசூதகம்‌. 

மரணாவத்தை - மரணத்தறுவாய்‌. 

மரணித்தல்‌ - மரணமடைகல்‌. 

மரணிப்பு - மரணம்‌. 

மரணை - சாதல்‌. 

மரதம்‌ - சாவு. 

மரத்தம்‌ - ஓரிரத்தினம்‌. 

மரத்தல்‌ - பிரமித்தல்‌, விறைத்தல்‌. 

மரத்தோல்‌ - சீரை. 

மரநா - விறைத்தநாக்கு. 

மரநாய்‌ - மரத்தில்வாழமுநாய்‌. 

மரந்தம்‌ - டூந்தேன்‌. 

மரபு - பழமை, முறைமை, வமிசம்‌. 

மரபுப்பெயர்‌ - தொன்றுதொட்டு 
அவ்வற்றிற்கு மரபுப்பெயராய்‌ 
வழங்குஞ்சொல்‌ (உம்‌) பலா. 


மரப்பட்டை - மரத்தோல்‌. 
மரப்பத்தல்‌ - இறைமரம்‌. 
மரப்பாத்திரம்‌ - மரவை. 


328 wipro qT) - Z 


மரப்புண்‌ 


மரப்புண்‌ - திருவடிப்புண்‌. 

மரப்பெட்டி - பெட்டகம்‌. 

மரப்பொது - சோலை. 

மரப்பொந்து - மரக்குகை. 

மரப்போர்‌ - மரப்பொந்து. 

மரமஞ்சள்‌ - ஓர்‌ மஞ்சள்‌. 

மரமரம்‌ - சருகுமுதலியவற்றானெழு 
மொலி. 

மரமரிவாள்‌ - ஈர்வான்‌. 

மரம்‌ - விருக்கம்‌. 

மரல்‌ - அரலை, ஓர்‌ கற்றாழை. 

மரவட்டணம்‌, மரவட்டணை, மரவட்டம்‌ 
- தட்டு, நெடும்பரிசை. 

மரவட்டு - மரத்தின்குருத்திருக்குந்‌ 
தானம்‌. 

மரவட்டை - ஒரட்டை. 

மரவணில்‌ - வெளவால்‌. 

மரவண்டு - ஓர்‌ வகைவண்டு. 

மரவம்‌ - குங்குமமரம்‌. 

மரவாணி - மரக்கொடுதி. 

மரவிடை - பிரயோசனந்தருமரம்‌. 

மரவினைஞர்‌, மரவினையாளர்‌ - 
தச்சர்‌. 

மரவுப்பு - ஒருப்பு. 

மரவுரி - ஓர்‌ மரம்‌, நார்ச்சீரை. 

மரவெண்ணெய்‌ - ஓர்‌ தயிலம்‌. 

மரவெலி - ஒரெலி. 

மரவெறும்பு - ஒரெறும்பு. 

மரவை - மரச்செப்பு. 

மரவொல்லி - கதம்பையொல்லி. 

மரா - அரசமரம்‌, ஆச்சாமரம்‌, வெண்‌ 
கடம்பு. 

மராடம்‌ -தேயமைம்பத்தாறினொன்று, 
பதினெண்பாடையினொன்று. 

மராட்டம்‌-இடம்‌,புறமயிர்‌, பெண்மயிர்‌. 

மராட்டியம்‌, மராட்டிரம்‌ - மராஷ்டம்‌. 


மராட்டியர்‌ - ஓர்‌ பாஷைக்காரர்‌. 


மராமரம்‌ - அரசு ஆச்சா, கடம்பு. 

மராம்‌ - கடம்பு, வெண்கடம்பு. 

மராரம்‌ - பண்டகசாலை. 

மராலம்‌ - கண்ணிடுமை, குதிரை, 
தூரர்‌, மாதளை. 

மராளம்‌ - அன்னம்‌, பாம்பு, மாதளை. 

மரிக்கை - மரித்தல்‌. 

மரிசம்‌ - பொறுமை, மாசம்‌. 

மரிசி - புதுவரம்புவழி. 

மரிசிதம்‌ - பொறுமை. 

மரித்தல்‌ - சாதல்‌. 

மரித்தோர்தலம்‌ - கல்லறை. 

மரிப்பு - சா. 

மரியாதம்‌ - ஒழுங்கு, நீதி. 

மரியாதை - அமைவித்தநிச்சயம்‌, 
எல்லை, ஒழுக்கம்‌, கரை, சரிமுறை, 
வரம்பு. 

மரியை - எல்லை, நிச்சயித்த நிபந்தனை, 
நீதி, பெரியோர்கள்‌. 

மரீசம்‌ - மிளகு. 

மரீசி - ஓரிருடி, கிரணம்‌, பிசுனன்‌. 

மரீசிகம்‌, மரீசிகை - கானல்‌. 

மரு - ஒர்பரிமளப்புதல்‌, மருவென்‌ 
னேவல்‌, 


மலை, வனாந்தரம்‌, 


வாசனை. 
மருகல்‌ - ஒரூர்‌. 

மருகன்‌ - மருமகன்‌. 

மருகி - மருமகள்‌. 

மருகு - மகரவாழை, மருமகன்‌. 
மருக்ககம்‌ - சிலம்பி. 

மருக்கடவாசம்‌ - சிலம்பிப்பொட்டு. 
மருக்கடாசியம்‌ - செம்பு. 

மருக்கம்‌ - காற்று, குரங்கு, சாரம்‌. 
மருக்காரை - ஓர்‌ காரை. 
மருக்கொழுந்து - ஓர்‌ வாசனைப்புதல்‌. 
மருக்கொழுந்துச்சக்களத்தி - 


அளத்துப்பச்சை. 


மருப்புத்திரன்‌ 


wipro qT] - Z 329 


மருங்கு - இடை, ஒழுங்கு, பக்கம்‌. 
மருங்குதல்‌ - இடை, பக்கம்‌. 
மருங்கை - பிரசவத்தைந்தாநாள்‌. 
மருச்சகன்‌ - அக்கினி, இந்திரன்‌. 
மருச்சுதன்‌ - அனுமன்‌, வீமன்‌. 
மருட்சி - அறிவின்மை, மயக்கம்‌. 
மருட்செந்தொடை - இனவெழுத்துப்‌ 


பெற்றுமோனை முதலாகிய 


தொடையுந்‌ தொடைவிகற்பமும்‌ 
போலாமை வேறுபட்டுவருவது. 
மருட்டம்‌ - கள்‌. 
மருட்டல்‌ - ஏத்துதல்‌, மயக்குதல்‌. 
மருட்டி - எத்தி, கள்‌. 
மருட்டு - ஏய்ப்பு, மயக்கு. 
மருட்டுதல்‌ - ஏத்துதல்‌, மயக்கல்‌. 
மருட்பா - ஐந்துபாவினொன்று, 
அஃது முதற்கண்‌ வெண்பாவுங்‌ 
கடைக்கண்ணகவலுமாய்‌ வருவது. 
மருண்மா - யானை. 
மருண்மாலை - கருகுமாலை. 
மருதக்கருப்பொருள்‌ - மருதநிலத்துற்‌ 
பத்திப்பொருள்‌, அசை இந்திரன்‌ 


முதற்சுனையாடலீறாயவாம்‌. 

மருதங்கிளி - ஓர்‌ கிளி. 

மருதத்திணை - மருதத்திற்குரியன. 

மருதணி, மருதநிலம்‌ - நாடுசார்நிலம்‌. 

மருதநிலவேந்தன்‌ - இந்திரன்‌. 

மருதப்பண்‌ - ஓர்‌ பண்‌. 

மருதப்பறை - ஓர்‌ பறை. 

மருதப்புறம்‌ - குற்றிசைக்குறுங்கலி. 

மருதமுதற்பொருள்‌-பமனமும்‌ பழனஞ்‌ 
சார்ந்தவிடமும்‌ வைகறையென்‌ 
னுஞ்சிறு பொழுதும்‌ ஆறு பெரும்‌ 
பொழுதுகளுமாம்‌. 

மருதம்‌ - ஐந்நிலத்தொன்று, அஃது 
வயலும்வயல்சார்ந்தஇிடமும்‌, ஓர்‌ 
மரம்‌, காற்று, மருதநிலப்பண்‌, 
வயல்‌. 


மருதயாழ்‌ - ஒர்‌ யாழ்‌. 


மருதவேந்தன்‌ - இந்திரன்‌. 

மருதாணி - ஓர்‌ பூடு. 

மருது - மருதமரம்‌. 

மருதோன்றி - ஒர்‌ மரம்‌. 

மருத்தன்‌ - ஒரரசன்‌, வாயுபகவான்‌. 

மருத்திரதம்‌ - குதிரை, விமானம்‌. 

மருத்தீடு - மருந்திடுதலினால்‌ வருந்‌ 
தோஷம்‌. 

மருத்து - காற்று. 

மருத்துநீர்‌ - ஓர்‌ முழுக்குநீர்‌. 

மருத்துபதம்‌ - பரமாணு. 

மருத்துபலம்‌ - ஆலாங்கட்டி மழை. 

மருத்துபாலன்‌ - இந்திரன்‌. 

மருத்துப்பை - மருத்துச்சரக்கு. 

மருத்துமரம்‌ - மருந்துமரம்‌ போன்ற 
வல. 

மருத்துமாவாழை - ஓர்‌ வகை வாழை. 

மருத்துவக்கலைஞன்‌ - வைத்திய 
சாத்திரி, இவன்‌ அரசர்க்குறுதிச்‌ 
சுற்றத்தொருவன்‌. 

மருத்துவம்‌ - பரிகரிப்பு, வைத்தியம்‌. 

மருத்துவர்‌ - அச்சுவினி தேவதைகள்‌, 
வைத்தியர்‌. 

மருத்துவர்நாள்‌ - அசுபதி. 

மருத்துவவாழை - மருத்துமாவாமை. 

மருத்துவன்‌ - இந்திரன்‌, வைத்தியன்‌. 

மருத்துவாகம்‌ - தீ, புகை. 

மருத்துவான்‌ - இந்திரன்‌. 

மருத்துவிச்சி - பிரசாவைத்தியை. 

மருத்தெண்ணெய்‌ - வியாதிகட்கு 
வடிக்குமெண்ணெய்‌. 

மருந்தம்‌ - தரலம்பபாஷாணம்‌, நஞ்சு. 

மருந்தீடு - மருத்தடு. 

மருந்து - அமுதம்‌ - ஓடதி, ஒளடதம்‌. 

மருப்பு - இஞ்சி, மரக்கொம்பு, விலங்‌ 
கின்கொம்பு. 

மருப்புத்திரன்‌ - மருச்சுதன்‌. 


330 wipro AGG) - Z 


மருமகள்‌ - சகோதரிமகள்‌, மகன்‌ 
மனைவி. 

மருமகன்‌ - சகோதரிமகன்‌, மகள்‌ 
கணவன்‌. 

மருமம்‌ - மார்பு. 

மருமரம்‌, மருமராஞ்சம்‌ - இலை முதலிய 
வற்றானெழுமொலி. 

மருமான்‌ - மகன்‌, மருமகன்‌, வழித்‌ 
தோன்றல்‌. 

மருவகம்‌ - இராகு ஓர்நாரை, புலி, 
மருக்கொழுந்து. 

மருவலர்‌ - பகைவர்‌. 

மருவல்‌, மருவுதல்‌ - அணைதல்‌, 
கலத்தல்‌, கிட்டல்‌, சருவுதல்‌, 
பொருந்துதல்‌. 

மருவாதி - மரியாதை. 

மருவார்‌ - பகைஞர்‌. 

மருவியகாந்தி - வைடுரியம்‌. 

மருளல்‌,மருளுதல்‌- அஞ்சல்‌, எழுத்திலா 
வோசை, பேசலானெழுமொலி, 
மயங்குதல்‌, வெருளுதல்‌. 

மருளிந்தம்‌ - ஓர்‌ பண்‌. 

மருளூமத்தை - ஒரூமத்தை. 

மருள்‌ - உவமையுருபு, உன்மத்தம்‌, 


ஓர்கிழங்கு, கள்‌, குறிஞ்சி யாழ்த்‌ 
திறம்‌, பிசாசம்‌, மயக்கம்‌, மருளென்‌ 
னேவல்‌. 


மரூகம்‌ - கவரிமான்‌. 

மரூமொழி - மருவிவளங்குமொழி. 
மரை - ஓர்‌ மிருகம்‌, தவளை, தாமரை. 
மலகரி - ஒரிராகம்‌. 

மலக்கடி - கலக்கம்‌. 

மலக்கட்டு - மலச்சிக்கு. 

மலக்கம்‌ - கலக்கம்‌. 

மலக்கனம்‌ - பொன்னம்பர்‌. 
மலக்கனல்‌ - இராசவத்தனக்கல்‌. 
மலக்குடர்‌ - மலவாசயம்‌. 


மலங்கல்‌ - கலங்கல்‌, குளம்‌. 


ர்ருர்கள்‌ 

மலங்கு - ஓர்‌ மீன்‌, மலங்கென்னேவல்‌. 

மலங்குதல்‌ - மலங்கல்‌. 

மலசகிதர்‌ - மலசம்பந்தர்‌. 

மலசம்‌ - சிதல்‌. 

மலசம்பந்தம்‌ - மலத்தோடு கூடியிருத்‌ 
தல்‌. 

மலச்சிக்கு - மலப்பின்னல்‌. 

மலச்சுத்தி - மலக்கழிவு, மலநிவா 
ரணம்‌. 

மலடன்‌ - பிள்ளையில்லாதவன்‌. 

மலுடு - கருவற்றது. 

மலதூஷிதம்‌ - அழுக்கு. 

மலத்திரயம்‌ - மும்மலம்‌. 

மலத்துவாரம்‌ - அபானவாய்‌. 

மலபந்தம்‌ - மலக்கட்டு. 

மலபந்தன்‌ - மலசகென்‌. 

மலபரிபாகம்‌ - பந்தபாசநீங்கிப்‌ பக்குவ 
மடைகதல்‌. 

மலபாகம்‌ - மலபரிபாகம்‌. 

மலப்பற்றம்‌, மலப்பற்று - மலப்பிடி. 

மலப்பாண்டம்‌ - உடம்பு. 

மலப்புழு - மலத்திலுண்டாகுங்கிருமி. 

மலப்பை - மலவாசயம்‌. 

மலமலத்தல்‌, மலமலப்பு, மலமலெனல்‌ 
- ஒலிக்குறிப்பு. 

மலம்‌ - அழுக்கு, இரத்தம்‌, கட்டம்‌, 
கண்பீளை, கருப்பூரம்‌, கறள்‌, 
குறும்பி, சலம்‌, தாது, நகம்‌, பந்தம்‌, 
பாவம்‌, மண்டி, மூக்குச்சளி, 
மூளை, வேர்வை. 

மலயக்கால்‌ - மலையக்கால்‌. 

மலயசம்‌ - மலையசம்‌. 

மலயம்‌ - மலையம்‌. 

மலரவன்‌ - பிரமன்‌. 

மலருக்குநாயகம்‌ - கருவண்டு. 

மலருதல்‌ - மலர்தல்‌. 


மலரோன்‌ - பிரமன்‌. 


wipro qT] - Z 331 


அணஸைப்பாறை 

மலர்‌ - பூ, மலரென்னேவல்‌, மலர்ச்சி 
யானது. 

மலர்ச்சி - அலர்ச்சி, எழுச்சி, களிப்பு, 
பொலிவு. 

மலர்தல்‌ - எதிர்தல்‌, தோன்றல்‌, நிறை 
தல்‌, பிரிதல்‌. 

மலர்தாங்கி - ஓர்‌ கொடி. 

மலர்த்தாள்‌ - மலர்க்காம்பு. 

மலர்த்திரள்‌ - புங்கொத்து. 

மலர்த்தேன்‌ - பூந்தாது, பூந்தேன்‌. 

மலர்வு - மலர்ச்சி. 

மலவாசயம்‌ - மலக்குடர்‌. 

மலவாயில்‌ - எச்சவாய்‌. 

மலாகை - தூதி, தூர்த்தை, பெண்‌ 
யானை. 

மலாக்கா - ஒர்‌. 

மலாடு - கொடுந்தமிழ்நாட்டி 
னொன்று அஃது மலையமாநாடு. 

மலாம்‌ - ஓர்‌ பூச்சு. 

மலாரடி - கலக்கம்‌. 

மலார்‌ - மிலாறு. 

மலாவகம்‌ - பிண்ணாக்கு. 

மலிதல்‌ - நிறைதல்‌, பெருகல்‌. 

மலிவு - நயம்‌, மிகுதி. 

மலினமுகம்‌ - அக்கினி, ஆவி, கருங்‌ 
குரங்கு. 

மலினமுகன்‌ - இறந்தோன்‌, தீக்‌ 
கடவுள்‌, தீயோன்‌, முசு, வண்டு. 

மலினம்‌ - கருமை, குற்றம்‌, மாசு, 
மோர்‌. 

மலீமசம்‌ - அழுக்கு, இரும்பு. 

மலை - உவமை, பருப்பதம்‌, மலை 
யென்னேவல்‌. 

மலைகளிறு - போர்க்களிறு. 

மலைக்கடுகு - ஒர்‌ கடுகு. 

மலைக்கரு - சாத்திரவேதி. 

மலைக்கலவாய்‌ - ஓர்‌ மீனிறாஞ்சிப்‌ 
புன்‌. 


மலைக்கற்றாழை - ஓர்‌ கற்றாழை. 

மலைக்கால்‌ - ஆட்டுக்கல்‌. 

மலைக்குகை - மலைமுழைஞ்சு. 

மலைக்குக்குறுப்பான்‌ - ஓர்‌ புள்‌. 

மலைக்குருவி - சாத்திரவேதி. 

மலைசாரி - கிளிஞ்சல்‌. 

மலைச்சக்கரம்‌ - சாலக்கொமம்‌. 

மலைச்சக்கரைவள்ளி - ஓர்‌ வள்ளிக்‌ 
கொடி. 

மலைச்சாரல்‌ - மலையருகு. 

மலைச்சார்பு - மலையைச்சார்ந்த 
விடம்‌. 

மலைதல்‌ - அணிதல்‌, உவமையாதல்‌, 
எதிர்த்தல்‌, ஒருவழிபடா து நிற்றல்‌, 
யொருதல்‌, மறுத்தல்‌, செய்யுள்‌ 
வழுவி னொன்று, அஃது ஒன்றற்்‌ 
குரியதை மற்றொன்றற்குரியவாகப்‌ 
பாவெனது. 

மலைதாங்கி - ஓர்‌ கொடி. 

மலைத்தல்‌ - தடுமாறுதல்‌, பொருதல்‌. 

மலைத்துடக்கு - கல்மதம்‌. 

மலைத்தும்பை - ஓர்‌ தும்பை. 

மலைத்துவரை - ஓர்‌ துவரை. 

மலைநாடன்‌ - சேரன்‌. 

மலைநாடு - சேரனாடு. 

மலைநாதம்‌ - கல்மதம்‌, சாத்திரவேதி, 
வக்கரொாந்தபாஷாணம்‌. 

மலைநெல்‌ - மலையில்விளைநெல்‌. 

மலைபடுதிரவியம்‌ - மலையிலுண்‌ 


டாகுந்திரவியம்‌, அஃது மிளகு, 
கோட்டம்‌, அகில்‌, தக்கோலம்‌, 


குங்குமம்‌. 
மலைப்பச்சை - ஓர்‌ பூடு. 
மலைப்பருத்தி - ஒர்‌ பருத்தி. 
மலைப்பாம்பு - ஒர்‌ பாம்பு. 
மலைப்பாழி - மலைக்குகை. 
மலைப்பாறை - மலைத்திட்டை, 
மலைப்பக்கம்‌. 


332 wipro AGA) - Z 


மலைப்பிஞ்சு 


மலைப்பிஞ்சு - கல்‌. 

மலைப்பிறங்கம்‌ - உலோகமணல்‌. 

மலைப்பு - கூத்தின்விகற்பம்‌, திகைப்பு, 
போர்‌, மலைவு. 

மலைப்புறா - ஒர்‌ வகைப்புறா. 

மலைப்பூடு - ஓர்‌ பூடு. 

மலைமகள்‌, மலைமடந்தை - உமை. 

மலைமல்லிகை - ஓர்‌ மல்லிகை. 

மலைமுழை, மலைமுறைஞ்சு - மலைக்‌ 
குகை. 

மலைமுள்ளங்கி - ஒர்‌ பூடு. 

மலையகம்‌ - ஓர்‌ சாதி. 

மலையக்கால்‌ - தென்றல்‌. 

மலையசம்‌ - சந்தனம்‌, தென்றல்‌. 

மலையடிப்படி - குறிஞ்சிநிலக்கரொமம்‌. 

மலையடிவாரம்‌ - மலையினடிப்‌ பக்கம்‌. 

மலையத்தி - ஓஒரத்தி. 

மலையமான்‌ - சேரன்‌. 

மலையம்‌ - இந்திரன்கா, குறிஞ்சி 
யாழ்த்திறம்‌, தோட்டம்‌, பொதிய 
மலை, மலை, மலையினுச்ச. 

மலையரசன்‌ - இமயபருவதராசன்‌. 

மலையரண்‌ - மலையினாலாயகாவல்‌, 
இஃது நான்கரணினொன்று. 

மலையருவி - மலையிலிருந்துவீழ்‌ நீர்‌. 

மலையன்‌ - ஓர்சாமை, கடையெழு 
வள்ளலிலொருவன்‌, குறிஞ்சி நிலத்‌ 
தலைவன்‌, சேரன்‌. 

மலையாடு - ஒர்வகைஆடு. 

மலையாத்தி - ஓராத்தி. 

மலையாமணக்கு - ஒராமணக்கு. 

மலையாரம்‌ - சந்தனம்‌. 

மலையாழம்‌, மலையாளம்‌ - தேயமைம்‌ 
பத்தாறி னொன்று. 

மலையாளபகவதி - ஓர்‌ தேவதை. 

மலையாளி - ஓர்‌ தேவதை. 

மலையானிலம்‌ - தென்றல்‌. 


மலையிரும்பு - உலோகமணல்‌. 


மலையிருவேலி - ஓரிருவேலி. 

மலையிற்றிரண்டதீ - கடனுரை. 

மலையினுச்சி - மலைமுடி, மாமிச 
பேதி. 

மலையின்‌ முனிவன்‌ - பமிளகு. 

மலையீந்து - ஒரீந்து. 

மலையுருக்கன்‌ - ஓர்‌ வெற்றிலைக்‌ 
கொடி. 

மலைவருணனை - 
புரைத்தல்‌. 

மலைவாசிக்கொம்பு - பன்றிக்கொம்பு. 


மலைச்சிறப்‌ 


மலைவாணர்‌ - மலைவாழ்நர்‌. 

மலைவீரியம்‌ - அன்னபேதி. 

மலைவு - உவமை, போர்‌, மயக்கம்‌, 
மாறுபாடு. 

மலைவேம்பு - ஒர்‌ வேம்பு. 

மல்‌ - கூத்தினோர்விகற்பம்‌, திருமால்‌ 
கூத்து, பெருகல்‌, வலி, வளமை. 

மல்கல்‌ - நிறைதல்‌, பெருகல்‌. 

மல்லகசாலை - மற்களரி. 

மல்லகதி - துரககதியைந்தினொன்று. 

மல்லக்கச்செட்டி - மற்பிடிக்குஞ்சாதி. 

மல்லசம்‌ - மிளகு. 

மல்லநாகம்‌ - இந்திரன்‌ யானை. 

மல்லம்‌ - ஒர்டாத்திரம்‌, கதுப்பு, 
தட்டம்‌, மற்பிடி, யங்கமிச்சில்‌. 

மல்லயுத்தம்‌ - மற்பிடி, அஃது கலை 
ஞான மறுபத்துநான்‌கனொன்று. 

மல்லரி - பம்பைமேளம்‌. 

மல்லர்‌ - மற்போர்செய்வோர்‌, வலி 
யோர்‌. 

மல்லல்‌ - மிகுதி, வலி, வளமை. 

மல்லன்‌ - திண்ணியன்‌, மல்வல்லன்‌, 
வலியோன்‌. 

மல்லாக்குப்பறிதல்‌ - உட்புறம்‌ மேலா 
தல்‌. 

மல்லாத்தல்‌, மல்லாத்துதல்‌ - உட்புறம்‌ 
மேலாய்க்டைப்பித்தல்‌. 


மழைவண்ணக்குறிஞ்சி 


wipro AS] - Z 333 


மல்லாய்‌ - ஓர்‌ பாத்திரம்‌. 

மல்லாரி - பம்பைமேளம்‌. 

மல்லாருதல்‌ - மல்லார்தல்‌. 

மல்லி - மல்லிகை, மிகப்பருத்துரத்‌ 
தவள்‌. 

மல்லிகாரச்சுனம்‌ - மல்லி கார்ச்சுனம்‌. 

மல்லிகை - ஓர்‌ பாத்திரம்‌, ஓர்‌ பூச்‌ 
செடி, விளக்குத்தண்டு. 

மல்லிபத்திரம்‌ - ஓர்காளான்‌. 

மல்லு - ஓர்கூத்து, ஒர்போர்‌. 

மல்லுக்கட்டுதல்‌ - போராட்ட மாடுதல்‌, 
மல்லுப்பிடித்தல்‌. 

மல்லுப்பிடித்தல்‌ - மற்பிடித்தல்‌. 

மல்லை - இரப்போர்கலம்‌, மெளனம்‌, 
வட்டம்‌. 

மல்வில்‌ - ஓர்சிவதலம்‌. 

மவுடி - முடி. 

மவுட்டியம்‌ - அறியாமை. 

மவுலி - மெளலி. 

மவுனம்‌ - மோனம்‌. 

மவுனி - ஆமை, மவுனஞானி. 

மழம்‌ - இளமை. 

மழலை - நிரம்பாமென்சொல்‌. 

மழலைப்பேச்சு - குதலைவார்த்தை. 

மழவன்‌ - கட்டிளமையோன்‌. 

மழவு - இளமை, குழந்தை. 

மழித்தல்‌ - மொட்டையாக்கல்‌. 

மழு - எரியிரும்பு, பரசாயுதம்‌. 


மழுக்கம்‌ -கூரின்மை, தோற்றமின்மை, 


மங்கல்‌. 
மழுக்கல்‌, மழுக்குதல்‌ - அடித்தல்‌, 
அரிசிமினுக்குதல்‌, கூர்மை 


மழுங்கச்‌ செய்தல்‌, தோற்றங்‌ 

கொள்ளாமற்‌ பண்ணல்‌. 
மழுக்குலுக்குதல்‌ - மமழுவெடுத்தல்‌. 
மழுங்கல்‌, மழுங்குதல்‌ - ஒளிமழுங்கல்‌, 

ஓர்வகைப்பொன்‌, கூர்கெடுதல்‌, 


பேர்குறைதல்‌, பொலிவழிதல்‌. 


மழுப்பன்‌ - குதற்கி, நியாயப்புரட்டி. 

மழுப்புதல்‌ - வீண்பேச்சினாலே 
புரட்டுதல்‌. 

மழுமட்டை - அறமணை. 

மழுமாறி - புரட்டன்‌. 

மழுவன்‌ - அஞ்சாதவன்‌, நகர்காப்‌ 
போன்‌, பிடித்ததைவிடாதவன்‌. 

மழுவாளி - சிவன்‌. 

மழவெடுத்தல்‌ - எரியிரும்பைக்கை 
யேந்தல்‌, பொய்யை நிலையாக்கல்‌. 

மழுவெண்ணெய்‌ - தீக்குளிர்விக்கு 
மெண்ணெய்‌. 

மழுவேந்தி - சிவன்‌, பொய்யன்‌. 

மழை - குளிர்ச்சி, நீர்‌, மாரி, மேகம்‌. 

மழைகாலம்‌ - மாரிகாலம்‌. 

மழைக்கண்ணி - ஒர்பட்சி. 

மழைக்கரு - மழைக்குரியசூல்‌. 

மழைக்காரிருட்டு - மழையடுத்த 
பேரிருள்‌. 

மழைக்காற்று - குளிர்காற்று. 

மழைக்கிளி - ஒர்வெட்டுக்கிளி. 

மழைதுமித்தல்‌ - மழைதுரறல்‌. 

மழைத்தல்‌ - மழைபெய்தல்‌. 

மழைத்தாரை - அதோகதியாய்ப்‌ 
பெய்யுமமை. 

மழைத்துமி, மழைத்தூவல்‌, மழைத்‌ 
தூற்றல்‌ - பிதிர்மழை. 

மழைத்தோற்றம்‌ - மழைச்சாடை. 

மழைபெய்தல்‌ - மழைசொரிதல்‌. 

மழைப்புகார்‌ - மழைமுகில்‌. 

மழைப்பூங்காரம்‌ - மழைக்குணங்‌ 
கொண்டமப்பு. 

மழைமரக்கால்‌ - மழையினளவு. 

மழைமுகில்‌ - சுற்கொண்டமேகம்‌. 

மழையடை - மழையடைபய்பு. 

மழையடைத்தல்‌ - மழைவிடாது 
பெய்தல்‌. 


மழைவண்ணக்குறிஞ்சி - ஒர்கொடி. 


334 wipro AGA) - Z 


மழைவண்ணன்‌ 


மழைவண்ணன்‌ - திருமால்‌. 

மழைவாங்குதல்‌ - மழை விட்டொழி 
தல்‌. 

மளமளத்தல்‌, மளமளப்பு, மளமள 
ளெனல்‌ - ஈரடுக்கொலிக்‌ குறிப்பு. 

மளாரட்டியெனல்‌, மளாரிடுதல்‌, மளா 
ரெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

மளிகாரம்‌ - வெண்காரம்‌. 

மளிகை, மளிகைக்கிடங்கு - பண்டக 
சாலை, பலபொருட்கடைவீடு. 

மளிகைக்கடை - கடைவீடு. 

மளுக்கெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

மள்ளம்‌ - வலி. 

மள்ளர்‌ - உழவர்‌, குறவர்‌, குறிஞ்சி நில 
மாக்கள்‌, திண்ணியர்‌, படைவீரர்‌, 
மறவர்‌. 

மள்ளல்‌ - வலி. 

மள்ளு - கைமரம்‌. 

மறதி - மறப்பு, அஃது தாமதகுணத்‌ 
தொன்று. 

மறத்தல்‌ - ஞாபகத்தவறு, பொச்சாப்பு. 


மறத்தியர்‌ - பாலைநிலப்பெண்கள்‌. 


மறநிலைப்பொருள்‌ - மறத்தவர்‌ 
பொருள்‌, பகைவர்பொருள்‌, 
திறைப்பொருள்‌, சூதில்வெல்‌ 


பொருள்‌ முதலியன. 

மறநிலையறம்‌ - புறப்பொருட்டுறை 
யினொன்று, அஃது நிரை மீட்டுப்‌ 
பகைவென்று செஞ்சோற்றுக்‌ 
கடன்கழியாதாரைத்‌ தண்டித்துக்‌ 
குறைவுறச்‌ செய்தல்‌. 

மறநிலையின்பம்‌ - அகப்‌ பொருட்‌ 
டுறையினொன்று, அஃது இலக்க 
மெய்தல்‌, ஏறுதழுவல்‌ முதலிய 
மறத்தகை யாற்‌ கன்னியை மண 
முடித்தின்புறுதல்‌. 

மறப்பிலி - கடவுள்‌. 

மறப்பு - மறதி. 

மறப்புலி - சிங்கம்‌. 


மறமலி - யானை. 

மறமறத்தல்‌, மறமறப்பு - ஈரடுக்‌ 
கொலிக்‌ குறிப்பு. 

மறம்‌ - ஓர்பிரபந்தம்‌, அஃது கலம்‌ 
பகத்தினோருறுப்புமாம்‌, கொலை 
கோபம்‌, சினம்‌, நமன்‌, பாவம்‌, 
பிணக்கு, வலி, வீரம்‌. 

மறம்வைத்தல்‌ - வன்மம்வைத்தல்‌. 

மறலி - நமன்‌, மயக்கம்‌. 

மறல்‌ - எழுச்சி, ஓர்கூத்து, காலன்‌, 


குற்றம்‌, சாதல்‌, தரித்திரம்‌, நமன்‌, 
பகை, பிணக்கு, போர்‌, மயக்கம்‌, 


மறதி. 

மறவர்‌ - படைவீரர்‌, பாலைநில 
மாக்கள்‌, வேடர்‌. 

மறவி - ஈனம்‌, கள்‌, மறதி. 

மறாடம்‌, மறாட்டியம்‌ - மகாராட்டிரம்‌. 

மறாடர்‌, மறாட்டியர்‌ - மகராட்டிரர்‌. 

மறி - அழுங்கு, ஆடு, குதிரை, மான்‌ 
இவற்றின்‌ குட்டி, ஆடு, குதிரை, 
மானிவற்றின்‌ பெண்‌, மறியென்‌ 
னேவல்‌, மான்‌, மேடவிராச. 

மறிகாண்குதல்‌ - குட்டி போடுதல்‌. 

மறிக்கல்‌ - சுக்கான்கல்‌. 

மறிதரல்‌ - மீளல்‌. 

மறிதல்‌ - மடங்கல்‌. 

மறித்தல்‌ - காவற்படுத்தல்‌, தடுத்தல்‌, 
திருப்புதல்‌. 

மறிப்பு - தடுப்பு, திருப்பு. 

மழியல்‌ - சிறை, தடை. 

மறு - குற்றம்‌, மறுவென்னேவல்‌, 
மற்றை, மாச்‌. 

மறுகவிடுதல்‌ - திரும்பிவருதல்‌. 

மறுகல்‌ - மறுகுதல்‌. 

மறுகலித்தல்‌ - மறுதளித்தல்‌. 

மறுகு - தெரு, மறுகென்னேவல்‌. 

மறுகுதல்‌ - சழலல்‌, புரளுதல்‌, மனங்‌ 
குழம்புதல்‌. 

மறுக்கம்‌ - இக்கட்டு, மனக்குழப்பம்‌. 


மற்றவர்‌ 


wipro qT] - Z 335 


மறுகை - பொதியினொருபக்கம்‌, 
மற்றப்பக்கம்‌. 

மறுக்கிடுதல்‌ - பெயர்தல்‌. 

மறுக்குதல்‌ - மறுதலித்தல்‌, மறையுழ 
வுழுதல்‌, மனஞ்சுழலல்‌. 

மறுதடவை - மறுமுறை. 

மறுதலித்தல்‌ - மறுத்தல்‌. 

மறுதலிப்பு - மறுப்பு. 

மறுதலை - மறுதலிப்பு, வேறிடம்‌. 

மறுதல்‌ - மாறுதல்‌. 

மறுத்தல்‌ - கொடாமை, கவறு, நீக்கல்‌, 
மறையுழவுழுதல்‌, வெட்கம்‌. 

மறுத்தல்விடை - வினாவெதிர்‌ மறுத்‌ 
தல்‌, (உம்‌) உண்டாயோவென 
உண்ணேனென்பனது. 

மறுபத்தியம்‌ - பிறப்பத்தியம்‌. 

மறுபாவி - சத்துரு. 

மறுபிறப்பு, மறுபிறவி - மறுசனனம்‌. 

மறுபொருளுவமை - முன்வைத்த 
பொருட்கு நிகராவதோர்‌ பொருள்‌ 
பின்னரும்‌ வைப்பது, (உம்‌) மக்க 
ளிலுனக்‌ கொப்பிலை சூரியனுக்‌ 
கொப்பில்லைச்‌ சுடர்கள்‌. 

மறுப்படுதல்‌ - ஊறடைகதல்‌, வகைப்‌ 
படல்‌. 

மறுப்பு - மறுக்குதல்‌. 

மறுமாடி - மஞ்சுக்கட்டை, மலைப்‌ 
பிளவு. 

மறுமை - மரணத்தின்‌ பின்வரு 
நிலைபரம்‌, வருபிறப்பு. 

மறுமைப்பயன்‌ - மரணத்திற்‌ பின்‌ 
னடைவனு. 

மறுமொழி - உத்தரம்‌. 

மறுவல்‌, மறுவி - கத்தூரிமிருகம்‌. 

மறுவுத்தரம்‌ - பிரத்தியுத்தாரம்‌. 

மறை - அடைக்கலம்‌, இரகசியம்‌, 
இரண்டாமுழவு, எதிர்மறுப்பு, 
ஒளிப்பிடம்‌, கேடகம்‌, சொல்‌, 
புள்ளி, மந்திரம்‌, மறையென்னேவல்‌, 
மறைவு, வேதம்‌, சங்குச்சரி. 


மறைக்காடு - வேதாரணியம்‌. 

மறைக்கொடியோர்‌ - அந்தணர்‌. 

மறைக்கொடியோன்‌ - துரோணா 
சாரியன்‌, பிரமன்‌. 

மறைசை - வேதாரணியம்‌. 

மறைச்சி - தரும்பிச்சி, பார்ப்பனத்தி. 

மறைதல்‌ - ஒளித்தல்‌, தோன்றாமற்‌ 
போதல்‌. 

மறைத்தலைவி - இலக்குமி, உமை, 
சரச்சுவதி. 

மறைத்தல்‌ - மறையச்செய்தல்‌. 

மறைபடல்‌ - ஒதுக்குப்படல்‌, மறைக்‌ 
கப்படுதல்‌. 

மறைபுகல்‌ - அடைக்கலம்புகுதல்‌. 

மறைபொருள்‌ - உட்பொருள்‌. 

மறைப்பு - மறைத்தல்‌, மறைவு. 

மறைமுடிவு - கடவுள்‌, வேதாந்தம்‌. 

மறைமுதலி, மறைமுதல்‌ - சிவன்‌. 

மறைமொழி - வேதமந்திரம்‌. 

மறையவர்‌ - அந்தணர்‌, துரும்பர்‌. 

மறையிலார்‌ - £ழ்மக்கள்‌. 

மறையோர்‌ - பார்ப்பார்‌. 

மறையோன்‌ - பிரமன்‌, பிராமணன்‌, 
வியாழம்‌. 

மறைவிடம்‌ - மறைவானவிடம்‌. 

மறைவு - ஒதுக்கு, தோன்றாமை. 

மற்கடம்‌ - குரங்கு. 

மற்கட்டம்பிடித்தல்‌, மற்கட்டம்‌ பொருதல்‌ 
- இழுபறிப்படுதல்‌. 

மற்கரை - குகை, மலடி. 

மற்கொல்‌ - பகை. 

மற்சியம்‌ - பீன்‌. 

மற்போர்‌ - மல்லுயுத்தம்‌. 

மற்ற - அடுத்த, பிற, மற்றது, வேறு. 

மற்றது - அடுத்தது, பிறிது, வேறு. 

மற்றவர்‌ - ஏனையோர்‌, பிறர்‌, மறு 
பெயர்‌. 


336 wipro AGA) - Z 


மற்று 


மற்று - அசைநிலை, பிறிதின்‌ பொருள்‌, 
வினைமாற்றுப்‌ பொருள்‌ என்ப 
வற்றைத்தரு மிடைச்சொல்‌, அவை 
முறையே, (உம்‌) மற்றென்னை 
யாள்க, ஊழிற்பெருவலி யாவுள 
மற்றொன்று, மற்றறிவாநல்‌ 
வினை. 
மற்றை, மற்றைய - சுட்டியதற்னைம்‌. 
மற்றையது - மற்றது. 
மற்றோ - அதிசயவிரக்கச்சொல்‌. 
மனக்கசப்பு - மனவெறுப்பு. 
மனக்கசிவு - மனவுருக்கம்‌. 
மனக்கயக்கம்‌ - மனத்துயர்‌. 
மனக்கலக்கம்‌ - மனச்சஞ்சலம்‌. 
மனக்கவலை - மனவிசாரம்‌. 
மனக்களிப்பு - அக்களிப்பு. 
மனக்கனிவு - மனவுருக்கம்‌. 
மனக்காய்ச்சல்‌ - மனக்கொதி. 
மனக்காவல்‌ - மனக்கட்டுப்பாடு. 
மனக்கிடக்கை, மனக்கிடை - மன 
வெண்ணம்‌. 
மனக்கிலேசம்‌ - மனத்துயர்‌, மனப்‌ 
பீடை. 
மனக்குத்து - மனவிதனம்‌. 
மனக்குருடு - அறிவீனம்‌. 
மனக்குழப்பம்‌ - ஒருமிப்பின்மை. 
மனக்குள்ளம்‌ - தந்திரம்‌, வஞ்சகம்‌. 
மனக்குறிப்பு - கருத்து, நோக்கம்‌. 
மனக்குறை - பிரியவீனம்‌. 
மனக்கூச்சம்‌ - வெட்கம்‌. 
மனக்கூர்மை - தெளிந்தபுத்தி. 
மனக்கொடுமை - மனப்‌ பொல்லாங்கு. 
மனக்கொதி - எரிச்சல்‌, கோபம்‌. 
மனக்கோட்டம்‌ - அழுக்காறு. 
மனக்கோட்டரவு - மனவாட்டம்‌. 
மனங்கசிதல்‌ - இரங்கல்‌, மனமுருகல்‌. 
மனங்கரைதல்‌ - துக்கித்தல்‌, மன 
மிளகுதல்‌. 


மனங்கல்‌ - ஒடுங்கல்‌. 

மனங்கனிதல்‌ - மனதுருகல்‌. 

மனங்கு - இருபத்தைந்திறாத்தல்‌ 
கொண்டது, கைப்பட்டை. 

மனங்குவிதல்‌ - மனங்கூம்புதல்‌. 

மனங்குறாவுதல்‌ - மனங்கோணல்‌. 

மனங்கூம்புதல்‌ - மனமடங்குதல்‌. 

மனங்கொதித்தல்‌ - மனவேகங்‌ 
கொள்ளல்‌. 

மனங்கோணுதல்‌ - மனங்கோடுதல்‌. 

மனசாதேவி - ஓர்தேவதை. 

மனசார - மனசறிய. 

மனசிசையன்‌ - மன்மதன்‌. 

மனசு - மனது. 

மனசுவிதை - நம்பிக்கை. 

மனசை - மனசாதேவி. 

மனச்சஞ்சலம்‌, மனச்சடைவு - துக்கம்‌. 

மனச்சந்தோஷம்‌ - அக்களிப்பு. 

மனச்சம்பூரணம்‌ - மனத்திருத்தி. 

மனச்சலிப்பு - மனச்சஞ்சலம்‌. 

மனச்சாட்சி - பகுத்தறியுமறிவு. 

மனச்சாய்ப்பு, மனச்சாய்வு - மனவாரம்‌. 

மனச்சார்பு - மனப்பற்று. 

மனச்சுகம்‌ - இதம்‌. 

மனச்சுத்தம்‌ - இருதயத்தூய்மை. 

மனஞ்சலித்தல்‌ - துக்கத்தல்‌, மன 
மலுத்தல்‌. 

மனதார - மனப்பூருவமாக. 

மனது - மனம்‌. 

மனதுருகல்‌, மனமுருகல்‌ - மனங்கசிதல்‌. 

மனதுருக்கம்‌ - மனக்கசிவு. 

மனத்தமுக்கம்‌ - அழுக்காறு. 

மனத்தளர்ச்சி - மனமெலிவு. 

மனத்தாபம்‌, மனஸ்தாபம்‌ - மனலிதனம்‌. 

மனத்தாராளம்‌ - மனப்பூரணம்‌. 

மனத்தாழ்மை - மெத்தெனவு. 


மனத்திடன்‌ - மனத்தைரியம்‌. 


மனவுறுதி 


wipro ASA] - Z 337 


மனத்திட்டம்‌ - மனப்பிரமணிப்பு. 

மனத்தியானம்‌ - மனச்சிந்தனை. 

மனத்திருத்தி - மனப்பூரணம்‌. 

மனத்துக்கம்‌ - மனத்துயர்‌. 

மனத்துப்பரவு - மனச்சத்தம்‌. 

மனத்துயரம்‌, மனத்துயர்‌, மனத்துன்பம்‌ 
- மனநோ. 

மனத்தூய்மை - மனச்சுத்தம்‌. 

மனத்தேற்றம்‌ - மனத்திடன்‌. 

மனத்தொழுக்கம்‌ - மனவொழுங்கு. 

மனநசிவு - மனக்குறை. 

மனஸ்நானம்‌ - மானதஸ்நானம்‌. 

மனநியாயம்‌ - மனச்சாட் சிக்குரியநீதி. 

மனநிலை, மனநிறை - மனந்தளம்‌ 
பாமை. 

மனநிறைவு - மனப்பூரணம்‌. 

மனநீதி - மனநியாயம்‌. 

மனநெரிடு - வஞ்சகம்‌. 

மனநெரிவு - மனக்குறை. 

மனநேர்‌, மனநேர்மை - மனதறிந்த 
வுண்மை. 

மனநோ, மனநோக்காடு - மனவிதனம்‌. 

மனந்தழைத்தல்‌ - மனந்திருத்தியடை 
தல்‌. 

மனந்தளம்புதல்‌ - மனமசைகதல்‌. 

மனந்தளர்தல்‌ - தைரியங்கெடல்‌. 

மனந்திரும்புதல்‌ - மனத்தாராளம்‌. 

மனந்தீய்தல்‌ - ஏங்குதல்‌, மனம்‌ 
புழுங்குதல்‌. 

மனந்தெளிதல்‌ - மனந்தேறுதல்‌. 

மனப்படுத்தல்‌ - சம்மதப்படுத்தல்‌. 

மனப்பற்று, மனப்பிடிப்பு - சனேகம்‌. 

மனப்பாடம்‌ - மனதிலேபதிந்தபாடம்‌. 

மனப்பிரமை - மனமயக்கம்‌. 

மனப்பின்னிதம்‌ - மனவிரோதம்‌. 

மனப்பீடை - மனத்துன்பம்‌.. 

மனப்புகைச்சல்‌, மனப்புழுக்கம்‌ - 
எரிச்சல்‌. 


மனப்புனிதம்‌ - மனச்சுத்தம்‌. 
மனப்பூரணம்‌ - மனத்திருத்தி. 
மனப்பூருவம்‌ - மனப்பூரணம்‌. 
மனப்பே - மதிமயக்கு. 
மனப்பொருத்தம்‌ - மனவொன்றிப்பு. 
மனப்பொலிவு - விகாரப்படுதல்‌. 
மனப்பொறுப்பு - மனத்தரிப்பு. 
மனமடிவு - மனத்துயரம்‌. 
மனமலர்ச்சி - சந்தோஷம்‌. 
மனமலர்தல்‌ - சந்தோஷித்தல்‌. 
மனமிடுக்கு - மனவலி. 
மனமுரிதல்‌ - மனம்வெறுத்தல்‌. 
மனமுரித்தல்‌ - மனதைமடியப்‌ பண்‌ 
ணுதல்‌. 
மனமுரிவு - மனவெறுப்பு. 
மனம்‌ - இந்துப்பு, சிந்தை, இஃது 
உட்கரணநான்கினொன்று, முப்‌ 
பொறியினுமொன்று. 
மனம்பதிதல்‌ - கருத்துவைத்தல்‌. 
மனம்பொங்குதல்‌ - கோபங்‌ கொள்ளல்‌, 


மனங்களித்தல்‌. 
மனம்வெறுத்தல்‌ - வெறுப்புக்‌ 
கொள்ளல்‌. 

மனராசி - சந்தோஷம்‌, மனப்‌ 
பொருத்தம்‌. 


மனவஞ்சனை - ஓரவாரம்‌ குள்ளம்‌. 

மனவந்தரம்‌ - ஒருமனுவுடைய வாளு 
கைகாலம்‌, அஃது ஒரு தேவாண்டு. 

மனவலி - ஊக்கம்‌. 

மனவாஞ்சை - மனவாசை. 

மனவிகாரம்‌ - மனத்திரிபு. 

மனவிழி - இசைப்பாட்டு. 

மனவினை - குள்ளம்‌ மன வைராக்‌ 
கியம்‌. 

மனவு - அக்கு, சங்கு, புடைவை, 
மணிப்பொனு. 

மனவுச்சாகம்‌ - மனவூக்கம்‌. 


மனவுறுதி - மனவுச்சாகம்‌. 


338 wipro AGG) - Z 


மனவெப்பம்‌ 


மனவெப்பம்‌ - மனவமல்‌. 

மனவெழுச்சி - மனவூக்கம்‌. 

மனவெறுப்பு - மனக்கசப்பு. 

மனவேகம்‌ - கோபம்‌. 

மனவொன்றிப்பு - மனப்பொருத்தம்‌. 

மனனம்‌ - சிந்தித்தல்‌. 

மனாகுலம்‌ - மனோவிதனம்‌. 

மனாகை - பெண்யானை. 

மனாயி - மனுமனைவி. 

மனாவு - அரைப்பட்டிகை. 

மனிதர்‌ - மானிடர்‌. 

மனிதன்‌ - மானிடம்‌. 

மனு - தருமநூல்‌ பதினெட்டி 
னென்று, நீதி, மந்திரம்‌, மனுச்‌ 
சக்கரவத்திகள்‌, அவர்‌ சுவாயம்பு, 
சுவாக்கிருஷன்‌, உத்தமன்‌, தமசன்‌, 
இவேதன்‌, தாக்கிஷன்‌, வைவச்சு 
தன்‌, மனுதன்‌, மன்றாட்டு. 

மனுகுலம்‌ - மனுதசாதி. 

மனுசன்‌ - மனிதன்‌. 

மனுசேந்திரன்‌ - அரசன்‌. 

மனுசை - பெண்‌. 

மனுடன்‌, மனுஷன்‌ - மனிதன்‌. 

மனுவீகத்துவம்‌, மனுஷீகம்‌ - மனுஷ 
சுபாபம்‌. 

மனுநீதி - மனுமுறை. 

மனுநூல்‌ - மனுநீதிசாத்திரம்‌. 

மனுநெறி - மனுமுறை. 

மனுபு - மனிதன்‌. 

மனுப்பேசுதல்‌ - பரிந்துபேசுதல்‌. 

மனுமக்கள்‌ - மனிதர்‌. 

மனுவந்திரம்‌ - மனுவின்காலம்‌. 

மனுவர்‌ - கொல்லர்‌, மனுடர்‌. 

மனுவவதாரம்‌ - மனுப்பிறப்பு. 

மனை - பதினாறரையே யரைக்காற்‌ 
குழிகொண்ட நிலம்‌, மனைவி, 
வீடு. 


மனைக்கிழத்தி - மனையாட்டி. 


மனைத்தக்காள்‌ - இல்லொழுக்கிற்‌ 
குரியமனைவி. 

மனைத்தாயம்‌ - இல்லொழுக்கத்தின்‌ 
றிறமை, வீட்டுரிமை. 


மனைமாட்சி - இல்வாழ்க்கையி 
லட்சணம்‌. 
மனைமாட்சிக்குரியனிமித்தம்‌ - 


போற்றன்‌ முதலாகவச்ச முற்றி 
ரங்கலீறாகச்‌ சொல்லப்பட்ட 
வைந்தும்‌. 
மனையவரறம்‌ - ஈதல்‌, ஏற்றல்‌, காத்தல்‌, 
ஒழுக்கம்‌, புணர்தல்‌, துய்த்தல்‌. 
மனையறம்‌ - இல்லறம்‌. 
மனையாட்டி, மனையாள்‌ - மனைவி. 
மனைவாழ்க்கை, 
இல்லாச்சிரமம்‌. 


மனைவாழ்வு - 


மனைவி - நாயகி. 

மனோகதம்‌ - எண்ணம்‌, விருப்பம்‌. 

மனோகதி - மனோவேகம்‌. 

மனோகரம்‌ - அழகு, இச்சை, சந்‌ 
தோஷம்‌. 

மனோகுலம்‌ - மனாகுலம்‌. 

மனோக்கியம்‌ - அழகு, மனதிற்குவப்‌ 
புள்ளனது. 

மனோசஞ்சலம்‌ - துக்கம்‌. 

மனோசலனம்‌ - மனவசைவு. 

மனோசவம்‌ - விவேகம்‌. 

மனோசன்‌ - மன்மதன்‌. 

மனோசாட்சி - மனச்சாட்‌ ௫௪. 

மனோசிலம்‌, மனோசிலை - ஓர்‌ மருந்து, 
இஃது விளைவு பாஷாண முப்பத்‌ 
திரண்டி னொன்று. 

மனோச்சாகம்‌ - மனவூக்கம்‌. 

மனோதண்டம்‌ - மனக்கட்டுமை. 

மனோதத்தம்‌ - மனதிலேயிதற்குச்‌ 
சங்கற்பித்தல்‌. 

மனோதீதம்‌ - மனதிற்ககப்படாதது. 


மனோதுக்கம்‌ - மனத்துக்கம்‌. 


மன்றுளாடி 


wipro qT] - Z 339 


மனோதைரியம்‌ - மனத்திடன்‌, மன 
முயற்சி. 

மனோநாசம்‌ - மனமிறத்தல்‌. 

மனோநிதானம்‌ - மனதின்றீர்ப்பு. 

மனோபத்தி - மனப்பத்தி. 

மனோபலம்‌ - தைரியம்‌. 

மனோபவம்‌ - மனசிலேபிறந்த து. 

மனோபவன்‌ - மன்மதன்‌. 

மனோபாவம்‌ - மனநிலை, மனவெண்‌ 
ணம்‌. 

மனோபாவனை - மனப்பாவிப்பு. 

மனோபாவஷிதம்‌ - தன்னொடுதான்‌ 
பேசல்‌. 

மனோபு - மன்மதன்‌. 

மனோபுஷ்டம்‌ - மனப்பிரியம்‌. 

மனோபூசை - உட் பூசை. 

மனோமயகோசம்‌, மனோமயம்‌ - பஞ்ச 
கோசத்தொன்று. 

மனோயோனி - காமன்‌. 

மனோரஞ்சிதம்‌ - மனப்பிரியம்‌. 

மனோரதம்‌ - இச்சை, இன்பம்‌, 
விருப்பம்‌. 

மனேரதியம்‌ - இல்லதையுள்ளது 
போற்‌ கற்பித்தனுபவித்ததாயுருசி 


யடைதல்‌. 

மனோரமை - மேருமலைக்குமகளு 
பமிமையமலைக்கு மனைவியுமாகெ 
மேனை. 


மனோரம்மியம்‌ - மனத்திருத்தி. 
மனோராசி - மனச்சம்மதி. 
மனோராச்சியம்‌ - மனநினைவினாற்‌ 
றான்‌ மகிமையடைந்தனுபவிப்ப 
தாகச்‌ சிந்தித்து மகிழ்தல்‌. 
மனோலம்‌ - பரிகாசம்‌. 
மனோலயம்‌ - மனவொடுக்கம்‌. 
மனோலவுலியம்‌ - வீண்தோற்றம்‌. 
மனோலி - பிக்காரன்‌, பரிகாசம்‌. 


மனோலித்தனம்‌ - படெக்குணம்‌. 


மனோவிகாரம்‌ - மனச்சஞ்சலம்‌, 
மனதின்றிரிபு. 

மனோவிசனம்‌ - மனவிதனம்‌. 

மனோவிதனம்‌ - துக்கம்‌. 

மனோவியாபாரம்‌ - மனசின்றொழில்‌. 

மனோவிருத்தி - மனதின்வியாபாராம்‌. 

மனோவேகம்‌ - எரிச்சல்‌, மனக்கதி. 

மனோற்சாகம்‌ - மனமுயற்சி. 

மனோற்பவன்‌ - மன்மதன்‌. 

மனோன்மணி - அப்பிரகம்‌, ஓர்சத்தி. 

மனோன்மணித்தாய்‌ - இந்துப்பு. 

மன்‌ - அசைச்சொல்‌, (உம்‌) அதுமற்‌ 
கொணகன்ரேரே, அக்கம்‌, (உம்‌) 
நெடியன்மன்‌, இறந்தகாலவிடை 
நிலை, (உம்‌) என்மனார்‌, ஓழியிசை, 
(உம்‌) கூரியதோர்‌ வாண்மன்‌, 
கழிவு, (உம்‌) சிறியகட்பெறினே 
யெமக்கீயுமன்னே, மிகுதி, (உம்‌) 
எந்தையெமக்கருளுமன்‌, அரசன்‌, 
நிலைபேறு, பெருமை. 

மன்பதை - மக்கட்பரப்பு. 

மன்மத - ஓராண்டு. 

மன்மதம்‌ - காமம்‌, விழா. 

மன்மதன்‌ - காமன்‌. 

மன்விருத்தம்‌ - ஆசிரியவிருத்தம்‌. 

மன்ற - அசைச்சொல்‌, தேற்றம்‌, (உம்‌) 
கடவுளாயினுமாகமடவே 
மன்றவாழிய முருகே. 

மன்றகம்‌ -சபை. 

மன்றம்‌ - சபை, நிச்சயம்‌, நெடுந்தெரு, 
பலர்‌ கூடும்வெளி, வாசனை, 
வெளிமன்றல்‌, கல்யாணம்‌, நெடுந்‌ 
தெரு, வாசனை. 

மன்றாடுதல்‌ - இரந்துகேட்டல்‌. 

மன்றாட்டம்‌, மன்றாட்டு - வேண்டுதல்‌. 

மன்று - கனகசபை, சபை, நீதித்தலம்‌, 
வெளி. 

மன்றுபடுதல்‌ - வெளிப்படல்‌. 


மன்றுளாடி - சிவன்‌. 


340 wipro AGG) - Z 


மன்னர்‌ 


மன்னர்‌, மன்னவர்‌ - அரசர்‌. 
மன்னர்பின்னோர்‌ - வைசியர்‌. 
மன்னர்மன்னவன்‌, மன்னர்மன்னன்‌ - 
இராசராதிராசன்‌, துரியோதனன்‌. 
மன்னல்‌ - மன்னுதல்‌. 
மன்னவன்‌ 


மன்னன்‌, - அரசன்‌, 


உத்திரட்டாதிநாள்‌,எப்பொருட்கு 
பமிறைவன்‌. 

மன்னா - வானத்திலிருந்து பெய்த 
ஓர்வகையுணவு. 

மன்னார்‌ - ஒரேர்‌, பகைவர்‌. 

மன்னார்கோவில்‌ - ஒரூர்‌. 

மன்னித்தல்‌ - பொறுத்தல்‌. 

மன்னுப்பு - பொறுதி. 

மன்னியு - இடைஞ்சல்‌, கோபம்‌, 
துக்கம்‌, பலி, பெருமை. 

மன்னியை - பிடர்நரம்பு, விசைநரம்பு. 

மன்னிறைதருதல்‌ - வேளாண்மை 
மாந்தரியல்பினொன்று. 

மன்னுதல்‌ - சேர்தல்‌, நிலைபெறுதல்‌. 

மன்னுமான்‌ - கடவுள்‌. 

மன்னுலகு - தேவலோகம்‌. 

மன்னெச்சி - மனவிதனம்‌. 

மன்னை - கதுப்பு. 


மன்னோ - அசைச்சொல்‌. 


மா 


மா,அசைச்சொல்‌ - அழகு, அழைத்தல்‌, 
அளவு, அறிவு, ஆணி, இடிதத்‌ மா, 
இடை இலக்குமி, எதிர்‌ மறையு 
பசருக்கம்‌, ஓஐயவுப சருக்கம்‌, 
ஓரசைச்சொல்‌, ஒரெண்‌, அஃது 
இருபதினொன்று, ஒரெ முத்து, 
ஓர்‌ மரம்‌, கட்டு, கறுப்பு, குதிரை, 
பன்றி, யானையிவற்றி னாண்‌, 
சரச்சுவதி, சீலை, செல்வம்‌, தாய்‌, 
துகள்‌, நிறம்‌, பரி, பிரவை, பெருமை, 
மிகுதி, 


மேன்மை, வண்டு, வயல்‌, வலி, 


மகத்துவம்‌, மரணம்‌, 


வியங்கோளொடு வருமசைச்சொல்‌, 

(உம்‌)உப்பின்று புற்கை யுண்கமா 

கொற்கையோனே, விலங்கின்‌ 
பொது வெறுப்பு. 

மாகக்கல்‌ - கானற்கல்‌. 

மாகண்டம்‌ - அதிகண்டம்‌, அஃது 
யோகமிருபத்தேழினொன்று. 


மாகதம்‌ - மகததேயத்துள்ளனது. 

மாகதர்‌ - அரச மாதுக்கும்‌ வை 
யனுக்கும்‌ பிறந்தொருவர்‌ வீர 
முதலியவற்றைப்‌ புகழ்வோர்‌, 
பரணர்‌, மகததேயத்தார்‌. 

மாகதி - சீனி, திப்பிலி, பரகிருத 
பாஷை, முல்லைக்கொடி. 

மாகநதம்‌ - மாமரம்‌. 

மாசுநீர்‌ - மாசித்தீர்த்தம்‌. 

மாகம்‌ - அகாயம்‌, மகநாள்‌, மாசி 
மாதும்‌. 

மாகயம்‌ - கெவுரிபாடாணம்‌. 

மாகரி - ஆண்யானை. 

மாகனன்‌ - பார்ப்பான்‌. 

மாகாணம்‌ - நாடு. 

மாகாணி - ஒரெண்‌, அஃது பதினாறி 
லொருபங்கு. 

மாகாளம்‌ - ஓர்‌ சிவதலம்‌. 

மாகாளன்‌ - அய்யன்படைத்‌ தலைவன்‌. 

மாகாளி - சத்தமாதர்களிலொருத்தி. 

மாகினம்‌ - இராச்சியம்‌. 

மாகுலவர்‌ - வேடர்‌. 

மாகேசுபரி - சத்தமாதர்களி லொருத்தி, 
பார்வதி. 

மாகேந்திரம்‌ - நித்தியயோகத்தொன்று, 
மணப்பொருத்தம்‌ பத்தினொன்று 

மாகை - பசு. 

மாக்கருவி - குதிரைக்கல்லணை. 

மாக்கள்‌ - பிள்ளைகள்‌, மனிதர்‌. 

மாங்கல்லியசூத்திரம்‌ - தாலிக்கொடி. 


மாங்கல்லியதாரணம்‌ - தாலிகட்டு. 


மாட்டுத்தாள்‌ 


wipro ASA] - Z 341 


மாங்கல்லியபிச்சை - தாலிப்பிச்சை. 

மாங்கல்லியம்‌ - தாலி. 

மாங்கன்‌ - ஓரீரல்‌, ஓர்‌ மீன்‌. 

மாங்காயீரல்‌ - ஓரீரல்‌. 

மாங்காய்ப்பூட்டு - ஓர்‌ வகைப்பூட்டு. 

மாங்கிசம்‌, மாங்கிஷம்‌ - மாமிசம்‌. 

மாங்கிஷச்சிலை - ஈரற்கல்லு. 

மாங்கிஷபட்சணி - மாமிசம்‌ புசிப்‌ 
போன்‌. 

மாங்கிஷவாசகன்‌ - சுத்தூரிஎலும்பு. 

மாசமானம்‌ - வருடம்‌. 

மாசம்‌ - மாதம்‌. 

மாசலம்‌ - நோய்‌, முதலை. 

மாசவன்‌ - கள்வன்‌. 

மாசறல்‌ - குற்றந்தர்தல்‌, நன்மை. 

மாசனம்‌ - பெரியோர்‌. 

மாசாதம்‌, மாச்சாதம்‌ - கூழ்‌. 

மாசாத்தன்‌ - கண்ணகி தந்தை. 

மாசாந்தம்‌ - அமாவாசியை. 

மாசாலம்‌ - ஓர்‌ மாயவித்தை. 

மாசி - ஓர்மாதம்‌, புதுவரம்பு, மகநாள்‌. 

மாசிகம்‌, மாசியம்‌ - இறந்தோர்க்கு 
மாசந்தோறுஞ்‌ செய்யுமோர்‌ 
கடன்‌, ஓர்‌ மது. 

மாசிகை - பறவை. 

மாசிங்கம்‌ - கலங்கொம்பு. 

மாசிபத்திரி - ஓர்‌ பூடு. 

மாசிமகம்‌ - ஓர்‌ திருநாள்‌. 

மாசிலிப்பட்டினம்‌ - ஒர்‌ நகரம்‌. 

மாசு - அழுக்கு, அற்பம்‌, கருமை, 
குற்றம்‌, மழை, மறு, மேகம்‌. 

மாசுணம்‌ - பாம்பு, பெரும்பாம்பு. 

மாசுதீர்ப்பான்‌ - நாவிதன்‌. 

மாசேனன்‌ - அருகன்‌, கடவுள்‌, குமரன்‌, 
திருமால்‌. 

மாசேனை - மிகுதி. 


மாசை - பொன்‌. 


மாச்சரியம்‌ - எரிச்சல்‌. 

மாச்சிலை - மாக்கல்லு. 

மாஞாலம்‌ - மாசாலம்‌. 

மாஞ்சி - ஓர்‌ வாசனைப்பண்டம்‌. 

மாஞ்சில்‌ - ஓர்‌ மருந்து. 

மாடகம்‌ - வீணைமுறுக்காணி. 

மாடக்குழி-விளக்குவைக்குஞ்‌ சுவரறை. 

மாடப்புறா - ஒர்‌ புறா. 

மாடம்‌ - உழுந்து, மண்டபம்‌. 

மாடல்‌ - செய்தல்‌. 

மாடன்‌ - மடையன்‌. 

மாடி - அரண்மனை, இக்கட்டு, 
இரணைப்பல்‌, கோபம்‌, தரித்திரம்‌, 
தளிர்‌, புடைவையோரம்‌. 

மாடியம்‌ - பாதை. 

மாடு - அகன்மணி, இடம்‌, இரத்தினம்‌, 
சீதனம்‌, செல்வம்‌, பக்கம்‌, பசுப்‌ 
பொது, பொன்‌. 

மாடை - அரைவிராகனிடையொன்‌, 
விரிந்துமுன்வளைந்திருத்தல்‌. 

மாடைக்கொம்பன்‌ - உள்வளைந்த 
கொம்பன்‌. 

மாட்சி, மாட்சிமை - பெருமை. 

மாட்டடி - குருட்டடி. 

மாட்டல்‌ - மாட்டுதல்‌. 

மாட்டறைதல்‌ - உறுதியின்‌ கழ்ப்புறத்‌ 
தெழுதல்‌. 

மாட்டாங்கோல்‌ - மாடோட்டுங்கோல்‌. 

மாட்டார்‌ - ஏலாதார்‌. 

மாட்டிலையான்‌ - கொன்னெச்சன்‌. 

மாட்டிறக்கம்‌ - ஆற்றின்‌ மாடிறங்கு 
அறை. 

மாட்டுக்கிடை - பசுத்தொழுவம்‌. 

மாட்டுக்கொட்டில்‌ - பசுக்கொட்டில்‌. 

மாட்டுதல்‌ - இயலுதல்‌, கடாவுதல்‌, 
கட்டுதல்‌, சம்மதித்தல்‌, செருகுதல்‌, 
பூணுதல்‌. 

மாட்டுத்தாள்‌ - பருக்கன்கடுதா௫. 


342 wipro AGA) - Z 


மாட்டுமுலைக்காளான்‌ 


மாட்டுமுலைக்காளான்‌ - ஓர்‌ காளான்‌. 

மாட்டெறிந்தொழுகல்‌ - ஓஒர்யுத்தி, 
அஃது ஒன்றற்குச்சொல்லப்‌ பட்ட 
விலக்கணத்தை யதனைப்‌ பெறு 
தற்குரிய மற்றொன்றற்கு மாட்டிச்‌ 
சொல்லி நடத்தல்‌. 

மாட்டேற்று - புறத்துச்செலுத்துகை. 

மாணம்‌ - மாட்சிமை. 

மாணல்‌ - நன்மை, மாட்சிமை. 

மாணவகம்‌ - கல்வி. 


மாணவகன்‌ - அறிவீனன்‌, பிரமசாரி, 
பிள்ளை, மாணாக்கன்‌. 

மாணவன்‌ - பிள்ளை, மனிதன்‌. 

மாணவ்வியம்‌ - பிள்ளைக்குணம்‌. 

மாணாக்கன்‌ - கற்போன்‌. 

மாணாமை - மாட்சிமைப்படாமை. 

மாணார்‌ - பகைவர்‌. 

மாணி - ஆண்குறி, பிரமசாரி, குறள்‌. 

மாணிக்கம்‌ - சிவப்புக்கல்‌, செம்மணி, 
அஃது நவமணியினொன்று. 

மாணிக்கவாசகன்‌ - திருவாதவூரன்‌. 

மாணிக்குழி - ஒரூர்‌. 

மாணிபந்தம்‌, மாணிமந்தம்‌ - உப்பு. 

மாண்‌ - மாட்சிமை, மாணென்‌ 
னேவல்‌. 

மாண்டல்‌ - மாட்சிமைப்படுதல்‌. 

மாண்டார்‌ - இறந்தோர்‌, பெரியோர்‌. 

மாண்டூகம்‌ - உபநிடத முப்பத்திரண்டி 
னொன்று. 

மாண்பு -அழகு,பெருமை, மாட்சிமை. 

மாதங்கம்‌ - அரசு, உத்தியாபரணம்‌, 
யானை. 

மாதங்கர்‌ - சண்டாளர்‌. 

மாதங்கன்‌ - அரசமா துக்கும்‌ வேடனுக்‌ 
கும்பிறந்து செருப்புத்தைப்‌ போன்‌, 
கீழ்மகன்‌, வேடன்‌. 

மாதங்கி - காளி, துற்கை. 

மாதசூதகம்‌ - மாததூரம்‌. 


மாதச்சங்கிரமம்‌ - மாதப்பிறப்பு. 

மாதண்டம்‌ - பெரும்பாதை. 

மாததூரம்‌ - மகளிர்சூதகம்‌. 

மாதப்பிறப்பு - கூரியனோரிராசியி 
னின்று மற்றோரிராசிக்குச்‌ 
செல்லுஞ்சமயம்‌. 

மாதப்புறா - ஓர்‌ நீர்ப்புள்‌. 

மாதம்‌ - கடைதல்‌, கொல்லல்‌, 
சந்தோஷம்‌, பாதை, பெருமை, 
மாசம்‌, மதம்‌. 

மாதரி - காளி. 

மாதர்‌ - அழகு, ஆசை, இடைச்சொல்‌, 
பெண்கள்‌. 

மாதர்குணச்சலம்‌ - கெந்தகம்‌. 

மாதலி - இந்திரன்சாரதி. 

மாதலுங்கம்‌ - மாதளை. 

மாதவம்‌ - இனிமை, கள்‌, தவம்‌, வசந்த 
காலம்‌, வைகாசிமாதம்‌. 

மாதவர்‌ - முனிவர்‌. 

மாதவறுதி - மாதக்கடை. 

மாதவன்‌ - திருமால்‌, வசந்தன்‌. 

மாதவி - அருச்சுனன்‌ மனைவி, ஓர்‌ 
கொடி, கண்ணன்‌ மனைவி, கள்‌ 
ளினை யட்டவெல்லம்‌, குருக்‌ 
கத்தி, கோவலன்கூத்தி, சீனி, 


துளசி, துற்கை, தூதிகை, நாடகக்‌ 
கணிகை, வசந்தகாலமல்லிகை. 


மாதவிகொழுநன்‌ - அருச்சுனன்‌. 
மாதவிடை - மாதத்தீட்டு. 

மாதளை - ஓர்‌ மரம்‌. 

மாதளைச்சிலை - மாந்தளிர்க்கல்‌. 
மாதனம்‌ - கராம்பு. 

மாதா - தாய்‌, பார்வதி. 

மாதாந்தம்‌ - மாதவறுதி. 

மாதி - வட்டமாயோடல்‌. 

மாதிகம்‌ - குதிரைமார்க்கம்‌. 
மாதிரம்‌ - ஆகாயம்‌, திசை, பூமி, 


மண்டலம்‌, மலை, யானை. 


மாபனம்‌ 


wipro AS] - Z 343 


மாதிரி, மாதிரிகை - சாயல்‌, விதம்‌. 

மாதிரு - அகாயம்‌, இரேபதி, இலக்குமி, 
பசு, பார்ப்பனிச்சி, பூமி, மாதா. 

மாதிருகசிதன்‌ - பரசிராமன்‌. 

மாதிருகாசிதன்‌ - அறிவீனன்‌. 

மாதிருகாதுகன்‌ - இந்திரன்‌. 

மாதிருகை - அரிவரி, கைத்தாய்‌, 
தேவி, மாதா. 

மாதிருகோத்திரம்‌ - மாதாவமிசம்‌. 

மாதிருமுகன்‌ - அறிவீனன்‌. 

மாது - அசைச்சொல்‌, (உம்‌) விளிந்‌ 
தன்று மாதவர்த்‌ தெளிந்த வென்‌ 
னெஞ்சு, பெண்‌, விருப்பம்‌. 

மாதுபாகம்‌ - புட்பராகம்‌. 

மாதுரியம்‌ - மிகுமதுரம்‌. 

மாதுரு - மாதா. 

மாதுருகமனம்‌, 
ஈன்றாட்கலத்தல்‌, இஃது பாதக 
மொன்பதினொன்று. 


மாதுருகரணம்‌ - 


மாதுருமட்டை - விசாள்மட்டை. 

மாதுலங்கம்‌ - மாதளை. 

மாதுலன்‌ - மாமன்‌. 

மாதுலி - மாதலி. 

மாதுலுங்கம்‌ - மாதளை. 

மாதுவம்‌ - கள்‌. 

மாதுளங்கம்‌, மாதுளம்‌ - மாதளை. 

மாதுறுப்பு - உத்தியாபரணம்‌. 

மாதேவன்‌ - சிவன்‌,பன்னோரு ௬ுத்திரரி 
லொருவன்‌. 

மாதேவி - பார்ப்பதி. 

மாதொருபாகன்‌ - சிவன்‌. 

மாதோ - அசைச்சொல்‌. 

மாதோல்‌ - மார்தோல்‌. 

மாத்தகை - மிகுதகை. 

மாத்தியாகி - ஞானிகளிலோர்வகை. 

மாத்தியானம்‌ - மத்தியானம்‌. 


மாத்திரம்‌ - அளவு, தனிமை, முழுமை. 


மாத்திரை - அளவு, அற்பம்‌, காதணி, 
காலநுட்பம்‌, காலவிரைவு, குளி 
கை, குற்றுயிரெழுத்து, பாக்கியம்‌. 

மாத்திரைக்கோல்‌ - அளவைக்கோல்‌. 

மாத்திரைச்சுருக்கம்‌ - ஒரு பொருள்‌ 
பயந்து நிற்பதோர்‌ சொல்லொரு 
மாத்திரை குறைய வேறோர்‌ 
பொருள்‌ பயக்கப்பாடுவது, (உம்‌) 
ஏரிஎரி. 

மாத்திரை வருத்தனம்‌ - ஒருபொருள்‌ 
பயப்ப தோர்மொழியொரு மாத்‌ 
திரை கூடப்பிறிதோர்‌ பொருள்‌ 
பயப்பது, (உம்‌) ஒதிஓதி. 

மாநடன்‌ - சிவன்‌. 

மாநாகம்‌ - ஓர்‌ பாம்பு. 

மாந்தக்கொதி - ஓர்‌ சுரம்‌. 

மாந்தசன்னி - ஒர்‌ நோய்‌. 

மாந்தப்புல்‌ - ஓர்‌ புல்‌. 

மாந்தம்‌ - ஓர்‌ நோய்‌, மந்தம்‌. 

மாந்தர்‌ - ஆண்மக்கள்‌, மனிதர்‌. 

மாந்தல்‌ - அவிந்தடங்கல்‌, உள்ளழிதல்‌, 
குடித்தல்‌, புசித்தல்‌. 

மாந்தளிர்‌ - மாமரத்துளிர்‌, இஃது 
துவர்பத்தினொன்று. 

மாந்தளிர்ச்சிலை - கற்காலி. 

மாந்தளிர்ப்பச்சை - கொக்குக்கல்‌. 

மாந்தன்‌ - ஆண்மகன்‌. 

மாந்தாதுரு - ஓரரசன்‌. 

மாந்தி - மாமரம்‌. 

மாந்தியம்‌ - மந்தமானது. 

மாந்திரியர்‌ - மந்திரவாதிகள்‌. 

மாந்துதல்‌ - மாந்தல்‌. 

மாந்தை - ஒரூர்‌, ஓர்‌ நோய்‌. 

மாபத்தியன்‌ - காமன்‌. 

மாபலன்‌ - காற்று. 

மாபலி - மாவலி. 

மாபலிவாணன்‌ - ஓர்‌ சக்கரவர்த்தி. 


மாபனம்‌ - அளவு, தராசு. 


344 wipro AGA) - Z 


மாபுலி 


மாபுலி - சிங்கம்‌. 

மாபுறயாகம்‌ - வெளிப்பூசை. 

மாபூதி - சத்தநரகினொன்று. 

மாப்பலகை - மாக்கல்‌. 

மாப்பிடி - மாப்பிடிப்பு. 

மாப்பிள்ளை - மணவாளப்பிள்ளை. 

மாப்பு - மிகுதி, மீன்றிரள்‌. 

மாமகம்‌ - மாசிமகம்‌. 

மாமகன்‌ - அம்மான்‌, பிசுனன்‌, 
மன்மதன்‌. 

மாமடி - மாமன்‌. 

மாமணி - மாணிக்கம்‌. 

மாமருத்துநூலோர்‌ - வைத்தியர்‌. 

மாமன்‌, மாமா - அம்மான்‌. 

மாமாங்கம்‌ - மாமகம்‌. 

மாமாத்திரர்‌ - வைத்தியர்‌. 

மாமி - பிதாவின்‌சகோதரி, மனைவி 
யின்றாய்‌. 

மாமிசசிலை - கார்நிறக்கல்‌. 

மாமிசதாரி - ஊன்றின்போன்‌. 

மாமிசபேதி - ஓர்‌ பூடு. 

மாமிசம்‌ - இறைச்சி. 

மாமிசோத்தானம்‌ - உயிர்த்தெழுதல்‌. 

மாமுனி - அருகன்‌, வசிட்டன்‌. 

மாமேரு - மகாமேரு. 

மாமை - அழகு, நிறம்‌. 

மாயப்பெண்‌ - மாயாபோகப்பெண்‌. 

மாயம்‌ - அழகு, கறுப்பு, தந்திரம்‌, 
தமை, பொய்‌, வஞ்சகம்‌. 

மாயயாக்கை - மாயாதேகம்‌. 

மாயரூபம்‌ - மெய்போலத்‌ தோற்றும்‌ 
பொய்யுரூபம்‌. 

மாயவள்‌ - இடாகினி - காளியேவல்‌ 
செய்வாள்‌, தெய்வப்பெண்‌. 

மாயவன்‌ - திருமால்‌. 

மாயவன்மேனி - நாகபச்சை. 

மாயவித்தை - ஓர்‌ மாந்திரியவித்தை, 
தந்திரத்தொழில்‌. 


மாயன்‌ - கரியவன்‌, திருமால்‌. 

மாயாகாரியம்‌ - மாயையிற்றோற்றப்‌ 
பவெனது. 

மாயாகிருது - மாயாகாரியகத்தன்‌. 

மாயாசங்கற்பம்‌ - மாயாகாரியம்‌. 

மாயாசத்தி - பஞ்சசத்தியினொன்று. 

மாயாசாலம்‌, மாயாசித்து - மாயம்‌. 

மாயாசூனியம்‌ - மறைவின்மை. 

மாயாதம்‌ - முதலை. 

மாயாதாரகம்‌ - மாயையை ஆதார 
மாகவுடையது, மாயையைமுதற்‌ 
காரணமாகவுடையனது. 


மாயாதாரணை - நவதாரணையி 


னொன்று, அஃது நாமம்‌-வடிவு 
முதலியவிகாரங்களின்றிக்‌ காலத்‌ 
தகத்தும்‌ இடத்தகத்தும்‌ படாத 
பரமான்‌ மாவிடத்திலந்‌ தக்கரணச்‌ 
செய்கையாற்‌ புனைந்துரைக்கப்‌ 
பட்ட பிரபஞ்சத்தை வியாபார 
மின்றித்‌ துறத்தற்குக்கருவியான 
மகாவாக்கியத்தைப்‌ பொரு 
ளுணர்ச்சியோடுச்சரித்தல்‌. 
மாயாதேகம்‌ - மாயையாலானதேகம்‌. 
மாயாதேவி - புத்தன்றாய்‌. 
மாயாதேவிசுதன்‌ - புத்தன்‌. 
மாயாபாசம்‌ - பந்தமாயை. 
மாயாபிரதிவிம்பர்‌ - ஒன்றின்‌ சாயலாய்த்‌ 
தோற்றுமரூபிகள்‌. 
மாயாபுரி - சத்தபுரியினொன்று, 
பித்தளை, மாயாசா£ரம்‌. 
மாயாமரந்திரம்‌ - ஓர்‌ மந்திரம்‌. 
மாயாமயக்குமாரன்‌ - முருகன்‌. 
மாயாமருளி - ஓர்‌ தேவதை. 
மாயாமலம்‌ - மாயை. 
மாயாவல்லபம்‌ - மாயாகாரிய வல்லமை. 
மாயாவாதம்‌ - ஓர்‌ சமம்‌. 
மாயாவாதி - ஓர்‌ சமயி. 
மாயாவி - மாயக்காரன்‌. 


மாயாவித்தை - மாயவித்தை. 


மாரீசன்‌ 


wpiurer AJ] - Z 


345 


மாயாவிமோசனம்‌ - மாயைநீங்கல்‌. 

மாயாவினோதகதம்‌ - மாயவிளையாட்டு. 

மாயு - பித்தம்‌. 

மாயூரம்‌ - ஒரூர்‌, மயில்‌. 

மாயேசுபரி - சத்தமாதர்‌ களிலொருத்தி, 
பார்வதி. 

மாயை -அறிவு, இந்திரசால முதலியன, 
இரக்கம்‌, இரதிதேவி, இலக்குமி, 
காளி, சத்தபுரியினொன்று. பஞ்ச 
மாயையினொன்று, அஃது சகத்து 
ரூபமான அன்னிதாத்‌ தோற்றத்‌ 
திற்குக்‌ காரணமாகை, பொய்‌ 
மாயம்‌, மாயாசத்தி, வஞ்சகம்‌, 
வித்தியாதத்துவமேழி னொன்று. 

மாயைபரை - ஓர்‌ சத்தி. 

மாயைமலம்‌ - மும்மலத்தொன்று, 
அஃது மறைப்பு. 

மாயையுற்றாள்‌ - காளி. 

மாயோள்‌ - பெண்‌. 


மாயோபதானம்‌ - மாயையையு 


பாதான மாகவுடையனது. 

மாயோனாள்‌ - திருவோணம்‌. 

மாயோன்‌ - திருமால்‌. 

மாயோன்மருகன்‌ - குமரன்‌. 

மாய்ச்சல்‌ - சா, வருத்தம்‌. 

மாய்ச்சி - பூட்டுவிலங்கு. 

மாய்தல்‌ - சாதல்‌, மடிதல்‌, மறைதல்‌. 

மாய்த்தல்‌ - கொல்லல்‌, மடித்தல்‌, 
மறைத்தல்‌, வருத்தல்‌. 

மாய்ப்பு - மாய்த்தல்‌. 

மாய்மாலம்‌ - எத்து, பே, மாசாலம்‌. 

மாய்வு - சாவு, மறைவு. 

மாரகம்‌ - மரணம்‌. 

மாரகன்‌ - கொல்வோன்‌. 

மாரகாகளம்‌ - குயில்‌. 

மாரசயன்‌ - புத்தன்‌. 

மாரடித்தல்‌ - இழவுக்கடி த்தல்‌. 

மாரடைப்பு - நெஞ்சடைப்பு. 


மாரணசாந்தி - அழிக்கச்செய்யுஞ்‌ 
சாந்தி. 

மாரணமந்திரம்‌ - மாரணத்தொழில்‌ 
பண்ணுமந்திரம்‌. 

மாரணம்‌ - மரணம்‌, அஃது அட்ட 
கருமத்தொன்று. 

மாரணம்பண்ணுதல்‌ - மந்திராதி களி 
னாலழித்தல. 

மாரணயாகம்‌ - மாரகஞ்செய்யும்‌ 
வேள்வி. 

மாரணவித்தை - மாரணக்கிரியை. 

மாரணவோமம்‌ - மாரணயாகம்‌. 

மாரதர்‌ - நால்வகையிரதவீரரிலொரு 
வர்‌. 

மாரத்துச்சாமை - ஓர்சாமை. 

மாரமணம்‌ - கருமம்‌. 

மாரம்‌ - எதிரிடை, மரணம்‌. 

மாரன்‌ - காமன்‌. 

மாராட்டம்‌ - ஒரூர்‌, நகரம்‌. 

மாராப்பு - சலைப்பொட்டணி. 

மாராயம்‌ - உவகை, சோபனம்‌, 
விசேஷம்‌. 

மாரி - அழிவு, உவாதி, கள்‌, காடுகாள்‌, 
கொலை, சாவு, நீர்‌, பற்பலரிறக்கு 
நோய்‌, மழை, மாரிகாலம்‌, மேகம்‌. 

மாரிகாலம்‌ - ஐப்பசிகார்த்திகையின்‌ 
பருவம்‌. 

மாரிக்குடா - வட கீழ்த்திசை. 

மாரிசா - பெருந்திரைக்கிளரச்சி. 

மாரிசாதம்‌ - வானம்பாடி. 

மாரிநாள்‌ - உத்திரநாள்‌. 

மாரிப்பண்‌ - மாரிப்பொழுது. 

மாரிப்போகம்‌ - புன்பயிர்விளைவு. 

மாரிமறுத்தல்‌ - மழைவறத்தல்‌. 

மாரிமுத்து - ஒர்‌ நோய்‌. 

மாரீசம்‌ - அட்டாதசவுபபுராணத்‌ 
தொன்று, மாயம்‌. 

மாரீசன்‌ - ஒரரக்கன்‌, மாயம்பண்ணு 
வோன்‌. 


346 wipro AGG) - Z 


மாருண்டம்‌ 


மாருண்டம்‌ - பாதை, பாம்புமுட்டை. 
மாருதம்‌ - காற்று. 
மாருதவன்னக்கல்‌ - காக்கைக்கல்‌. 
மாருதவீமன்‌ - ஏகம்பபாஷாணம்‌. 
மாருதி - அனுமன்‌ - காற்று, வீமன்‌. 
மாருதிச்செங்கை - கண்ட கச்சிலை. 
மாருதிநாதம்‌ - வங்கமணல்‌. 
மார்‌ - பன்மைவிகுதி, (உம்‌) தாய்மார்‌, 
மார்பு, வருகாலங்காட்டி நிற்கு 
மோர்வினைமுற்றுவிகுதி, (உம்‌) 
உண்மார்‌. 
மார்கழி - ஓர்மாதம்‌, மிருகசீரிடம்‌. 
மார்க்கசிரம்‌ - மார்கழிமாதம்‌. 
மார்க்கணம்‌ - அம்பு, இரப்பு, தேடல்‌. 
மார்க்கணர்‌ - இரப்போர்‌. 
மார்க்கண்டர்‌, மார்க்கண்டேயர்‌ - ஓர்‌ 
முனிவர்‌. 
மார்க்கண்டேயம்‌ - 
புராணத்தொன்று. 
மார்க்கம்‌ - ஆராய்வு, உலகம்‌, ஓர்‌ 


பதினெண்‌ 


கூத்து, கத்தூரி, சமயம்‌, தாளப்‌ 
பிரமாணம்‌ பத்தினொன்று, தெரு, 
மறுதலை, மார்கழிமாதம்‌, மூலம்‌, 
வழி. 

மார்ச்சரியம்‌ - பொறாமை, இஃது 
உட்பகையாறினொன்று, விகார 
மெட்டினுமொன்று. 

மார்ச்சனம்‌ - துடைத்தல்‌. 

மார்ச்சன்‌ - விளக்குமாறு. 

மார்ச்சனை - முழவின்வாய்வார்‌, 
முழவொலி. 

மார்சசாரகம்‌ - மயில்‌. 

மார்ச்சாரம்‌ - டூனை. 

மார்ச்சாலம்‌ - கோமேதகம்‌, பூனை. 

மார்த்தண்டன்‌ - சூரியன்‌. 

மார்த்தம்‌ - ஓர்‌ நீதிசாத்திரம்‌. 

மார்த்தாண்டம்‌ - பதினெண்‌ புராணத்‌ 
தொன்று, அஃது சூரியபுராணம்‌. 

மார்த்தாண்டன்‌ - சூரியன்‌. 


மார்த்தோல்‌ - மரமேறிகள்‌ மார்பி 
லிடுந்தோல்‌. 

மார்பகம்‌, மார்பம்‌ - நெஞ்சு. 

மார்பதை - மாதம்‌. 

மார்பு - அகலம்‌, நெஞ்சு. 

மாலதி - இரவு, இளம்பெண்‌, ஓர்‌ 
மல்லிகை, சந்திரரெகணம்‌, சிறு 
சண்பகம்‌, புட்பம்‌, மல்லிகை, 
முல்லை. 

மாலமாயம்‌ - பேயின்றந்திரம்‌. 

மாலம்‌ - குங்குமமரம்‌, பேய்‌, வயல்‌. 

மாலயம்‌ - சந்தனம்‌, மாளயம்‌. 

மாலயற்கரியான்‌ - சிவன்‌. 

மாலர்‌ -கவசம்‌,பார்ப்பனப்‌ பெண்ணுக்‌ 
குஞ்சூத்திரனுக்கும்‌ பிறந்தோர்‌, 
புலைஞர்‌, வேடர்‌. 

மாலவன்‌ - புதன்‌. 

மாலன்‌ - விட்டுணு, வேடன்‌. 

மாலாதீபகம்‌ - தீபகச்‌ சொன்மாலை 
யாய்‌ வருவது, (உம்‌) மனைக்கு 
விளக்கு மடவாண்‌ மடவாடனக்‌ 
குத்தகை சால்புதல்வர்‌. 

மாலி - அதித்தன்‌, ஓரரக்கன்‌, கள்‌, 
மாலையணிந்தவன்‌. 

மாலிகை - ஓஒர்மது, கழுத்தணி, நிரல்‌ 
பட நிற்குங்குழு, மகள்‌, மாலை. 

மாலிங்கம்‌ - இலிங்கபாஷாணம்‌. 

மாலிமி - இளமைப்பருவத்திற்‌ செய்‌ 
நட்பு, மாலுமி. 

மாலிமை - மாலுமி, மாலுமித்தனம்‌. 

மாலியம்‌ - மானம்‌. 

மாலியவான்‌ - ஓரரக்கன்‌. 

மாலினி - உமை, கங்கை, காளி, பூ 
மாலைகாரி. 

மாலினிகரணம்‌ - நவபாதகத்‌ தொன்று. 

மாலுகம்‌ - வேம்பு. 

மாலுக்கிளையாள்‌ - துற்கை. 

மாலுடைக்கண்டன்‌ - புருடராகம்‌. 


மாலுதல்‌ - மயங்குதல்‌. 


மாவீரன்‌ 


wrpiurr AJ] - Z 


347 


மாலுதாசனன்‌, மாலுதானம்‌ - கண்‌ 
குத்திப்பாம்பு. 

மாலுந்திவந்தோன்‌ - பிரமன்‌. 

மாலுமி - மீகாமன்‌. 

மாலுமிசாத்திரம்‌ - கட லோடிகளின்‌ 
கணிதம்‌. 

மாலூரம்‌ - வில்வமரம்‌. 

மாலூர்தி - கருடன்‌. 

மாலை - அந்திப்பொழுது, அரசன்‌ 
மனை, இயல்பு, இரா, ஒழுங்காயி 
ருப்பது,ஒழுங்கு, சொல்லாலேனும்‌ 
பூவாலேனு பொன்னாலேனும்‌, 

தொடுத்த 

தொடை, நோய்‌, முழை, வரி. 


மணியாலேனுத்‌ 


மாலைகாலம்‌ - மாலைநேரம்‌. 
மாலைக்கண்‌ - மாலைகாலத்திருட்‌ 
பிடிக்குங்கண்‌. 
மாலைக்காமாலை - மாலைக்கண்‌. 
மாலைசூட்டு - சுயம்வரம்‌. 
மாலைநுழைஞ்சான்‌ - ஒர்பூடு. 
மாலைநேரம்‌ - அந்திப்பொழுது. 
மாலைப்படிகம்‌ - பளிங்கு. 
மாலைப்பண்‌ - மாலைப்பொழுது. 
மாலைமாற்று - முதறொடுத்துங்‌ 
கடை தொடுத்தும்‌ வாசிக்கவொரு 
படித்தாய்முடியும்பா. 
மாலையணி - ஒரலங்காரம்‌, அஃது 
பின்பின்வருவனவற்றிற்கு முன்‌ 
முன்‌ வந்தவற்றை விசேடியங்‌ களாக 
வேனும்விசேடணங்களாகவேனுஞ்‌ 
சொல்லுதல்‌, (உம்‌) மன்னிவள்‌ 
கண்காதளவுங்‌ காது தோண்‌ 
மட்டிசையும்‌ எனவும்‌ புனலும்‌ 
தினுறுமலருமதன்‌ மணமுமென 
வும்‌ வரும்‌. 
மாலையாகாலம்‌ - மாலைநேரம்‌. 
மாலையீடு - மாலைகுட்டு. 
மாலையுவமை -ஓரலங்காரம்‌, அஃது ஒரு 
பொருட்கு வரும்‌ பல வுவமையை 


தொடுத்துக்‌ 


மாலையாகத்‌ 


கடைக்கட்‌ பொருளைக்‌ கூட்டி 
யுரைப்பது. 
மாலைவாரம்‌ - மாலைப்பொழுது. 
மாலைவெள்ளி - அந்திவெள்ளி. 
மாலோன்‌ - திருமால்‌, புதன்‌. 
மால்‌ - அருகன்‌, இந்திரன்‌, கண்ணேணி, 
கம்மாளர்கருவியி னொன்று, 


காற்று, 
சோழன்‌, திருமால்‌, பழமை, புகர்‌ 


கருமை, கொட்டில்‌, 


நிறம்‌, புதன்‌, பெருமை, மயக்கம்‌, 
மேகம்‌, வலை, வீடு, வெற்பு, 
வேட்கை. 


மால்தங்கை - உமை, ஏகம்ப 
பாஷாணம்‌. 

மால்பாகலட்சிமி - அரிதாரம்‌. 

மால்பு - கண்ணேணி. 

மால்மைத்துனன்‌ -சிவன்‌, அருசு. 

மால்விந்து - அப்பிரகம்‌. 

மால்வீடு - சாலக்கிராமம்‌. 

மால்வெட்டல்‌ - தெல்லுவெட்டல்‌. 

மாவட்டை - செவ்வட்டை. 

மாவதை - தேனில்லாவகை. 

மாவலர்‌ - குதிரைப்பாகர்‌, யானைப்‌ 
பாகர்‌. 

மாவலி - ஓர்‌ சக்ரெவர்த்தி. 

மாவிடை - மரச்செறிவு. 

மாவிட்டம்‌ - கடனுரை. 

மாவிரதம்‌ - உட்‌ சமயமாறினொன்று. 

மாவிரதியர்‌ - இலிங்கிகள்‌. 

மாவிலங்கு, மாவிலங்கை - ஓர்மரம்‌. 

மாவிலைத்தோரணம்‌ - மாவிலையா 
லிடுந்தோரணம்‌. 

மாவிளக்கு - மாவினாற்செய்தநெய்‌ 
விளக்கு. 

மாவிளம்‌ - வில்வம்‌. 

மாவிறங்கல்‌ - மாப்பிடிப்புக்‌ கீழ்ப்‌ 
படுதல்‌, மாவிறங்கியது. 

மாவீரன்‌ - அதிவீரன்‌. 


348 wipro AGG) - Z 


மாவுத்தன்‌ 


மாவுத்தன்‌ - குதிரைப்பாகன்‌, யானைப்‌ 
பாகன்‌. 

மாவுரம்‌ - வலி. 

மாவெனல்‌ - அழைத்தல்‌. 

மாவொல்லி - ஓர்‌ விதவொல்லி. 

மாழாத்தல்‌ - மயங்குதல்‌. 

மாழை - அழகு, அறிவின்மை, ஆயம்‌, 
உலோகக்கட்டி, ஒலை, திரட்சி, 
புளிமா, பொன்‌, மாமரம்‌. 

மாழ்கல்‌ - சாதல்‌, மயக்கம்‌, மாழ்தல்‌, 
மேவல்‌. 

மாழ்கு - சா, மயக்கம்‌, மாழ்கென்‌ 
னேவல்‌, மிருகசீரிடம்‌. 

மாழ்தல்‌ - சோம்பல்‌, மயக்கம்‌, மேவல்‌. 

மாள - முன்னிலையசைச்சொல்‌. 


சிறிதுதவிர்ந்த்கமாள 
நின்பரி சிலருய்ம்மார்‌. 


(உம்‌) 


மாளயபட்சம்‌ - புரட்டாசிமாதத்து 
அபரபக்கத்துப்பிரதமை முதற்‌ 
பூருவ பக்கத்துச்சதுர்த்தி மட்டும்‌. 

மாளயம்‌ - புரட்டாதி மாதத்திற்‌ 
பண்ணும்‌ பொதுச்சிராத்தம்‌. 

மாளல்‌ - மாளுதல்‌. 

மாளவகவுளம்‌ - ஓரிசை. 

மாளவம்‌ - தேயமைம்பத்தாறி 
னொன்று. 

மாளவி - ஓரிராகம்‌. 

மாளிகை - அரசன்மனை, வீடு. 

மாளிகைத்தேவர்‌ - ஒர்‌ ஞானாசிரியர்‌. 

மாளுதல்‌ - சாதல்‌, தாழ்தல்‌. 

மாறக்கட்டுதல்‌ - இல்லையென்று 
புரட்டுதல்‌. 

மாறல்‌ - ஆடல்‌, கொடுத்து வாங்கு 
தல்‌, தவிர்தல்‌, மறுபுறமாக்கல்‌, 
விடுதல்‌, விற்றல்‌, வேறாக்கல்‌. 

மாறன்‌ - பாண்டியன்‌ - மாறிவருவது. 

மாறாடி - மாறுபாடுகாரன்‌. 

மாறாடுதல்‌ - எதிராடுதல்‌, மயங்குதல்‌. 


மாறாட்டம்‌ - மயக்கம்‌, மாறுபாடு. 


மாறி - மாறாடி. 

மாறு - துடைப்பம்‌, பிரதி, மாறென்‌ 
னேவல்‌, மிலாறு, விகாரம்‌. 

மாறுகண்‌ - சாய்ந்தகண்‌. 

மாறுகம்‌ - சீலை. 

மாறுகூலி - மரமேற்றுக்காரர்கூலி. 

மாறுகோள்‌ - விரோதம்‌. 

மாறுதல்‌ - மாறல்‌. 

மாறுத்தரம்‌ - மறுமொழி. 

மாறுபடல்‌ - மாறிப்போதல்‌, விரோ 
தித்தல்‌. 

மாறுபடுபொருள்‌ - ஒரலங்காரம்‌, 
அஃது கருதியபொருளை மறைத்த 
தனைப்‌ பழித்தற்கு மற்றொன்‌ 
றைப்‌ புகழ்வது. 

மாறுபகை, மாறுபாடு - பிசகு, மறு 
தலிப்பு, விரோதம்‌. 

மாற்கண்டேயம்‌ - மார்க்கண்டேயம்‌. 

மாற்சரியம்‌ - மார்ச்சரியம்‌. 

மாற்றம்‌ - சொல்‌, பகை, வேற்றுமை. 

மாற்றலர்‌ - பகைவர்‌. 

மாற்றல்‌ - ஒன்றுகொடுத்தொன்று, 
வாங்கல்‌, ஒன்றையொன்றாக்கல்‌, 
கொடாமை, தீர்த்தல்‌, விற்றல்‌. 

மாற்றவள்‌, மாற்றாடிச்சி, மாற்றாட்டி - 
சச்களத்தி, வேற்றுப்பெண்‌. 

மாற்றாந்தகபன்‌ - மாதாவின்‌ பின்‌ 
தாரத்துக்‌ கணவன்‌. 

மாற்றாந்தாய்‌ - பிதாவின்‌ பின்‌ 
தாரத்துப்பெண்‌. 

மாற்றார்‌ - பகைவர்‌. 

மாற்றான்‌ - பகைவன்‌. 

மாற்று - எதிர்‌, செயம்‌, பொன்‌ வெள்‌ 
ளியின்தரம்‌, மாற்றிய பொருள்‌. 

மாற்றுதல்‌ - மாற்றல்‌. 

மாற்றுநொடி - பிரதிநொடி. 

மாற்றுவஸ்திரம்‌ - வதிட்புடைவை, 
விலையுயர்ந்தபுடைவை. 


மானுடவைத்தியம்‌ 


wipro ASA] - Z 349 


மான - உவமைச்சொல்‌, (உம்‌) கொங்‌ 
கை முகைமான, முன்னிலை 
யசைச்சொல்‌. 

மானக்குறை - மானக்கேடு. 

மானக்கேடு - சங்கையீனம்‌. 

மானசம்‌ - கருத்து, புத்தி, மன துமான 
தவாவி. 

மானசாரம்‌ -சிற்ப நூன்‌ முப்பத்திரண்டி 
னொன்று. 

மானசோத்தா, மானசோத்திரம்‌ - 
இயயம்புரம்‌. 

மானதக்காட்சி - பொறிவழியிற்‌ 
கண்ட வுருவை மனதாற்குறித்‌ 
துணர்தல்‌. 

மானத்தீட்சை - அகத்தட்சை. 

மானதநானம்‌ - ஏழ்வகைநானத்‌ 
தொன்று, அஃது சற்குருவருளால்‌ 
மூல மலமறுத்தல்‌. 

மானதபூசை - மனோபூசை. 

மானதப்பிரத்தியட்சம்‌ - மானதக்‌ 
காட்ச. 

மானதம்‌ - மனதுக்கடுத்தது. 

மானதவாவி - பிரமலோகவாவி. 

மானதீபம்‌ - உபநிடத முப்பத்திரண்டி 
னொன்று. 

மானத்தாழ்ச்சி - மானக்கேடு. 

மானபங்கம்‌ - மானகனம்‌. 

மானபாவி - பெரும்பாவி. 

மானபேதம்‌ - சிற்பநூன்‌ முப்பத்‌ 
திரண்டி னொன்று. 

மானமா - கவரிமா. 

மானம்‌ - அகங்காரம்‌, அபிமானம்‌, 
அளவு, உவமை, கணிதம்‌, குற்றம்‌, 
நேசம்‌, பிடிப்பு, மரியாதை, வலி, 
வானம்‌, விமானம்‌, வெட்கம்‌. 


மானம்பாடி - வானம்பாடி. 
மானரந்தரி - நாழிகைவட்டில்‌. 
மானரியம்‌ - பூராயம்‌, விடுப்பு. 


மானல்‌ - இலச்சை, ஐயம்‌, ஒத்தல்‌, 
மயக்கம்‌. 

மானவம்‌ - உப்புராணத்தொன்று. 

மானவர்‌ - ஆண்மக்கள்‌ , படைவீரர்‌, 
முனிதர்‌, மானமுடையோர்‌. 

மானவன்‌ - ஆண்மகன்‌, மனிதன்‌. 

மானவு - தெளிவு. 

மானனம்‌ - சங்கை. 

மானன்‌ - தலைவன்‌, மூடன்‌, வேடன்‌. 

மானாகர்‌ - கோவலன்றந்தை. 

மானார்‌ - பகைவர்‌. 

மானாவரி - வானாவாரி. 


மானி - மானமுடையோன்‌, மானி 
யென்னேவல்‌. 


மானிடச்சட்டை - மானிடதேகம்‌. 


மானிடத்தன்‌ - சிவன்‌. 

மானிடத்தன்மன்‌ - குபேரன்‌. 

மானிடமுடையோன்‌, மானிடமேந்தி - 
சிவன்‌. 

மானிடம்‌, மானிஷம்‌ - மனுப்பிறப்பு. 

மானிடர்‌, மானிடவர்‌ - மனிதர்‌. 

மானிடவைத்தியம்‌ - ஓட திகொண்டு 
செய்யும்வைத்தியம்‌. 

மானிடன்‌ - மனிதன்‌. 

மானிதம்‌ - மானம்‌. 

மானிதை - மகத்துவம்‌. 

மானித்தல்‌ - சங்கித்தல்‌ 

மானிபம்‌ - மானம்‌, வெட்கம்‌. 

மானியக்காரன்‌ - சொந்தநிலக்காரன்‌. 

மானியம்‌ - அரசர்கள்சம்‌ மானத்தால்‌ 
விட்டநிலம்‌, சங்கை. 

மானின்‌ - பெண்‌. 

மானுடம்‌, மானுஷம்‌ - மனுப்பிறப்பு. 

மானுடயாகம்‌ - பஞ்சமா வெச்சத்‌ 
தொன்று, அஃது இரப்‌ போர்க்‌ 
குணவு முதலியவீதல்‌. 

மானுடர்‌ - மனிதர்‌. 

மானுடவைத்தியம்‌ - மானிட வைத்தியம்‌. 


350 wipro AGA) - Z 


மானுஷீகம்‌ 


மானுஷீகம்‌ - மனுஷீகம்‌. 

மானுதல்‌ - மானல்‌. 

மானுபாவி - மானபாவி. 

மானேறு - உத்திரநாள்‌, கலைமான்‌. 
மானோக்கியம்‌ - சிறப்பு. 


மான்‌ - உருவம்‌, ஓர்மிருகம்‌, குதிரை, 


பெண்‌, மகரமீன்‌, மகரராசி, 
மானென்னேவல்‌, விலங்கின்‌ 
பொனு. 


மான்களங்கம்‌ - சந்திரகளங்கம்‌. 
மான்களிக்கண்‌ - இருவட்டக்கம்பி. 
மான்கொடி - ஒர்படர்கொடி. 
மான்செவி - ஓர்‌ பூடு. 

மான்மகன்‌ - பிரமன்‌, மன்மதன்‌. 
மான்மதம்‌ - கஸ்தூரி. 

மான்மியம்‌ - மகிமை. 

மான்றலை - மிருகசீரிடம்‌. 


மான்றல்‌ - மயக்கம்‌, மயங்கல்‌. 


மி 


மிகபடச்சொல்லல்‌ - மிகுதியாய்ப்‌ 
பேசல்‌, அஃது நூற்குற்றம்பத்தி 
னொன்று. 

மிகபடல்‌ - மிகுதல்‌. 

மிகல்‌ - கடத்தல்‌, மிகுதல்‌. 

மிகவல்லோர்‌ - அறிஞர்‌. 

மிகவும்‌ - பிகுதியும்‌. 

மிகன்‌ - பெருமை. 

மிகன்மக்கள்‌-பெருமையிற்‌ சிறந்தோர்‌. 

மிகிரம்‌ - காற்று, முகில்‌. 

மிகிரன்‌ - சந்திரன்‌, சூரியன்‌. 

மிகிராணன்‌ - சிவன்‌. 

மிகுகொடையாளன்‌ - கன்னன்‌, தியாகி. 

மிகுக்குதல்‌ - பிகுத்தல்‌. 

மிகுதம்‌ - மிகுதி. 

மிகுதல்‌ - அதிகப்படல்‌, கடத்தல்‌, 
பூரித்தல்‌. 


மிகுதி - அதிகம்‌, பூரிப்பு, பொலிவு, 
மதர்ப்பு. 

மிகுத்தல்‌ - அதிகப்படல்‌. 

மிகுத்துச்சொல்லல்‌ - விதந்து சொல்லல்‌. 

மிகை - குற்றம்‌, கேடு, துன்பம்‌, மிகுதி, 
வருத்தம்‌. 

மிகைபடல்‌ - குற்றப்படல்‌, மிகுதல்‌. 

மிகையதன்செய்கையுருவகம்‌ - ஓரலங்‌ 
காரம்‌, அஃது உருவகம்‌ செய்கை 
யிலொத்துமயாதோர்‌ மிக்குள 
தெனச்‌ சொல்வது. 

மிகையொற்றுமையுருவகம்‌ - உரு 
வகத்தில்‌ யாதுமோர்‌ மேம்பாடு 
தோன்றச்‌ சொல்வது, (உம்‌) 
தடங்கட்‌ கெண்டை. 

மிக்கது - மிகுதியானது. 

மிக்கவன்‌ - பெருமையிற்சிறந்தோன்‌. 

மிக்கவை - உச்சிட்டம்‌, ஊண்‌, 
சோறு, நியாயமல்லவை, நிறை. 

மிக்கான்‌ - மேலானோன்‌. 

மிக்கிளமை - சுட்டிளமை. 

மிக்கு - மிகுதி. 

மிக்கோர்‌ - அறிஞர்‌, பெரியோர்‌. 

மிசிரம்‌ - கலப்பு, சமம்‌. 

மிசிர்வானம்‌ - கலப்பு, நிறம்‌. 

மிசுக்கன்‌ - ஈனன்‌, தரித்திரன்‌. 

மிசுக்கை - சின்னத்தனம்‌. 

மிசுரம்‌ - உச்சவிசை. 

மிசை - உணர்வு, உயர்ச்சி, சோறு, 
தரித்திரம்‌, மிசையென்னேவல்‌, 
மீமிசைச்சொல்‌, மேடு, மேல்‌. 

மிசைதல்‌ - அனுபவித்தல்‌, உண்டல்‌. 

மிசைத்திரள்‌ - கரடு. 

மிச்சம்‌ - சேடம்‌, மிகுதி. 

மிச்சிரம்‌ - கலப்பு. 

மிச்சில்‌ - எச்சில்‌, ஒழிபொருள்‌. 

மிச்சை - அஞ்ஞானம்‌, தரித்திரம்‌, 
பொய்‌. 


மித்திரம்‌ 


wipro AS] - Z 351 


மிஞிறு - வண்டு. 

மிஞ்சல்‌, மிஞ்சுதல்‌ - கடத்தல்‌, மீதியாதல்‌. 

மிஞ்சி - கராலணியினொன்று. 

மிடல்‌ - வலி. 

மிடறு - கழுத்து, கீழ்வாய்‌, தொண்டை. 

மிடா - குழிசி, பானை. 

மிடி - மிடியென்னேவல்‌, வறுமை. 

மிடித்தல்‌ - வறுமையுறல்‌. 

மிடிமை - வறுமை. 

மிடியன்‌ - வறியன்‌. 

மிடிவு - பிடிமை. 

மிடுக்கன்‌ - பெலப்பானது, பெலப்‌ 
பானவன்‌, வலிமையுள்ளவன்‌. 

மிடுக்கு - பெலப்பு, வலிமை. 

மிடுமிடுத்தல்‌ - விரைதல்‌. 

மிடுமிடுப்பு - விரைவு. 

மிடுமிடெனல்‌ - விரைவுக்குறிப்பு. 

மிடை - தூறு, மிடையென்னேவல்‌. 

மிடைதல்‌ - நெருங்கல்‌. 

மிடைதூறு - நெருங்யெகாடு. 

மிட்டா - அனுபவம்‌, ஆட்‌ ச, சுதந்திரம்‌. 

மிணுமிணுத்தல்‌ - இரகசியம்பேசல்‌. 

மிணுமிணுப்பு - ஒலிக்குறிப்பு. 

மிணுமிணெனல்‌ - பமிணுமிணுத்தல்‌. 

மிண்டல்‌ - நெருங்குதல்‌, மிண்டுதல்‌. 

மிண்டன்‌ - திண்ணியன்‌. 

மிண்டி - களப்புமோர்கருவி. 

மிண்டிபோடுதல்‌ - மிண்டிட்டுப்‌ 
பெயர்த்தல்‌. 

மிண்டு - சார்த்தும்மிண்டு, மதத்தாற்‌ 
பிழைத்தல்‌, மிண்டென்னேவல்‌. 

மிண்டுதல்‌ - நெருங்கல்‌, மதத்தா 
லடர்த்தல்‌. 

மிதிக்குதல்‌ - மேலேகிளர்தல்‌, மேற்‌ 
படல்‌. 

மிதசுரம்‌ - மத்திமசுரம்‌. 

மிதத்தல்‌ - கிளர்தல்‌, கிளர்த்தல்‌. 


மிதத்துதல்‌ - உயர்த்தல்‌, -களர்ப்புதல்‌. 

மிதப்பு - உயர்ச்சி, ளெர்வு, மேடு, 
மேற்படுகை, வலை முதலியவற்றிற்‌ 
கட்டி விடுமறிகுறி. 

மிதம்‌ - அளவு, மிருதம்‌. 

மிதலை - கொப்பும்‌. 

மிதவை - சோறு, தெப்பம்‌. 

மிதாசனம்‌ - அற்பவுணவு. 

மிதி - அத்தாட்சி அழகு, அறிவு, 
கணெற்றுமிதி, மிதித்தல்‌, மிதி 
யென்னேவல்‌, விலை. 

மிதித்தல்‌ - உழக்கல்‌, குதித்தல்‌. 

மிதிபட்டடை, மிதிபலகை - பாதம்‌ 


வைக்கும்‌ பலகை. 
மிதிபாகல்‌ - ஓர்பாகல்‌. 
மிதிப்பு - மிதித்தல்‌. 
மிதிமரம்‌ - பிதிபலகை. 
மிதியடி - பாதகுறடு. 
மிதியல்‌ - மிதிப்பு. 
மிதியிடுதல்‌ - பபிதித்தல்‌. 
மிதுலை - சனகனகர்‌. 
மிதுனம்‌ - இரட்டை, ஒரிராசி, 
புணர்ச்சி. 
மிதுனவீதி - அருக்கன்வீதியு ளொன்று. 
மித்தியம்‌ - பொய்‌. 
மித்தியாமதி - அறியாமை, பிழை. 
மித்தியாவாசகம்‌ - பொய்மொழி. 
மித்தியாவாதி - பொய்யன்‌. 
மித்தியை - கபடம்‌, பொய்‌. 
மித்தியோத்தரம்‌ - பொய்மறுமொழி. 
மித்தியோபசாரம்‌ - சத்துருவுக்கு 
மித்துருப்போற்காட்டல்‌. 
மித்திரதுரோகி - சனேகசத்துரு. 
மித்திரத்துருகன்‌ - மாய்மால சினேகி 
தன்‌. 
மித்திரநாள்‌ - அனுடம்‌. 
மித்திரபேதம்‌ - மித்துருபேதம்‌. 
மித்திரம்‌ - நட்பு. 


352 wipro AGA) - Z 


மித்திரர்‌ 


மித்திரர்‌ - சனேகதர்‌. 

மித்திரலாபம்‌ - சனேகசம்பாதனை. 

மித்திரன்‌ - சினேகிதன்‌, சூரியன்‌, 
துவாதசாதித்தரிலொருவன்‌. 

மித்திரை - தோழி. 

மித்துரு - சனேகதென்‌. 

மித்துருதுரோகி - சினேகத்திற்று 
ரோகம்‌ பண்ணுவோன்‌. 

மித்துருத்தானம்‌ - சென்மத்துக்கு 
நாலாமிடம்‌. 

மித்துருபேதம்‌ - சனேகமாயிருந்து 
பேதித்தல்‌, இஃது பஞ்சதந்திரத்தி 
னொன்று. 

மித்துருப்பதமை - ஈயமணல்‌. 

மித்தை - பொய்‌. 

மியா - முன்னிலையசைச்சொல்‌, 
(உம்‌)கேண்மியா. 

மியூல்‌ - ஒர்‌ பூடு. 

மிரட்டல்‌ - அதட்டல்‌. 

மிரட்டுதல்‌ - பயமுறுத்துதல்‌. 

மிரதம்‌ - பாம்பு. 

மிரளுதல்‌ - சங்காவியக்கொள்ளுதல்‌, 
பயப்படுதல்‌. 

மிராசி, மிராசு - முதுசொம்‌. 

மிரிகை - முறுக்காணி. 

மிரியல்‌ - மிளகு. 

மிருககீரம்‌ -மான்பால்‌. 

மிருகக்குணம்‌ - ஒழுங்கற்றகுணம்‌, 
துட்டகுணம்‌, வனகுணம்‌. 

மிருகசஞ்சாரம்‌ - ஒழுங்கற்றறடை, 
மிருகத்துடன்புணர்தல்‌. 

மிருகசயிடகம்‌ - வெருகு. 

மிருகசாதி - விலங்குசாதி. 

மிருகசாவிகை - மான்வலை. 

மிருகசீரிடம்‌ - ஒர்‌ நாள்‌. 

மிருகசீவனன்‌ - வேட்டக்காரன்‌. 

மிருகண்டகன்‌ - மார்க்கண்டன்‌. 


மிருகண்டன்‌, மிருகண்டு - ஓஒரிருஷி. 


மிருகதஞ்சகன்‌ - நாய்‌. 

மிருகதந்தம்‌ - பன்றிக்கொம்பு. 
மிருகதரன்‌ - சந்திரன்‌. 
மிருகதூர்த்தகன்‌ - நரி. 

மிருகத்தனம்‌ - பிருகத்தின்றன்மை. 
மிருகதீதியு - வேட்டைகாரன்‌ 
மிருகநாபி - கத்தூரி, கத்தூரிப்பூனை. 
மிருகநாபிசம்‌ - கத்தூரி. 

மிருகபதி - சிங்கம்‌. 

மிருகபந்தினி - மான்வலை. 
மிருகபாலிகை - நாவி. 

மிருகமதம்‌ - கத்தூரி. 
மிருகமாதிருகை - பெண்மான்‌. 
மிருகம்‌ - கத்தூரி, மான்‌, மிருக சீரிடம்‌, 


யானை, 


விலங்கின்‌ பொது, 
வேட்டை. 

மிருகராசன்‌, மிருகரிபு - சிங்கம்‌. 

மிருகவாஞ்சனன்‌ - சந்திரன்‌. 

மிருகவாகனன்‌ - வாயு. 

மிருகவ்வியம்‌ - வேட்டை. 

மிருகாங்கம்‌ - காற்று, சந்திரன்‌. 

மிருகாங்கன்‌ - சந்திரன்‌, சிவன்‌. 

மிருகாசனம்‌ - சிங்கம்‌, புலி. 

மிருகாண்டி - மிருகத்தனமுள்ளவன்‌. 

மிருகாதி - புலி. 

மிருகாயினம்‌ - மான்றோல்‌. 

மிருகாரசிங்கி - மிருதாரசிங்கி. 

மிருகாராதி, மிருகாரி - சிங்கம்‌, நரி, 
நாய்‌, புலி. 

மிருகேந்திரன்‌ - சிங்கம்‌. 

மிருசம்‌ - காட்சி. 

மிருடங்கனம்‌ - பிள்ளை. 

மிருடன்‌ - சிவன்‌. 

மிருடார்த்தகம்‌ - அபாவஅளவை, 
(உம்‌) ஆமை மயிர்‌. 

மிருடாலகம்‌ - மாமரம்‌. 


மிருடாவாதம்‌ - இதழாவிகழ்ச்‌சி. 


மிலாந்தி 


wipro qT] - Z 353 


மிருடோத்தியம்‌ - மொய்‌. 

மிருட்டி - சமைத்தல்‌, சுத்தி, தெளித்தல்‌, 
நெருக்கம்‌. 

மிருட்டேருகன்‌ - கொடையாளன்‌ 
தற்பிரிடன்‌. 

மிருணாலம்‌ - தாமரைநூல்‌. 

மிருதகாந்தகம்‌ - நரி. 

மிருதங்கம்‌ - ஒலி, கலைஞான மறு 
பத்தினான்கினொன்று, முழவு, 

மிருதசங்கை - மரணசங்கை. 

மிருதசஞ்சீவி, மிருதசஞ்சீவினி - இறந்த 
வர்களையெழுப்புமருந்து, ஓர்‌ 
மந்திரம்‌. 

மிருதசூதகம்‌ - மரணகசூதகம்‌. 

மிருதச்சேதம்‌ - இறத்தல்‌. 

மிருதண்டன்‌ - சூரியன்‌. 

மிருதஸ்நானம்‌ - குளிப்பாட்டு. 

மிருதபம்‌ - பிரேதம்‌. 

மிருதபாலூரணம்‌ - பாஷாண மறு 
பத்தினான்கினொன்று. 

மிருதமத்தம்‌ - நரி. 

மிருதம்‌ - போர்‌, மரணம்‌, மித்துரு, 
விளைவுபாஷாண முப்பத்தி 
ரண்டினொன்று. 

மிருதவற்சை - கன்றிழந்தபசு, மக 
விழந்த பெண்‌. 

மிருதாகரம்‌ - இடி. 

மிருதாண்டன்‌ - சூரியன்‌. 

மிருதாமதம்‌ - துருசி. 

மிருதாரசிங்கி - ஈயம்‌, ஓர்பூடு, 
சிங்கபொஷாணம்‌. 

மிருதி - தரும.நூல்‌, நினைப்ப, மரணம்‌. 

மிருதிமதலங்காரம்‌ - நினைப்பணி. 

மிருதினி - நன்னிலம்‌. 

மிருது - நொய்மை, மந்தம்‌, மழுங்கல்‌, 
மென்மை. 


மிருதுநட்சத்திரம்‌ - இலகு நட்‌ சத்திரம்‌. 


மிருதுபாடிதம்‌, மிருதுபாவிதம்‌ - 
மெத்தன வானமொழி. 

மிருதுமூர்த்தம்‌ - மரணமுகுர்த்தம்‌. 

மிருதுலோமகம்‌ - முசல்‌. 

மிருதுவாதம்‌ - சிறுதென்றல்‌. 

மிருதுன்னகம்‌ - பொன்‌. 

மிருதூற்பலம்‌ - நீலோற்பலம்‌. 

மிருதை - பூமி. 

மிருதோற்பவம்‌ -கடல்‌. 

மிருத்தஞ்சசியன்‌ - சிவன்‌. 

மிருத்திகை - நிலம்‌, மண்‌. 

மிருத்தியம்‌ - மண்‌. 

மிருத்தியு - இயமன்‌, மரணம்‌. 

மிருத்தியுஞ்சயன்‌ - சிவன்‌. 

மிருத்தியுபுட்பம்‌ - கரும்பு. 

மிருத்து - மண்‌, மரணம்‌. 

மிருத்துகரன்‌ - குசவன்‌. 

மிருத்துகாரகன்‌ - மரணத்தைச்‌ செய்‌ 
யுங்ரெகம்‌. 

மிருத்துகிரகம்‌ - மிருத்துகாரகன்‌. 

மிருத்துசாந்தி - அவமிருத்தை நீக்‌ 
குஞ்சாந்தி. 

மிருத்துசூதகம்‌ - மரணகசூரகம்‌. 

மிருத்துசூதி - நண்டு. 

மிருத்துஞ்சயம்‌ - மரணத்தை விலக்கு 
மந்திரம்‌. 

மிருத்துஞ்சயன்‌ - சிவன்‌. 

மிருத்துநாசகம்‌ - இரதம்‌. 

மிருத்துநிலை - மிருத்‌துக்ரெகநிலை. 

மிருத்துபயம்‌ - மரணபயம்‌. 

மிருத்துமூர்த்தம்‌ - சாமூர்த்தம்‌. 

மிருத்துவங்குரகம்‌ - சாபறை. 

மிருத்துவஞ்சனன்‌ - சிவன்‌. 

மிருத்துவீசம்‌ - மூங்கில்‌. 

மிருநாளம்‌ - தாமரைக்கொடி. 

மிலாந்தி - வெருட்கொண்டு பார்ப்‌ 


போன்‌. 


354 wipro AGG) - Z 


மிலாந்துதல்‌ 


மிலாந்துதல்‌ - அலமலந்துபார்த்தல்‌. 
மிலாரடி - மலாரடி. 

மிலாறு - வளார்‌. 

மிலேச்சகந்தகம்‌ - உள்ளி. 
மிலேச்சதேசம்‌ - இந்துதேசத்தைச்‌ 


சூழ்ந்திருக்குந்தேசம்‌, சோனகர்‌ 
முதலியோர்தேசம்‌. 
மிலேச்சத்தனம்‌ - அறிவின்மை. 
மிலேச்சமண்டலம்‌ - மிலேச்சதேசம்‌. 
மிலேச்சமுகம்‌ - செம்பு. 
மிலேச்சம்‌ - சரச்சுவதியாற்றின்‌ வட 
தேசம்‌. 
மிலேச்சர்‌ - சோனகர்‌, மதிகேடர்‌. 
மிலேச்சன்‌ - அறிவீனன்‌, ஈனன்‌, 
சோனகன்‌, பமிலேச்சகண்டத்தவன்‌, 
வேடன்‌. 
மிலேச்சாசம்‌ - கோதும்பை. 
மிலேச்சாசியம்‌ - செம்பு. 
மிலேச்சிதம்‌ - இலக்கணவழுவான 
சமஸ்கிரதமுமதற்குச்‌ 
சேர்ந்த பாஷைகளுமல்லாத பிற 


பேச்சு, 


பாஷை. 

மிலைச்சல்‌, மிலைச்சுதல்‌, மிலைதல்‌ - 
அணீதல்‌. 

மிழலை - மழலை. 

மிழற்றல்‌ - சொல்லல்‌, நிரம்பாமென்‌ 
சொல்‌, பேசலானெழுமொலி. 

மிழற்றுதல்‌ - மிழற்றல்‌. 

மிழி - விழி. 

மிழுங்கல்‌, மிழுங்குதல்‌ - விழுங்குதல்‌. 

மிளகறையன்‌ - ஓர்‌ புடைவை. 

மிளகாய்‌ - மிளகுகாய்‌. 

மிளகாய்ச்சக்களத்தி - ஓர்‌ செடி. 

மிளகாய்ப்புள்‌ - ஒர்‌ புள்‌. 

மிளகு - ஓர்‌ சரக்கு. 

மிளகுகாய்‌ - ஓர்‌ கார்ப்புக்காய்‌. 


மிளகுசம்பா - ஓர்‌ நெல்‌. 


மிளகுசாதம்‌ - த்திரான்னத்தொன்று. 


மிளகுசாறு - மிளகுநீர்‌. 

மிளகுதக்காளி - ஒர்‌ தக்காளி. 

மிளகுதிரி - ஒர்‌ குருநோய்‌. 

மிளகுநீர்‌ - அதிரசம்‌. 

மிளப்பு - இலவுங்கம்‌. 

மிளிர்‌ - ஒளி, பெருமை, மிளிரென்‌ 
னேவல்‌. 

மிளிர்தல்‌ - ஒளிசெய்தல்‌. 

மிளிர்வு - ஒளிவிடுதெல்‌. 

மிளிறு - கரடி. 

மிறல்‌ - பெருமை. 

மிறாண்டி - பமிருகாண்டி. 

மிறிதாறிசிங்கி - 


பாஷாணம்‌. 


மிருதாரசிங்கி 


மிறை - அச்சம்‌, குற்றம்‌, மிறை 
யென்னேவல்‌, வருத்தம்‌. 

மிறைக்கவி - சித்திரக்கவி. 

மிறைத்தல்‌ - துன்பப்படல்‌, பாடுபடல்‌. 

மினவுதல்‌ - வினவுதல்‌. 

மினுக்கம்‌ - ஒளி. 

மினுக்கல்‌ - பினுக்குதல்‌. 

மினுக்கு - ஒளி, மினுக்கென்னேவல்‌. 

மினுக்குதல்‌ - ஒளி தோன்றச்செய்தல்‌. 

மினுக்குப்பசை - நறும்பச்சை, நெய்‌ 
வாரிடும்பசையினொன்று. 

மினுக்கெண்ணெய்‌ - ஓரெண்ணெய்‌. 

மினுங்குதல்‌ - மிளிர்தல்‌. 

மினுங்குபொழுது, 
பொழுது - சாய்பொழுது. 


மினுங்குவாரப்‌ 


மினுமினுத்தல்‌ - ஒளிசெய்தல்‌. 

மினுமினுப்பு - பிளிர்வு. 

மின்‌ - ஒளி, பெண்‌, மகள்‌, மின்னல்‌, 
பமின்னென்னேவல்‌. 

மின்மினி - இருளில்மின்னும்புழு. 

மின்னல்‌ - ஒளிசெய்தல்‌, மின்‌. 

மின்னற்கொடி - பின்மாலை. 


மின்னற்றளுக்கு - நரகமணல்‌. 


மீனஞ்சு 


wipro qT] - Z 355 


மின்னிப்பயறு - ஓர்‌ பயறு. 

மின்னிபார்த்தல்‌ - சோதிவீசியாடுதல்‌. 

மின்னுதல்‌ - பிரகாசித்தல்‌, மின்னற்‌ 
காலுதல்‌. 

மின்னெறிதல்‌ - பின்னுதல்‌. 


மீ 


மீ - ஆகாயம்‌ - உயர்ச்சி, ஒரெழுத்து, 
மேல்‌. 

மீகண்‌ - இடத்தின்மேல்‌. 

மீசுரம்‌ - அதிகம்‌. 

மீகாமன்‌, மீகான்‌ - மாலுமி. 

மீக்குவம்‌ - மருதமரம்‌. 

மீக்கூந்தல்‌ - பெருகுதல்‌. 

மீக்கூறல்‌ - கொண்டாடல்‌, புகழ்தல்‌, 
மெய்ச்சல்‌. 

மீக்கூறு - புகழ்‌. 

மீக்கூற்று - புகழ்ச்சி. 

மீக்கோள்‌ - ஏறுதல்‌ மேற்போர்வை. 

மீசரம்‌ - மேலானது, அதிகம்‌. 

மீசாடுதல்‌ - மீதேவிரைத்தல்‌, மேலா 
லேகையாடுதல்‌. 

மிசு - மிகுதி. 

மீசுபொவி - முதலள்ளுந்தானியம்‌. 

மீசுமீட்டல்‌ - மேலாலேகவர்தல்‌. 

மீசுரம்‌ - மிகுஉக்கெம்‌. 

மீசுவைத்தல்‌ - மேலேவைத்தல்‌. 

மீசை - மேல்வாய்ப்புறமயிர்‌. 

மீச்செலவு - மேற்போதல்‌. 

மீட்குதல்‌ - இரட்சிக்குதல்‌, சோறு 
முதலிய வள்ளுதல்‌ - திருப்புதல்‌. 

மீட்சி - மீளுரல்‌. 

மீட்சியின்‌விரி - தலைவிசேணகன்ற 
மை செவிலித்தாய்க்‌ குணர்த்தன்‌ 
முதலாக நற்றாய்‌ கேட்ட வனுளங்‌ 
கொளவேலனை வினாதலீறாய 
வையாம்‌. 


மீட்டல்‌ - அள்ளுதல்‌, இரட்சித்தல்‌, 
வீணைவாசித்தல்‌. 

மீட்டிடுதல்‌, மீட்டுதல்‌ - சுண்டுதல்‌, 
வீணைவாசித்தல்‌. 

மீட்டும்‌ - திரும்பவும்‌. 

மீட்டெடுத்தல்‌ - இரட்‌ சித்தல்‌, இரை 
யெடுத்தல்‌, மேலாலேயெடுத்தல்‌. 

மீட்பர்‌ - மீட்கறெவர்‌. 

மீட்பு - மீட்குதல்‌. 


மீதல்‌ - மிகுதல்‌. 
மீதி - மிச்சம்‌. 
மீது - மேல்‌. 


மீதுரை - பலகால்விளம்பல்‌. 

மீதூர்தல்‌ - நெருங்கல்‌. 

மீந்தோல்‌ - மீத்தோல்‌. 

மீழாஞ்சை - பிரமாணத்தாலுண்மை 
யறிதல்‌, புறச்சமயமாறினொன்று. 

மீமிசை - மேலுக்குமேல்‌, மேல்‌. 

மீமிசைச்சொல்‌ - ஒருபொருட்பன்‌ 
மொழியடுக்கு, (உம்‌) இடை நடு. 

மீரம்‌ - சமுத்திரம்‌. 

மிராசு - பிரயோசனம்‌. 

மீலனம்‌ - கண்சிமிட்டு. 

மீள, மீளவும்‌ - திரும்பவும்‌. 

மீளல்‌ - திரிதரல்‌, திரும்பல்‌. 

மீளாக்கதி - மோக்கம்‌. 

மீளி - அரசன்‌, திண்ணியன்‌, நமன்‌, 
பாலைநிலத்தலைவன்‌, பெருமை, 
மேன்மக்கள்‌, வலி. 

மீளிமை - வீரத்திறம்‌. 

மீளுதல்‌ - திரும்புதல்‌, மீட்டெடுத்தல்‌. 

மீள்வித்தல்‌ - மீளச்செய்தல்‌. 

மீறல்‌, மீறுதல்‌ - அடங்காமற்‌ போதல்‌, 
அதிகரித்தல்‌. 

மீன்கேதனன்‌, மீனக்கொடியோன்‌ - 
பாண்டியன்‌, மன்மதன்‌. 

மீனங்கம்‌ - மீனெலும்பு. 

மீனஞ்சு - அக்கினிக்கட்டி, ஓர்பூடு. 


356 wipro AGA) - Z 


மீனமாதம்‌ 


மீனமாதம்‌ - பங்குனிமாதம்‌. 

மீனம்‌ - ஓரிராசி, மீன்‌. 

மீனம்பல்‌ - ஓர்‌ மருந்து. 

மீனவன்‌ - பாண்டியன்‌, 

மீனாட்சி - குபேரன்மகள்‌. 

மீனாய்‌ - ஒர்மீன்‌. 

மீனாலயம்‌ - கடல்‌. 

மீனெரிஞ்சான்‌ - மீனஞ்சு. 

மீனெறி - மீன்‌ குத்திக்குருவி. 

மீனேறு - மகரமீன்‌. 

மீன்‌ - சத்திரைநாள்‌, நெய்தற்பறை, 
மகரமீன்‌, மச்சம்‌, விண்மீன்‌. 

மீன்குத்தி - ஓர்‌ புள்‌. 

மீன்கூடு - மீன்‌ பிடிக்குங்கருவியி 
னொன்று. 

மீன்கொடியோன்‌ - பாண்டியன்‌, மன்‌ 
மதன்‌. 

மீன்கொத்தி - மீன்‌ குத்திப்புள்‌. 

மீன்கொல்லி, மீன்‌ கொள்ளி - மீனஞ்சு. 

மீன்சிதள்‌ - மீன்‌ செலு. 

மீன்சிறகு - மீன்‌ செட்டை. 

மீன்சினை - மீன்‌ ௧௬, மீன்‌ கொழுப்பு. 

மீன்சுவை - சித்திரைநாள்‌. 

மீன்செகிள்‌, மீன்‌ செதில்‌, மீன்‌ செதிள்‌, 
மீன்‌ செலு - மீனின்புறமுன்‌. 

மீன்தலைவாளம்‌ - மீனெலும்பு. 

மீன்பாடு - மீன்படுதல்‌. 

மீன்பிடிகாரர்‌ - வலைஞர்‌. 

மீன்பிரால்‌ - மீன்செகிள்‌. 

மீன்பீலி - கெண்டைப்பீலி மீன்‌. 

மீன்மலம்‌ - மீனம்பல்‌. 

மின்முள்‌ - மீனெலும்பு. 

மீன்வேட்டை - மீன்பிடி. 


மு 


முகஆட்டம்‌ - முகமன்‌. 
முகக்கடுப்பு - முகச்சினப்பு. 


முகக்கட்டு - நூாணமின்மை. 

முகக்கட்டை - நாடி. 

முகக்களை - முகச்செழிப்பு, முகச்‌ 
சோபை. 

முகக்கிளர்ச்சி - முகக்குளிர்த்தி. 

முகக்குறாவுதல்‌ - முகக்கோட்டரவு. 

முகக்குறி - முகச்சாடை. 

முகக்குறிப்பு - முகத்தோற்றம்‌. 

முகக்கோட்டம்‌ - முகப்பொலிவழிவு. 

முகங்குப்புறல்‌ - முகங்கழ்ப்புறமாதல்‌. 

முகங்குறாவுதல்‌ - முகங்கோடல்‌. 

முகங்கொடுத்தல்‌ - இசைதல்‌. 

முகங்கொள்ளுதல்‌ - சிலந்தியுடைக்க 
முனைகொள்ளுதல்‌. 

முகங்கோடுதல்‌, முகங்கோணுதல்‌ - 
முகங்குறாவுதல்‌. 

முகசம்‌ - பல்லு. 

முகசிங்கி - ஓர்‌ நோய்‌. 

முகசீரி - நாக்கு. 

முகசோதனம்‌ - முகங்கழுவுதல்‌. 

முகச்சரக்கு - பார்வைச்சரக்கு, முதற்‌ 
சரக்கு. 

முகச்சாடை, முகச்சாயல்‌ - முகக்குறி. 

முகச்சாய்ப்பு - முகப்பழக்கத்திற்காகச்‌ 
சாருதல்‌. 

முகச்சித்தி - மறுபோர்மோகிக்‌ கத்தக்க 
முகமாயிருத்தல்‌. 

முகச்செழிப்பு - தாராளம்‌. 

முகஞ்சின்னம்போதல்‌ - வேட்க 
மடைகதல்‌. 

முகஞ்சுண்டுதல்‌ - முகங்கருகுதல்‌. 

முகஞ்செய்தல்‌ - சிலந்திகுமிழ்த்தல்‌, 
பலித்தல்‌. 

முகடி - மூதேவி. 

முகடு - சுவர்ப்புறத்து நீண்டவுத்‌ 
திரம்‌, மலை வீடு முதலியவற்றி 
னுச்சி. 

முகடோடி - முகட்டினீளம்‌. 


முகம்‌ 


wipro ASA] - Z 357 


முகதலை, முகத்லைப்பு - முதனெய்யுஞ்‌ 
சலைத்தலைப்பு. 

முகதா - சமுகம்‌. 

முகத்த - முகத்தின்‌ கண்ணுடைய. 

முகத்தலளவு - கொத்துமுதலிய 
வற்றாலளக்குதல்‌. 

முகத்தலளவையாகுபெயர்‌ - அளத்தற்‌ 
குரிய பெயரையளக்குங்‌ கருவிக்கு 
வழங்குவது, (உம்‌) நாழி. 

முகத்தலைத்தல்‌ - கூடிப்பேசல்‌, 
சந்தித்தல்‌, முகாமுகமாதல்‌. 

முகத்தல்‌ - மணத்தல்‌, மொள்ளல்‌, 
இஃது அளவைநான்கினொன்று. 

முகத்தறிய - முகங்கழாக. 

முகத்தாட்சணியம்‌ - முகக்காட்‌சி. 

முகத்தாட்சிணை - கண்ணோட்டம்‌. 

முகத்தாராளம்‌ - முகப்பொலிவு. 

முகத்தாலடித்தல்‌ - முகவெறுப்பை 
முகக்குறியாற்காட்டல்‌. 

முகத்தீடு - பிரேதலங்காரத்தொன்று, 
இஃது பிரேதத்தை மூடிப்புடை 
வை போடுதல்‌. 

முகத்துதி - முகமன்வார்த்தை. 

முகத்துரோணி - முகஞ்செல்லாதவன்‌. 

முகத்துவாரம்‌ - 
பொருந்துமிடம்‌, முகப்பு, வாயில்‌. 

முகத்தெளிவு - முகத்தாராளம்‌. 

முகநட்பு - முகத்திற்குமுன்‌ காட்டு 
நட்பு. 

முகநாடி - முகறேபு. 

முகநிவாசினி - இலட்சிமி. 


முகந்தகம்‌ - ஈரவெண்காயம்‌. 


கடலுமாறும்‌ 


முகபங்கம்‌ - முகமாறு. 


முகபடாம்‌ - யானையின்‌ முகப்‌ 


போர்வை. 
முகபாடம்‌ - வாய்ப்பாடம்‌. 
முகபூஷணம்‌ - வெற்றிலை. 
முகபூரணம்‌ - தாராளமுகம்‌, வாய்‌ 
நிரம்பியது. 


முகப்பணி - முகவேலை. 

முகப்பரிட்சை,முகப்பழக்கம்‌- அறிமுகம்‌. 

முகப்பரு - முகக்குரு. 

முகப்பிரியம்‌ - முகவாட்டம்‌. 

முகப்பு - தலைப்பு, முகத்தல்‌, முகனை, 
முட்டு, முன்‌. 

முகப்பூச்சு - முகமன்‌, முகமாற்று 
வேஷம்‌. 

முகப்பொருத்தம்‌ - முகராசி. 

முகப்போதரவு - முகப்பொலிவு. 

முகமண்டலம்‌ - முகவட்டம்‌. 

முகமலர்ச்சி - சந்தோஷம்‌. 

முகமலர்தல்‌ - முகந்தழைத்தல்‌. 

முகமறிதல்‌ - முகப்பழக்கமாதல்‌. 

முகமறியாமை - அன்னியம்‌, தூரம்‌, 


பிறத்தி. 
முகமறுத்தல்‌ - கண்டித்தல்‌, முகத்‌ 
தாட்சணையின்மை. 


முகமன்‌ - உபசாரம்‌. 

முகமன்சொல்‌, முகமன்வார்த்தை - 
உபசாரப்பேச்சு. 

முகமாயம்‌ - முகமயக்கு. 

முகமாட்டம்‌ - முகமன்‌. 

முகமாற்று - ஓர்மயக்குவித்தை. 

முகமுகமாய்‌ - முகத்திற்குமுன்னாய்‌. 

முகமுகெனல்‌ - ஈரடுக்கொலிக் குறிப்பு. 

முகமுறிதல்‌ - வெறுத்தல்‌. 

முகமுறித்தல்‌ - கோபமூட்டுதல்‌, 
வெறுப்பித்தல்‌. 

முகமுறிவு - வெறுப்பு. 

முகமுன்னிலை - முகதா. 

முகமூடி - பிறக்கையில்‌ முகத்தை 
மூடியிருக்கும்‌ பை. 

முகமூடிவத்திரம்‌ - முக்காட்டங்கி. 

முகமொட்டுதல்‌ - முகங்கொடுத்தல்‌. 

முகம்‌ - இடம்‌, சந்தி, தொனி, பட்சிச்‌ 
சொண்டு, பருவின்முகப்பு, புறம்‌, 


358 wipro AGG) - Z 


முகம்பார்த்தல்‌ 


முகப்பு, முந்தல்‌, வதனம்‌, வாய்‌, 
வாயில்‌, வேதம்‌. 

முகம்பார்த்தல்‌ - கணித்தல்‌, முகமன்‌ 
செய்தல்‌. 

முகம்வாடல்‌ - முகங்குறாவுதல்‌. 

முகரதம்‌ - புணர்ச்சிவகையினொன்று. 

முகரம்‌ - காகம்‌, சங்கு. 

முகராசி - முகவிணக்கம்‌. 

முகரி - முகனை, மூக்னைடி, மூரி. 

முகரிகுளித்தல்‌ - அள்ளுகொள்ளை. 

முகரிமை - பேரறிவு. 

முகருதல்‌ - முகத்தல்‌. 

முகரூபம்‌, முகரூபு - முகலட்சணம்‌. 

முகரெனல்‌ - அனுகரணவோசை, 
ஒலிக்குறிப்பு. 

முகரை - மூக்னெடி. 

முகலதேசம்‌ - ஓர்‌ தேயம்‌. 

முகவங்கு - முகத்திற்படருங்‌ கருந்‌ 
தேமல்‌. 

முகவசிகரம்‌ - பட்சமானபார்வை. 

முகவசியம்‌, முகவசீகரம்‌ - ஓர்‌ வித்தை, 
முகஞ்செல்லுதல்‌. 

முகவணை - முகவுரை. 

முகவணைக்கல்‌ - உத்திரப்படி க்கல்‌. 

முகவாசம்‌ - முகப்பழக்கம்‌. 

முகவாசல்‌ - தலைவாசல்‌. 

முகவாசை - முகப்பிரியம்‌. 

முகவாட்டம்‌ - முகஆட்டம்‌, முகக்‌ 
கோட்டம்‌. 

முகவாதம்‌ - ஒர்‌ நோய்‌. 

முகவங்கு - முகத்திற்‌ படருங்கருந் 
தேமல்‌. 

முகவிச்சகம்‌ - முகமன்‌. 

முகவிச்சை - முகமன்‌. 

முகவிலாசம்‌ - முகச்சிறப்பு. 

முகவுண்ணிபிடுங்குதல்‌ - முகமன்‌ 
காட்டுதல்‌. 


முகவுரை - பாயிரம்‌, மேல்வாசகம்‌. 


முகவெட்டு - முகத்தினந்தம்‌. 

முகவெள்ளைப்ருந்து - ஓர்‌ பருந்து. 

முகவேலை - முகப்பணி. 

முகவை - இராமனாதபுரம்‌, கண்கயில்‌. 

முகனை - முதலீடு, முதல்‌, முதன்மை, 
முனை. 

முகனை முடிவு - மூலாக்கிெம்‌. 

முகன்‌ - முகம்‌. 

முகாக்கினி - ஓமாக்கினி, ஒர் பைசாசம்‌, 
கட்டையில்வைத்த பிரேத்திற்கு 
வாயிலிடுநெருப்பு, காட்க்கினி. 

முகாந்தரம்‌, முகாந்திரம்‌ - ஏது, 
நியாயம்‌. 

முகாமுகம்‌ - சமுகம்‌. 

முகாமை - முதன்மை. 

முகாரி - ஓரிராகம்‌, முதன்மைக்காரன்‌. 

முகிதல்‌ - முற்றுதல்‌. 

முகித்தல்‌ - முற்றச்செய்தல்‌. 

முகிரம்‌ - அன்பு, காமம்‌. 

முகிரன்‌ - காமன்‌, மூடன்‌. 

முகில்‌ - மேகம்‌. 

முகிவு - அந்தம்‌, கடை. 

முகிவுகாலம்‌ - கடைசிகாலம்‌, மரண 
காலம்‌. 

முகிழம்‌ - மலரும்பருவத்தரும்பு. 

முகிழிதம்‌ - அரும்பு. 

முகிழித்தல்‌ - குவிதல்‌. 

முகிழ்‌ - அரும்பு, காம்படி, முகிழென்‌ 
னேவல்‌. 

முகிழ்த்தல்‌ - அரும்புதல்‌, குவிதல்‌. 

முகிழ்ப்பு - குவிவு. 

முகிழ்ப்புறம்‌ - முகிழ்வளம்‌. 

முகிற்குன்றம்‌ - வக்சொந்தபாஷாணம்‌. 

முகினி - புளியமரம்‌. 

முகு - இட்டம்‌. 

முகுடம்‌ - முடி. 


முகுந்தநிதி - குபேரனவநிதிகளி 
னொன்று. 


முக்கூட்டெண்ணெய்‌ 


wipro AS] - Z 359 


முகுந்தம்‌ - இரசம்‌, ஓரிரத்தினம்‌, 
குபேரனிதிகளினொன்று. 

முகுந்தன்‌ - விட்டுணு. 

முகுரம்‌ - ஓர்‌ மல்லிகை, கண்ணாடி, 
தண்டசக்கிரத்தின்பிடி, தளிர்‌, 
பளிங்கு. 

முகுர்த்தபலன்‌ - முகுர்த்தநயம்‌. 

முகுர்த்தமெடுத்தல்‌ - முகுர்த்தங்‌ 
குறித்தல்‌. 

முகூர்த்தம்‌ - முகூர்த்தம்‌. 

முகுர்த்தவிசேஷம்‌ - முகூர்த்தபலன்‌. 

முகுலம்‌ - ஆற்றுமா, சாரம்‌, மலரிதழ்‌. 

முகூர்த்தம்‌ - இரண்டுநாழிகை 
கொண்டறநேரம்‌. 

முகேரன்‌ - மூடன்‌. 

முகை - கூட்டம்‌, மலரும்பருவத்‌ 
தரும்பு, மிடா, முகையென்னேவல்‌. 

முகைத்தல்‌ - அரும்புதல்‌. 

முக்கணவன்‌ - ஓர்‌ கொடி. 

முக்கண்ணன்‌ - சிவன்‌, விநாயகன்‌, 
வீரபத்திரன்‌. 

முக்கண்ணி - காளி, பார்வதி. 

முக்கம்‌ - பேராலவட்டம்‌, முக்காரம்‌. 

முக்கம்பி - மூன்றுகம்பிக்குறி. 

முக்கரணம்‌ - மனம்வாக்குகாயம்‌. 

முக்கல்‌ - உண்டல்‌, பேசலானெழு 
மொலி, முக்குதல்‌. 

முக்கவீனம்‌ - மக்கனம்‌. 

முக்கறட்டை - ஓர்‌ செடி. 

முக்கனி - முப்பழம்‌, அஃது கதலி 
பலா, மா, இவற்றின்கனி. 

முக்காடு - முட்டாக்கு. 

முக்காட்டங்கி - முக்காடு. 

முக்காணி - சிற்றிலக்கத்தொன்று. 

முக்காணியர்‌ - பிராமணரிலோர்‌ 
வகை. 

முக்காரம்‌ - எருதுபொர்வளைக்குங்‌ 


குறி. 


முக்காலம்‌ - திறிகாலம்‌, அஃது 
இறப்பு, எதிர்‌, நிகழ்வு. 

முக்காலி - கலம்வைக்கும்மரத்தட்டு. 

முக்கால்‌ - மூன்றுகால்‌, மூன்றுமுறை. 

முக்காழி - மூன்றுகொட்டையுள்ளது. 

முக்கானோக்கு - கிரகநோக்கி 
னொன்று. 

முஸ்கான்‌ - துட்டன்‌. 

முக்கியம்‌ - பிரதானம்‌, மேன்மை. 

முக்கியர்‌, முக்குகர்‌ - ஓர்‌ சாதியார்‌. 

முக்குடுமி - சூலம்‌. 

முக்குடை - சந்திரவட்டம்‌, சகல 
பாசனம்‌, நித்தியவினோதம்‌, 
அவை நிரையே முத்துக்குடை, 
காரக்குடை, மணிக்குடை. 

முக்குடைச்செல்வன்‌ - அருகன்‌. 

முக்குணம்‌ - மூன்றுகுணம்‌, அவை 
இராசதம்‌, சாத்துவிதம்‌, தாமதம்‌. 

முக்குதல்‌ - முட்டுப்பட்டனுங்குதல்‌, 
விழுங்கல்‌. 

முக்குலம்‌ - மூன்றுகுலம்‌, அவை 
அக்கினிவமிசம்‌-சந்திரவமிசம்‌, 
சூரியவமிசம்‌. 

முக்குளம்‌ - கங்கை, சரஸ்பதி, யமுனை 
யென்னும்‌ நதிகளைப்‌ பொருந்தி 
யிருக்குமோர்கரமம்‌, பூராடம்‌. 

முக்குளி - கோழிமுளையான்‌. 

முக்குளித்தல்‌ - அமிழ்ந்துதல்‌. 

முக்குளிப்பான்‌ - ஓர்‌ நோய்‌, ஓர்‌ பட்சி. 

முக்குற்றங்கடிந்தோன்‌ - கடவுள்‌, 
புத்தன்‌. 

முக்குற்றம்‌ - மூன்றுகுற்றம்‌, அவை 
காமம்‌, வெகுளி, மயக்கம்‌. 

முக்கூடல்‌ - ஓர்‌ மலை. 

முக்கூடற்பள்ளு - ஓர்‌ பிரபந்தம்‌. 

முக்கூட்டு - பரணி. 

முக்கூட்டெண்ணெய்‌ - ஓர்‌ மருத்‌ 
தெண்ணெய்‌. 


360 wipro AGA) - Z 


முக்கோணசாத்திரம்‌ 


முக்கோணசராத்திரம்‌ - அளவறியுஞ்‌ 
சாத்திரத்தொன்று. 
முக்கோணம்‌ - மூன்‌ றுமூலை, மூன்று 


மூலைவடிவம்‌. 


முக்கோல்‌ - திரிதண்டு, திருவோணம்‌. 


முக்கோற்பகவர்‌ - திரிதண்ட சநி 
யாசிகள்‌. 

முசகம்‌ - எலி. 

முசரு, முசர்‌ - தயிர்‌. 

முசலம்‌ - இருப்புலக்கை, உலக்கை, 


தண்டம்‌. 

முசலி - உடும்பு, ஓந்தி, சந்திரன்‌, 
தாழை, பலபத்திரன்‌, பல்லி, 
முதலை. 


முசலிகாதனம்‌ - இருகாலுமிருகை 
யுஞ்சமமணமாக மடக்கிமார்பு 
நிலத்திலேதோயக்‌ கிடப்பது. 

முசலிகை - உடும்பு. 

முசலை - முயலை. 

முசல்‌ - முயல்‌. 

முசல்வலி - ஓர்‌ வலிப்பு. 

முசற்காது - ஓர்‌ பூண்டு. 

முசற்கொம்மட்டி - ஒர்‌ கொம்மட்டி. 

முசிகுதல்‌ - முசித்தல்‌. 

முசித்தல்‌ - இளைத்தல்‌, மெலிதல்‌. 

முசிப்பாறல்‌, முசிப்பாறுதல்‌ - இளைப்‌ 
பாறுதல்‌. 

முசிப்பாற்றல்‌ - இளைப்டாற்றல்‌. 

முசிப்பாற்றி - இளைப்பாற்றி. 

முசிப்பு - இடை, மெலிவு, வெளிப்பு. 

முசிரம்‌ - வள்ளற்றன்மை. 

முசிலாப்பு - புடைவையைச்சுருக்கிக்‌ 
கட்வெனது. 

முசிறு - முயிறு. 

முசு - ஓர்சாதிக்குரங்கு. 

முசுகுந்தன்‌ - அறுவகைச்சுக்கர 
வத்திகளிலொருவன்‌. 

முசுக்கட்டைச்செடி - கம்பளிக்‌ 

கொண்டான்‌. 


முசுக்கட்டைப்பூச்சி - ஓர்பூசசி. 

முசுடர்‌ - கழ்மக்கள்‌. 

முசுடி - நொடி. 

முசுடு - பொல்லாங்கு, முயிறு. 

முசுட்டை - ஓர்‌ கொடி. 

முசுட்டைப்பெண்‌ - ஓர்‌ புழு. 

முசுண்டர்‌ - கீழ்மக்கள்‌. 

முசுண்டி - ஒர்‌ வாச்சியம்‌, படைக்கலம்‌. 

முசுப்பதி - பாசறை. 

முசுப்பு - எருத்தினேரி. 

முசுமுசுக்கை - ஓர்‌ கொடி. 

முசுமுசுத்தல்‌ - நீர்‌ முதலிய கொதித்த 
தற்குறிப்பு. 

முசுமுசெனல்‌ - தினவுக்குறி. 

முசும்புதல்‌ - மிணுமிணுத்தல்‌, முறு 
முறுத்தல்‌. 

முசுறுப்புல்‌ - அளத்துப்புல்‌. 

முச்சகம்‌ - மூன்றுலோகம்‌. 

முச்சங்கம்‌ - முதலிடைகடையாய்‌ 
மதுரையில்‌ வழங்கிய சங்கம்‌. 

முச்சதுரம்‌ - முக்கோணம்‌. 

முச்சட்டை - அழகு. 

முச்சத்தி - ஞானக்கிரியா சத்திகள்‌, 
அவை சிருட்டி, திதி, சங்காரம்‌. 

முச்சந்தி - திரிகாலசந்தி, அஃது, 


காலை, உச்சி, மாலை, மூன்‌ 
றொன்றாய்ப்‌ பொருந்துமிடம்‌, 
முத்தெருக்கூடுமிடம்‌. 


முச்சி - உச்சி, உச்சிக்கொண்டை, 
சிறுசுளகு, மயிர்முடி. 

முச்சியர்‌ - உறைகாரர்‌, மரவினை 
யாளர்‌, வன்னக்காரர்‌. 

முச்சிலிக்கை - உடன்படிக்கை யுறுதி. 

முச்சில்‌ - சிறுமுறம்‌. 

முச்சினியக்கேடு, முச்சினியம்‌ - சோம்பு. 

முச்சீரடி - சந்தடி. 

முச்சுடர்‌ - மூன்றுசுடர்‌, அவை 
அக்கினி, ஆதித்தன்‌, சந்திரன்‌. 


முடிப்பீரி 


wipro ASA] - Z 361 


முச்சுழி - ணகரம்‌. 

முச்சூடும்‌ - முழுதும்‌. 

முச்செயல்‌ - மூன்றுசெய்கை, அஃது 
படைத்தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌. 

முச்சை - மூன்றொன்றாய்முடிவது. 

முச்சொல்லலங்காரம்‌ - ஓரலங்காரம்‌, 
அஃது ஒரு மொழிமுப்பயன்‌ 
விளைவிப்பது. 

முஞல்‌ - கொள்கு. 

முஞ்சகேசன்‌, முஞ்சகேசி - திருமால்‌. 

முஞ்சபந்தனம்‌ - டூணுரலணிதல்‌. 

முஞ்சம்‌ - அம்பு, பூணூற்பூண்டு. 

முஞ்சரம்‌ - தாமரைக்கிழங்கு. 

முஞ்சல்‌, முஞ்சுதல்‌ - சாதல்‌, முற்றல்‌. 

முஞ்சி - உபவீதத்திற்கட்டும்புல்‌. 

முஷகரம்‌ - முரட்டாட்டம்‌. 

முஷகரன்‌ - முரண்டன்‌. 

முடக்கம்‌ - முடங்குதல்‌. 

முடக்கல்‌ - தடுத்தல்‌, மடக்குதல்‌. 

முடக்கு - மடக்கு, முடக்கென்னேவல்‌, 
விரலணியினொன்று. 

முடக்குக்குடர்‌ - மடிப்புக்குடர்‌. 

முடக்குச்சரக்கு - அவியற்சரக்கு, 
கிடையன்சரக்கு. 

முடக்குற்றான்‌ - ஓர்‌ கொடி. 

முடங்கல்‌ - தாழை, நோய்‌, மடங்கல்‌, 


மூங்கில்‌, வரைந்தனுப்புமோலை. 
முடங்கி - கிடைப்பாடானவன்‌. 
முடங்கு - நோய்‌, முடங்கென்னேவல்‌. 
முடங்குதல்‌ - மடங்குதல்‌. 
முடங்குளை - குதிரையின்‌ பிடரு 
ரோமம்‌, சிங்கம்‌. 
முடத்தி - 
வுள்ளது. 
முடமுடெனல்‌ - ஈரடுக்கொலிக்குறிப்பு. 
முடம்‌ - நொண்டி, அஃது உறுப்புக்‌ 
குறையெட்டிலனொன்று. 


முடப்பெண்‌, வளை 


முடலை - உண்டை, கழலை, திரட்சி, 
நாற்றம்‌, பெருங்குறடு, பெருமை, 
முருடு, வலி. 

முடவன்‌ - அருணன்‌, சனி, நொண்டி. 

முடவாட்டுக்கல்‌ - ஆட்டுக்கல்‌. 

முடவுதல்‌ - நொண்டுதல்‌. 

முடி - ஐம்பாலினொன்று, அஃது 
உச்சியின்‌ முடித்தல்‌, கிரீடம்‌, 
அஃது இராசசின்னத்தொன்று, 
குடுமி, தலை, தேங்காய்‌ முடி, 


நாற்று, முடிமயிர்‌, முடியென்‌ 
னேவல்‌, மொக்கு. 
முடிகாணிக்கை - நேர்ந்தசடை 
கழித்தல்‌. 


முடிக்கோரை - ஓர்‌ புல்‌. 

முடிசூட்டு - சரீடதாரணை. 

முடிசூடுதல்‌, முடிசூட்டுதல்‌ - முடி 
தரித்தல்‌. 

முடிச்சவிழ்க்கி, முடிச்சுமாறி - திருடன்‌, 
புரட்டன்‌. 

முடிச்சு - கழுத்தின்முடிச்சு, தந்திரம்‌, 
முடித்தல்‌, முடியப்பட்டது, மூட்டு. 

முடிதரித்தல்‌ - முடிசூட்டுதல்‌. 

முடிதல்‌ - கட்டுதல்‌, கெடுதல்‌, சாதல்‌, 
தொடுத்தல்‌, முற்றுதல்‌. 

முடிதும்பை - ஓர்‌ பூடு. 

முடித்தல்‌ - அழித்தல்‌, கெடுதல்‌, 
சூடுதல்‌, முற்றுவித்தல்‌. 

முடித்துக்காட்டல்‌ - மேலோர்‌ முடித்த 
வாறு முடித்துக்காட்டல்‌, அஃது 
தந்திரயுத்திகளினொன்று. 

முடிநாதம்‌ - இந்திரகோபம்‌. 

முடிந்ததுமுடித்தல்‌ - ஓர்‌ யுத்தி அஃது 
சிறப்புவாய்‌ பாடான்‌ முடிந்ததைப்‌ 
பொதுவாய்‌ பாடான்‌ முடித்தல்‌. 

முடிபொறுத்தராசா - கிரீடாதிபத்திய 
வரசன்‌. 

முடிபொறுத்தவன்‌ - முடி.தரித்தராசன்‌. 

முடிப்பீரி, முடிப்புரி - இறை முதலிய 


சேர்க்கிறவன்‌. 


362 wipro AGG) - Z 


முடிப்பு 


முடிப்பு - தீர்மானம்‌, முடிச்சு, முற்றான 
தொகை. 

முடிப்புக்கட்டுதல்‌ - தீர்த்தல்‌. 

முடிப்புச்செலுத்தல்‌ - இறைமுதலிய 
செலுத்தல்‌. 

முடிப்புச்சொல்லுதல்‌ - 
சொல்லுதல்‌. 


தீர்ப்புச்‌ 


முடிமயிர்‌ - தொற்றுவைக்குமயிர்‌. 

முடிமாலை - முடியின்மேன்மாலை. 

முடியல்‌ - எல்லாம்‌. 

முடியாமை - கட்டுப்படாமை, முற்‌ 
றாமை. 

முடியிறக்குதல்‌ - கிரீடாபமானஞ்‌ 
செய்தல்‌. 

முடியுண்குதல்‌ - கட்டுப்படுதல்‌. 

முடியுறுப்பு - முடியினங்கம்‌. 

முடிவறிதல்‌ - துறைபோதல்‌. 

முடிவிடங்கூறல்‌ - ஓர்‌ யுத்தி, அஃது 
தான்சொல்லுமிலக்கணத்திற்கு 
இலக்கியத்‌ தோன்றுமிடத்தைச்‌ 
சொல்லுதல்‌. 

முடிவிடம்‌ - முடியுமிடம்‌. 

முடிவில்லாமை - அனந்தம்‌, நித்தியம்‌. 

முடிவு - சடை, சாவு. 

முடிவுரை - கடைக்காப்பு. 

முடுகடி - கட்டுமானம்‌. 

முடுகல்‌ - எதிர்த்தல்‌, கட்டல்‌, சீக்கிரம்‌, 
மொய்த்தல்‌, வலி. 

முடுகியல்‌ - வண்ணம்‌. 

முடுகு - அராகம்‌, கடமைப்பெண்‌, 
முடுகென்னேவல்‌. 

முடுக்கர்‌ - மலைக்குகை. 

முடுக்கல்‌, முடுக்குதல்‌ - அவசரப்‌ 
படுத்தல்‌, ஊன்றுதல்‌, ஒட்டல்‌, 
நெருக்கல்‌, மொய்த்தல்‌. 

முடுக்கன்‌ - பலமுள்ளவன்‌. 

முடுக்கு - ஒடுக்கம்‌, கோணத்தெரு, 
கோண்‌, நெருக்குதல்‌, மூலை. 

முடுக்குவழி - ஓடுக்கவழி. 


முடுங்குதல்‌ - நெருங்குதல்‌. 

முடுவல்‌ - செந்நாய்‌, நாய்‌, பெண்ணாய்‌. 

முடுவற்படையோன்‌ - வயிரவன்‌. 

முடை - ஓலைக்குடை, தீயவாசனை, 
நாற்றம்‌, புலால்‌ முடையென்‌ 
னேவல்‌. 

முடைச்சேரி - முல்லைநிலத்தூர்‌. 

முடைஞ்சல்‌ - பிடைதல்‌. 

முடைதல்‌ - இளைத்தல்‌, நிணத்தல்‌, 
பின்னுதல்‌. 

முடைநாற்றம்‌ - நெய்ப்புமணம்‌, புலான்‌ 
மணம்‌. 

முட்கடு - ஓர்‌ கடுமரம்‌. 

முட்காடு - முள்ளுக்காடு. 

முட்காய்வேளை - ஓர்‌ செடி. 

முட்கிளூவை - ஓர்‌ மரம்‌. 

முட்கீரை - ஓர்‌ செடி. 

முட்கொன்றை - ஓர்‌ கொன்றை. 

முட்கோல்‌ - இருப்புமுள்‌. 

முட்சங்கு - ஓராயுதம்‌, ஓர்‌ சங்கு. 

முட்செடி - முள்ளுப்பற்றை. 

முட்செவ்வந்தி - ஓர்‌ செவ்வந்தி. 

முட்ட - ஓட்ட, முடிய. 

முட்டக்கலிப்பு - தராமலை. 

முட்டடி - கட்டுமானம்‌. 

முட்டடைப்பன்‌ - ஒர்‌ நோய்‌. 

முட்டத்தனம்‌ - முறட்டுத்தனம்‌, மூடத்‌ 
தனம்‌, மூர்க்கத்தனம்‌. 

முட்டமுடிய - ஆகநிறைவேறுமளவு. 

முட்டம்‌ - ஒரூர்‌, களவு. 

முட்டரிசி - முற்றஅவியாதசோறு. 

முட்டல்‌ - உதைத்தல்‌, கிட்டல்‌. 

முட்டற்றது - தாபரமற்றது. 

முட்டன்‌ - கோபி, முட்டாள்‌. 

முட்டா - ஓர்‌ பணிகாரம்‌, சம்பாரம்‌. 

முட்டாக்கு - போர்வை, முக்காடு. 

முட்டாட்டம்‌ - முட்டத்தனம்‌, முட்டுத்‌ 
தனம்‌. 


முண்டு 


wipro ASA] - Z 363 


முட்டாள்‌ -பருவேலைகாரன்‌, முட்டன்‌, 
மூடன்‌. 

முட்டி - ஆயுதப்பிடி, எட்டிமரம்‌, ஓர்‌ 
செடி, கலசம்‌, கலைஞான மறு 
பத்தினான்கினொன்று, கைப்‌ 
பொத்து, சம்மட்டி, பிச்சை. 

முட்டிகன்‌ - தட்டான்‌. 

முட்டிகாந்தகன்‌ - பலதேவன்‌. 

முட்டிகை - இலைக்குறடு, கைக்குத்து, 
சாவணம்‌, மத்திகை. 

முட்டிக்கத்தரி - ஓர்‌ வழுதலை. 

முட்டிக்கால்‌ - ஒன்றோடொன்று 
தட்டப்படுங்கால்‌. 

முட்டிச்சுரை - ஓர்‌ சுரை. 

முட்டிபாதம்‌ - கைப்போர்‌. 

முட்டியுத்தம்‌ - கைக்குத்துப்போர்‌. 

முட்டு - அடைப்பு, அரண்வளைதல்‌, 
இலம்பாடு, கடிவாளம்‌, குறைவு, 
தடை, தளபாடம்‌, நெருக்கம்‌, 


பூப்பம்‌, முட்டுதல்‌, முட்டென்‌ 


னேவல்‌, முழந்தாள்‌, மேடு, 
வருத்தம்‌. 
முட்டுக்கட்டுதல்‌ - பாத்திகட்டுதல்‌, 
பமிண்டுகொடுத்தல்‌. 
முட்டுக்கட்டை - எதிர்க்கட்டை, 
மிண்டுதடி. 


முட்டுக்களிக்கண்‌ - பணிகளினோ 
ருறுப்பு. 

முட்டுக்காய்‌ - இளந்தேங்காய்‌. 

முட்டுக்கால்‌ - உடைகால்‌, முழந்தாள்‌. 

முட்டுக்கொடுத்தல்‌ - பிண்டுகொடுத்‌ 
தல்‌. 

முட்டுதல்‌ - அணைதல்‌, எதிர்த்தல்‌, 
ஒற்றுதல்‌, குத்துதல்‌, குறைதல்‌, 
தடுத்தல்‌, தீண்டல்‌, நிறைவுறல்‌, 
நெருக்குதல்‌. 

முட்டுத்தொய்வு - ஒர்‌ நோய்‌. 

முட்டுப்பாடு - இலம்பாடு, திக்குமுக்‌ 
கடைத்தல்‌, தீமை, நெருக்டை, 
வருத்தம்‌. 


முட்டுயுத்தம்‌ - நெருங்கெபோர்‌. 
முட்டுற்றவன்‌ - மூடன்‌. 
முட்டை - அண்டம்‌, ஓர்‌ நோய்‌, தவிடு. 
முட்டைக்கண்‌ - பெந்துக்கண்‌. 
சொட்டுச்‌ 
சொட்டாய்‌ விழுங்கண்ணீர்‌. 
முட்டைப்பாசி - ஓர்‌ நீர்ப்பூடு. 
முட்பன்றி - முள்ளம்பன்றி. 


முட்டைக்கண்ணீர்‌ - 


முட்பாஷாணம்‌ - பன்றிமுள்‌. 

முட்பூல்‌ - ஒர்‌ செடி. 

முணங்கல்‌, முணங்குதல்‌ - அடக்குதல்‌. 

முணங்கு - அடக்கம்‌. 

முணுமுணெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

முண்டகம்‌ - கடல்‌, கருக்குவாளிமரம்‌, 

தாழை, 
நெற்றி, முட்செடி, முள்ளிச்செடி. 

முண்டகன்‌, முண்டகாசனன்‌ - பிரமன்‌. 


கள்‌, தலை, தாமரை, 


முண்டகாசனி, முண்டகாசனை - 
இலக்குமி. 

முண்டபலம்‌ - தேங்காய்‌. 

முண்டம்‌ - உடற்குறை, உபநிட தமுப்‌ 
பத்திரண்டினொன்று, குற்றி, 
தலை, திரட்சி, நெற்றி, மொட்‌ 
டைத்தலை. 

முண்டனம்‌ - முண்டித்தல்‌. 

முண்டன்‌ - இராகு, நாவிதன்‌, மொட் 
டந்தலையன்‌. 

முண்டாகாரம்‌ - அவயவப்பகிர்வற்றது. 

முண்டாசு - தலைப்பா. 

முண்டாயி - தீம்பண்டம்‌. 

முண்டி - நாவிதன்‌, முண்டியென்‌ 
னேவல்‌, மொட்டைத்‌ தலையன்‌. 

முண்டிதம்‌ - மொட்டை. 

முண்டித்தல்‌ - மழித்தல்‌. 

முண்டிரம்‌ - உபநிடதமுப்பத்திரண்டி 
னொன்று. 

முண்டு - உள்வேட்டி, முட்டத்தனம்‌, 
முரண்டுத்தனம்‌. 


364 wipro AGA) - Z 


முண்டை 


முண்டை - மொட்டை, விதவை. 

முண்டைக்கண்‌ - பருத்தகண்‌. 

முண்ணாயகி - ஓர்‌ செடி. 

முண்மா - முட்பன்றி. 

முண்முருக்கு - ஓர்‌ முருக்கு. 

முதம்‌ - உவகை. 

முதலது - முதலானது. 

முதலல்‌ - துவங்குதல்‌, முதலாதல்‌. 

முதலனுமானம்‌ - முதற்காரணத்தைக்‌ 
கொண்டனுமானித்தல்‌. 

முதலாளி - முதன்மைக்காரன்‌. 

முதலி - முதலவன்‌. 

முதலிச்சாதி - ஓர்‌ சாதி. 

முதலிலனாதல்‌ - கடவுளறுகுணத்‌ 
தொன்று, அஃது தானொன்றிலுந்‌ 
தோற்றாமை. 

முதலுதல்‌ - துவங்குதல்‌, முதலாதல்‌. 

முதலெழுஞ்சனி - மகம்‌. 

முதலெழுத்து - தனியெழுத்து, அஃது 
உயிருமெய்யுமாகிய முப்ப 
தெழுத்து. 

முதலை - செங்கிடை - வன்மீன்‌. 

முதலைக்கோரை - ஓர்‌ புல்‌. 

முதலைப்பூண்டு - ஓர்‌ பூண்டு. 

முதலோன்‌ - கடவுள்‌. 

முதல்‌ - ஆதி, ஏழனுருபு, (உம்‌) சுரன்‌ 
முதல்வந்த வுரன்மாய மாலை, 
கடவுள்‌, முதலென்னேவல்‌, 
வட்டிக்குக்‌ கொடுக்கும்‌ பணம்‌, 
வியாபாரஞ்‌ செய்யும்‌ பணம்‌. 

முதல்முதல்‌ - துவக்கம்‌. 

முதல்வடி, முதல்வடிப்பு - முதற்சாரத்த 
யிலவடிப்பு. 

முதல்வர்‌ - அதிபதிகள்‌, வானோர்‌. 

முதல்வள்ளல்‌ - குறிப்பறிந்துகொடுப்‌ 
போர்‌. 

முதல்வன்‌ - அரசன்‌, அரன்‌, அருகன்‌, 
கடவுள்‌, முதலாளி, முன்னவன்‌. 


முதல்வி - தலைவி, தேவி. 

முதல்வேதம்‌ - இருக்குவேதம்‌. 

முதளை - ஓர்‌ நீர்ப்பூண்டு, முதலை. 

முதற்கண்‌ - முதலிடம்‌. 

முதற்காரணகாரியம்‌ - அதிகாரண 
காரியம்‌. 

முதற்காரணம்‌ - காரணத்திற்காதியா 
யிருப்பது. 

முதற்பட்சம்‌ - முதற்றரம்‌. 

முதற்பலபாகம்‌ - விளைவின்முதற்‌ 
கண்வருமானம்‌. 

முதற்பலம்‌, முதற்பலன்‌ - முதற்பேறு. 

முதற்பா - வெண்பா. 

முதற்பெயர்‌ - முதனிலைப்பெயர்‌. 

முதற்பேறு - தலைப்பிள்ளை, முதற்‌ 
பலன்‌. 

முதனாள்‌ - அசுபதி, முந்தினநாள்‌. 

முதனிலைத்தீபகம்‌ - செய்யுளலங்‌ 
காரத்தினொன்று, அஃது தீபகச்‌ 
சொல்‌ முதனிற்பது. 

முதனிலைத்தொழிற்பெயர்‌ - பகுதிப்‌ 
யபொருண்மாத்திரமாய்‌ நிற்கும்‌ 
வினைச்‌ சொல்‌, (உம்‌) வருதல்‌. 

முதனிலைவிளக்கு - தீப்காலங்காரத்‌ 
தினொன்று. 

முதனிறம்‌ - மாங்கிஷச்சிலை. 

முதனூல்‌ - முதல்வன்‌ வாக்கு. 

முதன்மடக்கு - மடக்கலங்காரத்து 


அஃது அடிகளு 
ளொன்றேனும்‌ பலவேனுமடி 


ளொன்று, 


முதலில்‌ மடக்கி வருவது. 
முதன்மறிநிலை - ஓரலங்காரம்‌, அஃது 
சினைப்பெயர்முதற்கு முதற்பெயா்‌ 
சினைக்குஞ்‌ செல்லவுரைத்தல்‌. 
முதன்மாணாக்கர்‌ - முதற்பட்சமான 
சீடர்‌. 
முதன்மை - அதிகாரம்‌, முன்னீடு. 
முதாரி, முதாரு - நிறைகன்‌்றுத்தாய்ச்‌சி, 
முதுகன்று. 


முத்தலை 


wipro qT] - Z 365 


முதாருகன்று - ஊட்‌ டுமறந்தகன்று. 

முதிதம்‌ - உவகை. 

முதியகொல்லை - பழங்கொல்லை. 

முதியன்‌ - முதியான்‌, மூத்தோன்‌. 

முதியர்‌, முதியோர்‌ - மூத்தோர்‌. 

முதியான்‌ - ஓர்‌ பட்சி, முதியது, முது 
கன்று. 

முதிரம்‌ - மேகம்‌. 

முதிரன்‌ - தூர்த்தன்‌. 

முதிரிமை - முதுமை. 

முதிருதல்‌ - முதிர்தல்‌. 

முதிரை - அவரை, காராமணி, துவரை 
முதலியன்‌, ஓர்‌ மரம்‌. 

முதிர்காற்று - கடுங்காற்று. 

முதிர்ச்சி - முதிர்வு, மேட்டிமை. 

முதிர்தல்‌ - காய்தல்‌,தேறுதல்‌, பழுத்தல்‌, 
வயசாதல்‌, வறத்தல்‌. 

முதிர்பிறை - சதுர்த்திப்பிறை முதலாக 
வருநிலவு. 


முதிர்பு - முதிர்வு. 

முதிர்ப்பு - கலக்கம்‌, முதிர்ச்சி. 
முதிர்பு - மூப்பு. 

முதிர்வேனிலுரிமை - கோடைக்‌ 


காற்று வீசலுங்கானறோன்றலுங்‌ 
காடை வலியான்‌ வானம்பாடி 
காகங்கவுதாரியிவை மகிழ்தலும்‌ 
மல்லிகை புளி பாதிரியிவை மலர்‌ 
தலும்‌ பாலைகாஞ்சிரம்‌ நாவல்‌ 
இலுப்பையிவை காய்த்‌ தலுமாம்‌. 

முதிர்வேனில்‌ -ஆனி ஆடியின்‌ பருவம்‌. 

முதீ - சந்திரகெரணம்‌. 

முது - பழமை. 

முதுகாஞ்சி - ஒர்பிரபந்தம்‌, அஃது 
முதுக்குறைந்தோர்‌ முதுக்குறை 
யாமாக்கட்குக்கூறுவது. 

முதுகாடு - சுடுகாடு. 

முதுகால்‌ - முந்தின்வருடத்தின்‌ வெற்‌ 
றிலைக்கொழுழந்து. 

முதுகு - உரப்பு, பின்புறம்‌. 


முதுகுகாட்டுதல்‌ - புறங்காட்டுதல்‌. 

முதுகுகொடுத்தல்‌ - துணைச்‌ செய்தல்‌, 
புறங்கொடுத்தல்‌. 

முதுகுதாங்கி - சார்மனை. 

முதுக்குறைதல்‌, முதுக்குறைவு - 
பேரறிவு. 

முதுசொல்‌ - பழஞ்சொல்‌, மூதுரை. 

முதுநிலம்‌ - களர்‌,பாலைநிலம்‌, பெரும்‌ 
பாழ்நிலம்‌. 

முதுமகன்‌ - சனி. 

முதுமை - பழமை, பழமொழி, மூப்பு. 

முதுமொழி - பழஞ்சொல்‌. 

முதுவர்‌ - புலவர்‌, மந்திரியர்‌, மூது 
ணர்ந்தோர்‌, மூத்தோர்‌. 

முதுவு - பருக்கன்‌. 

முதை - காடுவெட்டிச்‌ சுட்ட 
கொல்லை, சந்தோஷம்‌. 

முதைப்புனம்‌ - பழங்கொல்லை. 

முதையல்‌ - முதுகாடு. 

முத்தகச்செய்யுள்‌ - தனித்தனியே 
முற்றுப்பெறுஞ்‌ செய்யுள்‌. 

முத்தகம்‌ - எறியாயுதம்‌, கருக்குவாளி 


மரம்‌, தனித்தனியே முற்றுப்‌ 
பெறுஞ்செய்யுள்‌. 

முத்தக்காசு - கோரைக்கெங்கு, இஃது 
துவர்பத்தினொன்று, அட்ட 
மூலத்துமொன்று. 


முத்தஞானவுரூபி -கடவுள்‌. 

முத்தமிழுரியோன்‌ - அகத்தியன்‌, 
வயிரவன்‌. 

முத்தமிழ்‌ - இயலிசைநாடக மென்னும்‌ 
மூவகைத்தமிழ்‌. 

முத்தம்‌ - இட்டம்‌, உதடு, கொஞ்சு 
தல்‌, பிரியம்‌, மருதநிலம்‌, முத்து, 
விடுதல்‌, நவமணிக்குற்றத்தொன்று, 
அஃது குல்லைநிறம்‌, விடப்‌ 
படுவது. 

முத்தர்‌ - திடர்‌, முத்திக்குரியோர்‌. 

முத்தலை - சூலம்‌. 


366 wipro AGA) - Z 


முத்தலையிருதலைவேல்‌ 


முத்தலையிருதலைவேல்‌ - 
தலைக்கழுமுள்‌. 
முத்தலைவேலோன்‌ - சிவன்‌, வயிரவன்‌. 
முத்தன்‌ - அரன்‌, அருகன்‌, சுத்தன்‌, 
புத்தன்‌, முத்திபெற்றோன்‌, வயிர 
வன்‌. 
முத்தாகலாபம்‌ - முத்துமாலை. 
முத்தாகாரம்‌ - முத்துச்சிப்பி. 
முத்தாடல்‌ - கொஞ்சுதல்‌. 
முத்தாதனம்‌ - இடக்காற்பரட்டாற்‌ 
சீவனியையமழுத்தி வலக்காற்‌ 
பரடப்பாட்டின்‌ கழழுந்தவிருத்தல்‌. 
முத்தாத்துமா - பக்குவன்‌. 
முத்தாபலம்‌ - இயங்கஞ்செடி.. முத்து. 
முத்தாமணக்கு - ஒராமணக்கு. 
முத்தி - நசை. 
முத்திக்கை - அரண்வளைப்பு. 
முத்தி - கொஞ்சுதல்‌, மோக்கம்‌. 
முத்திதிசை - ஞானபட்சம்‌. 
முத்திநெறி - ஞானமார்க்கம்‌. 
முத்திபதம்‌ - மோட்சபதவி, ஞான 
நிலை. 
முஸ்திப்பு, முஸ்தீது - அர்‌. 
முத்திப்பேறு - மோட்சவாழ்வு. 
முத்திமார்க்கம்‌ - விதிமார்க்கம்‌. 


அறு 


முத்திரி- அடையாளம்‌. 

முத்திரிகை - முத்திரை, முத்திரை 
மோதிரம்‌. 

முத்திரித்தல்‌ - முத்திரைவைத்தல்‌. 

முத்திருக்கஞ்செடி - ஒர்‌ செடி. 

முத்திரை -அடையாளம்‌. 

முத்திரைக்கம்பு - முத்திரை அச்சு. 

முத்திரைக்கூடம்‌ - காவலறை. 

முத்திரைக்கோல்‌ - முத்திரைக்கம்பு. 

முத்திரைப்பல்லவம்‌ - பதத்தினடி 
தோறு மொட்டிப்‌ படிக்கும்‌ 
பல்லவம்‌. 

முத்திரைமோதிரம்‌ - ஓர்வகைக்கணை 


யாழி. 


முத்திவிக்கினம்‌ - முத்திக்கிடையூறு, 
அஃது அறியாமை, ஐயம்‌, திரிபு. 
முத்தீ - உதரத்தி, உயிர்த்தீ, சினத்த, 
அன்றியும்‌ஆகவனீயம்‌, காருக 
பத்தியம்‌, தக்கணாக்கினியம்‌, 
எனும்‌ மூவகையங்கி. 
முத்து - ஓரிரத்தினம்‌, சங்குமுதலிய 
வற்றின்முட்டை, பருப்பு, 
மேலானது, வைகுரிக்குரு. 
முத்துக்கற்கம்‌ - ஓர்‌ மருந்து. 
முத்துக்குமாரன்‌ - முருகன்‌. 
முத்துக்குளி, முத்துக்குளித்தல்‌ - 
முத்தெடுக்கநீரில்முழுகல்‌. 
முத்துக்கொட்டை - ஆமணக்கங்‌ 
கொட்டை. 
முத்துச்சம்பா - ஓர்‌ நெல்‌. 
முத்துச்சலாபம்‌ - முத்துக்குளிப்பின்‌ 
பேறு. 
முத்துச்சனிப்பு - முத்துண்டாகு 
மிடம்‌, அஃது உடும்பு, கமுகு, 
கரும்பு, கொக்கு, சங்கு, சிப்பி, 
செந்நெல்‌, தாமரை, நங்கையர்‌ 
கழுத்து, நந்து, நாகம்‌, பசுவின்‌ பல்‌, 
மீன்‌, முதலை, மூங்கில்‌, மேகம்‌, 
யானைக்‌ கொம்பு. 
முத்துச்சிப்பி - முத்திருக்குமிப்பி. 
முத்துச்சிவிகை - முத்துப்பல்லக்கு. 
முத்துச்சோளம்‌ - வெள்ளைச்‌ சோளம்‌. 
முத்துமாதளை - ஒர்‌ மாதளை. 
முத்துமாலை - முத்துக்கோவை. 
முத்துருவி - ஒர்வகைக்காதணி. 
முத்துவடம்‌ - ஓர்சீலை, முத்துமாலை. 
முத்துவன்னச்சேலை - ஓர்சேலை. 
முத்தெறிதல்‌ - குருநோய்பிடி த்தல்‌. 
முத்தை - கவளம்‌, திரட்சி, மிகவுந்‌ 
தெரிவிலாள்‌. 
முத்தையன்‌ - சுப்பிரமணியன்‌. 
முத்தொகைவினா - ஒர்வகைக்கணக்கு. 


முத்தொழிலோர்‌ - வைசியர்பொது. 


மும்மரம்‌ 


wipro qT] - Z 367 


முத்தொழில்‌ - முச்செயல்‌, அஃது 
சிருட்டி, சங்காரம்‌. 

முத்தொழிற்பகவன்‌ - கடவுள்‌. 

முத்தொள்ளாயிரம்‌ - ஒர்‌ பாடல்‌. 

முத்தோஷம்‌ - முப்பிணி. 

முந்த - முன்னே. 

முந்தல்‌ -தலைப்பு, முச்சந்தி, முந்துதல்‌. 

முந்தன்‌ - மூத்தோன்‌. 

முந்தானை - முன்றானை. 

முந்தி - முன்றானை, முன்னே. 

முந்திரி - ஓர்‌ சிற்றிலக்கம்‌. 

முந்திரிகை - ஒரெண்‌, ஓர்‌ செடி. 

முந்து - பொந்து, முந்தென்னேவல்‌, 
வெண்ணாரை. 

முந்துதல்‌, முந்துறல்‌ - முற்படுதல்‌. 

முந்தூள்‌ - மூங்கில்‌. 

முந்தை - பழைமை. 

முந்தைநாள்‌ - முன்னாள்‌. 

முந்தையோர்‌ - முன்னோர்‌. 

முந்நீர்‌ - கடல்‌. 

முந்நூல்‌ - பூணூல்‌, மூவகைநூல்‌ 
அஃதுமுதனூல்‌, சார்புநூல்‌, வழி 
நூல்‌. 

முப்பகை - காமம்‌, மயக்கம்‌, வெகுளி, 
முத்திவிக்னெமாய பகை மூன்று, 
அஃது உடல்‌, உலகு, பசாசு. 

முப்பலை - திரிபலை. 

முப்பழம்‌ - முக்கனி அஃதுமா-பலா- 
வாழையிவற்றின்‌ கனி. 

முப்பா - ஆசிரியப்பா, கலிப்பா, 
வஞ்சிப்பா. 

முப்பாட்டன்‌ - பாட்டனுடைய 
பாட்டன்‌. 

முப்பாட்டி - முப்பாட்டன்‌ மனைவி. 

முப்பால்‌ - முப்பகுதி, அஃது ஆண்‌ 
பால்‌, பெண்பால்‌, அலிப்பால்‌, 
மூன்றுவிதப்பால்‌, அஃது காய்ச்சுப்‌ 
பால்‌, திரட்டுப்பால்‌, குழம்புப்‌ 
பால்‌. 


முப்பாழ்‌ - உடம்புக்குட்சுனியமாய 
மூன்றிடம்‌. 

முப்பான்‌ - முப்பது. 

முப்பிணி - முத்தோஷம்‌, அவை 
வாதபித்த சிலேற்பனம்‌. 

முப்புடி - முக்குணம்‌. 

முப்புடைக்காய்‌ - தேங்காய்‌. 

முப்புரம்‌ - திரிபுரம்‌, அவை இருப்பு 
மதில்‌, பொன்மதில்‌, வெள்ளி 
மதில்‌. 

முப்புரிநூலோர்‌ - பார்ப்பார்‌. 

முப்புரிநூல்‌ - பூணூல்‌. 

முப்புள்ளி - ஆய்தவெழுத்து. 

முப்பூரம்‌ - பூரட்டாதி, பூரம்‌, பூராடம்‌. 

முப்பேதம்‌ - சுகதபேதம்‌, சுசாதி பேதம்‌, 
விசாதிபேதம்‌. 

முப்பொறி - மனம்‌-வாக்கு-காயம்‌. 

முமுடசத்துவம்‌, முமுடம்‌ - முற்றத்‌ 
அறத்தல்‌. 

முமுடசு - அறவு. 

முமூடசுத்துவம்‌ - பரவிராகம்‌. 

மும்மடங்கு, மும்மடி - மூன்று. 

மும்மடியாகுபெயர்‌ - ஒன்றற்‌ கிருமடி 
யாகு பெயராய்நிற்பது அதனா 
லாயமற்றொன்றற்கும்‌ பெயராய்‌ 
வழங்குவது, (உம்‌) கார்‌. 

மும்மணிக்கோவை - ஓர்‌ பிரபந்தம்‌, 
அஃது வெண்பாவு மாசிரியப்‌ 
பாவுங்‌ கலித்துறையு முறையே 
தொகை முப்பதுபெறவடுக்கியந்‌ 
தாதித்‌ தொடையாய்ப்பாடுவ து. 

மும்மணிமாலை - ஓர்‌ பிரபந்தம்‌, 
அஃது வெண்டபாவுங்‌ கலித்துறை 
யும்‌ அகவலும்‌ அந்தாதித்‌ தொடை 
யான்‌ முப்பதுபாபவது. 

மும்மண்டலம்‌ - பூமி, அந்தரம்‌, 
சுவர்க்கம்‌. 

மும்மதக்கோடு - தாலம்‌ பாஷாணம்‌. 


மும்மரம்‌ - மும்முரம்‌. 


368 wipro AGA) - Z 


மும்மரித்தல்‌ 


மும்மரித்தல்‌ - உக்கிரங்கொள்ளல்‌, 
கொந்தளித்தல்‌. 

மும்மலம்‌ - முக்குற்றம்‌, அவை மலம்‌, 
மாயை-காமியம்‌. 

மும்மீன்‌ - மிருகசீரிடம்‌. 

மும்முரம்‌ - உக்கிரம்‌, கொந்தளிப்பு. 

மும்மூர்த்தி - பிரமா, விட்டுணு, 
உருத்திரன்‌. 

மும்மை - முக்காலம்‌, முப்பிறப்பு, 
மூன்றாயிருக்குந்தன்மை. 

முயக்கம்‌, முயக்கு - கலவி, முயங்கல்‌. 

முயங்கல்‌ - தழுவல்‌. 

முயலல்‌ - முயலுதல்‌. 

முயலாக்கிரபுத்தி - மந்தப்புத்தி. 

முயலாக்கிரம்‌ - உலக்கைத்தலை. 

முயலின்கூடு - சந்திரன்‌. 

முயலுதல்‌ - முயற்சிசெய்தல்‌. 

முயலை - ஓர்‌ கோரைக்மெங்கு. 

முயல்‌ - போர்‌, முசல்‌, இஃது வட 
கீழ்த்திசைப்பாலன்குறியுமாம்‌, 
முயலென்னேவல்‌. 

முயல்வு - முயற்சி. 

முயறல்‌ - முயலுதல்‌. 

முயற்களங்கம்‌ - சந்திரகளங்கம்‌. 

முயற்கோடு - இன்மையுவமை. 

முயற்சி - ஊக்கம்‌, தொடர்ந்தேற்றி. 

முயற்சிவிலக்கு - முயற்சிதோன்றக்‌ 
கூறிவிலக்குமலங்காரம்‌. 

முயற்செவிக்கள்ளி - ஓர்‌ கள்ளி. 

முயற்புல்‌ - ஒர்புல்‌. 

முயற்றிசை - வட கீழ்த்திசை. 

முரசபலம்‌ - பலா. 

முரசம்‌ - மேளம்‌, வாச்சியப்பொது. 

முரசிடுதல்‌ - முரசுவைத்தல்‌. 

முரசு - ஓர்மேளம்‌, அஃது அட்ட மங்‌ 
கலத்தொன்று, இராசசின்னத்து 
மொன்று, உத்திரட்டாதிநாள்‌, 


பல்லினீறு, பேரிகை, வாச்சியப்‌ 
பொது. 

முரசுவைத்தல்‌ - முரசுவளர்தல்‌. 

முரடன்‌ - முரட்டாள்‌. 

முரடு - கரடு, பதமையின்மை, முளி. 

முரட்கை - கலிப்பா. 

முரட்டாட்டம்‌ - முரட்டுத்தனம்‌. 

முரட்டுக்குத்து - வணங்காதகுணம்‌. 

முரணந்தாதி - ஈற்றுப்பொருட்கு 
மாறாகிய யொருளை முதற்‌ 
கண்வரப்‌ பாடல்‌. 

முரணல்‌ - மாறுபடல்‌. 

முரணிற்றோன்றல்‌ விலக்கு - ஓரலங்‌ 
காரம்‌, அஃது இன்னபொருட்‌ 
கின்னின்னவை விரோதமாயிருந்‌ 
தாலு மின்னதினால்‌ விரோத 
மெனக்‌ கூறல்‌. 

முரண்‌ - அமையாமை, சொல்லும்‌ 
பொருளுமொன்றற்கொன்று 
விரோதிப்பக்கூறுவது, (உம்‌) 
வெண்மலர்க்கார்‌ வண்டு, பகை, 
போர்‌, முரணென்னேவல்‌, முரண்‌ 
டெொடை, வலி. 

முரண்டல்‌ - எதிர்த்தல்‌. 

முரண்டன்‌ - துடினக்காரன்‌, பொறை 
யிலான்‌. 

முரண்டு - அமையாமை, மாறுபாடு, 
வசையாமை. 

முரண்டொடை - சொல்லும்‌ பொருளு 
முரணத்தொடுப்பது. 

முரண்படுதல்‌ - மாறுபடுதல்‌. 

முரண்மொழி - எதிர்மொழி. 

முரண்விளைந்தழிவணி - ஓரலங்‌ 
காரம்‌, அஃது ஓரிடத்துள்ளனவுங்‌ 
காரிய காரணங்களாகாதனவு 
மாகிய இரண்டு தருமங்கட்கு 
மென்மேலுந்‌ தோன்றியழியும்‌ 
பகைமையைச்சொல்லுதல்‌. 

முரண்வினைச்சிலேடை - சிலேடித்‌ 
தது கூறுமுரண்டொடை. 


முல்லைநில 


wipro ASA] - Z 369 


முரதம்‌ - பாஞ்சசன்னியம்‌. 

முரம்பு - உப்பளம்‌, பரலடுத்துயர்‌ 
நிலம்‌, பாறை, மேடு. 

முரலல்‌ - ஒலித்தல்‌, பேசலானெழு 
மொலி. 

முரலி - முரளி. 

முரலிதரன்‌ - கிருட்டிணன்‌. 

முரல்‌ - ஓர்‌ மீன்‌, முரலென்னேவல்‌. 

முரல்வு - உள்ளோசை. 

முரளி - மூக்கால்வாசிக்குங்குழல்‌, 
வேயங்குழல்‌. 

முற்றல்‌, முரற்றுதல்‌ - ஒலித்தல்‌. 

முரன்‌ - ஓரரக்கன்‌. 

முராரி - திருமால்‌. 

முரிகுதல்‌, முரிதல்‌ - ஓடி.தல்‌, கெடுதல்‌, 
தோற்றல்‌, பின்னப்படுதல்‌. 

முரித்தல்‌ - ஒடித்தல்‌, கெடுத்தல்‌, 
தோல்விசெய்தல்‌, முறித்தல்‌. 

முரிப்பு - எருத்துத்திமில்‌, முரித்தல்‌. 

முரியல்‌ - முரியப்பட்டது. 

முரிவு - ஒடிவு, மடிப்பு, முறிவு. 

முருகன்‌ - இளையோன்‌, குமரன்‌, 
வெறியாட்டாளன்‌. 

முருகியம்‌ - குறிஞ்சிநிலப்பறை. 


முருகு - அகில்‌, அழகு, இளமை, எலு 
மிச்சை, எழுச்சி, கள்‌, காதணியி 


னொன்று, குமரன்‌, திருவிழா, 


வாசனை, வெறியாட்டாளன்‌. 
முருகேசன்‌ - குமரன்‌. 
முருகை - ஓர்கல்‌. 
முருக்கல்‌ - முருக்குதல்‌. 
முருக்கு - எலுமிச்சை, ஓர்மரம்‌, 
கொலை, முருக்கென்னேவல்‌. 
முருக்குதல்‌ - அழித்தல்‌, உருக்குதல்‌, 
கொல்லல்‌. 
முருங்கல்‌, முருங்குதல்‌ - அழிதல்‌. 
முருங்கை - ஓர்மரம்‌. 
முருடர்‌ - வேடர்‌. 


முருடு - ஒர்வாச்சியம்‌, பறைப்‌ 
பொது, பெருங்குறடு, விறகு. 

முருந்தம்‌, முருந்து - இறகனெடியிற்‌ 
குருத்‌து,வெண்குருத்து, வெண்மை. 


முருமுரன்‌ - சூரியன்குதிரையி 
னொன்று. 


முலமுலெனல்‌ - ஈரடுக்கொலிக் குறிப்பு. 

முலாம்‌ - மலாம்‌. 

முலை - கொங்கை. 

முலைக்கச்சு - இரவுக்கை. 

முலைக்கட்டு - இரவுக்கை, ஓர்‌ சிலந்தி. 

முலைக்கண்‌ - முலைப்பால்‌ வருந்து 
வாரம்‌. 

முலைக்காம்பு - முலைக்கண்‌. 

முலைக்கால்‌ - ஆட்டுக்கல்‌. 

முலைத்தாய்‌ - செவிலித்தாய்‌. 

முலைப்பாலி - புற்றாம்பளம்‌. 

முலைப்பால்‌ - பெண்கள்முலையின்‌ 
பால்‌. 

முலைமார்பு - நெஞ்சு. 

முலைமுகம்‌ - முலைச்சிகரம்‌. 

முல்லை - இசை, ஐந்நிலத்தொன்று, 
அஃது காடுங்காடுசார்ந்த விட 
மும்‌, ஓர்‌ மரம்‌, கற்பு, மன்மதன்‌ 
கணையினொன்று முல்லைக்‌ 
கொடி, வனமல்லிகை, வெற்றி. 

முல்லைக்கருப்பொருள்‌ - முல்லை 
நிலத்துற்பத்திப்பொருள்‌, அவை 
முல்லைத்தெய்வம்‌, முதற்கான்‌ 
யாறாடலீறாயவாம்‌. 

முல்லைக்கான்யாறு - 
நிலத்தியாறு. 

முல்லைத்தலைவன்‌ - குறும்பொறை 


முல்லை 


நாடன்‌. 
முல்லைத்தலைவி - கத்தி. 
முல்லைத்திணை - முல்லைக்குரியன. 
முல்லைத்தெய்வம்‌ - திருமால்‌. 
முல்லைநிலத்தூர்‌ - பாடி. 
முல்லைநில நீர்‌ - கான்யாறு, குறுஞ்‌ 


சுனை. 


370 wipro AGA) - Z 


முல்லைநிலப்பண்‌ 


முல்லைநிலப்பண்‌ - முல்லைநிலத்திற்‌ 
குரியராகம்‌. 

முல்லைநிலப்பயிர்‌ - காராமணி, சாமை, 
வரகு. 

முல்லைநிலப்பறை - பம்பை. 

முல்லைநிலப்புள்‌ - காட்டுக்கோழி. 

முல்லைநிலப்பெண்‌ - ஆய்ச்சி. 

முல்லைநிலமரம்‌ - காந்தள்‌, காயா, 
குருந்து, கொன்றை, துளசிமுதலிய. 

முல்லைநிலமாக்கடொழில்‌ - ஏறு 
தழுவல்‌, கான்யாறு குளித்தல்‌, 
குரவையாடல்‌, குழலூதல்‌, பசு 
மேய்த்தல்‌. 

முல்லைநிலமாக்கள்‌ - ஆயர்‌. 

முல்லைநிலமிருகம்‌ - மான்‌, முயல்‌. 

முல்லைப்புறம்‌ - இல்லாண்முல்லை, 
பாசறை முல்லை. 

முல்லைமுதற்பொருள்‌ - புறவும்‌, புறவு 
சார்ந்தவிடமுங்‌-கர்‌-மாலை 
யென்னும்‌ பெரும்‌ பொழுது சிறு 
பொழுதுகளு மாம்‌. 

முல்லையர்‌ - இடையர்‌. 

முல்லையாழ்‌ - முல்லைநிலத்திற்குரிய 
யாழ்‌. 

முல்லையுரிப்பொருள்‌ - உரிப்பொருள்‌ 
காண்க. 

முல்வயன்‌, முல்வாயன்‌ - முள்வாயன்‌. 

முவலம்‌ - அவுபலபாஷாணம்‌. 

முழக்கம்‌ - ஒலி, மேகத்தினொவிப்பு. 

முழக்கல்‌ - முழக்குதல்‌. 

முழக்கு - ஒலி, முழக்கென்னேவல்‌, 
மேகோற்காரம்‌. 

முழக்குதல்‌ - தொனிப்பித்தல்‌. 

முழக்கோல்‌ - நிலமளக்குங்கோல்‌, 
முழக்கம்பு. 

முழங்கல்‌ - ஒலித்தல்‌. 

முழங்கால்‌ - முழந்தாள்‌. 

முழங்காற்சில்லு - முழந்தாளினுருளை. 

முழங்கை - மணிக்கட்டின்கழ்‌. 


முழந்தாட்கச்சு - அரைச்சட்டையுங்‌ 
காலுறையும்‌ பூட்டிக்கட்டு மோர்‌ 


கச்சு. 

முழந்தாள்‌, முழந்து - முழங்கால்‌. 

முழம்‌ - இருசாண்கொண்டது. 

முழல்‌ - கழற்சிக்கொடி.. 

முழவம்‌ - குடமுழா, முரசு. 

முழவின்மார்ச்சனை - மண்‌. 

முழவு - பறைப்பொது. 

முழா - மேளம்‌. 

முழாசுதல்‌ - சுவாலித்தல்‌. 

முழாவுசால்‌ - முடிவுசால்‌. 

முழி - விழி, 

முழுகல்‌, முழுகுதல்‌ - குளித்தல்‌. 

முழுக்க - முழுதும்‌. 

முழுக்காடுதல்‌, முழுக்காட்டல்‌ - அப்‌ 
பியங்கவிஸ்நானம்‌. 

முழுக்காட்டு - நீராட்டு. 

முழுக்கு - முழுகல்‌. 

முழுக்கூறு - முழுமை. 

முழுங்கல்‌ - விழுங்கல்‌. 

முழுச்சவுரம்‌, முழுச்செளளம்‌ - ௪ரு 
வாங்கசெளளம்‌. 

முழுது, முழுதும்‌ - எல்லாம்‌. 

முழுதொருங்குணர்ந்தோன்‌ - அரன்‌, 
அருகன்‌, கடவுள்‌. 

முழுத்தசுரம்‌ - ஓர்‌ நோய்‌. 

முழுத்தம்‌ - முகுர்த்தம்‌. 

முழுத்தல்‌ - முழுமையாதல்‌, மூழ்கு 
வித்தல்‌. 

முழுநாள்‌ - இராசிக்குப்பங்குபடா 
நாள்‌. 

முழுநோக்கு - பூரணநோக்கு, இஃது 
கிரகநோக்கினொன்று. 

முழுமகன்‌ - அறிவிலான்‌. 

முழுமதி - பூரணசந்திரன்‌. 

முழுமன்‌ - முழுமை. 

முழுமுதல்‌ - கடவுள்‌. 


முறியன்‌ 


wipro qT] - Z 311 


முழுமுற்றும்‌ - முழுதும்‌. 

முழுவதுஞ்சேறல்‌ விலக்கு - ஓரலங்‌ 
காரம்‌, அஃது ஒரு பொருட்கோர்‌ 
காரியத்தைக்‌ காட்டித்‌ திரும்ப 
எல்லாவற்றின்‌ மேலுஞ்‌ செல்லு 
வதாகக்‌ கூறியதற்குமாத்திரமன்‌ 
றெனல்‌. 

முழுமை, முழுவதும்‌ - எல்லாம்‌, முற்றும்‌. 

முழுவலயம்‌ - முழுவட்டம்‌, வென்றி. 

முழுவெலும்பு - தசைகழிந்தவென்பு. 

முழை - துடுப்பு. 

முழைஞ்சு - மலையினுட்குகை. 

முழைத்தல்‌ - எழுத்திலாவோசை. 

முளகரணை - ஓர்‌ பூடு. 

முளரி - ஓமவிறகு, கடைக்கொள்ளி, 
காடு, தூ மரை, நுண்மை, நெருப்பு, 
முட்செடி, விறகு. 

முளவு - முட்பன்றி. 

முளி - மரமுதலியவற்றின்கரடு, 
முளியென்னேவல்‌. 

முளித்தல்‌ - காய்தல்‌, வறத்தல்‌. 

முளை - அங்குரம்‌, ஆப்பு, தண்டாயு 
தம்‌, தறி, நாணயவச்சு, பருவின்‌ 
முளை, மகன்‌, முளையாணி, 
முளையென்னேவல்‌, மூங்கில்‌. 

முளைக்கூச்சு - குண்டிசி. 

முளைக்கொட்டு - ஆற்றுக்‌ காலாட்டிப்‌ 
பெண்களினோர்‌ விளையாட்டு. 

முளைதெளித்தல்‌ - முளையிடல்‌. 

முளைத்தல்‌ - முளைக்குதல்‌. 

முளைப்பாலிகை - அங்குரார்ப்பணம்‌. 

முளைப்பு - முளைத்தல்‌. 

முளையடித்தல்‌ - ஆப்பறைதல்‌, 
நூாணயமச்சடித்தல்‌. 

முளையாணி - கதவுநிற்குமிரும்பு. 

முளையான்‌ - குழந்தை. 

முள்‌ - நுண்மை, முள்ளு. 

முள்காத்தல்‌ - மெளனமாயிருத்தல்‌. 


முள்வறையன்‌, முள்வாயன்‌ - ஓர்‌ கறை 
யான்‌. 

முள்ளங்கத்தரி - முள்ளாங்கத்தரி. 

முள்ளங்கிழங்கு - ஓர்‌ கிழங்கு. 

முள்ளந்தண்டு - முள்ளென்பு. 

முள்ளம்பன்றி - முட்பன்றி. 

முள்ளாங்கத்தரி - ஓர்‌ செடி. 

முள்ளி - ஓர்‌ செடி. 

முள்ளிக்கீரை - ஒர்‌ கீரை. 

முள்ளு - ஓர்‌ கருவி, மரத்தின்முள்‌, 
மீன்முன்‌. 

முள்ளுடைமூலம்‌ - முள்ளுள்ளவை. 

முள்ளுநாயகம்‌ - ஓர்‌ கொடி. 

முள்ளுப்பலா - ஒர்‌ பலா. 

முள்ளெலி - ஒரெலி. 

முள்ளெலும்பு - முள்ளந்தண்டு. 

முறண்டு - முரண்டு. 

முறண்டுகம்‌ - அவுபலபாஷாணம்‌. 

முறம்‌ - சுளகு, வியாகநாள்‌. 

முறி - அடிமை, இலை, உயர்ந்த 
வெண்கலம்‌, எழுதுமுறி, ஓர்‌ 


வகைப்புடைவை, தளிர்‌, துண்டு, 
முறியென்னேவல்‌, மூலைமுறி. 
முறிகரை - இடிகரை. 
முறிக்கட்டி - உயர்ந்தவெண்கலக்கட்டி. 
முறிக்குதல்‌ - முறித்தல்‌. 
முறிச்சாதனம்‌ - முறிப்பத்திரம்‌. 
முறிச்சி - விற்றற்குரிய வடிமைப்‌ 
பெண்‌. 
முறிதல்‌ - திரைதல்‌, முரிதல்‌. 
முறிதிரிசூலை - ஓர்சூலை. 
முறித்தல்‌ - முரித்தல்‌. 
முறிப்பத்திரம்‌ - முறிச்சீட்டு. 
முறிப்பு - முரிப்பு. 
முறியர்‌ - விற்றற்குரியவடி மைகள்‌. 
முறியல்‌ - முரியல்‌. 
முறியன்‌ - விற்றற்குரியவடிமைக்‌ 


காரன்‌. 


372 wipro AGA) - Z 


முறிவு 


முறிவு - முரிவு. 

முறிவெட்டியான்‌ - ஓர்‌ கடற்காளான்‌. 

முறுகல்‌ - கடுமைப்படல்‌, திருகல்‌, 
முதிர்தல்‌ - வேகங்கொள்ளுதல்‌. 

முறுகுபதம்‌ - முதிர்ந்தபதம்‌. 

முறுக்கல்‌ - கோபித்தல்‌, திரித்தல்‌, 
வத்தல்‌. 

முறுக்கவரை - ஒரவரை. 

முறுக்காணி - சுரியாணி. 

முறுக்கு - ஓர்‌ பண்ணிகாரம்‌, புரி, 
முறுக்கென்னேவல்‌. 

முறுக்குதல்‌ - சினத்தல்‌, முறுக்கல்‌. 

முறுக்குப்‌ பணிகாரம்‌ - ஓர்‌ பண்ணி 
காரம்‌. 

முறுமுறுப்பு - குறைசொல்லல்‌. 

முறுவஞ்சி - முத்து. 

முறுவரித்தல்‌ - சிரித்தல்‌. 

முறுவலிப்பு - புன்னகை. 

முறுவல்‌ - எயிறு, சிரிப்பு. 

முறை - இடைச்சொல்‌, உறவொழுங்கு, 
ஒழுக்கம்‌, ஒழுங்கு, 
குணம்‌, தரம்‌, பழமை, புத்தகம்‌, 
முறைமை, முறையீடு, வரிசை. 


கிராமம்‌, 


முறைகாரர்‌ - முறைப்படி செய்வோர்‌. 

முறைகேடு - தப்புநெறி. 

முறைக்காய்ச்சல்‌ - ஒன்றை விட்‌ 
டொரு நாள்வருங்காய்ச்சல்‌. 

முறைதெரிந்தோன்‌ - சிற்பாசாரி, 
பிரமன்‌. 

முறைதெரிபகவன்‌ - பிரமன்‌. 

முறைத்தல்‌ - விறைத்தல்‌. 

முறைநிரனிறை - நேர்நிரனிறை. 

முறைப்படுதல்‌ - முறையிடுதல்‌. 

முறைப்பாடு - முறையீடு. 

முறைப்பு - விறைப்பு. 

முறைமசக்கு - முறைகேடு. 

முறைமாறுதல்‌ - ஒழுங்குதப்பிவரல்‌, 
முறைப்படிமாறுதல்‌. 


முறைமை - ஒழுங்கு, கட்டளை. 

முறையிடுதல்‌ - குறைகூறுதல்‌. 

முறையிலுயர்புநவிற்சியணி - ஒரலங்‌ 
காரம்‌, அஃது காரண காரியமொரு 
வழிநிகழ்வதாகக்‌ கூறுவது. 

முறையிலோர்‌ - கீழ்மக்கள்‌. 

முறையினிலைமை - கட்டளை முறை. 

முறையின்வைப்பு - நரலழகினொன்று. 

முறையீடு - முறைப்படுதல்‌. 

முற்கந்தெறித்தல்‌ - தொனிவைத்தல்‌. 

முற்கம்‌ - கெற்சிதம்‌, பயறு. 

முற்கரம்‌ - ஓஒராயுதம்‌, சம்மட்டி, 
படைக்கலம்‌. 

முற்கரவன்‌ - குபேரன்‌. 

முற்கலம்‌ - உபநிடதமுப்பத்திரண்டி 
னொன்று. 

முற்கு - கெற்சிதம்‌. 

முற்குளம்‌ - பூராடம்‌. 

முற்கூறு - துவக்கம்‌. 

முற்கொழுங்கோல்‌ - பூரட்டாதி. 

முற்சனி - மகநாள்‌. 

முற்படல்‌ - எதிர்தல்‌, முந்தல்‌. 

முற்படுதல்‌ - எதிர்ப்படுதல்‌, கையிடு 
தல்‌, பிணைப்படுதல்‌, முந்துதல்‌. 

முற்பவம்‌ - பழையபாவம்‌, முற்பிறப்‌ 
பிற்பாவம்‌, முற்பிறப்பு. 

முற்பழி - பூருவப்பழி. 

முற்பனி - மார்கழி தை மாதங்களிற்‌ 
பனி. 

முற்பார்‌ - முற்கூறு. 

முற்ற - எல்லாம்‌. 

முற்றம்‌ - முன்றில்‌. 

முற்றல்‌ - காழ்கொள்ளல்‌, முடிதல்‌, 
முதிருதல்‌, மூப்பு, வளைத்தல்‌, 
வளைவு, வெறுத்தல்‌. 

முற்றவுணர்கை - 
குணத்தொன்று. 

முற்றவுணர்தல்‌ - முற்றுமறிதல்‌. 


கடவுளெண்‌ 


முன்‌ wiper Ag - Z 373 


முற்றளபெடை - எல்லாச்‌ சீர்க்கண்ணு 
மளபெடைவரத்‌ தொடுப்பது. 

முற்றாய்தம்‌ - தன்மாத்திரையிற்குன்றா 
வாய்தவெழுத்து. 

முற்றிகரம்‌ - முற்றியவிகரம்‌. 

முற்றிக்கை - முற்றுகை. 

முற்றியலிகரம்‌ - ஓசைகுன்றாவிகரம்‌. 

முற்றியலுகரம்‌ - ஓசைகுன்றாவுகரம்‌. 

முற்றியைபு - எல்லாச்சீர்க்கண்ணு 
மியைபுவரத்தொடுப்பது. 

முற்றில்‌ - முற்றம்‌, வியாகநாள்‌. 

முற்றிழை - பெண்‌. 

முற்று - முடிவு, முற்றென்னேவல்‌. 

முற்று - எல்லாச்சர்க்கண்ணுமோனை 
முதலாயினவருவது. 

முற்றுகரம்‌ - முற்றியலுகரம்‌. 

முற்றுகை - குறைவு, நெருக்கம்‌, 
முற்றுதல்‌. 

முற்றுதல்‌ - முடிதல்‌, முதிர்தல்‌, 
விளைதல்‌. 

முற்றுத்தொடர்மொழி - எழுவாயும்‌ 
பயனிலையுமுடி வுபெற்றுநிற்பன. 

முற்றுமடக்கு - ஓரலங்காரம்‌, அஃது 
அடிமுழுதுமடங்கிவருவது. 

முற்றுமுடுகுவெண்பா - நான்கடியு 
முடுக்கா வருவது. 

முற்றுமுரண்‌ - எல்லாச்சீர்க்கண்ணு 
முரண்வரத்தொடுப்பது. 

முற்றுமோனை - எல்லாச்சீர்க்கண்ணு 
மோனைவரக்தொடுப்பது. 

முற்றும்‌ - எல்லாம்‌, கடை, பெய 
ரெச்சம்‌, மூலநாள்‌. 

முற்றுமுடுகு வெண்பா - நான்கடியு 
முடுக்காவருவனது. 

முற்றுருவகம்‌ - அவயல அவயவிகளை 
ஏற்ற இடத்தோடும்‌ பிறவற்‌ 
றோடும்‌ முற்ற உருபகஞ்‌ செய்வது, 
(உம்‌) உளத்தடத்து விழிவண்டு 
மொழித்தேனு முளமலரொன்று 
மலர்ந்தது. 


முற்றுவினை - வினைமுற்று. 

முற்றெச்சம்‌ - வினையெச்சத்திற்காக 
வழங்கப்படும்‌ வினைச்சொல்‌. 

முற்றெதுகை - எல்லாச்சர்க்கண்ணு 
மெதுகைவரத்தொடுப்பது. 

முற்றெருத்தின்‌ செவி - எழுத்தாணிப்‌ 
பூடு. 

முனி - அகத்தி, தவத்தோன்‌, பலாசு, 
புத்தன்‌, முனியென்னேவல்‌, 
யானைக்கன்று, வில்‌. 

முனிச்சிரேட்டன்‌ - முனீந்திரன்‌. 

முனிஷி - பாஷைபயிற்றுவோன்‌. 

முனிதல்‌ - சனத்தல்‌,சினம்‌, வெறுத்தல்‌. 

முனிமூத்திரம்‌ - கல்லுப்பு. 

முனிவர்‌ - அந்தணர்‌,சடை முடியோர்‌, 
தவத்தோர்‌. 

முனிவறாமை - கோபமாறாமை, 
அஃது உயிர்வேதனையி னொன்று. 

முனிவு - கோபம்‌, சினம்‌. 

முனீந்திரன்‌ - புத்தன்‌, முனீசுரன்‌. 

முனை - துணிவு, நுனி, பகை, முதன்‌ 
மை, முனையென்னேவல்‌, யுத்தம்‌, 
வினை, வெறுப்பு. 

முனைசுனை - விகண்டிப்பு. 

முனைதல்‌ - சனக்குறிப்பு, போர்‌ 
கலத்தல்‌, முனையாக்கல்‌. 

முனைந்தோர்‌ - பகைவர்‌. 

முனைப்பதி - பாடிவீடு. 

முனைமுகம்‌ - போர்முகம்‌. 


முனையிடம்‌ - பாலைநிலத்தூர்‌, 


போர்க்களம்‌. 
முனையுள்ளோன்‌ - தைரியவான்‌. 
முனைவர்‌ - பகைவர்‌, முனிவர்‌. 
முனைவன்‌ - அருகன்‌, கடவுள்‌, 
பகைவன்‌, புத்தன்‌. 
முனைவு - கோபம்‌, சினம்‌, வெறுப்பு. 
முன்‌ - இனியென்பது, ஏழனுருபு, 
(உம்‌) கற்றார்முற்றோன்றாக்‌ கழி 


374 wipro AGG) - Z 


முன்கட்டு 


விரக்கம்‌, பக்கம்‌, பழைமை, முதல்‌, 
முன்பு, முன்னென்னேவல்‌, மேல்‌. 

முன்கட்டு - முன்னாலேகை மடித்துக்‌ 
கட்டுதல்‌, வீட்டின்முற்பக்கம்‌. 

முன்குடுமி - முன்கொண்டை.. 

முன்கை - கெண்டைக்கை, முன்புறம்‌. 

முன்கைவளை - முன்கையிலிடும்‌ 
வளையல்‌. 

முன்கொம்பு - பல்லக்கின்‌ முன்புறக்‌ 
கொம்பு. 

முன்சொல்‌ - பழமொழி. 

முன்தண்டு - முற்படை. 

முன்தளை - முன்னங்காற்கட்டு. 

முன்பக்கம்‌ - முன்புறம்‌. 

முன்பனி - மார்கழி தை மாதங்களிற்‌ 
பனி, மார்கழி தையின்பருவம்‌. 

முன்பனியுரிமை - கொண்டல்‌ வீச 
லுஞ்சிதகன்‌ கூகை ஆந்தையிவை 
மகிழ்தலும்‌ மரவுஞ்‌ சிவந்தியு 
மலர்தலும்‌ இலந்தை பழுத்தலும்‌ 
செந்நெல்விழைதலும்‌ கரும்பு 
முதிர்தலுமாகும்‌. 

முன்பன்‌ - முதல்வன்‌. 

முன்பிறந்தாள்‌ - அக்காள்‌. 

முன்பு - பழைமை,பெருமை, முன்வலி. 

முன்மடி - மேன்மடி. 

முன்மாதிரி - டூருவநடை.. 

முன்முகப்பு - ஆசாரவாயில்‌. 

முன்முகனை - துவக்கம்‌. 

முன்முச்சியம்‌ - அவிழ்த்தல்‌. 

முன்முடுகு வெண்பா - முன்னிரண்‌ 
ட்டி முடுக்காய்‌ வருதல்‌. 

முன்மொழி - தொடர்மொழியின்‌ 
முன்னிற்குஞ்சொல்‌. 

முன்மொழிந்துகோடல்‌ - ஓர்யுத்தி 
அஃது முன்னேஒன்றனைச்‌ சொல்‌ 
லிப்பின்பு அதனை வேண்டுமிடந் 
தோறு மெடுத்துக்‌ கொள்ளுதல்‌. 


முன்வாய்‌ - வாய்முகனை. 


முன்றனை - முன்காற்கட்டு. 

முன்றாதை - பாட்டன்‌. 

முன்றாய்‌ - பாட்டி. 

முன்றானை - முன்றோகை, மேற்‌ 
போர்வை. 

முன்றில்‌ - முற்றம்‌. 

முன்றொடரி - ஓர்‌ செடி. 

முன்றோன்றல்‌ - தமையன்‌. 

முன்னங்கால்‌ - முன்‌ பக்கத்திற்கால்‌. 

முன்னடி - முன்னே. 

முன்னடியான்‌ - காவற்றேவதை. 

முன்னடைப்பன்‌ - மிருகங்கட்கு வரு 
மோர்நோய்‌. 

முன்னணி - முற்படை 

முன்னணை - மாட்டுத்தொட்டி, 
முதற்பிள்ளை. 

முன்னந்தொடை - தொடையின்‌ முற்‌ 
பக்கம்‌, தோள்‌. 

முன்னம்‌ - கருத்து, குறிப்பு, சீக்ரெம்‌, 
சீக்கிரிமரம்‌, மனம்‌, முன்‌. 

முன்னர்‌ - ஆதி, இடம்‌, நெஞ்சு, முன்‌. 

முன்னர்விலக்கு - ஒரலங்காரம்‌, 
அஃது 
பொருளை விலக்குவது. 


குறிப்பினானொரு 


முன்னல்‌ - நினைத்தல்‌, நெஞ்சு. 

முன்னவள்‌ - தமக்கை, மூதேவி. 

முன்னவன்‌ - சிவன்‌, தமையன்‌. 

முன்னவையகத்திணை - எடுத்த 
பொருடேோன்ற முன்னையவற்றை 
விரித்துக்‌ காட்டல்‌. 

முன்னற - முன்னிதாய்‌. 

முன்னிடுதல்‌ - நேரிடுதல்‌. 

முன்னிட்டி - விலங்குணாவிடுந்‌ 
தொட்டி. 

முன்னிருட்டு - முன்னிராவிருள்‌. 

முன்னிரை - பெருந்தொகைக் கூட்டம்‌. 

முன்னிலவு - முன்னிராவினிலவு. 


மூக்கு 


wipro ஏர] - Z 375 


முன்னிலை - காரணம்‌, முகதா, 
மூவிடத்தொன்று. 

முன்னிலைகாரன்‌ - கொல்லர்தச்சர்‌ 
வண்ணாரிற்றலைவன்‌. 

முன்னிலைத்தீபம்‌ - தீபகாலங்காரத்‌ 
தொன்று. 

முன்னிலைப்பன்மைவினையுற்று - 
இர்‌ ஈர்‌ என்னும்‌ விகுதிகளை 
யுடைய பன்மைவினைமுற்று. 

முன்னிலைப்புறமொழி - முகதாலினிற்‌ 
போர்க்குப்‌ பிறருடன்‌ பேசுதல்‌ 
போற்‌ பேசல்‌. 

முன்னிலைமொழி - அறத்தொடு 
நிலை. 


முன்னிலையேவலொருமை வினை 
முற்று - ஆய்‌-௨-ஆல்‌-எல்‌-காண்‌- 
என்னும்‌ ஐந்து விகுதிகளையும்‌ 
அகரமுதல்‌ ஒளகாரவிறுதி நின்ற 
பன்னீருயிரையும்‌ -ஞ்-ண்‌-ந்‌-ம்‌-ன்‌- 
ய்‌-ர்‌-ல்‌-வ்‌-ம்‌-ள்‌- என்னும்‌ பதி 
னொரு மெய்களையும்‌ ஈறாகவு 
டைய இருதிணை முக்கூற்றொரு 
மை முன்னிலையே வல்வினைச்‌ 
சொற்கள்‌. 

முன்னிலையேவற்பன்‌்மை வினை 
முற்று - மின்‌-உம்‌-என்னும்‌ விகுதி 
களையிறுதியுடையவாய்‌ இடை 
நிலையேலாது எதிர்‌ காலத்தைக்‌ 
காட்டி வருமொழிகள்‌. 

முன்னிலையொருமை வினைமுற்று - 
ஐ-ஆய்‌-இ)-என்னும்‌ விகுதிகளை 
யுடைய விருதிணை முக்கூற்‌ 
றொருமை வினைமுற்று. 

முன்னிளவல்‌ - தமையன்‌. 

முன்னிற்றல்‌ - உதவுதல்‌, முன்னே 
நிற்குதல்‌. 

முன்னீடு - தலைமை, முன்னடைவு. 

முன்னூல்‌ - கடவுள்மொழிந்தநூல்‌, 
பழையநூல்‌. 

முன்னூற்கேள்வன்‌ - கடவுள்‌. 


முன்னெழுச்சி - பழையவெண்ணம்‌, 
முன்னெண்ணம்‌. 

முன்னெற்றி - மேனெற்றி. 

முன்னேரம்‌ - இளம்பகல்‌. 

முன்னேர்‌ - முன்னுழவுமாடு. 

முன்னேறுதல்‌ - முந்துதல்‌. 

முன்னை - அக்காள்‌, அண்ணன்‌, ஓர்‌ 
மரம்‌, பழைமை. 

முன்னையோர்‌ - பழையோர்‌. 

முன்னெற்றி - முன்னீடு. 

முன்னோடி - முன்போவோன்‌. 

முன்னோர்‌ - பழையோரர்‌, மந்திரிகள்‌. 

முன்னோன்‌ - அருகன்‌, கடவுள்‌, 
தமையன்‌, விநாயகன்‌. 


மூ 
மூ - ஓரெழுத்து, மூப்பு, மூவென்‌ 
னேவல்‌. 
மூகம்‌ - ஊமை, ஓர்‌ பைசாசம்‌, ஓர்‌ 
மீன்‌, தரித்திரம்‌, மெளனம்‌. 
மூகன்‌ - ஒரசுரன்‌, ஊமை, வறிஞன்‌. 
மூகாத்தல்‌ - மெளனமாயிருத்தல்‌. 
மூகை - ஊமை. 
மூக்கணாங்கயிறு, மூக்காங்கயிறு - 
நாணயக்கயிறு. 
மூக்கரிகத்தி - வெற்றிலைக்காம்‌ 
பரிகருவி. 
மூக்கறட்டை - ஓர்‌ பூடு. 
மூக்கறைச்சி - அரிதாரம்‌, ஓர்‌ செடி. 
மூக்கன்‌ - முன்காற்சீப்பின்குருத்து. 
மூக்காங்கொழுந்து - நாசிமுனை. 
மூக்காந்தண்டு - மூக்கனடுத்தண்டு. 
மூக்காவளை - ஓர்‌ மரம்‌. 
மூக்கிரட்டை - மூக்கதறட்டை. 
மூக்கிலி - சொக்களிப்பூடு. 
மூக்கிற்கல்‌ - காக்கைக்கல்‌. 
மூக்கு - நாசி, இஃது பஞ்சப்‌ பொறி 
யினொன்று, பறவைமூக்கு, வித்துக்‌ 


376 wipro AGG) - Z 


மூக்குக்கண்ணாடி 


களின்‌ மூக்கு, விளக்கு முதலிய 
வற்றின்‌ மூக்கு. 
மூக்குக்கண்ணாடி - மூக்கிலிடுங்‌ 
கண்ணாடி. 
மூக்குக்கொழுந்து - 
கொழுந்து. 
மூக்குச்சளி, மூக்கூளை - மூக்கற்சறளி. 
மூக்குச்சாத்திரம்‌ - சரசாத்திரம்‌. 
மூக்குச்சிந்துதல்‌ - மூக்குச்‌ றுதல்‌. 
மூக்குச்சுழித்தல்‌ - மூக்குநெறித்தல்‌. 
மூக்குத்தழுக்கி, மூக்குத்தி - ஓரா 


பரணம்‌. 


மூக்காங்‌ 


மூக்குத்தூள்‌ - புகையிலைப்பொடி.. 

மூக்குப்பிளவை - ஓர்‌ சிலந்தி. 

மூக்கொற்றி - மூக்குத்தி. 

மூக்கொற்றிப்பூண்டு - ஓர்‌ பூண்டு. 

மூங்கி - சிறுபயறு. 

மூங்கிலரிசி - மூங்கற்கொட்டை. 

மூங்கிலுப்பு - ஒருப்பு. 

மூங்கில்‌ - ஓர்‌ மரம்‌. 

மூங்கிற்குழல்‌, மூங்கிற்குழாய்‌ - 
வேய்ங்‌ குழல்‌. 

மூங்கிற்புதர்‌ - மூங்கற்களை. 

மூங்கிற்போத்து - மூங்கில்முளை, 

மூங்கிற்றண்டு - மூங்கிற்கழி. 


மூங்கினெல்‌ -குறிஞ்சியுணவினொன்று. 


மூங்கின்முத்து - மூங்கிலிற்பிறந்த 
முத்து. 

மூங்கு - சிறுபயறு. 

மூங்கை - ஊமை. 

மூங்கையர்‌ - ஊமையர்‌. 

மூசல்‌ - சாதல்‌, மூசுதல்‌, மொய்த்தல்‌. 

மூசாப்பு - மந்தாரம்‌. 

மூசாலை - அந்தசந்தமற்ற து, சோம்பு. 

மூசுதல்‌ - மூசல்‌. 

மூசை - மட்குகை. 


மூச்சன்‌ - ஆண்மைக்காரன்‌. 


மூச்சு - ஆண்மை, உயிர்ப்பு, பலம்‌. 

மூச்சுக்காட்டுதல்‌ - ஆண்மைகாட்டு 
தல்‌. 

மூச்சுத்தாங்கல்‌ - மூச்சடைப்பு. 

மூச்சுப்பறிதல்‌ - சுவாசம்வெளியே 
செல்லல்‌, பலவீனப்படுதல்‌. 

மூச்சுப்பிடிக்குதல்‌ - மூச்சமர்த்தல்‌. 

மூச்சுப்பேச்சு - அசுமாற்றம்‌. 

மூச்சுப்பொறுத்தல்‌ - மூச்சுத்தாங்குதல்‌. 

மூச்சுவாங்கல்‌ - மூச்சையுள்ளே 
யடக்கல்‌. 

மூச்சுவிடுதல்‌ - சுவாசம்விடல்‌. 

மூச்செடுத்தல்‌ - மூச்சுவாங்குதல்‌. 

மூச்செறிதல்‌ - நெடுமூச்சுவிடுதல்‌, 
மூச்சுவிடுதல்‌. 

மூச்செறிவு - மூச்செறிதல்‌. 

மூச்சை - மூர்ச்சை. 

மூச்சொடுங்கல்‌ - சாதல்‌, மூச்சடங்கல்‌. 

மூஞ்சல்‌ - மொய்த்தல்‌. 

மூஞ்சி - மூஞ்சை. 

மூஞ்சிசுண்டுதல்‌ - முகங்கருகல்‌, 
மூக்கைநெரித்தல்‌. 

மூஞ்சுறு, மூஞ்சூறு - சுசுந்தரி. 

மூஞ்சூற்றுமுள்ளன்‌ - ஓர்‌ கிழங்குக்‌ 


கொடி. 
மூஞ்சை - நீண்ட முகம்‌, நீண்ட மூக்கு. 
மூடகருப்பம்‌ - கருப்பத்திலிறந்த 
பிள்ளை. 


மூடதை - அறியாமை. 

மூடத்தனம்‌ - அறிவின்மை. 

மூடம்‌ - அறிவின்மை, ஐயம்‌, குளிர்‌, 
மந்தாரம்‌, மயக்கம்‌. 

மூடர்‌ - அறிவிலார்‌, கீழ்மக்கள்‌. 

மூடல்‌ - மூடுதல்‌ - மேன்மூடி. 

மூடவிருத்தி - தாமதவிருத்தி. 

மூடன்‌ - அறிவீனன்‌, மந்தன்‌. 

மூஷாதுத்தம்‌ - துருசு. 

மூடாத்துமா - மதிகேடன்‌. 


மூர்க்கம்‌ 


wrpiurer AJ] - Z 


377 


மூடி - முகடு, மூடப்பெண்‌, மேன்மூடி. 
மூடிகம்‌, மூஷிகம்‌ - எலி, பெருச்சாளி, 
மலையாளதேயத்தினோர்பகுதி, 


கொத்தமல்லிப்பூடு. 
மூஷிகாங்கன்‌, மூஷிகாஞ்சனன்‌ - 
விநாயகன்‌. 


மூடிகாராதி - பூனை. 

மூடுகுப்பாயம்‌ - மேற்போர்வை. 

மூடுகன்னி - மொய்யற்சன்னி. 

மூடுசாந்து - மேற்புறஞ்‌ சாந்துக்‌ 
காறை போட்டிருப்பது. 

மூடுசூளை - மொய்ப்பு. 

மூடதல்‌ - போர்த்தல்‌, மறைக்குதல்‌ 

மூட்டம்‌ - ஆயத்தம்‌, உலைமுகம்‌, கம்‌ 
மாளர்‌ கருவி, மூட்டியிருப்பது, 
விறகு. 

மூட்டம்பண்ணுதல்‌ - மூட்ட ங்கட்டுதல்‌. 

மூட்டல்‌ - இசைத்தல்‌, ஏவிவிடுதல்‌, 
கோண்மூட்டுதல்‌, பற்றப்பண்ணு 
தல்‌. 

மூட்டு - கடிவாளம்‌, கோள்‌, சந்திப்பு, 
பொருத்து, மூட்டென்னேவல்‌. 

மூட்டுச்சாட்டு - கோள்‌. 

மூட்டுதல்‌ - மூட்டல்‌. 

மூட்டை - ஓர்‌ பூச்சி, சாமான்பை. 

மூதணங்கு - காடுகாள்‌. 

மூதண்டவேடத்தான்‌ - தராமலை. 

மூதலித்தல்‌, மூதலிப்பு - ஒப்புவித்தல்‌. 

மூதறிஞர்‌ - பேரறிவுடையோர்‌. 

மூதறிவு - பேரறிவு. 

மூதா - தம்பலப்பூச்சி. 

மூதாட்கள்‌ - முதியோர்‌. 

மூதாட்டி - முதியவள்‌. 

மூதாதை -பாட்டன்‌. 

மூதாய்‌ - பாட்டி. 

மூதாளர்‌ - முதியோர்‌. 

மூதிரி - எருமை. 

மூதிரை - திருவாதிரைநாள்‌. 


மூதுணர்வு - பேரறிவு. 

மூதுரை - ஓர்‌ செய்யுள்‌, பழமொழி. 

மூதேவி - சேட்டை. 

மூதை - வெட்டிச்சுட்டகாடு. 

மூத்தல்‌ - முதிர்தல்‌. 

மூத்தாள்‌ - அக்காள்‌, கிழவி, தலைவி, 
மூதேவி. 

மூக்திரகிரிச்சம்‌, மூத்திரகிரிச்சனம்‌, 
மூத்திரகிறீச்சனம்‌ - ஒர்நோய்‌, 
கல்லடைசல்‌. 

மூத்திரக்குளவி - ஓர்குளவி. 

மூத்திரசங்கம்‌ - நீரழிவு. 

மூத்திரசுக்கிலம்‌ - வெட்டை நோய்‌. 

மூத்திரதோஷம்‌ - சலரோகம்‌. 

மூத்திரபுடம்‌ - கழ்வயிறு. 

மூத்திரப்பை - சலப்பை. 

மூத்திரம்‌ - சிறுநீர்‌. 

மூத்திரலம்‌ - சலக்கடுப்பு. 

மூத்திராகாதம்‌ - சலவடைப்பு. 

மூத்திராசயம்‌ - சலப்பை. 

மூத்திரோற்சங்கம்‌ - இரத்தரோகம்‌. 

மூத்தோர்‌ - புலவோர்‌, மந்திரிகள்‌, 
முதியோர்‌. 

மூத்தோன்‌ - அண்ணன்‌, முதிர்‌ வயது 
டையேோன்‌, விநாயகன்‌. 

மூப்பர்‌ - முதன்மைக்காரர்‌, முதியோர்‌. 

மூப்பன்‌ - பறையரிற்றலைவன்‌, முதன்‌ 
மைக்காரன்‌. 

மூப்பு - தலைமை, முதுமை. 

மூய்தல்‌ - மூடுதல்‌. 

மூரல்‌ - சிரிப்பு, சோறு, பல்‌. 

மூரி - எருது, எருத்துத்திமில்‌, எருமை, 
ஓலைமூரி, சோம்பல்‌, நெரிவு, 
பழைமை, பெருமை, வலி. 

மூரிமுரித்தல்‌ - திமிர்தீரஉடற் 
பொருத்து நெரித்தல்‌. 

மூர்க்கம்‌ - உக்கம்‌, கோபம்‌, சலஞ்‌ 
சாதித்தல்‌, நாகபாம்பு. 


378 wipro AGA) - Z 


மூர்க்கர்‌ 


மூர்க்கர்‌ - கீழ்மக்கள்‌. 

மூர்க்கன்‌ - ஆங்காரன்‌. 

மூர்க்கை - ஆங்காரி, மூர்க்கம்‌. 

மூர்ச்சனம்‌ - கலக்குதல்‌, மூர்ச்சனை. 

மூர்ச்சனை - நினைவுமயக்கம்‌. 

மூர்ச்சிதம்‌, மூர்ச்சிப்பு - அறிவின்மை, 
உயரம்‌, நினைவுமயக்கம்‌, வாட்டம்‌. 

மூர்ச்சித்தல்‌ 
கிடத்தல்‌. 


- நினைவுமயங்கிக்‌ 


மூர்ச்சை - அறிவுமயக்கம்‌, வாட்டம்‌. 

மூர்ச்சைதீர்த்துயிர்‌தருமருந்து - குற்று 
யிர்தருமருந்து. 

மூர்ச்சைவாயு - அறிவைமயக்கு 
மோர்வாயு. 

மூர்த்தசம்‌ - தலைமயிர்‌. 

மூர்த்தம்‌ - இருகடிகைப்பொழுது, 
உடம்பு, உருவுடையனது, தலை. 

மூர்த்தரசம்‌ - கஞ்சிநுரை. 

மூர்த்தவேட்டணம்‌ - தலையணி. 

மூர்த்தாபிசித்தன்‌ - சத்திரியன்‌, மந்திரி. 

மூர்த்தி - அருகன்‌, உடல்‌, உருவம்‌, 
சிவன்‌, தலைவன்‌, தேவன்‌, புத்தன்‌, 


பொருள்‌ , மாதிரி. 
மூர்த்திகரம்‌ - தெய்வீகம்‌, தேவச்செயல்‌. 
மூர்த்திகன்‌ - குமரன்‌, வயிரவன்‌. 
மூர்த்தினி - தலை. 
மூலகந்தம்‌ - வெட்டிவேர்‌. 
மூலகம்‌ - மெங்கு, முள்ளங்கி. 
மூலகருமம்‌ - சட கருமம்‌. 
மூலகாரியம்‌ - முதற்காரியம்‌. 
முலக்கடுப்பு - மூலநோய்‌. 
மூலக்கரப்பன்‌ - ஓர்‌ கரப்பன்‌. 
மூலக்காணி - கற்கடகபாஷாணம்‌. 
மூலக்கிரந்தி - ஓர்‌ நோய்‌. 
மூலக்கிராணி - ஓர்‌ கராணிநோய்‌. 
மூலக்கொதி - ஒர்‌ நோய்‌. 
மூலசம்‌ - வேருற்பத்திப்பயிர்‌. 
மூலச்சோதி - கடவுள்‌. 


மூலதனம்‌ - மூலத்திரவியம்‌. 

மூலதேவன்‌ - கஞ்சன்‌. 

மூலத்தனம்‌ - உரக்கப்பணம்‌. 

மூலத்தானம்‌, மூலஸ்தானம்‌ - ஆகாயம்‌, 
கடவுள்‌, கெற்பக்‌ ரெகம்‌. 

மூலத்திரவியம்‌ - அடியுரக்கம்‌. 

மூலத்தின்சாரம்‌ - அமுரி, இந்துப்பு. 

மூலத்துருவம்‌ - கிரகவீதியின்‌ மூல 
நீளளவு. 

மூலநாள்‌ - மூலநட்‌ சத்திரம்‌. 

மூலபஞ்சாட்சரம்‌ - மூலமந்திரம்‌. 

மூலபலம்‌ - அடிப்பலம்‌, அடிப்பெல 
மாயிருக்குஞ்சேனை. 

மூலபாடம்‌ - உரைதவிர்த்தெழுதும்‌ 
பாடம்‌. 

மூலபாடை, மூலபாஷை - ஆதிபாஷை. 

மூலப்படை - மூலபலம்‌. 

மூலப்பகுதி, மூலப்பிரகிருதி - பிரபஞ்ச 
காரணமானமாயை. 

மூலமந்திரம்‌ - பஞ்சாட்‌ சரமந்திரம்‌. 

மூலமலம்‌ - ஆணவமலம்‌. 

மூலம்‌ - அதி, ஓர்‌ நான்‌, ஓர்‌ நோய்‌, 
காரணம்‌, கழங்கு சமீபம்‌, சொந்தம்‌, 
தலைமை, தாலம்ப பாஷாணம்‌, 


மூலாதாரம்‌, இஃது ஆதாரமாறி 


னொன்று, பாதம்‌. 
மூலவாயு - ஓர்‌ நோய்‌. 
மூலவிக்கிரகம்‌ - மூலத்தான விக்ரெகம்‌. 
மூலவியாதி - மூலநோய்‌. 
மூலவிருள்‌ - ஆணவமலம்‌. 
மூலவுவமம்‌ - ஒன்றினடங்கியிருப்‌ 
பதையெடுத்துவமிப்பது, (உம்‌) 
ஆணவம்‌ போலும்‌ பிரகிருதி. 
மூலவேர்‌ - முதல்வேர்‌. 
மூலாக்கிரம்‌ - அடி யு நுனியும்‌. 
மூலாக்கினி - உதராக்கினி. 
மூலாசனம்‌ - வேர்ழெங்குபுசித்தல்‌. 
மூலாதாரம்‌ - ஆறாதாரத்தினொன்று. 
அஃது குதத்தானம்‌. 


மெந்திரி wipro அகராதி - 2 379 
மூலி - கிழங்கு, மருத்துப்பூடு, | மூழை - அகப்பை, சோறு, துடுப்பு, 
வேருள்ளமரம்‌. மத்து. 


மூலிகை - மருத்துப்பூடு, மருந்துவேர்‌. 

மூலிக்கரணம்‌ - அறுதிமுறி, ஆதி. 

மூலிக்கை - மூலிகை. 

மூலியம்‌ - கொண்ட பொருள்‌, சம்பளம்‌, 
விலை. 

மூலை - கோணம்‌. 

மூலைக்குடா - கோணத்துமுடுக்கு. 

மூலையரம்‌ - முக்கோணவரம்‌. 

மூலையோட்டம்‌ - சரிகோணமற்ற து. 

மூவசைச்சீர்‌ - நேரசையாவது நிரை 
யசையாவது தன்னோடுதா 
னேனும்‌ ஒன்றோடெொன்றேனும்‌ 
புணர்ந்து மூன்றசை யடுக்கி 
வருவது. 

மூவரசர்‌ - மூன்றிராசாக்கள்‌, அவர்‌ 
சேரன்‌-சோழன்‌-பாண்டியன்‌. 

- மூன்றாசை, அஃது 

மண்பெண்‌-பொன்‌. 


மூவாசை 


மூவாமுதல்‌ - பரமேசுபரன்‌. 

மூவிசை - மந்தம்‌, மத்திமம்‌, தாரம்‌ 
எனு மூன்று விகற்பமான இரராகங்‌ 
கள்‌. 

மூவிடம்‌ - மூன்றிடம்‌, ௮ஃது தன்மை, 
முன்னிலை-படர்க்கை. 

மூவிலைவேல்‌ - சூலம்‌. 

மூவுதல்‌ - விலகுதல்‌. 

மூவுலகம்‌ - மூன்‌ றுலகம்‌, அவை, பூமி, 
அந்தரம்‌, சுவர்க்கம்‌. 

மூவுலகாதாரன்‌ - கடவுள்‌. 

மூவுலகாளி - இந்திரன்‌, கடவுள்‌. 

மூவுலகு - மூவுலகம்‌. 

மூவுலகுணர்ந்தோன்‌ 
கடவுள்‌. 

மூவுலகேந்தி - கடவுள்‌. 

மூழி - அகப்பை, குளம்‌, சோறு, 
அடுப்பு, மத்து. 


- அருகன்‌, 


மூழ்‌ - முகிழ்‌. 

மூழ்கல்‌ - அமிழ்தல்‌, கெடுதல்‌. 

மூழ்த்தல்‌ - மொய்த்தல்‌. 

மூளல்‌ - மூளுதல்‌. 

மூளி - காதறை, பெட்டி, விளிம்பற்றது. 

மூளிவாய்‌ - பெட்டி. 

மூளுதல்‌ - கூடுதல்‌, நெருப்புமுதலிய 
பற்றல்‌, முயறல்‌. 

மூளை - தலைமுதலியவற்றின்மூளை. 

மூள்தல்‌ - மூளுதல்‌. 

மூன்று - ஓரெண்‌. 


(3111) 


மெச்சல்‌, மெச்சுதல்‌ - கொண்டாடல்‌, 
துதித்தல்‌, புகழ்தல்‌. 

மெஞ்ஞலம்‌ - வலி. 

மெஞ்ஞானம்‌ - உண்மைக்கியானம்‌. 

மெஞ்ஞானி - உண்மைக்கியானி. 

மெட்டு - ஆயத்துறை, கிராமத்தைச்‌ 
சூழ்ந்தகாடு, குனிப்பு, சுங்கச்‌ 
சாவடி. 

மெது - மிருது. 

மெதுக்கு - ஒர்செடி.. 

மெதுமெதுத்தல்‌, மெதுமெதெனல்‌ - 
மிருதுவாயிருத்தல்‌. 

மெதுமெதுப்பு - நுகைவு. 

மெத்த - பிக. 

மெத்து - மென்மை. 

மெத்துதல்‌ - மிகுதல்‌. 

மெத்தெனல்‌, மெத்தெனவு - மிருது. 

மெத்தை - அமளி, சட்டை. 

மெத்தைப்பாய்‌ - ஒர்வகைப்பாய்‌. 

மெத்தைவீடு - தட்டுவீடு. 

மெந்திரி - ஏதண்டை.. 


380 wipro AGG) - Z 


மெய்‌ 


மெய்‌ - உடல்‌, இஃது பஞ்சப்‌ பொறி 
யினொன்று, உண்மை, ஒற்றெ 
முத்து, சொல்‌, சொற்பொருள்‌. 

மெய்காப்பாளர்‌ - உற்றகாவற்காரர்‌. 

மெய்காவல்‌ - உற்றகாவல்‌. 

மெய்கூறல்‌ - உண்மைபேசல்‌, அஃது 
மும்மொழியினொன்று. 

மெய்க்கவசம்‌ - மார்ச்சட்டை. 

மெய்க்கிளை - மெய்முளை. 

மெய்க்கீர்த்திமாலை - ஓர்பிரபந்தம்‌, 
அஃது சொற்சீரடியென்னுங்‌ 
கட்டுரைச்‌ செய்யுளாற்குல முறை 
யிற்செய்த கீர்த்தியைக்‌ கூறுவது. 

மெய்க்கொட்டை - பலாக்காய்முளை. 

மெய்க்கொள்ளல்‌ - நம்புதல்‌. 

மெய்க்கோள்‌ - முன்னறவாங்கல்‌. 

மெய்சொல்லல்‌ - உண்மைபேசுதல்‌. 

மெய்ச்சுதல்‌ - புகழ்தல்‌. 

மெய்த்தல்‌ - உண்மைப்படல்‌. 

மெய்நூலன்‌, மெய்நூலாளன்‌ - துரோ 
ணாசாயன்‌. 

மெய்புகுகருவி - கவசம்‌. 

மெய்ப்படாம்‌ - திரைச்சேலை நிலை 
யங்கி. 

மெய்ப்படுதல்‌ - உண்மைப்படுதல்‌. 

மெய்ப்படுத்தல்‌, மெய்ப்படுத்துதல்‌ - 
உண்மைப்படுத்தல்‌. 

மெய்ப்பரிசம்‌ - தொட்டுணருமுணர்வு. 

மெய்ப்பாடு - குறிப்புவெளிப்படுக்குந்‌ 
தோற்றம்‌. 

மெய்ப்பித்தல்‌ - மெய்ச்சுவித்தல்‌, 
மெய்ப்படுத்தல்‌. 

மெய்ப்பீரம்‌ - மேகம்‌. 

மெய்ப்பு - மெய்ச்சிக்‌ கொள்ளப்‌ 
படல்‌, மெய்மை. 

மெய்ப்பை - சட்டை. 

மெய்ப்பொருள்‌ - உண்மை, கடவுள்‌, 
கல்வி, நற்போதனை, மெய்ப்‌ 

பாக்கியம்‌. 


மெய்ப்பொறி - கன்மேந்திரிய ஞானேந் 
திரியங்கள்‌. 

மெய்மயக்கம்‌, மெய்மயக்கு - ஒற்றெ 
முத்தியைபு. 

மெய்மலம்‌, மெய்மாசு - உட ம்பின்மாசு. 

மெய்மறதி - கோபம்‌, தன்னை மறத்தல்‌, 
வெறி. 

மெய்மறத்தல்‌ - தன்னைமறத்தல்‌. 

மெய்மை - உண்மை, கருத்து. 

மெய்யர்‌ - பார்ப்பார்‌, மகார்‌, முனிவர்‌, 
மெய்சொல்வோர்‌. 

மெய்யன்‌ - கடவுள்‌, சத்தியவான்‌, மகன்‌. 

மெய்யுணர்வு - உண்மையறிதல்‌, நல்‌ 
லறிவு. 

மெய்யுரை - சத்தியவாசகம்‌, இஃது 
வாக்கனிற்குணநான்கினொன்று. 

மெய்யுரைத்தல்‌ - உரைசொல்லல்‌, 
சத்தியஞ்சொல்லல்‌. 

மெய்யுவமம்‌ - உண்மையையே 
எடுத்துவமிப்பது (உம்‌) சூரியப்‌ 
பிரகாசம்‌ போன்மணியொளி. 

மெய்யுறுபுணர்ச்சி - மெய்தொட்டுப்‌ 
பயிறல்‌. 

மெய்யுறை - கவசம்‌. 

மெய்யெழுத்து - ஒற்றெழுத்து. 

மெய்வசை - உறுமிகழ்வைக்‌ கூறுவது. 

மெய்வழிநீர்‌ - அமுரி. 

மெய்வாழ்த்து - 
முறையே கூறுவது. 

மெய்விரதன்‌ - தருமன்‌, வீடுமன்‌. 


உறுப்புக்களை 


மெய்விவாகம்‌ - தலைமகனுந்‌ தலைவி 
யும்‌ இருசுற்றமுமிசைந்து முடிக்கு 
மணம்‌. 

மெருகிடுதல்‌ - மிருதுவாக்குதல்‌ - 
மெழுக்கிடுதல்‌. 

மெருகு - மிருது, மெழுக்கு. 

மெருகெண்ணெய்‌ - மினுக்கெண்‌ 
ணெய்‌. 


மெலிதல்‌ - இடைதல்‌, இளைத்தல்‌. 


மென்னை 


wipro ASA] - Z 381 


மெலித்தல்‌ - இசையை மெல்லிதாக்‌ 
கல்‌, வல்லின வெழுத்திற்‌ கடாய்‌ 
மெல்லினவெழுத்துவழங்குதல்‌. 

மெலிந்தோன்‌ - விபன்னன்‌. 

மெலியது - மென்மையானது. 

மெலிவடைதல்‌ - சஞ்சலப்படல்‌. 

மெலிவித்தல்‌ - கனங்குறைத்தல்‌, 
மிருதுவாக்கல்‌, வாட்டல்‌. 

மெலிவு - இளைப்பு, வருத்தம்‌. 

மெலு - அற்பன்‌. 

மெலுக்கு - வெளியலங்காரம்‌. 

மெல்ல - மிருதுவாக. 

மெல்லணை - மெத்தை. 

மெல்லல்‌ - மெல்லுதல்‌. 

மெல்லன்‌ - நெய்தனிலத்தலைவன்‌. 

மெல்லி - பெண்‌. 

மெல்லிது - மிருது. 

மெல்லிமை - மென்மை. 

மெல்லியது - மெல்லிது. 

மெல்லியர்‌ - மாதர்‌, மெலிந்தவர்‌. 

மெல்லியலார்‌ - பெண்கள்‌. 

மெல்லியல்‌ - பெண்‌, மரத்திளங்‌ 
கொம்பு. 

மெல்லியார்‌ - எளியோர்‌, பெண்கள்‌, 
மென்மையோர்‌. 


மெல்லியார்‌கூந்தல்‌ - அம்மையார்‌ 
கூந்தல்‌. 

மெல்லியாள்‌ - பெண்‌. 

மெல்லிலை - வெற்றிலை. 

மெல்லினம்‌ - மெல்லொலியெழுத்து. 

மெல்லினவெதுகை - எல்லாச்சீர்க்‌ 
கண்ணும்‌ மெல்லின வெழுத் துக்க 
ளெதுசையாய்‌ வருவது. 

மெல்லுதல்‌ - கறித்தல்‌. 

மெல்லெழுத்து - மெல்லினவெழுத்து. 

மெல்லெனல்‌ - மந்தக்குறிப்பு. 

மெல்லெனவு - மிருது. 

மெல்லொற்று - மெல்லினவொற்று. 


மெழுகல்‌ - மெழுகுதல்‌. 

மெழுகிடல்‌, மெழுகிடுதல்‌ - தரை 
மெழுகுதல்‌, மெழுகுகட்டுதல்‌, 
மெழுகு பூசுதல்‌. 

மெழுகு - அரக்கு, மெழுகென்னேவல்‌. 

மெழுகுகட்டுதல்‌ - மெழுகுபூசுதல்‌. 

மெழுகுசாணை - ஒர்சாணை. 

மெழுகுசீலை - மெழுகுதோய்த்த 
புடைவை. 

மெழுகுசேர்வை - ஒர்சோர்வை. 

மெழுகுதல்‌ - நிலத்தைப்பூசுதல்‌ பூசுதல்‌. 

மெழுகுதிரி, மெழுகுத்தண்டு - மெழு 
காலாயதிரி. 

மெழுகுத்தட்டு - மெழுகுத்தகடு. 

மெழுகுபதம்‌ - மருத்தெண்ணெய்க்‌ 
கடுகுமெழுகு போலுருளும்பதம்‌. 

மெழுகுபனையன்‌ - ஓர்வைகசூரி. 

மெழுகுபாகல்‌ - ஒர்பாகல்‌. 

மெழுகுமண்‌ - பசைமண்‌. 

மெழுகுவத்தி - மெழுகுதிரி. 

மெழுக்கிடுதல்‌, மெழுக்கு - மெழுகுதல்‌. 

மெள்ள - மிருதுவாய்‌. 

மென்கணம்‌ - மெல்லினம்‌. 

மென்பால்‌ - மருதநிலம்‌. 

மென்புரட்டு - கைமாற்றிலே புரட்டி 
வருதல்‌. 

மென்மேல்‌ - ஒன்றன்மேலொன்று. 

மென்மை - மிருது, அஃது எண்வகை 
யூறினொன்று, சாத்து விதகுணத்து 
மொன்று. 

மென்றல்‌ - வெற்றிலைமுதலிய 
மெல்லுதல்‌. 

மென்றொடர்‌ - 
தொடர்ந்துவருவது. 

மென்னடை - அன்னம்‌, மிருதுவான 


மெல்லெழுத்து 


நடை. 


மென்னை - சொத்தை. 


382 wrpiuroor ASG) - Z மே 


Gn 


மே - அன்பு, ஒரெழுத்து. 

மேககாக்கையோன்‌ - சீர்பந்தபாஷா 
ணம்‌. 

மேககாந்தி, மேககாரகம்‌ - ஓர்நோய்‌. 

மேககாலம்‌ - கார்காலம்‌. 

மேககெற்சனம்‌ - இடி. 

மேகசம்‌ - முத்து. 

மேகக்கருப்பக்கல்‌, மேகக்கல்‌ - ஆட்டுக்‌ 
கல்‌. 

மேகசாலம்‌ - ஒர்மணி, முகிற்கூட்டம்‌. 

மேகக்கிராணி - ஒர்கரரொணிறோய்‌. 

மேகசிந்தகம்‌, மேகசீவகம்‌ - சாதகப்‌ 
பட்சி. 

மேகசூலை - ஓர்சூலை. 

மேகசோரணம்‌ - இராசவத்தனக்கல்‌. 

மேகச்சிலை - மாக்கல்‌, வங்கக்கல்‌. 

மேகதாரி - மயிலிறகு. 

மேகதீபம்‌ - பின்‌. 

மேகதேகம்‌ - மேகநோய்‌ கொண்ட 
வுடம்பு. 

மேகஸ்தம்பம்‌ - மேகத்‌ தூண்‌. 

மேகத்தின்கருப்பக்கல்‌ - ஆட்டுக்கல்‌. 

மேகத்தின்விந்து - பூநாகம்‌. 

மேகத்துவாரம்‌ 
செல்வழி. 

மேகத்தொனி - முழக்கம்‌. 

மேகநாதசித்து - இலக்குமன்‌. 

மேகநாதம்‌ - சிறுகீரை, பலாசு, மலைப்‌ 


- ஆகாயகங்கை 


பச்சை, முழக்கம்‌. 

மேகநாதன்‌ - இந்திரசித்து, நவசாரம்‌, 
வருணன்‌. 

மேகநீர்‌ - ஓர்நோய்‌ நீர்‌. 

மேகநோய்‌ - ஓர்நோய்‌. 

மேகபச்சை - நாகபச்சை. 


மேகபடலம்‌ - ஓர்கண்ணோய்‌, மேகச்‌ 


செறிவு. 


மேகபந்தர்‌ - முகிற்படலம்‌. 

மேகபந்தி - முகினிரை. 

மேகபிரசவம்‌ - மழை. 

மேகபுட்பம்‌ - நீர்‌, மழை. 

மேகபதி - இடி. 

மேகப்புள்‌ - வானம்பாடி. 

மேகமண்டலம்‌ - முகின்மண்டலம்‌. 

மேகமந்தாரம்‌ - மந்தாரச்சிலை. 

மேகமாலை - முகிற்கூட்டம்‌. 

மேகம்‌ - ஓர்நோய்‌, குயில்‌, முகில்‌. 

மேகயோனி - புகை. 

மேகரஞ்சி - ஒரிராகம்‌. 

மேகராகக்குறிஞ்சி - குறிஞ்சித்திறத்தி 
னோர்பண்‌. 

மேகலாகன்னிகை - நருமதை. 

மேகலாபதம்‌ - இடை. 

மேகலாபாரம்‌ - எழுகோவை மணி 
வடம்‌. 

மேகலை - இடைக்கட்டு, ஓம குண்‌ 
டத்தை வளைய விடுங்கோலம்‌, 
சீலை, தேர்முடி, நருமதை, மலைப்‌ 
புடைப்பு, மலைமுடி, மலை யருகு, 
மாதரிடையணியுளேழு கோவை 
மணி, மான்றோற்பூணூல்‌. 

மேகவண்ணக்குறிஞ்சி - 
வண்ணக்குறிஞ்ச. 


மமை 


மேகவத்துமம்‌ - பரமாணு. 
மேகவண்ணன்‌ - திருமால்‌. 
மேகவருணை - அவுரி. 
மேகவாகனன்‌ - இந்திரன்‌, கருங்கல்‌, 
சிவன்‌. 
மேகவாயு - ஒர்நோய்‌. 
மேகவியாதி - மேகநோய்‌. 
மேகவிரஞ்சி - மேகரஞ்சி. 
மேகவூறல்‌ - மேகநீர்ப்பாய்ச்சல்‌. 
மேகவெட்டை - ஒர்நோய்‌. 
மேகாகமம்‌ - கார்காலம்‌, மழை. 


மேகாக்கினி - (ரின்‌. 


மேலத்தாட்சி 


wipro ASA] - Z 383 


மேகாஸ்பதம்‌ - ஆகாயம்‌. 

மேகாரம்‌, மேகானந்தி - மயில்‌. 

மேகோதகம்‌ - மழை. 

மேக்கு - உயர்ச்சி, மேல்‌, மேற்கு. 

மேசகம்‌ - இருள்‌, கருமை, புகை, 
மயிற்றோகைக்கண்‌, முகில்‌. 

மேசை - பீடம்‌. 

மேடகம்‌ - ஆடு. 

மேடமாதம்‌ - சித்திரைமாதம்‌. 

மேடம்‌, மேஷம்‌ - ஆடு, ஆட்டுக்கடா, 
ஓரிராச. 

மேடவிீதி - சித்திரை-வைகாசி -ஆனி 
மாதங்களிற்கூரியனுதிக்கும்வீதி. 

மேடாயனம்‌, மேஷாயனம்‌ - ஆதித்தனிட 
பவிராசியினின்று 
ராசிக்குச்‌ செல்லும்‌ பாதை, உத்த 


கற்கடக 


ராயண மூலம்‌. 


மேடு - உயர்ச்சி, ஊர்‌, திடர்‌, வயிறு. 


மேடுகம்‌ - சுவர்‌. 

மேடை - மேடாய்வகுக்கப்பட்டது, 
வேதிகை. 

மேட்டி - இறுமாப்பு, முதன்மை. 

மேட்டிமை - அகந்தை, மேன்மை. 

மேட்டிராந்தம்‌ - மேல்‌. 

மேதகம்‌ - சாலாங்கபாஷாணம்‌, 
மதிப்பு, மேன்மை. 

மேதகல்‌ - சிறந்தது, மேன்மை. 

மேதச்சி - கற்பரிபாஷாணம்‌. 

மேதம்‌ - கொலை, கொழுப்பு, யாகம்‌. 

மேதரம்‌ - மலை. 

மேதாருத்திரன்‌ - காளிதாசன்‌. 

மேதாவர்‌ - மூங்கில்வெட்டி விற்போர்‌. 

மேதாவி - அறிவு, உணர்வு, கிளி, 
பண்டிதன்‌. 

மேதாவியர்‌ - அறிஞர்‌. 

மேதி - எருமை, நெற்களம்‌, பொலிக்‌ 
கட்டை. 


மேதிககவுணன்‌ - மூர்த்தபாஷாணம்‌. 


மேதிரம்‌ - சமம்‌. 

மேதினி - பூமி. 

மேதினீத்திரவம்‌ - டூ தூளி. 

மேது - அறிவு. 

மேதேதரை - நிணப்பை. 

மேதை - அறிஞன்‌, அறிவு, இறைச்சி, 
கள்‌, தோல்‌, நரம்பு, நிணம்‌, புதன்‌, 
பேரறிவு, மேன்மை. 

மேதையர்‌ - புலவர்‌. 

மேதோசம்‌ - எலும்பு. 

மேத்தியம்‌ - சுத்தம்‌. 

மேத்திரம்‌ - ஆட்டுக்கடா, சலவாய்‌. 

மேநகை - மேனகை. 

மேந்தலை - கப்பலிற்காற்றெதிர்ப்‌ 
பக்கம்‌, முதன்மை, மேன்மை. 

மேந்தானம்‌ - உயரம்‌. 

மேம்படுதல்‌ - உயர்தல்‌. 

மேம்பாடு - புகழ்‌, மேன்மை. 

மேய்க்கி 


கொடுப்போன்‌. 


= இடையன்‌, கவளங்‌ 


மேய்ச்சல்‌ - விலங்குணவு. 

மேய்தல்‌ - உண்டல்‌. 

மேய்த்தல்‌ - மேயச்செய்தல்‌. 

மேய்ப்பர்‌ - இடையர்‌. 

மேய்ப்பன்‌ - இடையன்‌. 

மேய்ப்பு - மேய்ச்சல்‌. 

மேரு - ஆசனபீடம்‌, ஓர்வகைக்‌ 
குப்பி, பொன்மலை, மலை. 

மேருகம்‌ - ஓர்‌ வாசனை. 

மேருமணி - நாயகமணி. 

மேருயந்திரம்‌ - கதிர்க்கம்பி. 

மேருவில்லி - சிவன்‌. 

மேருவின்வாரி - பொன்மணல்‌. 

மேரை - குடிமக்கட்பேறு, மரியாதை, 
வகை. 

மேலகம்‌ - மேல்வீடு, மோக்கம்‌. 


மேலத்தாட்சி - மேலொப்பனை. 


384 wipro AGG) - Z 


மேலவரிறைவன்‌ 


மேலவரிறைவன்‌ - இந்திரன்‌, முருகன்‌. 

மேலவர்‌ - வானோர்‌. 

மேலனம்‌ - கலப்பு, கூட்டம்‌, பழக்கம்‌. 

மேலாத்தல்‌ - மேற்புறமாக்கல்‌, 
மேன்மை. 

மேலாமுதுரம்‌ - கஸ்தூரிஎலும்பு. 

மேலார்ப்பு - மேல்விரித்துப்பிடிக்கும்‌ 
புடைவை. 

மேலாலம்‌ - மழை. 

மேலாலவத்தை - மேனோக்கிநிற்கு 
மவத்தை. 

மேலிடுதல்‌ - அதிகப்படுதல்‌, அதி 
கரித்தல்‌, மேலேதாவுதல்‌. 

மேலிமைத்தாறு - கற்கடக பாஷாணம்‌. 

மேலீடு - அதிகரிப்பு, ஓராபரணம்‌, 
மேலிடுதன்மை, மேன்மை. 

மேலுக்கெடுத்தல்‌ - எதிரெடுத்தல்‌. 

மேலுதடு - மேலதரம்‌. 

மேலுலகம்‌ - தேவலோகம்‌, பூலோக 
முதலேழுலகம்‌. 

மேலுறுதி - துணையுறுதி. 

மேலெடுப்பு - மேன்மையானளடுப்பு, 
வீம்பு. 

மேலெழுச்சி - பெருமிதம்‌, மேம்பாடு. 

மேலேடு - காவலொற்றை. 

மேலை - அஞ்சனக்கல்‌, மேலிருப்பது, 
மேல்‌, மேற்கு, மேன்மை, மை, 
வருங்காலம்‌. 

மேலையார்‌, மேலையோர்‌ - பெருமை 
யிற்சிறந்தோர்‌. 

மேலொற்றி - திரும்பவைத்தவொற்றி. 

மேலோங்கி - கரையாரிலோர்பகுதி. 

மேலோர்‌ - அறிஞர்‌, பெரியோர்‌, 


வானோர்‌. 


மேல்‌ - அகலம்‌, அதிகம்‌, ஆகாயம்‌, 
இடம்‌, இனியென்பது, ஏழாம்‌ 
வேற்றுமை, சாரம்‌, பின்‌, முன்னே, 
மேற்கு, மேற்புறம்‌, வருகாலம்‌. 


மேல்காற்று - கோடைக்காற்று. 


மேல்கை - உயர்ந்தபூமி. 

மேல்சாதி - உயர்குலம்‌. 

மேல்சார்‌ - மேற்கு. 

மேல்பாலிரேபதம்‌ - நவகண்டத்‌ 
தொன்று. 

மேல்பால்‌ - மேற்கு. 

மேல்பால்விதேகம்‌, மேல்விதேகம்‌ - 
நவகண்டத்தொன்று. 

மேல்வட்டம்‌ - சங்கை, மகத்துவம்‌. 

மேல்வாசகம்‌ - பத்திரிகையின்‌ புற 
வாசகம்‌. 

மேல்வாய்‌ - அண்ணம்‌, ஒன்று முதலாய்‌ 
மேற்பட்டகணக்கு. 

மேல்வாரம்‌ - இறைப்பங்கு, வாரக்‌ 
காரன்வைத்தவாரம்‌. 

மேல்விசாரணை - பராமரிப்பு, முதன்‌ 
மையானவிசாரணை. 

மேல்விழுதல்‌ - யுத்தங்கலத்தல்‌. 

மேல்விளாசம்‌ - மேல்வாசகம்‌. 

யேல்வீடு - மச்சுவீடு. 

மேவலர்‌ - பகைவர்‌. 

மேவல்‌ - உண்டல்‌, சேர்தல்‌, நிரவுதல்‌, 
விரும்பல்‌. 

மேவார்‌ - பகைவர்‌. 

மேவினர்‌ - உறவோர்‌, சினேகிதர்‌. 

மேவு - அசை, மேவென்னேவல்‌. 

மேவுதல்‌ - மேவல்‌. 

மேழகம்‌ - ஆடு, கவசம்‌, செம்மறிக்‌ 
கடா, துருவாட்டேறு. 

மேழி - கலப்பை, கலப்பையினோரு 
றுப்பு. 

மேழியர்‌ - பூவைசியர்‌, மருதநில 
மாக்கள்‌. 

மேளம்‌ - பறைப்பொது. 

மேளனம்‌ - கூட்டம்‌. 

மேற்கட்டி - படங்கு. 

மேற்கட்டு - மேல்வீடு. 

மேற்கதி - மேற்செலவு, மோட்சம்‌. 


மேன்றலை wirpiuror agg - 2 385 
மேற்கதுவாயளபெடை - முதலய | மேற்பாதவாதனம்‌ - இருகாலுஞ்சம்‌ 
லொழிந்த மற்றெல்லாவற்றின்‌ மண மாகமடித்து மேலாக்கிக்‌ 
கண்ணுமள பெடைவரத்‌ கெப்பது. 
தொடுப்பது. மேற்பாரம்‌ - மேலேயணைத்துச்‌ 
மேற்கதுவாயியைபு - கடையயற்்‌ சேர்க்கும்பாரம்‌. 


சீரொழிந்த மற்றெல்லாச்‌ சீர்க்‌ 
கண்ணு மியைபுவரத்‌ தொடுப்பது. 

மேற்கதுவாயெதுகை - முதலொழிந்த 
மற்றெல்லாச்‌ சீர்க்கண்ணு மெது 
கைவரத்‌ தொடுப்பது. 

மேற்கதுவாய்‌ - முதலயற்சர்க்கணின்றி 
யொழிந்தசர்கண்‌ மோனைவரத்‌ 
தொடுப்பது. 

மேற்கதுவாய்முரண்‌ - முதலயற்‌ 
சீரொழிந்த மற்றெல்லாச்சீர்க்‌ 
கண்ணு முரண்வரத்‌ தொடுப்பது. 

மேற்கதுவாய்மோனை - முதலயற்சர்க்‌ 
கணின்றி யேனைச்‌ சீர்க்‌ கண்ணு 
மோனைவருவ னது. 

மேற்கத்தியான்‌ - மேற்குத்தேயத்தவன்‌. 

மேற்காது - காதின்மேற்புறம்‌. 

மேற்காவல்‌ - மேல்விசாரிப்பு. 

மேற்கு - மேல்‌, மேற்றிசை. 

மேற்குலத்தோர்‌ - மேல்சாதியார்‌, 
வேதியர்‌. 

மேற்கொள்ளல்‌, மேற்கொள்ளுதல்‌ - 
தலைப்படுதல்‌, வெல்லல்‌. 

மேற்கோள்‌ - உதாரணம்‌, சனி, 
போர்வை, முன்னோர்வழக்கு, 
மேன்மை. 

மேற்சாட்சி - மறுசாட்‌ சி. 

மேற்சுவாசம்‌ - மேனோக்கியமூச்சு. 

மேற்செம்பாலை - ஓரிசை. 

மேற்செல்லல்‌ - போர்க்குச்செல்லல்‌, 
மாற்றாரெதிர்த்தல்‌, மேலே 
நெருங்கிப்‌ போதல்‌. 

மேற்படல்‌ - அதிகப்படுதல்‌, மேன்மைப்‌ 
படல்‌, வெல்லுதல்‌. 


மேற்படி - மறுபடி, முன்குறித்தபடி.. 


மேற்புறம்‌ - மேற்பக்கம்‌. 

மேற்பூச்சு - வெளிப்பூச்சு. 

மேற்போடுதல்‌ -தலைப்போடுதல்‌. 

மேற்போர்வை - நிலையங்கிமீக்கோளன்‌. 

மேற்றட்டு - மேலறை. 

மேற்றரம்‌ - உயர்ந்ததரம்‌. 

மேற்றலை - மேற்புறம்‌. 

மேற்றளம்‌ - கப்பலின்‌ மேற்பக்கம்‌, 
காவற்படை, மேனிலம்‌. 

மேற்றிசை - மேற்கு. 

மேற்றிசைப்பாலன்‌ - வருணன்‌. 

மேற்றிராணி - அதிகாரம்‌. 

மேனகை - ஓர்தேவதாசி, மனோரமை. 

மேனகைபுதல்வி - பார்வதி. 

மேனாசை - பார்வதி. 

மேனாதம்‌ - டூனை, மயில்‌, வெள்ளாடு. 


மேனாதவம்‌ - இமயம்‌. 


மேனி - அங்கம்‌, அழகு, உடல்‌, காந்தி, 
குப்பைமேனி, நிறம்‌, மினுக்கு. 

மேனை - மலையரசன்றேவி.,, இவள்‌ 
சுதைமகள்‌. 

மேனோக்கம்‌, மேனோக்கு - மேற்‌ 
பார்வை. 

மேனோக்குதல்‌ - ஊர்த்துவ முகமாதல்‌, 
மேற்கதிகொள்ளல்‌. 

மேன்கூரை - மேல்வீடு. 

மேன்பாடு - மேம்பாடு. 

மேன்மக்கள்‌ - பெரியோர்‌. 

மேன்மாடம்‌ - மேன்மாளிகை. 

மேன்மேல்‌ - அதிகமதிகம்‌. 

மேன்மை - மகிமை, மேலாந்தன்மை. 

மேன்பைபாராட்டல்‌ - புகழ்தல்‌. 


மேன்றலை -மரக்கலயதின்‌ முன்புறம்‌. 


386 wipro ASG) - Z மை 


10 


மை - அஞ்சனம்‌, இருள்‌, எழுதுமை, 
ஓரெழுத்து, கறுப்பு, குற்றம்‌, 
செம்மறியாடு, நீர்‌, மலடு, மேகம்‌, 
மேடவிராசி, மையென்னேவல்‌. 

மைகம்‌ - வக்ரொந்தபாஷாணம்‌. 

மைகரம்‌ - மயக்கம்‌. 

மைகொடுத்தல்‌ - வன்னம்பூசுதல்‌. 

மைக்கூடு - மைப்பாத்திரம்‌. 

மைசூர்‌ - ஓர்‌ பட்டினம்‌. 

மைச்சந்தன்‌, மைச்சமனந்தன்‌ - கச்சற்‌ 
பாஷாணம்‌. 

மைச்சாள்‌-சகோதரனுடைய மனைவி, 
மைத்துனி. 

மைச்சான்‌, மைச்சுனன்‌ - மைத்துனன்‌. 

மைச்சுனி - மைத்துனி. 

மைதல்‌ - மசிதல்‌. 

மைதானம்‌ - உறநடு, வெளி. 

மைதிராவருணன்‌, மைதிராவருணி - 
அகத்தியன்‌. 

மைதீட்டுதல்‌ - மைபூசுதல்‌. 

மைதுலை - பஞ்சகெளடத்தொன்று, 
மிதுலை. 

மைதுனம்‌ - ஒன்றிப்பு, புணர்ச்சி, 
விவாகம்‌. 

மைதுனன்‌ - மச்சான்‌. 

மைதுனி - மச்சாள்‌. 

மைத்திரம்‌ - சினேகம்‌. 

மைத்திராவருணம்‌ - உபநிடத முப்பத்தி 
ரண்டினொன்று. 

மைத்திரியம்‌ - சினேகம்‌. 

மைத்துனமை - மைத்துனவுரிமை. 

மைத்துனன்‌ - மச்சான்‌. 

மைத்துனி - மச்சாள்‌. 

மைநகர்ப்பூமி - வக்ரொந்த பாஷாணம்‌. 

மைநா - சொல்லறிபுள்‌. 


மைநாகசுவசிரு - பார்வதி. 


மைநாகம்‌ - ஒர்மலை. 

மைநாகன்‌ - மலையரசனுக்கு 
மேனைக்கும்புத்திரன்‌. 

மைந்தர்‌ - ஆண்மக்கள்‌ - மனிதர்‌. 

மைந்தன்‌ - திண்ணியன்‌, மகன்‌. 

மைந்து - மயக்கம்‌, வலி. 

மையல்‌ - மாலைநேரம்‌. 

மைமா - பன்றி. 

மைமுகன்‌ - முசு. 

மைமை - மலடி, மலட்டெருமை. 

மையண்டம்‌ - முட்டை. 

மையம்‌ - நடு. 

மையம்பாய்தல்‌ - இருபக்கமுஞ்சாய 
ஒவ்வாமனிற்றல்‌. 

மையலி - மாசாலி. 

மையல்‌ - உன்மத்தம்‌, மயக்கம்‌. 

மையவாடி - முள்வேலியுள்ளவிடம்‌. 

மையாத்தல்‌ - மயங்குதல்‌. 

மையிடுதல்‌ - மைதட்டுதல்‌, மைபுசுதல்‌, 
மைபோடுதல்‌. 

மையுண்ணல்‌ - மைதீட்டப்படுதல்‌. 

மையூட்டுதல்‌ - மைதீட்டுதல்‌. 

மைரேயம்‌ - ஓர்தைலம்‌. 

மைனம்‌ - மீன்‌. 


மைனிகன்‌ - கரையான்‌. 


(310) 


மொகமொகெனல்‌ - ஈரடுக்கொலிக்‌ 
குறிப்பு. 
மொகவை - முகவை. 
மொக்கட்டை - முகம்‌. 
மொக்கட்டைமுறித்தான்‌ - குறும்பன்‌. 
மொக்கட்டைமுறித்தல்‌ - முகமுறித்தல்‌ 
மொக்கட்டையீனம்‌ - சங்கைத்தாழ்வு. 
மொக்கணி - பொக்கணி. 
மொக்கவீனம்‌ - சங்கைஒனம்‌. 
மொக்களித்தல்‌ - தாமதித்தல்‌, 
பயணத்திற்றரித்தல்‌. 


மொய்குழல்‌ 


wipro ASA] - Z 387 


மொக்கு - மரத்தின்கணு. 

மொக்குளித்தல்‌ - குமிட்டி த்தல்‌. 

மொக்குள்‌ - கொப்பூழ்‌, நீர்க்குமிழி, 
மலரும்பருவத்தரும்பு. 

மொக்கை - சங்கை, மணை, வெட்கம்‌. 

மொக்கைகுலைதல்‌ - அவமானப்‌ 
படுதல்‌. 

மொக்கைச்சோளம்‌ - ஒர்சோளம்‌. 

மொக்கைபண்ணல்‌ - அவசங்ைகயாக்‌ 
கல்‌, ஆயுதங்களை மணைத்தல்‌, 
கெடுத்தல்‌. 

மொக்கைபோதல்‌ - அணாப்பப்படுதல்‌, 
அவசங்கைப்படுதல்‌, ஆயுத 
முனைமடிதல்‌. 

மொக்கையீனம்‌ - சங்கைக்குறைவு. 

மொங்கன்‌ - மொழுங்கன்‌. 

மொசுமொசுக்கை - முசுமுசுக்கை. 

மொசுமொசுத்தல்‌ - ஒலிக்குறிப்பு, 
சீக்ெக்குறிப்பு, தினவுக்குறிப்பு. 

மொச்சடித்தல்‌ - மொச்சையடி த்தல்‌. 

மொச்சு - மொச்சை. 

மொச்சை - ஆட்டுமணம்‌, ஓர்வகைப்‌ 
பயறு. 

மொச்சையடித்தல்‌ - மொச்சை மணம்‌ 
விடுதல்‌. 

மொஞ்சி - தனம்‌. 

மொடமொடெனல்‌ - ஈரடுக்கொலிக்‌ 
குறிப்பு. 

மொடு - இலாபம்‌, நயம்‌, பயற்றஞ்‌ 
சப்பட்டை. 

மொடுக்குமொடுக்கெனல்‌ - ஒலிக்‌ 
குறிப்பு. 

மொடுமொடுத்தல்‌, மொடுமொடுப்பு - 
ஈரடுக்கொலிக்குறிப்பு. 

மொடுமொடெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

மொட்டம்பு - அலகில்லா அம்பு. 

மொட்டு - இளம்பூவரும்பு, குமிழ்ப்பு 
வடிவுள்ளனு. 


மொட்டை - கூரின்மை, மழுக்கம்‌, 
முண்டிதம்‌. 

மொட்டைச்சி - அமங்கலி, பூநீறு. 

மொட்டைத்தலை - மொட்டந்தலை. 

மொட்டைப்புத்தி - மழுங்கற்புத்தி. 

மொட்டையடித்தல்‌ - தலைமுண்டி 
தமாக்கல்‌. 

மொட்யைன்‌ - மொட்டைத்‌ தலையன்‌. 

மொட்டைவெட்டு - முண்டி தவெட்டு. 

மொண்டணி - மொந்தணி. 

மொண்டன்‌, மொண்டாவன்‌, மொண்டி 
- ஓர்‌ சாமை. 

மொண்டு - அலைவு, முரண்டு, 
மொண்டெனெச்சம்‌. 

மொண்டுக்காரன்‌ - அலைவு பண்ணு 
பவன்‌, முரண்டன்‌. 

மொதுமொதெனல்‌ - ஒலிக்குறிப்பு, 
நொதித்தற்குறிப்பு. 

மொத்தம்‌ - தொகை, பருப்பம்‌, பொது. 

மொத்தல்‌ - அடித்தல்‌. 

மொத்தளம்‌ - கூட்டம்‌, தொகை. 

மொத்தி - புடைப்பு. 

மொத்து - அடி, மொத்தென்னேவல்‌. 

மொத்துண்ணல்‌ - அடியுண்ணல்‌. 

மொத்துதல்‌ - அடித்தல்‌. 

மொத்தை - பருத்தது. 

மொந்தணி - திரட்சி, பருப்பம்‌. 

மொந்தணியன்‌ - திரண்ட து, பருத்தது. 

மொந்தன்‌ - ஓரினவாமை. 

மொந்தை 
பாத்திரம்‌, பருத்தது. 

மொப்ப - வெடினாற்றம்‌. 


- ஓர்‌ கட்பறை, ஓர்‌ 


மொய்‌ - கூட்டம்‌, தாய்‌, போர்‌, 
போர்க்களம்‌, மகமை, மொய்த்தல்‌, 
மொய்யென்னேவல்‌, யானை, 
வண்டு. 

மொய்கதிர்‌ - அடர்ந்த கதிர்‌, முலை. 


மொய்குழல்‌ - பெண்‌. 


388 wipro AGA) - Z 


மொய்ச்சல்‌ 


மொய்ச்சல்‌ - மொய்த்தல்‌. 
மொய்தாய்‌ - ஈன்றாள்‌. 
மொய்த்தல்‌ - நெருங்கல்‌, மூடுதல்‌. 
மொய்த்தாய்‌ - ஈன்றாள்‌. 
மொய்ப்பணம்‌ - மகமைப்பணம்‌. 
மொய்ப்பு - மொய்த்தல்‌. 


மொய்ம்பு - தொள்‌, வலி. 


மொய்யெழுத்து - தருமசாதன 
வெழுத்து. 

மொருமொருத்தல்‌, மொருமொரெனல்‌ 
- ஒலிக்குறிப்பு. 

மொலுமொலுத்தல்‌ - ஒலிக்குறிப்பு, 
தினவுக்குறிப்பு. 

மொல்லு - இரைச்சல்‌. 

மொல்லுமொல்லெனல்‌ - ஈரடுக்‌ 


கொலிக்‌ குறிப்பு. 
மொழி - சொல்‌, மொழி யென்னேவல்‌. 
மொழிதல்‌ - சொல்லல்‌. 
மொழிந்தது மொழிதல்‌ - செய்யுள்‌ 
வழுவினொன்று. 
மொழிபெயர்த்தல்‌ - பாஷை திருப்புதல்‌. 
மொழிபெயர்ப்பு - பாஷைதிருப்பல்‌. 
மொழிமாற்று - பொருள்‌ கோளெட்டி 
னொன்று, அஃது பயனிலைகட்‌ 
கேற்ற மொழிகளைப்‌ பயனிலை 
கட்கேலோா மொழிகளோடு புணர்ப்‌ 
பது, (உம்‌) யானைக்கு நீத்து 
முயற்கு நிலை. 
மொழிமுதலெழுத்து - 
முதனிற்குமெழுத்து. 
மொழிமை - பழஞ்சொல்‌. 


சொற்கு 


மொழியன்‌ - பரும்பேன்‌. 
மொழியிடையெழுத்து - சொல்லிடை 
நிற்குமெழுத்து. 
மொழியீற்றெழுத்து - சொல்லிறுதி 
யினிற்குமெழுத்து. 
மொழியொலிக்குறிப்பு - எழுத்தி 
னோசைச்குறிப்பு. 


மொழியோசை - சத்தம்‌. 


மொழுக்கன்‌, மொழுங்கன்‌ - தடித்த 
ஆள்‌, வெண்மட்ட வேலை. 

மொழுக்கெனல்‌ - ஒலிக்குறிப்பு. 

மொள்ளல்‌, மொள்ளுதல்‌ - முகத்தல்‌. 

மொறுமொறுத்தல்‌, மொறு மொறெனல்‌ 
- ஒலிக்குறிப்பு, மிகக்காய்தல்‌. 


Gor 


மோ - ஒரெழுத்து, முன்னிலை 
யசைச்சொல்‌, (உம்‌) கேண்மோ, 
மோவென்‌ னேவல்‌. 

மோகநீயம்‌ - மோகமின்மை. 

மோகப்படைக்கலம்‌ - எதிரியை 
மயக்கும்‌ படைக்கலம்‌. 

மோகம்‌ - அசை, உட்பை கயாறி 
னொன்று, உன்மத்தம்‌, காமம்‌, 
தப்பிதம்‌, பஞ்சமாயையி 

னொன்று, அஃது விபரீதஞான 

முண்டாக்குவது, பஞ்ச பாணத்‌ 

அஃது 

அழுங்கலும்‌ பிதற்றலும்‌, விகார 


மெட்டினுமொன்று, மயக்கம்‌, 


தவத்தையினொன்று, 


மதியீனம்‌, வருத்தம்‌. 
மோகரம்‌ - உக்கிரம்‌, மயக்கம்‌. 
மோகரித்தல்‌ - சனத்தார்த்தல்‌, 
மயங்கல்‌. 
மோகரிப்பு - ஆக்சிமிப்பு, மயக்கம்‌, 
வீராவேசம்‌. 
மோகர்‌ - உன்மத்தர்‌, சித்திரகாரர்‌. 
மோகலீலை - காமவினோதம்‌. 
மோகவியாபாரி - தூர்த்தன்‌. 
மோகவுவமை - பொருண்மேலெழுந்த 
வேட்கையான்‌ வந்த மயக்கந்‌ 
தோன்றவுரைப்பது, (உம்‌) கயல்‌ 
போலுமென்று நின்‌ கண்பழிப்‌ 
பல்‌ கண்ணின்‌ செயல்‌ போற்‌ 
பிறழுந்திறத்தாற்‌ கயல்‌ புகழ்வன்‌. 
மோகனக்கல்‌ - கோயில்‌ வாயின்‌ 
மேற்படிக்கல்‌. 


மோகனநாட்டியம்‌ - மகளிர்கூத்து. 


மோட்பம்‌ 


wipro AS] - Z 389 


மோகனப்படைக்கலம்‌ - மோகப்படை. 

மோகனமாலை - ஓராபரணம்‌, ஓர்‌ 
பிரபந்தம்‌. 

மோகனம்‌ - அணாப்பு, புணர்ச்சி, 
மயக்கம்‌, மன்மதன்கணையி 
னொன்று, அஃது அட்ட கருமத்‌ 
தொன்று, கலைஞான மறுபத்தி 
னான்கினுமொன்று. 

மோகனவித்தை - மயக்குத்தொழில்‌, 
இஃது அட்டகருமவித்தையி 
னொன்று. 

மோகனாங்கினி - மோகினி. 

மோகனாஸ்திரம்‌ - மன்மதபாணம்‌. 

மோகனி - மோகனப்பெண்‌. 

மோகன்‌ - மன்மதன்‌. 

மோகாதி - முக்குற்றம்‌, அஃது காமம்‌, 
வெகுளி, மயக்கம்‌. 

மோகிதன்‌ - மோகமுள்ளவன்‌. 

மோகித்தல்‌ - மயங்கல்‌. 

மோகிப்பு - மயக்கம்‌. 

மோகினி - ஒர்‌ தேவதை, திருமால்‌ 
கொண்ட பெண்ணுரு, இஃது 
திருமால்‌ பதினைந்தவதாரத்‌ 
தொன்று. 

மோக்கட்டை - மோவாய்க்கட்டை. 

மோக்கம்‌ - தீர்தல்‌, பரகதி. 

மோக்குதல்‌ - மணத்தல்‌, முகந்து 
கொள்ளல்‌. 

மோசகம்‌ - துறவு, வாமை. 

மோசகன்‌ - துறவி. 

மோசம்‌ - அவத்தம்‌, தவறு, பிசகு, 
வஞ்சனை. 

மோசனம்‌ - ஓர்‌ வகைநெல்‌, தீர்தல்‌, 
அறத்தல்‌. 

மோசாசம்‌ - பருத்திப்பிசின்‌. 

மோசாடம்‌ - சந்தனம்‌, வாழைப்பழம்‌. 

மோசிகை - உச்சிமுடி. 

மோசித்தல்‌ - தவறுதல்‌, மோசம்‌ 
போதல்‌. 


மோடசகன்‌ - கள்வன்‌. 

மோடனம்‌ - அரைத்தல்‌, காற்று. 

மோடன்‌ - மூடன்‌. 

மோடி - காடுகாள்‌, பிணக்கு, மெளடி, 
வேடிக்கை. 

மோடு - உயர்ச்சி, பிளப்பு, பெருமை, 
மூடத்தனம்‌, மேடு, வயிறு. 

மோட்சம்‌ - இட்‌ டம்‌, கடன்செய்தல்‌, 


தூர்தல்‌, மரணம்‌, மோக்கம்‌. 
மோட்சவாசம்‌ - மோட்‌ சத்திலிருத்தல்‌. 
மோொட்சவாசி, மோட்சவாதி, மோட்சவான்‌ 
- மோட்சஞ்சேரப்பக்குவன்‌, 
மோட்‌ சத்திற்சஞ்சரிப்போன்‌. 
மோட்சவிளக்கு - வீரசைவர்பிரேத 
மடக்குமிடத்து வைக்கும்‌ விளக்கு. 
மோட்சானந்தம்‌ - மோட்‌ சவின்பம்‌. 


மோட்சோபாயம்‌ - கதிபெறும்வழி 


வகை. 

மோட்டுத்தனம்‌ - முரட்டுத்தனம்‌. 

மோணம்‌ - பழவற்றல்‌, பாம்புப்‌ 
பெட்டி. 


மோதகப்பிரியன்‌ - விநாயகன்‌. 

மோதகமரம்‌ - ஓர்‌ மரம்‌. 

மோதகம்‌ - அப்பவருக்கம்‌, இணக்கம்‌, 
ஓர்பணிகாரம்‌, சந்தோஷம்‌, 
தோசை. 

மோதம்‌ - ஓமம்‌, களிப்பு, சந்தோஷம்‌, 
வாசனை. 

மோதல்‌ - அடித்தல்‌, பருத்தல்‌. 

மோதனம்‌ - உவகை. 

மோதிதம்‌ - சந்தோஷம்‌. 

மோதிரக்கள்ளி - ஓர்‌ கொடி. 

மோதிரமாறுதல்‌ - விவாகவுடம்‌ 
பிடிக்கையிற்‌ பெண்ணும்‌ ஆணுங்‌ 
கணையாழிமாற்றிக்‌ கொள்ளுதல்‌. 

மோதிரம்‌ - விரலணி. 

மோத்தல்‌ - முகத்தல்‌. 

மோத்தை - வெள்ளாட்டுக்கடா. 


மோட்பம்‌, மோப்பு - மணத்தல்‌, மூக்கு. 


390 wipro AGG) - Z 


மோப்பி 


மோப்பி - கைம்பெண்‌. 
மோருதல்‌ - முகத்தல்‌. 

மோர்‌ - மச்சிகை. 

மோவி - மெளலி. 

மோவாய்‌ - தாடி. 
மோவாய்க்கட்டை - முகரை. 


மோழல்‌ - பன்றி. 


மோழை - கஞ்சி, மடமை, மொட்டை. 


மோளை - வெடிப்பு. 

மோறா - ஓர்‌ பொற்காசு. 

மோனம்‌ - மெளனம்‌, அஃது சாத்து 
விதகுணத்தொன்று. 

மோனர்‌ - முனிவர்‌, மெளனிகள்‌. 

மோனை - ஆதி, ஓர்‌ தொடை. 

மோனைத்தொடை - முதற்சீரின்‌ 
முதலெழுத்தோடு, பின்‌ வருஞ்‌ 
சீர்களில்‌ ஒன்றனுள்ளேனும்‌ பல 
வற்றினுள்ளேனு முதலெழுத்‌ 
தொன்றி வருவது. 


மென 


மெளஞ்சி-நாணற்புல்லாற்‌ செய்த 
வரை ஞாண்‌, முஞ்சி. 

மெளடி - ஒர்‌ வித்தை, பகடம்‌, பரிகாசம்‌. 

மெளட்டியம்‌ - அறியாமை. 

மெளட்டை - கைபொத்திக்குத்‌ துங்‌ 
குத்து. 

மெளண்டிதம்‌ - உபநிடத முப்பத்‌ 
திரண்டி னொன்று, முண்டிதம்‌. 

மெளத்திகம்‌ - முத்து. 

மெளரவி - வின்னாண்‌. 

மெளலன்‌ - நல்வமிசத்தான்‌. 

மெளவி - உச்சிக்குடுமி, கள்‌, சடை, 
தலை, பூமி, மயிர்முடி, முடி. 

மெளவல்‌ - முல்லை, வனமல்லிகை. 

மெளனம்‌ - மோனம்‌. 


மெளனியர்‌ - முனிவர்‌. 


ய 


ய - இறந்தகாலவிடைநிலை, (உம்‌) 
போயனது, ஒரெழுத்து. 

யக்கராசன்‌, யக்கன்‌ - குபேரன்‌. 

யக்கர்‌ - இயக்கர்‌. 

யக்கராத்திரி - கார்த்திகா பூரணை. 

யக்கியசூத்திரம்‌ - முப்புரிநூல்‌. 

யக்கியசேடம்‌ - யாகமிச்சில்‌. 

யக்கியஸ்தானம்‌ - யாகம்‌ பண்ணு 
மிடம்‌. 

யக்கியபசு - குதிரை, பலிக்கேதுவான 
மிருகம்‌. 

யக்கியபுருஷன்‌ - விட்டுணு. 

யக்கியம்‌ - துவாபரயுகம்‌, யாகம்‌. 

யக்கியாரி - சிவன்‌. 

யக்கியோபவீதம்‌ - முப்புரிநூல்‌. 

யக்கேசன்‌, யக்கேந்திரன்‌ - குபேரன்‌. 

யசமானன்‌ - தலைவன்‌, யாககுரு. 

யசனம்‌ - யாகஞ்செய்தல்‌. 

யசுரு - இரண்டாம்வேதம்‌. 

யச்சு - இரண்டாம்வேதம்‌, புகழ்‌. 

யட்சர்‌ - ஓர்‌ சாதியார்‌. 

யட்டி - ஊன்‌ றுகோல்‌, தண்டு, மாலை, 
முத்துத்தாழ்வடம்‌. 

யதா - ஏற்ற, சரியான, தகுதியான. 

யதாகத்தவ்வியம்‌ - சருவகத்தவியம்‌. 

யதாகற்பம்‌ - கற்பனைப்படி. 

யதாகாரம்‌ - உண்டியொறுப்பு. 

யதாகாலம்‌ - காலத்துக்கேற்க. 

யதாஸதிதம்‌ - அடியாறாய்‌. 

யாதாஸது - முற்றுமப்படியாக. 

யதாசத்தி - இயன்றமாத்திரம்‌. 

யதாபூருவம்‌ - தொன்றுதொட்டு. 

யதார்த்தம்‌ - சரிமுறை. 

யதி - அடக்கம்‌, இளைப்பாற்றி, 
ஒன்றிப்பு, ஓரிருடி, கைம்பெண்‌, 
தாளப்பிரமாணம்பத்தினொன்று, 


யாகபாகம்‌ 


wipro qT] - Z 391 


முனி, மோனை, வாசகத்திற்றரிக்‌ 
குமிடம்‌. 
யதிபாத்திரம்‌ - பிச்சைப்பாத்திரம்‌. 
யது - ஓரரசன்‌. 
யதுதானன்‌, யதுநாதன்‌ - கிருட்டிணன்‌. 
யதெந்து - என்ன, யார்‌. 
யதேச்சை - இட்டம்‌. 
யதேந்திரியம்‌ - கற்புவமுவாமை. 
யத்தனம்‌ - எத்தனம்‌. 
யத்தினம்‌ - எத்தனம்‌. 
யந்திரகிரகம்‌ - சூத்திரம்‌, செக்கு. 
யந்திரசாத்திரம்‌ - இயந்திர மடைக்கும்‌ 
வித்தை. 
யந்திரதாபனம்‌ - சக்கரெதாபனம்‌. 
யந்திரம்‌ - செக்கு, திரிகை, தக்கடை 
பஞ்சரைக்குஞ்‌ 
சூத்திரம்‌, பொறி, மந்திரசக்ரெம்‌. 
யந்திரலோகம்‌ - பயறு. 
யந்திரு- ஆளுவோன்‌, குதிரைப்பாகன்‌, 


தேர்ப்பாகன்‌. 


தேர்‌, 


கோல்‌, 


யமகம்‌ - வந்தசொல்லேவருதல்‌. 

யமகாளிந்தி - சரயுநதி. 

யமகிங்கரன்‌ - நமனேவற்காரன்‌. 

யமசபம்‌ - இயமசபை. 

யமதக்கினி - சமதக்கினி. 

யமதூதன்‌ - பாம்பினச்சுப்பற்களி 
னொன்று, யமகிங்கரன்‌. 


யமதூதி 
னொன்று. 


- பாம்பினச்சுப்பற்களி 


யமபகினி - யமுனாநதி. 

யமம்‌ - அடக்கம்‌, இயமம்‌, காக்கை, 
சனி, தருமநூல்‌ பதினெட்டி 
னொன்று, தவம்‌, திருவிழா, பஞ்ச 
கிருத்தியத்‌ தொன்று. 

யமரதம்‌, யமவாகனம்‌ - எஏருமைக்கடா. 

யமவிரதம்‌ - இயமானுட்டிப்பு, பட்ச 
பாதமின்றிஅரசுமுறைநடத்தல்‌. 

யமளம்‌ - இரட்டை. 


யமனிகை - சீலைப்படல்‌. 

யமன்‌ - நமன்‌. 

யமாந்தகன்‌ - சிவன்‌. 

யமி - முனிவன்‌. 

யமுனாசனகன்‌ - சூரியன்‌. 

யமுனாப்பிராதிரு - யமன்‌. 

யமுனை - சத்தநதிகளினொன்று, 
அஃது காளிந்தி. 

யயாதி - குருகுலத்தரசர்களி 
லொருவன்‌. 

யயு - அசுவமேதக்குதிரை, குதிரை. 

யவகாரி - கிருட்டிணன்‌. 

யவசம்‌, யவகம்‌ - வெடியுப்பு. 

யவட்சாரம்‌ - எவட் சாரம்‌, வெடியுப்பு. 

யவம்‌ - ஓர்வகைக்கோதுமை, நெல்லு. 

யவநாலசம்‌, யவலாசம்‌ - வெடியுப்பு. 

யவனப்பிரியம்‌ - மிளகு. 

யவனம்‌ - சீக்கிரம்‌, தேயமைம்பத்‌ 
தாறினொன்று. 

யவனர்‌ - தம்மாளர்‌, சித்திரகாரர்‌, 
சோனகர்‌. 

யவனாரி - கிருட்டிணன்‌. 


யவ்னம்‌ - யெளவனம்‌. 


Wr 
த F ng : 
யா - அஃறிணைப்படர்க்கைப்‌ 
பன்மைவினா, அசைச்சொல்‌, 


(உம்‌) யாபன்னிருவர்‌, ஒரெழுத்து, 
ஓர்மரம்‌. 
யாகசாலை - வேள்விச்சாலை. 
யாகசேனன்‌ - ஓரரசன்‌. 
யாகத்தம்பம்‌ - வேள்வித்தூண்‌. 
யாகத்திரவியம்‌ - யாகப்பொருள்‌. 
யாகபதி - ஓரரசன்‌, இவன்‌ திருமால்‌ 
பதனைந்தவதாரத்தொருவன்‌. 
யாகபத்தினி, யாகபன்னி - துரோபகை. 
யாகபாகம்‌ -அவிப்பாகம்‌, யாபோசனர்‌, 
வானோர்‌. 


392 wipro AGA) - Z 


யாகம்‌ 


யாகம்‌ - பலி, வேள்வி. 

யாகுவம்‌ - சாவகம்‌. 

யாக்கியவற்கியம்‌ - அட்டாதசதரும 
சாத்திரத்‌ தொன்று, உபநிடத 
முப்பத்‌ திரண்டு. 

யாக்குதல்‌ - கட்டுதல்‌. 

யாக்கை - உடல்‌, கட்டு. 

யாங்கணம்‌, யாங்கண்‌ - யாங்நனம்‌. 

யாங்கு - இடத்தினையுற்றசொல்‌. 

யாங்ஙனம்‌ - எங்ஙனம்‌. 

யாசகம்‌ - இரப்பு, இராசயானை, 
மதயானை. 

யாசகர்‌ - இரப்போர்‌. 

யாசனம்‌ - 
வெடித்தல்‌. 

யாசனை - பிச்சை. 

யாசித்தல்‌ - இரத்தல்‌. 

யாஞ்ஞவற்கியம்‌ - தருமநூல்‌ பதி 
னெட்டினொன்று. 


பூசாபலிநடத்தல்‌, 


யாஞ்ஞவற்கியர்‌ - ஓர்மிருதி நரலாசிரி 
யர்‌. 

யாடு - ஆடு. 

யாணர்‌ - அழகு, தச்சர்‌, நன்மை, 
புதுமை, வளமை. 

யாண்டு - இடவையச்சொல்‌, காலம்‌. 

யாண்டை - இடவையச்சொல்‌. 

யாதசாம்பதி - வருணன்‌. 

யாதபதி - கடல்‌, வருணன்‌. 

யாதம்‌, யாதவம்‌ - பசுக்கூட்டம்‌. 

யாதவன்‌ - கிருட்டிணன்‌. 

யாதவி - உமை. 

யாதனம்‌ - தெப்பம்‌, மரக்கலம்‌. 

யாதனாசரீரம்‌ - ஆக்கனையனு டவிக்‌ 
கத்தக்க சாரம்‌, புரியட்டகாயம்‌. 

யாதனை - துன்பம்‌, நரகத்திற்‌ கொல்‌ 
லாதுவருத்துநோய்‌. 

யாதி - ஆழியகருத்து, ஞாபகம்‌. 

யாது - அஃறிணைப்படர்க்கை 
யொருமைவினா, இராக்கதர்‌. 


யாதுதானவர்‌ - இராக்கதர்‌. 

யாதோ - ஐயச்சொல்‌. 

யாத்தல்‌ - கட்டல்‌. 

யாத்திராகரணம்‌ - பிரயாணம்‌ புறப்‌ 
படல்‌, பொழுதுபோக்கு. 

யாத்திராப்பிரசங்கம்‌ - யாத்திரையி 
லிருத்தல்‌. 

யாத்திரை - கடலேறிச்செல்லும்‌ 


பயணம்‌, கூத்து, திருவிழா, நடத்தல்‌, 
பிரயாணம்‌, வழக்கம்‌. 


யாத்திரைக்காவி - புண்ணிய ஸ்தல 
தரிசனர்‌ தரிக்குங்காவி வத்திரம்‌. 
யாத்திரோற்சவம்‌ - வெளித்திருவிழா. 
யாபனம்‌ - இகழ்ந்துவிடல்‌, தாமதித்‌ 
தல்‌, பொழுது போக்குதல்‌. 
யாப்பியம்‌ - எளிமை, பொழுது போக்கு. 
யாப்பிலக்கணம்‌ - 
புணர்த்தும்விதி. 
யாப்பு - கட்டு, செய்யுள்‌. 


செய்யுளியல்‌ 


யாமகோடம்‌ - சேவல்‌, நாழிகை 
வட்டம்‌. 

யாமபதி - சந்திரன்‌. 

யாமம்‌ - இடக்கைமேளம்‌, இராத்திரி, 
சாமம்‌, தெற்கு, மாலைப்பொழு 
தின்‌ பின்பத்து நாழிகை. 

யாமவதி - இராத்திரி. 

யாமளம்‌ - இளமை, சோடு, பச்சை. 

யாமளை - காளி, பார்வதி. 

யாமி - இரா, கற்புடையாள்‌, சகோதரி, 
தெற்கு, மகள்‌, மருமகள்‌. 

யாமிகன்‌ - நகர்சோதனைகாரன்‌. 

யாமியம்‌ - அட்டாதசதரு மாத்திரத்‌ 
தொன்று, சந்தனம்‌, தெற்கு. 

யாமியன்‌ - அகத்தியன்‌. 

யாமியாயனம்‌ - தெக்கணாயனம்‌. 

யாமியை - இரா. 

யாமிருகம்‌ - நாடகவகை பத்தி 
னொன்று. 

யாமினி - இராத்திரி. 


யானைப்பிச்சான்‌ 


wipro ASA] - Z 393 


யாமினியம்‌ - தெற்கு. 

யாமீரன்‌ - சந்திரன்‌. 

யாமுகம்‌ - ஆலோசனை. 

யாமுனம்‌ - அஞ்சனக்கல்‌. 

யாமுனேட்டகம்‌ - ஈயம்‌. 

யாமை - இரா, தெற்கு, பரணி. 

யாம்‌ - நாம்‌. 

யாரி - எதிரி, கதவு. 

யாரும்‌ - யாவரும்‌. 

யார்‌ - நத்தைச்சூரி, யாவர்‌. 

யாலம்‌ - ஆச்சாமரம்‌. 

யாவசூகம்‌ - வெடியுப்பு. 

யாவச்சீவம்‌ - இச்சீவியத்‌ துக்கடுத்தது. 

யாவரும்‌ - எல்லாரும்‌. 

யாவர்‌ - உயர்திணைப்‌ படர்க்கை 
முப்பாற்பொதுவினா. 

யாவள்‌ - உயர்திணைப்‌ படர்க்கை 
யொருமையாண்டால்வினா. 

யாவன்‌ - உயர்திணைப்‌ படர்க்கை 
யொருமைப்பெண்டால்வினா. 

யாவும்‌ - எல்லாம்‌. 

யாவை - அஃறிணைப்‌ படர்க்கைப்‌ 
பன்மைவினா. 

யாழ - முன்னிலையசைச்சொல்‌, 
(உம்‌) செய்வினைமருங்கிற்‌ செல 
வயர்ந்தி யாழ. 

யாழல்‌ - கறையான்‌. 

யாழோர்கூட்டம்‌ - காந்தருவமணம்‌. 

யாழ்‌ - அசுபதி, ஆந்தை, திருவாதிரை, 
நீர்ச்சுழியின்றிரை, மீனவிராசி, 
வீணை. 

யாழ்நரம்பு - தந்திரி. 

யாழ்முரி - ஒர்கவி. 

யாழ்வகை - குறிஞ்சி, நெய்தல்‌, பாலை, 
மருதமெனு நானிலத்தி யாழ்‌. 

யாழ்வல்லோர்‌ - கந்தருவர்‌. 

யாளி - சிங்கம்‌, சிங்கவிராசி மரக்கலப்‌ 
பாய்க்கு நீர்‌ வீசுங்கருவி, யாளி 


யானை. 


யாளியானை - பூட்கை. 

யாளியூர்தி - காளி, துற்கை. 

யாறு - ஆறு. 

யாற்றுநீர்ப்பொருள்கோள்‌ - பொருள்‌ 
கோளெட்டினொன்று, அஃது 
அடிதொறும்‌ யாற்று நீரொழுக்‌ 
குப்போல நெறிப்பட்டு அற்றற்‌ 
றொழுகுவது. 

யானபாத்திரம்‌ - மரக்கலம்‌. 

யானமுகம்‌ - பண்டியினேர்க்கால்‌. 

யானம்‌ - அறைவீடு, கள்‌, சிவிகை, 
மரக்கலம்‌, வாகனம்‌. 

யானை - ஆனை, இஃது இராச 
சின்னத்தொன்று, வடதிசைப்‌ 
பாலன்‌ குறியுமாம்‌. 

யானைக்கச்சை - யானைக்‌ கழுத்‌ 
தணிகயிறு. 

யானைக்கண்‌ - இலைகாய்‌ முதலிய 
வற்றில்விழும்புள்ளி. 

யானைக்கம்பம்‌ - யானைகட்டுந்தறி. 

யானைக்கள்ளிமுளையான்‌ - எழுமான்‌. 

யானைக்காலை - யானைவிட்டு 
நிற்குமடைப்பு. 

யானைக்கால்‌ - மொத்திக்கால்‌. 

யானைச்சப்பரம்‌ - யரானைமேற்றவிசு. 

யானைச்சாலை - யானைக்கூடம்‌. 

யானைச்சீரகம்‌ - கத்தரிநாயகம்‌. 

யானைத்தடிச்சல்‌, யானைத்தடிப்பு - 
புளிநடலை. 

யானைத்தண்டம்‌- யரானைசெல்புறவழி. 


யானைத்தந்தம்‌ - யானைக்கொம்பு, 


யானைப்பல்‌. 
யானைத்தம்பம்‌, யானைத்தறி - 
யானைகட்டுந்தூண்‌. 


யானைத்திசை - வடக்கு. 
யானைத்திப்பிலி - ஓர்‌ திப்பிலி. 
யானைநெருஞ்சி - பெருநெருஞ்சி. 
யானைப்பாகன்‌ - யானைப்பணிக்கன்‌. 


யானைப்பிச்சான்‌ - ஓர்‌ செடி. 


394 wipro AGG) - Z 


யானைப்பெருங்காயம்‌ 


யானைப்பெருங்காயம்‌ - ஓர்‌ பெருங்‌ 
காயம்‌. 
யானையமஞ்சள்‌ - பெருமஞ்சள்‌. 
யானைமட்டம்‌ - இளயானை. 
யானைமாவுத்தன்‌ - யானைப்பாகன்‌. 
யானைமீன்‌ - ஓர்‌ பெருமீன்‌. 
யானைமுகவன்‌, யானைமுகன்‌ - 
விநாயகன்‌. 
யானையுண்குருகு - சக்கரவாகம்‌. 
யானையுரித்தோன்‌ - சிவன்‌. 
யானையேற்றம்‌ - கசபரிட்சை. 
யானையைவியுங்குமின்‌ - திமிங்கலம்‌. 
யானைவணங்கி - தேட்கொடுக்கி, 
யானைவாழை - ஓர்‌ வாழை. 
யானைவீரன்‌ - அரசர்க்குத்துணை 
வரிலொருவன்‌. 


| 
யுகதருமம்‌ - புக பேதத்தினாலுண்டா 
நடை. 
யுகந்தரம்‌ - ஓர்மலை, தேயமைம்பத்‌ 
தாறினொன்று, 
வற்றைப்‌ பிணிக்குந்தறி. 
யுகப்பிரளயம்‌ - யுகாந்தம்‌, யுகாந்த 


தேர்முதலிய 


வெள்ளம்‌. 

யுகமுடிவு - உலகமுடிவு. 

யுகம்‌ - இரண்டு, இருபொருள்‌, ஓர்‌ 
காலத்தளவு, நாலுமுழங்‌ கொண்‌ 
டது, நுகத்தடி, பூமி. 

யுகளம்‌, யுகளி - இரண்டு. 

யுகாதி - அருகன்‌, கடவுள்‌. 

யுகாந்தம்‌ - உலகாந்தம்‌, யுகமுடிவு. 

யுதகம்‌ - இரண்டு, ஐயம்‌, சீலைத்‌ 
தொங்கல்‌, சம்பந்தம்‌, நன்கொடை. 

யுத்தகளம்‌ - போர்க்களம்‌. 

யுத்தங்கலத்தல்‌ - போர்செய்தல்‌. 

யுத்தசன்னத்தன்‌ - போர்க்காயத்த 
மானோன்‌. 


யுத்தந்தொடுத்தல்‌ - போர்மூட்டுதல்‌. 

யுத்தமுகம்‌ - போர்முகம்‌. 

யுத்தம்‌ - உசிதம்‌, கூடுதல்‌, நாலுமுழங்‌ 
கொண்டது, நியாயம்‌, பொருத்த 
மானது, போர்‌. 

யுத்தவேது - ஓரலங்காரம்‌, அஃது 
பொருத்தமானவேனு. 

யுத்தாங்கன்‌ - குமரன்‌. 

யுத்தி - அருத்தாபத்தி, உபாயம்‌, 
ஓரலங்காரம்‌, கூடுதல்‌, தகுதி, 
பொருத்தம்‌, மேற்கோள்கூறல்‌, 
யோசித்தல்‌, வழக்கம்‌. 

யுபம்‌ - சாமர்த்தியம்‌, புத்தி. 

யுவ - ஓராண்டு. 

யுவதி - பதினா றுவயதிற்பெண்‌. 

யுவராசன்‌ - இளவரசன்‌, ஓஒர்சமணகுரு. 


யூ 

யூகம்‌ - அகப்பொருளறிதல்‌, ஓர்புல்‌, 
கருங்குரங்கு, கவந்தம்‌, காந்தி, 
கோட்டான்‌, தருக்கம்‌, படை, 
படைவகுப்பு, பெண்குரங்கு, 
பெண்முசு, பேன்‌, யோசிப்பு, 
விவேகம்‌. 

யூகவான்‌ - புத்திமான்‌. 

யூகி - புகியென்னேவல்‌, விவேகி. 

யூகித்தல்‌ - ஆராய்தல்‌, யோசித்தல்‌. 

யூகிபாடை, யூகிப்பயில்‌ - ஒர்பயிற்‌ 
பேச்சு. 

யூகை - கல்வி, பேன்‌. 

யூதநாதன்‌, யூதபம்‌, யூதபன்‌ - இனத்‌ 
தைக்காக்குமியானை. 

யூதப்பிரஷடன்‌ - கிளைவிட்டயானை. 

யூசம்‌ - பசுக்கூட்டம்‌, பட்சிசாலம்‌, 
யானைக்‌ கூட்டம்‌, விலங்கின்‌ 
கூட்டம்‌. 

யூதர்‌ - ஓர்‌ சாதியார்‌. 

யூபத்தம்பம்‌ - வேள்வித்தூண்‌. 


யோக்கியர்‌ 


wipro qT] - Z 395 


யூபம்‌ - உடற்குறை, படைவகுப்பு, 
யாகப்பசுவைக்‌ கட்டுந்தறி, யாகம்‌, 
வேள்வித்தம்பம்‌, வெற்றித்தம்பம்‌. 


யொ 
யோகக்கட்டு - இருகாலுஞ்சம்மண 
மாய்மாறியக்‌ கால்களையுமிடை 
யையுஞ்சேர்த்துத்‌ தொடுத்திருப்‌ 
பது. 
யோகக்காட்சி - தேசகாலவிகற்ப 
மின்றித்‌ தன்‌ செயலற்றுச்‌ சிவன்‌ 
செயலிற்‌ கூடியறியுமறிவு. 
யோகசத்தி - நவசாரம்‌. 
யோகசமாதி - யோகநிலைஎட்டி 


னொன்று, அஃது இத்தியாதி 
தத்துவ சகெதமாய யாக்கையுணின்‌ 


றும்‌ அவற்றிற்பற்றின்றியிருக்கும்‌ 
அத்தும தரிசனம்‌. 

யோகசம்‌ - சிவாகமமிருபத்தெட்டி 
னொன்று. 

யோகசரன்‌ - அனுமான்‌. 

யோகசாதனை - யோகப்பரிட்சை. 

யோகசாத்திரம்‌ - யோகாப்பியாச 
நூல்‌, இஃது கலைஞான மறுபத்தி 
னான்கி னொன்று. 

யோகசேமம்‌, யோகட்சேமம்‌ - சமாச்‌ 
சாரம்‌, செய்தி. 

யோகசையவம்‌ - ஓர்‌ சைவம்‌. 

யோகஞ்சாதித்தல்‌ - யோகம்பமழகுதல்‌. 

யோகஞ்செய்தல்‌- தியானம்பண்ணுதல்‌. 

யோகதண்டம்‌ - யோகமுத்திரைக்‌ 
கோல்‌. 

யோகதீட்சை - ஓர்‌ தீட்சை. 

யோகஸ்நானம்‌ - ஏழ்வகைநானத்‌ 
தொன்று அஃது யோகாப்‌ பியாசத்‌ 
தாலாத்து மசுத்தியடைகல்‌. 

யோகநித்திரை - அறிதுயில்‌. 

யோகநிலை - யோகானுட்டிப்பு. 

யோகநூல்‌ - யோகசாத்திரம்‌. 


யோகபட்டை - யோகக்கட்டுக்கேற்ற 
கச்சு. 

யோகபரிட்சை - யோகப்பயிற்சி. 

யோகபாதம்‌ - யோகநிலை. 

யோகப்பிரத்தியட்சம்‌ - யோகக்காட்‌ சி. 

யோகமார்க்கம்‌ - யோகநிலை. 

யோகம்‌ - அட்ட யோகம்‌, அதிட்டம்‌, 
உபாயம்‌, உயர்ச்சி, உற்சாகம்‌, 


எத்து, கூடல்‌ கூட்டம்‌, கூட்டல்‌, 
சாவு, சிவிகை, சூத்திரம்‌, தகுதி, 
தியானம்‌, பக்கம்‌, பஞ்சாங்கவுறுப்பி 
னொன்று, பலன்‌, பொருத்தம்‌, 
போர்க்கவசம்‌, வரம்‌. 

யோகரூடி - காரணக்குறி. 

யோகர்‌ - சமண்முனிவர்‌, முனிவர்‌. 

யோகவாகி - இரசம்‌. 

யோகாசனம்‌ - யோகஞ்செய்வோ 


ரிருப்பு, அஃது சுவத்திகமுதனூரற்‌ 
றெட்டு வகசையிருப்பு. 


யோகாசாரியன்‌ - யோகபோதகன்‌, 
யோகாப்பியாசி. 

யோகாதிசயம்‌ - சுகம்‌, நிலைபரம்‌. 

யோகார்த்தம்‌ - திரிசொல்‌. 

யோகி - அரன்‌, அருகன்‌, ஐயன்‌, 
முனிவன்‌. 

யோகிகள்‌ - முனிவர்‌. 

யோகினி - காளி. 

யோகினிதிசை - யோகினிதேவதை 
யானடப்பது. 

யோகு - யோகாப்பியாசம்‌. 

யோகேசன்‌ - சிவன்‌, முனிவன்‌. 

யோக்கியதாபத்திரிகை, யோக்கியதைச்‌ 
சீட்டு - நடத்தைக்கடுதா௫. 

யோக்கியதை - யோக்கியம்‌. 

யோக்கியபாத்திரம்‌ - யோக்கியவான்‌. 

யோக்கியம்‌ - ஆசாரம்‌, தகுதி. 


யோக்கியர்‌, யோக்கியவாளர்‌ - 


தக்கவர்‌, பெரியோர்‌. 


396 wipro AGA) - Z 


யோக்கியவான்‌ 


யோக்கியவான்‌ - ஒழுக்கமுதலிய 
வற்றிற்றிறம்பாதவன்‌. 

யோசனம்‌ - யோசனை. 

யோசனன்‌ - கடவுள்‌. 

யோசனை - ஆலோசனை, ஓசை, 
ஒரெல்லையளவு, தியானித்தல்‌, 
புத்தி. 

யோசனைகந்தி - வியாசன்றாய்‌. 

யோசனைவான்‌ - யூகவான்‌. 

யோசித்தல்‌ - ஆராய்தல்‌, கூட்டுதல்‌. 

யோசியம்‌ - சோதிடம்‌. 

யோசியர்‌ - சோதிடர்‌. 

யோதனன்‌ - போர்வீரன்‌. 

யொத்திரம்‌ - நுகக்கயிறு. 

யோனி - ஆண்குறி, காரணம்‌, நீர்‌, 
பிறப்பு, பெண்குறி. 

யோனிக்கலப்பு - சாதிக்கலப்பு. 

யோனிசங்கரம்‌ - யோனிக்கலப்பு. 

யோனிசங்கரன்‌ - பிறப்பினாலிழிந்‌ 
தோன்‌. 

யோனிபேதம்‌ - பிறவிபேதம்‌. 

யோனிப்படுதல்‌ - பிறத்தல்‌. 

யோனிப்பொருத்தம்‌ - மணப்பொருத்‌ 
தம்பத்தினொன்று. 

யோனிமுத்தரை - யோனி 
யாதாரமாகச்‌ செய்யுமுத்திரை. 

யோனிரஞ்சனம்‌ - டூப்பம்‌. 

யோனிலிங்கம்‌ - யோனிமணி. 

யோனிவாய்‌ - யோனி. 


யென 
யெளகிகம்‌ - பகுபதம்‌. 
யெளதகம்‌ - சீதனம்‌. 
யெளதம்‌ - ஒரளவு, பெண்கள்கூட்டம்‌. 
யெளவனகண்டகம்‌ - முகப்பரு. 
யெளவனதசை - வாலிபம்‌. 


- அழகு, இளமை, 


களிப்பு, மகளிர்கூட்டம்‌. 


யெளவனம்‌ 


யெளவனலக்கணம்‌ - அழகு, 


கொங்கை. 


(| 


வஃகான்‌ - வகரம்‌. 

வகதி - எருது, காற்று, சினேகிதன்‌. 

வகது - எருது, பிரயாணக்காரன்‌. 

வகந்தம்‌ - காற்று, குழந்தை. 

வகம்‌ - காற்று, வழி, வாகனம்‌. 

வகரம்‌ - வகரஎழுத்து. 

வகனிசூதனன்‌ - வீமன்‌. 

வகன்‌ - குபேரன்‌, பகன்‌. 

வகாரத்திரயவித்தை - 
கரவித்தை களுண்மூன்‌ றுவித்தை. 

வகாரம்‌ - ஒரெழுத்து. 

வகிருதல்‌, வகிர்தல்‌ - அறுத்தல்‌, 
கோதல்‌, பங்குசெய்தல்‌, போழ்தல்‌. 

வகிரேந்திரியம்‌ - அறிகருவி. 

வகிர்‌ - நரம்பு, பிளவு, வகிரென்னேவல்‌, 


பஞ்சாக்‌ 


வழி, வார்‌. 

வகுதி - வகுப்பு. 

வகுத்தல்‌ - வகைப்படுத்தல்‌. 

வகுத்திரம்‌ - தெப்பம்‌. 

வகுத்திராபிகாரம்‌ - பஞ்சேந்திரியம்‌. 

வகுத்துக்காட்டல்‌ - ஓர்யுத்தி, அஃது 
தொகுத்துக்காட்டியவைகளை 
வேறுவிரித்துக்காட்டுதல்‌. 

வகுந்து - வழி. 

வகுப்பு - அழகு, பகுப்பு, பொலிவு. 

வகுவி - பீன்‌. 

வகுளம்‌ - மகளமரம்‌. 

வகுளி - ஒலி. 

வகுளிநாதர்‌ - நவநாதசித்தரிலொருவர்‌. 

வகை - இனம்‌, ஏது, கூறுபாடு, 
வகுப்பு. 

வகைதேடுதல்‌, வகைபார்த்தல்‌ - 
உபாயந்தேடுதல்‌. 


வகைபுனைதல்‌ - வகைபண்ணல்‌. 


வசக்கட்டு 


wipro AST] - Z 397 


வகைப்படுதல்‌ - பங்குபடுதல்‌. 
வகைப்படுத்தல்‌, வகையிடுதல்‌ - 
பங்கிடுதல்‌. 


வகையகத்திணை - தொகையா 


யுரைத்த பொருளை வகையறுத்‌ 
அரைத்தல்‌. 

வகையுளி - அவ்வச்சொன்‌ முடிவே 
சீர்‌ முடிவாக்கித்தளை கொள்ளா 
மல்‌ வேண்டிய விடத்துச்‌ சீர்‌ 
முடிவு செய்து தளைகோடல்‌. 

வக்கட்டை - கட வான்‌. 

வக்கணம்‌, வக்கணை - நாகரீகம்‌, 
பட்டப்பேர்‌, மார்வு, விற்பன்னம்‌. 

வக்கணாத்தி - ஓர்‌ பூண்டு. 

வக்கபாகை - ஒரூர்‌. 

வக்கரை - பக்கரை. 

வக்கா - ஓர்‌ பட்௫. 

வக்காமணி - ஓர்‌ மணி. 

வக்கான்‌ - வைக்கான்‌. 

வக்கிரக்கிரீபம்‌ - ஓட்ட கம்‌. 

வக்கிரசச்சு, வக்கிரதுண்டம்‌ - கருடன்‌, 
கிளி, வவியான்‌. 

வக்கிரசந்திரன்‌ - இளம்பிறை. 

வக்கிரதந்தம்‌ - வளைந்தபல்‌. 

வக்கிரதுண்டம்‌ - கிளி. 

வக்கிரநாசிகம்‌ - ஆந்தை, கிளி. 

வக்கிரம்‌ - கொடுமை, நிமிர்தல்‌, 
பொய்‌, பொறாமை, மீளமடங்கு 
தல்‌, மீளுதல்‌, வட்டம்‌, வளைவு. 

வக்கிரவத்திரம்‌ - பன்றி. 

வக்கிரவாலதி - நாய்‌. 

வக்கிரன்‌ - உருத்திரன்‌, சனி, செவ்வாய்‌, 
தந்தவக்கிென்‌. 

வக்கிராங்கம்‌ - அன்னம்‌. 

வக்கிராத்தமனம்‌ - திரும்புதலோடத்த 
மனம்‌. 

வக்கிரித்தல்‌ - திரும்புதல்‌. 

வக்கிரோதயம்‌ - திரும்புதலோடு 
தித்தல்‌. 


வக்கு - தொட்டி, தோல்‌. 
வக்குத்திரிகரணம்‌ - படுக்கை. 
வங்கக்கல்‌ - சுக்கான்கல்‌. 
வங்கசெந்தூரம்‌ - ஈயபஸமம்‌. 
வங்கடம்‌ - வமிசம்‌. 
வங்கணம்‌ - உற்றநேசம்‌, ஓர்தேயம்‌, 
வக்கணம்‌. 
வங்கணதூஷணம்‌ - 
பண்ணுதல்‌. 
வங்கணன்‌ - உற்றதோழன்‌. 


அவதூறு 


வங்கநீறு - ஈயமணல்‌. 

வங்கபற்பம்‌, வங்கபஸமம்‌ - வங்க 
செந்தூரம்‌. 

வங்கமணல்‌ - வங்கநீறு. 

வங்கம்‌ - ஆற்‌ றுமடக்கு, ஈயம்‌, கத்தரிச்‌ 
செடி, கருத்து, துத்து நாகம்‌, 
தேயமைம்பத்தாறி னொன்று, 
பதினெண்பாடையினு மொன்று, 
மரக்கலம்‌, வளைவு, வெள்ளி. 

வங்கம்விளையுங்கல்‌ - வெள்ளைச்‌ 
சுக்கான்கல்‌. 

வங்கர்‌ - ஓர்‌ சாதியார்‌, சண்டாளர்‌. 

வங்கனம்‌ - சேம்பு. 

வங்காரம்‌ - உலோகக்கட்டி, வணிதம்‌. 

வங்காரவச்சி - ஒர்‌ கீரை. 

வங்காளத்திப்பிலி - ஓர்‌ திப்பிலி. 

வங்காளப்பச்சை - ஓர்‌ பூடு. 

வங்காளம்‌ - தேயமைம்பத்தாறி 
னொன்று. 

வங்கிஷம்‌ - வமிசம்‌. 

வங்கியம்‌ - இசைக்குழல்‌, மூங்கில்‌, 
வளைவு. 

வங்கு - அளை, கற்புழை. 

வங்குக்கட்டை, வங்குக்கால்‌ - மரக்‌ 
கலத்தறி. 

வங்கூழ்‌ - காற்று. 

வங்கை - பகை. 


வசக்கட்டு - ஆட்சி. 


398 wipro AGA) - Z 


வசக்குதல்‌ 


வசக்குதல்‌ - படியப்பண்ணல்‌, வசை 
யப்பண்ணல்‌. 

வசக்கேடு - சரீரமெலிவு. 

வசங்களித்தல்‌ - ஆட்‌ சியைவிலக்கல்‌. 

வசங்கெட்டவன்‌ -இட்ட மில்லாதவன்‌, 
சுகமற்றவன்‌. 

வசட்டி - வயிரமண்‌. 

வசதி - இடச்சுகம்‌, இரா, இருப்‌ 
பிடம்‌, மருதநிலத்தூர்‌, வீடு. 

வசநாவி - நஞ்சு. 

வசந்தகாலம்‌ - சத்திரைவைகாசியின்‌ 
பருவம்‌. 

வசந்தங்களித்தல்‌ - வசந்தனடி த்தல்‌. 

வசந்தசகன்‌ - மன்மதன்‌. 

வசந்தசமுகன்‌ - காமன்‌. 

வசந்ததிரு - மாமரம்‌. 

வசந்ததிருநாள்‌ - மஞ்சனீர்த்‌ திருவிழா. 

வசந்ததூதம்‌ - குயில்‌, சித்திரை மாதம்‌, 
மாமரம்‌. 

வசந்தபயிரவி - ஓரிராகம்‌. 

வசந்தமண்டபம்‌ - இளைப்பாறு 
மண்டபம்‌, சிறுதென்றல்‌ வீசு 
மண்டபம்‌. 

வசந்தமாலை - ஒர்பிரபந்தம்‌, அஃது 
தென்றலைச்சறப்பித்துப்பாடுவது. 

வசந்தம்‌ - இந்திரன்மாளிகை, இள 
வேனில்‌, ஓரிராகம்‌, சின்னமுத்து, 
சுகந்தம்‌, தென்றற்‌ காற்று. 

வசந்தவிழா - வேனில்விழா. 

வசந்தனடித்தல்‌ - வசந்தன்கூத்தாடல்‌. 

வசந்தன்‌ - ஒர்கூத்து, குரங்கு, தென்றற்‌ 
காற்று, மன்மதன்‌. 

வசந்திகை, வசந்தியை - தேமல்‌. 

வசப்படல்‌, வசப்படுதல்‌ - வசமாதல்‌. 

வசப்படுத்தல்‌ - வசமாக்கல்‌. 

வசப்பிழை - பெலக&னம்‌. 

வசமாக்கல்‌ - ஆட்‌ சிகொடுத்தல்‌. 


வசமாதல்‌ - ஆட்‌ சியாதல்‌. 


வசம்‌ - அமைச்சல்‌, கீழ்ப்படிதல்‌, 
கைவசம்‌, துரைத்தனம்‌, பிறப்பு. 

வசம்பு - ஒர்மருந்து. 

வசலை - ஓர்கொடி, பசலை. 

வசலி - துட்டை. 

வசவு - இழிவுரை. 

வசளை - பசளை. 

வசனம்‌ - அரைப்பட்டிகை, சொல்‌, 
புடைவை, பேச்சு, வாக்கியம்‌, வீடு. 

வசனாபாசம்‌ - ஓளவைப்‌ பிரமாணம்‌. 

வசனித்தல்‌ - சொல்லல்‌, விபரித்தல்‌. 

வசன்‌ - எல்லை, நேர்‌. 

வசன்கட்டு - எல்லைவரம்பு. 

வசி - இருப்பிடம்‌, குற்றம்‌, கூர்மை, 
சூலம்‌, தழும்பு, திரட்சி, வசியம்‌, 
வாள்‌. 

வசிகரணம்‌ - கலைஞான மறுபத்தி 
னான்கினொன்று, புணர்ச்சிக்‌ 


கிணக்கம்‌, மன்மதன்கணையி 
னொன்று, வசியென்னேவல்‌, 
வாள்‌. 


வசிகரம்‌ - வியன்‌. 

வசிகரித்தல்‌ - வசப்படுத்தல்‌, வேண்டு 
தல்‌. 

வசிகரிப்பு - மன்றாட்டு. 

வசிட்டம்‌ - வாசிட்டம்‌. 

வசிட்டன்‌ - ஓஒரிருடி. 

வசிதை - கீழ்ப்படுத்தல்‌, மருட்டுதல்‌. 

வசித்தல்‌ - தங்கல்‌, வசனித்தல்‌. 

வசித்துவம்‌ - அட்ட சித்தியினொன்று, 
அஃது யாவரும்வணங்கநிற்றல்‌. 

வசியம்‌ - கராம்பு, கைவசம்‌, மணப்‌ 
பொருத்தம்‌ 
வசமாதல்‌, அஃது அட்டகருமத்‌ 
தொன்று. 


பத்தினொன்று, 


வசியை - பதிவிரதை. 
வசிரம்‌ - கடலுப்பு. 
வசிவு - வளைவு. 


வச்சிரவாகு 


wipro qT] - Z 399 


வசீகரணம்‌ - ீழ்ப்படுத்தல்‌, வசி 
கரணம்‌, வசியப்படுத்தல்‌. 

வசீகரம்‌ - வசம்‌. 

வசீகரன்‌ - வசியப்படுத்துவோன்‌. 

வசு - அட்ட வசுக்கள்‌, ஓரரசன்‌, ஓர்‌ 
மணி, கிரணம்‌, குபேரன்‌, சிவன்‌, 
சூரியன்‌, செல்வம்‌, தேவர்‌, நீர்‌, 
நெருப்பு, பசுவின்கன்று, பொருள்‌, 
பொன்‌, மரப்பொனது. 

வசுகூபு - அமுரி. 

வசுக்கள்‌ - அட்ட வசுக்கள்‌. 

வசுதாதரம்‌ - மலை. 

வசுதாதிபன்‌ - அரசன்‌. 

வசுதாரை - அருகர்க்குரிய ஓர்சத்தி, 
அளகை. 

வசுதேவன்‌ - கண்ணமன்றந்தை. 

வசுதை - பூமி. 

வசுநாள்‌ - அவிட்டநாள்‌. 

வசுந்தரை, வசுமதி - பூமி. 

வசுப்பிராணன்‌ - நெருப்பு. 

வசுவசி - வசுவாசி. 

வசூரி - மசூரி. 

வசூரை - வேசி. 

வசை - இகழ்ச்சிச்சொல்‌, கணவன்‌ 
சகோதரி, குற்றம்‌, பசு, பெண்‌, 
பெண்யானை, மகள்‌, மலட்டுப்‌ 
பசு, மனைவி, மூழை. 

வசைச்சொல்‌ - இகழ்ச்சிச்சொல்‌. 

வசைதல்‌ - வளைதல்‌. 

வசைத்தல்‌ - வளைக்குதல்‌. 

வசைப்படுதல்‌ - வடுப்படுதல்‌. 

வசைவினை - துன்னடை. 

வச்சகம்‌ - மலைமல்லிகை. 

வச்சநாபி - வற்சநாபி. 

வச்சி - காயாமரம்‌. 

வச்சிரகங்கடம்‌ - வச்சிரச்சட்டை. 

வச்சிரகங்கடன்‌ - அனுமன்‌. 


வச்சிரகம்‌ - தாமரைக்காய்‌. 


வச்சிரகம்பம்‌ - வயிரத்‌ தூண்‌. 

வச்சிரகவசம்‌ - வயிரச்சட்டை. 

வச்சிரகாயம்‌, வச்சிரசரீரம்‌ - வச்ச 
யாக்கை. 

வச்சிரசிதன்‌ - கருடன்‌. 

வச்சிரசூசிகாபாணம்‌ - ஒர்‌ வகையம்பு. 

வச்சிரச்சுவாலை - (ரின்‌. 

வச்சிரதசனன்‌ - எலி. 

வச்சிரதந்தம்‌ - எலி, பன்றி. 

வச்சிரதந்தி - ஓர்புழு. 

வச்சிரதரன்‌ - இந்திரன்‌. 

வச்சிரதாரணை - நவதாரணையி 
னொன்று, அஃது அகங்காரத்தை 


யுஞ்‌ சீவதத்துவத்தையுநீக்கிப்‌ 
பரதத்துவமேதியானஞ்‌ செய்யத்‌ 


தக்க தென்றறிதல்‌. 

வச்சிரதுண்டம்‌ - கருடன்‌, கொக்கு, 
வலியான்‌. 

வச்சிரதுண்டன்‌ - விநாயகன்‌. 

வச்சிரதேகம்‌ - வச்சிரயாக்கை. 

வச்சிரத்தலைச்சி - கதண்டு. 

வச்சிபஞ்சகவசம்‌ - ஓர்காப்பு. 

வச்சிரபாணி - இந்திரன்‌. 

வச்சிரபாதம்‌ - இடியேறு. 

வச்சிரபப்பசை - ஓர்பசை. 

வச்சிரம்‌ - அத்திபேதி, இடி, எட்பூ, 
குலிசம்‌, கொடுஞ்சொல்‌, சதுரக்‌ 
கள்ளி, சிற்பநூன்முப்பத்திரண்டி 
னொன்று, தருப்பை, நித்திய யோகத்‌ 
தொன்று, பசுமை, பச்சைப்பசை, 
வச்சிராயுதம்‌, வயிரமணி, வயிரம்‌. 

வச்சிரயாக்கை - ஊறுபடமாட்டா 
தசாரம்‌. 

வச்சிரவராகி - சமணர்‌ கொண்டாடும்‌ 
ஓர்மாயாசத்தி. 

வச்சிரவல்லி - பிரண்டை, பொழுது 
வணங்கிப்பூக்கொடி. 

வச்சிரவாகு - கூரன்மைந்தரிலொரு 


வன்‌. 


400 wipro AGG) - Z 


வச்சிரன்‌ 


வச்சிரன்‌ - இந்திரன்‌, ஓர்பத்தன்‌. 

வச்சிராகாதம்‌ - இடியேறு. 

வச்சிராங்கம்‌ - சதுரக்கள்ளி. 

வச்சிராசனி - இந்திரன்கொடி. 

வச்சிராதம்‌ - பன்றி. 

வச்சிராயுதம்‌ - குலிசம்‌. 

வச்சிராவர்த்தம்‌ - இராமன்வில்‌. 

வச்சிரி - இந்திரன்‌. 

வச்சிரீகரணம்‌ - இடை, பிங்கலை, 
சுழிமுனை. 

வச்சையம்‌ - கலைமான்‌. 

வஞ்சகச்சொல்‌ - மடிப்பானபேச்சு. 

வஞ்சகமூடி - ஆமை. 

வஞ்சகம்‌ - அணாப்பு, இஃது தாமத 
குணத்தொன்று, குத்திரம்‌, நரி, 
மடிப்பு, மறைவு. 

வஞ்சகவொழிப்பு - பெயர்‌ முதலிய 
சொற்களால்‌ வருனியத்தினது 
தருமத்தை மறுத்தல்‌, (உம்‌) இம்‌ 
மடந்தை கட்கடை நோக்கென்‌ 
னும்‌ பெயரினைக்‌ கொண்டம்‌ 
மதவேளவாளியடும்‌. 

வஞ்சகன்‌ - தூர்த்தன்‌, நரி, வஞ்சிப்‌ 
போன்‌. 

வஞ்சதம்‌ - கபடம்‌. 

வஞ்சநவிற்சியணி - ஒருகாரணத்‌ 
தானி கழ்ந்தசத்துவமாகிய குணத்‌ 
தை மற்றொரு காரணங்‌ கூறி 
மறைத்தல்‌. 

வஞ்சந்தீர்தல்‌ - பழிவாங்கல்‌. 

வஞ்சப்பழிப்பணி - ஓரலங்காரம்‌, 
அஃது நிந்தையானிந்தை தோன்றச்‌ 
சொல்லல்‌. 

வஞ்சப்புகழ்ச்சியணி - ஓரலங்காரம்‌, 
அஃது பழிப்பினாற்புகழ்ச்சியும்‌ 
புகழ்ச்சியாற்‌ பழிப்பும்‌ புகழ்ச்சி 
யாற்புகழ்ச்சியுந்‌ தோன்றச்‌ 
சொல்லல்‌. 


வஞ்சப்பெண்‌-காளியேவல்‌ செய்வாள்‌. 


வஞ்சம்‌ - கபடம்‌, கொடுமை, சிறுமை, 
பொய்‌, மடிப்பு, மாயம்‌, வாள்‌. 

வஞ்சவம்‌ - பாம்பு. 

வஞ்சனம்‌ - ஓர்‌ மீன்‌, வஞ்சகம்‌. 

வஞ்சனி - இடாகினி, காளியேவல்‌ 
செய்வாள்‌, பெண்‌. 

வஞ்சனை - ஆணை, தெய்வப்பெண்‌, 
பொய்‌, மாயம்‌, வஞ்சம்‌. 

வஞ்சனைபண்ணுதல்‌ - வஞ்சித்தல்‌. 

வஞ்சி - ஓர்கொடி, ஒர்பா, கருவூர்‌, 
கொடி, தருமதேவதை, பகைவர்‌ 
மேற்செலவு, பகைவர்மேற்‌ செல்‌ 
வார்க்கு மாலை, பெண்‌, வஞ்சி 
யென்னேவல்‌. 

வஞ்சிச்சீர்‌ - வஞ்சியுரிச்சீர்‌. 

வஞ்சித்தல்‌ - வஞ்சனைசெய்தல்‌. 

வஞ்சித்தளை - கனிநிழலென்னும்‌ 
வாய்பாடுகளின்‌ பின்‌ நேரசை 
யேனு நிறையசையேனும்‌ வருவது, 
நிரையீற்று மூவசைச்‌ சீரிறுதி 
வருநிலைமொழி முதலினிற்பது. 

வஞ்சித்தாழிசை - நிரையசையோ 
டேனு நேரசையோடேனும்‌ 
புணர்ந்து இருசீரடி நான்கு 
கொண்டொரு பொருண்மேன்‌ 
மூன்றடுக்கிவருவ து. 

வஞ்சித்துறை - இருசீரடிநான்கு 
கொண்டுவருவது. 

வஞ்சிப்பா - ஐந்துபாவினொன்று, 
அஃது பெரும்பான்மை வஞ்சித்த 
ளையுஞ்‌ சிறுபான்மை பிறதளை 
யுந்தழுவி இருசீரடி யானேனு 
முச்சரடியானேனு மூன்றுமுதலிய 
பல அடிகளைக்‌ கொண்டுதனிச்‌ 
சொற்பெற்று அகவற்சுரிதகத்தான்‌ 
முடிவது. 

வஞ்சியர்‌ - பெண்கள்‌. 

வஞ்சியர்தரிசனம்‌ - கண்ணாடி. 

வஞ்சியுரிச்சீர்‌ - நேரசையு நிரையசை 
யுந்தம்முள்விரவி மூன்றடுத்து 
நிரையசை முடிவு பெற்றுநிற்பது, 


வடிக்குதல்‌ 


wipro qT] - Z 401 


(உம்‌) தேமாங்கனி - புளிமாங்கனி, 
கருவிளங்கனி, கூவிளங்கனி. 

வஞ்சிவிருத்தம்‌ - முச்சீரடிநான்கு 
கொண்டுவருவது. 

வஞ்சிவேந்தன்‌ - சேரன்‌. 

வஞ்சினம்‌ - சபதம்‌. 

வஞ்சுளம்‌ - அசோகமரம்‌. 

வஞ்சுளன்‌ - கரிக்குருவி. 

வஞ்சூரன்‌ - ஓர்மீன்‌. 

வடகம்‌ - உல்லாசம்‌, ஒர்பணிகாரம்‌, 
தோல்‌, போர்வை, மேலங்கி, வற்றல்‌. 

வடகயிலாயம்‌ - உத்தரகயிலாயம்‌. 

வடகலை - கிரந்த நூல்‌. 

வடகாற்று - வாடை. 

வடகிரி - மாமேரு. 

வடகீழ்த்திசை - ஈசானம்‌. 

வடகீழ்த்திசைப்பாலன்‌ - ஈசானன்‌. 

வடகீழ்த்திசைப்பாலன்குறி - காகம்‌. 

வடகீழ்த்திசையானை - சுப்பிரதீபம்‌. 

வடகோடு - வக்கெசந்திரனின்‌ வட நுதி. 

வடக்கயிறு - பருங்கயிறு. 

வடக்கு - வடதிசை. 

வடசொல்‌, வடதமிழ்‌ - கிரந்தமொழி. 

வடதிசைப்பாலன்‌ - குபேரன்‌. 

வடதிசைப்பாலன்குறி - யானை. 

வடதிசையானை - சாருவபூமம்‌. 

வடதேசம்‌ - பாண்டிமண்ட லத்திற்கு 
வடபாற்பூமி. 

வடந்தை - வடகாற்று. 

வடபத்திரம்‌ - ஆல்‌. 

வடபரதம்‌ - பரதகண்டத்தினோர்‌ 
பிரிவு. 

வடபாரிசம்‌ - வடக்குப்பக்கம்‌. 

வடபாலிரேபதம்‌ - நவகண்டத்தொன்று. 

வடபால்‌ - வடக்குப்புறம்‌. 

வடபால்விதேகம்‌ - வடவிதேகம்‌. 


வடபுறம்‌ - வடபக்கம்‌. 


வடபூமி - வட தேசம்‌. 

வடமரம்‌ - ஆலமரம்‌. 

வடமர்‌ - பிராமணரிலோர்பேதம்‌. 

வடமலை - மகாமேரு. 

வடமலைவாணன்‌ - ஓர்‌ நெல்‌. 

வடமீன்‌ - அருந்ததி. 

வடமுகம்‌ - வடபாரிசம்‌. 

வடமேற்கு - வாயுமூலை. 

வடமேற்றிசைப்பாலன்‌ - வாயு. 

வடமேற்றிசைப்பாலெண்குறி - கழுதை. 

வடமேற்றிசையானை - புட்பதந்தம்‌. 

வடமொழி - கிரந்தமொழி. 

வடம்‌ - ஆலமரம்‌, ஊர்‌, ஓர்பண்ணி 
காரம்‌, கயிறு, நாணி, பூவரும்பு, 
மணிவடம்‌, வட்டம்‌. 

வடரம்‌ - தலைச்சீலை, பாய்‌. 

வடலி - இளம்பனை. 

வடவனல்‌,வடவாக்கனல்‌- வட வாமுகம்‌. 

வடவாசுதர்‌ - தேவமருத்துவர்‌. 

வடவாமுகம்‌, வடவாமுகாக்கினி, 
வடவானலம்‌ - ஊழித்த. 

வடவிதேகம்‌ - நவகண்டத்தொன்று. 

வடவிருக்கம்‌ - ஆலமரம்‌. 

வடவேங்கடம்‌ - திருப்பதி. 

வடவை - அச்சுவினி, அடிமைப்‌ 
பெண்‌, ஊழித்தீ, எருமை, பெண்‌ 
குதிரை, பெண்யானை. 

வடாகரம்‌ - கயிறு. 

வடாது - வடக்கு. 

வடி - கயிறு, கள்‌, குசைக்கயிறு, 
கூர்மை, நாய்‌, வடியென்னேவல்‌. 

வடிகட்டுதல்‌ - வடித்தெடுத்தல்‌. 

வடிகயிறு - குதிரைவாய்க்கயிறு. 

வடிகாது - தாழ்காது. 

வடிக்கதிர்‌, வடிக்கருவி - நூல்முறுக்கு 
மோர்கருவி. 

வடிக்குதல்‌ - களங்கமறுத்தல்‌, வடியச்‌ 
செய்தல்‌. 


402 wipro AGG) - Z 


வடிசம்‌ 


வடிசம்‌ - தூண்டில்‌. 

வடிசல்‌ - வடிதல்‌. 

வடிசாந்து - நற்சாந்து. 

வடிதங்கம்‌ - சுத்ததங்கம்‌. 

வடிதமிழ்‌ - தெளிதமிம்‌. 

வடிதயிர்‌ - நீர்வடிந்ததயிர்‌. 

வடிதல்‌ - நீர்முதலியபாய்தல்‌, நீளம்‌, 
நீளுதல்‌, வற்றுதல்‌. 

வடித்தல்‌ - கூராக்குதல்‌, தெளித்‌ 
தெடுத்தல்‌, வசமாக்குதல்‌. 

வடிப்பம்‌ - அழகு, செப்பம்‌, திறம்‌ 
வடிப்பு, சலாகை, தெளித்தெடுத்‌ 
தல்‌, வடித்தல்‌. 

வடிம்பு - நுதி, விளிம்பு. 

வடிம்புக்கழி - எதிர்ச்சட்டமம்‌, குறுக்கு 
விட்டம்‌. 

வடியல்‌ - ஒன்றிலிருந்து நீங்கியநீர்‌, 
வடிதல்‌. 

வடியெண்ணெய்‌ - கடுகுவடித்தெடுக்கு 
மெண்ணெய்‌. 

வடிவம்‌ - உடல்‌, உருவு. 

வடிவவுவமம்‌ - உருவத்தையேயுவ 
மிப்பது, (உம்‌) சிவன்வடி வேகுரு 
வடிவு. 

வடிவு - அல்குல்‌, அழகு, உருவு. 

வடிவெழுத்து - வரியுங்கோடும்‌ புள்ளி 


யுமாகக்‌ கட்புலனுக்கு விடயமா 
யெழுதுமெழுத்து. 

வடு - இளங்காய்‌, குற்றம்‌, செம்பு, 
தழும்பு, பிரமசாரி, மருதயாழ்த்‌ 
திறம்‌, வசை, வடுவென்னேவல்‌, 
வண்டு, வாலிபன்‌, வாள்‌. 

வடுகச்சி - வடெப்பெண்‌. 

வடுகன்‌ - பிரமசாரி, மூடன்‌, வயிரவன்‌, 
வாலிபன்‌. 

வடுகன்றாய்‌ - காடுகாள்‌. 

வடுகு - உபநயனம்‌, இந்தளராகம்‌, 
ஓர்‌ சாதி, ஓர்‌ தேயம்‌, ஓர்‌ பாஷை, 
மருதயாழ்த்திறம்‌. 


வடுச்சொல்லல்‌ - வசைசொல்லல்‌. 

வடுத்தல்‌ - இளங்காயரும்பல்‌. 

வடுப்படுதல்‌ - ஏறுபடுதல்‌, குற்ற 
மடைதல்‌, வசைபூணல்‌. 

வடுப்படுத்துதல்‌ - குற்றப்படுத்துதல்‌, 
மறுப்படுத்துதல்‌. 

வடுவரி - வண்டு. 

வடூகரணம்‌ - டூணாரலணிதல்‌. 

வடை - உழுந்துறட்டி. 

வடையற்றது - வீணானது. 

வட்கல்‌ - கெடுதல்‌, வெட்கம்‌. 

வட்கார்‌ - பகைவர்‌. 

வட்டகை - சிறுகண்ணம்‌. 

வட்டக்கிலுகிலுப்பை - ஒர்‌ கிலுகலுப்‌ 
பை. 

வட்டக்குடில்‌ - பெருங்குடில்‌. 

வட்டக்கைச்சில்‌ - தேங்காயடிச்சில்‌. 

வட்டச்சீட்டு - கழிவு£ட்டு. 

வட்டணம்‌ - நெடும்பரிசை, பரிசை. 

வட்டணித்தல்‌ - வட்டி ப்பாய்வருதல்‌. 

வட்டணை - தூளம்‌, வட்டம்‌. 

வட்டணையுறுத்தல்‌ - தாளம்‌ போடல்‌. 

வட்டத்தலைப்பா - தலைப்பாக்கட்டி 
னொன்று. 

வட்டத்தாமரை - ஓர்‌ தாமரை. 

வட்டத்திரி - துவக்கற்கு நெருப்புவைக்‌ 
குந்திரி. 

வட்டத்திருப்பி - மலைதாங்கி. 

வட்டத்துத்தி - ஓர்‌ செடி. 

வட்டத்தொப்பி - சோனகத்தொப்பி. 

வட்டமிடுதல்‌ - சுற்றுதல்‌. 

வட்டம்‌ - குளம்‌, கேடகம்‌, கைம்மணி, 

சக்கிரம்‌, சீலை, 


தாழ்வு, திரிகை, நாணயமாற்று 
தலின்‌ கழிவு, நீர்ச்சால்‌, பரிவேடம்‌, 


கொள்கலம்‌, 


பீடம்‌, வட்டவடிவு, வளைதடி, 
வாகுவலையம்‌. 


வண்டு 


wipro qT] - Z 403 


வட்டம்பண்ணுதல்‌ - தேவதுதியை 
நாள்வட்டத்திற்படித்தல்‌. 

வட்டரவு - விருத்தம்‌. 

வட்டவடிவு - வட்டாகாரம்‌. 

வட்டறவு - முற்றாக அறவு பண்ணுதல்‌. 

வட்டா - ஒர்பாத்திரம்‌, தட்டம்‌, தாம்‌ 
பாளம்‌. 

வட்டாகிருதி - வட்ட வடிவு. 

வட்டாடல்‌ - சூதாடல்‌. 

வட்டாடுதல்‌ - சீட்டுப்போடுதல்‌. 

வட்டாப்பத்து - தளப்பத்தோலையாற்‌ 
செய்யுமோர்விசிறி. 

வட்டாரம்‌ - சுற்றுப்புறம்‌. 

வட்டி - பலகறை, முதற்‌ பொருட்கு 
வருமூதியம்‌, வட்டி யென்னேவல்‌. 

வட்டிகை - கூடை, கைமணி, சித்திரம்‌, 
நால்வகைச்‌ சாந்தினொன்று, 
வட்டம்‌. 

வட்டிக்குவட்டி - வட்டிப்பணத்துக்கு 
மேல்வட்டி. 

வட்டித்தல்‌ - ஆணையிடல்‌, ஊணிடு 
தல்‌, தாளம்போடல்‌, வட்டமாதல்‌. 

வட்டிப்பு - வட்டம்‌. 

வட்டில்‌ - ஒருண்கலம்‌, கூடை, சூதாடு 
கருவி, புட்டில்‌, வழி. 

வட்டு - ஒர்‌ செடி, ஓர்‌ விளையாட்டு, 
சூதாடு கருவி, திரட்சி, மரவட்டு. 

வட்டுக்குத்தி - மரவட்டு. 

வட்டுச்செடி - வட்டு. 


வட்டுடை - ஒருடைவிசேடம்‌, சீலை. 

வட்டுவம்‌ - ஓர்‌ வகைப்பை. 

வட்டுறுப்பு - திருத்தம்‌. 

வட்டை - இரதம்‌, வழி. 

வட்புலி - சிங்கம்‌. 

வணக்கம்‌ - கீழ்ப்படிதல்‌, சங்கித்தல்‌, 
தொழுதல்‌, 
சரணை மூன்றினொன்று. 


இஃது மங்களா 


வணக்கல்‌ - வளைத்தல்‌. 


வணங்கல்‌ - தொழுதல்‌, வளைதல்‌. 

வணங்காமுடியன்‌ - வணங்கா முடியி 
னன்‌, வணங்கா முடியோன்‌, 
துரியோதனன்‌, மற்றொருவரை 
வணங்காதவன்‌. 

வணர்‌ - வளைவு. 

வணிகபதம்‌ - வியாபாரம்‌. 

வணிகம்‌ - செட்டு. 

வணிகன்‌ - செட்டி, துலாராச, 
வியாபாரி. 

வணிசம்‌ - எருது, எருத்துக்கரணம்‌. 

வணிச்சியம்‌ - வாணிச்சியம்‌. 

வணிதம்‌ - செப்பம்‌. 

வண்‌ - தெளிவு, மிகுதி. 

வண்களமர்‌ - சூத்திரர்‌, வேளாளர்‌. 

வண்சிறை - மதில்‌. 

வண்டத்தனம்‌ - குறும்புத்தனம்‌, 

வண்டரம்‌ - நாய்‌, நாய்வால்‌, மார்பு, 
முகில்‌. 

வண்டரன்‌ - அ௮ண்ணகன்‌, உலோபி. 

வண்டர்‌ - கடிகைமாக்கள்‌, கவிகற்‌ 
றோர்‌, மங்கலப்பாடகர்‌, மிண்டர்‌. 

வண்டலம்‌ - சேறு. 

வண்டல்‌ - அடை யுங்கஞ்சல்‌, நீர்ச்சுழி, 
பருபருக்கை, பொருக்கு, மகளீர்‌ 
விளையாட்டு. 

வண்டன்‌ - குள்ளன்‌, திண்ணியன்‌, 
துட்டன்‌, விருத்தசேதனம்‌ பண்‌ 
ணப்பட்டவன்‌. 

வண்டானம்‌ - நாரை. 

வண்டி - பண்டி, வயிறு. 

வண்டிக்கால்‌ - வண்டிலிற்சில்லு. 

வண்டியகவாய்‌ - வண்டிற்றோடு. 

வண்டில்‌ - பண்டி. 

வண்டிற்கால்‌ - வண்டிற்சில்‌. 

வண்டிற்சத்தம்‌ - வண்டிற்கூலி. 

வண்டு - அம்பு, குற்றம்‌, கைவளை, 


சங்கு, பூசநான்‌. 


404 wipro AGA) - Z 


வண்டுகுத்தி 


வண்டுகுத்தி - ஓர்‌ குருவி. 

வண்டுகொல்லி - ஓர்‌ செடி. 

வண்டுணாமலர்மரம்‌ - சண்பகமரம்‌, 
வேங்கைமரம்‌. 

வண்டுறை - எழுத்திலவோசை. 

வண்டோதரி - 
லொருத்தி, அவள்‌ இராவணன்‌ 
பெண்‌. 


பஞ்சகன்னிகளி 


வண்ணகம்‌ - சந்தனம்‌, முடுகியல்‌, 
வாசனை. 

வண்ணகவொத்தாழிசைக்கலிப்பா, 
கலிப்பாவினோர்பேதம்‌, அஃது ஒரு 
தரவு - மூன்று தாழிசை, அராகம்‌ 
அம்போதரங்கம்‌, தனிச்சொல்‌- 
சுரிதகம்‌ என்னுமிவ்வாறுறுப்‌ 
பினையுங்‌ கொண்டுவருவது. 

வண்ணகூபிகை - மைக்கூடு. 

வண்ணக்கிரமம்‌ - எழுத்தொழுங்கு, 
சாதியொழுங்கு. 

வண்ணக்குழிப்பு, வண்ணக்குனிப்பு - 
ஒரோசை. 

வண்ணதூதன்‌ - திருமுகங்கொண்டு 
போவோன்‌. 

வண்ணத்தரு - ஓர்‌ பாடல்‌. 

வடிவுப்பண்புத்தொகை - உருவுப்‌ 
பண்பைக்‌ காட்டிநிற்குந்‌ தொகை 
நிலை, (உம்‌) வட்டக்கல்‌. 

வண்ணமகள்‌ - கோலஞ்செய்வாள்‌. 

வண்ணமாதிரு - இலேகினி, தூதி. 

வண்ணமாதிருகை - சரச்சுவதி. 

வண்ணமாலை - அரிவரி. 

வண்ணம்‌ -அழகு,இராகம்‌, ஒப்பனை, 
குணம்‌, சந்தம்‌, சாந்துப்பொது, 
செயல்‌, நன்மை, நிறம்‌, வடிவு, 
விதம்‌. 

வண்ணாத்தி - பூநீறு, வண்ணாரப்‌ 
பெண்‌. 

வண்ணரத்திப்பூச்சு - ஓர்‌ பூச்சி. 

வண்ணாப்பண்டி - வண்ணார்‌ 

புடைவையேற்றும்வண்டில்‌. 


வண்ணப்பண்புத்தொகை - நிறத்தைக்‌ 


காட்டிநிற்கும்‌ பண்புத்தொகை, 
(உம்‌) செந்தாமரை. 


வண்ணான்‌ - ஏகாலியன்‌. 

வண்ணிகன்‌ - எழுத்துக்காரன்‌. 

வண்மை - அழகு, ஈகை, குணம்‌, புகழ்‌, 
மெய்மை, வளமை. 

வதகன்‌ - கொலைகாரன்‌. 

வதக்கம்‌ - வாட்டம்‌. 

வதக்கல்‌, வதக்குதல்‌ - வசைத்தல்‌, 
வாட்டல்‌. 

வதங்கல்‌, வதங்குதல்‌ - வாடுதல்‌. 

வததண்டம்‌ - கொலைக்கேற்ற 
தண்டம்‌. 

வதஸதானம்‌ - கொலைக்களம்‌. 

வதம்‌ - கொலை. 

வதரம்‌ - இரந்தை, இரந்தைக்கனி. 

வதவரிசி - தீஞ்சரிசி. 

வதவல்‌ - வாடினது. 

வதறுதல்‌ - மழலைபொழிதல்‌. 

வதனம்‌ - முகம்‌, முக்கோணத்தின்‌ 
மேற்கோணம்‌. 

வதனாசவம்‌ -உமிழ்நீர்‌. 

வதனாரவிந்தம்‌ - பெண்முகம்‌. 

வதனேந்து - முகம்‌. 

வதன்‌ - கொலைசெய்வோன்‌. 

வதாங்கம்‌ - நஞ்சு. 

வதானியன்‌ - குபேரன்‌, வரையாது 
கொடுப்போன்‌. 

வதி - சேறு, வதியென்னேவல்‌, வழி. 

வதிட்கடித்தல்‌ - வக்கணந்தரித்தல்‌. 

வதிட்சீட்டு - பரிதிபத்திரம்‌. 

வதிட்டன்‌ - பருத்தது, பருத்தவன்‌, 
வசிட்டன்‌. 

வதிதல்‌ - தங்கல்‌. 

வதிரன்‌ - செவிடன்‌. 

வதிரிகாச்சிரமம்‌ - ஓர்‌ தபோதலம்‌. 

வதில்‌, வதிள்‌ - பதில்‌. 


வந்தனை 


wipro ASA] - Z 405 


வதிள்மொழி - பிரதிவாக்கு. 

வது - மகன்மனைவி, மனைவி. 

வதுகை - மனைவி. 

வதுவர்‌ - குதிரைப்பாகர்‌, யானைப்‌ 
பாகர்‌. 

வதுவை - கலியாணம்‌,வலுவந்தம்‌, 
வாசனை. 

வதூ - புதுமணப்பெண்‌, பெண்‌, 
மனைவி. 

வதை - உபத்திரம்‌, கொலை, தேன்‌ 
வதை, வதையென்னேவல்‌. 

வதைசெய்தல்‌, வதைத்தல்‌ - கொல்லல்‌. 

வதோபாயம்‌ - கொலைக்கேதுவான 
உபாயம்‌. 

வத்தகமை, வத்தகம்‌ - வருத்திப்பு, 
வியாபாரம்‌. 

வத்தகன்‌ - செட்டி, வியாபாரி. 

வத்தகாலம்‌ - நிகழ்காலம்‌. 

வத்தகோபன்‌ - கோபத்தையடக்கி 
னோன்‌. 

வத்தமானம்‌ - கருமம்‌, சங்கதி, நிகழ்‌ 
காலம்‌, நிகழ்ச்சி. 

வத்தர்‌ - வத்திரு, 

வத்தல்‌ - சிறுவள்ளம்‌, செத்தல்‌. 

வத்தனை - பெருக்கம்‌, வமிசம்‌. 

வத்தாக்கு, வத்தாலை - ஓர்‌ கொடி. 

வத்தாவி - ஓர்‌ தேயம்‌. 

வத்தி - இரத்தினத்தின்‌ 5ழ்ப்பதிக்குந்‌ 
தகடு, சீலைத்‌ தொங்கல்‌, திரிச்‌ 
சீலை, திரிவாய்ப்பெட்டி, பரிமள 
திரவியங்களைக்‌ கூட்டியரைத்துச்‌ 
செய்தவத்தி, வத்தியென்னேவல்‌, 
வரி, விளக்கு, விளக்குத்தகழி. 

வத்தித்தல்‌ - பெருகல்‌. 

வத்தியதானம்‌, வத்தியபூமி - கொலைக்‌ 
களம்‌. 

வத்தியம்‌ - மரணம்‌. 

வத்திரசோதினி - எலுமிச்சை. 

வத்திரதுண்டன்‌ - விநாயகன்‌. 


வத்திரபட்டம்‌ - நெற்றிப்பட்டம்‌. 
வத்திரபுத்திரிகை - சித்திரப்பாவை. 
வத்திரபேதகன்‌ - தையற்காரன்‌. 
வத்திரம்‌, வஸ்திரம்‌ - சீலை, போர்க்‌ 
கருவி, முகம்‌. 
வத்திராஞ்சலம்‌ - புடைவையருகு. 
வத்திராட்சம்‌ - பத்திராட்‌ சம்‌. 
வத்திரானசந்தானம்‌ - பஞ்சமுகங்‌ 
கூடல்‌. 
வத்திரு - பேசுவோன்‌, வாக்கி. 
வத்து, வஸ்து - பொருள்‌. 
வத்துதாரணை - நவதாரணையி 
னொன்று, அஃது விடயப்படா 
தசைவற்றிருக்கு மனம்‌ புத்தியைச்‌ 
சித்தத்திற்சேர்க்கச்‌ சித்தந் 
தன்னிடத்த மைந்த புத்தியை 
மனதிற்‌ சேர்க்கச்‌ சித்தமும்மனமும்‌ 
புத்தியை அகங்‌ காரத்திற்சோர்க்க 
அகங்காரம்‌ புத்திசித்தம்‌ மூன்றும்‌ 
மனதிற்சேர அம்மனதாற்‌ பிரம 
தரிசனம்‌ பிறத்தல்‌. 
வஸ்துநிச்சயம்‌, வஸ்துநிண்ணயம்‌, 
வஸ்துநிதானம்‌ - பிரபஞ்ச காரண 
மாய கடவுளுண்டென்றும்‌ அவன்‌ 
யாவனென்றுங்‌ கண்ட தீர்ப்பு. 
வத்துபரிச்சேதம்‌ - ஒரு பொருளிஃதாகும்‌ 
ஒருபொருளிஃதன்றென்பது. 
வத்துவித்தியாபதி - சிற்பநூன்‌ முப்‌ 
பத்திரண்டி னொன்று. 
வத்தேந்தி - கதவுநிலைக்கு மேல்‌ 
வைக்குஞ்சுவர்தாங்கி. 
வத்தை - ஒருமரத்தோணி, சோற்றி. 
வத்தைவெட்டு - சோற்றிவெட்டு. 
வந்தனமாலை - வாயிலிற்கட்டுந்‌ 
தோரணம்‌. 
வந்தனம்‌ - அட்டாங்கமாகப்‌ 
பணிதல்‌, பணிதல்‌, முகம்‌, விநயம்‌. 
வந்தனித்தல்‌ - வந்தித்தல்‌. 


வந்தனை - ஆராதனை, வணங்கல்‌. 


406 wipro AGG) - Z 


வந்தி 


வந்தி - ஏணி, மலடி, வந்தியென்‌ 
னேவல்‌, வருத்தம்‌, வாராவந்தி. 

வந்திகட்டுதல்‌ -கட்டாயம்‌ பண்ணுதல்‌. 

வந்திகள்‌ - கவிஞர்‌, புகழ்வோர்‌, 
மங்கலப்பாடகர்‌. 

வந்தித்தல்‌ - புகழ்தல்‌, வணங்கல்‌. 

வந்தித்துநிற்போர்‌ - புகழ்ந்து பாடு 
வோர்‌. 

வந்திபாடம்‌ - புகழ்ந்துபாடியபாட்டு. 

வந்திபோடுதல்‌ - கட்டாயமாய்ப்‌ 
பொறுப்பித்தல்‌. 

வந்தியர்‌ - புகழ்வோர்‌, மங்கலப்‌ 
பாடகர்‌, மலடிகள்‌. 

வந்தியிறுத்தல்‌ - 
கிறுத்தல்‌. 

வந்தியை - மலடி. 


வந்திவாங்குதல்‌ - கட்டாயமாய்‌ 


கட்டாயத்திற்‌ 


வாங்குதல்‌. 

வந்து - காற்று. 

வந்தை - பெருமை, மலடி. 

வபனம்‌ - சுக்கேம்‌, மழித்தல்‌, விதைத்‌ 
தானியம்‌. 

வபிலன்‌ - பிதா. 

வபு - உடல்‌. 

வபை - வயிற்றினாபிக்குள்வெண்டு 
கில்போன்றபுரையாகியநிணம்‌. 

வப்பு- இடைவேற்று. 

வமனம்‌ - சுத்திபண்ணல்‌. 

வமிசபாரம்பரை - வமிசக்கிரமம்‌. 

வமிசம்‌ - சந்ததி, சுற்றம்‌. 

வம்படித்தல்‌ - சரசம்பண்ணல்‌, தீங்கு 
செய்தல்‌, தீதுபேசுதல்‌, நிந்தித்தல்‌. 

வம்பம்‌ - சாலங்கபாஷாணம்‌, 

வம்பலர்‌ - அயலோர்‌, புதியோர்‌. 

வம்பல்‌ - திசை. 

வம்பளத்தல்‌ - பொருந்தாத பேச்சுப்‌ 
பேசுதல்‌, வீண்காரியம்‌ பேசுதல்‌. 


வம்பன்‌ - சோரபுத்திரன்‌, துட்டன்‌. 


வம்பி - கருவண்டு, சோரபுத்திரி, 
துட்டை. 

வம்பு - அசப்பியம்‌, சண்டை, தீச்‌ 
சொல்‌, நிலையின்மை, புதுமை, 
மிடா, முலைக்கச்சு, வாசனை. 


வம்புக்காய்‌ - பருவந்தப்பிக்காய்க்குங்‌ 
காய்‌. 

வம்புத்தனம்‌ - நேரின்மை, மடிப்பு. 

வம்புப்பாளை - பருவழ்‌ தப்பிவரும்‌ 
பாளை. 

வம்புப்பிறப்பு - சோரஸ்த்திரியிடத்திற்‌ 
பிறத்தல்‌. 

வம்புப்பேச்சு - தரஷணவார்த்தை. 

வயக்கம்‌ - பிரவை. 

வயக்குதல்‌ - வசக்குதல்‌. 

வயங்கல்‌ - ஒளிசெய்தல்‌, நடத்தல்‌. 

வயசு - வயது, வாலிபம்‌. 


வயசுப்பிள்ளை - வாலிபப்பிள்ளை, 
வாலிபன்‌. 


வயணம்‌ - வகை. 

வயது - ஆயுசு, யெளவனம்‌. 

வயதுவம்‌ - முதிர்வயது. 

வயத்தன்‌ - அடிமை. 

வயந்தம்‌ - வசந்தம்‌. 

வயந்தன்‌ - வசந்தன்‌. 

வயப்படுதல்‌ - வசப்படுதல்‌. 

வயப்புலி, வயப்போத்து - சங்கம்‌. 

வயமா - குதிரை, சிங்கம்‌, புலி, யானை. 

வயம்‌ - ஆடு, இரும்பு, குதிரை, நீர்‌, 
பறவை, வசம்‌, வலி. 

வயல்‌ - கழனி, மருதநிலம்‌, வெளி. 

வயல்நெட்டி - ஓர்‌ நெட்டி. 

வயல்மாதளை - ஓர்‌ மாதளை. 

வயல்மெருகு - ஓர்‌ மெருகு. 

வயவரி - புலி. 

வயவர்‌ - படைவீரர்‌. 

வயவன்‌ - கரிக்குருவி, காதலன்‌, தலை 
வன்‌, திண்ணியன்‌, வலியன்‌, வீரன்‌. 


வயிற்றுக்குத்து 


wipro qT] - Z 407 


வயவு - ஆசை. 

வயவை - வழி. 

வயளை - பசளை. 

வயற்கல்‌ - வெள்ளைச்சுக்கான்கல்‌. 

வயற்கொடுக்கு - ஓர்‌ கொடுக்கு. 

வயற்கோவியன்‌ - ஓர்‌ பாம்பு. 

வயற்சார்பு - மருதநிலம்‌. 

வயற்சுள்ளி - பொரிப்பூண்டு. 

வயற்செம்பை - ஓர்‌ செம்பை. 

வயற்றுத்தி - ஓர்‌ துத்தி. 

வயனம்‌ - வயணம்‌. 

வயன்கட்டு - வசன்கட்டு. 

வயா - ஆசை, கருப்பநோ, கருவருத்‌ 
தம்‌, நடுக்கம்‌. 

வயாப்பண்டம்‌ - வேள்வு. 

வயாவு - ஆசை, கருப்பம்‌, வருத்தம்‌. 

வயாவுயிர்த்தல்‌ - கருவீனல்‌, வருத்தந்‌ 
தீர்தல்‌. 

வயானம்‌ - பறவை. 

வயானன்‌ - வலியன்‌. 

வயிக்கிராந்தம்‌ - குமுதபாஷாணம்‌. 

வயிடூரியம்‌ - வைடுரியம்‌. 

வயித்தியம்‌ - வைத்தியம்‌. 

வயிரங்கி - 
துளைக்கு மோர்கருவி. 

வயிரஞ்சாதித்தல்‌ - பகைசாதித்தல்‌. 

வயிரத்தனம்‌ - வன்குணம்‌. 


துவக்கிற்றிரிவாய்‌ 


வயிரப்படை - வச்சிராயுதம்‌. 

வயிரப்பொடி - வயிரமணி. 

வயிரமணி - ஓர்‌ வகைப்பொன்மணி, 
வச்சிரம்‌. 

வயிரமுத்து - வயிரித்தமுத்து. 

வயிரம்‌ - கூர்மை, சலஞ்சாதித்தல்‌, 


திரு 


வோணம்‌, பூணாகக்‌ கட்வெது, 


சினம்‌, தண்டாயுதம்‌, 


மரவயிரம்‌, வச்சிரமணி, வச்சிரா 
யுதம்‌, வாளியின்தகடு. 


வயிரவகுருசந்தானம்‌ - வைரவமார்க்‌ 
கக்‌ குருபாரம்பரை. 

வயிரவசாந்தி - 
செய்யுஞ்சாந்தி. 


வயிரவம்‌ - பைரவம்‌. 


வயிரவருக்குச்‌ 


வயிரவன்‌ - ஓர்‌ கடவுள்‌. 

வயிரவாள்‌ - குலிசம்‌. 

வயிரவி - பைரவி. 

வயிரவூசி - முத்துத்துளைக்குமூசி. 

வயிராகம்‌ - வயிராக்கியம்‌. 

வயிராக்கியம்‌ - வைராக்கியம்‌. 

வயிராவி - ஓர்வகைவிரதி, வயிரமன 
முடையோன்‌. 

வயிரி - வன்னெஞ்சுடையவள்‌. 

வயிரித்தல்‌ - வயிரமாதல்‌, வலுத்தல்‌. 

வயிரிப்பு - வயிரம்‌, வலுப்பு. 

வயிரியம்‌ - மயிர்ச்சீலை. 

வயிரியர்‌ - கூத்தர்‌, பாணர்‌. 

வயிர்‌ - ஊதுகொம்பு. 

வயிறு - உதரம்‌. 

வயிறுகழிதல்‌ - பேதியாதல்‌. 

வயிறுகாந்துதல்‌ - பசித்தல்‌. 

வயிறுதாரி - வயிற்றுமாரி. 

வயிறுபேதித்தல்‌- வயிறுகழிதல்‌. 

வயிறுப்புதல்‌ - வயிறூ துதல்‌. 

வயிறுவளர்த்தல்‌ - வயிற்றுூண்மாத்‌ 
திரம்‌ பெற்றுப்‌ பிழைத்திருத்தல்‌. 

வயிறுவாய்த்தல்‌ - கருப்பமாதல்‌. 

வயிறுவிடுதல்‌ - வயிறுகழிதல்‌. 

வயிற்றுக்கடுப்பு - ஒர்நோய்‌. 

வயிற்றுக்கழிச்சல்‌ - வயிற்றுப்போக்கு. 

வயிற்றுக்கனப்பு - கொழுப்பினால்‌ 


வயிறூதுதல்‌, தொந்திப்பு, புசிப்‌ 
பினால்‌ வயிறுவிம்முதல்‌. 


வயிற்றுக்காய்ச்சல்‌ - ப௪. 

வயிற்றுக்கிருமி - வயிற்றுட்புழு. 

வயிற்றுக்குத்து - வயிற்றிலுண்டாங்‌ 
குத்து. 


408 wipro AGA) - Z 


வயிற்றுக்கொதி 


வயிற்றுக்கொதி - பசி. 
வயிற்றுச்சுரப்ப - வயிற்றுக்கனட்பு. 


வயிற்றுப்பறதி - எவனந்தேடித்திரிதல்‌. 


வயிற்றுப்பறப்பு - எீவனந்தேடு 
முலைச்சல்‌. 

வயிற்றுப்பாடு - உட்புறம்‌. 

வயிற்றுப்பிழைப்பு - உணவுதேடுதல்‌, 
சீவியம்‌. 

வயிற்றுப்புகைச்சல்‌ - வயிற்றுட்புகை 
தல்‌. 

வயிற்றுப்பொருமல்‌ - வயிறுரதல்‌. 

வயிற்றுப்போக்கு - உவாந்திப்பிராந்தி. 

வயிற்றுமாரி - பேரூணன்‌. 

வயிற்றுளைவு - ஒர்‌ நோய்‌. 

வயிற்றெரிச்சல்‌ - பொறாமை. 

வயிற்றெரிவு - ஓர்‌ நோய்‌. 

வயிற்றையொறுத்தல்‌ - உண்ணாது 
குறைத்தல்‌. 

வயிற்றைவலித்தல்‌ - குடர்வலி 
கொள்ளல்‌. 

வயினம்‌ - பறவை. 

வயின்‌ - இடம்‌, ஏழனுருபு, (உம்‌) 
அவர்‌ வயிற்செல்வாய்‌, வயிறு, 
வீடு. 

வயோதிபம்‌ - விருத்தாப்பியம்‌. 

வரகவி - தேவவருட்பெற்றுப்பாடும்‌ 
புலவன்‌. 

வரகு - ஓர்‌ தானியம்‌. 

வரகுதிரி - வசூரியிலோர்வகை. 

வரக்காட்டல்‌, வரக்காட்டுதல்‌ - வர 
விடுதல்‌. 

வரக்கிருது - இந்திரன்‌. 

வரங்கொடுத்தல்‌ - வரமருள்தல்‌. 

வரச்சந்தனம்‌ - ஓர்‌ சந்தனம்‌. 

வரட்சி - வரள்வு. 

வரட்சுண்டி - ஓர்‌ செடி. 


வரணசி - வாரண. 


வரணம்‌ - ஒட்டகம்‌, சூழ்தல்‌, நிய 
மித்தல்‌, பால்‌, மதில்‌, மறைத்தல்‌. 

வரண்டகம்‌ - உண்டை, சுவர்‌, முகப்‌ 
பரு, யானைமேற்றவிசு. 

வரண்டம்‌ - சாலை, தூண்டிற்கயிறு, 
புற்குவியல்‌, முகப்பரு. 

வரண்மாடு - கடாரிமாடு. 

வரதம்‌ - அனுக்ரெகக்குறிப்பாக 
இதயத்துக்குச்‌ சமீபமாய்க்கை 
யுறுவித்தல்‌. 

வரதனு - அழகு. 

வரதன்‌ - அரன்‌, அரி, அருகன்‌, 
உபகாரி, வரமருளத்தக்கோன்‌. 


வரதை - கன்னி. 
வரத்து - வருகை, வருமானம்‌. 
வரநதி - கங்கை. 

வரந்தருவான்‌ - வில்லிபுத்தூரன்‌. 
வரபலம்‌ - தென்னமரம்‌. 
வரப்பார்த்தல்‌ - வரவுகாத்தல்‌. 
வரப்பிரசாதம்‌ - தேவருட் கொடை. 
வரப்பிரதானம்‌ - நன்கொடை. 
வரப்பிரதை - அகத்தியன்‌ மனையாள்‌. 
வரப்பு - எல்லை, வரம்பு. 
வரப்புக்கடா - நண்டு. 

வரப்புள்‌ - வயல்‌. 

வீரம்‌ - அடைக்கலாங்குருவி, அசீர்‌ 
எறும்பு, கையிட்டுக்‌ 
கொள்ளல்‌, சூழல்‌, தேவவீகை, 
நநநிதியிலொன்று, 


மேன்மை, விருப்பம்‌. 
வரம்பழிதல்‌ - ஒழுங்குகெடுதல்‌. 
வரம்பிலாற்றலுடைமை - கடவுளெண்‌ 
குணத்தொன்று. 
வரம்பிலின்புடைமை - கடவுளெண்‌ 
குணத்தொன்று. 
வரம்பிறத்தல்‌ - ஒழுங்குதப்புதல்‌. 
வரம்பு - அணை, எல்லை, ஒழுங்கு, 


வழி. 


வாதம்‌, 


மஞ்சள்‌, 


வரிசைக்குப்பச்சை 


wipro ASA] - Z 409 


வரம்புகட்டுதல்‌ - அணைகட்டுதல்‌, 
எல்லைகட்டுதல்‌, முடித்தல்‌. 

வரம்புபண்ணல்‌ - சரிப்படுத்தல்‌. 

வரயோகம்‌ - சப யோகத்தொன்று. 

வரர்‌ - மேலோர்‌, வானோர்‌. 

வரலாறு - ஒழுங்கு, மூலம்‌. 

வரலாற்றுவஞ்சி - ஒர்பிரபந்தம்‌, 
அஃது குலமுறையிற்‌ பிறப்பு 
முதலிய மேம்பாட்டின்‌ பல சிறப்‌ 
பையுங்கீர்த்தியையும்‌ வஞ்சிப்‌ 
பாவாற்கூறுவது. 

வரல்‌ - வருதல்‌. 

வரல்வாறு - வரலாறு. 

வரவண்ணினி - இலக்குமி, ஓர்நிறம்‌, 
கவுரி, கற்புடையாள்‌, சரச்சுவதி, 
பெண்‌, மஞ்சள்‌. 

வரவர - மேலும்மேலும்‌, வழிபாடு. 

வரவரச்சுருட்டி - ஒர்தேவதாசி. 

வரவிடுதல்‌ - அனுப்புதல்‌. 

வரவிருத்தன்‌ - சிவன்‌. 

வரவு - வருகை. 

வரவுகாத்தல்‌-வருதலைக்‌ காத்திருத்தல்‌. 

வரவை - விளையுட்பாத்தி. 

வரளாரை - ஓர்செடி. 

வரள்தல்‌ - காய்தல்‌. 

வரன்‌ -கணவன்‌,சன்னியாசிகளிலோர்‌ 
பேதம்‌, சிவன்‌, பிரமன்‌, மருமகன்‌. 

வரன்முறை - ஊழ்‌, வரலாறு. 

வரன்றல்‌ - கொழித்தல்‌. 

வராகபுடம்‌-ஐம்பதெருவைத்‌ தெரிக்கும்‌ 
புடம்‌. 

வராகம்‌ - திருமாலவதாரத்தொன்று, 
பதினெண்புராணத்தொன்று, 
பன்றி, போர்‌, மலை, பன்றி. 

வராகனிடை - ஒன்பதுபணவிடை 
கொண்டநிறை. 

வராகன்‌ - ஓர்நாணயம்‌, திருமால்‌. 

வராகாதனம்‌ - காலுங்கையுமூன்றிக்‌ 
கவிழ்ந்துநிற்பது. 


வராகி - ஒர்சத்தி, சத்தமாதர்களி 
லொருத்தி. 

வராகிப்புகை - ஓர்மருத்துப்புகை. 

வராகிமாலை - ஒர்பிரபந்தம்‌. 

வராகிவேல்‌ - பன்றிமுள்‌. 

வராங்கம்‌ - உடல்‌, தலை, யானை. 

வராசனம்‌ - சீனமுட்செவ்வந்தி, 
பாத்திரம்‌. 

வராசனன்‌ - வாயில்காப்போன்‌, 
வேசிக்கள்வன்‌. 

வராடகம்‌ - ஒர்தேயம்‌, கயிறு, தாமரைக்‌ 
காய்‌, பலகறை. 

வராடம்‌ - பலகறை, விராடம்‌. 

வராடி - பலகறை, முறுக்கு நூற்சீலை. 

வராட்டி - வரட்டி. 

வராணசி - காசி. 

வராத்தம்‌ - கட்டளை, வரிவாங்குதல்‌. 

வராரோகன்‌ - யானைப்பாகன்‌. 

வராலி - ஒர்செடி. 

வராலிகை - துற்கை. 

வரால்‌ - கெண்டைமீன்‌. 

வராளம்‌ - பாம்பு. 

வராளி - ஓரிராகம்‌, சந்திரன்‌. 

வரி - அக்கினி, இசைப்பாட்டு, 
எழுத்து, கடல்‌, குடியிறை, தேமல்‌, 


நிரை, நீளம்‌, நெல்‌, வடிவு, வண்டு, 
வரியென்னேவல்‌, வழி, விரலிறை. 


வரிக்கடை - வண்டு. 

வரிக்காரன்‌ - வரிப்பணந்தண்டுவோன்‌. 

வரிக்குதிரை - கல்லணையில்லா 
தேறுகுதிரை. 

வரிக்கோரை - ஓர்புல்‌. 

வரிசந்தி - நூற்றெருக்கூடுமிடம்‌. 

வரிசி - தூண்டில்‌. 

வரிசை - ஒழுங்கு, சங்கை, முறைமை. 

வரிசைக்கிரமம்‌ - நல்லொழுங்கு, 
வமிசவரிசை. 


வரிசைக்குப்பச்சை - நாகபச்சை. 


410 wipro aA) - Z 


வரிசைபாராட்டல்‌ 


வரிசைபாராட்டல்‌ - சங்கை கொண்‌ 
டாடல்‌. 

வரிசைபார்த்தல்‌ - சங்கைபார்த்தல்‌. 

வரிச்சல்‌ - வரிவு. 

வரிச்சு - சலாகை. 

வரிச்சுருள்‌ - செவ்வட்டை. 

வரிட்டன்‌ - சன்னியாசிகளிலோர்‌ 
பேதம்‌. 

வரிதல்‌ - எழுதல்‌, கட்டல்‌, சித்திர 
மெழுதல்‌. 

வரித்தல்‌ - கட்டல்‌, நியமித்தல்‌, 
பூசுதல்‌, மொய்த்தல்‌. 

வரித்துவைத்தல்‌ - நியமித்திருத்தல்‌. 

வரிப்பணம்‌ - வீதமாயிறுக்கும்‌இறை. 

வரிப்புலி - ஒர்புலி. 

வரிப்புறம்‌ - அணில்‌. 

வரியரிசி - சீரகம்‌. 

வரியாத்துக்கிழங்கு - ஒர்கழெங்கு. 

வரியான்‌ - சன்னியாசிகளிலோர்‌ 
பேதம்‌, நித்திய யோகத்தொன்று. 

வரியொட்டி - ஓர்‌ மீன்‌. 

வரியோரா - ஓர்‌ மீன்‌. 

வரிவசிதம்‌ - குருவைக்காத்தல்‌. 

வரிவடிவெழுத்து - அறிகுறியாய்த்‌ 
தட்டப்படுமெழுத்து. 

வருகம்‌ - இலை, பரிவாரம்‌, மயிற்‌ 
றோகை. 

வருகாலம்‌ - எதிர்காலம்‌. 

வருகை - வரவு. 

வருக்ககனம்‌ - கனவருக்கம்‌. 

வருக்கக்கோவை - ஓஒர்பிரபந்தம்‌, 
அஃது அகரமுதலெழுவருக்கம்‌ 
ஒவ்வோர்காரிகையின்‌ மொழி 
முதற்கண்‌ முறையேவரத்‌ தொடுப்‌ 
பது. 

வருக்கமாலை - ஒர்பிரபந்தம்‌, அஃது 


மொழிக்கு 
வெழுத்திற்‌ கொவ்வோர்‌ செய்யுட்‌ 


கூறுவது. 


முதலாம்வருக்க 


வருக்கமூலம்‌ - வருக்கத்தொகையி 
னின்றதன்மூலமறிதல்‌. 

வருக்கமோனை - அடிகடோறும்‌ 
வருக்கவெழுத்துக்‌ 
வருக்கமாய்‌ வருவது. 

வருக்கம்‌ - அத்தியாயம்‌, இனம்‌, 
ஒழுங்கு, குலம்‌, கூட்டம்‌ சதுரம்‌, 
சமமாகிய வீரெண்ணின்‌ பெருக்‌ 


களவ்வவ்‌ 


கம்‌, வகுப்பு. 

வருக்கலாடசங்கலிதம்‌ - ஓஒர்சங்க 
விதம்‌. 

வருக்கவெதுகை - சேர்வையின 
வெழுத்துக்களானாகு மெதுகைத்‌ 
தொடை. 

வருக்கவெழுத்து - சேர்வையின 
வெழுத்து. 

வருக்கு - கஞ்சி. 

வருக்கை - பலா. 

வருக்கைப்பலா - ஓரினப்பலா. 

வருச்சித்தல்‌ - நீக்கல்‌. 

வருடதேவதை - அவ்வவ்வருஷத்திற்‌ 
குரியதெய்வம்‌. 

வருடபலன்‌ - வருஷத்திற்குக்‌ கண்ட 
பலன்‌. 

வருடப்பிறப்பு - டு துவருஷத்தோற்றம்‌. 

வருடம்‌, வருஷம்‌ - ஆண்டு, கண்டம்‌, 
மமை. 

வருடல்‌ - தடவல்‌. 

வருடவான்‌ - அ௮ண்ணகன்‌. 

வருடாகாலம்‌ - மழைகாலம்‌. 

வருடாங்கம்‌ - மாதம்‌. 

வருடாந்தரம்‌, வருடாந்திரம்‌ - வருட 
முடிவு. 

வருடாயுதம்‌ - பதினாயிரம்‌. 

வருடுதல்‌ - வருடல்‌. 

வருடை - எண்காற்புள்‌, குறும்பாடு, 
மேடவிராச, வரையாடு. 

வருட்டம்‌ - வேம்பு. 


வருட்டல்‌, வருட்டுதல்‌ - வற்புறுத்தல்‌. 


வரையறை 


wipro AST] - Z 411 


வருணசிலைவந்தோன்‌ - வயிரம்‌. 

வருணதருமம்‌ - அவ்வவ்‌ வருணத்‌ 
தார்க்‌ குரியகிருத்தியம்‌, அஃது 
அந்தணர்க்கு ஓதல்‌, ஓதுவித்தல்‌, 
வேட்டல்‌, வேட்பித்தல்‌, ஈதல்‌, 
ஏற்றல்‌, சத்திரியார்க்கு, வேட்‌ பித்தல்‌, 
ஈதல்‌, வைசியா்க்கு, கொள்ளல்‌, 
விற்றல்‌, கோக்காத்தல்‌, கிருஷி 
பண்ணல்‌, வேட்டல்‌, சூத்திரர்க்கு, 
சுயங்கிருஷியால்‌ வந்தபயனிதல்‌, 
கிருஷிபண்ணல்‌, கோக்காத்தல்‌. 

வருணம்‌ - எழுத்து, கீர்த்தி, குலம்‌, 
நிறம்‌ நீர்‌, பிரகாசம்‌, பொன்‌, 
பொன்னுரை, மஞ்சள்‌, மாதிரி, 
யானை, வாசனை, விதம்‌, வேஷம்‌. 

வருணவிந்து - முத்துச்சிப்பி. 

வருணவில்‌ - வானவில்‌. 

வருணனாள்‌ - சதயநாள்‌. 

வருணனை, தோத்திரம்‌ - வன்னிப்பு. 

வருணன்‌ - சமுத்திரம்‌, துவாதசாதித்‌ 
தரிலொருவன்‌, பேற்றிசைப்‌ 
பாலன்‌. 

வருணாசாரம்‌ - சாதியொழுக்கம்‌. 

வருணாஸ்திரம்‌ - வருணபாணம்‌. 

வருணித்தல்‌ - வன்னித்தல்‌. 

வருதல்‌ - நடத்த, வருகை. 

வருத்தகம்‌ - வத்தகம்‌. 

வருத்தகன்‌ - வத்தகன்‌. 

வருத்தப்படுதல்‌ - துன்பப்படுதல்‌. 

வருத்தப்படுத்தல்‌ - துன்பப்‌ படுத்துதல்‌. 

வருத்தம்‌ - உள்ளக்களிப்பு, துன்பம்‌. 

வருத்தல்‌ - துன்புறுத்தல்‌. 

வருத்தனம்‌ - உண்டை, சம்பளம்‌, 
சீவனம்‌, தொழில்‌, பெருகுதல்‌, 
வத்திப்பு, வழி. 

வருத்தனி - நீர்க்குடம்‌, விளக்குமாறு. 

வருத்தனை - பெருகுதல்‌. 

வருத்தி - இரத்தினங்களின்‌ கீழ்ப்‌ 
பதிக்குந்தகடு, வருத்தியென்னேவல்‌. 


வருத்தித்தல்‌ - வளர்தல்‌. 

வருத்திப்பு - வத்திப்பு. 

வருத்துதல்‌ - வருத்தல்‌, வருவித்தல்‌. 

வருத்துலம்‌ - வட்ட வடிவு. 

வருந்தல்‌, வருந்துதல்‌ - துன்புறல்‌. 

வருபிறப்பு - மறுபிறப்பு. 

வருபுனல்‌ - யாறு, வேற்றுநீர்‌. 

வருமதி, வருமானம்‌ - வரவு. 

வருமொழி - நிலையமொழிக்குப்‌ 
பின்மொழி. 

வருவாய்‌ - வரலாறு, வரவுகட்கான 
வேது. 

வருவித்தல்‌ - வேண்டிய தொன்றைப்‌ 
பொருந்த விரித்துக்கொள்ளல்‌. 

வரூதம்‌ - இருப்பிடம்‌, கவசம்‌, 
தேரைப்பாதுகாக்கும்புலித்தோன்‌ 
முதலிய, தோல்‌. 

வரூதினீ - ஒர்‌ தெய்வப்பெண்‌, 
படைவரேசுபரன்‌, சிவன்‌. 

வரேந்திரன்‌ - அரசன்‌, இந்திரன்‌, 
வரத்தின்மிக்கோன்‌. 

வரை - அளவு, கரை, சிறுவரம்பு, 
மலை, மூங்கில்‌, வரையென்னேவல்‌, 
வரைவு, விரவிறை. 

வரைகம்பு - கம்மாளர்கருவியி 
னொன்று. 

வரைக்குடிலம்‌ - வங்கக்கல்‌. 

வரைசிறகரிந்தோன்‌ - இந்திரன்‌. 

வரைதல்‌ - எழுதல்‌, கொள்ளல்‌, 
சித்திரமெழுதல்‌, சுற்றிவரைதல்‌, 
நீக்கல்‌, மாற்றல்‌, விவாகஞ்‌ செய்தல்‌. 

வரைபகவெறிந்தோன்‌ - குமரன்‌. 

வரைப்பு - எல்லை, மதில்‌. 

வரையரமகளீர்‌ - மலையில்‌ வாழுந்‌ 
தெய்வப்பெண்கள்‌. 

வரையறவு - வரையறை. 

வரையறுத்தல்‌ - எல்லைப்படுத்தல்‌, 
மதித்தல்‌, வளைத்தல்‌. 

வரையறை - அளவு, எல்லை, தீர்க்கம்‌. 


412 wipro AGA) - Z 


வரையாடு 


வரையாடு - குறும்பாடு. 

வரையுறுத்தல்‌ - எல்லைப்படுத்தல்‌, 
வளைத்தல்‌. 

வரைவிடைவைத்துப்‌ பொருள்‌ வயிற்‌ 
பிரிதல்‌ - அகப்பொருட்டுறையி 
னொன்று. 

வரைவின்மாது - வேசி. 

வரைவு - அளவு, எல்லை, பிரிவு, 
மணம்‌, மாறுபாடு, வரைதல்‌, 
வரையப்‌ பட்டது. 

வரைவுமலிதல்விரி - காதலன்‌ 

முலைவிலை விடுத்தமைபாங்கி 

காதலிக்‌ குணர்த்தன்‌ முதலாகத்‌ 

தலைவியணங்கைப்‌ பராவனிலை 


கண்டோன்‌ மகிழ்தலீறாகிய 
வேழும்‌. 
வரைவுமலிவு - வரைவிற்குரிய 


கிளவித்தொகை, அஃது வரைவு 
முடல்வுணரத்‌ தன்முதலாகப்‌ 
பராவல்‌ கண்டு வத்தலீறாகிய 
நான்கும்‌. 

வர்க்கம்‌, வர்க்கு - வற்கம்‌. 

வலக்காரம்‌ - பொய்‌. 

வலங்கமர்‌ - ஓர்‌ சாதியார்‌. 

வலங்காரம்‌ - மேளத்தின்பசை யிட்ட 
புறம்‌. 

வலங்குலம்‌ - ஓர்‌ குலம்‌. 

வலங்கை - வலக்கை, வலப்புறம்‌. 

வலங்கையர்‌ - ஓர்‌ சாதியார்‌. 

வலங்கையான்‌ - வலங்கமத்தான்‌. 

வலங்கொள்ளல்‌ - வலம்வருதல்‌, 
வெற்றியடைகல்‌. 

வலசல்‌ - அந்நிபெசபிரவேசம்‌. 

வலசாரி - வலமாய்ச்சுற்றிப்போதல்‌. 

வலசு, வலசை - கூட்டம்‌. 

வலசைவாங்குதல்‌ - கூட்டத்தோடே 
யெடுபட்டுப்போதல்‌. 

வலசோர்‌ - ஓர்‌ பட்டினம்‌. 


வலஞ்சுழி - வலஞ்சுற்றுஞ்சுழி. 


வலட்டி - வலித்தது. 

வலது - செயல்‌, வலப்பக்கம்‌, வல்லமை. 

வலத்தல்‌ - சொல்லல்‌, நிணத்தல்‌, 
வளைத்தல்‌. 

வலத்திடல்‌ - சொல்லல்‌, 

வலநாடு - ஒரூர்‌. 

வலந்தம - வசனம்‌, வளைவு. 

வலந்திரி - ஓர்கொடி, வலத்துக்குச்‌ 
சுற்றுங்கொடி. 

வலப்பரிசம்‌ - வலப்புறம்‌. 

வலம்‌ - வலப்பக்கம்‌. 

வலம்‌ - இடம்‌, ஏழனுரு, (உம்‌) கை 
வலத்தியாழ்‌, கனம்‌, மேல்‌, வலப்‌ 
பக்கம்‌, வலி, வெற்றி. 

வலம்பம்‌ - நிறுதிட்ட வரி. 

வலம்புரி - நந்தியாவத்தம்‌, வலப்புரி, 
வலம்புரிச்சங்கு. 

வலயம்‌ - எல்லை, கடல்‌, குளம்‌, 
கைக்கடகம்‌, சுற்று, வட்டம்‌, 
வட்டவடிவு. 

வலவன்‌ - சமாத்தன்‌, தேர்ப்பாகன்‌, 
வெற்றியாளன்‌. 

வலவை - இடாகினிகாளி, காளி 
யேவெல்‌ செய்வாள்‌, வல்லவள்‌, 
வல்லோன்‌, விநாயகன்றேவி. 

வலவோட்டு - கூரியன்முதலியசத்தக்‌ 
கிரகங்களின்‌ சுற்று. 

வலன்‌ - ஓரசுரன்‌, வலப்பக்கம்‌, வலி, 
வல்லவன்‌ வெற்றி. 

வலாகம்‌ - கொக்கு, நீர்‌. 

வலாசை - கொக்கு. 

வலாசகம்‌ - குயில்‌, தவளை. 

வலாட்டிகன்‌, வலாட்டியன்‌ - தத்துவ 
சாலி. 

வலாரி - இந்திரன்‌. 

வலாற்காரம்‌ - வலோற்காரம்‌. 

வலி - இரேகை, ஓரலங்காரம்‌, அஃது 
கொகைச்செொற்றெொடர்‌ 
புண்டாகத்‌ தொடுப்பது, ஒர்நோய்‌, 


வல்லணங்கு 


wipro qT] - Z 413 


குரங்கு, பற்றிரும்பு, வரி, வலியென்‌ 
னேவல்‌, வல்லமை, தொகைச்‌ 
சொற்றொடர்‌ 
தொடுப்பது. 
வலிக்கட்டு - வீணையினோருறுப்பு. 


புண்டாகத்‌ 


வலிக்கென - தெளிவாய்‌. 

வலிங்கம்‌ - பலபந்தம்‌. 

வலிசங்கம்‌ - குரங்குக்‌ கூட்டம்‌. 

வலிசம்‌ - தரண்டில்‌. 

வலிச்சலன்‌ - அறமெலிந்தவன்‌, 
பிடித்ததுவிடாதோன்‌. 

வலிச்சல்‌ - காய்ந்தது, வரிச்சு. 

வலிச்சற்கொடி - ஒர்கொடி. 

வலிதம்‌ - அசைவு, சூழ்வு. 

வலிதல்‌ - தங்கல்‌, துணிதல்‌, வலிந்து 
கோடல்‌, வலோற்காரஞ்செய்தல்‌. 

வலிது - வலியது. 

வலித்தல்‌ - இழுத்தல்‌, உடன்படல்‌, 
எங்கல்‌, கடினமாய்வாங்கல்‌, 

காய்தல்‌, தோணிதூண்டல்‌, 
நினைத்தல்‌, மாக்கலப்‌ பாயுலர்த்‌ 
தல்‌, மெல்லெழுத்தை வல்லெழு 
தாக்கல்‌, வயிற்றுள்‌ முறுக்குதல்‌, 
வலிவலித்தல்‌, வளைத்தல்‌, 
வன்மையாயுச்‌ சரித்தல்‌. 

வலிந்துகோடல்‌ -அருமையிற்‌ கருத்துக்‌ 
கொள்ளல்‌. 

வலிபதம்‌ - அற்பகடுமை. 

வலிப்பு - இழுப்பு, வலி. 

வலிமாந்தம்‌ - மாந்தமெட்டினொன்று. 

வலிமுகம்‌ - குரங்கு. 

வலிமை - வலோற்காரம்‌, வன்மை. 

வலியைசெய்தல்‌ - பலபந்தம்‌ பண்ணல்‌. 

வலிமைபாராட்டல்‌ - சமர்த்துக்‌ 
கொண்டாடுதல்‌. 

வலிய - தானாக. 

வலியறிதல்‌ - திராணியறிதல்‌. 

வலியன்‌ - கரிக்குருவி, வலிபதமான து, 


வலியுடையேன்‌, வல்லவன்‌. 


வலியான்‌ - ஒர்பருந்து, கரிக்குருவி, 
வலியுடையோன்‌. 

வலியுறுத்தல்‌ - உறுதிப்படுத்தல்‌, 
பலப்பித்தல்‌. 

வலீமுகம்‌ - குரங்கு. 

வலு - எட்டு, ஓர்‌ பசைமருந்து, கனம்‌, 
கொக்கு, பலம்‌, பற்று. 

வலுசுருதி - வலோற்காரம்‌. 

வலுத்தல்‌ - திரப்படுதல்‌, பலத்தல்‌. 

வலுப்பு - திரம்‌, பலப்பு. 

வலுவந்தம்‌ - வலோற்காரம்‌. 

வலுவந்தரம்‌ - வலிமை. 

வலூகம்‌ - தாமரைக்கெங்கு. 

வலை - மீன்‌ முதலியபடுக்குங்கருவி. 

வலைக்குணுக்கு - வலையைத்தாழச்‌ 
செய்யுமுண்டை. 

வலைச்சி - நெய்தனிலப்பெண்‌. 

வலைஞர்‌ - நெய்தனிலமாக்கள்‌. 

வலைதடுத்தல்‌ - பீன்‌ படாமற்றடுத்தல்‌. 

வலைப்படல்‌ - சிறைப்படல்‌, மயக்‌ 
கிலகப்படல்‌, வலையிலகப்‌ படல்‌. 

வலைப்பாடு - மீன்‌ பிடி. 

வலையசேரி - நெய்தனிலம்‌. 

வலையர்‌ - நெய்தனிலமாக்கள்‌. 

வலையன்‌ - ஓர்‌ சாதியான்‌, ஓர்‌ சாமை, 
பரதவன்‌. 

வல்‌ - கச்சு, சீக்ரெம்‌, சூதாடுகருவி, 
மேடு, வலி. 

வல்கி - வீணை. 

வல்கிதம்‌ - குதிரையிருகா மூக்க்யொடி 
வருநடை. 

வல்சி - உண்டல்‌, சோறு. 

வல்லகி - வீணை. 

வல்லடி - வலரபந்தம்‌, வல்லபம்‌. 

வல்லடிக்காரன்‌ - வலுவந்தஞ்‌ செய்‌ 
வோன்‌. 

வல்லடிவழக்கு - வலுபந்தநியாயம்‌. 

வல்லணங்கு - காளி. 


414 wipro AGA) - Z 


வல்லதம்‌ 


வல்லதம்‌ - கொலை, மூடுதல்‌. 

வல்லபசத்தி - மிகுவலி. 

வல்லபம்‌ -கதியுள்ளகுதிரை, பிரியம்‌, 
வல்லமை. 

வல்லபன்‌ - இடையரிற்றலைவன்‌, 
குதிரைமேல்விசாரிப்புக்காரன்‌, 
நாயகன்‌, பிரியமுள்ளோன்‌, மேல்‌ 
விசாரணைகாரன்‌, வல்லோன்‌. 

வல்லபி - மனைவி, வல்ல பமுள்‌ 
ளாள்‌, வல்லபமுள்ளோன்‌. 

வல்லபை - பிரியநாயகி, வலவை. 

வல்லமை - வல்லபம்‌. 

வல்லரி - கொடி, தளிர்‌, பசுங்காய்‌, 
பூங்கொத்து. 

வல்லவன்‌ - இடையன்‌, பருப்புக்கறி 
சமைப்போன்‌, புருடன்‌, வல்லான்‌, 
வீமன்‌. 

வல்லவாட்டு - உத்தரீகம்‌, மேற்போர்‌ 
வை. 

வல்லவி - வல்லபி. 

வல்லவை - வல்லபை. 

வல்லாததுக்கம்‌ - ஞாயமில்லா 
துண்டாகியதுக்கம்‌. 

வல்லாரல்‌ - ஒர்பூடு. 

வல்லாரை - ஒர்பூடு, கேட்டைநாள்‌. 

வல்லார்‌ - சமர்த்தர்‌, மாட்டாதவர்‌. 

வல்லார்கொள்ளை - பலராற்கவரப்‌ 
படுதல்‌. 

வல்லாளகண்டன்‌ - மிகவல்லோன்‌. 

வல்லாளன்‌ - திண்ணியன்‌, வல்லான்‌. 

வல்லான்‌ - வல்லவன்‌. 

வல்லி - அளவு, ஆய்ப்பாடி உபநிடத 
முப்பத்திரண்டி னொன்று, கலி 
யாணம்‌, கால்விலங்கு, நீங்கல்‌, 
படர்கொடி, பிரிதல்‌, பூமி, பெண்‌, 
வள்ளிக்கொடி. 

வல்லிகம்‌ - கொடி, மிளகு. 

வல்லிகை - காதணி, யாழ. 

வல்லிசம்‌ - பிளகு. 


வல்லிசாதகம்‌ - கற்பகத்திற்‌ படர்‌ 
கொடி. 

வல்லிசை - உச்சவிசை பாம்பு. 

வல்லியம்‌ - இடையரூர்‌, கொல்லி 
மலை. 

வல்லினமோனை - எல்லாவடிகளின்‌ 
முதற்கண்ணும்‌ வல்லின வெழுத்‌ 
துக்கள்‌ வருவது. 

வல்லினம்‌ - வலிதாயுச்சரிக்கு மெழுத்‌ 
தின்பகுதி. 

வல்லினவெதுகை - எல்லாவடிகளின்‌ 
முதற்‌ சீர்க்கண்ணும்‌ வல்லின 


வெழுத்துக்‌ களெதுகையாய்‌ 
வருவது. 

வல்லீட்டுக்குற்றி - பனைமுதலிய 
பிளக்குங்குற்றி. 


வல்லுயிர்‌ - அரிதாய்ப்பிழைத்‌ திருக்கு 
முயிர்‌. 

வல்லுரம்‌ - காடு, காட்டுப்பன்றி 
யிறைச்சி, தனிமை, புற்றரை, பூக்‌ 
கொத்து, மணல்‌,வயல்‌, வனாந்தரம்‌. 

வல்லுவம்‌ - அடைப்பை, கைப்பை. 

வல்லுளி - பன்றி. 

வல்லுனர்‌ - வல்லோர்‌. 

வல்லூகம்‌ - ஆண்குரங்கு, கரடி, முசு. 

வல்லூரம்‌ - பாழ்நிலம்‌, வள்ளூரம்‌, 
வனாந்தரம்‌. 

வல்லூறு - ஓர்‌ பருந்து, இஃது பஞ்ச 
பட்‌ சியினுமொன்று. 

வல்லெழுத்து - வன்மையாயுச்‌ சரிக்கு 
மெழுத்துக்கள்‌. 

வல்லெனல்‌ - அனுகரணவோசை. 

வல்லை - ஒர்‌ நோய்‌, கடுப்பு, கால 
விரைவு, கோட்டை, பெருங்காடு, 
மேடு வட்டம்‌, வருத்தம்‌, வலிமை. 

வல்லையம்‌ - எறிஈட்டி. 

வல்லொட்டு - அருமையான இருப்பு, 
அரும்பூட்டு. 

வல்லோரொழிப்பு - அப நுதி யுருபகத்‌ 
தொன்று, அஃது பிறரய்ய முற்று 


வழித்தடை 


wipro AS] - Z 415 


வினவியதம சொல்லினுண்மைப்‌ 
பொருளை வல்லோரச்‌ சொல்‌ 
லுக்கு மற்றொருதார்ப்‌ பரியத்‌ 
தைக்கற்‌ பித்துமறுத்தல்‌. 
வல்லோன்‌ - வலிமையுடையோன்‌. 
வல்வருத்தம்‌ - கடுவருத்தம்‌. 
வல்வாயசரணன்‌ - ஓர்‌ பாம்பு. 
வல்விடம்‌ - கடுநஞ்சு. 
வல்விலங்கு - யானை. 
வல்வினை - வலியவினை. 
வவி - வேதமுத்திரைதரியாதவன்‌. 
வவ்வலொட்டி - ஓர்‌ முட்செடி. 
வவ்வல்‌ - வாருதல்‌. 
வவ்வாலொட்டி - ஓர்‌ முட்செடி. 
வவ்வால்‌ - வெளவால்‌. 
வவ்வால்‌ மீன்‌ - ஓர்‌ மீன்‌. 
வவ்வால்விளக்கு - ஓர்விளக்கு. 
வவ்வாற்குறடு-செருப்பினோருறுப்பு. 
வவ்வாற்பந்தம்‌ - வவ்வால்விளக்கு. 
வவ்வானாற்றி - ஆதாரமற்றது. 
வழக்கச்சொல்‌ - இயற்சொல்‌. 
வழக்கம்‌ - நடைபடி, வழங்குதல்‌. 
வழக்கறிதல்‌ - நடையறிதல்‌. 
வழக்காடுதல்‌ - வழக்குச்செய்தல்‌. 
வழக்காளி - தொடாச்சிக்காரன்‌. 
வழக்கு - அறப்பான்‌ மூன்றனு 
ளொன்று அஃது பொருள்‌ காரண 
மான வியாச்சியம்‌ நியாயம்பேசு 
தல்‌, வழக்கம்‌. 
வழக்குக்கேட்டல்‌ - நியாயம்‌ விசாரித்‌ 
தல்‌. 
வழக்குச்செய்தல்‌ - வழக்குப்பேசுதல்‌. 
வழக்குத்தொடுத்தல்‌ - வழக்குண்‌ 
டாக்கல்‌. 
வழக்குப்பேசல்‌ - நியாயமுத்தரித்தல்‌. 
வழக்கோரம்‌ - ஒருபக்கஞ்சாய்ப்‌ பான 
நியாயம்‌. 


வழங்கல்‌ - ஆட்‌ சிபண்ணுதல்‌, இயங்கு 
தல்‌, ஈதல்‌, உலாவல்‌, சொல்லல்‌, 
நடத்தல்‌, மழைபொழிதல்‌. 

வழங்காவழி - புதுக்கட்டு. 

வழங்குதல்‌ - வழங்கல்‌. 

வழட்டுதல்‌ - வழுந்துதல்‌. 

வழப்பம்‌ - வழக்கம்‌. 

வழலிக்கை - சோர்பு. 

வழலுதல்‌ - வழுந்தல்‌. 

வழலை - ஓர்‌ பாம்பு, ஓர்‌ மருந்து, 
கோழை, சவுக்காரம்‌. 

வழலையுப்பு - சவுக்காரவுப்பு. 

வழாநிலை - திணைபாலிடங்கால 
முதலியவழுவா து வழங்குவது. 

வழாறு - நிறைபுனல்‌. 

வழி - இடம்‌, ஏழனுருபு, (உம்‌) நிழல்‌ 
வழியசைந்தனன்‌, காரணம்‌, 
திரட்சி, நடவை, பழமை, பின்‌, 
மகன்‌, மார்பு, முறைமை, வழி 
யென்னேவல்‌. 

வழிகட்டுதல்‌ - எத்தனம்பண்ணுதல்‌, 
வகைபண்ணுதல்‌, வழிமறித்தல்‌. 

வழிகாட்டி - முன்மாதரிவைப்போன்‌, 
வழிநடத்துவோன்‌. 

வழிகாணுதல்‌ - நேர்வருதல்‌, வயணம்‌ 
பிடித்தல்‌. 

வழிக்கரை - வழியருகு. 

வழிக்குதல்‌ - துடைத்தெடுத்தல்‌. 

வழிக்கொள்ளுதல்‌ - பயணப்படுதல்‌. 

வழிச்சாரி - தர்வைகொடாசதசரக்கு 
களைக்கொண்டு போகிறவர்‌ 
களைக்‌ கண்டுபிடிப்‌ பதற்கான 
உள்ளப்பாதை, நடையுள்ளவமி. 

வழிச்செலவு - பயணச்செலவு, 
பயணம்‌. 

வழிச்செல்வோன்‌ - பதிகன்‌. 

வழிதல்‌ - மிகுந்துவடு தல்‌. 

வழிதுறை - வயணப்போக்கு. 


வழித்தடை - சகுனப்பிழமை. 


416 wipro AGA) - Z 


வழித்தல்‌ 


வழித்தல்‌ - வழிக்குதல்‌. 

வழித்துணை - பாரம்பரியமான 
துணை, வழிநடையிற்றுணை. 

வழித்தெய்வம்‌ - குலதெய்வம்‌. 

வழித்தொண்டு - தலைமுறைப்பட்ட 
தொண்டு. 

வழித்தோன்றல்‌ - மகன்‌. 

வழிநடத்தல்‌ - நடப்பித்தல்‌. 

வழிநடை - பிரயாணம்‌. 

வழிநாள்‌ - பின்னைநாள்‌. 

வழிநாற்பது - ஒர்‌ செய்யுள்‌. 

வழிநூல்‌ - முதறைல்வழியேவி கற்பித்‌ 
துரைத்த நூல்‌. 

வழிபடல்‌, வழிபடுதல்‌ - கீழ்ப்படுதல்‌, 
வணங்கல்‌. 

வழிபடுத்தல்‌ - நேர்ப்படுத்தல்‌, பயணப்‌ 
படுத்தல்‌. 

வழிபண்ணுதல்‌ - வகைபண்ணுதல்‌. 

வழிபயத்தல்‌ - மறுப்பறுத்தல்‌. 

வழிபறித்தல்‌ - அதர்பறித்தல்‌. 

வழிபாடு - அப்பியாசம்‌, ஆராதனை, 
தாழ்மை, வணக்கம்‌, வழிபடல்‌. 

வழிபாடுமறுத்தல்‌ - அகப்பொருட்‌ 
டுறையினொன்று. 

வழிபார்த்தல்‌ - 
வரவுபார்த்தல்‌. 

வழிப்படுதல்‌ - நோப்படுதல்‌, வழிநடக்‌ 
கத்துவக்கல்‌. 

வழிப்படுத்தல்‌, வழிப்படுத்துதல்‌ - 
உட்படுத்துதல்‌, ஒழுங்காக்கல்‌, 
சரிவழியினடத்தல்‌. 

வழிப்பறி - ஆறலை. 

வழிப்பயணம்‌, 
வழிநடை. 

வழிப்பிரிவு - தெருச்சந்தி. 


வழிப்போக்கர்‌ - பயணக்காரர்‌. 


வகைபார்த்தல்‌, 


வழிப்பிரயாணம்‌ - 


வழிப்போதல்‌ - பின்செல்லல்வே 
றொருவர்காரியத்திற்‌ குட்படல்‌. 


வழிமுரண்‌ - ஒவ்வோரடிக்கண்ணுஞ்‌ 
சர்களொன்றற்கொன்று மறு 
தலைப்‌ பட்டுவருவது. 

வழிமுறை - தலைமுறை, வழிமுதல்‌. 

வழிமோனை- மோனைகளினொன்று. 

வழியடைத்தல்‌ - புறம்புறுத்தல்‌. 

வழியல்‌ - வழித்தெடுக்கப்பட்டது, 
வழிந்தது. 

வழியன்‌ - குட்டை நோய்க்காரன்‌, 
வழியிற்றங்குறெவன்‌. 

வழியுரைப்போர்‌ - தூதர்‌. 

வழியெதுகை - ஒவ்வோர்டிக்கண்‌ 
ணும்‌ முறையே சீர்களொன்றற் 
கொன்று எதுகையாய்‌ வருவது. 

வழிவகை - இடம்பாடு, ஏது. 

வழிவிடுதல்‌ - பயணமனுப்புதல்‌, வழி 
வெட்டிவிடுதல்‌. 

வழிவைத்தல்‌ - போகத்தொடங்கல்‌, 
முன்தொங்கல்‌. 

வழு - இன்மை, ஈனம்‌, கேடு, தப்பு, 
வழுவென்னேவல்‌. 

வழுகுதல்‌ - வழுவுதல்‌. 

வழுக்கட்டை - சிறுவன்‌, மூடத்தன்மை. 

வழுக்கல்‌ - அடித்தல்‌, இழுக்கல்‌, 
மோதல்‌. 

வழுக்காய்‌ - இளங்காய்‌. 

வழுக்கு - நிணம்‌, மறதி, வழுக்கென்‌ 
னேவல்‌. 

வழுக்குதல்‌ - வழுக்கல்‌. 

வழுக்குநிலம்‌ - வழுக்கற்றரை. 

வழுக்குப்பாசி - ஓர்‌ நீர்ப்பூடு. 

வழுக்கெண்ணெய்‌ - ஒர்‌ வகையெண்‌ 
ணெய்‌. 

வழுக்கை - தேங்காய்வழுக்கல்‌, 
வழுக்காய்‌. 

வழுக்கைத்தலை - மொட்டந்தலை. 

வழுக்கைப்பலா - ஓர்‌ பலா. 

வழுதலை - கத்தரி, புனத்திடு பொய்க்‌ 
கழு. 


வளு wipro AST] - Z 417 


வழுகி - பாண்டியன்‌. 

வழுது - பொய்‌, வைக்கோல்‌. 

வழுதுணை - கத்தரி. 

வழுத்தல்‌, வழுத்துதல்‌ - சொல்லல்‌, 
துதித்தல்‌. 

வழுநிலை - திணைபாலிடங்்‌ கால 
முதலிய வழுவிவழங்குவது. 

வழும்பு - நிணம்‌, விலங்கின்‌ குட்டிகள்‌ 
பிறக்கும்‌ போதிருக்கும்‌ வழுவல்‌. 

வழுவமைதி - 
முதலிய மாறுபட்டு வரினும 


திணைபாலிடம்‌ 


மைத்துக்‌ கொள்ளத்‌ தக்கது. 

வழுவல்‌ - இளநீர்வழுவல்‌, சாய்தல்‌, 
தப்புதல்‌, வழும்பு. 

வழுவவிடுதல்‌ - தப்பவிடுதல்‌. 

வழுவன்சுறா - ஓர்‌ மீன்‌. 

வழுவாடி - காரியத்தினழுவுறெவன்‌. 

வழுவு - குற்றம்‌, தவறு. 

வழுவுடைக்காமம்‌ - துரிச்சை, பிறர்‌ 
பொருள்விரும்பல்‌. 

வழுவுதல்‌ - தவறுதல்‌. 

வழுவை - யானை. 

வமூஉச்சொல்‌ - பிழைமொழி. 

வமூஉச்சொற்புணர்த்தல்‌ - குற்றபான 
சொற்களைச்சேர்த்தல்‌, அஃது 
செய்யுட்குற்றம்‌ பத்தி னொன்று. 

வழை - சுரபுன்னை. 

வளங்கட்டுதல்‌ - வழிபண்ணுதல்‌. 

வளந்து - பெரியமிடா. 

வளப்படுதல்‌ - சீர்ப்படுதல்‌, நேராதல்‌. 

வளப்பம்‌ - கொழுப்பு, நன்மை, 
மாட்சிமை, வளமை. 

வளப்பாடு - வளமை. 

வளமடல்‌ - ஓர்பிரபந்தம்‌, அஃது 
அறம்முதலிய முப்பொருளின்‌ 
பயனையிகழ்ந்து காமவின்‌ 

பத்தினையே பயனெனக்‌ கொண்டு 


பாட்டுடைத்தலை மகனியற்்‌ 


பேர்க்குத்‌ தக்கதை யெதுகையாகத்‌ 


தனிச்‌ சொல்லின்றியின்னிசைக்‌ 
கலிவெண்பாவாற்றலை மகனிரந்து 
குறை பெறாதுமட லேறுவதா 
மீரடி யெதுகைவரப்‌ பாடுவது. 

வளமை - உபகாரம்‌, கொழுப்பு, 
செல்வப்பொலிவு, நன்மை, 
மாட்சிமை. 

வளமையர்‌ - டூவைசியர்‌. 

வளம்‌ - அழகு, செல்வம்‌, செவ்வை, 
பக்கம்‌, பதவி, பலபண்டம்‌, 
மாட்சிமை வலி, வாறு. 

வளயம்‌ - வளையம்‌. 

வளருதல்‌, வளர்ச்சி - வளர்தல்‌. 

வளர்தல்‌ - உயர்தல்‌, கதித்தல்‌. 

வளர்த்தல்‌ - உண்டாக்கல்‌, வளரச்‌ 
செய்தல்‌. 

வளர்த்தாள்‌ - செவிலித்தாய்‌. 

வளர்த்தி - வளர்ச்சி. 

வளர்த்துதல்‌ - கடத்துதல்‌, சயனிப்‌ 
பித்தல்‌, பருப்பித்தல்‌. 

வளர்பிறை - பூருவபக்கச்சந்திரன்‌. 

வளர்ப்பு - வளர்க்குந்தன்மை. 

வளர்ப்புணி, வளர்ப்புப்பிள்ளை - 
வளர்த்த பிள்ளை. 

வளர்மயிர்‌ - மயிர்க்குழற்சி. 

வளவளத்தல்‌ - பயனின்றிப்பிதற்றல்‌. 

வளவளப்பு - பயனில்சொல்‌. 

வளவன்‌ - சோழன்‌. 

வளவி -வீட்டிறப்பு. 

வளவு - கொல்லை, வளைவு. 

வளன்‌ - வளம்‌. 

வளாகம்‌ - இடம்‌, ஓர்நகரம்‌, சூழ்ந்‌ 
திடல்‌, தினைப்புனம்‌, வளைந்த 
விடம்‌. 

வளார்‌ - இளங்கொம்பு. 

வளாவல்‌, வளாவுதல்‌ - கலத்தல்‌, 
வளைதல்‌, வளைவு. 

வளி - காற்று, சூறைக்காற்று. 

வளு - இளமை, இளைது. 


418 wipro AGA) - Z 


வளுந்தல்‌ 


வளுந்தல்‌ - தோல்வவ்வப்படல்‌. 

வழும்பு - வழும்பு. 

வளுவல்‌ - இளமை, வழுக்கத்தக்கது. 

வளுவளுத்தல்‌ - நொளுநொளுத்தல்‌. 

வளுவளெனல்‌ - வளுவளுப்புக்‌ 
குறிப்பு. 

வளை - உத்திரம்‌, கங்கணம்‌, களங்கம்‌, 
சக்கிரம்‌, சங்கு, நுழைவளை, 
புற்று, வளையென்னேவல்‌. 

வளைக்குதல்‌, வளைத்தல்‌ - கட்டல்‌, 
கோணச்செய்தல்‌, சூழுதல்‌, தடுத்‌ 
தல்‌, நளினஞ்செய்தல்‌, வாருதல்‌. 

வளைச்சல்‌ - சூழவு. 

வளைதடி - பாராவலயம்‌. 

வளைதல்‌ - சூழ்தல்‌, பணிதல்‌. 

வளைத்தல்‌ - கட்டல்‌, சுற்றுதல்‌, 
சூழ்தல்‌, தடுத்தல்‌, வாருதல்‌. 

வளைபோழ்நர்‌ - சங்கறுப்போர்‌. 

வளைப்பு - உழவுசால்‌, மதில்‌, 
வளைத்தல்‌. 

வளைமணி - அக்குமணி, சங்குமணி. 

வளையகம்‌ - சங்கு. 

வளையமிடுதல்‌ - குழியமாடுதல்‌, 
சூழ்தல்‌. 

வளையம்‌ - குளம்‌, சீதரங்க பாஷாணம்‌, 
தாமரையுட்சுருள்‌, வட்டம்‌. 

வளையலுப்பு - ஒருப்பு. 

வளையல்‌ - கைவளை, வளைவுள்ளது. 

வளையல்மண்‌ - வளையிலுண்டாக்கு 
கிறமண்‌. 

வளையாபதி - ஓரிலக்கிய நூல்‌. 

வளையில்‌ - கைவளை. 

வளைவாணி - தூண்டல்‌. 

வளைவு - பணிதரவு, வட்டம்‌, 
வணக்கம்‌, வணங்கல்‌ வளைந்தது. 

வள்‌ - ஒலிக்குறிப்பு - காது, கூர்மை, 
நெருக்கம்‌, வலி, வளம்‌, வார்‌, 
வாளுறை, வாள்‌. 


வள்வள்ளெனல்‌ - ஈரடுக்கொலிக்‌ 


குறிப்பு. 

வள்ளம்‌ - ஒர்வகைச்சிறுதோணி, 
நாழிகைவட்டில்‌, மரக்கால்‌ 
வட்டில்‌. 


வள்ளல்‌ - வரையா துகொடுப்போன்‌, 
வலியன்‌, வள்ளைக்கீரை. 

வள்ளன்மை - வள்ளற்றன்மை. 

வள்ளி - ஆபரணம்‌, ஓர்‌ கூத்து, ஓர்‌ 
கொடி, கைவளை, படர்கொடி, 
பிரப்பங்கேடகம்‌. 

வள்ளிசு - நேற்றி. 

வள்ளித்தண்டு - பிரம்பில்வட்டம்‌. 

வள்ளிமணவாளன்‌, வள்ளிமணாளன்‌ 
- முருகன்‌. 

வள்ளியம்‌ - ஊதுகுழல்‌, மரக்கலம்‌, 
மிளகு, மெழுகு. 

வள்ளியோர்‌ - வரையாது கொடுப்‌ 
போர்‌. 

வள்ளுவசாத்திரம்‌ - ஓர்‌ சோசியம்‌. 

வள்ளுவர்குறள்‌ - ஓர்‌ நூல்‌. 

வள்ளுவன்‌ - ஓர்‌ சாதியான்‌, புரோகி 
தன்‌, வருங்காரியஞ்‌ சொல்வோன்‌. 

வள்ளுறு - வல்லீறு. 

வள்ளுரம்‌, வள்ளூரம்‌ - ஆட்டிறைச்சி, 
ஆவினிறைச்சி, சூட்டிறைச்‌சி, 


புலால்‌. 

வள்ளை - உலக்கைப்பாட்டு, ஓர்‌ 
கொடி. 

வறடு - வரடு. 


வறட்காமாலை - வரட்சி, வறள்வு. 
வறட்சுண்டி - ஓர்‌ செடி. 

வறட்டல்‌ - காயச்செய்தல்‌, வறுத்தல்‌. 
வறட்டி - வறாட்டி. 

வறட்பூல்‌ - ஓர்‌ பூல்‌. 

வறத்தல்‌ - காய்தல்‌, சுருங்கல்‌. 

வறப்பு - குறைவு, வற்று. 

வறலாரை - வரளாரை. 


வறவு - கஞ்சி. 


வற்றல்‌ 


wipro qT] - Z 419 


வறவொட்டி - ஓர்‌ பூடு. 

வறளாரை - வரளாரை. 

வறண்முள்ளி - வரள்முள்ளி. 

வறளி - வரளி. 

வறளுதல்‌, வறள்தல்‌ - வரள்தல்‌. 

வறள்முள்ளி - ஒர்‌ முள்ளி. 

வறள்வு - வரள்வு. 

வறாட்டி - வரட்டி. 

வறிஞர்‌ - தரித்திரர்‌. 

வறிது - அறியாமை, குறைவு, 
சிறுமை, பயனின்மை, வீண்‌. 

வறிமை - வறுமை. 

வறியர்‌, வறியோர்‌ - தரித்திரர்‌. 

வறியோன்‌ - தரித்திரன்‌. 

வறுகுதல்‌ - பிறாண்டுதல்‌. 

வறுக்கற்றுப்போதல்‌ - தீரவறுமைப்‌ 
பட்டுப்போதல்‌. 

வறுங்காலம்‌ - வறப்புக்காலம்‌. 

வறுங்கோடை - மமழையில்லாத 
கோடை. 

வறுதல்‌ - தீயாலுலர்தல்‌. 

வறுத்தல்‌ - வறட்டல்‌. 

வறுத்துறுப்புச்செய்தல்‌ - 
நீக்கல்‌. 


முற்று 

வறுநகை - புன்னகை. 

வறுநிலம்‌ - பாழ்நிலம்‌. 

வறுமம்‌ - வன்மம்‌. 

வறுமை - தரித்திரம்‌, வெறுமை. 

வறுமொழி - வீண்சொல்‌. 

வறும்புனம்‌ - பாலைநிலம்‌, விளைவு 
கொய்புனம்‌. 

வறுவிலி - அகதி. 

வறை, வறையல்‌ - துவட்டற்கறி, 
பிண்ணாக்கு. 

வற்கசங்கலிதம்‌ - வருக்கசங்கலிதம்‌. 

வற்கடம்‌ - பஞ்சகாலம்‌, வறப்புக்‌ 
காலம்‌. 


வற்கடை - குறைவு. 


வற்கமூலம்‌ - வருக்கத்தொகையின்‌ 
மூலம்‌. 

வற்கம்‌ - கஞ்சி, குதிரைவாய்வார்‌, 
சமமாகெவீரெண்ணின்பெருக்கம்‌, 
மரவுரிமரப்பட்டை. 

வற்கராடம்‌ - நகக்குறி, மத்தியானக்‌ 
கிரணம்‌. 

வற்கரி - கரகம்‌, குதிரைக்கயிறு. 

வற்கலம்‌ - மரவுரிமரப்பட்டை. 

வற்கலை - மரவுரிச்சீரை. 

வற்காலி - வெள்ளாடு. 

வற்கித்தல்‌ - ஓர்தொகையையத்‌ 
தொகையாற்பெருக்கல்‌. 

வற்கு - அழகு, ஆடு, கஞ்சி. 

வற்குலிகம்‌ - வலியான்குருவி. 

வற்சகம்‌ - பசுக்கன்று, பிள்ளை. 

வற்சதந்திரி - கன்றுகட்டுங்கயிறு. 

வற்சதரம்‌ - இளங்கன்று. 

வற்சநாபம்‌, வற்சநாபி - ஓர்‌ மருந்து. 

வற்சநீயம்‌ - தள்ளத்தக்கது, நேரற்றது. 

வற்சம்‌ - எருமைபசுவிவற்றின்கன்‌ று, 
ஓர்‌ தேயம்‌, குதிரைவாய்வார்‌, 
மார்பு. 

வற்சரம்‌ - வருடம்‌. 

வற்சலம்‌ - இளங்கன்றுட்பசு, தயை. 

வற்சிதம்‌ - தள்ளுகை. 

வற்சித்தல்‌ - தள்ளுதல்‌, விலகுதல்‌. 

வற்சிப்பு - தள்ளுகை. 

வற்சியம்‌ - விடப்பட்டது. 

வற்சை - குழந்தை, மலட்டுப்பசு. 

வற்தனை - பார்ப்பாருக்குங்கரொமத்‌ 
தூழியகாரருக்குங்கொடுக்குங்கூலி. 

வற்பம்‌ - அருமை, ஒறுப்பு, பஞ்சம்‌. 

வற்பு - உறுதி, வலி, வற்பம்‌. 

வற்புறுத்தல்‌ - உறுதிப்படுத்தல்‌. 

வற்றம்‌ - வற்று. 

வற்றல்‌ - அடைகாய்‌, உலர்தல்‌, 
காய்ந்தது, வடிதல்‌. 


420 wipro AGG) - Z 


வற்றற்சூடு 


வற்றற்சூடு - நலம்வற்றச்சுடுஞ்சூடு. 

வற்றாலை - ஓர்‌ கிழங்குக்கொடி. 

வற்று - நீர்ச்சருக்கம்‌. 

வற்றுக்கடை - குறைவு. 

வற்றுதல்‌ - காய்தல்‌, வடிதல்‌. 

வனகசம்‌ - வனசரம்‌. 

வனகுத்தன்‌ - ஒற்றன்‌. 

வனகோசரம்‌ - காடு. 

வனகோசரன்‌ - வனவாசி, வேட்டைக்‌ 
காரன்‌. 

வனசஞ்சரிப்பு, வனசஞ்சாரம்‌ - வன 
வாசம்‌. 

வனசஞ்சாரி - வனவாசி. 

வனசமூகம்‌ - பூஞ்சோலை. 

வனசம்‌ - தாமரை. 

வனசரம்‌ - பெருங்காடு, மூவின 
யானையினொன்று, அஃது 
வனத்திற்‌ பிறந்த யானை. 

வனசரர்‌, வனசரிதர்‌ - வனவாசிகள்‌, 
வேடர்‌. 


வனசரோசினி - காட்டுப்பருத்தி. 
வனசீவி - வனவாச. 

வனசுரம்‌ - அருங்காடு. 

வனசெந்து - காட்டுமிருகம்‌. 
வனசோபனம்‌ - தாமரை. 

வனச்சார்பு - முல்லைநிலம்‌. 
வனச்சுவை - நரி, நாவி, புலி. 

வனதம்‌ - முகில்‌. 

வனதீபம்‌ - சண்பகம்‌. 

வனதேவதை - வனத்திற்றெய்வம்‌. 
வனநரம்‌ - குரங்கு. 

வனபதி - புவாதுகாய்க்குமரம்‌, மரம்‌. 
வனபாதவம்‌ - காட்டுமரம்‌. 

வனபூமி - காட்டுத்தேயம்‌. 
வனப்பதியம்‌ - டூவாமற்காய்க்குமரம்‌. 
வனப்பிரியம்‌ - குயில்‌. 

வனப்பு - அழகு. 


வனமல்லி - காட்டெல்லிகை. 

வனமாலி - திருமால்‌. 

வனமூதம்‌ - முகில்‌. 

வனம்‌ - அழகு, ஊர்கூழ்ந்தசோலை, 
காடு, குடியிருப்பு, சுடுகாடு, துளசி, 
நீர்‌, புற்று, மலையருவி, மிகுதி, 
வழி, வீடு. 

வனரம்‌ - குரங்கு. 

வனராசன்‌ - சிங்கம்‌. 

வனவாசம்‌ - வனவிருப்பு. 

வனவாசனம்‌ - நாவி. 

வனவாசி - வனசஞ்சாரி. 

வனவாந்தரம்‌ - வனாந்தரம்‌. 

வனாகம்பம்‌ - மரவசைவு. 

வனாகி - முயல்‌. 

வனாந்தம்‌ - காட்டோரம்‌. 

வனாந்தரம்‌ - நின்மானுஷியமான 
காடு. 

வனிகை - கா. 

வனிதம்‌ - சிறப்பு. 

வனிதை - பெண்‌, மனையாள்‌. 

வனீகன்‌, வனீயகன்‌ - யாசகன்‌. 

வனைததல்‌ - அலங்கரித்தல்‌, செய்தல்‌. 

வனோற்சாகம்‌ - காண்டாமிருகம்‌. 

வன்கட்பேதையர்‌ - பாலைநிலப்‌ 
பெண்கள்‌. 

வன்கணம்‌ - வலியுடையவருக்கம்‌, 
வல்லெழுத்துவருக்கம்‌. 

வன்கண்‌ - வைரம்‌. 

வன்கண்ணர்‌ - வைராக்கியர்‌. 

வன்காய்‌ - கடுங்காய்‌. 

வன்காரம்‌ - வலோற்காரம்‌. 

வன்கிடை - அருங்டை.. 

வன்கிழம்‌ - அறமுதுமை. 

வன்குணம்‌ - வைரத்தனம்‌. 

வன்கை - வைராக்கியம்‌. 


வன்கைவாரம்‌ - அரும்பி. 


வாகனம்‌ 


wipro ASA] - Z 421 


வன்கொலை - அருங்கொலை. 

வன்சா - அருஞ்சா. 

வன்சிரம்‌ - ஒர்மீன்‌. 

வன்சுரம்‌ - பாலைவனம்‌. 

வன்சொல்‌ - கடுஞ்சொல்‌. 

வன்சொல்விலக்கு - ஒரலங்காரம்‌, 
அஃது வன்சொற்சொல்லி விலக்‌ 
குவது. 

வன்பகை - கடும்பகை. 

வன்பால்‌ - குறிஞ்சிநிலம்‌, பாலை 
நிலம்‌, மேடு. 

வன்பு - வன்மை. 

வன்பொறை - பெரும்பாரம்‌. 

வன்மத்தானம்‌ - உயிர்நிலை, நொய்ய 
விடம்‌. 

வன்மம்‌ - வைராக்கியம்‌. 

வன்மரம்‌ - அகக்காழுள்ளமரம்‌. 

வன்மி - பகைஞன்‌. 

வன்மிகம்‌ - ஓதம்‌, வன்மீகம்‌. 

வன்மித்தல்‌ - வைரங்கொள்ளுதல்‌. 

வன்மீகம்‌ - புற்று. 

வன்மீகி - வான்மீகி. 

வன்மீன்‌ - முதலை. 

வன்மை - கடினம்‌, இஃது எண்வகை 


யூறினொன்று, கருத்து, பெலம்‌, 
வலி, வலோற்காரம்‌. 


வன்மொழி - உறுதிப்பேச்சு, 
கடுஞ்சொல்‌. 
வன்றொடர்‌ - வல்லெழுத்துத்‌ 


தொடர்ந்து வருவது. 
வன்னக்கல்‌ - மந்தாரச்சிலை. 
வன்னம்‌ - எழுத்து, சித்திரிப்பு, நிறம்‌. 
வன்னி கிளி, சேங்‌ 
கொட்டை, தீ, பிரமசாரி. 


- ஓர்மரம்‌, 


வன்னிகருப்பம்‌ - இலிங்கம்‌, மூங்கில்‌. 
வன்னிகருப்பன்‌ - குமரன்‌. 
வன்னித்தல்‌ - உவமித்தல்‌, சிறப்பித்தல்‌. 
வன்னித்தீ - நவசாரம்‌. 


வன்னிபொக்கிஷம்‌, வன்னிபோக்கியம்‌ 
- நெய்‌. 

வன்னிப்பு - வருணனை. 

வன்னிமாரகம்‌ - நீர்‌. 

வன்னிமித்திரன்‌ - காற்று. 

வன்னிமை - ஓஒர்சாதி, வன்னியருக்‌ 
குரியமேன்மை. 

வன்னியம்‌ - வன்னிக்கப்படுவது. 

வன்னியர்‌ - ஓர்‌ சாதியார்‌. 

வன்னியன்‌ - வன்னியவேளாளன்‌. 

வன்னியின்கெற்பம்‌ - இலிங்க 
பாஷாணம்‌. 

வன்னிலம்‌ - உரநிலம்‌. 

வன்னிலோகம்‌ - செம்பு. 

வன்னிவண்ணம்‌ - செந்தாமரை, 
செவ்வாம்பல்‌. 

வன்னிவீசம்‌ - பொன்‌. 

வன்னெஞ்சன்‌ - வயிரநெஞ்சன்‌. 

வன்னெஞ்சு - வயிரநெஞ்சு. 


வன்னெல்‌ - வயதுள்ள நெல்‌. 


an 


வா - ஒரெழுத்து, வாவென்னேவல்‌. 
வாககன்‌ - காக்காரன்‌, குதிரைக்‌ 
காரன்‌. 
வாகசம்‌-நீர்ப்பாய்ச்சல்‌, பெரும்பாம்பு. 
வாகசி - குத்திரப்பேச்சு. 
வாகடம்‌ - வைத்தியசாத்திரம்‌. 
வாகம்‌ - இடபம்‌, எருமைக்கடா, 
ஒரளவு, காற்று, குதிரை, பலண்டு 
றுவபாஷாணம்‌, புயம்‌, வாகனம்‌. 
வாகரம்‌ - கோணாய்‌, சாணைக்கல்‌, 
தடை, நிச்சயம்‌, வடவாமுகம்‌. 
வாகரன்‌ - பண்டிதன்‌, வீரன்‌. 
வாகனப்புடைவை - புடைவைக்‌ 
கட்டைத்தாங்குஞ்சீலை. 
வாகனம்‌ - ஏறிநடத்தப்படுபவை, 
சீலை, பரி, முயற்௪. 


422 wipro AGG) - Z 


வாகன்‌ 


வாகன்‌ - அழகன்‌, காவாள்‌. 

வாகித்தம்‌ - யானைக்கதுப்பு. 

வாகியப்பிரவேசம்‌ - வெளியேபோகதல்‌. 

வாகியம்‌ - வாகனம்‌, வெளி. 

வாகிருவன்‌ - அறிஞன்‌, சாதூரியன்‌. 

வாகினி - படை, படையிலோர்‌ 
தொகை, அஃது கணகமூன்று 
கொண்டது. 

வாகினிநிவேசம்‌ - பாசறை. 

வாகினிபதி, வாகினீபதி - சமுத்திரம்‌, 
சேனாபதி. 

வாகீகம்‌ - பண்டி, பெரும்பறை. 

வாகீசன்‌ -அக்கியோன்‌, திருநாவரசன்‌, 
பிரமன்‌. 

வாகீசுவரன்‌ - வாகீசன்‌. 

வாகீசுவரி - சரச்சுவதி. 

வாகு - அழகு, ஒழுங்கு, தோள்‌, 
பக்கம்‌, முக்கோணத்தினொரு 
பக்கம்‌. 

வாகுசம்‌ - எள்‌, கிளி. 

வாகுசன்‌ - அரசன்‌. 

வாகுதம்‌ - ஒர்பட்‌ சி. 

வாகுத்திராணம்‌ - தோட்கவசம்‌. 

வாகுபுரி - பூணூல்‌. 

வாகுமாலை - பந்தற்சோடிப்பி 
லொன்று. 

வாகுமூலம்‌ - கைக்குழி, தோண்மூலம்‌. 

வாகுயுத்தம்‌ - மல்லுயுத்தம்‌. 

வாகுரம்‌ - வலை. 

வாகுரிகன்‌ - வேட்டைகாரன்‌. 

வாகுரை - கண்ணி, பொறி. 

வாகுலிகன்‌ - அடைப்பைக்காரன்‌. 

வாகுலேயன்‌ - முருகன்‌. 

வாகுலை - கார்த்திகைப்பெண்‌. 

வாகுவலையம்‌ - தோளணி. 

வாகுவீரியம்‌ - புயபராக்ரெமம்‌. 

வாகெடுத்தல்‌ - உச்சிவகிராதல்‌. 


வாகேசுவரி - வாக்கு, வாணி. 


வாகை - அறத்தின்றுறை, ஈகை, 
உண்மை, ஒழுக்கம்‌, ஓர்மரம்‌, 
அஃது தசமூலத்தொன்று, குணம்‌, 
தவம்‌, நலன்‌, மாட்சிமை, மிகுதி, 
முயற்சி, வாகைமாலை, வெற்றி. 

வாகைமாலை - ஓர்பிரபந்தம்‌, அஃது 
மாற்றாரைவென்று வாகை மாலை 
சூடுவதை ஆசிரியப்‌ பாவாற்‌ 
கூறுவது, வெற்றிமாலை. 

வாக்கன்‌ - மாறுகண்ணன்‌. 

வாக்காடல்‌ - வாதுபண்ணல்‌. 

வாக்காட்டல்‌ - ஏய்த்தல்‌. 

வாக்காள்‌ - சரச்சுவதி. 

வாக்கி - அறம்பொருளின்பம்‌ 
வீடெனுநாற்‌ பொருட்‌ பயன்‌ 
களைக்‌ கேட்கவேட்கை விரித்துக்‌ 
கூறுவோன்‌, மாறுகண்ணி. 

வாக்கிடுதல்‌ - வாக்குக்கொடுத்தல்‌. 

வாக்கியகண்டனம்‌ - பொய்யென்று 
ரூபித்தல்‌. 

வாக்கியதம்‌ - மெளனம்‌. 

வாக்கியப்பிரயோகம்‌ - பேசுதல்‌. 

வாக்கியப்பொருட்காட்சியணி - ஒரலங்‌ 
காரம்‌, அஃது இரண்டுவாக்கி 
யார்த்தங்‌ கட்கைக்கியத்தையா 
ரோபித்தல்‌. 

வாக்கியம்‌ - உரையிலக்கனமைந்தி 
னொன்று, அஃது வினை முதற்‌ 
செயப்படு பொருள்‌ பயனிலை 
யோடு முடிந்தசொல்‌, முறை, 
வசனம்‌, வாசகம்‌, வெளி, வைண 
வாகமத்‌ தொன்று. 

வாக்கியாதன்‌ - மெளனி. 

வாக்கின்செல்வி - சரச்சுவதி. 

வாக்கீசன்‌ - திருநாவுக்கரசன்‌. 

வாக்கீரன்‌ - மைத்துனன்‌. 

வாக்கு - சொல்‌, திரும்பினபார்வை, 
நேரிலக்‌ கற்றவளைவு, முப்பொறி 
யினொன்று, மெய்மை, வாக்கென்‌ 
னேவல்‌, வாய்‌, அஃது ஐம்பொறியி 
னொன்று. 


வாசந்தம்‌ 


wipro qT] - Z 423 


வாக்குக்கண்‌ - மாறுகண்‌. 
வாக்குக்குற்றம்‌ - சொற்குற்றம்‌. 
வாக்குக்கொடுத்தல்‌ - நிசஞ்‌ சொல்லல்‌. 
வாக்குசாபல்லியம்‌ - பேச்சி விளைத்‌ 
துப்போதல்‌. 
வாக்குச்சகாயம்‌ - சொற்றுணை. 
வாக்குச்சித்தி - சொற்படியனு கூல 
மாதல்‌. 
வாக்குச்சொல்லுதல்‌ - நிசஞ்‌ சொல்‌ 
லுதல்‌. 
வக்குதண்டம்‌ - கடிந்துபேசுதல்‌. 
வாக்குதத்தை - மணமுடிக்‌ கவாக்குக்‌ 
கொடுத்ததிரீ. 
வாக்குதல்‌ - வார்த்தல்‌. 
வாக்குதேவதை - வியாழம்‌. 
வாக்குதேவி - சரச்சுபதி. 
வாக்குதோஷம்‌ - நிந்தனை, பேச்சுக்‌ 
குற்றம்‌, வழூஉச்சொல்‌. 
வாக்குத்தத்தம்‌ - வாக்குக்கொடுத்தல்‌. 
வாக்குத்தம்பம்‌ - பேச்சைத்தடை 
பண்ணல்‌, அஃது கலைஞான 
மறுபத்தினான்கினொன்று. 
வாக்குத்தானம்‌ - சென்மத்‌ திற்ரெண்‌ 
டாமிடம்‌. 
வாக்குத்தீட்சை - தீட்சைபேதத்‌ 
தொன்று, அஃது உபதேசம்‌. 
வாக்குத்துஷடம்‌ - வாக்குதோஷம்‌. 
வாக்குநாணயம்‌ - பேச்சுறுதி. 
வாக்குபதி - வியாழம்‌. 
வாக்குப்பண்ணுதல்‌ - நிசஞ்‌ சொல்லு 
தல்‌. 
வாக்குமாறுதல்‌ - புத்திமழுங்கல்‌, 
பேச்சுத்தவறல்‌. 
வாக்குமூலம்‌ - சொற்கருத்து, 
வார்த்தைமுகாந்தரம்‌. 
வாக்குரோசம்‌ - பேச்சுக்குநூணல்‌. 
வாக்குவசீகரம்‌ - செல்வாக்கு. 


வாக்குவந்தனம்‌ - அவையடக்கம்‌. 


வாக்குவல்லபம்‌ - பேச்சுவல்லபம்‌. 

வாக்குவாதம்‌ - தருக்கம்‌. 

வாக்குவி - சரச்சுவதி. 

வாக்குவித்தல்‌ - வார்ப்பித்தல்‌. 

வாக்குவியாபாரம்‌ - பேச்சுவிதம்‌, 
வழக்கமான பேச்சு. 

வாக்குவிலாசம்‌ - வாசாலகம்‌. 

வாக்கெடுத்தல்‌ - உச்‌சிவகிருதல்‌. 

வாங்கம்‌ - கடல்‌. 

வாங்கல்‌ - அடித்தல்‌, அழைத்தல்‌, 
இழுத்தல்‌, ஏற்றுக்கொள்ளல்‌, 
நீளம்‌,பெற்றுக்கொள்ளல்‌, போதல்‌, 
வளைத்தல்‌, வளைவு. 

வாங்கா - ஒரூதுகுழல்‌. 

வாங்காவில்‌ - எதிரித்தனம்‌. 

வாங்கு - ஒராசனம்‌, கிறிசு, வாங்‌ 
கென்னேவல்‌. 

வாங்குதல்‌ - வாங்கல்‌. 

வாசகத்தீட்சை - வாக்குத்தட்சை. 

வாசகபதம்‌ - வழக்கச்சொல்‌, வெளிப்‌ 
படைமொழி. 

வாசகப்பா - வாசாப்புப்பாட்டு. 

வாசகப்புணர்ச்சி - வாசகப்‌ பொருத்து. 

வாசகம்‌ - வசனம்‌, வார்த்தை. 

வாசகன்‌ - தூதன்‌. 

வாசகிரகம்‌ - உள்வீடு. 

வாசங்கட்டுதல்‌ - மணமூட்டுதல்‌. 

வாசசல்லியம்‌ - கத்தூரிஎலும்பு. 

வாசசாம்பதி - வியாழம்‌. 

வாசஞ்செய்தல்‌ - இருத்தல்‌, மண 
மூட்டுதல்‌. 

வாசதம்‌ - கழுதை. 

வாசஸதானம்‌ - வாசஸ்தலம்‌. 

வாசதேயி - இரவு. 

வாசத்தலம்‌, வாசஸ்தலம்‌ - இருப்பிடம்‌. 

வாசந்தம்‌ - ஓட்டகம்‌, குயில்‌, தென்‌ 
காற்று, மிருகத்தினிளங்கன்று. 


424 wipro AGA) - Z 


வாசந்தி 


வாசந்தி - ஆடாதோடை, குருக்கத்தி, 
திப்பிலி. 

வாசபதி - வியாழம்‌. 

வாசபேயம்‌, 
வேள்வி. 

வாசம்‌ - அம்பு, அரிச, இருப்பிடம்‌, 
இறகு, உணவு, ஊர்‌, சரச்சுவதி, 
சீலை, நாள்‌, நீர்‌, நெய்‌, பூமணம்‌, 
பேச்சு, மந்திரம்‌, மருதநிலத்தூர்‌, 
யோசனை, வாக்கியம்‌, வாசனை, 


வாசபோசினி - ஓர்‌ 


வேகம்‌. 
வாசம்பண்ணுதல்‌ - இருத்தல்‌. 
வாசரம்‌ - ஓர்நரகம்‌, நாள்‌. 
வாசவத்திரன்‌ - திருமால்‌. 
வாசவன்‌ - இந்திரன்‌. 
வாசற்படி - வாயிற்படி. 
வாசனம்‌ - அறிவு, குரல்‌, புடைவை, 
வாசனை, வாசித்தல்‌. 
வாசனி - மேற்கட்டி. 
- அறிவீனம்‌, அறிவு, 


நம்பிக்கை, மணம்‌. 


வாசனை 


வாசனைத்திரவியம்‌ - வாசனைப்‌ 
பண்டம்‌. 

வாசனைப்பண்டம்‌ - கந்தவருக்கம்‌. 

வாசனைப்பொடி - கந்தபொடி. 

வாசாகாரம்‌ - அந்தர்ப்புரம்‌. 

வாசாடம்‌ - வாசாலம்‌. 

வாசாப்பு - ஒர்கூத்து. 

வாசாலகம்‌ - வாக்குவல்லபம்‌. 

வாசாலகன்‌ - வாய்வல்லபன்‌. 

வாசாலம்‌ - வாக்குவல்லபம்‌, வாக்கு 
விற்பன்னம்‌. 

வாசாலன்‌ - மிகப்பேசுவோன்‌. 

வாசாலை - வாக்குவல்லவி. 

வாசி - அச்சுவினிநாள்‌, அதிகம்‌, 
அம்பு, இசைக்குழல்‌, இசைப்‌ 
பாட்டு, இருப்பிடம்‌, குதிரை, 
சுவாசம்‌, திட்டம்‌, நியாயம்‌, பறவை, 
பாணம்‌, வட்டிக்கு மேலதிகமாய்க்‌ 


கழித்‌ தெடுக்குங்‌ கழிவுபணம்‌, 
வாசியென்‌ னேவல்‌. 

வாசிகந்தம்‌ - ஓர்‌ பூடு. 

வாசிகபத்திரம்‌ - திருமுகம்‌. 

வாசிகம்‌ - செய்தி. 

வாசிகரணம்‌ - அன்புடைக்காமம்‌. 

வாசிகன்‌ - தூதன்‌. 

வாசிகை - கோத்தமாலை, தொடுத்த 
மாலை, மாலை. 

வாசிக்கல்‌ - காக்கைக்கல்‌. 

வாசிக்காரகம்‌ - திருமுகம்‌. 

வாசிக்காரகன்‌ - தூதன்‌. 

வாசிசாலை - குதிரைப்பந்தி. 

வாசிட்டம்‌ - அட்டாத சதருமநூலி 
னொன்று, அட்டாத சோப்‌ 
புராணத்தொன்று, இரத்தம்‌. 

வாசிதம்‌ - அறிவு, ஒலி, குடி யேற்றுதல்‌, 
புட்குரல்‌, மிருகக்‌ குரல்‌. 

வாசிதை - பெண்‌, பெண்யானை. 

வாசித்தல்‌ - படித்தல்‌, மணத்தல்‌, 
வீணைமுதலியவாசித்தல்‌. 

வாசிரம்‌ - நாற்றெருக்கூடுமிடம்‌, 
பகல்‌, வீடு. 

வாசிராயநீயம்‌ - உபநிடத முப்பத்தி 
ரண்டி னொன்று. 

வாசினி - வெண்குதிரை. 

வாசினை - வாசித்தல்‌. 

வாசு - கடவுள்‌, திருமால்‌. 

வாசுகி, வாசுகேயன்‌ - அட்ட நாகத்‌ 
தொன்று. 

வாசுதேவன்‌ - கண்ணன்‌. 

வாசுபத்திரன்‌ - கிருட்டிணன்‌. 

வாசுரை - இரவு, பூமி, பெண்‌, பெண்‌ 
யானை. 

வாசை - ஆடாதோடை. 

வாசோயுகம்‌ - ஒருசோடுபுடைவை. 


வாச்சி - வாய்ச்சி. 


வாணிபம்‌ 


wipro qT] - Z 425 


வாச்சியம்‌ - குற்றம்‌, சொல்லப்படத்‌ 


தக்கது, நிந்தை, பறை முதலியன, 
வெளிப்படை. 


வாச்சியாயன்‌ - களா நூற்செய்தமுனி. 

வாஞ்சனம்‌ -வாஞ்சை. 

வாஞ்சனீயம்‌ - விரும்பத்தக்கது. 

வாஞ்சாபோகம்‌ - இச்சித்தபோகம்‌. 

வாஞ்சிதம்‌ - விரும்பியது. 

வாஞ்சித்தல்‌ - ஆசைப்படுதல்‌. 

வாஞ்சினம்‌ - விரும்பியது. 

வாஞ்சினி - காமி. 

வாஞ்சை - ஆசை. 

வாடகை - கொல்லை, தெரு, மட்‌ சிவர்‌, 
வாகனசாலை. 

வாடபேயம்‌ - எருது. 

வாடம்‌ - சுவர்‌, மதில்‌, மிகுதி. 

வாடல்‌ - சாதல்‌, மெலிதல்‌, வதங்கல்‌. 

வாடாமல்லிகை - ஓர்‌ பூச்செடி. 

வாடாமாலை - பொன்னரியமாலை. 

வாடி, வாடிகை - ஒர்பூடு, கொல்லை, 
தங்குமிடம்‌, பூந்தோட்டம்‌, மதில்‌, 
முற்றம்‌, வீடு. 

வாடிக்கை - வழக்கம்‌. 

வாடுதல்‌ - வாடல்‌. 

வாடை - இடைச்சேரி, இடையர்‌ 
வீதி, காற்று, குடக்கூலி, தெரு, 
நிரை, மணம்‌, வடகாற்று, வடக்கு, 


வரிசை, வீட்டுக்கூலி, வேடர்வீதி. 
வாடைக்கச்சான்‌ - வடமேல்காற்று. 
வாடைக்கொண்டல்‌ - வட கம்காற்று. 
வாட்கோரை - ஓர்புல்‌. 
வாட்சூலை - ஓர்நோய்‌. 
வாட்டம்‌ - குறைவு, சோர்வு, தெரு, 
தோட்டம்‌, வதக்கம்‌, வழி, வாடல்‌. 
வாட்டரவு - சோப்பம்‌, வதக்கம்‌. 
வாட்டல்‌ - மெலிவித்தல்‌. 
வாட்டாலை, வாட்டாளை - மெலிந்த 


வன்‌. 


வாட்டாழை - ஓஒர்தாமை. 

வாட்டி - முறை, வசட்டி. 

வாட்டியபுட்பம்‌ - சந்தனம்‌, மஞ்சல்‌. 

வாட்டியம்‌ - தோட்டம்‌ வீடு. 

வாட்டு - நன்மை, நீதி, வாட்டென்‌ 
னேவல்‌. 

வாட்டுதல்‌ - வாடப்பண்ணுதல்‌. 

வாட்படையாள்‌ - துற்கை. 

வாணகந்தி - அரசமரம்‌, ஓர்கந்தகம்‌. 

வாணகம்‌ - அக்கினி, அம்பு, தனிமை, 
பசுமடி, வேய்ங்குழல்‌. 

வாணகன்‌ - திருமால்‌. 

வாணங்கட்டுதல்‌ - வாணமடித்தல்‌. 

வாணதண்டம்‌ - 
சூத்திரம்‌. 

வாணமாட்சணம்‌ - அம்பெய்தல்‌. 


புடைவைநெய்‌ 


வாணம்‌ - தீ, பாணம்‌, மத்தாப்பு 
முதலியன. 

வாணவாரம்‌ - மார்க்கவசம்‌. 

வாணன்‌ - ஓரரசன்‌, கார்த்திகைநாள்‌. 

வாணன்கோவை - ஒர்பாடல்‌. 

வாணாக்கம்பு - சலம்பக்கோல்‌. 

வாணாசனம்‌ - வில்‌. 

வாணாசிரயம்‌ - அம்பு. 

வாணாத்தண்டம்‌ - வாணாக்கம்பு. 

வாணாரி - திருமால்‌. 

வாணி - ஓர்கூத்து, சரச்சுவதி, சொல்‌, 
சொல்லல்‌, மனோசிலை. 

வாணிகம்‌ - வியாபாரம்‌. 

வாணிகன்‌ - செட்டி, துலாராக௫. 

வாணிகேள்வன்‌ - பிரமன்‌. 

வாணிச்சி - செட்டி ப்பெண்‌. 

வாணிச்சியேனி - மாணிக்கம்‌. 

வாணிச்சியம்‌ - வாணிகம்‌. 

வாணிதம்‌ - கள்‌. 

வாணிதி - கூத்து, மதா்த்தவள்‌. 

வாணிபம்‌ - செட்டு, அஃது வைசியரறு 
தொழிலினொன்று. 


426 wipro AGA) - Z 


வாணிபர்‌ 


வாணிபர்‌ - எண்ணெய்விற்டோர்‌, ஓர்‌ 
சாதியார்‌, செட்டிகள்‌, வியாபாரி 
கள்‌. 

வாணியன்‌ - வாணிபன்‌. 

வாணிவிச்சி - வாணிச்‌சி. 

வாணினி - கூத்தி மூர்க்கமுள்ளவள்‌, 
விவேகமுள்ளவள்‌. 

வாணீசன்‌ - பிரமன்‌. 

வாணுதல்‌ - பெண்‌. 

வாதகரப்பன்‌ - ஓர்‌ நோய்‌. 

வாதகாசம்‌ - ஓர்‌ காசம்‌. 

வாதகாமி - ஒர்‌ பட்சி. 

வாதகாலம்‌ - முன்னேரம்‌. 

வாதகி - சத்திசாரம்‌. 

வாதகிராணி - ஓர்‌ ரரொணி. 

வாதகுண்டலிகை - நீரடைப்பு. 

வாதகும்பம்‌ - யானைக்கதுப்பு. 

வாதகுலுமம்‌ - பெருங்காற்று. 

வாதகுன்மம்‌ - ஒர்நோய்‌. 

வாதகேது - தூளி. 

வாதகேலி - சரசப்பேச்சு, நகக்குறி. 

வாதக்கடல்‌ - நவசாரம்‌. 

வாதசகம்‌, வாதசகன்‌ - அக்கினி. 

வாதசாதனம்‌ - தருக்கத்தினுடன்‌ 
படுதல்‌. 

வாதசாரதி - அக்கினி. 

வாதசிரோமணி - நவசாரம்‌. 

வாதசீரிடம்‌ - அடிவயிறு. 

வாதசுரம்‌ - வாதத்தைப்பற்றியெழுந்த 
காய்ச்சல்‌. 

வாதசூலை - ஓர்சூலை. 

வாதசோணிதம்‌ - வாத நீர்‌. 

வாததூலம்‌ - காற்றிற்பறக்கும்பஞ்சு. 

வாததூளம்‌ - நொய்யது. 

வாதத்தனிக்கல்‌ - இராசவத்தனக்கல்‌. 

வாதத்துவசம்‌ - மேகம்‌. 


வாதநாடி - வாதத்திற்குரியநரம்பு 


வாதநிகண்டு - இரசவாதநிகண்டு. 

வாதபித்தசூலை - ஒர்நோய்‌. 

வாதபித்தம்‌ - இரத்தத்திற்கலந்த 
பித்தம்‌. 

வாதபுத்திரன்‌ - அனுமன்‌, வீமன்‌. 

வாதபுல்லம்‌ - காற்றுக்கொண்டது. 

வாதபூமி - வாதங்கொண்ட தேயம்‌. 

வாதபோதம்‌ - பலாசு. 

வாதப்பிரமரி - சுழல்காற்று. 

வாதப்பிரமி - மான்‌. 

வாதமடக்கி - தழுதாழை. 

வாதமண்டலி - சுழல்காற்று. 

வாதமானம்‌ - வருத்தல்‌. 

வாதமிருகம்‌ - கலைமான்‌. 

வாதம்‌ - இரும்பு முதலிய லோகங்‌ 
களைப்‌ பொன்னாக்கும்‌ வித்தை, 
காற்று, இஃது உயிர்‌ வேதனையி 
னொன்று, சம்பாஷனை, தருக்க 
முடிவு, தருக்கம்‌, முப்பிணியி 
னொன்று, முறைப்பாடு. 

வாதயுத்தம்‌ - தருக்கம்‌. 

வாதரங்கம்‌ - அரசு. 

வாதரதம்‌ - சித்தாந்தம்‌, முகில்‌. 

வாதரம்‌ - வாதலம்‌. 

வாதராசன்‌ - நவசாரம்‌. 

வாதராட்சதன்‌ - ஒர்‌ மருந்து. 

வாதராயணம்‌ - அம்பெய்தல்‌, மலை 
முடி, மிகுகதி, வாள்‌. 

வாதராயணன்‌ - வியாசன்‌. 

வாதராயன்‌ - வாயுபகவான்‌. 

வாதரூடம்‌ - காற்று, கைக்கூலி, வான 
வில்‌. 

வாதரோகம்‌ - வாதநோய்‌. 

வாதலமண்டலி - சுழல்காற்று. 

வாதலம்‌ - அதிமதுரம்‌, காற்று, 
விரைவு. 

வாதவைரி - ஆமணக்கு. 


வாதனம்‌ - ஒலி, சீலை, வருத்தம்‌. 


வாபம்‌ 


wipro qT] - Z 427 


வாதனை - வருத்தம்‌. 

வாதாகதம்‌ - காற்றடியுண்ட து. 

வாதாடகம்‌, வாதாடம்‌ - சூரியன்‌ 
குதிரையினொன்று. 

வாதாடல்‌ - வழக்காடல்‌. 

வாதாட்டம்‌ - தருக்கம்‌. 

வாதாட்டுதல்‌ - தருக்கத்திற்குட்‌ 
படுத்தல்‌, தொந்தறைப்படுத்தல்‌. 

வாதாமோதம்‌ - மான்மதம்‌. 

வாதாயம்‌ - இலை. 

வாதாயனம்‌ - பலகணி, மண்டபம்‌. 

வாதாயு - மான்‌. 

வாதாரி - ஆமணக்கு. 

வாதாலம்‌ - ஓர்‌ மீன்‌. 

வாதாவி - சுழல்காற்று, ஓரசுரன்‌. 

வாதானுலோமனம்‌ - காற்றடக்கல்‌. 

வாதானுவாதம்‌ - வினாவிடை. 

வாதான்னியம்‌ - வள்ளற்றன்மை. 

வாதி - 
மெடுத்துக்‌ காட்டிப்பிறன்‌ கோள்‌ 


மறுத்துத்‌ தன்மத நிறுத்திப்பாடு 
வோன்‌, காற்று, தருக்கி, முறைப்‌ 


காரணமுமேற்கோளு 


பாடுகாரன்‌, வாதஞ்‌ செய்வோன்‌, 
வாதியென்னேவல்‌. 
வாதிகம்‌ - ஓர்நோய்‌, சேம்பு. 
வாதிக்குதல்‌ - வருத்தப்படுத்துதல்‌. 
வாதிங்கணம்‌ - சேம்பு. 
வாதிசன்‌ - கல்விமான்‌. 
வாதித்தல்‌ - வருத்தப்படுத்துதல்‌. 
வாதித்திரம்‌ - ஒர்வாச்சியக்கருவி. 
வாதிராசன்‌ - நவசாரம்‌. 
வாதிரு - காற்று. 
வாது - சண்டை, சபதம்‌, தருக்கம்‌. 
வாதுகூறல்‌ - சபதஞ்சொல்லுதல்‌. 
வாதுகை - மனைவி. 
வாதுக்கியம்‌ - கலியாணம்‌. 
வாதுமை - ஓர்மரம்‌. 


வாதுலம்‌ - சுழல்காற்று. 


வாதுலி - வெளவால்‌. 

வாதுவர்‌ - குதிரைப்பாகர்‌, யானைப்‌ 
பாகர்‌. 

வாதுளம்‌ - சவாகமமிருபத்தெட்டி 
னொன்று. 

வாதூலம்‌ - சுழல்காற்று. 

வாதை - துன்பம்‌, நோய்‌, வருத்தம்‌. 

வாதோரணமலஞ்சரி - ஒர்‌ பிரபந்தம்‌, 
அஃது மதகளிற்றைவசப்படுத்தி 
னோரதும்‌ எதிர்பொருகரியைச்‌ 
சயித்தோரதுங்‌ கரிதழுவினோர 
தும்வென்றியை வஞ்சிப்பாவாற்‌ 
கூறுவது. 

வாத்தி - கற்பிப்போன்‌. 

வாத்தியபாண்டம்‌ - வாத்தியப்பொது, 
வீணை. 

வாத்தியம்‌ - கஞ்சக்கருவி, துளைக்‌ 
கருவி, தோற்கருவி, நரப்புக்கருவி 
யெனுமிசைக்கருவிகள்‌. 

வாத்தியாயன்‌, வாத்தியான்‌ - கற்பிப்‌ 
போன்‌. 

வாத்துசாந்தி - வரத்துமனுக்குச்‌ 
செய்யுஞ்சாந்தி. 

வாத்துபுருடன்‌ - வாத்துமன்‌. 

வாத்துபோதம்‌ - சிற்பநூன்‌ முப்பத்தி 
ரண்டினொன்று. 

வாத்துமன்‌ - வாத்துபுருடன்‌. 

வாத்துமாதனம்‌ - இருகாலுமொரு 
கையுநீட்டியொரு முழங்கை 
யூன்றித்தலை நிமிர்த்திக்‌ கெப்பது. 

வாந்தகி - கடியள்‌. 

வாந்தம்‌ - சத்தி. 

வாந்தரதம்‌ - நாய்‌. 

வாந்தவன்‌ - மித்திரன்‌. 

வாந்தி - சத்திபண்ணல்‌. 

வாந்தித்தல்‌ - சத்தித்தல்‌. 

வாந்திப்பிராந்தி - கழிச்சற்கோதாரி. 

வாபம்‌ - செளளஞ்செய்தல்‌, நெய்குதல்‌, 


428 wipro AGG) - Z 


வாபி 


வாபி - வாவி. 

வாபீகம்‌ - சாதகப்புள்‌. 

வாமசுக்கிலம்‌ - பொன்னாவிரை. 

வாமதந்திரம்‌ - வாமசமய நூல்‌. 

வாமதேவன்‌ - ஓர்‌ முனி, சிவன்‌. 

வாமபுரகோபம்‌ - துத்தம்‌. 

வாமம்‌ - அழகு, இடப்பக்கம்‌, உட்ச 
மயமாறி னொன்று, ஒளி, ஓர்‌ 
பாம்பு, குறுமை, கூன்‌, சிவனைம்‌ 
முகத்‌ தொன்று, செல்வம்‌, தீமை, 
தொடை, பசுமுலை, முலை, 
விரோதம்‌. 

வாமலூரம்‌, வாமலூரு - புற்று. 

வாமலூருதனயன்‌ - வான்மீகி. 

வாமலோசனன்‌ - அழக விழியுடை 
யான்‌, திருமால்‌. 

வாமலோசனை - அழகிய விழியுடை 
யாள்‌, இலக்குமி. 

வாமனம்‌ - குறள்‌, திருமாறெ சாவ 
தாரத்தொன்று, பதினெண்‌ 
புராணத்‌ தொன்று. 

வாமனன்‌ - குள்ளன்‌, குறளுருக்‌ 
கொண்ட திருமால்‌. 

வாமன்‌ - அருகன்‌, காமன்‌, சிவன்‌. 

வாமாசாரம்‌ - வாமசமயாசாரம்‌. 

வாமாட்சி - வாமலோசனை. 

வாமாவர்த்தம்‌ - இடம்புரிச்சங்கு. 

வாமி - பார்வதி, வாமசமயத்தவன்‌. 

வாமிலம்‌ - அகந்தை, அழகு. 

வாமை - இலக்குமி, சரச்சுவதி, 
பார்வதி, பெண்‌. 

வாயகம்‌ - கூட்டம்‌. 

வாயசம்‌ - காக்கை. 

வாயசாராதி - கூகை. 

வாயடித்தல்‌ - வாயினாலதட்டுதல்‌. 

வாயடைத்தல்‌ - நாவெழாதிருக்கச்‌ 
செய்தல்‌, பேசக்கூடாமலிருத்தல்‌. 


வாயம்‌ - நீர்‌, பெய்குதல்‌. 


வாயலம்புதல்‌ - வாய்சுத்திபண்ணல்‌. 

வாயலி - வடமேற்கு. 

வாயவியம்‌ - ஏழ்வகைநானத்‌ தொன்று, 
அஃது பசுநடையினெழு தூளியிற்‌ 
படிதல்‌. 

வாயனம்‌ - தீம்பண்டம்‌. 

வாயாங்காரம்‌ - பேச்சுமதம்‌. 

வாயாடல்‌ - வாய்சாலமாய்ப்பேசல்‌, 
வாய்வழங்குதல்‌. 

வாயாடி - வாய்வல்லவன்‌. 

வாயாடுதல்‌ - வாயாடல்‌. 

வாயாவி - மூச்சு. 

வாயிலாளர்‌ - வாயில்காப்போர்‌. 

வாயிலோர்‌ - தமிழ்க்கூத்தர்‌, வாயில்‌ 
காப்போர்‌. 

வாயில்‌ - ஐம்பொறி, கடை, கதவு, 
காரணம்‌, திறம்‌, தூது, வாய்தல்‌. 

வாயில்காப்போர்‌ - கடைகாவலோர்‌. 

வாயிற்காட்சி - காட்சிபேதத்தொன்று. 

வாயு - காற்று, இஃது அட்ட மூர்த்தத்‌ 
தொன்று, மூச்சு. 

வாயுகண்டம்‌ - அசீரணம்‌. 

வாயுகுலுமம்‌ - சுழல்காற்று. 

வாயுகேது - துகள்‌. 

வாயுகோணம்‌ - வாயுமூலை. 

வாயுக்குத்து - ஓர்நோய்‌. 

வாயுசகன்‌ - தீ. 

வாயுசம்பவன்‌, வாயுசாதன்‌ - அனுமன்‌, 
வீமன்‌. 

வாயுசூலை - ஓர்நோய்‌. 

வாயுச்சகன்‌ - தீ. 

வாயுதவி - பேச்சுதவி. 

வாயுத்தானி - காற்றுவீசுந்திசை 
யைக்‌ காட்டுமோர்‌ கருவி. 

வாயுதாரணை - வாயுவைநிறுத்துதல்‌. 

வாயுதாரு - முகில்‌. 

வாயுத்தம்பம்‌, வாயுத்தம்பனம்‌ - வாயு 


வைத்தடுத்தல்‌, இஃது கலைஞான 
மறுபத்தினான்கனொன்று. 


வாய்ச்சி 


wipro ASA] - Z 429 


வாயுநிவிர்த்தி - கரற்றமைவு. 
வாயுபகாரம்‌ - பேச்சுபகாரம்‌, முகமன்‌ 
வார்த்தை. 
வாயுபசாரம்‌ - வாயுபகாரம்‌. 
வாயுபட்சணம்‌, வாயுபட்சம்‌ - காற்‌ றரண்‌, 
பாம்பு. 
வாயுபலம்‌ - மழை, வானவில்‌. 
வாயுபுத்திரன்‌ - அனுமன்‌, வீமன்‌. 
வாயுமூலை - வடமேற்கு. 
வாயுமைந்தன்‌ - அனுமன்‌, வீமன்‌. 
வாயுவாகம்‌ - புகை. 
வாயுவாகினி - நரம்பு. 
வாயுவாஸத்திரம்‌ - வாயுவம்பு. 
வாயுவிளங்கம்‌ - ஓர்மருந்து. 
வாயுவின்‌ கூறுபாடு - ஓடல்‌-கடத்தல்‌- 
கூடல்‌-போதல்‌-வருதல்‌. 
வாயுவின்கோபம்‌ - வாதம்‌. 
வாயுவேகம்‌ - பமிகுகதி. 
வாயுவேகி - பமிகுசுறுக்கன்‌. 
வாயுறை - பசுமுதலியவற்றிற்குக்‌ 
கொடுக்குங்கைத்தன்‌, வாயுபதேசம்‌. 
வாயுறைவாழ்த்து - ஓர்‌ பிரபந்தம்‌, 
அஃது இடித்துரையாவது 
முன்னர்த்‌ தாங்கக்‌ கூடா வாயினும்‌ 
பின்னர்ப்‌ பெரிதும்பயன்‌ பயக்கு 
மென வெண்பாமுதலுமாசிரிய 
மிறுதியுமாகக்‌ கூறுவது. 
வாயுறைவாழ்த்து மருட்பா - உறுவதாய்‌ 
மெய்ப்பொருள்‌ கூறுவது. 
வாயூறல்‌ - வாயினீரூறுதல்‌. 
வாயூறுதல்‌ - அபேட்சித்தல்‌, வாய்‌ 
நீரூறுதல்‌. 
வாயூற்று - வாய்நீரூறுதல்‌. 
வாயெடுத்தல்‌ - பேசத்தொடங்கல்‌. 
வாயொடுங்குதல்‌ - பேச்சடங்குதல்‌. 
வாய்‌ - இடம்‌, உதடு, ஊதுகுழல்‌, ஏழ 
னுருபு, (உம்‌) குரைகடல்‌ வாயமு 
தென்கோ, துவாரம்‌, நுதி, பேச்சு, 
மெய்‌, வாக்கு இஃது பஞ்ச பொறி 


யினொன்று, வாயில்‌, வாயென்‌ 
னேவல்‌, விளிம்பு. 

வாய்கட்டி - வாய்திறவா து தடுப்போன்‌. 

வாய்கட்டுதல்‌ - பிரேதங்கட்குவாய்‌ 
கட்டுதல்‌, மந்திரத்தால்‌ வாய்திற 
வாமற்‌ பண்ணல்‌, மரியாதைக்‌ 
குறிப்பாய்‌ வத்திரம்‌ வாயிலிட்டுக்‌ 
கட்டல்‌. 

வாய்காட்டுதல்‌ - அதிகபிரசங்க 
மாய்ப்பேசல்‌. 

வாய்குளிறுதல்‌ - ௮௪௪ முதலியவற்றி 
னாலே குளிறுதல்‌. 


வாய்க்கட்டை - அநீதக்கொடை.. 


வாய்க்கணக்கு - எழுதாமற்‌ 
சொல்லுங்கணக்கு. 

வாய்க்கரிசி - பிரேதத்தின்வாயிலிடு 
மரிசி. 


வாய்க்கரிசிபோடுதல்‌ - வாய்க்கரிசி 
மிடல்‌. 

வாய்க்கரிசியிடுதல்‌ - 
கிரியையினொன்று. 


அபரக்‌ 


வாய்க்காசு - வாய்க்கரிசியிடுகையி 
லிடுங்காசு. 
வாய்க்காரன்‌ - அதிகபிரசங்கமாய்ப்‌ 
பேசுவோன்‌. 
வாய்க்கால்‌ - நீரோடுங்கால்‌, மகநாள்‌. 
வாய்க்கிரந்தி - ஒர்‌ நோய்‌. 
வாய்க்கிறுது - அசங்கதவார்த்தை. 
வாய்க்குற்றம்‌ - பேச்சுக்குற்றம்‌. 
வாய்க்கூலி - கைக்கூலி. 
வாய்க்கொழுப்பு - மதியாப்பேச்சு. 
வாய்க்கொள்ளாதயேச்சு - அசப்பியம்‌. 
வாய்சலிக்குதல்‌ - வாயயர்தல்‌. 
வாய்சளப்புதல்‌ - வீண்பேச்சுப்‌ பேசல்‌. 
வாய்சளிக்குதல்‌ - வாய்சவர்க்களித்தல்‌. 
வாய்ச்சம்பிரதாயம்‌ - பேச்சுச்‌ 
சாமார்த்தியம்‌. 
வாய்ச்சாக்கூட்டம்‌ - பல்லு. 


வாய்ச்சி - மரம்‌ வெட்டுமோராயுதம்‌. 


430 wipro AGA) - Z 


வாய்ச்சித்தலை 


வாய்ச்சித்தலை - சப்பளிஞ்சதலை. 
வாய்ச்சொல்‌ - வாய்மொழி. 
வாய்தடுமாறுதல்‌ - வாய்பதறுதல்‌. 
வாய்தல்‌ - வாயில்‌. 

வாய்தற்கூடு - கதவினிலை . 
வாய்தற்படி - கதவினிலைப்படி. 
வாய்தா - நிலவிறைப்பணம்‌. 
வாய்தாரி, வாய்தாரை, வாய்த்தாரை - 


ஆயுதங்களினுதி, கிணறு முதலிய 
வைகளின்‌ விளிம்பு. 


வாய்த்தலை - வாய்க்காற்றலை. 

வாய்த்தல்‌ - கிடைத்தல்‌, சித்தித்தல்‌, 
பொருந்தல்‌, மாட்சிமை. 

வாய்நாற்றம்‌ - வாயின்‌ அசுசியான 
மணம்‌. 

வாய்நீர்‌ - உமிழ்‌ நீர்‌. 

வாய்பாடு - வாயிலாட்சிப்பட்டு 
வரும்‌ பேச்சு. 

வாய்பாறுதல்‌ - உளறுதல்‌. 

வாய்பிதற்றுதல்‌, வாய்பினற்றுதல்‌ - 
அலப்புதல்‌. 

வாய்புதைத்தல்‌, வாய்பொருத்துதல்‌ - 
வாய்மூடுதல்‌. 

வாய்பூசல்‌ - வாயலம்புதல்‌. 

வாய்பூசறுத்தல்‌ - வாய்சுத்திசெய்தல்‌. 

வாய்பூசுதல்‌ - வாய்நனைத்தல்‌. 

வாய்பொருமுதல்‌ - கனவில்வாய்‌ 
குளிறுதல்‌. 

வாய்போடுதல்‌ - வாயிட்டுக்கேட்டல்‌. 

வாய்ப்படுதல்‌ - உரிசிப்படுதல்‌. 

வாய்ப்பன்‌ - ஓர்‌ பண்ணிகாரம்‌. 

வாய்ப்பன்சட்டி - ஓர்‌ பணிகாரச்‌ 
சட்டி. 

வாய்ப்பாடம்‌ - ஏடுபாராமற்சொல்லும்‌ 
பாடம்‌. 

வாய்ப்பிரசங்கம்‌ - வாயாற்பேசும்‌ 
பிரசங்கம்‌. 


வாய்ப்பிறப்பு - வாய்மொழி. 


வாய்ப்பு - நயம்‌, பேறு, வளமை. 

வாய்ப்புண்‌ - வாய்க்கிரந்தி. 

வாய்ப்புள்‌ - நிமித்தம்‌. 

வாய்ப்பூட்டு - அடைப்பு. 

வாய்மட்டம்‌ - வாய்வளையம்‌. 

வாய்மண்போடுதல்‌ - கொடுமை 
செய்தல்‌. 

வாய்மதம்‌ - வாய்க்கொழுப்பு. 

வாய்முத்தம்‌ - பல்லு. 

வாய்மூடுதல்‌ - வாய்பொத்தல்‌. 

வாய்மூத்தகுடி - வாய்ப்பேச்சனா 
லெவரையுமடகக்கிவருங்குடி. 

வாய்மூத்தவன்‌ - முந்திப்பேசுவோன்‌. 

வாய்மை - மெய்‌, அஃது சாத்து 
விதகுணத்தொன்று, சொல்‌, வலி. 

வாய்மொழி - வாயினாற்சொல்வ து. 

வாய்மோசம்‌ - பேச்சுமோசம்‌. 

வாய்வடம்‌ - குதிரைவாய்க்கயிறு. 

வாய்வழங்கல்‌ - உண்டல்‌. 

வாய்வளையம்‌ - யாதொன்றின்‌ 
வாயில்‌ வைக்கும்‌ வளையம்‌. 

வாய்விசேடம்‌ - வாக்குச்சித்தியால்‌ 
வருவது. 

வாய்விடல்‌ - பேசல்‌. 

வாய்விடாச்சாதி - மிருகம்‌. 

வாய்விடுதல்‌ - வாய்விடல்‌. 

வாய்விலங்கம்‌, வாய்விளங்கம்‌ - ஓர்‌ 
மருந்து. 

வாய்வெட்டு - பறைவெட்டு. 

வாய்வெருவுதல்‌ - அயர்ச்சியில்வாய்‌ 
குளிறுதல்‌. 

வாய்வைத்தல்‌ - கடித்தல்‌, கேட்டல்‌, 
புசித்தல்‌. 

வாரகம்‌ - குதிரை, குதிரைநடை.. 

வாரகி - கடல்‌, சத்துரு, தவத்தி. 

வாரகீரம்‌ - சீப்பு, பேன்‌, போர்க்‌ 
குதிரை, வடவாமுகம்‌. 


வாரகீரன்‌ - சுமைகாரன்‌, மைத்துனன்‌. 


வாரித்திரம்‌ 


wipro AS] - Z 431 


வாரக்கம்‌ - நெல்வட்டிக்குக்‌ கொடுக்‌ 
கும்பணம்‌. 

வாரக்குடி - நிலம்பயிரிட்டுப்பங்கு 
பெறுங்குடி. 

வாரக்குடிச்சி - வாரக்குடிப்பெண்‌. 

வாரங்கம்‌ - ஆயுதப்பிடி, புட்பொது. 

வாரசுநாமம்‌ - ஆட்‌ உறுதி. 

வாரசுந்தரி - வேச. 

வாரசேவை - வேசிகூட்டம்‌. 

வாரடம்‌ - வயல்‌. 


வாரடித்தல்‌ - நீர்‌ நிரவியோடுதல்‌. 


வாரணசி, வாரணவாசி - வாரணாச. 


வாரணம்‌ - உன்மத்தம்‌, கடல்‌, கவசம்‌, 
காத்தல்‌, கேடகம்‌, கோழி, சங்கு, 
சட்டை, தடை, பன்றி, மாவிலங்‌ 
கை, யானை, விடுதல்‌. 

வாரணவல்லமை - வாழை. 

வாரணாசி - காசி. 

வாரணை, வாரணையம்‌ - தடுத்தல்‌. 

வாரநாரி - வேசி. 

வாரப்படுதல்‌ - உருக்கங்கொள்ளுதல்‌. 

வாரப்பாடு - உருக்கம்‌. 

வாரம்‌ - அன்பு, உரிமை, ஏழுகழமை 
கொண்டது, கடல்‌, கரை, சமயம்‌, 
சிறுவரம்பு, தடை, திரள்‌, திரை, 
நாடகவகைபத்தினொன்று, நாள்‌, 
பக்கபாதம்‌, பங்கு, பஞ்சாங்‌ 
கத்தினொன்று, பாத்திரம்‌, மலைச்‌ 
சார்பு, வாயில்‌, சுரிதகம்‌. 

வாரல்‌ - அள்ளுதல்‌, ஒஓலைமுதலிய 
வாருதல்‌, கொள்ளையிடல்‌, கோலு 
தல்‌, தடவுதல்‌, நீளல்‌, மயிர்‌ 
கோதல்‌, முகத்தல்‌, வடிதல்‌, வார 
லென்னேவல்‌. 

வாரவாணம்‌ - பஞ்சுபெய்து தைத்த 
மெய்ப்பை, மார்க்கவசம்‌. 

வாரவாணி - குயிலுவன்‌, நியாயாதி 
பதி, வருடம்‌, வேசை, விறலி. 


வாரவாரம்‌ - கவசம்‌. 


வாரவிலாசினி, வாராஸ்திரீ - வேசை. 

வாராகி - ஓர்‌ கிழங்கு, சத்தமாதாக்‌ 
களினொருத்தி, பூமி, பெண்‌ 
பன்றி. 

வாராங்கனை - வே௫. 

வாராசனம்‌ - நீர்க்குடம்‌. 

வாராணசி - காசி. 

வாராதிபன்‌ - கிழமைக்கதிபன்‌. 

வாராநிதி - சமுத்திரம்‌. 

வாராவதி - பாலம்‌. 

வாராவந்தி - கட்டாயமாய்‌ வந்தது. 

வாராவரத்து - அநீதமாய்‌ வருதல்‌. 

வாராவாரி - மிகுதி. 

வாரானை - வரவழைத்தல்‌, இஃது 
பிள்ளைக்கவியுறுப்புப்பத்தினொன்று. 

வாரி - இசைக்குழல்‌, கடல்‌, கதவு, 
சரச்சுவதி, தானியம்‌, நிறைநீர்‌, நீர்‌, 
மடை, மதில்‌, மதிற்சுற்று, மிகுதி, 
யானைகட்டுங்கயிறு, யானைக்‌ 
கூட்டம்‌, யானைபடுகுழி, வழி, 
வாயில்‌, 
விளைவு, வெள்ளம்‌. 


வாரியென்னேவல்‌, 


வாரிகிருமி - அட்டை. 

வாரிக்காய்ச்சல்‌ - கோதாரிக்‌ காய்ச்சல்‌. 

வாரிசம்‌ - உப்பு, சங்கு, தாமரை. 

வாரிசரம்‌ - மீன்‌. 

வாரிசன்‌ -திருமால்‌. 

வாரிசாதம்‌ - தாமரை. 

வாரிடுதல்‌ - கழிதல்‌, கலமாக்கல்‌. 

வாரிதம்‌ - தடை, மேகம்‌. 

வாரிதி - கடல்‌. 

வாரிதித்தண்டு - பவளம்‌. 

வாரிதிநஞ்சு - அக்கினிக்கட்டி. 

வாரிதநாதம்‌ - சங்கு. 

வாரிதிவிந்து - கடனுரை. 

வாரித்தல்‌ - ஆணையிடல்‌, தடுத்தல்‌. 

வாரித்திரம்‌ - ஓலைக்குடை, சாதகப்‌ 
புள்‌, பக்கான்‌. 


432 wipro AGA) - Z 


வாரிநாதம்‌ 


வாரிநாதம்‌ - கடல்‌, பாதலம்‌, முகில்‌. 

வாரிநாதன்‌ - வருணன்‌. 

வாரிநிதி - கடல்‌, 

வாரிப்பிரவாகம்‌ - நீர்ப்பெருக்கு, 
மலையருவி. 

வாரிமசி - முகில்‌. 

வாரியுற்பவம்‌ - தாமரை. 

வாரிரசிதம்‌ - வெள்ளிமணல்‌. 

வாரிரதம்‌ - தெப்பம்‌. 

வாரிராசி - கடல்‌. 

வாரிவனநாதன்‌ - சிவன்‌. 

வாரிவாகம்‌ - மேகம்‌, 

வாரீசம்‌ - கடல்‌, தாமரை. 

வாரீடம்‌ - யானை. 

வாருகோல்‌ - துடைப்பம்‌. 

வாருடம்‌ - அசந்தி. 

வாருணம்‌ - அட்டாதசவுப புராணத்‌ 
தொன்று, கடல்‌, மேற்கு. 

வாருணி - அகத்தியன்‌, கள்‌, சதயநாள்‌, 
மேற்கு. 

வாருண்டகம்‌, வாருண்டம்‌ - எண்காற்‌ 
புள்‌, கண்பீழை, குறும்பி. 

வாருதல்‌ - கவர்தல்‌, கொழித்தல்‌, 
கொள்ளல்‌, திருடல்‌, வரன்றல்‌, 
வாரல்‌. 

வாருதி - நவசாரம்‌, வாரிதி. 

வாருல்லியம்‌ - விருத்தி. 

வாரூடம்‌ - பாடை. 

வாரூணி - அகத்தியன்‌, புரட்டாதி. 

வாரை - காத்தண்டு, தீராந்தி, மரவுத்‌ 
திரம்‌. 

வாரைவிட்டம்‌ - உத்திரம்‌. 

வார்‌ - கச்சு, தோல்வார்‌, நீர்‌, நீளம்‌, 
நேர்மை, புயல்‌, வாரென்னேவல்‌. 

வார்கடை - வார்ந்துமிஞ்சினது. 

வார்க்கயிறு - தோற்கயிறு. 

வார்க்குதல்‌ - உலோகமுதலிய வற்றை 
யுருக்கிவிட்டுருவ முதலியவுண்டு 


பண்ணல்‌, பெய்தல்‌. 


வார்க்கோலபுரம்‌ - தோயமாபுரம்‌. 

வார்சியாநீயம்‌ - உபநிட தமுப்பத்தி 
ரண்டினொன்று. 

வார்தல்‌ - உயர்ச்சி, ஒழுகல்‌, தெரிதல்‌, 
நீளல்‌, வாருதல்‌. 

வார்த்தகம்‌ - கழத்தன்மை, கிழவர்‌ 
குழு, வர்த்தகமை, விருத்தியுரை. 

வார்த்தம்‌ - சுகம்‌, பதர்‌. 

வார்த்தல்‌ - வார்க்குதல்‌. 

வார்த்தவம்‌ - இருது. 

வார்த்தாகம்‌ - கத்தரிக்காய்‌, கத்தரிச்‌ 
செடி. 

வார்த்தாகி - சிறுவழுதலை. 

வார்த்தாயனன்‌, வார்த்தாவகன்‌ - 
ஓலை செய்திகள்‌ கெண்டு போகு 
வோன்‌, தூதன்‌. 

வார்த்திகம்‌ - மார்க்கசடப்‌ பிரமாணத்‌ 


தொன்று, அஃது நான்கு மாத்திரை 
யோர்களை யாகக்‌ கொண்டது. 


வார்த்திகன்‌ - தரதன்‌, வைசியன்‌. 
வார்த்தை - செய்தி, வசனம்‌. 
வார்த்தைத்தொழிலோர்‌ - பூவைசியர்‌. 
வார்த்தைநாணயம்‌ - பேச்சுறுதி. 
வார்த்தைபோடுதல்‌ - பேசுதல்‌, பேச்சு 
நிச்சயம்பண்ணுதல்‌. 
வார்த்தைப்பாடு - பேச்சுநிச்சயம்‌. 
வார்த்தையெடுத்தல்‌ - 
தொடங்கல்‌. 
வார்நாமச்சீட்டு - ஏற்றுமதிச்சீட்டு. 


வார்ப்பு - வார்த்தல்‌. 


பேச்சுத்‌ 


வார்ப்புவேலை - உருக்கிவார்த்த 
வேலை. 

வார்வாரணம்‌ - மார்க்கவசம்‌. 

வாலகம்‌ - கடையம்‌, மோதிரம்‌, வால்‌. 

வாலகருப்பிணி - கன்னிக்கருப்பிணி, 
முதற்சனைப்பசு. 

வாலகிருமி - பேன்‌. 

வாலசந்திரன்‌ - இளம்பிறை. 


வாழிய 


wipro qT] - Z 433 


வாலசந்நியாசி - இளமையிற்றுறந்த 
வன்‌. 

வாலசுப்பிரமணியன்‌ - முருகன்‌. 

வாலசூரணம்‌ - ஓர்பருந்து. 

வாலசூரியன்‌ - இளவாதித்தன்‌. 

வாலஞானம்‌ - இளமையில்ஞானம்‌. 

வாலதத்துவம்‌ - யெளவனசசத்தி. 

வாலதந்திரம்‌ - மருத்துவ நூல்‌. 

வாலதி - யரானைவால்‌, வால்‌. 

வாலநாயகம்‌ - சிறுபிள்ளையதி 
காரம்‌. 

வாலமுத்தையன்‌ - முருகன்‌. 

வாலம்‌ - தலைமயிர்‌, வால்மயிர்‌. 

வாலயக்கியோபவீதம்‌ - பிள்ளைப்‌ 
பூனூல்‌. 

வாலரசம்‌-சாதிலிங்கத்தில்‌ வடி த்தரசம்‌. 

வாலராசன்‌ - வைடுரியம்‌. 

வாலவதனயன்‌ - அபரசன்‌. 

வாலவம்‌ - புலிக்கரணம்‌. 

வாலவயசு, வாலவயது - இளவயது. 

வாலவாயசம்‌, வாலவாயம்‌ - வைடிரியம்‌. 

வாலவாவம்‌ - இளம்பிராயம்‌. 

வாலவியசனம்‌ - கவரிமயிர்விசிறி. 

வாலறிவன்‌ - கடவுள்‌, மெய்யறி 
வுடையோன்‌. 

வாலறிவு - பேரறிவு. 

வாலன்‌ - வாலிபன்‌. 

வாலாசம்‌ - குதிரையின்‌ வாய்வார்‌. 

வாலாதி - பந்தயக்குதிரை. 

வாலாதித்தன்‌ - உதயகாலகசூரியன்‌. 


வாலாமை - அசுத்தம்‌, மகளீர்சூதகம்‌. 


வாலாம்பிகை - பார்வதி. 

வாலாயம்‌ - வைடிரியம்‌. 

வாலான்‌ - ஓர்‌ நெல்‌. 

வாலி - கிட்கிந்தைமன்னன்‌, பல 
தேவன்‌. 


வாலிகை - மணல்‌. 


வாலிசம்‌ - தலையணை. 

வாலிசன்‌ - அறிவீனன்‌, இளவயது 
டையோன்‌. 

வாலிபம்‌, வாவியம்‌ - பாலியம்‌. 

வாவியன்‌ - இளவயதுடையோன்‌. 

வாலீசர்‌ - வாலிபர்‌. 

வாலுகப்பிரபை - ஏழ்நரகவட்டத்‌ 
தொன்று, அஃது சுடுமண்னிலம்‌. 

வாலுகம்‌ - வெண்மணல்‌. 

வாலுகர்‌ - மடையர்‌. 

வாலுங்கி - ஒர்‌ மருந்து, கக்கரி. 

வாலுவசாத்திரம்‌, வாலுவநூல்‌ - மடை 
நூல்‌. 

வாலுவர்‌ - மடையர்‌. 

வாலுழுவை - ஓர்‌ மருந்து. 

வாலூகம்‌ - நஞ்சு. 

வாலேபம்‌, வாலேயம்‌ - கழுதை. 

வாலை - இளைது, ஓர்‌ சத்தி, சுத்தம்‌, 
பன்னிருவயதிற்பெண்‌, பெண்‌. 

வாலைமெமுகு - ஓர்‌ மருந்து. 

வாலோபவீதம்‌ - பிள்ளைப்பூணூல்‌. 

வால்‌ - இளமை, சுத்தம்‌, தோகை, 
மிகுதி, வெண்மை. 

வால்வெள்ளி - ஓர்‌ நட்‌ சத்திரம்‌. 

வாவல்‌ - கடத்தல்‌, நகை, வெளவால்‌. 

வாலி - குளம்‌. 

வாலிப்பாய்தல்‌ - தாவிப்பாய்தல்‌. 

வாவுதல்‌ - கடத்தல்‌, பாய்தல்‌. 

வாழவைத்தல்‌ - வாழ்வித்தல்‌. 

வாழாக்கேடி - விவாகமற்றிருப்பவள்‌. 

வாழாத்திப்போளம்‌ - ஒர்‌ விதபோளம்‌. 

வாழி - இடைச்சொல்‌ - வாழிய. 

வாழித்தல்‌ - மதர்த்துண்டாதல்‌. 

வாழிப்பு - மதர்ப்பு. 

வாழிய - முன்னிலையசைச்சொல்‌, 
(உம்‌) காணியவாழிய மலைச்‌ 
சாரல்‌, வாழ்கவென்னேவல்‌. 


434 wipro AGG) - Z 


வாழுதல்‌ 


வாழுதல்‌ - வாழ்தல்‌. 

வாழை - கதலி. 

வாழைக்காய்‌ - அரையாப்புக்கட்டி. 

வாழைக்குட்டி - வாழைக்கன்று. 

வாழைப்பழத்தி - எருமைநாக்கி. 

வாழைமட்டம்‌ - வாழைக்கன்று. 

வாழ்க்கை - ஊர்‌, சந்தோஷநிலை, 
சீலிப்பு, செல்வம்‌, மருதநிலத்தூர்‌, 
மனைவி. 

வாழ்க்கைக்துணை - இல்லான்‌. 

வாழ்க்கைப்படுதல்‌ - இல்லாச்சிரம 
மாதல்‌. 

வாழ்தல்‌ - சீவித்தல்‌, செல்வத்‌ தோடி 
ருத்தல்‌, வாழ்வு. 

வாழ்த்தல்‌ - துதித்தல்‌. 

வாழ்த்து - அஃது ஒருவர்க்கு நன்மை 
வருவதாகவெனக்‌ கூறுவது, ஆசீர்‌ 
வாதம்‌, ஓரலங்காரம்‌, சுபவசனம்‌, 


துதி, மங்களா சரணை மூன்றி 
னொன்று, வாழ்த்தென்னேவல்‌. 
வாழ்த்துதல்‌ - ஆசீர்வாதம்பண்ணல்‌, 
சோபனம்பாடுதல்‌, துதித்தல்‌. 
வாழ்த்துரை - வாழ்த்து. 
வாழ்த்து - அஃது ஒருவர்க்கு நன்மை 
வருவதாகவெனக்‌ கூறுவது. 
வாழ்த்து விலக்கு - ஒரலங்காரம்‌, 
அஃது வாழ்த்திமறுப்பது. 
வாழ்த்தொலி - வாழ்த்துதலினொலி. 
வாழ்நன்‌ - வாழ்வோன்‌. 
வாழ்நாள்‌ - சீவியகாலம்‌. 
வாழ்வாடிச்சி, வாழ்வாட்டி - சுமங்கலி. 
வாழ்வாளன்‌ - வாழ்வுடையோன்‌. 
வாழ்வித்தல்‌ - வாழச்செய்தல்‌. 
வாழ்விழத்தல்‌ - அமங்கலியாதல்‌, 
தாரமிழத்தல்‌. 
வாழ்விழந்தவள்‌ - அமங்கலி. 
வாழ்வு - முறைமை, வாழ்தல்‌. 
வாளம்‌ - சக்கரவாளகிரி, சக்கர 
வாளப்புள்‌, வளைவு, வாள்‌. 


வாளரம்‌ - ஓஒரரம்‌. 
வாளவரை - ஒரவரை. 
வாளா - வீண்‌. 
வாளாண்மை - வாட்போர்‌. 


வாளாமை - கேளோமை, பயனின்மை, 
மெளனம்‌. 


வாளி - அம்பு, மாதர்காதணியி 
னொன்று, வட்டமாயோடல்‌. 

வாளிச்சிமேனி - மாணிக்கம்‌. 

வாளீரல்‌ - வளைந்தவீரல்‌. 

வாளுழவர்‌ - படைவீரர்‌. 

வாளேந்தி - துற்கை. 

வாளை - ஓர்‌ மீன்‌. 

வாளைகடியன்‌ - விஷமுள்ளலஓர்கடற்‌ 
பாம்பு. 

வாள்‌ - அரிவாள்‌, ஈர்வாள்‌, ஒளி, 
பட்டயம்‌. 

வாள்கைக்கொண்டாள்‌ - துற்கை. 

வான்மீன்‌ - ஒர்‌ மீன்‌. 

வாறான்‌ - கப்பலினோர்கயிறு. 

வாறு - பெலன்‌, வாய்ப்பு. 

வாற்கம்‌, வாற்கலம்‌ - மரவுரி. 

வாற்கிண்ணம்‌ - அகப்பை. 

வாற்கோதும்பை - ஓர்‌ விததானியம்‌. 

வாற்சகம்‌ - வாற்சலம்‌, கன்றுக்‌ 
கூட்டம்‌, பசுக்கூட்டம்‌. 

வாற்சல்லியம்‌ - உருக்கம்‌. 

வாற்சிபுத்திரன்‌ - வாற்சோபுத்திரன்‌. 

வாற்சியாயன்‌ - ஓர்‌ முனி. 

வாற்சோபுத்திரன்‌ - அம்பட்டன்‌. 

வானகப்புதைச்சி - கதண்டு. 

வானகம்‌ - ஆகாயம்‌, தேவலோகம்‌. 

வானக்கல்‌ - காக்கைக்கல்‌. 

வானசாத்திரம்‌ - வானசோதிகளின்‌ 
போக்குவரவறியுஞ்சாத்திரம்‌. 

வானசோதி - அகாயப்‌ பிரபாரூபிகள்‌. 


வானட்சத்திரம்‌ - வால்வெள்ளி. 


விகசம்‌ 


wipro ASA] - Z 435 


வானதி - ஆகாயகங்கை. 

வானபத்தி - புவாதுகாய்க்குமரம்‌. 

வானபத்தியம்‌ - பலாசு, பூவாமற்‌ 
காய்க்குமரம்‌. 

வானப்பிரத்தம்‌ 


தொன்று, அஃது வனத்திற்றவஞ்‌ 
செய்தல்‌, பலாசு. 


- நாலாச்சிரமத்‌ 


வானப்பிரத்தன்‌ - வனத்திற்றவஞ்‌ 
செய்யு மூன்றாமாச்சிரமி. 
வானப்பிரத்தி - காட்டிற்றலஞ்‌ செய்‌ 
பவள்‌, பூவாது காய்க்கு மரம்‌. 
வானப்பிரியை - மரம்‌. 
வானமிருகம்‌ - கத்தூரிஎலும்பு. 
வானம்‌ - அத்திபாரம்‌, ஆகாயம்‌, 
உலர்ச்சி, உலர்ந்தகாய்‌, உலர்ந்தது, 
உலர்ந்தமரம்‌, கோபுரத்‌ நினோ 
ருறுப்பு, சீவனோடிருத்தல்‌, 
சுவரறை, நீர்த்திரை, புற்பாய்‌, 
போதல்‌, மழை, வாசனை. 
வானம்பாடி - ஓர்‌ புள்‌. 
வானம்பார்த்தகதிர்‌ 
தாழாக்கதிர்‌. 
வானம்பார்த்தபிறவி - விருட்சயோனி. 


- கொப்புத்‌ 


வானரகதி - துரககதியைந்தினொன்று. 

வானரக்கொடியோன்‌ - அருச்சுனன்‌. 

வானரம்‌ - குரங்கு. 

வானராகரம்‌ - மரம்‌. 

வானரேந்திரன்‌ - அனுமான்‌, சுக்கிரன்‌. 

வானலம்‌ - ஓர்துளசி. 

வானவரம்பன்‌ - சேரன்‌. 

வானவருறையுள்‌ - தேவர்கோயில்‌, 
தேவலோகம்‌. 

வானவர்‌ - தேவர்‌. 

வானவர்முதுவன்‌ - சேரன்‌, பிரமன்‌. 

வானவன்‌ - சேரன்‌, பிரமன்‌. 

வானவில்‌ - இந்திரவில்‌. 

வானி - கூடாரம்‌, படை, மேற்கட்டி, 
விருதுக்கொடி. 


வானியம்‌ - வனம்‌. 


வானிற்கெற்பத்தி - முத்துச்சிப்பி. 

வானீரம்‌ - நீர்வஞ்சி. 

வானுலகம்‌ - தேவலோகம்‌. 

வானேறு - இடி. 

வானோர்‌ - தேவர்கள்‌. 

வானோர்கணம்‌ - நவகணத்தொன்று. 

வானோர்கோமான்‌ - இந்திரன்‌. 

வானோர்மாற்றலர்‌ - அசுரர்‌, இராக்கதர்‌. 

வானோர்முதுவன்‌ - சேரன்‌, பிரமன்‌. 

வானோர்வரம்‌ - வானவாசிகள்பேறு, 
அஃது இலகு, சூக்குமம்‌, அட்சயம்‌, 
பிரகாசம்‌ இவைமுறையே கன 
மின்மை, கண்டிப்பின்மை, 
கேடின்மை, விளக்கம்‌. 

வான்‌ - அமுதம்‌, ஆகாயம்‌, எதிர்‌ 
கால வினையெச்சவிடைச்‌ சொல்‌, 
புயல்‌, பெருமை, மகத்துவம்‌, 
மழை, முகில்‌. 

வான்கோழி - கோழியிலோர்‌ வகை. 

வான்பயிர்‌ - மரப்பயிர்‌. 

வான்பிரயோசனம்‌- மரப்பிரயோசனம்‌. 

வான்மிகம்‌ - இந்திரவில்லு, புற்று. 

வான்மிழகு - ஒர்மிழகு. 

வான்மீகி - ஒர்முனி. 


வான்மீன்‌ - நட்‌ சத்திரம்‌. 


வி 


வி - அதிகம்‌, அறிவு, இன்மை, 
நிச்சயம்‌, பிரிவு, முகாந்திரம்‌, வித்தி 
யாசம்‌, வெறுப்பு இவற்றைக்‌ 
காட்டு மோருப சருக்கம்‌, அகாயம்‌, 
கண்‌, காற்று, திசை. 

விககம்‌ - அம்பு, ஓர்பட்சி, கிரகம்‌, 
சந்திரன்‌, சூரியன்‌, முகில்‌. 

விகங்கமை - காத்தண்டு. 

விகங்கம்‌ - அம்பு, அன்னம்‌, சந்திரன்‌, 
சூரியன்‌, பறவை, முகில்‌. 

விகசம்‌ - கேது, மலர்தல்‌, மலர்ந்தது, 
மிச்சப்பண்டம்‌, மொட்டை. 


436 


wipro ASG) - Z 


விகசனம்‌ 


விகசனம்‌ - புன்னகை. 

விகசன்‌ - சந்திரன்‌. 

விகசாதன்‌ - நிருமாலியவூணன்‌. 

விகசிதம்‌ - மந்தகாசம்‌, மலர்தல்‌. 

விகசுவரம்‌ - விசாலம்‌. 

விகடகவி - பெிக்காரன்‌, பகிடிப்‌ 
பாட்டு. 

விகடசக்கரன்‌ - காஞ்சிவிநாயகன்‌. 

விகடபுத்தி - கருக்குச்சருட்டான 
புத்தி. 

விகடம்‌ - அழகானது, உன்மத்தம்‌, 
தொந்தரை, பெரியது, வேறுபாடு. 

விகடி - கருக்குச்சுருட்டான அன்‌. 

விகடிகை - விநாடி. 

விகணனம்‌ - கடனிறுத்தல்‌, கணித்தல்‌, 
தியானித்தல்‌. 

விகணிதம்‌ - தீர்ப்பு. 

விகண்டிதம்‌ - பிரிவு, வேறுபாடு. 

விகண்டித்தல்‌, விகண்டிப்பு - வேறு 
படுதல்‌. 

விகண்டை - துரெண்ணம்‌, வைராக்‌ 
கியம்‌. 

விகதம்‌ - இட்டமானது, இருளுதல்‌, 
கடனிறுப்பு, சாவு. 

விகதனம்‌ - புகழ்ந்துரைத்தல்‌. 

விகதி - தோழன்‌. 

விகத்தனம்‌ - அடித்தல்‌, அவிழ்த்தல்‌, 
இகழாவிகழ்ச்சி, உரோஞ்சுதல்‌, 
புகழ்ந்துரைத்தல்‌. 

விகத்தை - இகழாவிகழ்ச்சி, புகழ்ச்சி. 

விகமம்‌ - பிரிவு. 

விகம்‌ - வழியீற்றுப்பசுப்பால்‌. 

விகம்பிதம்‌ - நடுக்கம்‌. 

விகரம்‌ - இயைபின்மை, நோய்‌, 
பிரிவு. 

விகரன்‌ - 
நிருமானி. 

விகர்த்தனன்‌ - சூரியன்‌, பிதாவினதி 


காற்றுப்புசிப்போன்‌, 


காரத்தைவ லிதாகக்கவர்ந்தமகன்‌. 


விகர்ப்பத்தம்‌ - அடாதது. 

விகர்ம்மிகன்‌ - விகன்மிகன்‌. 

விகலபாணிகன்‌ - கூம்பினகையன்‌. 

விகலம்‌ - கலக்கம்‌, குறைபாடு, விகலை. 

விகலாங்கம்‌ - உறுப்புக்குறை. 

விகலிதகேசம்‌ - நெகிழ்ந்தகேசம்‌. 

விகலிதம்‌ - சிந்தல்‌, நெகிழ்ந்தது, 
முடியப்பட்டது, வடிதல்‌, விழுந்து 
போனது. 

விகலை - கால்நுட்பம்‌. 

விகற்பக்காட்சி - பொருளின்‌ பேதங்‌ 
களைக்‌ கண்டறியுங்‌ காட்‌ ௫. 

விகற்பத்தின்முடித்தல்‌ - ஓர்யுக்தி, 
அஃது விளங்குதற்பொருட்டுப்‌ 
பல வேறுபாடுகளின்‌ சிறப்பு 
வாய்பாட்டான்‌ முடித்தல்‌. 

விகற்பம்‌ - சந்தேகம்‌, தவறு, பிழை, 
வேற்றுமை. 

விகற்பித்தல்‌ - வேறுபடுத்தல்‌. 

விகற்பு - விகற்பம்‌. 

விகனம்‌ - கனமற்றது. 

விகன்மிகன்‌ - காரியவிசாரணை 
காரன்‌. 

விகன்னம்‌ - எதிரிடை, கொலை, 
தீங்கு, பருத்திகடைதறி. 

விகன்னன்‌ - செவிடன்‌. 

விகாகம்‌ - அமிழ்ந்தல்‌, மூழ்கல்‌. 

விகாசதம்‌, விகாசம்‌ - ஆகாயம்‌, 
ஆடம்பரம்‌, தனிமை, புன்னகை, 
மகிழ்தல்‌, மலர்தல்‌. 

விகாசதை - தனிமை, தோற்றம்‌, 
விரிவு. 

விகாசனம்‌ - தனிமை, விரிவு, வெளிப்‌ 
படுதல்‌. 

விகாசை - நா. 

விகாதம்‌ - அழிவு, எதிர்‌, தடை, 
விரோதம்‌. 

விகாதித்தல்‌ - விரோதித்தல்‌. 

விகாபதம்‌, விகாபிதம்‌ - கொடை. 


விக்கிராந்தம்‌ 


wipro qT] - Z 437 


விகாயசம்‌ - பட்சி. 

விகாரப்புணர்ச்சி - நிலைமொழி 
யேனும்‌ வருமொழியேனுமிவ்‌ 
விருமொழியுமேனுந்‌ தோன்றறிரி 
தல்‌ கெடுதலெனும்‌ விகாரத்தோடு 
புணர்வது. 

விகாரம்‌ - அலைந்துதிரிதல்‌, உலர்த்து 
தல்‌, கவலை, காமக்கவலை, கன்‌ 
மயக்கம்‌, தோள்‌, நோய்‌, பொழுது 
போக்கு, வருத்தம்‌, வேற்றுமைப்‌ 
படுதல்‌, விளையாட்டு. 

விகாரவுவமை - உவமையை விகாரப்‌ 
படுத்தியுவமிப்பது, (உம்‌) முத்துக்‌ 
கூர்த்தன்ன முறுவல்‌. 

விகாரி - ஓராண்டு. 

விகாரிதம்‌ - மாறுபட்டது. 

விகாலகம்‌, விகாலம்‌ - மைம்மல்‌. 

விகாலிகம்‌ - நாழிகையறியவைக்கு 
மில்லிக்குடம்‌. 

விகானம்‌ - துற்செய்தி, நிந்தை. 

விகிசிரன்‌ - சந்திரன்‌. 

விகிதம்‌ - விகிர்தம்‌. 

விகிதி - எதிர்‌, நிந்தை, பாடல்‌. 

விகிரணம்‌ - சிதறுதல்‌, விரிதல்‌. 

விகிரம்‌ - இறைத்தல்‌, துண்டு, புட்‌ 
பொது. 

விகிருடம்‌ - இழுக்கப்படுவது. 

விகிரும்‌ - தலைமகடன்றலை வர்க்குத்‌ 
தன்காதல்‌ சொல்ல நாணித்தல்‌. 

விகிருதி - அச்சம்‌, கவலை, நோய்‌, 
பயம்‌, பொழுதுபோக்கு, மாறுதல்‌, 


வருத்தம்‌, விகுதி, வேறுபடுதல்‌, 
கல்லிற்பிறந்த பொருள்‌. 

விகிர்தம்‌ - குறைவு, நோய்‌, மொய்‌, 
விதிமுறை, வெறுப்பு, வேறுபாடு, 
அங்கபங்கம்‌. 

விகிர்தி - ஓராண்டு, வேறுபாடு. 

விகீதம்‌ - ஒவ்வாமை. 

விகீதி - நிந்தை, விரோதம்‌. 

விகீரியம்‌ - இறைத்தல்‌. 


விகுணம்‌ - குணமின்மை. 

விகுணி - கள்‌, குணங்கெட்ட து. 

விகுதி - பகுபதவுறுப்பினொன்று, 
பிரகிருதிமாயை. 

விகூணம்‌ - வாக்குப்பார்வை. 

விகூணிகை - மூக்கு. 

விகேசம்‌ - கூடம்‌, மொட்டை. 

விகேசிகை - சோர்வைச்சலை. 

விகேடகன்‌ - வேதனை செய்வோன்‌. 

விகேடம்‌ - தீங்கு. 

விகேடனம்‌ - அரைத்தல்‌, துக்கம்‌, 
வாதித்தல்‌. 

விகை - மோக்கம்‌. 

விகோஷணம்‌ - பிரசித்தம்‌. 

விகோடம்‌ - கடினம்‌, துறந்தது. 

விகெளதுகம்‌ - பழமையானது. 

விக்கம்‌ - யானைக்கன்று. 

விக்கல்‌ - ஓர்‌ நோய்‌, விக்குதல்‌. 

விக்கியாதம்‌, விக்கியாதி - சீர்த்தி, 
பிரசித்தம்‌. 

விக்கியாதன்‌ - பிரசித்தன்‌. 

விக்கியாபனம்‌ - வெளிப்படுத்தல்‌. 

விக்கியானம்‌ - விபரீதார்த்தம்‌. 

விக்கிரகம்‌ - உடல்‌, கருங்கல்லு, 
சாயல்‌, பங்கு, போர்‌, விரிவு. 

விக்கிரகாராதனை - சுரூபவணக்கம்‌. 

விக்கிரகாவரம்‌ - முதுகு. 

விக்கிரமம்‌ - நடத்தல்‌, பராக்கிரமம்‌, 
மிகுபலம்‌, வெற்றிமுறை பிழைத்‌ 
தல்‌, விகுதி. 

விக்கிரமமாணம்‌ - போதல்‌. 

விக்கிரமாதித்தன்‌, விக்கிரமார்க்கன்‌ - 
ஓரரசன்‌. 

விக்கிரமார்ச்சிதம்‌ - வெற்றி. 

விக்கிரமி - சிங்கம்‌, வீரன்‌. 

விக்கிரயணம்‌, விக்கிரயம்‌ - விற்றல்‌. 

விக்கிரயிகன்‌ - விற்போன்‌. 

விக்கிராந்தம்‌ - வீரம்‌. 


438 wipro AGG) - Z 


விக்கிராந்தன்‌ 


விக்கிராந்தன்‌ - சிங்கம்‌, வீரன்‌. 

விக்கிராந்தி - குதிரைநடை, பராக்‌ 
கிரமம்‌, வீரநடை, வீரம்‌. 

விக்கிராயகன்‌ - விற்போன்‌. 

விக்கிரோசனம்‌ - இகழ்ச்சி. 

விக்கிள்‌ - விக்கல்‌. 

விக்கினகரம்‌ - தடுத்தல்‌. 

விக்கினநாசனன்‌, விக்கின விநாசனன்‌ 
- பீடைதீர்ப்போன்‌, விநாயகன்‌. 

விக்கினம்‌ - இடையூறு, தடை, தீமை. 

விக்கினராசன்‌ - விநாயகன்‌. 

விக்கினவிநாயகன்‌, விக்கினாரி, 
விக்கினேசன்‌, விக்கினேசுரன்‌, 
விக்கினேச்‌ சுவரன்‌ - விநாயகன்‌, 
வினைதீர்ப்‌ போன்‌. 

விக்கினாபனம்‌ - அறிக்கை. 

விக்குதல்‌ - விக்கல்‌. 

விங்கம்‌ - குதிரைக்குளம்பு. 

விங்களித்தல்‌, விங்களிப்பு - வித்தியா சப்‌ 
படுதல்‌. 

விசங்கடம்‌ - சிங்கம்‌. 

விசசம்‌ - தாமரை. 

விசசனம்‌ - கொடுவாள்‌, கொலை, 
தண்டம்‌. 

விசதம்‌ - அழகு, நிருமலம்‌, வெண்மை. 

விசபிலம்‌ - சேறு. 

விசபுட்பம்‌, விசப்பிரசூனம்‌ - தாமரை. 

விசமபாதம்‌ - அணாப்பு, ஒவ்வாமை. 

விசமம்‌ - சமமின்மை, வைராக்கியம்‌. 

விசம்‌ - தாமரை நூல்‌. 

விசய - ஓராண்டு. 

விசயகுஞ்சரம்‌ - இராசகயம்‌. 

விசயசித்தி - வெற்றி. 

விசயச்சந்தம்‌ - எழுநூுறுகோவை 
முத்துத்தாழ்வடம்‌. 

விசயநகரம்‌ - ஓர்‌ பட்டினம்‌. 

விசயப்பொறி - விற்பொறி. 


விசயமத்தளம்‌ - இரணபேரிகை. 

விசயம்‌ - அடைக்கலம்‌, ஆராய்வு, 
ஐயம்‌, சருக்கரை, சிவாகமமிருபத்‌ 
தெட்டினொன்று, சூரியமண்ட 
லம்‌, தேவவிமானம்‌, வெற்றி. 

விசயனம்‌ - ஆராய்வு. 

விசயன்‌ - அருச்சுனன்‌, கலிசகார்த்தன்‌, 
திருமால்‌, வாயில்காப்போன்‌. 

விசயார்த்தம்‌ - கைலைமலை. 

விசயை - துற்கை, துற்கையேவல்‌ 
செய்வாள்‌, மூன்றாம்‌ எட்டாம்‌ 
பதினைந்தாந்திதிகள்‌. 

விசரம்‌ - கூட்ட ம்‌, கொலை. 

விசர்‌ - பைத்தியம்‌. 

விசர்க்கம்‌ - கொடை, தள்ளுதல்‌, 
துறத்தல்‌, தெட்சணாயனபாதை, 
பிரவை, பிரிதல்‌, போதல்‌, மலங்‌ 
கழித்தல்‌, விடுதல்‌, நிறுத்தியுச்‌ 


சரிப்பதற்‌ கிடுமடையாளம்‌. 

விசர்ச்சனம்‌ - அனுப்புதல்‌, நன்‌ 
கொடை, விடுதல்‌. 

விசாச்சிதை - கூத்தினோர்விகற்பம்‌. 

விசர்ப்பம்‌ - ஒர்‌ சிலந்தி, பரம்புதல்‌, 
பறத்தல்‌. 

விசர்ப்பனம்‌ - பரம்புதல்‌. 

விசலம்‌ - கஞ்சி, தளிர்‌. 

விசலனம்‌ -உறுதியின்மை, தற்புகழ்ச்சி. 

விசனை - சட்டி, நீற்றுப்பெட்டி 
கொண்ட அளவு. 

விசனம்‌ - அபாக்கியம்‌, கலகம்‌, 
துன்பம்‌, நின்மானிஷியம்‌, பாவம்‌, 
பேராசை, விசிறி. 

விசனனம்‌ - பிறப்பு. 

விசனாமனம்‌ - யாகதோத்திரம்‌. 

விசாகசம்‌ - தோடை. 

விசாகலம்‌ - ஒராச்சிரமம்‌. 

விசாகன்‌ - குமரன்‌. 

விசாகை - வியாகம்‌. 

விசாதி - நோய்‌. 


விசும்பு 


wipro qT] - Z 439 


விசாதிபேதம்‌ - பேதமூன்றினொன்று, 
அஃது, மரத்திற்குங்கல்லுக்கு 
முள்ள வித்தியாசம்‌. 

விசாயம்‌ - தூங்கல்‌. 

விசாரகன்‌ - நியாயாதிபதி. 

விசாரணம்‌ - கொலை, தியானம்‌, 
நிதானித்தல்‌. 

விசாரணை - மீமாஞ்சை, விசாரிப்பு. 

விசாரவகம்‌ - கீர்த்தி. 

விசாரவம்‌ - கீர்த்தி, நம்பிக்கை, புத்தி. 

விசாரதர்‌ - சிறந்தோர்‌, புலவர்‌. 

விசாரபூ - கல்விச்சங்கம்‌. 

விசாரம்‌ - ஆராய்வு, ஆலோசனை, 
ஊருதல்‌, கவலை, மரம்‌, மீன்‌, 
விவாதம்‌. 

விசாரி - கலக்கமுடையோேோன்‌, வாயுத்‌ 
திசை, விசாரியென்னேவல்‌. 

விசாரிதம்‌ - ஆலோசிக்கப்பட்டது. 

விசாரித்தல்‌, விசாரிப்பு - ஆராய்தல்‌, 
பிராமரித்தல்‌. 

விசாலகுலம்‌ - நல்வமிசம்‌. 

விசாலதை - அகலம்‌, பருமை, மேன்மை. 

விசாலம்‌ - அகலம்‌, ஓர்‌ பட்சி, ஓர்‌ 
மான்‌, கடம்பு, சிற்பநூன்‌ முப்பத்தி 
ரண்டினொன்று, பெரியது, விரிவு. 

விசாலாக்கன்‌, விசலாட்சன்‌ - கருடன்‌, 
சிவன்‌. 

விசாலாட்சி - பார்ப்பதி. 

விசாலித்தல்‌ - விரிதல்‌. 

விசாலிப்பு - விரிவு. 

விசாலை - சத்தபுரியினொன்று. 

விசானபூமி - மசானம்‌. 


விசி - அலை, கட்டில்‌, கட்டு, பறை 


யிறுக்கும்வார்‌. 
விசிகம்‌ - அம்பு, புனற்றிரை. 
விசிகை - கச்சு, கருத்து, தெரு, பாரை, 
வைத்தியக்கெகம்‌. 


விசிட்டம்‌ - மேன்மை. 


விசிதம்‌ - விபூதி. 

விசிதிரு - நியாயாதிபதி, பங்காளி. 

விசித்தல்‌ - கட்டல்‌. 

விசித்தி - அழிவு, இழத்தல்‌, எல்லை, 
தரிப்பு, பிரித்தல்‌,விசுத்தி, வெட்டல்‌. 

விசித்திரகம்‌, விசித்திரதை - அதிசயம்‌. 

விசித்திரதேகம்‌ - முகில்‌. 

விசித்திரம்‌ - அதிசயம்‌, எதிர்ப்பெச்சு, 
பலநிறம்‌, பேரழகு. 

விசித்திரவேளாகொல்லி - கொல்லித்‌ 
திறத்தினொன்று. 

விசித்திராங்கம்‌ - அழகு, நன்னிறம்‌, 
மயில்‌. 

விசிபம்‌ - கோயில்‌. 

விசிரகந்தி - பொன்னரிதாரம்‌. 

விசிப்பலகை - வாங்குப்பலகை. 

விசிப்பு - கட்டு. 

விசிரகை - தளர்ந்தகாலம்‌. 

விசிரயம்‌ - ஒதுக்கடெம்‌, தாபரம்‌. 

விசிராமம்‌ - இளைப்பாற்றி, தரிப்பு, 
மனவமைதி. 

விசிலம்‌ - கஞ்சி. 

விசிறி - சற்றாலவட்டம்‌. 

விசிறுதல்‌ - விசுக்கல்‌, வீசுதல்‌. 

விசினம்‌ - பிரவை. 

விசினி - தாமரைப்பூந்திரள்‌. 

விசு - ஒராண்டு. 

விசுக்கிடுதல்‌ - பிரியவீனப்படுதல்‌, 
விதனப்படுதல்‌. 

விசுக்கெனல்‌ - சீக்ரெக்குறிப்பு. 

விசுத்தம்‌ - சுத்தம்‌, புத்தி, வணக்கம்‌. 

விசுத்தி, விஸத்தி - அடிநாத்தானம்‌, 
அஃது ஆறாதாரத்தொன்று, ஐயம்‌, 
சுத்தம்‌, திருத்தம்‌, தீர்தல்‌, நிகர்‌. 

விசுபம்‌, விசுமம்‌ - உடம்பு, உலகம்‌, 
சடபதார்த்தம்‌. 

விசும்பு - ஆகாயம்‌, திசை, தேவ 
லோகம்‌, மேகம்‌, வீம்பு. 


440 wipro AGG) - Z 


விசுருதி 


விசுருதி - ர்த்தி, பாய்தல்‌. 

விசுவகந்தை - பூமி. 

விசுவகருமன்‌ - தேவத்தச்சன்‌. 

விசுவகன்மா - சூரியன்‌, தேவதச்சன்‌. 

விசுவகோதிரு - இந்திரன்‌, திருமால்‌. 

விசுவங்கிரம்‌ - கண்‌. 

விசுவசகை - பூமி. 

விசுவசங்கிராந்தி - கூரியன்விசுவத்‌ 
தினின்‌ று அயவிராசிக்குப் போவது. 

விசுவசனம்‌ - நம்புதல்‌. 

விசுவசித்து - ஓர்‌ வேள்வி. 

விசுவதினம்‌ - இராப்பகனாழிகை 
சரியாயிருக்கு நாள்‌. 

விசுவதேவம்‌ - தேவபூசை, பிதிர்‌ 
பூசை. 

விசுவதேவர்‌ - தரயோதசதேவகணத்‌ 
தொருவர்‌. 

விசுவநாதன்‌ - சிவன்‌. 

விசுவநாள்‌ - உத்திராடம்‌. 

விசுவபேடசம்‌ - வேர்க்கொம்பு. 

விசுவபை - சந்திரன்‌, சூரியன்‌, தீ. 

விசுவபோதன்‌ - புத்தன்‌. 

விசுவமதை - தீ நாவேழினொன்று. 

விசுவம்‌ - உலகம்‌, எல்லாம்‌, பூமியின்‌ 
சமரேகையுஞ்‌ சூரியன்‌ பாதையுஞ்‌ 
சந்திக்குமிடம்‌. 

விசுவம்பரம்‌ - பிபஞ்சாதாரம்‌. 

விசுவம்பரன்‌ - இந்திரன்‌, விட்டுணு. 

விசுவம்பராதிபன்‌ - அரசன்‌. 

விசுவம்பரை - பூமி. 

விசுவயு - காற்று. 

விசுவராசன்‌ - சுயாதிபதி. 

விசுவரூபம்‌ - பிரபஞ்சரூபம்‌. 

விசுவரூபன்‌ - திருமால்‌. 

விசுவரோசனம்‌ - ஓர்‌ கிழங்கு. 

விசுவவராகம்‌ - ஊர்ப்பன்றி. 


விசுவாசகன்‌ - நம்பிக்கைவான்‌. 


விசுவாசகாதகன்‌ - விசுவாசத்தைக்‌ 
கொலைப்போன்‌. 

விசுவாசகாதம்‌ - நம்பிக்கைக்‌ கிரண்‌ 
டகம்‌. 

விசுவாசபங்கன்‌ - விசுவாசகாதம்‌. 


விசுவாசபத்தி - நல்விசுவாசம்‌. 


விசுவாசபாதகம்‌ - நம்பிக்கைத்‌ 
துரோகம்‌. 
விசுவாசபாதகன்‌ - நம்பிக்கைத்‌ 
துரோகி. 


விசுவாசபாத்திரன்‌ - நம்பத்தக்கவன்‌. 

விசுவாசபூமி - நம்பத்தக்கது. 

விசுவாசம்‌ - நம்பிக்கை. 

விசுவாசித்தல்‌ - நம்புதல்‌. 

விசுவாத்துமன்‌ - கடவுள்‌. 

விசுவாமித்திரபிரியம்‌ - தென்னமரம்‌. 

விசுவாமித்திரன்‌ - ஒரிருஷி. 

விசுவாவசன்‌ - ஓர்‌ கந்தருவன்‌. 

விசுவாவசு - ஓராண்டு, ஓர்‌ கந்தருவன்‌. 

விசுவான்மா - பிரமன்‌. 

விசுவேசன்‌, விசுவேசுவரன்‌ - சிவன்‌. 

விசுளி - கள்‌. 

விசூசிகை - ஓர்‌ நோய்‌. 

விசூரணம்‌ - துக்கம்‌. 

விசூரிதம்‌ - குணப்படுதல்‌. 

விசேடகம்‌ - நெற்றித்திலகம்‌. 

விசேடகாலங்காரம்‌ - ஓரலங்காரம்‌, 
அஃது ஒப்புமையாற்‌ பொதுமை 
யுற்றிருந்தவிரண்டு பொருள்களுக்‌ 
கொருகாரணத்தால்‌ விசேஷம்‌ 
தோன்றவுரைத்தல்‌. 

விசேடணம்‌ - அடைமொழி, குணத்தை 
விளக்குவன, பகுத்தறிவு. 

விசேஷதீட்சை - ஓர்‌ தீட்சை. 

விசேஷம்‌ - பிரதானம்‌. 

விசேடம்‌ - மேன்மை, வகை, விசேட 
காலங்காரம்‌, விதம்‌, வித்தியாசம்‌. 

விசேடவாக்கியம்‌ - சிறப்புமொழி. 


விஞ்ஞானமயகோசம்‌ 


wipro ASA] - Z 441 


விசேடிதம்‌ - உறுதிப்படுத்துவ து. 

விசேடித்தல்‌, விசேஷித்தல்‌ - விசேடப்‌ 
படுத்தல்‌. 

விசேடியம்‌ - அடையடுத்தபொருள்‌. 

விசேடோத்தி - 
அஃது காரணகாரியத்தை 
யிணைத்துச்‌ சொல்வது. 


ஓரலங்காலரம்‌, 


விசேட்டிதம்‌ - துற்செய்கை, முயற்௫. 

விசேதம்‌ - அபாக்கியம்‌, இடம்‌, 
கலக்கடி, துக்கம்‌, பிரிவு. 

விசைத்தி - சீக்கரம்‌, பொறி, முறை, 
விசையென்னேவல்‌. 

விசைகொள்ளல்‌ - பெலன்‌ கொள்ளல்‌. 

விசைக்கம்பு, விசைக்கால்‌ - நெய்‌ 
வார்கருவியினொன்று. 

விசைக்காற்று - செல்விசையினா 
லுண்டாகுங்காற்று. 

விசைத்தடி - நெய்வார்‌ கருவியி 
னொன்று, பொறியினோர்‌ தடி. 

விசைத்தல்‌ - வேகமுறல்‌. 

விசையதண்டம்‌ - சதுரங்கதானையை 
மோதிவென்ற வீரன்கைத்தண்டு. 

விசையம்‌ - விசயம்‌. 

விசையனம்‌ - ஆராய்வு. 

விசையன்‌ - அருச்சுனன்‌. 

விசையேற்றுதல்‌ - பொறியேற்றுதல்‌, 
மூட்டிவிடுதல்‌. 

விசையை - விசயை. 

விசோதனம்‌ - சுத்திகரித்தல்‌. 

விச்சலம்‌ - அம்பு. 

விச்சாதரர்‌ - வித்தியாதரர்‌. 

விச்சாதி - வேறுசாதி. 

விச்சித்திரம்‌ - விற்பன்னம்‌. 

விச்சிரமம்‌, விச்சிராமம்‌ - மலங்கழித்தல்‌. 

விச்சிராவம்‌ - கீர்த்தி. 

விச்சிராணனம்‌ - கொடை. 

விச்சிரும்பணம்‌ - பொழுதுபோக்கு, 
விரிதல்‌. 


விச்சிரும்பிதம்‌ - அலர்ச்சி, பொழுது 
போக்கு, விருப்பம்‌. 

விச்சின்னம்‌ - வேறாக்கப்பட்ட து. 

விச்சு - வித்து. 

விச்சுவகன்மா - தேவகம்மாளரி 
லொருவன்‌. 

விச்சுவகாசிபம்‌ - சிற்ப நூன்முப்பத்தி 
ரண்டினொன்று. 

விச்சுவசாரம்‌ - சிற்ப நூன்முப்பத்தி 
ரண்டினொன்று. 

விச்சவதருமம்‌ - சிற்ப நூன்முப்பத்தி 
ரண்டினொன்று. 

விச்சுவதேவர்‌ - பிதிர்களிலோர்பிரிவு. 

விச்சுவபோதம்‌ - சிற்பநூன்முப்பத்தி 
ரண்டினொன்று. 

விச்சுவம்‌ - விசுபம்‌. 

விச்சுவேசம்‌ - சிற்பநூன்முப்பத்தி 
ரண்டினொன்று. 

விச்சுளி - ஓர்‌ குருவி, சுறுக்கன்‌, 
விவேகி. 

விச்சுளியன்‌ - விவேகி. 

விச்சை - அறிவு, அறுதொழிலி 
னொன்று, அஃது வித்தை, தெரு. 

விச்சோடு - சோடற்றது. 

விஞ்சுதல்‌ - பமிகுதல்‌. 

விஞ்சை - கல்வி. 

விஞ்சையரூர்‌ - வித்தியாதரஞூர்‌. 

விஞ்சையர்‌ - புலவர்‌, வித்தியாதரர்‌. 

விஞ்ஞதை - ஞானம்‌. 

விஞ்ஞம்‌ - அறிவு. 

விஞ்ஞாதம்‌ - அறிந்தது, பிரசித்தம்‌, 
அறிவு. 

விஞ்ஞாத்தி - அறிவிப்பு. 

விஞ்ஞானகலர்‌ - மூவகையாத்துமாக்‌ 
களிலொருவர்‌. 

விஞ்ஞானபரதன்‌ - வியாசன்‌. 

விஞ்ஞானமயகோசம்‌ - பஞ்சகோசத்‌ 
தொன்று, அஃது ஞானேந்‌ திரிய 
மும்‌ புத்தியும்‌. 


442 wipro AGG) - Z 


விஞ்ஞானம்‌ 


விஞ்ஞானம்‌ - அறிவு, வாத்தியம்‌, 
வேலை. 

விடகடி, விஷகடி - விஷந்தீண்டல்‌. 

விடகாரி - காண்டாமிருகக்கொம்பு, 
விடவைத்தியன்‌. 

விடக்கு - ஊன்‌. 

விடங்கம்‌ - அழகு, ஆண்மை, 
கொடுங்கை, சுவர்ப்புறத்து நீண்ட 
வுத்திரம்‌, துகிற்கொடி, புழுக்கூடு, 
புறவுகட்குத்தூுண்கண்‌ மேற்‌ 
செய்த கூட்டின்‌ வரிசை, முகடு, 
வீதிக்கொடி.. 

விடங்கர்‌ - சிறுவழி. 

விடங்கொல்லி, விஷங்கொல்லி - ஓர்‌ 
பூண்டு. 

விடசிருங்கம்‌, விடசூகம்‌ - ஓர்‌ வண்டு. 

விடசூசகம்‌ - சகோரப்புள்‌. 

விடசெந்து - விஷப்பிராணி. 

விடதந்தகம்‌ - பாம்பு. 

விடதம்‌ - துருசி, முகில்‌. 

விடதரம்‌ - பாம்பு, மேகம்‌. 

விடதரன்‌ - சிவன்‌. 

விடதாளம்‌ - நவதாளத்தொன்று. 

விடத்தல்‌, விடத்தேர்‌ - ஒர்‌ மரம்‌. 

விடத்துக்கரசன்‌ - கெருடபச்சை. 

விடநீர்‌, விஷநீர்‌ - சரரத்துறு மோர்‌ 
தோஷ நீர்‌. 

விடந்தை - ஒரூர்‌. 

விடபகதி - துரககதியைந்தினொன்று. 

விடபட்சணம்‌ - நஞ்சுபுசித்தல்‌. 

விடபதுவசன்‌ - சிவன்‌. 

விடபபதி - சிவன்‌. 

விடபம்‌ - அலர்வு, இடபவிராச, 
எருது, சிவனூர்தியுங்கொடியும்‌, 
சிறுதூறு, தளிர்‌, மரக்கொம்பு, 


விசாலம்‌. 
விடபாரி - கிருட்டிணன்‌. 
விடபி - மரப்பொது. 


விடய்பு - கமர்‌. 
விஷமசாகசம்‌ - ஏக்கம்‌. 
விஷமந்திரன்‌ - குறவன்‌. 
விடமம்‌, 
தொந்தரவு, வருத்தம்‌. 
விஷமவிபாகம்‌ - சரியற்றபங்கு. 


விஷமம்‌ - சமமின்மை, 


விஷமாசனம்‌ - அ௮ரணபோசனம்‌. 
விஷமாட்சன்‌ - சிவன்‌. 

விஷமாயுதன்‌ - காமன்‌. 

விஷமி - வன்மி. 

விஷமுட்டி - காஞ்சிரமரம்‌. 
விடமூங்கில்‌ - ஓர்‌ மரம்‌. 

விடம்‌ - எத்து, காய்ச்சுப்பு, தாமரை 


நூல்‌, தேள்‌, நஞ்சு, நீர்‌, பரஸ்திரீ 


கமனம்‌, பாஷாணம்‌, மலை. 
விஷம்‌ - நஞ்சு, நீர்‌, பாஷாணம்‌. 
விடம்பனம்‌ - உபத்திரவம்‌. 
விடம்பு - கமர்‌. 
விடயக்காட்சி - பஞ்ச பொறிகளி 
னாலறிதல்‌. 
விடயஞானம்‌ - உலகஞானம்‌. 


விடயபரித்தியாகம்‌ - துறத்தல்‌, நீங்கல்‌. 


விடயம்‌ - அடைக்கலம்‌, அறியப்படத்‌ 
தக்கது, உரியது, உலகப்‌ பொருள்‌, 
காணப்பட்ட து, காரணம்‌, சுக்லைம்‌, 
தேயம்‌, நாயகன்‌, இருத்தல்‌. 

விடயாயி -அரசன்‌,காமன்‌, சிற்றின்பம்‌, 
பதார்த்த மாத்திர முண்டென்று 
சொல்பவன்‌, பொறி. 

விடயி - பொருள்‌. 

விடரவன்‌, விடருகம்‌ - பூனை. 

விடராசன்‌ - கெருடபச்சை. 

விடரோகம்‌ - ஒர்‌ நோய்‌. 

விடர்‌, விடர்வு - கமர்‌, காடு, தூர்த்தர்‌, 
மலைப்பிளப்பு. 

விடலம்‌ - உள்ளி, குதிரை, நஞ்சு. 

விடலி - கீழ்மக்கள்‌, பூப்பதாரி, மலடி. 


விடைதல்‌ 


wipro qT] - Z 443 


விடலை - ஆண்மகன்‌, இளவாண்‌ 
பொது, திண்ணியன்‌, பாலைநிலத்‌ 
தலைவன்‌, மணவாளன்‌, முப்பது 
வயதிற்குட்பட்டவன்‌. 

விடல்‌ - குற்றம்‌, சாதல்‌, விடுதல்‌. 

விடவம்‌ - அயனவரி. 

விஷவாதகரப்பன்‌ - ஓர்‌ கரப்பன்‌. 

விடவிடெனல்‌ - நடுக்கக்குறிப்பு. 

விடவு - கமர்‌. 

விடன்‌ - தூர்த்தன்‌. 

விடாச்சேரி - நீங்காவரவு. 

விடாணம்‌ - விலங்கின்கொம்பு. 

விடாணி - எருது, கொம்புள்ளது, 
யானை. 

விடாதம்‌ - இக்கட்டு, மனத்தளர்ச்சி. 

விடாதவாக்கச்சொல்‌ - தன்செம்‌ 
பொருளைவிடாது நின்றும்‌ பிற 
பொருளையுந்‌ தழுவிநிற்குமாக்கச்‌ 
சொல்‌, (உம்‌) பூனைபால்குடியாது. 


விடாதவாகுபெயர்‌ - கருவியின்‌ பெயரே 
கருத்தாவைக்‌ காட்டி நிற்பது, 
(உம்‌) குதிரையாலவ்வூர்‌ கொள்ளை 
யிடப்பட்டது. 

விடாந்தகன்‌ - சிவன்‌. 

விடாப்பிடி -ஒரு கண்ட சர்‌, பிடித்தபிடி. 

விடாப்பூட்டு - ஒய்வில்லாமை. 

விடாமழை, விடாமாரி - ஒயாமழை, 
தினமமை. 

விடாயுதம்‌ - பாம்பு. 

விடாய்‌ - தாகம்‌. 

விடாய்த்தல்‌ - தாகமடைதல்‌. 

விடாய்ப்பு - தாகம்‌. 

விடாரகம்‌ - பூனை. 

விடாரகன்‌ - பூனை. 

விடாரம்‌ - பாம்பு. 

விடாலகம்‌ - டூனை, பொன்னரிதாரம்‌. 

விடாலம்‌ - கண்மணி, பூனை. 


விடானனம்‌ - பாம்பு. 


விடி - திரைச்சீலை, விடியென்னேவல்‌. 

விடிதல்‌ - அனுகூலமாதல்‌, உதயமாதல்‌. 

விடியல்‌ - வைகறை. 

விடிவு - அனுகூலப்பட்ட து. 

விடிவெள்ளி - வைகறைவெள்ளி. 

விடுகதை - நொடி. 

விடுகாசு - பொடிக்காசு. 

விடுகாலி - கட்டாமாடு. 

விடுசரம்‌ - ஊர்ப்‌ பன்றி. 

விடுசி - அம்பு. 

விடுதலை - இட்டம்‌, தன்னிட்டம்‌, 
நீக்குதல்‌, முடிவு, விடுந்தலைப்பு. 

விடுதல்‌ - அனுப்புதல்‌, எறிதல்‌, 
ஒழிதல்‌, நீக்கல்‌, விள்ளுதல்‌. 

விடுதி - ஆறியிருத்தல்‌, தங்குமிடம்‌. 

விடுது - விழுது. 

விடுதுறை - வாசித்து நிறுத்துமிடம்‌. 

விடுத்தல்‌ - அனுப்பல்‌, தங்கல்‌, 
தள்ளுதல்‌, நடத்தல்‌, பிரிதல்‌. 

விடுந்தலைப்பு - 
முன்றானை. 

விடுபதி - மருமகன்‌. 

விடுப்பு - பூராயம்‌, வேடிக்கை. 


கசொய்யகம்‌, 


விடுவாய்ச்செய்தல்‌ - அறுத்தல்‌. 

விடேலெனல்‌ - அனுகரணலோசை. 

விடை - இடபம்‌, இடபவிராச, 
உத்தரம்‌, இஃது உரையிலக்கண 
மைந்தி னொன்று, எதிர்மொழி, 
குதிரை, கோழிப்பேடு, வருத்தம்‌, 
வலிமை, விடுதல்‌. 

விடைகாலெறிதல்‌ - இளங்கன்று 
துள்ளிக்‌ காலையெறிதல்‌, கால்வீசி 
யுதறுதல்‌. 

விடைகொடுத்தல்‌ - உத்தரவுகொடுத்‌ 
தல்‌. 

விடைக்கோழி - விடை துரத்தப்பட்ட 
கோழிக்குஞ்சு. 

விடைதல்‌ - அபராதஞ்சொல்லுதல்‌, 
கோபம்‌, சினம்‌, பிரிதல்‌, பிளத்தல்‌. 


444 wipro AGA) - Z 


விடைதுரத்தல்‌ 


விடைதுரத்தல்‌ - குஞ்சுகளைவிடுதல்‌. 

விடைத்தல்‌ - சினக்குறிப்பு, பெருங்‌ 
கோபம்‌. 

விடைப்பு - அபராதம்‌. 

விடையோன்‌ - சிவன்‌. 

விட்கம்பம்‌ - கதவின்றாழ்‌, செயல்‌, 


தடை, தூண்‌, நித்தியயோகத்‌ 
தொன்று, விசாலித்தல்‌, விட்டம்‌. 


விட்சவம்‌ - இருமல்‌. 

விட்சி - ஒர்‌ மரம்‌. 

விட்சேபசத்தி - ஓர்‌ சத்தி. 
விட்சேபணம்‌ - அனுப்பல்‌, எறிதல்‌, 


சிதறல்‌. 
விட்சேபம்‌ - எறிதல்‌, ஒன்றைச்‌ 
சொல்லத்தொடங்கி வேறு 


ஞாபகத்தாற்‌ சொல்லாமல்‌ விட்டு 
விடுதல்‌, கலக்கம்‌, கூத்தினோர்‌ 
விகற்பம்‌, பயம்‌, பொய்யென்று 
ரூபித்தல்‌, 
அனுப்பல்‌, உமிழ்தல்‌, பதனம்‌. 


வானாட்்‌சரேகை, 


விட்டம்‌ - உத்திரம்‌, குறுக்களவுவரி. 

விட்டவாக்கச்சொல்‌ - சொற்பொருளை 
விட்டுவேறொன்றிற்கு வழங்குஞ்‌ 
சொல்‌, (உம்‌) அவ்வூர்வந்தது. 

விட்டரம்‌ - அசனம்‌, ஓர்‌ பிடி தருப்பை, 
ஓர்‌ மரம்‌, கொள்கலம்‌, தவத்தோர்‌ 
பீடம்‌, படுக்கை. 

விட்டவர்‌ - துறவோர்‌, பகைவர்‌. 

விட்டவாகுபெயர்‌ - மொழிக்கியன்ற 
பொருளை விட்டு குறிக்கப்படு 
பொருட்டைனாய்ப்‌ பிறிதொன்‌ 
றை விளக்குவது, (உம்‌) கங்கைக்‌ 
கண்‌ இடைச்சேரி. 

விட்டாடி - தனியன்‌. 

விட்டார்த்தம்‌ - பாதிவிட்டம்‌. 

விட்டாற்றி - ஆறுதல்‌. 

விட்டி - கோழி, கோழிக்கரணம்‌. 

விட்டிசை - பரிரிந்திசை. 

விட்டிசைத்தல்‌ - பிரிந்திசைத்தல்‌. 


விட்டில்‌ - ஒர்‌ பறவை, ஓர்‌ வண்டு, 
நாட்டுக்குற்றமேழினொன்று, 
பிராயமரம்‌. 

விட்டுணு, விஷடுணு - திருமால்‌. 

விட்டுணுகாந்தி - ஓஒர்பூடு. 

விட்டுணுபதம்‌ - பாற்கடல்‌, வைகுந்தம்‌. 

விட்டுணுரதம்‌ - கருடன்‌. 

விட்டுணுவல்லவை - இலக்குமி. 

விட்டேறரணம்‌, விட்டேறு - வேல்‌. 

விட்டை - கட்டி, திரளை. 

விட்டோசை -விட்டிசை. 

விட்பாரம்‌ - விற்றொனி. 

விண்‌ - ஆகாயம்‌, இளமை, கடுதாசிப்‌ 
படத்திலோர்கருவி, தேவலோகம்‌, 
மேகம்‌. 


விண்டலம்‌ - ஆகாயம்‌. 


விண்டல்‌ - அலர்தல்‌, மூங்கில்‌, 
வெடித்தல்‌, வெளிவருதல்‌. 
விண்டு - அட்டாதசதருமநூலி 


னொன்று, காற்று, திருமால்‌, 


மலை, மூங்கில்‌, மேகம்‌. 
விண்டுநதி - ஆகாயகங்கை. 
விண்டுபதம்‌ - ஆகாயம்‌. 
விண்ணபயத்திரம்‌ - விண்ணப்பபத்திரம்‌. 
விண்ணப்பபத்திரம்‌ - மன்றாட்டுப்‌ 
பத்திரம்‌. 
விண்ணப்பம்‌ - மன்றாட்டம்‌. 
விண்ணவன்‌ - அருகன்‌, தேவன்‌. 
விண்ணாங்கு - ஓர்‌ மரம்‌. 
விண்ணாணம்‌ - நாகரீகம்‌, மாசாலம்‌, 
வெட்கம்‌. 
விண்ணுலகம்‌ - தேவலோகம்‌. 
விண்ணேறு - இடி. 
விண்ணோர்‌ - தேவர்‌. 
விண்மணி - சூரியன்‌. 
விண்மீன்‌ - நட்‌ சத்திரம்‌. 
விண்முழுதாளி - இந்திரன்‌. 


விதித்தல்‌ 


wipro qT] - Z 445 


விண்விண்ணெனல்‌ - இசைசக்குறிப்‌ 
பீரடுக்குமொழி. 

விண்வீழுங்கொள்ளி - உற்கை. 

விதண்டம்‌ - ஒர்‌ பூட்டு, யானை. 

விதண்டை - அகப்பை, தன்மத 
நிறுத்திப்பேசல்‌, திருத்தம்‌. 

விததம்‌ - பொய்‌. 

விததன்‌ - தவத்தி, பண்டிதன்‌. 

விதத்தல்‌ - மிகுத்துரைத்தல்‌. 

விதப்பு - அதிசயம்‌, க்ரெம்‌, நடுக்கம்‌, 
மதிலுறுப்பு, மிகுதி. 

விதப்புக்கிளவி - விதப்புமொழி. 

விதப்புமொழி - சிறப்பித்துச்சொல்லு 
மொழி. 

விதம்‌ - சம்பளம்‌, சாயல்‌, சூத்திரம்‌, 
செயல்‌, விலங்குணவு, அறியப்‌ 
படுதல்‌, துளை. 

விதம்பம்‌ - கற்பரிபாஷாணம்‌. 

விதரணம்‌ - அழகு, ஈகை, சறுக்கு, 
போதல்‌, விடுதல்‌, விவேகம்‌. 

விதரி - அறியப்படுதல்‌. 

விதரிதம்‌ - உருக்கப்பட்ட வை. 

விதர்க்கணம்‌ - ஆலோசனை, 
சம்பாஷனை. 

விதர்க்கம்‌ - எண்ணம்‌, ஐயம்‌, நியாயம்‌, 
பஞ்சமயகோசத்‌ தொன்று, 
பெருக்கம்‌. 

விதர்த்தி -சாலை, பந்தர்‌, பீடப்பலகை. 

விதர்ப்பம்‌ - ஓர்‌ தேயம்‌. 

விதர்ப்பு - அச்சம்‌, நெருக்கம்‌, போர்‌, 
வெற்றி. 

விதலம்‌ - கழேழுலகினொன்று, 
பயற்றம்பருப்பு, பெட்டி. 

விதலை - நடுக்கம்‌. 

விதவளம்‌ - அசைவு. 


கைம்பெண்ணை 


விதவாகாமி - 
விரும்புவோன்‌. 

விதவாவேதனம்‌ - கைம்பெண்ணை 
விவாகம்பண்ணல்‌. 


விதவை - கைம்பெண்‌. 

விதற்பம்‌ - விதர்ப்பம்‌. 

விதனம்‌ - மனத்துயர்‌, வேதனை. 

விதனித்தல்‌ - துயருறல்‌. 

விதாகம்‌ - உறைப்பு, வெப்பம்‌. 

விதாதா - அருகன்‌, பிரமன்‌. 

விதாதிரி - திப்பிலி. 

விதாதிரு - காமன்‌, பிரமன்‌, விதி. 

விதாயம்‌ - போடல்‌. 

விதாரணம்‌ - கிழித்தல்‌, கொல்லல்‌, 
பிளத்தல்‌, யுத்தம்‌. 

விதாரம்‌ - கிழித்தல்‌, யுத்தம்‌, வெள்ள 
மெடுத்தல்‌, பிளத்தல்‌. 

விதாரு - பல்லி. 

விதாவிதம்‌ - பலவிதம்‌. 

விதானகம்‌ - குவியல்‌, மேற்கட்டி, 
வருத்தம்‌. 

விதானகன்‌ - பண்டிதன்‌. 

விதானம்‌ - இளைப்பாற்றி, உபாயம்‌, 
ஓஒர்பண்‌, கற்பனை, குவியல்‌, 

கூட்டம்‌, சாரமின்மை, செயல்‌, 

மந்தம்‌, 

மாதிரி, முறைமை, மேற்கட்டி, 


செல்வம்‌, பாக்கியம்‌, 


யாகம்‌, யானையுணவு, வணக்கம்‌, 
வன்மம்‌, விடுதி, விதம்‌, விரிவு, 
ஒழுங்கு, விகுதி. 

விதானிகரணம்‌ - மூடுதல்‌. 

விதி - உண்மை, ஊழ்‌, கட்டளை, 
காலம்‌, குதிரைமுதலியவற்றினு 
ணவு, சூத்திரம்‌, செய்தொழில்‌, 
செல்வம்‌, நியமிப்பு, பிரமன்‌, 
மெய்‌, விட்டுணு, விதம்‌, விதியென்‌ 
னேவல்‌, வேதாகமமுறை. 

விதிச்சூத்திரம்‌ - முன்னில்ல தனை 

விதிதம்‌-தெரியப்பட்ட து, சம்மதித்தல்‌. 

விதிதரிசனி, விதிதேசகன்‌ - யாக 
பாதுகன்‌. 

விதித்தல்‌ - உண்டாக்கல்‌, செய்தல்‌, 
சொல்லல்‌, நியமித்தல்‌. 


446 wipro AGA) - Z 


விதித்தோன்‌ 


விதித்தோன்‌ - கடவுள்‌, பிரமன்‌. 

விதிபாதம்‌ - வியதிபாதம்‌. 

விதிப்பாள்‌ - மகள்‌. 

விதிப்பிரசங்கம்‌, விதிப்பிரயோகம்‌ - 
சூத்திரமுறையைச்‌ சாதித்தல்‌. 

விதிப்பு - இலபிப்பு, நியமிப்பு. 

விதிமுறை - நெறிப்பிரகாரம்‌. 

விதியர்‌ - கணக்கர்‌, தந்திரிகள்‌, 
மந்திரிகள்‌. 

விதியுளி - ஓமம்‌, தூதர்‌, விவாகம்‌. 

விதியை - இரண்டாந்திதி. 

விதியோகம்‌ - விதிப்பிரகாரஞ்சம்‌ 
பவித்தல்‌. 

விதிர்க்குவிதிர்க்கெனல்‌ - பட படத்தல்‌. 

விதிர்த்தல்‌ - அசைத்தல்‌, அஞ்சுதல்‌, 
நடுங்கல்‌. 

விதிர்ப்பு - அச்சம்‌, நடுக்கம்‌. 

விதிர்விதிர்த்தல்‌ - சுழலல்‌, நடுங்குதல்‌. 

விதிவத்து - முறைப்படியானது. 

விதிவினை - 
முடியும்‌ வினை. 

விது - கருப்பூரம்‌, சந்திரன்‌, நிவிர்த்திக்‌ 
காயபலி, பிரமா, விட்டுணு. 


உடன்பாட்டான்‌ 


விதுகம்‌ - விலகல்‌. 

விதுடன்‌ - கற்றவன்‌. 

விதுடி - கற்றவள்‌. 

விதுட்சயம்‌ - தேய்பிறை. 

விதுதமுகம்‌ - வேண்டாமைக்‌ குத்தலை 
யசைத்தல்‌. 

விதுதம்‌ - தள்ளப்பட்டது. 

விதுந்ததம்‌ - இராகு. 

விதுபஞ்சரம்‌ - வாள்‌. 

விதுப்பிரியை - உரோகணி. 

விதுப்பு - அசை, சீக்ரம்‌. 

விதும்பல்‌ - ஆசைப்படல்‌. 

விதுரம்‌ - கலக்கம்‌, பிரிவு. 

விதுரன்‌ - அறிஞன்‌, கள்வன்‌, குருகுல 
வரசருளொருவன்‌, திண்ணியன்‌, 


தூர்த்தன்‌, வாழ்க்கைத்‌ துணை 
யிழந்தோன்‌. 

விதுவனம்‌, விதூனனம்‌ - அச்சம்‌, 
உதறுதல்‌. 

விதுன்னகம்‌ - துத்தம்‌. 

விதூடணம்‌ - பெருந்‌ தூஷணம்‌. 

விதூரம்‌ - வெகுதூரம்‌. 

விதூனம்‌ - கலக்கம்‌. 

விதேகமுத்தி - ஓர்‌ முத்தி. 

விதேகம்‌ - தேகவிமோசனம்‌, மிதிலை. 

விதேகை - மிதிலை நகரம்‌. 

விதேசம்‌ - தரரதேசம்‌, பிறதேசம்‌. 

விதேயன்‌ - சொற்படிகேட்போன்‌. 

விதை - அறிவு, புத்தி, பெருமை, 
விதையென்னேவல்‌, வித்து. 

விதைத்தல்‌ - வித்திடுதல்‌. 

விதைப்புனம்‌ - புதுக்கொல்லை. 

விதைமணி - விதைக்குந்தானியம்‌. 

விதைமுதல்‌ - வித்துமுதல்‌. 

வித்தகம்‌ - அதிசயம்‌, ஞானம்‌, நன்மை. 

வித்தகர்‌ - அறிஞர்‌, கம்மாளர்‌, தூதர்‌, 
பெரியோர்‌. 

வித்தகன்‌ - அறிஞன்‌, சதுர்ப்பாடுள்‌ 
ளோன்‌, தூதன்‌, வயிரவன்‌. 

வித்தம்‌ - இகழ்வு, ஞானம்‌, பாக்கியம்‌, 
பொன்‌, அறிவு. 

வித்தரித்தல்‌, 
விரித்துச்‌ சொல்லல்‌. 


விஸ்தரித்தல்‌ - 


வித்தன்‌ - உபகாரி, தவத்தி, பண்டிதன்‌. 

வித்தாரகவி - நாற்கவியினொன்று, 
அஃது மும்மணிக்கோவை, பன்‌ 
மணி மாலை, மறம்‌, கலிவெண்பா, 
தசாங்கம்‌, மடலூர்தல்‌, கிடை, 
இயல்‌, இசை, நாடகம்‌, பாசண்டத்‌ 
துறையிவை முதலியவிரித்துப்‌ 
பாடுங்கவி. 

வித்தாரம்‌, விஸ்தாரம்‌ - அகலம்‌, சிற்ப 
நூன்முப்பத்திரண்டினொன்று, 


விநாடி 


wipro qT] - Z 447 


மரக்கொம்பு, விட்டம்‌, வித்தார 
கவி, விரித்தல்‌, விற்பன்னம்‌, விகுதி. 
வித்தாரி, விஸ்தாரி - விற்பன்னன்‌. 
வித்தி - அறிவு,ஆராய்தல்‌, சம்பாதிப்பு. 
வித்தியதம்‌ - வேதிகை. 
வித்தியம்‌ - அறிவு. 
வித்தியர்‌ - கம்மாளர்‌. 
வித்தியாகரன்‌ - அறிஞன்‌. 
வித்தியாகலை - பஞ்சகலையினொன் று. 
வித்தியாசம்‌ - வேறுபாடு. 
வித்தியாதத்துவம்‌ - தொண்ணூற் 
றாறு தத்துவங்களுள்‌ இருபத்தி 
னாலு தத்துவங்கொண்டது, 
தத்துவத்தினொன்று. 
வித்தியாதரர்‌ - கந்தருவர்‌. 
வித்தியாதானம்‌ - படிப்பித்தல்‌. 
வித்தியாதுரம்‌ - கல்வியாசை. 
வித்தியாபாரகன்‌ - கற்போன்‌. 
வித்தியாப்பியாசம்‌ - கற்றல்‌. 
வித்தியாப்பிராத்தி - கல்விச்செல்வம்‌. 
வித்தியாரணசுவாமி - வேதாந்தாசிரி 
யர்களிலொருவர்‌. 
வித்தியாரம்‌ - பூராயம்‌. 
வித்தியாரம்பம்‌ - கற்கத்தொடங்கல்‌, 


இஃது 
னொன்று. 


பிள்ளைச்சடங்குகளி 


வித்தியார்த்தி - கற்போன்‌. 

வித்தியாலையம்‌ - கல்லூரி. 

வித்தியானுசேபனம்‌ - கல்விதேறச்‌ 
செய்தல்‌. 

வித்தியானுபானம்‌ - படித்தல்‌, படிப்‌ 
பித்தல்‌. 

வித்தியை - அறிவு, கெமனக்குளிகை, 
துற்கை. 

வித்தியோதமானம்‌ - பிரகாசம்‌. 

வித்தியோபார்ச்சனம்‌ - கல்வித்தேற்றம்‌. 

வித்திரணம்‌ - விரிவு. 

வித்திரம்‌ - துளைத்தல்‌, பிளப்பு. 


வித்திரவம்‌ - பின்னிடல்‌. 

வித்திராவணம்‌ - உலோகமுதலிய 
வுருக்குதல்‌, துரத்தல்‌. 

வித்திருதி, விஸ்திருதி - அகலம்‌, 


விசாலம்‌, விட்ட ரேகை. 
வித்து - வித்தென்னேவல்‌, விகை. 
வித்துதல்‌ - விதைத்தல்‌. 
வித்துரு - மின்னல்‌. 
வித்துருமம்‌ - இளந்தளிர்‌, பவளம்‌. 
வித்துவகற்பன்‌ - சொற்பகவிக்காரன்‌. 
வித்துவஞ்சம்‌ - அவமரியாதை, பகை, 
வெறுப்பு. 
வித்துவாமிசன்‌, வித்துவான்‌ - புலவன்‌. 
வித்துவேடணம்‌, வித்துவேடணை - 
விரோதித்தல்‌ அஃது அட்ட கருமத்‌ 


தொன்று, கலைஞான மறுபத்தி 
னான்கினு மொன்று. 


வித்துவேடம்‌ - விரோதம்‌.. 

வித்துவேடி, வித்துவேஷி - பகைவன்‌. 

வித்தை - கல்வி, ஞானம்‌, தந்திர 
தொழில்‌, மாசாலம்‌, வித்தியா 
தத்துவ மேழினொன்று. 

விநதம்‌ - தொனி, வளைவு. 

விநதாசூனு - அருணன்‌, கலுழன்‌. 

விநதி - 


மரியாதை, வணக்கம்‌, 

விநதை - கருடன்றாய்‌, சத்தபுரியி 
னொன்று. 

விநயம்‌ - கட்டளை, தருமம்‌, நன்ன 
டை, மரியாதை, வணக்கம்‌. 

விநயனம்‌ - கட்டளை, நன்னடை, 
மரியாதை, வணக்கம்‌. 

விநாசகம்‌ - அழிப்பு. 

விநாசகர்‌ - அழிப்போர்‌. 

விநாசம்‌, விநாசனம்‌ - அழிப்பு, 
கொலை, நாசம்‌. 

விநாசன்‌ - கொலைசெய்வோன்‌. 


விநாடி, விநாடிகை - காலநுட்பம்‌. 


448 wipro AGG) - Z 


விநாயகசட்டி 


விநாயகசட்டி - 
காத்திகைகழித்த இருபத்தொரா 
நாள்‌ வருஞ்சட்டி. 

விநாயகம்‌ - தடை, பெருநாயகம்‌. 

விநாயகன்‌ - அருகன்‌, குரு, புத்தன்‌, 
விக்கனேசுவரன்‌. 


கார்த்திகையிற் 


விநாழிகை - நாழிகையறுபதிலோர்‌ 
பங்கு. 

விநிகதம்‌ - உற்பாதம்‌. 

விநிகமம்‌ - நியாயத்தால்வந்த தீர்ப்பு. 

விநிச்சுவாசம்‌ - பெருமூச்சு. 

விநிபாதம்‌ - இகழ்‌சசி, இக்கட்டு, 
மரணம்‌, விழுதல்‌. 

விநிமயம்‌ - அடகு, மாற்றுதல்‌. 

விநியோகம்‌ - தடை, நியமிப்பு, பிரிதல்‌, 
விடுதல்‌. 

விநீதம்‌ - அழகு, அனுப்புதல்‌, சாந்தம்‌, 


தண்டிப்பு, நடத்துதல்‌, நன்னடை, 
படியப்பண்ணுதல்‌, மரியாதை, 
கற்பு. 

விநீதன்‌ - தண்டிக்கப்பட்ட வன்‌, விநய 
முள்ளவன்‌. 

விநீதை - கற்புடையாள்‌. 

விநோதம்‌ - அவா, அழகு, சந்தோஷம்‌, 
தள்ளுதல்‌, தொழில்‌, பகை, மகத்‌ 
துவம்‌, விளையாடிற்‌ பொழுது 
கழித்தல்‌. 

விநோதர்‌ - பொழுதுகழிப்போர்‌. 

விந்தம்‌ - ஒரெண்‌, ஓர்மலை, குதிரைப்‌ 
பற்பாஷாணம்‌, மலை. 

விந்தரம்‌ - கற்கடகபாஷாணம்‌. 

விந்தர்‌ - இடையர்‌. 

விந்தாக்கினி - காமாக்கினி. 

விந்தாரற்கல்‌ - ஈரற்கல்‌. 

விந்தியகூடன்‌ - அகத்தியன்‌. 

விந்தியம்‌ - 
னொன்று. 

விந்தியவாசி, விந்தியவாசினி - துற்கை, 


துற்கைகோட்டம்‌. 


அட்டகுலமலையி 


விந்தியாவலி - புத்திரன்‌, வாணாசுரன்‌. 

விந்து - குறி, தாது, நீர்த்துளி, 
நெற்றித்‌ திலகம்‌, புருவமத்தி, 
புள்ளி, வட்டம்‌. 

விந்துசாலம்‌ - யானைமுகப்பொறி. 

விந்துசித்திரகம்‌ - மான்‌. 

விந்துதந்திரம்‌ - சுதாடுகவறு, சூதாடு 
படம்‌. 

விந்தை - ஆச்சரியம்‌, ஓரகத்தி, 
துற்கை, விற்பன்னம்‌, வீரலட்சுமி. 

விபகரித்தல்‌ - வழக்குச்சொல்லல்‌. 

விபகலிதம்‌ - கழித்தல்‌. 

விபகாரம்‌ - வியவகாரம்‌. 

விபக்கம்‌ - பகை. 

விபக்கன்‌ - பகைவன்‌. 

விபங்கம்‌ - உடைத்தல்‌, பிரித்தல்‌, 
வளைத்தல்‌. 

விபசாயம்‌ - கிருஷி. 

விபசாரம்‌ - வியபிசாரம்‌. 

விபசாரி - வியபிசாரி. 

விபசியம்‌ - அறிவு. 

விபச்சித்து - பண்டிதன்‌. 

விபஞ்சி - வீணை. 

விபஞ்சிகம்‌ - வீணை. 

விபஞ்சிகை - பொழுதுபோக்கு, 
விளையாட்டு, வீணை. 

விபட்சதை - எதிரிடை, யுத்தம்‌. 

விபட்சம்‌ - பிறபட்‌ சம்‌, விலக்கு. 

விபட்சன்‌ - எதிரி, சத்துரு. 

விபணம்‌ - விலை. 


விபணி - கடை, கடைவீதி, வியாபாரி, 
வியாபாரப்பண்டம்‌, விலைச்‌ 
சரக்கு. 

விபண்ணகம்‌ - பலாச. 

விபதம்‌ - கெடுவழி, கைக்காணிக்கை. 

விபதை - தரித்திரம்‌. 

விபத்தன்‌ - அபாக்கியன்‌, கிலேச 
முடையேன்‌, விகாரி. 


விபூடணம்‌ 


wipro ASA] - Z 449 


விபத்தி - அபாக்கியம்‌, கலக்கம்‌, 
குற்றம்‌, தரித்திரம்‌, துன்பம்‌, பங்கு, 
மரணம்‌, வேதனை, வேற்றுமை. 

விபத்து - அபாக்கியம்‌, கலக்கம்‌, 
துன்பம்‌. 

விபம்‌ - செல்வம்‌, மேலானதத்துவம்‌, 
மேன்மை. 

விபரம்‌ - விரிவு. 

விபரிணாமம்‌ - மாறுதல்‌. 

விபரித்தல்‌ - விரித்துச்சொல்லல்‌. 

விபரியயம்‌ - அழிவு, எதிரிடை, கோபக்‌ 
குணம்‌, மாறுதல்‌. 

விபரியாசம்‌ - எதிரிடை, மாறு. 

விபரீததை - எதிரிடை. 

விபரீதம்‌ - அதிசயம்‌, மாறுபாடு. 

விபரீதவிலக்கு - ஓரலங்காரம்‌, அஃது 
காரணத்திற்கியையாது விபரீத 
மாய்க்‌ காரியங்‌ கூறி விலக்கிக்‌ 
காட்டல்‌. 

விபரீதவுவமை - தொன்று தொட்டு 
வழங்கு முவமையைப்‌ பொரு 
ளாக்கியும்‌ பொருளையுவமை 
யாக்கியு முரைப்பது, (உம்‌) 
கண்போற்பிறமூங்கயல்‌. 

விபலம்‌ - காலநுட்பம்‌, பயனின்மை. 

விபலாயனம்‌ - பறத்தல்‌. 

விபலீகரணம்‌ - தடுத்தல்‌, பயனில்‌ 
செய்கை. 

விபவ - ஓராண்டு. 

விபவம்‌ - சாதல்‌, செல்வம்‌, பொருள்‌, 
மகத்துவம்‌, வரம்‌. 

விபவனம்‌ - கழ்ப்படிவு. 

விபன்னன்‌ - மெலிந்தோன்‌, குற்றம்‌, 
மெலிவு. 

விபாகம்‌ - உருசி, சமைத்தல்‌, செய்‌ 
பலம்‌, செல்வம்‌, தரித்திரம்‌, தற்‌ 
செயலாய்‌ வருவனது, பக்குவம்‌, 
பங்கு, பழுத்தல்‌, போகம்‌, மாறுதல்‌, 
வேறுபாடு, சீரணித்தல்‌. 


விபாகரன்‌ - சூரியன்‌, தீக்கடவுள்‌. 


விபாசம்‌ - பந்த மோசனம்‌. 

விபாசை - பிரகாசம்‌. 

விபாச்சியத்துவம்‌ - பகுக்கத்தக்கது. 

விபாச்சியம்‌ - பகுதி, பகுப்பு. 

விபாடம்‌ - அம்பு. 

விபாதம்‌ - உதயகாலம்‌. 

விபாதனம்‌ - அழித்தல்‌. 

விபாதிகை - நொடி, பித்தவெடிப்பு. 

விபாவசு-சந்திரன்‌,சூரியன்‌,தீக்கடவுள்‌. 

விபாவரி - இராத்திரி, சங்கம்வாங்கி, 
வேசி. 

விபாவனம்‌ - ஆராய்வு, தீர்த்தல்‌, 
பகுத்தறிவு, தரிசனம்‌, பாவிக்கப்‌ 
பட்டது. 

விபாவனை - ஒரலங்காரம்‌, அஃது 
உலகறிகாரணமில்லாதிரறாப்பக்‌ 
காரியம்பிறத்தலைச்சொல்வது, 
மட்டுக்கட்டுதல்‌. 

விபாவன்‌ - சினேகிதன்‌. 

விபாவியம்‌ - சந்தித்தல்‌. 

விப்பிரகராசியம்‌ - ஆகாயவுருவங்‌ 
காணல்‌. 

விபினம்‌ - காடு. 

விபீடணன்‌ - இராவணற்கிளையோன்‌. 

விபு - ஆகாயம்‌, ஆன்மா, எசமான்‌, 
இடம்‌, கருத்தா, சிவன்‌, தலைவன்‌, 
நித்தியம்‌, நேரம்‌, பரிபூரணம்‌, 
பிரமன்‌, விட்ணு, வேலைகாரன்‌. 

விபுணன்‌ - சிறந்தோன்‌, வெற்றியுடை 
யோன்‌. 

விபுதர்‌ - அறிஞர்‌, மிகக்கற்றோர்‌, 
வானோர்‌. 

விபுதன்‌ - சந்திரன்‌, தேவன்‌, பண்டி தன்‌. 

விபுதுவம்‌ - பரிபூரணமாயிருத்தல்‌. 

விபுதை - தத்துவம்‌. 

விபுலம்‌ - அகலம்‌, இமயகிரி, பூமி, 
பெருமை, மேருகிரி, விரிவு. 

விபுலை - பூமி. 


விபூடணம்‌ - அலங்காரம்‌, ஆபரணம்‌. 


450 wipro AGA) - Z 


விபூடை 


விபூடை - அலங்காரம்‌, அழகு, பிரவை. 

விபூதி - அட்டை சுவரியம்‌, உத்தம 
குணம்‌, குற்றம்‌, கொடுமை, செல்‌ 
வம்‌, தசை, திருநீறு, பெருமை. 

விபூயம்‌ - முஞ்சிப்புல்‌. 

விபேகம்‌ - புத்தி, வல்லபம்‌. 

விபேகி - கூரியன்‌. 

விபேதம்‌ - எதிர்‌, கலக்குதல்‌, பிரித்தல்‌, 
வன்மம்‌. 

விபேதனம்‌ - பிரித்தல்‌. 

விபை - அழகு, கிரணம்‌, பிரவை. 

விபோதம்‌ - புத்தி. 

விப்பிரகாரம்‌ - எதிரிடை, தீங்கு, 
நிந்தை, பொல்லாங்கு. 

விப்பிரகிருதி - நிந்தை, பதில்‌. 

விப்பிரதகம்‌ - வற்றல்‌. 

விப்பிரதிகாரம்‌ - எதிரிடை, பதில்‌, 
மாறு. 

விப்பிரதிசாரம்‌ - கோபம்‌, சர்ப்படுதல்‌, 
பகை, பொல்லாங்கு, விசனம்‌. 

விப்பிரதித்துவம்‌ - தடை, விலக்கியது. 

விப்பிரமம்‌ - அழகு, இலீலாமோசன 
வெறுப்பு, குற்றம்‌, ஒளியின்மை. 

விப்பிரம்‌ - அழகு, ஐயம்‌, சந்தேகம்‌, 
சக்ரெம்‌, சுழலுதல்‌, தவறு, பிழை. 

விப்பிரயோகம்‌ - ஒவ்வாமை, பஞ்ச 
பாணாவத்தையினொன்று, 
அஃது வெய்துயிர்த்திரங்கல்‌, 
பிரிதல்‌. 

விப்பிரர்‌ - பார்ப்பார்‌. 

விப்பிரலம்பம்‌ - அணாப்பு, சண்டை, 
பிரிவு, தலைவன்றலைவி பிரிதல்‌. 

விப்பிரலாபம்‌ - பயனற்றபேச்சு, 
வாக்குவாதம்‌. 

விப்பிரவாசம்‌ - பரதேசவாசம்‌. 

விப்பிரவாசனம்‌ - ஊருக்குப்புறப்‌ 
படுத்தல்‌. 

விப்பிராந்தசீலம்‌ - குரங்கு, சூரிய 


சந்திரவட்டம்‌. 


விப்பிராந்தி - கலக்கம்‌, சுழலுதல்‌, 
தவறு. 

விப்பிரியம்‌ - மீறுதல்‌. 

விப்பிலம்‌ - தேசோபத்திரம்‌. 

விப்பிலவம்‌ - அநியாயப்போர்‌, அநீதக்‌ 

சீக்கிரம்‌, 


பொல்லாங்கு, வல்லமை. 


கொள்ளை, கலகம்‌, 

விப்பிலீகரணம்‌ - தடுத்தல்‌, பயனில்‌ 
செய்கை. 

விப்புருதி - ஓர்‌ சிலந்தி. 

விமதன்‌ - பகைவன்‌. 

விமதி - எண்ணப்பேதம்‌, வெறுப்பு. 

விமயம்‌ - பொருண்மாற்றல்‌. 

விமரிசனம்‌, விமரிசை, விமர்சசம்‌, 
விமர்ச்சனம்‌ - ஆராய்வு, யூகம்‌. 

விமர்த்தம்‌ - அழித்தல்‌, தேய்த்தல்‌. 

விமர்த்தனம்‌ - அரைத்தல்‌, அழித்தல்‌, 
கிரகணம்‌, தூளாக்குதல்‌, தேய்த்தல்‌, 
அடக்குதல்‌, அமர்த்துதல்‌, 
வாசனை. 

விமர்த்தார்த்தம்‌ - கிரகண பரிசன 
காலந்‌ தொடங்கி மோசனம்‌ 
வரைக்கும்‌. 

விமலமணி - பளிங்கு. 

விமலம்‌ - அழகு, அழுக்கின்மை, 
சிவாகமமிருபத்தெட்டினொன்று, 
பொன்மலாம்‌, வெண்மை. 

விமலன்‌ - கடவுள்‌, சிவன்‌. 

விமலாகாசம்‌ - ஞானாகாசம்‌. 

விமலி, விமலை - இலக்குமி, சரச்சுவதி, 
துற்கை, பரிசுத்தவாட்டி, பார்ப்‌ 
பதி, விந்தை. 

விமாதிரு - சிறியதாய்‌. 

விமாமிசம்‌ - அசுத்தபோசனம்‌. 

விமார்க்கம்‌-துன்னடை, விளக்குமாறு. 

விமானம்‌ - அவசங்கை, அளவு, 
உரோகணி, இராசமாளிகை, எழ்‌ 
நிலை மேடை, ஓர்‌ வகைத்தேர்‌, 
குதிரை, தேவர்கோயில்‌, தேவ 


லோகம்‌, வாகனம்‌. 


வியம்‌ 


wipro qT] - Z 451 


விமுகிதை - எதிரிடை. 

விழுத்தி - பிரிவு, முத்தி. 

விமுத்திரம்‌ - களிர்‌, பூந்தளிர்‌. 

விமூட்சஞ்ஞம்‌ - அறிவின்மை. 

விமோசனம்‌ - அணாப்புதல்‌. 

விமோசனம்‌ - ஒழிதல்‌, நிவிர்த்தி, 
விட்டுநீங்கல்‌. 

விமோட்சம்‌ - விழுத்தி. 

விமோட்சனம்‌ - விடுதல்‌. 

விம்பகம்‌ - விம்பம்‌. 

விமபடம்‌ - கடுகுச்செடி. 

விம்பபூசை - திருவுருவாராதனை. 

விம்பப்பிரதிவிம்பபாவம்‌ - விம்பத்திற்‌ 
கும்‌ பிரதிவிம்பத்திற்கு முடையது. 

விம்பம்‌ - உருவம்‌, ஒளி, கொவ்வை, 
சந்திரசூரியர்களின்மண்டலம்‌, 
சாயை, சாலங்கபாஷாணம்‌, சிவா 
கமமிருபத்‌ தெட்டி னொன்று 
நிழல்‌, பலண்டுறு கபாஷாணம்‌, 
வட்டம்‌. 

விம்பிகை - கோவைக்கொடி. 

விம்பித்தல்‌ - சராயைவீசுதல்‌. 

விம்பு - கமுகு. 

விம்மல்‌, விம்முதல்‌ - அழுதல்‌, இறுகிப்‌ 
பொலிதல்‌, ஏங்கல்‌, ஒலித்தல்‌, 
கலக்கம்‌, சந்தோஷம்‌, பருத்தல்‌. 

விம்மிதம்‌ - அச்சம்‌, அதிசயம்‌, உடல்‌. 

விய - ஓராண்டு. 

வியக்கம்‌ - பெருமை. 

வியக்களை - குடக்கூலி. 

வியங்கம்‌ - தவளை, பிறவிமறு. 

வியங்கியம்‌ - குறிப்பு. 

வியங்கோள்‌, வியங்கோள்வினைமுற்று 
- ஓம்பான்மூவிடங்களிலுமியலும்‌ 
வினை, அஃது க-ய-ர்‌-அல்‌-அட்டு, 
என்னும்‌ விகுதிகளைப்பெற்று 
வரும்‌. 

வியசனம்‌ - அரிட்டம்‌, உபத்திரவம்‌, 
காற்று, குற்றம்‌. 


வியசநீயன்‌ - வெறிகாரன்‌. 
வியஞ்சகம்‌ - எத்து. 
வியஞ்சனம்‌ - அடையாளம்‌, ஒற்‌ 


றெழுத்து, தாடி, பருப்புத்திரளை, 
யோனி, கறி. 


வியடம்பகம்‌ - ஆமணக்கு. 

வியட்டிரூபம்‌ - தரலரூபம்‌. 

வியதம்‌, வியதை - வேதனை. 

வியதிபாதம்‌ - கலகம்‌, துன்னிமித்தம்‌, 
நித்தியோகத்தொன்று. 

வியதிரேகம்‌ - விழுதல்‌, வெதிரேகம்‌. 

வியதீகரம்‌ - அபாக்கியம்‌, கலகம்‌. 

வியதீகாரம்‌ - மாறு. 

வியத்தகங்கை - கெங்காநதி. 

வியத்தபதம்‌ - தனிச்சொல்‌. 

வியத்தம்‌ - அறிவு, எதிர்‌, கலக்கம்‌, 
பிரதானம்‌, மூலம்‌, விளக்கம்‌, 
அத்தாட்சி, தரிசிக்கத்‌ தக்கது, 
தெளிவு. 

வியத்தல்‌ - அதிசயப்படல்‌, துதித்தல்‌. 

வியத்தி - காரியம்‌, வெளிப்படுதல்‌. 

வியத்திகை - பெருமை. 

வியத்தியாசம்‌ - ஓஒரிடத்துப்பிரிந்‌ 
தோரிடத்துறல்‌, வித்தியாசம்‌. 

வியந்தரம்‌ - பிசாசம்‌. 

வியபதேசம்‌ - அவநாணையம்‌, சாட்டு, 
தந்திரம்‌. 

வியபரோபணம்‌ - நிருமூலம்‌. 

வியபிசாரம்‌ - தவறு, தூர்த்தம்‌. 

வியபிசாரி - வேசி. 

வியபேட்சை - சாதனை, சேர்மானம்‌, 
வரவுகாத்திருத்தல்‌. 

வியப்பித்தல்‌ - அதிசயப்படுத்தல்‌. 

வியப்பு - அதிசயம்‌, மெய்ப்பு, வியப்பைக்‌ 
கூறுமலங்காரம்‌. 

வியமம்‌ - வியாமம்‌. 

வியம்‌ - உடல்‌, பறவை, பெருமை, 


செலவு. 


452 wipro AGG) - Z 


வியர்த்தம்‌ 


வியர்த்தம்‌ - பயனின்மை. 

வியர்த்தல்‌ - சனக்குறிப்பு, வேர்த்தல்‌. 

வியர்ப்பு - சனம்‌, வோரவை. 

வியர்வு, வியர்வை - வேர்வை. 

வியலிகை - பெருமை. 

வியலிடம்‌ - அகலம்‌. 

வியலீகம்‌ - உபகாதி, துற்செய்கை, 
மீறுதல்‌. 

வியல்‌ - அகலம்‌, காடு, பெருமை, 
விரிவு. 

வியவகாரம்‌ - பிணக்கு, வழக்கு, 
வியாபாரம்‌, வினோதம்‌. 

வியவகாரவிதி - நியாயப்பிரமாணம்‌. 

வியவன்‌ - ஏவுவான்‌, திண்ணியன்‌, 
வழிச்செல்வோன்‌. 

வியனிலைமருட்பா - கைக்கிளை 
வெண்பா முதலாசிரிய மீறாக 
வருமிடத்தாசிரியவடி யிரண்டே 
யாயவற்றுளீற்றயலடி யொவ்‌ 
வாது வருவது. 

வியனிலையுருவகம்‌ - ஓரலங்காரம்‌, 
அஃது ஒன்றனங்கம்பலவற்றையு 
முருவகித்துமுருவகியொ துமுரைப்பது. 

வியனுநாதம்‌ - எதிரொலி. 

வியனுலகு - தேவலோகம்‌. 

வியன்‌ - பெருமை. 

வியன்சங்கலிதம்‌ - ஓர்‌ சங்கலிதம்‌. 

வியன்சமன்சங்கலிதம்‌ - ஓர்‌ சங்கலிதம்‌. 

வியன்‌ சமன்பார்த்தல்‌ - பெருமையு 
மொப்புங்குறித்தல்‌. 

வியன்மணி - சூரியன்‌. 

வியாகதம்‌ - கலங்னெது. 

வியாகம்‌ - ஓர்‌ நட்சத்திரம்‌, காற்று, 
விவாகம்‌. 

வியாகரணம்‌ - ெந்தவிலக்கணம்‌, 
அஃது வேதாங்கத்தொன்று, கலை 
ஞானமறு பத்தினான்கினு 
மொன்று, விபரம்‌. 


வியாகன்‌ - குமரன்‌. 


வியாகாதம்‌ - அழிவு, இடையூறு, 
தடை, நித்தியயோகத்தொன்று. 
வியாகாரம்‌, வியாகிருதி - அவலட்‌ 
சணம்‌, சத்தம்‌, சருவுதல்‌, பேச்சு, 
மாறுதல்‌. 
வியாகிருதம்‌ - மாறு, விபரம்‌, பிரிக்கப்‌ 
பட்டது. 
வியாகுலம்‌ - கலக்கம்‌, துக்கம்‌. 
வியாகுலித்தல்‌ - துக்கப்படல்‌. 
வியாகூதி - எத்து, மாயம்‌. 
வியாக்கியானம்‌ - உரை, விபரம்‌. 
வியாக்கியானி - உரைகாரன்‌. 
வியாக்கிரகதி - துரககதியைந்தி 
னொன்று. 
வியாக்கிரநாயகன்‌ - நரி. 
வியாக்கிரபாதன்‌ - கெளதமரிஷி. 
வியாக்கிரபுரம்‌ - சிதம்பரம்‌. 
வியாக்கிரம்‌ - ஆமணக்கு, உத்தமம்‌, 
சிறந்தசொல்‌, புலி, மேன்மை. 
வியாக்கிராசியம்‌ - பூனை. 
வியாசங்கம்‌ - கலக்கம்‌, சோர்த்திக்கை, 
பிரிவு. 
வியாசநிந்தை - ஒரலங்காரம்‌. 
வியாசம்‌ - உவமை, தந்திரம்‌, தரும 
நூல்‌ 
தாரணம்‌, நிபம்‌, பகுத்தறிதல்‌, 
யொல்லாங்கு, மாயம்‌, விரிவு, 


பதினெட்டினொன்று, 


வேஷம்‌. 

வியாசன்‌ - வேதவியாசன்‌. 

வியாச்சியம்‌ - வழக்கு. 

வியாடம்‌ - இலையுணாவிலங்கு, 
பாம்பு. 

வியாதகாரம்‌ - தயாவிருத்தி பதினான்‌ 
கினொன்று, அஃது துயரகற்றல்‌. 

வியாதம்‌ - துயரம்‌, வேறுபாடு, 
உபத்திரவம்‌. 

வியாதன்‌ - கீழ்மகன்‌, வியாசன்‌, 
வேடன்‌. 


வியோமசாரி 


wipro ASA] - Z 453 


வியாதாமம்‌, வியாதாவம்‌ - இடி, 
குலிசம்‌. 

வியாதானம்‌ - வாயில்‌. 

வியாதி - நோய்‌. 

வியாதிசாந்தி - வியாதிதர்த்தல்‌. 

வியாதுதம்‌ - அசைவுள்ள து. 

வியாத்தம்‌ - உறுதி, ர்த்தி, சூழ்வு, 
நிறைவு, வியாத்தியோடுகூடியது, 
விரிவு, கலந்திருப்பது. 

வியாத்தி - பெறுதல்‌, வியாபித்தல்‌. 

வியாபகத்துவம்‌ - நிறைந்திருத்தல்‌. 


வியாபசம்‌ - சாதாரணம்‌, சுயதன்மை, 


வியாபித்தல்‌. 

வியாபனம்‌ - வியாபகம்‌. 

வியாபாதம்‌ - கேடுநினைத்தல்‌, 
வஞ்சகம்‌. 


வியாபாதனம்‌ - கொல்லல்‌. 

வியாபாரம்‌ - அப்பியாசம்‌, செட்டு, 
தொழில்‌. 

வியாபாரி - செட்டுச்செய்வோன்‌, 
தொழிற்படுவோன்‌. 

வியாபி - எங்குநிறைந்த து. 

வியாபித்தல்‌ - எங்குமிருத்தல்‌. 

வியாபிருதன்‌ - மந்திரி. 

வியாபினி - வியாபித்திருப்பது. 

வியாப்பித்தல்‌ - கூக்குமமாய்க்‌ கலந்‌ 
திருத்தல்‌. 

வியாப்பியம்‌ - அருத்தாபத்திப்‌ 
பொருள்‌, காரணம்‌, வியாத்தியை 
யுடையது. 

வியாமம்‌ - இக்கட்டு, இளைப்பு, ஒளி, 
சாந்தகுணம்‌, நான்குமுள அளவு, 
நிந்தை, புகை, முரஞ்சு, வருத்தம்‌, 


வழி, அங்கசேட்டை யின்மை. 
வியாமனம்‌ - மதியாமை. 
வியாயோகம்‌ - நாட கவகைபத்தி 
னொன்று. 
வியாவகாரிகன்‌ - மந்திரி. 
வியாவத்தம்‌ - சுழலல்‌, சூழ்தல்‌. 


வியாவத்தனம்‌ - வியாவத்தம்‌. 

வியாவபாவி - வாக்குவாதம்‌. 

வியாவிருதி - புறம்பு, மறைவு. 

வியாவிருத்தி - தள்ளுதல்‌, தெரிதல்‌, 
புகழ்ச்சி, மறைத்தல்‌. 

வியாழகேந்திரம்‌ - வியாழவீதியின்‌ 
மத்தி. 

வியாழதிசை - வியாழனுக்குச்‌ செல்‌ 
லுங்காலம்‌. 

வியாழம்‌ - ஓர்‌ ரெகம்‌, ஓர்‌ கிழமை. 

வியாழத்தின்‌ 

பன்னிரு வருடச்சுற்று. 


வியாழவட்டம்‌ - 


வியாழன்‌ - வியாழம்‌. 

வியாளகம்‌ - வியாளம்‌. 

வியாளக்கிராகன்‌, வியாளக்கிராகி - 
குறவன்‌, பிடாரன்‌. 

வியாளம்‌ - பாம்பு, புலி. 

வியானபூமி - மயானபூமமி. 

வியானம்‌ - நான்குமுள௮அளவு, 
மயானம்‌. 

வியானன்‌ - தசவாயுக்களினொன்று, 
அஃது சாரீரமுழுதும்‌ வியாபித்‌ 
திருப்பது. 

வியுட்டம்‌ - நாள்‌, பலன்‌, வைகறை. 

வியுட்டி - கர்த்தி, பலன்‌, வத்திப்பு. 

வியுற்பத்தி - சொற்புணர்ச்சியிலக்‌ 
கணம்‌. 

வியூககாரன்‌ - தையற்காரன்‌. 

வியூகபங்கம்‌ - அணிகுலைத்தல்‌. 

வியூகபேதம்‌ - அணிமுறிதல்‌. 


வியூகம்‌ - உடல்‌, கூட்டம்‌, பமபை 


வகுப்பு, விலங்கின்கூட்டம்‌. 
வியூகனம்‌ - ஒழுங்கு, சாீரக்கட்டு. 
வியூட்டி - அணி, ஒழுங்கு. 
வியோகம்‌ - பிரிதல்‌, விடுதல்‌. 
வியோடம்‌ - திறிகடுகம்‌. 
வியோமகேசன்‌ - சிவன்‌. 


வியோமசாரி - இருடி, தேவன்‌, பட்‌௪, 


பார்ப்பான்‌. 


454 wipro AGG) - Z 


வியோமசாரிபுரம்‌ 


வியோமசாரிபுரம்‌ - அரிச்சந்திரன்‌ 
பட்டினம்‌. 

வியோமதூமம்‌ - முகில்‌. 

வியோமமஞ்சரம்‌, வியோமமண்டலம்‌ - 
கொடி. 

வியோமமூதம்‌ - முகில்‌. 

வியோமம்‌ - அகாயம்‌, கோவில்‌, நீர்‌. 

வியோமரூபி - அரூபி. 

விரகதாபம்‌ - காமவருத்தம்‌. 

விரகநோய்‌ - காமவிகாரம்‌. 

விரகம்‌ - காமநோய்‌, தணித்தல்‌, 
பிரிவு, புலவி, விடுதல்‌. 

விரகவேதனை - காமநோய்‌. 

விரகறிதல்‌ - பிராயமாதல்‌. 

விரககதியன்‌ - விவேகி, வீம்பன்‌. 

விரகிணி - சம்பளம்‌, தலைமகற்‌ 
பிரிந்தாள்‌. 

விரகிதம்‌, விரகு - உச்சாகம்‌, உணர்வு, 
உபாயம்‌, சதி, பத்தி. 

விரசம்‌ - நிந்தை. 

விரசனம்‌ - இணைத்தல்‌, உண்டாக்‌ 
கல்‌, போதல்‌. 

விரசாகீரம்‌ - தொழுவம்‌. 

விரசுதல்‌ - நெருங்குதல்‌. 

விரச்சனம்‌ - கரவாளம்‌, வெட்டுதல்‌. 

விரஞ்சன்‌ - பிரமன்‌. 

விரடம்‌ - புயம்‌. 

விரட்டுதல்‌ - மிரட்டுதல்‌. 

விரணகம்‌ - ஆமணக்கு. 

விரணகிருது - சேங்கொட்டைமரம்‌. 

விரணம்‌ - புண்‌, விழல்‌. 

விரதங்காத்தல்‌ - நியமம்பேணல்‌. 

விரதசங்கிரகம்‌ - விரதத்திற்குச்‌ சங்கற்‌ 
பித்தல்‌. 

விரதநிண்ணயம்‌ - விரதவிதி. 

விரதநிறுத்தல்‌ - விரதநிறை வேற்றுதல்‌. 

விரதபங்கம்‌ - விரதபின்னம்‌. 


விரதம்‌ - ஆணை, காமநோய்‌, தவம்‌, 
இஃது புண்ணியமேழினொன்று, 
தின்றல்‌, மொய்‌, வேறுபாடு. 

விரதயம்‌ - ஒளி. 

விரதர்‌ - துறவோர்‌. 

விரதலோபனம்‌ - சங்கற்பமீறுதல்‌. 

விரதவுத்தியாபனம்‌ - விரதமுடித்தல்‌. 

விரதாசரணம்‌ - விரதானுட்டிப்பு. 

விரதாதேசம்‌ - உபவீதம்‌ பூணல்‌. 

விரதி - ஒழிவு, துறவி, துறவு, முறை. 

விரதோபவாசம்‌ - விரதானுட்டிப்பு. 

விரத்தம்‌ - துறவு, வெறுப்பு. 

விரத்தன்‌ - விரதி. 

விரத்தி - துறவு, விருத்தி. 

விரலணி - மோதிரம்‌. 

விரலம்‌ - தூரம்‌, நெகிழ்பு, நெற்றி, 
புளித்ததயிர்‌. 

விரல்‌ - அங்குலி. 

விரவல்‌ - கலத்தல்‌, பொருதல்‌. 

விரவு - கலப்பு, விரவென்னேவல்‌. 

விரவுதல்‌ - கலத்தல்‌. 

விரவுத்திணை - பொதுத்திணை. 

விரவுப்பெயர்‌ - பொதுப்பெயர்‌. 

விரளம்‌ - தயிர்‌, நீக்கம்‌, நெகிழ்வு, 
மிருது, விசாலம்‌. 

விரற்புட்டில்‌ - விரலுறை. 

விராகம்‌ - வெறுப்பு. 

விராகன்‌ - அருகன்‌, இச்சை யற்றவன்‌, 
ஓர்‌ பொற்காசு. 

விராடம்‌ - ஒர்‌ தேயம்‌. 

விராடன்‌ - ஓரரசன்‌. 

விராட்டு - அழகு, சுவாயம்புமனுவின்‌ 
பிதாமாதா அஃது பிரமன்‌ தான்‌ 
தானேஸ்திரீபுருடரூபமாய்த்‌ 
தோற்றியது, பரப்பிரமம்‌, பிரமன்‌, 
புள்ளரசு. 

விராதம்‌ - எதிரிடை, கலக்கடி, கூட்டம்‌, 
கைவேலை, தடை, நாள்வேலை. 


விருக்ககுக்குடம்‌ 


wipro qT] - Z 455 


விராதானம்‌ - வருத்தம்‌. 

விராதீனன்‌ - கூலிக்காரன்‌, வேலை 
யில்லோன்‌. 

விராத்தம்‌ - இறைப்பணம்‌. 

விராத்தியன்‌ - சாதிதருமம்‌ விட்ட வன்‌, 
பிரதிலோமத்‌ தந்தைக்கு மனு 
லோமத்‌ தாய்க்கும்பிறந்தவன்‌. 

விராமம்‌ - இளைப்பாற்றி, ஒற்றெ 
ழுத்து, தரிப்பு, முடிவு. 

விராயம்‌ - தளபாடம்‌. 

விராலம்‌ - பூனை. 

விராலி - ஒர்‌ செடி. 

விரால்‌ - வரால்‌. 

விராவம்‌ - ஒலி. 

விராவுதல்‌ - விரவுதல்‌. 

விராளி - விரகம்‌. 

விரி - பொதியெருதிவிடுஞ்சேணம்‌, 
விரியென்னேவல்‌. 

விரிகண்‌ - ஒர்கண்ணோய்‌. 

விரிகுளம்பு - கவைக்குளம்பு. 

விரிக்கட்டு - சேணம்‌. 

விரிசற்குளம்பு - கவைக்குளம்பு. 

விரிசிகை - முப்பத்திரண்டு கோவை 
யுளமாதரிடையணி. 

விரிச்சி - நன்னிமித்தம்‌. 

விரிச்சிகம்‌ - விருச்சிகம்‌. 

விரிஞ்சனன்‌, விரிஞ்சன்‌ - பிரமன்‌. 

விரிதல்‌ - அகலுதல்‌, அலார்தல்‌, ஒளி 
செய்தல்‌, பரவல்‌, விசாலித்தல்‌. 

விரிதூறு - பெருந்தூ று. 

விரித்தல்‌ - அலார்த்தல்‌, சொல்லல்‌, 
பரப்பல்‌, பூசுதல்‌, விரிவாக்குதல்‌, 
விளக்குதல்‌. 

விரித்துரை - விரியுரை. 

விரிபுலப்பொருட்டற்குறிப்பணி - 
ஓரலங்காரம்‌, அஃது உபமானத்‌ 


திற்கும்‌ உபமேயத்திற்குமுரிய 
காரணத்தானுப்‌ மேயத்தையுப 


மானமாகச்‌ சொல்லுதல்‌, (உம்‌) 
காமத்தீப்புகை போலு மிறுள்‌. 

விரிப்பு - விரித்தல்‌. 

விரியலர்‌ - மலர்ந்தபூ. 

விரியல்‌ - ஒளி, பரவல்‌, மலர்தல்‌, 
விரிந்தது. 

விரியன்‌ - ஓர்‌ பாம்பு. 

விரியுருவகம்‌ - மாட்டேற்றுச்‌ சொல்‌ 
விரிந்து நிற்பவுருவகிப்பது (உம்‌) 
கொங்கை முகையாக மென்‌ 
மருங்குல்‌ கொம்பாக அங்கை 
மலராவடி தளிராதிங்கன்‌ அளி 
நின்ற மூரலணங்காமெனக்கு 
வெளிநின்ற வேனிற்றிரு. 

விரியுரை - அகலவுரை. 

விரியுவமை - உவமானமும்‌ உவ 
மேயமும்‌ பொதுத்தன்மையும்‌ 
உவமையுருபும்‌ விரிந்துவருவ து. 

விரிவு - அகலம்‌. 

விரீகி - அரிசி, காரேலம்‌, நெல்‌. 

விரீகியாகாரம்‌ - களஞ்சியம்‌. 

விரீடம்‌ - வெட்கம்‌. 

விரீடனம்‌ - மரியாதை, வெட்கம்‌. 

விருகத்திரணம்‌ - மூங்கில்‌. 

விருகந்தண்டு - ஓர்‌ பயிர்‌. 

விருகம்‌ - ஒனாய்‌, காகம்‌, செந்நாய்‌, 
நரி, மிருகம்‌. 

விருகற்பதி - வியாழம்‌. 

விருகற்பாடலி - விளா. 

விருகற்பாதம்‌ - ஆல்‌. 

விருகற்பானு - தீ. 

விருகாராதி, விருகாரி - சிங்கம்‌, நரி, 
நாய்‌, புலி. 

விருகு - ஓர்‌ மரம்‌. 

விருகோதரன்‌ - பிரமன்‌, வீமன்‌. 

விருக்ககண்டம்‌ - ஆராமம்‌. 

விருக்ககாதனம்‌ - கோடாலி, 

வாய்ச்சி. 


விருக்ககுக்குடம்‌ - காட்டுக்கோழி. 


456 wipro AGA) - Z 


விருக்கசம்‌ 


விருக்கசம்‌ - பல்லி. 

விருக்கசரம்‌ - குரங்கு, கோட்டில்‌, 
வாழ்விலங்கு. 

விருக்கசாயிகை - அணில்‌. 

விருக்கசாயை - மரநிழல்‌. 

விருக்கதலம்‌ - மரவடி. 

விருக்கநாதன்‌, விருக்கபாகம்‌ - அரசு. 

விருக்கநிவாசம்‌ - மரவாசம்‌. 

விருக்கபவனம்‌ - மரப்பொந்து. 

விருக்கபேதி - உளி. 

விருக்கம்‌ - விருட்சம்‌. 

விருக்கவாடிகை - நந்தனவனம்‌. 

விருக்காக்கிரம்‌ - மர நுனி. 

விருக்காங்கிரி - மரவடி. 

விருக்காலயம்‌ - பட்‌ சி. 

விருக்காவாசன்‌ - தவத்தி. 

விருங்கிதம்‌ - யரானைபிளிறொலி. 

விருசம்‌ - இஞ்ச, எலி. 

விருசனம்‌ - அகாயம்‌, உரோமம்‌, 
பாவம்‌. 

விருசினம்‌ - இக்கட்டு, உரோமம்‌, 
பாவம்‌. 

விருச்சி - சொன்னிமித்தம்‌. 

விருச்சிகம்‌ - ஒரிராசி, ஓர்‌ மாதம்‌, 
தேள்‌, நண்டு, மயிர்க்குட்டி , வண்டு. 

விருடசத்துரு - விட்டுணு. 

விருடதுவசன்‌ - சன்மார்க்கன்‌, சிவன்‌, 
விநாயகன்‌. 

விருடபசதி - துரககதியைந்தினொன்று. 

விருடபதி - கட்டாக்காலி, சிவன்‌. 

விருடபத்துவசன்‌ - சிவன்‌. 

விருடபம்‌, விருஷபம்‌ - எருது, காது, 
யானைக்காது, வாசகத்திறம்‌. 

விருடபாரூடன்‌ - சிவன்‌. 

விருடம்‌ - இடபம்‌, எலி, ஓரிராசி, சன்‌ 
மார்க்கன்‌, தருமம்‌, மயிற்றோகை, 
மேன்மை. 


விருடலம்‌ - உள்ளி, தகுதிரை. 


விருடவி - கீழ்மகள்‌, பன்னிரண்‌ 
டாண்டிற்பெண்‌, பூப்பதாரி, மலடி. 

விருடலோசனம்‌, விருடலோசனன்‌ - 
எலி. 

விருடவரகனன்‌ - சிவன்‌. 

விருடன்‌ - கன்னன்‌, காமன்‌, சத்துரு, 
சிவன்‌, விட்டுணு. 

விருடாகபாயி - இலக்குமி, கவுரி, சசி, 
சுவாகை. 

விருடாகாரன்‌ - பூனை. 

விருடாங்கன்‌ - சிவன்‌, தேவபத்தன்‌. 

விருட்சசரம்‌ - குரங்கு. 

விருட்சநாதன்‌, விருட்சபாகன்‌ - அரசு. 

விருட்சம்‌ - விருக்கம்‌. 

விருட்சவாடிகை - கொல்லை, சோலை. 

விருதம்‌ - அழுதல்‌. 

விருதர்‌ - படைவீரர்‌. 

விருதா - பயனின்மை, பிழை, வீண்‌. 

விருதாதானம்‌ - அ௮தமதானம்‌. 

விருதி - கேட்குதல்‌, சூழ்தல்‌, தெரிந்‌ 
தெடுத்தல்‌, மறைத்தல்‌. 

விருது - அடையாளம்‌, வெற்றி. 

விருதுக்கொடி - வெற்றித்துவசம்‌. 

விருதுமோதிரம்‌ - அரசன்வீரங்கல்வி 
முதலியகண்டுகொடுக்குமோதிரம்‌. 

விருத்தகங்கை - கோதாவரி. 

விருத்தகிரி - விருத்தாசலம்‌. 

விருத்தசங்கம்‌ - முதியோர்கூட்டம்‌. 

விருத்தசேவை - விருத்தாதிகார 
வந்தனம்‌. 

விருத்ததை - எதிரிடை, ஒவ்வாமை, 
வன்மம்‌. 

விருத்தத்தானம்‌ - செய்யுட்டானப்‌ 
பொருத்தத்தினொன்று. 

விருத்தத்துவம்‌ - முதிர்வயசு. 

விருத்தபழம்‌ - மிளகு. 

விருத்தபாவம்‌ - முதிர்வயசு. 

விருத்தபுட்பம்‌ - கடம்பு. 


விருந்து 


wipro ASA] - Z 457 


விருத்தபேதம்‌ - ஓரளவைப்‌ பிரமாணம்‌. 
விருத்தபோசனம்‌ - விருத்தான்னம்‌. 
விருத்தப்பண்‌ - விருத்தராகம்‌. 
விருத்தப்பிரபிதாமகன்‌ - முப்பாட்டன்‌. 
விருத்தம்‌ - அறிவு, ஆமை, ஒவ்வா 
நியாயம்‌, ஒவ்வாமை, ஓரளவைப்‌ 
பிரமாணம்‌, கடினமானது, கிழத்‌ 
தன்மை, குவியல்‌, சிற்பநூன்‌ முப்‌ 
பத்திரண்டினொன்று, சூழ்ந்தது, 
செய்தி, தடை, தெரிந்து கொள்ளப்‌ 
பட்டது, தொழில்‌, நடக்கை, நடந்‌ 
தேறினது, நூதனம்‌, படித்தது, 
பழமை, பாவினத்தொன்று, பிர 
பலியமுள்ளது, பெலன்‌, முதுமை, 
மூடின து மூப்பு வட்டம்‌, விரோதம்‌, 
வெறுப்பு, சூதுதாயத்‌ தொன்று. 
விருத்தர்‌ - கிழவர்‌, மேலோர்‌. 
விருத்தவிலக்கணம்‌ - ஓர்‌ பிரபந்தம்‌. 
விருத்தன்‌ - அதிகாரி, கிழவன்‌, 
படித்துத்‌ தேறினவன்‌, முதிர்ந்தவன்‌. 
விருத்தாங்குலி - பெருவிரல்‌. 
விருத்தாசிரமம்‌ - திரிதல்‌. 
விருத்தாதீபகம்‌ - 
அஃது வரிவண்டுநாணா மது 


ஓரலங்காரம்‌, 


மலரம்‌ பாகப்‌ 
சிலைக்குப்‌ பொலிவும்‌ பிரிவின்‌ 
விளர்க்கு நிறமுடையார்‌ தம்‌ மேன்‌ 


யபொருவெஞ்்‌ 


மெலிவும்‌ வளர்க்கு மலையா 
நிலமெனவரும்‌. 

விருத்தாந்தம்‌ - இளைப்பரற்றி, கதை, 
காரியம்‌,சுபாவம்‌,செய்தி, முழுமை, 
விதம்‌. 

விருத்தாப்பியம்‌ - கழத்தன்மை. 

விருத்தாரணியம்‌ - காவியம்‌ வாசிக்கு 
மிடம்‌. 

விருத்தான்னம்‌ - பழஞ்சோறு. 

விருத்தி - அடிமை, அபராதம்‌, 
இலாபம்‌, ஏறுதல்‌, ஓரலங்காரம்‌, 
ஒருரை, குவியல்‌, கூட்டம்‌, சந்தோ 
ஷம்‌, சித்தி, செல்வம்‌, தரித்தல்‌, 
தொழிலிலாபம்‌, நல்லொழுக்கம்‌, 


நித்தியயோகத்‌ தொன்று, பலன்‌, 
பாக்கியம்‌, பிழைப்பு, போங்கு, 
விபரம்‌, 


வட்டம்‌, வளர்தல்‌, 


வியாபாரம்‌. 

விருத்திசந்தி - நிலைமொழியிறுதி 
அகரஆகாரங்கண்முன்‌ ஏகார 
ஐகாரம்வரில்‌ ஓகாரமும்‌ அவ்‌ 
விரண்டிலொன்றன்‌ முன்‌ ஓகார 
ஒளகாரம்‌ வந்தால்‌ ஒளகாரமும்‌ 
நிலைமொழியீறும்‌ வருமொழி 
முதலுங்கெடத்‌ தோன்றல்‌. 

விருத்திதானம்‌ - சவனங்கொடுத்தல்‌. 

விருத்தியர்‌ - அடிமைகள்‌. 

விருத்திரகன்‌, விருத்திரத்துவிஷன்‌, 
விருத்திராரி - இந்திரன்‌. 

விருத்திரம்‌ - இருள்‌, ஓர்மலை, சத்தம்‌, 
முகில்‌. 

விருத்திரன்‌ - இந்திரன்‌, ஓரசுரன்‌, 
ஓரிராக்கதன்‌, சத்துரு. 

விருத்திராரி - இந்திரன்‌. 

விருத்திரூபம்‌ - தூலரூபம்‌, வட்ட 
வடிவு. 

விருத்தை - கழவி, இஃது பெண்பருவ 
நான்கினொன்று. 

விருத்தோக்கம்‌, விருத்தோட்சம்‌ - 
எருது. 

விருந்தம்‌ - காம்பு குவியல்‌, கூட்டம்‌, 
மண்பாண்டமுதலியவற்றின்‌ 
பாதம்‌, முலைக்காம்பு, விலங்கின்‌ 
கூட்டம்‌. 

விருந்தர்‌ - புதியவர்‌. 

விருந்தனை - மனைவி. 

விருந்தாகம்‌ - சேம்பு. 

விருந்தாரகன்‌ -தேவன்‌, பிரதானி. 

விருந்தாரம்‌ - அழகு, மேன்மை. 

விருந்திடல்‌ - விருந்துகொடுத்தல்‌. 

விருந்தினர்‌ - புதியோர்‌. 

விருந்து - புதிதாய்வந்தோர்க்குணவு 
கொடுத்தல்‌, புதுமை. 


458 wipro AGG) - Z 


விருந்துபுறந்தருதல்‌ 


விருந்துபுறந்தருதல்‌ - விருந்தினாக்கய 
வஞ்சல்‌. 

விருந்துவனப்பு - இப்பொழுதுள்‌ 
ளாரைப்‌ பாடுவது. 

விருந்தை - துளசி. 

விருந்தோம்பல்‌ - வேளாண்மை 
மாந்தரியல்பினொன்று. 

விருபன்‌ - வெள்ளெலி. 

விருப்பம்‌ - ஆசை. 

விருப்பின்மை - அவாவின்மை, இஃது 
அறத்துறுப்பினொன்று. 

விருப்பு - ஆசை. 

விரும்பல்‌, விரும்புதல்‌ - அசைப்படுதல்‌, 
கருத்து. 

விருவிருத்தல்‌ - சக்ரெக்குறிப்பு. 

விருவிருப்பு - நஞ்சுமுதலிய வேறுங்‌ 
குறிப்பு. 

விருவிரெனல்‌ - எக்ரெக்குறிப்பு. 

விருளை - கடிவாளப்பூண்‌. 

விரூட்சணம்‌ - ஆணை, குற்றச்சாற்று. 

விரூபகரணம்‌ - சந்தக்கேடுசெய்தல்‌. 

விரூபகரூபகம்‌ - ஓரலங்காரம்‌, அஃது 
ஒரு பொருட்குக்‌ கூடாத தன்மை 
பலவுங்காட்டி யுருவகஞ்‌ செய்வது, 
(உம்‌) தண்மதிக்குத்‌ தோலாது 
தாழ்தடத்து வைகாதுமலரும்‌ 
அரிவைவதனாம்‌ புயம்‌. 

விரூபம்‌ - அந்தக்கேடு, குணபேதம்‌, 
விகாரரூபம்‌, வேற்றுமை. 

விரூபாக்கன்‌ - சிவன்‌, பன்னோரு 
ருத்திரர்களிலொருவன்‌. 

விரூபி - யமன்றேவி, வடிவற்றஆள்‌. 

விரூபை - இயமன்‌ மனைவி. 

விரேகம்‌ - கழித்தல்‌. 

விரேசனம்‌ - கழித்தல்‌, பேதி, விழு 
வித்தல்‌. 

விரேசித்தல்‌ - கழித்தல்‌. 

விரேபம்‌ - ஆற்றுப்பொது, ஓராறு. 


விரை - கலவைச்சாந்து, தூபம்‌, நறும்‌ 
புகை, பூந்தேன்‌, வாசனை, வித்து, 
விரையென்னேவல்‌. 

விரைதல்‌ - விரைவு, விரைவுசெய்தல்‌, 
வெயில்‌, வேண்டல்‌. 

விரைத்தல்‌ - விதைத்தல்‌. 

விரைவு - வேகம்‌. 

விரோகம்‌ - பொந்து. 

விரோசனசுதன்‌ - வாலி. 

விரோசனன்‌ - அக்கினி, சந்திரன்‌, 
சூரியன்‌, பலிச்சக்கெவத்தி தந்தை. 

விரோதச்சிலேடை - முன்னர்ச்சி 
லேடித்து வந்தவற்றைப்‌ பின்னரும்‌ 
விரோதிப்பச்சி லேடிப்பது. 

விரோதம்‌ - அதிட்டவீனம்‌, எதிர்‌, 
ஒவ்வாமை, ஓரலங்காரம்‌, சூழ்தல்‌, 
பகை, போர்‌, வன்மம்‌, வேற்றுமை. 

விரோதவுவமை - ஓரலங்காரம்‌, அஃது 
உபமானோப்‌ மேயங்கடம்‌ 
முளொற்ற்கொன்று பகையுள 
வெனக்‌ கூறுவது, (உம்‌) செம்மை 
மரைமலருந்திங்களுநும்‌ முக 
முந்தம்‌ முட்பகை விளைக்குந்‌ 
தன்மையவே. 

விரோதனம்‌ - எதிரிடை, ஒவ்வாமை, 
கோபமூட்டல்‌ தடை, பகை. 

விரோதாலங்காரம்‌ - மாறுபட்ட 
சொல்லானும்‌ பொருளானு 
மாறுப்டுந்‌ தன்மை விளைவு 
தோன்றவுரைப்பனது. 

விரோதி - எதிரி, ஓராண்டு, சத்துரு, 
விரோதியென்னேவல்‌. 

விரோதிகிருது - ஒராண்டு. 

விரோதித்தல்‌-பகைத்தல்‌, வேற்றுமைப்‌ 
படுதல்‌. 

விரோதோத்தி - எதிர்ப்பேச்சு. 

விலகல்‌, விலகுதல்‌ - எறிதல்‌, நீங்கல்‌. 

விலக்கணம்‌ - திருட்டாந்தமற்றது, 
வித்தியாசம்‌. 


விலக்கம்‌ - விலக்குந்தன்மை. 


விலைபேசுதல்‌ 


wipro ஏர] - Z 459 


விலக்கல்‌ - மாற்றம்‌. 

விலக்கு - தவிர்ப்பு, மறிப்பு, வழு, 
விலக்கென்னேவல்‌. 

விலக்குதல்‌ - தவிர்த்தல்‌, மறித்தல்‌. 

விலக்குருவகம்‌ - ஒரலங்காரம்‌, அஃது 
உருவகிக்கிற பொருளினியல்பை 
விலக்கி உருவகிப்பது (உம்‌) மலை 
யிற்‌ பயிலாமடமஞ்கை. 

விலக்குவமை - ஓரலங்காரம்‌, அஃது 
முன்னியமித்தவுவமையின்‌ 
குறைகளை யெடுத்துக்காட்டி 
யுவமைப்‌ பொருட்கு ஒப்பல்ல 
வென்பது படப்‌ புணர்ப்பது. 

விலங்கரசு - சிங்கம்‌. 

விலங்கல்‌ -கலங்கனீர்‌,மலை, விலகுதல்‌. 

விலங்கு - தடை, தளை, மிருகம்‌, 
விலங்கென்னேவல்‌. 

விலங்குதல்‌ - எறிதல்‌, விலகல்‌. 

விலசனம்‌ - வினோதவிளையாட்டு. 

விலசிதம்‌ - இலீலாவினோதம்‌. 

விலட்சத்துவம்‌ - அடையாள பின்மை, 
அதிசயம்‌, பகுத்தறிவின்மை, 
வெட்கம்‌. 

விலட்சம்‌ - அடபாவலியல்பு. 

விலத்தல்‌, விலத்துதல்‌ - நீக்குதல்‌, 
நீங்குதல்‌. 

விலபனம்‌ - மழலை. 

விலம்‌ - குகை, பொந்து. 

விலம்பம்‌ - தாமதம்‌, தூங்குதல்‌, நன்‌ 
கொடை, கொடுத்தல்‌. 

அழிவு, உருக்குதல்‌, 
உலகாந்தம்‌. 

விலயனம்‌ - அகற்றுதல்‌, அழித்தல்‌, 
உருக்குதல்‌. 

விலா - பழு. 


விலயம்‌ - 


விலாக்கொடி - எலும்பு. 
விலாங்கு - ஓர்‌ மீன்‌. 
விலாசகானனம்‌ - வினோததானம்‌. 


விலாசமந்திரம்‌ - வினோதாலயம்‌. 


விலாசம்‌ - அழகு, ஆடவர்‌ மகளிர்‌ 
விளையாட்டு, இலீலாபிநயம்‌, 
பத்திரிகையின்‌ புறவெழுத்து, 
பொழுது போக்கு, விளையாட்டு, 
வினோதம்‌, வேடிக்கை. 

விலாசனை - மகளிர்‌ விளையாட்டு. 

விலாசி - காமன்‌, சந்திரன்‌, சிவன்‌, 
திருமால்‌, தீ, பாம்பு. 

விலாத்தோரணம்‌ - என்பு. 

விலாபம்‌ - கனவுகண்டிரங்கல்‌, புலம்‌ 
பல்‌. 

விலாமிச்சை, விலாம்மிச்சை - ஓர்‌ 
வாசனைப்‌ புல்‌. 

விலாய்‌ - கட்டம்‌. 

விலாலம்‌ - இயந்திரம்‌, பூனை. 

விலாழி - குதிரைவாய்‌ நுரை, யானைக்‌ 
கையுமிழ்நீர்‌. 

விலாளம்‌ - ஆண்பூனை, பூனை. 

விலீனம்‌ - அழிந்தது, உருக்கப்‌ 
பட்டது, கலக்கப்பட்டது. 

விலேசயம்‌ - எலி, குகை, பாம்பு, முயல்‌. 

விலேபம்‌ - சாந்து, பூச்சு. 

விலேபனம்‌ - பூசுதல்‌, வாசனை. 

விலேபி - கஞ்சி. 

விலை - கிரயம்‌, விற்றல்‌. 

விலைகட்டுதல்‌ - விலைமதித்தல்‌. 

விலைகாரர்‌ - கொள்வோர்‌. 

விலைகுறித்தல்‌ - விலைமதித்தல்‌. 

விலைகூறுதல்‌ - விலையைப்‌ பல 
முறையுஞ்சொல்லல்‌. 

விலைக்கிரயம்‌ - விலை. 

விலைச்சரக்கு, விலைச்சாமான்‌ - 
விலைப்படுத்த வைத்திருக்கும்‌ 
பொருள்‌. 

விலைஞர்‌ - செட்டிகள்‌. 

விலைதீருதல்‌, விலைதீர்தல்‌, விலை 
தீர்த்தல்‌ - விலைநிதானித்தல்‌. 

விலையேசுதல்‌ - விலைசொல்லல்‌, 
விலைநிதானித்தல்‌. 


460 wipro AGG) - Z 


விலைபோதல்‌ 


விலைபோதல்‌ - விலைப்படல்‌. 

விலைப்படல்‌, விலைப்படுதல்‌ - விற்கப்‌ 
படல்‌. 

விலைப்படுத்தல்‌ - விற்குதல்‌. 

விலைப்பண்டம்‌ - விலைப்பொருள்‌. 

விலைப்பருவம்‌ - விலையின்முறைமை. 

விலைமகள்‌ - வேசி. 

விலைமானம்‌ - விலைப்படுதற்கான 
மதிப்பு. 

விலையாளர்‌ - விலையிடுவோர்‌. 

விலையுணி - அலட்சியமான ஆள்‌. 

விலையுயர்தல்‌ - விலையதிகப்படல்‌. 

விலைவைத்தல்‌ - விலைகுறித்தல்‌, 
விலையேற்றுதல்‌. 

விலோகணியதை - அழகு. 

விலோசனபாதம்‌ - பார்வை. 

விலோசனம்‌ - கண்‌, பார்வை. 

விலோசனாம்பு - கண்ணீர்‌. 

விலோடனம்‌ - உருளுதல்‌, கலக்குதல்‌. 

விலோதம்‌ - துகிற்கொடி, பெண்மயிர்‌, 
மயிர்க்குழற்சி. 

விலோதனம்‌ - துகிற்கொடி, பெருங்‌ 
கொடி. 

விலோபம்‌, விலோபனம்‌ - அழிவு, 
இழுத்தல்‌, கலக்குதல்‌, புகழ்ச்சி, 
மயக்கம்‌. 

விலோமத்திரைராசிகம்‌ - குறுக்குமுத்‌ 
தொகைவினா. 

விலோமம்‌ - நீரியந்திரம்‌, நீர்‌, பாம்பு, 
பின்‌, முறைபிழைத்தல்‌. 

விலோமவிதி - ஒழுங்குதப்பினமுறை. 

விலோமன்‌ - வருணன்‌. 

விலோலதை - உறுதியின்மை. 

வில்‌ - ஒளி, சேரன்கொடி, தனு, 
மூலநாள்‌, வில்லென்னேவல்‌. 

வில்கண்டம்‌ - பலபந்தம்‌, முட்டு. 

வில்ஞாண்‌ - விற்கயிறு. 


வில்லங்கம்‌ - பலபந்தம்‌, முட்டு. 


வில்லடை - எதிரித்தனம்‌. 

வில்லண்டம்‌ - வில்கண்டம்‌. 

வில்லம்‌ - குகை, பெருங்காயம்‌, 
வில்வம்‌. 

வில்லவன்‌ - சேரன்‌. 

வில்லாச்சிரமம்‌ - விற்பரிட்சை. 

வில்லாண்மை - வில்வல்லமை. 

வில்லார்‌ - வில்லுடையார்‌, வேடர்‌. 

வில்வி - 
விற்போராளன்‌, வீரபத்திரன்‌. 


மன்மதன்‌, விசையன்‌, 
வில்லிபுத்தூரன்‌ - ஓர்‌ கவிஞன்‌. 
வில்லியர்‌ - வில்வல்லோர்‌. 

வில்லுவம்‌ - வில்வமரம்‌. 

வில்லூதி - ஓர்‌ சகலாத்து. 
வில்லேருழவர்‌ - படைவீரர்‌. 

வில்லை - அடை, அண்டை, தகட்டு 


வட்டம்‌, வட்டித்தது, வில்வம்‌. 
வில்லைமுருகு - ஓர்‌ காதணி. 
வில்வஞ்சாத்துதல்‌ - தெய்வங்கட்கு 
வில்வஞ்சாத்தியருச்சித்தல்‌. 
பொன்வெள்ளி 
களாற்‌ செய்யுமோர்‌ வகைமாலை. 
வில்வம்‌ - ஓர்‌ மரம்‌, இஃது தசமூலத்‌ 
தொன்று. 


வில்வமாலை - 


வில்வல்லவன்‌ - வில்லாச்‌சிரமி. 

வில்வளைவு, வில்வாங்கல்‌ - வில்லாகார 
மானவளைவு. 

வில்வித்தை - வில்லாச்சிரமம்‌. 

விவகரித்தல்‌ - நியாயஞ்சொல்லுதல்‌. 

விவகலனம்‌, விவகலிதம்‌ - கழிவுக்‌ 
கணக்கு. 

விவகாசம்‌ - சிரிப்பு. 

விவகாரதரிசனம்‌ - நீதம்‌ விசாரித்தல்‌. 

விவகாரஸ்தானம்‌ - நீதாசனம்‌. 

- நீதியதிபதித்துவம்‌, 

பிணக்கு, முப்பொருளினொன்று, 

அஃது பொருளீட்டல்‌ தொழில்‌, 


வழக்கு, வளமை. 


விவகாரம்‌ 


விழுமம்‌ 


wipro ASA] - Z 461 


விவகாரவிதி - நியாயப்பிரமாணம்‌. 

விவகாரி - வழக்காளி. 

விவகாரிகம்‌ - வழக்கம்‌, வழக்கு. 

விவசம்‌ - கீழ்ப்பட்டது, பரவசம்‌, 
பற்றிலாமை, மரணவிருப்பம்‌. 

விவசுதன்‌ - சூரியன்‌. 

விவட்சை - விருப்பம்‌. 

விவதம்‌ - காத்தண்டு, குவித்தல்‌, 
சுமை, தெரு. 

விவத்தை - ஆபத்து. 

விவரணம்‌ - விபரம்‌. 

விவரம்‌ - உட்டுளை, குகை, குறை, 
பிரிவு, வகை. 

விவரிதம்‌ - விபரிதம்‌. 

விவரித்தல்‌ - பகுத்துச்‌ சொல்லல்‌. 

விவருணம்‌ - தீழ்ப்பு, துன்னிறம்‌. 

விவர்த்தம்‌ - ஆடல்‌, கூட்டம்‌, சுற்றி 
வருதல்‌, தப்பிதம்‌, திரிபு. 

விவர்த்தரூபம்‌ - மாயாரூபம்‌. 

விவர்த்தனம்‌ - சுழலல்‌, சுற்றிவரல்‌, 
திரும்புதல்‌, பிரித்தல்‌, புரளல்‌, 
வருத்திப்பு. 

விவாகம்‌ - மணம்‌. 

விவாகரணம்‌, விவாசம்‌, விவாசனம்‌ - 
ஊருக்கப்‌ புறப்படுத்தல்‌. 

விவாதம்‌ - சொற்கலகம்‌, தருக்கம்‌, 
வழக்காடுதல்‌. 

விவாரம்‌ - விரிதல்‌. 

விவிதம்‌ - பலவிதம்‌. 

விவிருதி - விவரம்‌. 

விவிருத்தி - சழலல்‌, வருத்திப்பு. 

விவேகசிந்தாமணி - ஓராகமறநூல்‌. 

விவேகதை - புத்தி. 

விவேகம்‌ - ஆராய்வு, பகுத்தறிவு, 
புத்தி, மனக்கூர்மை. 

விவேகி - கூரியன்‌. 

விவேகிதை - ஆராய்வு, பகுத்தறிவு. 

விவேகித்தல்‌ - மட்டுக்கட்டல்‌. 


விவேசனம்‌ - ஆராய்வு, பகுத்தறிவு. 

விழம்பு - சோறு. 

விழலர்‌ - வீணர்‌. 

விழலாண்டி - வீணன்‌. 

விழல்‌ - ஓர்‌ புல்‌, விழுதல்‌, வீண்‌. 

விழவு - திருவிழா, மிதுனவிராசி. 

விழற்கட்டு - புல்வீடு, வீடு. 

விழா - திருவிழா, மங்கலச்சடங்கு. 

விழாலரிசி - ஒர்‌ மருந்து. 

விழி - கண்‌, கண்மணி, விழியென்‌ 
னேவல்‌. 

விழிதுறை - பாரம்‌, வழிவகை. 

விழித்தல்‌ - அருண்டெழுதல்‌, உருட்‌ 
டிப்பார்த்தல்‌, கண்டிறத்தல்‌, 
பார்த்தல்‌. 


விழிப்பு - சாக்கெதை, துயிலொழிவு. 

விழியன்‌ - பெருங்கண்ணன்‌. 

விழிவிழுங்கி - கண்ணோயு ளொன்று. 

விழுகுதல்‌ - வீழ்தல்‌. 

விழுகை - விழுதல்‌. 

விழுக்காடு - குறைவு, தூக்கம்‌, வசக்‌ 
கேடு, வீதம்‌. 

விழுக்கு - நிணம்‌. 

விழுங்கல்‌ - நுங்குதல்‌. 

விழுசுமை - வலுசுமை. 

விழுதல்‌ - சாதல்‌, வீழல்‌. 

விழுதி - ஓர்‌ மரம்‌. 

விழுது - ஆலமரமுதலியவற்றின்வீழ்‌, 
ஆழம்பார்ப்பதற்கான கயிறு, 
நெய்வார்கருவியினொன்று. 

விழுபாலை - ஒர்கொடி. 

விழுப்பம்‌ - ஆசை, குலம்‌, சிறப்பு, 
நன்மை, மேன்மை. 

விழுப்பு - அனாசாரம்‌. 

விழுப்பொருள்‌ - நுண்ணியபொருள்‌, 
மேன்மையானபொருள்‌. 

விழுமம்‌ - இடும்பை, சிறப்பு, சீர்மை, 


நன்மை. 


462 wipro AGA) - Z 


விழுவிழெனல்‌ 


விழுவிழெனல்‌ - பசைபிடியாயிருத்தல்‌. 

விழைச்சு - இளைமை, புணர்ச்சி. 

விழைதல்‌ - ஆசைப்பெருக்கம்‌. 

விழைந்தோர்‌ - கணவர்‌, சினேதிதர்‌, 
விரும்பினோர்‌. 

விழைவு - ஆசைப்பெருக்கம்‌, உள்‌ 
ளோசை, கலத்தல்‌. 

விளக்கணம்‌ - பொடிவைத்து 
விளக்குதல்‌. 

விளக்கணி - ஓரலங்காரம்‌, அஃது 
உபமானமுமுபமேயமு மொரு 
தருமத்தின்முடி தல்‌. 

விளக்கம்‌ - சந்திரனாள்‌, தெளிவு, 
விசாரணை. 

விளக்கல்‌ - அழுக்குநீக்கல்‌, ஓட்ட 
வைத்தல்‌, தெளிவித்தல்‌, பிரகா 
சிப்பித்தல்‌, மினுக்குதல்‌. 

விளக்கீடு - ஓர்‌ தினம்‌, அஃது 
சருவாலய தீபமேற்றுதல்‌. 

விளக்கு - அட்ட மங்கலத்தொன்று, 
அஃது ஆலாத்தி, ஒளி, சோதி 
நாள்‌, தீபம்‌, விளக்கென்‌ னேவல்‌. 

விளக்குக்கூடு - விளக்குத்தகழி. 

விளக்குதல்‌ - விளக்கல்‌. 

விளக்குத்தகழி - விளக்ககல்‌. 

விளக்குத்தண்டு - விளக்கத்‌ தாள்‌. 

விளக்கநிலை - ஓர்‌ பிரபந்தம்‌, அஃது 
வேலும்வேற்றலையும்‌ விலங்கா 
தோங்கியவாறு போலக்‌ 
கோலொடு விளக்குமொன்றுபட்‌ 
டோங்கு 
கூறுவது. 

விளக்குநிறுத்துதல்‌-விளக்கணைத்தல்‌. 


மாறோங்குவதாகக்‌ 


விளக்குப்பாதம்‌ - விளக்குத்தண்டு. 

விளக்குமாறு - துடைப்பம்‌. 

விளக்கெண்ணெய்‌ - ஆமணக்கெண்‌ 
ணெய்‌, விளக்கிலிடு மெண்ணெய்‌, 
வேப்பெண்ணெய்‌. 


விளக்கேற்றல்‌ - தீபம்வைத்தல்‌. 


விளங்கல்‌, விளங்குதல்‌ - ஒளிசெய்‌ 
தல்‌, தெளிதல்‌. 

விளங்கிளை - பெண்‌. 

விளங்குதிங்கள்‌ - சுக்கரன்‌. 

விளத்தல்‌ - விபரித்தல்‌, விலகுதல்‌. 

விளத்துதல்‌ - விலத்துதல்‌. 

விளம்பம்‌ - தாமதம்‌. 

விளம்பரம்‌ - அறிக்கைப்பத்திரம்‌, 
விளக்கம்‌. 

விளம்பல்‌ - சொல்லல்‌. 

விளம்பனம்‌ - தாமதம்‌. 

விளம்பி - ஓராண்டு, கள்‌. 

விளம்பிதம்‌ - தாமதப்பட்டுமுற்றுதல்‌, 
அஃது தாளப்‌ பிரமாணத்தொன்று. 

விளம்புதல்‌ - விளம்பல்‌. 

விளரி - இனைமை, ஏழிசையி 
னொன்று, அஃது நெஞ்சாற்‌ 
பிறப்பன, நெய்தனிலத்தியாழ்‌, 
மிகுதி, யாழினோர்நரம்பு, யாழ்‌, 


வேட்கை. 

விளரிப்பாலை - ஓரிசை. 

விளர்‌ - இளமை, கொழுமை, நிணம்‌, 
வெண்மை. 

விளர்த்தல்‌ - வெளுத்தல்‌. 

விளர்ப்பு - வெளுப்பு. 

விளவு - கமர்‌, விளவென்னேவல்‌, 
விளாமரம்‌. 

விளவுதல்‌ - விளாவல்‌. 

விளா - விளாமரம்‌. 

விளாகம்‌ - போர்க்களம்‌. 

விளாசம்‌ - விலாசம்‌. 

விளாத்தி - விளா. 

விளாப்பு - பிறர்க்குப்‌ பங்கில்லாதது. 

விளாம்பூச்சு - ஓர்‌ சித்திரப்பூச்சு. 

விளாவல்‌ - கலத்தல்‌. 

விளி - எட்டன்வேற்றுமை, ஏழிசையி 
னொன்று, விளியென்‌ னேவல்‌. 

விளிதல்‌ - கெடுதல்‌ , சாதல்‌, மறிதல்‌. 


வினதை 


wipro ASA] - Z 463 


விளித்தல்‌ - அழைத்தல்‌. 

விளிம்பு - அருகு, கண்ணிமை, கரை. 

விளிவு - கோபம்‌, சாவு. 

விளை - ஓர்‌ மீன்‌. 

விளைகரி - நிலக்கரி. 

விளைசல்‌ - விளைவு. 

விளைஞர்‌ - மருதநிலமாக்கள்‌. 

விளைதல்‌ - உண்டாதல்‌, தானிய 
முற்றுதல்‌. 

விளைநிலம்‌, விளைபுலம்‌ - வயல்‌. 

விளைப்பு - செய்தல்‌. 

விளைமீன்‌ - ஒர்‌ மீன்‌. 

விளையாடுதல்‌ - பொழுதுபோக்கல்‌. 

விளையாட்டு - பொழுதுபோக்கு. 

விளையாட்டுப்பிள்ளை - சிறுபிள்ளை, 
வீணன்‌. 

விளையுங்காலம்‌ - அறுப்புக்காலம்‌. 

விளையுள்‌ - வயல்‌. 

விளைவித்தல்‌ - விளையச்செய்தல்‌. 

விளைவு - சம்பவிப்பு, தானியம்‌, 
மேகம்‌, வயல்‌. 

விளைவுகாலம்‌ - தானியம்விளைந்‌ 
திருக்குங்காலம்‌. 

விள்ளல்‌, விள்ளுதல்‌ - தழுவல்‌ திறத்தல்‌, 
பேசுதல்‌, மலர்தல்‌, வெடித்தல்‌, 
வேறுபடல்‌. 

விள்ளோடன்‌ - பருப்புவேறு சிட்டை 
வேறாய்க்கழலுந்‌ தேங்காய்‌. 

விறகு - சிதை. 

விறகுதலையன்‌ - விறகுவெட்டி. 

விறப்பு - அச்சம்‌, நெருக்கம்‌, பெருக்கம்‌, 
போர்‌, வெற்றி. 

விறவி - பதினாறுவயசுப்பெண்‌, 
பாடன்மகடு. 

விறலுவமம்‌ - ஒன்றன்விறலானு 

வமிப்பது (உம்‌) மதயானை போலு 

மகங்காரம்‌. 


விறலோன்‌ - அருகன்‌, திண்ணியன்‌. 


விறல்‌ - பெருமை, வலி, வீரம்‌, வெற்றி. 

விறன்மிண்டன்‌ - அறுபத்துமூவரி 
லொருவன்‌. 

விறாட்டி - எருவராட்டி முதலியன. 

விறாண்டுதல்‌ - பிறாண்டுதல்‌. 

விறிசு - ஓர்‌ வாணம்‌, புழுகுப்பேச்சு, 
பொய்‌. 

விறுதா - விருதா. 

விறுமதண்டம்‌ - குருக்குற்றி. 

விறுமன்‌ - ஓர்‌ தேவதை. 

விறுமை - பிரமை. 

விறுவிறுத்தல்‌ - 
கொள்ளல்‌. 

விறுவிறுப்பு - கொதித்துளைதற்‌ 
குறிப்பு, விரைவுக்குறிப்பு. 

விறுவிறெனல்‌ - விரைவின்குறிப்பு, 
விறுவிறுத்தற்குறிப்பு. 

விறைத்தல்‌ - மரத்துநிற்றல்‌. 

விறைப்பு - திமிர்‌, பிரமிப்பு, முறைப்பு. 


விறுவிறுப்புக்‌ 


விற்குதல்‌ - விலைப்படுத்தல்‌. 
விற்பத்தி - கல்விவல்லபம்‌. 
விற்பத்திமான்‌ - கலவியிற்சிறந்தோன்‌. 
விற்பனவு, விற்பனை - விற்றல்‌. 
விற்பன்னம்‌ - நரதனம்‌, விந்தை. 
விற்பன்னர்‌ - கற்றோர்‌, நூதனகாரர்‌ 
புலவர்‌. 
விற்பன்னித்தல்‌ - சிறப்பித்தல்‌. 
விற்புருதி - ஓர்‌ சிலந்தி. 
விற்பூட்டு - பொருள்கோளெட்டி 
னொன்று, அஃது செய்யுளிறு 
தியினு முதலினு நிற்கு மொழி 
களைக்‌ கூட்டிப்‌ யொருள்‌ 
கொள்வது. 
விற்போர்‌ - வில்லாண்மைப்போர்‌. 
விற்றல்‌ - விலைக்கெயம்‌ பண்ணுதல்‌. 
வினவல்‌, வினவுதல்‌ - கேட்டாராய்தல்‌. 
வினவுதல்‌ - அ௮ளவளாவுதல்‌. 
வினதை - கருடன்றாய்‌, சத்தபுரியி 
னொன்று. 


464 wipro AGG) - Z 


வினா 


வினா - 
னென்று, கேள்வி, சொல்‌, வினா 


உரையிலக்கணமைந்தி 


வென்னேவல்‌. 

வினாசம்‌ - காணாதிருத்தல்‌. 

வினாதல்‌ - வினாவுதல்‌. 

வினாயகன்‌ - விநாயகன்‌. 

வினாவிடை - சல்லாபம்‌. 

வினாவுதல்‌ - கேள்விகேட்டல்‌. 

வினாவுத்தரம்‌ - மிறைக்கவியி 
னொன்று, அஃது ஒரு செய்யுட்‌ 
கண்வினாய வினாக்களுட்கடை 
வினாயதற்‌ கோருத்‌ தரமாய்‌ நின்ற 
மொழி பிரிந்து மேல்‌ வினாய 
பலவினாவிற்கும்‌ பலவுத்தரமாய்‌ 
நின்றுபொருடரத்‌ தொடுப்பது. 

வினாவெண்பா - ஓர்‌ நூல்‌. 

வினாவெதிர்வினா - வினாவுக்கு 

(உம்‌) 


வழி 


விடையாயவினாவுதல்‌ 
உண்டாயோவென்ற 
உண்ணேனோவென்பனது. 

வினாவெழுத்து - வினாப்‌ பொருடரு 
மெழுத்து, அவற்றுள்‌ எ௭-யா-ஏ- 
முதனிலைவினர, ஆ-ஓ-ஏ-கடை 
நிலை வினா. 

வினை - கருத்து, கள்ளம்‌, தொழில்‌, 
போர்‌, வஞ்சகம்‌. 

வினைசாதித்தல்‌ - வினை பாராட்டல்‌. 

வினைச்சொல்‌ - இடம்‌, கருவி, 
கருத்தா, செயப்படு பொருள்‌, 
செயல்‌, காலம்‌ எனுமிவைகளை 
விளக்கிநிற்குஞ்சொல்‌. 

வினைஞர்‌ - கம்மாளர்‌, கூத்தர்‌, 
சூத்திரர்‌, செயலாளர்‌, மருதநில 
மாக்கள்‌. 

வினைதீர்த்தல்‌ - விக்னெந்தர்த்தல்‌. 

வினைதீர்தான்‌ - விநாயகன்‌. 

வினைத்தொகை - பெயரெச்சத்தின்‌ 
விகுதியிடை நிலை கடொக்கு 
நிற்குப்பதம்‌ வந்து புணரும்‌ 
புணர்ச்சி (உம்‌) விடிசரம்‌. 


வினைபாராட்டல்‌ - வினையழுத்தல்‌. 

வினைப்பகுதி - வினையிற்பகாப்‌ 
பதமாய்முதனிற்குமுறுப்பு. 

வினைப்பகாப்பதம்‌ - செய்யென்னும்‌ 
வாய்பாட்டால்‌ வருமுதனிலை 
வினை. 

வினைப்பகுபதம்‌ - பகுதிமுதலிய 
வுறுப்புக்களாற்‌ பிரிக்கத்தக்க 
வினைச்சொல்‌. 

வினைப்பயன்‌ - முன்வினைப்படி 
வந்தபலன்‌. 

வினைமுதல்‌ - கருத்தா. 

வினைமுதற்பொருள்‌ - தொழிற்‌ 
காரணம்‌. 

வினைமுறுகுதல்‌ - வினைமூளுதல்‌. 

வினைமுறுக்குதல்‌ - வினைமூட்டுதல்‌. 

வினைமுற்று - பொருள்‌, இடமுதலிய 
அறன்புடை பெயர்ந்து செய்பவன்‌ 
முதலிய ஆறையும்‌ பெரும்பாலுந்‌ 
தோற்றி முடியும்வினை, (இவற்‌ 
றுள்‌) தெரிநிலை வினைமுற்று 
யொன்‌ வயல்‌, வேனில்‌, 
பசப்பு, பிறப்பு என்பவற்றோடு 


கரம்‌, 


நீண்டது எனவொட்டிக்காண்க, 
குறிப்பு வினைமுற்று அவன்‌ 
பொன்னினன்‌, புறத்தன்‌, ஆதிரை 
யான்‌, தாளன்‌, கரியன்‌, நடையன்‌ 
(இவைபோல்வன). 

வினையம்‌ - வஞ்சம்‌, விநயம்‌. 

வினையழுத்தல்‌, வினையளத்தல்‌ - 
வினைபாராட்டல்‌. 

வினையாளர்‌ - ஏவல்‌ செய்வோர்‌, ஓர்‌ 
தொழிலிற்றலைப்பட்டோர்‌. 

வினையியற்சொல்‌ - செந்தமிழ்‌ 
நிலத்து மொழிகளாய்‌ உலக 
வழக்கினுஞ்‌ செய்யுள்‌ வழக்கினு 
நின்று தம்‌ பொருளையியல்பாக 
விளக்கும்‌ வினைச்‌ சொல்‌. 

வினையுரைப்போர்‌ - தூதர்‌. 

வினையுவமம்‌ - தொழிலையே யுவம 
மாகவெடுத்துக்கூறுவது, (உம்‌) 
தீப்போற்றீயன்‌. 


வீசோதகிருட்டம்‌ 


வினையெச்சக்குறிப்பு - தொழில்‌ 
தோன்றாது வினையெச்சம்‌ 
போல நின்று பிறிது வினையோடு 
முடிவது, (உம்‌) அன்றி-இன்றி 
என்பவற்றோடு நின்றார்‌என 
வொட்டிக்காண்க. 

வினையெச்சம்‌ - பிறிதோர்வினை 
யொடு முடிய அவாவிநிற்கும்‌ 
வினைச்சொல்‌, இஃதில்‌ தெரி நிலை 
வினையெச்சம்‌, செய்து, செய்பு 
முதலிய வாய்பாட்டான்‌ வருவன, 
குறிப்புவினையெச்சம்‌, அன்றி, 
இன்றி முதலியன. 

வினையெஞ்சணி - ஒரலங்காரம்‌, 
அஃது வினையெஞ்சிநிற்பது. 

வினைவயிற்பிரிதல்‌ - அகப்பொருட்டு 
றையினொன்று. 

வினைவழிச்சேறல்‌ - அகப்‌ பொருட்டு 
றையினொன்று. 

வினைவளர்த்தல்‌ - வினைபாராட்டல்‌. 

வினைவிநாசன்‌ - கடவுள்‌. 

வினைவினளைத்தல்‌ - பொல்லாங்கு 
செய்தல்‌. 

வினோதம்‌ - அவா, அழகு, எதிரிடை, 
சந்தோஷம்‌, தள்ளுதல்‌, தொழில்‌, 
பொழுதுபோக்கல்‌, மகத்துவம்‌, 
விளையாட்டு. 

வினோதன்‌ - பொழுதுகழிப்போன்‌. 

வினோதி - ஒன்றிலே பொழுதுகழிப்‌ 
போன்‌. 


வின்னம்‌ - அரியப்பட்டது, கிடைத்‌ 


தல்‌, தடை, பங்கப்பட்டது. 
வின்னாண்‌ - விற்பூட்டுங்கயிறு. 
வின்னூலாளன்‌ - துரோணாசாரியன்‌. 


வின்னூல்‌ - வில்லாச்சிரமவித்தை. 


வ்‌ 


வீ - ஓரெழுத்து - கருப்பந்தரித்தல்‌, 
சாவு, செல்லுதல்‌, நீக்கம்‌, பறவை, 
பூ, போதல்‌, முன்னிலையசைச்‌ 


wipro AST] - Z 465 
சொல்‌, விரும்புதல்‌, வீயென்‌ 
னேவல்‌. 


வீகம்‌ - காற்று, பட்சி, பூட்டு, 
மோதிரம்‌. 

வீகாசம்‌ - ஆடம்பரம்‌, தனிமை. 

வீக்கம்‌ - ஆசை, கட்டு, பூரிப்பு, 
மிகுதல்‌, வீங்குதல்‌. 

வீக்குதல்‌ - அழிக்குதல்‌, கட்டல்‌. 

வீங்கல்‌ - நித்திரைசெய்தல்‌, பருத்தல்‌, 
மிகுதல்‌, வீக்கம்‌, வீங்கலாள்‌. 

வீங்கி - சேங்கொட்டை, பேராசை 
யுள்ளோன்‌, வீங்கலாள்‌. 

வீங்குதல்‌ - வீங்கல்‌. 

வீங்கை - அசைதல்‌, ஆடல்‌, குதிரை 
நடை. 

வீசகணிதம்‌ - அட்‌ சரகணிதம்‌. 

வீசகோசம்‌ - கொட்டை, தாமரைக்‌ 
கொட்டை. 

வீசமாதிருகை - வீசகோசம்‌. 

வீசம்‌ - அவசியம்‌, ஒரெண்‌, ஓர்‌ 
கணிதம்‌, ஓர்‌ மந்திரம்‌, கொட்டை, 
சத்தியம்‌, சுக்கலெம்‌, நெல்லிடைப்‌ 
பொன்‌, முளை, மூலம்‌. 

வீசயனம்‌ - விசாரணை. 

வீசல்‌ - அடித்தல்‌, ஈதல்‌, எறிதல்‌. 

வீசனம்‌ - சிற்றாலவட்டம்‌, பொருள்‌, 
விசிறி. 

வீசாட்சரம்‌ - மந்திரமூலம்‌. 

வீசி - அலை, அற்பம்‌, இளைப்‌ 
பாற்றி, கிரணம்‌, சந்தோஷம்‌, 
வீசத்தை யுடையது. 

வீசுகாலேணி - ஒரேணி. 

வீசுதல்‌ - வீசல்‌. 

வீசுதவர்‌ - ஓர்‌ துறப்பணம்‌. 

வீசுவில்‌ - வீசுதவரின்வில்‌. 

வீசுவிற்குடம்‌ - வீசுதவரின்குடம்‌. 

வீசை - ஓர்‌ நிறை, மீசை. 

வீசோதகம்‌ - ஆலாங்கட்டி. 

வீசோதகிருட்டம்‌ - நல்விதை. 


466 wipro AGG) - Z 


வீச்சு 


வீச்சு - எறிதல்‌, ஓர்‌ நோய்‌, பூமி. 
வீச்சுக்காரன்‌ - செலவுகாரன்‌. 


வீச்சுக்காரி - செலவுகாரி, வே௫. 


வீச்சுக்கொள்ளுதல்‌ - வலிகொள்ளல்‌. 


வீச்சுவலை - ஓர்‌ வலை. 

வீச்சேணி - வீசுகாலேணி. 

வீடல்‌ - சாதல்‌, விடுதல்‌. 

வீடிகை - கட்டு, தாம்பூலம்‌. 

வீடு - மனை, மோக்கம்‌, விடுதல்‌, 
வீடென்னேவல்‌. 

வீடுதூங்கி - தரக்குணி. 

வீடுநெறிப்பால்‌ - ஓர்‌ நூற்பகுதி. 

வீடுவிலக்கம்‌ - மகளிர்சூதகம்‌. 

வீட்சணம்‌ - பார்த்தல்‌, பார்வை, 
விழுதல்‌. 

வீட்சம்‌ - அதிசயம்‌. 

வீட்சிதம்‌ - பார்வை. 

வீட்சியம்‌ - அதிசயம்‌, காணப்பட்டது. 

வீட்டாள்‌-மனைவி, வீட்டுவேலைகாரி. 

வீட்டுக்கிரியை - சாச்சடங்கனொன்று. 

வீட்டுக்குத்தூரம்‌ - மகளிர்சூதகம்‌. 

வீட்டுதல்‌ - கொல்லல்‌. 

வீட்டுநெறிப்பால்‌ - அறப்பாலினொன்று. 

வீட்டுப்பூனை - இற்புலி. 

வீட்டுமுன்கட்டு - முன்கட்டு வீடு. 

வீட்டுவாடை - வீட்டிலிருப்போர்‌ 
கொடுக்குங்கூலி. 

வீட்டுவிசாரணை - உக்கரொணம்‌. 

வீட்டுவீரன்‌ - வீட்டிலிருந்துவீரம்‌ 
பேசியும்வெளியில்‌ அஞ்சுவோன்‌. 

வீட்டுள்ளார்‌ - உள்ளிட்டார்‌. 

வீணன்‌ - விருதாவி. 

வீணாகரணம்‌ - வீணைவாசித்தல்‌. 

வீணாகானம்‌ - வீணைநாதம்‌. 

வீணாட்டம்‌ - வீண்பிரயாசம்‌. 

வீணாதண்டம்‌, வீணாதண்டு - முள்‌ 
ளெலும்பு, வீணைக்கழுத்து. 


வீணாவாதன்‌ - யாழ்ப்பாடி. 

வீணாள்‌ - விருதாலி. 

வீணானுபந்தம்‌ - வீணையினடிப்‌ 
பக்கம்‌. 

வீணை - ஓசையாழ்‌, கலைஞானமறு 
பத்தினான்கினொெொன்று, மின்னல்‌. 

வீணையியக்கல்‌ - வீணையிலே 
பாடுதல்‌. 

வீணைவல்லோர்‌ - கந்தருவர்‌. 

வீணைவாசித்தல்‌ - வீணையியக்கல்‌. 

வீண்‌ - பயனின்மை. 

வீண்பத்தி - அவபத்தி. 

வீதசோகம்‌ - அசோகு. 

வீதம்‌ - அவிழ்த்துவிடப்பட்டது, 
இட்டமானது, சமாதானம்‌, விதம்‌, 
வேறுவேறாய்ப்‌ பகுத்தபகுப்‌ 
பினளவு. 

வீதல்‌ - கெடுதல்‌, சாதல்‌, வறுமை. 

வீதாரகம்‌ - பற்றின்மை. 

வீதி - ஒழுங்கு, கடைவீதி, குதிரை, 
சுத்திபண்ணல்‌, தெரு, நாடக வகை 
பத்தினொன்று, நேரோடல்‌, 
பிரவை, மேடை, வரி,வழி, விசாலம்‌. 

வீதிகோத்திரன்‌ - அக்கினி, சூரியன்‌. 

வீதிக்குதல்‌, வீதித்தல்‌ - பங்கிடுதல்‌, 
விசாலித்தல்‌. 

வீதியங்கம்‌ - சம்பாஷனை. 

வீதிவண்ணச்சேலை - ஒர்‌ புடைவை. 

வீநாகம்‌ - கூவற்சுவர்‌. 

வீபணி - கடைவீதி. 

வீபத்து - சந்திரன்‌. 

வீபற்சு - அருச்சுனன்‌. 

வீப்பகழி - புட்பாத்திரம்‌. 

வீமசேனன்‌ - தமயந்தியின்பிதா, பஞ்ச 
பாண்டவரிலொருவன்‌. 

வீமதேவன்‌ - பன்னோருருத்திரரி 
லொருவன்‌. 


வீமம்‌ - பயங்கரம்‌, பருமை. 


வீரம்‌ 


wipro qT] - Z 467 


வீமன்‌ - வீமசேனன்‌. 

வீம்பு - புகழ்ச்சி, பெருமை. 

வீரகண்டாமணி - வீரத்தாற்கட்டு 
மணி. 

வீரகத்தி - வீரரைக்கொன்றபமி. 

வீரகன்‌ - சுத்தக்கிரகாக்கினியைத்‌ 
தணியவிட்ட பார்ப்பான்‌. 

வீரகுடியான்‌ - பதினெண்குடிமையி 
னொருவன்‌. 

வீரகெம்பீரம்‌ - பிகுவீரம்‌. 

வீரகேயூரம்‌ - இருப்புத்தோளணி. 

வீரகச்சு - புலித்தோற்கச்சு. 

வீரக்கடகம்‌ - மிருகவேட்டையாடின 
வீரர்க்குக்கொடுக்குங்காப்பு. 

வீரக்கவசம்‌ - வயிரமணியான்மார்‌ 
பிலணியுஞ்சீரா. 

வீரக்கழல்‌ - கொடையாலும்வீரத்‌ 
தாலுங்கட்டுங்கழல்‌. 

வீரக்குட்டி - வீரவான்‌. 

வீரக்குழல்‌ - முன்கையிலணியுமிருப்பு. 

வீரக்கொடி - வெற்றிக்கொடி. 

வீரங்காட்டுதல்‌ - சூரங்காண்பித்தல்‌. 

வீரசயந்திகை - யுத்தம்‌, யுத்தவீரரது 
நடனம்‌. 

வீரசல்லாபம்‌ - வீரக்களிப்பாற்பேசிக்‌ 
கொள்ளும்பேச்சு. 

வீரசாகி - சேமரம்‌. 

வீரசு 
வீரன்றாய்‌. 


= ஆண்பிள்ளையின்றாய்‌, 


வீரசூரம்‌ - மிகுவீரம்‌. 

வீரசூலம்‌ - போரிலேற்ற வாரலைச்‌ 
சூலத்தாற்குற்றிப்பிடுங்கெ வீரன்‌ 
விருது. 

வீரசேனசன்‌ - நளராசன்‌. 

வீரசேனன்‌ - நளராசாவின்‌ பிதா. 

வீரசைவம்‌ - ஓர்‌ சமயம்‌. 

வீரசைவர்‌ - இலிங்கதாரிகள்‌. 

வீரசொற்கம்‌ - போரிலிறக்கும்வீரர்‌ 
சேரும்பதவி. 


வீரச்சலங்கை - ஒற்றைக்காலிலணியும்‌ 
பொற்சலங்கை. 

வீரச்செல்வி - துற்கை. 

வீரட்டம்‌ - ஓர்‌ சிவதலம்‌. 

வீரட்டாணம்‌ - கூத்தின்விகற்பம்‌. 

வீரணம்‌ - இலாமிச்சம்வேர்‌. 

வீரதச்சுவன்‌ - மன்மதன்‌. 

வீரதண்டை - வீரத்தாலணியுந்தண்டை 

வீரதத்துவம்‌ - வீரத்தன்மை. 

வீரதுரந்தரன்‌ - மகாவீரன்‌. 

வீரதை - வீரம்‌. 

வீரத்தட்டி - மான்றோற்பட்டை. 

வீரந்தரம்‌ - மயில்‌, மார்ச்சட்டை. 

வீரபத்திரம்‌ - அசுவமேதயாகத்துக்‌ 
கேற்றகுதிரை. 

வீரபத்திரன்‌ - உருத்திரமூர்த்திகளி 
னொருவன்‌, சிவகணத்தொருவன்‌, 
வீரவான்‌. 

வீரப்பட்டயம்‌ - வெற்றிபெற்றவீரர்‌ 
நெற்றியிலணியும்‌ பொற்றகடு. 

வீரப்பாடு - வெற்றி. 

வீரமகரம்‌ - கடல்கடந்துபகைவரூர்க்‌ 
கைப்பற்றிய தேர்வேந்தர்‌ முன்‌ 
பாகப்‌ பிடிக்கும்விருது. 

வீரமாகாளர்‌ - ஐயன்படைத்தலைவன்‌. 

வீரமார்த்தாண்டன்‌ - நவசத்திபுத்திரரி 
லொருவன்‌. 

வீரமாலை - வெற்றிபெற்றுவாங்கும்‌ 
பொன்மணிமாலை. 

வீரமுட்டி - வீரசைவத்துருத்திர வேடம்‌ 
பூண்டுசமயப்பாது காவலனாயிரு 
போன்‌. 

வீரமுத்திரிகை - சுண்டுவிரலணி. 

வீரம்‌ - ஓரலங்காரம்‌, அஃது வீரந்‌ 
தோன்றக்‌ கூறுவது, இஞ்சிக்‌ 
கிழங்கு, ஓரத்தி, ஓர்‌ மருந்து, கஞ்சி, 
சிவாகம  மிருபத்‌ தெட்டி 
னொன்று, பெலன்‌, மலை, மிளகு, 
மேன்மை, வலி, வீரியம்‌. 


468 wipro AGA) - Z 


வீரம்பேசல்‌ 


வீரம்பேசல்‌, வீரம்பேசுதல்‌ - வீம்பு 
பேசுதல்‌. 

வீரயாகம்‌ - வீரபத்திரருக்குச்செய்யு 
மோர்‌ வேள்வி. 

வீரரதம்‌ - அம்பு. 

வீரரேணு - வீமசேனன்‌. 

வீரர்‌ - படைவீரர்‌. 

வீரலட்சிமி 
னொன்று. 


- அட்ட லட்சிமிகளி 


வீரவாகு - முருகவேள்கணத்தலைவன்‌. 

வீரவாரம்‌ - வெட்‌ சிமாலைமுதலியன. 

வீரவாளி - ஒர்புடைவை. 

வீரவிருட்சம்‌ - சேங்கோட்டைமரம்‌. 

வீரவெட்சிமாலை - ஓர்‌ பிரபந்தம்‌, 
அஃது நிரைகோடற்கு வெட்சிப்‌ 
பூமாலை குடிப்போய்‌ நிரை 
கவர்ந்து வரிலவனுக்கு முன்பு 
தசாங்கம்‌ வைத்துப்‌ போய்வந்த 
வெற்றியைக்கூறுவது. 

வீரவெண்டயம்‌ - வீரகண்டாமணி. 

வீரவெறி - வீரத்தாலாயமதர்ப்பு. 

வீரன்‌ - அருகன்‌, ஓமாக்கினி, கூத்தாடி, 
திண்ணியன்‌, தீ, வீட்டு மாசாரி. 

வீராசனம்‌ - நாடகவகைபத்தி 
னொன்று, போர்க்களம்‌, முழந்‌ 
தாளினிற்றல்‌, வீராதனம்‌. 

வீராணம்‌ - ஓர்வாத்தியம்‌, நீர்க்கரை 
நகரம்‌. 

வீராணிக்கிழங்கு - ஓர்‌ கிழங்கு. 

வீராதனம்‌ - வலத்தொடையிலிடக்‌ 
காற்‌ பரட்டைச்‌ சேர்த்‌ தியிறுமாப்‌ 
புற்றிருத்தல்‌. 

வீராதிவீரன்‌ - பமிகுவீரன்‌. 

வீராப்பு - பொருமல்‌. 

வீராய்தல்‌ - அகலல்‌, சுற்றிவிசாரித்‌ துச்‌ 
சம்பாத்திதல்‌. 

வீராவளி - வீராவேசம்‌. 

வீராவேசம்‌ - வீரவெறி. 

வீரி - காளி, துற்கை, வட்டத்திருப்பி. 


வீரிடுதல்‌ - ஒலிக்குறிப்பு. 

வீரியம்‌ - சுக்கிலம்‌, பறைப்பொது, 
பிரவை, மகத்துவம்‌, வித்து, கூரம்‌. 

வீரியர்‌ - வீரர்‌. 

வீரியவான்‌ - வீரமுடையோன்‌. 

வீருதம்‌ - மிடை தூறு. 

வீரேசுபரன்‌ - மகாவீரன்‌, வீரபத்திரன்‌. 

வீரை - ஓர்‌ மரம்‌, கடல்‌, துன்பம்‌, 
மனைவி, மாதா, வாமை. 

வீரைச்செடி - ஓர்‌ செடி. 

வீர்வீரெனல்‌ - ஈரடுக்கொலிக்குறிப்பு. 

வீவதம்‌ - கா, காத்தண்டு. 

வீவு - சாவு. 

வீழி - ஒர்செடி. 

வீழுதல்‌ - விழுதல்‌. 

வீழ்‌ - மரவிழுது, வீழென்னேவல்‌. 

வீழ்சதி - நரகம்‌. 

வீழ்க்கை - சோதிநாள்‌, விருப்பம்‌. 

வீழ்ச்சி - விழுக்காடு, விழுதல்‌. 

வீழ்தல்‌ - ஆசை, ஆசைப்படுதல்‌, 
ஆசைப்‌ பெருக்கம்‌, மேவல்‌, விழுதல்‌. 

வீழ்த்தல்‌ - விழுவித்தல்‌. 

வீழ்த்துதல்‌ - விழுத்துதல்‌. 

வீழ்நாள்‌ - இழந்த நாள்‌. 

வீழ்பிடி - குறைவு, வெறுப்பு. 

வீழ்வு - விழுதல்‌. 

வீறல்‌ - வீறுதல்‌. 

வீறாப்பு - இறுமாப்பு, சினப்பு. 

வீறு - தனிமை, புண்ணியம்‌, பெருமை, 
விளக்கம்‌, வீறுதல்‌, வீறென்னேவல்‌, 
வெறுப்பு, வேகம்‌. 

வீறுகாட்டல்‌ - பெருமைகாட்டல்‌. 

வீறுதல்‌ - இழுத்தல்‌, பெருமையுறுதல்‌. 

வீற்றம்‌ - வேறுபாடு. 

வீற்றிருத்தல்‌ - தனித்திருத்தல்‌, மகிழ்ந்‌ 
திருத்தல்‌. 

வீற்று - தனி, வேறுபாடு. 


wipro ASA] - Z 469 


வெடிச்சுடுதல்‌ 

வ 
வெஃகல்‌ - அஆசைப்பெருக்கம்‌, 
விரும்பல்‌. 
வெஃகா - காஞ்சிபுரத்தியாற்றி 
னொன்று. 


வெஃகாமை -வெறுப்பு, வேண்டாமை. 

வெகு - பல. 

வெகுகரிஷாத்தம்‌ - பருத்தல்‌. 

வெகுசனத்துரோகம்‌ - பலசனத்து 
ரோகம்‌. 

வெகுசனரெட்சை - பலசனரசிட்பு. 

வெகுசு - மிகுதி. 

வெகுச்சுருதம்‌ - சிற்ப நூன்முப்பத்தி 
ரண்டினொன்று. 

வெகுட்சி - கோபம்‌. 

வெகுதானிய - ஓராண்டு. 

வெகுத்தம்‌ - அனேகம்‌, மிகுதி. 

வெகுத்தல்‌ - பிகுத்தல்‌. 

வெகுநாயகம்‌ - வெகுபேரதிகாரம்‌. 

வெகுபிட்டம்‌ - விரிவு. 

வெகுப்பு - பிகுப்பு. 

வெகுமதி - வெகுமானம்‌. 

வெகுமாரி - மிகுதி, வெகுமமை. 

வெகுமானம்‌ - உபசாரம்‌. 

வெகுமுகம்‌ - பலகவர்‌, பலநோக்கு, 
பலவமழி. 

வெகுரூபன்‌ - ஒந்தி, சிவன்‌, திருமால்‌, 
பிரமன்‌, மதன்‌. 

வெகுர்‌ - உட்டணத்தால்வரும்‌ பரு. 

வெகுளி - சினம்‌, இஃது முக்குற்றத்‌ 
தொன்று, மாயையாக்கை பதி 
னெண்‌ குற்றத்துமொன்று. 

வெகுளிவிலக்கு - ஒரலங்காரம்‌, 
அஃது வெகுளிதோன்றக்‌ கூறி 
விலக்குவது. 

வெகுளுதல்‌, வெகுள்தல்‌ - கோபித்தல்‌. 

வெகுள்வு - கோபம்‌. 


வெக்காளம்‌ - வெப்பியாரம்‌. 

வெக்காளித்தல்‌ - வெப்பியாரப்‌ 
படுதல்‌. 

வெக்கை - காங்கை. 

வெக்கைநோய்‌ - மிருகங்கள்நோயி 
னொன்று, வைசூரிநோய்‌. 

வெங்கண்‌ - வைராக்கியம்‌. 

வெங்கனம்‌ - போர்க்களம்‌. 

வெங்காயம்‌ - வெண்காயம்‌. 

வெங்காரம்‌ - வெண்காரம்‌. 

வெங்கார்‌ - வேடை.. 

வெங்கான்வெளி - கடுங்கானல்வெளி. 

வெங்கிணாத்தி - ஒர்‌ பாம்பு. 

வெங்கிராயன்வெளி - கடுங்கானல்‌ 
வெளி. 

வெங்கோஷடம்‌ - ஓர்‌ மருந்து. 

வெங்கோல்‌ - கொடுங்கோல்‌. 

வெச்சுவெந்நீர்‌ - சுடுநீர்‌. 

வெச்செனல்‌ - வெம்மையாதல்‌. 

வெச்செனவு - சூடு. 

வெஞ்சமம்‌ - பாலைநிலத்திராகம்‌, 
போர்‌. 

வெஞ்சமன்‌ - இயமன்‌. 

வெஞ்சம்‌ - கோபம்‌. 

வெஞ்சனம்‌ - கறிபதார்த்தம்‌, சிற்‌ றுண்டி. 

வெஞ்சிலைச்செல்வன்‌ - வீரபத்திரன்‌. 

வெஞ்சுடர்க்கிரணனன்‌ - சூரியன்‌. 

வெடி - அச்சம்‌, இடி, கள்‌, துப்பாக்கி 
முதலியவற்றிற்‌ பிறக்கு மொலி, 


நறுமணம்‌, நறும்புகை, வெடி 
யென்னேவல்‌. 


வெடிகிரந்தி - ஓர்‌ வகைக்கிரந்தி. 
வெடிகுண்டு - ஓஒர்விதவெடி.. 
வெடிக்குதல்‌ - வெடித்தல்‌. 
வெடிசன்னி- சன்னிபேதத்திலொன்று. 
வெடிசூலை - ஓர்‌ சூலை. 
வெடிச்சுடுதல்‌ - வெடி வைத்தல்‌. 


470 wipro AGG) - Z 


வெடித்தகுரல்‌ 


வெடித்தகுரல்‌ - கடுந்தொனியான 
குரல்‌. 

வெடித்தசொல்‌ - வெடுவெடுப்பான 
பேச்சு. 

வெடித்தல்‌ - பிளத்தல்‌, விள்ளுதல்‌. 

வெடிபலவன்‌ - பேய்ப்பலவன்‌. 

வெடிப்பு - அதிகம்‌, கமர்‌, விள்ளுகை. 

வெடியுப்பு, வெடிலுப்பு - ஒருப்பு. 

வெடிலுப்புத்திராவகம்‌ - ஓர்‌ திராவகம்‌. 

வெடில்‌ - உறணாற்றம்‌. 

வெடுக்கன்‌ - கோபி. 

வெடுக்கு - வெடில்‌, வெட்டெனவு, 
வெட்டெனவுள்ளனு. 

வெடுக்கெனல்‌ - கடுமைசக்குறிப்பு. 

வெடுப்புக்காட்டுதல்‌ - சினப்புக்‌ 
கொள்ளுதல்‌. 

வெடுவெடுத்தல்‌ - கடுமையாயிருத்தல்‌, 
கோபித்துப்பேசல்‌. 

வெடுவெடெனல்‌ - சனக்குறிப்பு. 

வெட்கக்கேடு - மானபங்கம்‌. 


வெட்கம்‌ - நாணம்‌. 


வெட்கல்‌, வெட்குதல்‌ - அச்சக்குறிப்பு, 
நாணுதல்‌. 

வெட்கறை - இலச்சை. 

வெட்கிளுவை - கிளுவையினோர்‌ 
பேதம்‌. 

வெட்குவெட்கெனல்‌ - வெட்கக்குறிப்பு. 

வெட்சி - ஒர்‌ பூஞ்செடி, பகைநிரை 
யோட்டுவார்க்குமாலை. 

வெட்டல்‌ - கொலைசெய்தல்‌, தறித்தல்‌, 
நால்வகையூறு பாட்டினொன்று, 
மெய்ப்பரிசமெட்டினுமொன்று. 

வெட்டவெளி - ஏகவெளி, வெளி 
யரங்கம்‌. 

வெட்டறாமூவி - நத்தைச்சூரி. 

வெட்டனம்‌ - காப்புக்கட்டல்‌. 

வெட்டனவு - கடுமை, வலோற்காரம்‌, 
வெடுக்குத்தனம்‌. 


வெட்டாந்தரை - கடுந்தரை. 

வெட்டி - ஓர்‌ செடி, வழி. 

வெட்டியான்‌ - சவஞ்சுடுவோன்‌, பறை 
யன்‌. 

வெட்டிரும்பு - இரும்புவெட்டுமோருளி. 

வெட்டிவீரன்‌ - சுத்தவீரன்‌. 

வெட்டிவேர்‌ - இருவேலிவேர்‌. 

வெட்டிவை - கடுமை, சினம்‌. 

வெட்டுக்கன்று - வரைகன்று. 

வெட்டுக்கிளி - ஓர்‌ பூச்சி. 

வெட்டுணி - தப்பிலி. 

வெட்டுண்ணல்‌, வெட்டுப்படுதல்‌ - 
வெட்டப்படுதல்‌. 

வெட்டுதல்‌ - வெட்டல்‌. 

வெட்டுத்தட்டு - பறையின்வாய்வார்‌. 

வெட்டுமாறன்‌ - வெறியுள்ள ஓர்‌ வஸ்து. 

வெட்டுரை - வெடுவெடுப்பான பேச்சு. 

வெட்டுரைப்பணம்‌ - கள்ளநாணயம்‌. 

வெட்டுவாய்‌ - தறிவாய்‌. 

வெட்டுவாள்‌ - ஓர்‌ வான்‌. 

வெட்டுவெட்டெனல்‌ - கடுமைக்குறிப்பு. 

வெட்டுவேளாண்மை - தானியமறுப்பு. 

வெட்டெனல்‌ - கடுமைக்குறிப்பு. 

வெட்டெனவு - கடுமை. 

வெட்டேறு - ஓர்‌ கருவி. 

வெட்டை - உட்டணம்‌, ஒர்‌ நோய்‌, 
வெளி. 

வெட்டைவெளி - வெறுவெளி. 

வெட்பகடம்‌ - வெளிப்பகடம்‌. 

வெட்பாடம்‌ - வாய்ப்பாடம்‌. 

வெட்பாலை - ஓர்‌ மரம்‌. 

வெட்பாவட்டை - ஒர்‌ பாவட்டை. 

வெட்புகார்‌ - கருக்கொள்ளாமுகில்‌. 

வெட்பூல்‌ - ஒர்‌ பூல்‌. 

வெண்கடம்பு - ஒர்‌ கடம்பு. 

வெண்கடுகு - ஓர்‌ கடுகு. 

வெண்கதிரோன்‌,வெண்கதிர்‌ - சந்திரன்‌. 


வெண்ணிலை 


wipro ASA] - Z 471 


வெண்கலம்‌ - ஒருலோகம்‌. 
வெண்கலி - கலித்ததையும்‌ வெண்ட 
ளையும்‌ விரவியும்‌ அயற்றளை 
யருகியும்‌ வந்து ஈற்றடிமுச்சீரா 
னிறுவனு. 
வெண்கல்‌ - வெள்ளைக்கல்‌. 
வெண்காக்கணம்‌ - வெள்ளைக்‌ 
காக்கணம்‌. 
வெண்காசம்‌ - கண்ணோயுளொன்று. 
வெண்காடு - ஓர்‌ சிவதலம்‌. 
வெண்காந்தள்‌ - ஓர்‌ கொடி. 
வெண்காயம்‌ - உள்ளி, ஓர்‌ காயம்‌. 
வெண்காரம்‌ - ஓர்‌ காரம்‌. 
வெண்காரை - வெள்ளைக்காரை. 
வெண்கிடை, வெண்கிடைச்சி - ஒர்‌ 
கிடைச்ச. 
வெண்குங்குலியம்‌ - வெள்ளைக்‌ 
குங்கிலியம்‌. 
வெண்கிளி - வெள்ளைக்கிளி. 
வெண்குட்டம்‌ - ஒர்‌ நோய்‌. 
வெண்குமுதம்‌ - வெளளாம்பல்‌. 
வெண்குன்றி - அதிமதுரம்‌. 
வெண்‌ தாளம்‌ - ஓர்‌ செடி, நீர்த்தாளி. 
வெண்‌ கூவெண்பா - இனவெழுத்து 
மிக்கிசைப்பது. 
வெண்கொடிவேலி - ஓர்‌ பூடு. 
வெண்கொல்‌ - வெள்ளி. 
வெண்கொற்றக்குடை - 
சத்திரம்‌. 
வெண்சலசமுற்றாள்‌ - சரச்சுவதி. 


தவளச்‌ 


வெண்சாமரை - வெள்ளைச்சமாரம்‌. 

வெண்சாரை - இந்திரியம்‌, வெள்ளைச்‌ 
சாரை. 

வெண்சீர்‌ - மூவசைநேோரற்றுச்சொல்‌. 

வெண்சீர்வெண்டளை - காய்‌ 

முன்னேனும்‌ பூ முன்னேனும்‌ 

நேரொன்றி வரும்பந்தம்‌. 


வெண்கூடர்‌ - சந்திரன்‌. 


வெண்செந்துறை - இரண்டடிகள்‌ 
தம்முள்ள பொத்துவிழுமிய 
பொருளுமொழுகிய வோசையு 
மாய்‌ வருவது. 

வெண்டகரை - ஓர்‌ பூடு. 

வெண்டயம்‌ - வெண்டையம்‌. 

வெண்டலை - தலையோடு. 

வெண்டளை - வெண்பாவுக்குரிய 
பந்தம்‌, இஃது வெண்சீர்‌ வெண்‌ 
டளை இயற்சீர்‌ வெண்டளை 
யெனவிருவகைப்படும்‌. 

வெண்டாது - வெள்ளி. 

வெண்டாமரை - ஓர்‌ தாமரை. 

வெண்டாமரையாள்‌ - சரச்சுவதி. 

வெண்டாழிசை - வெண்பாவினங்‌ 
களினொன்று, அஃது மூன்றடி 
யாய்‌ முதலிரண்ட டிநாற்சீராயும்‌ 
ஈற்றடியொன்றும்‌ வெண்பாவைப்‌ 
போல முச்சீராயும்‌ முடிவு பெற்று 
வேற்றுத்‌ தளைவிரவிவருவ து. 


வெண்டாழை - ஓர்‌ தாழை. 

வெண்டி - விறுதா. 

வெண்டு - கடுக்கன்புரி. 
வெண்டுறை - வெண்பாவினங்களி 


னொன்று, அஃது மூன்றடி முத 
லேழடி யீறாகப்பின்புநின்ற சில 


வடிகளிற்சிலசீரடிகுறைந்து 
வருவது. 
வெண்டேர்‌ - கானல்‌. 
வெண்டையம்‌ - ஒர்‌ சிறுமணி. 
வெண்ணாங்கு - ஓர்‌ மரம்‌. 
வெண்ணாயுருவி - ஓர்‌ செடி. 
வெண்ணாரி - ஓர்‌ பூடு. 
வெண்ணாரை - ஓர்‌ கொக்கு. 
வெண்ணாவல்‌ - ஓர்‌ நாவல்‌. 
வெண்ணிலம்‌ - மணற்றரை, வெறும்‌ 
தரை. 
வெண்ணிலுவை - மென்புரட்டு. 


வெண்ணிலை - கைமாற்றுக்கடன்‌. 


472 wipro AGG) - Z 


வெண்ணிறம்‌ 


வெண்ணிறம்‌ - வெள்ளைநிறம்‌, 
வெள்ளைநுரை. 

வெண்ணெய்‌ - உருக்காநெய்‌. 

வெண்ணெய்ச்சுறா - ஓர்‌ சுறா. 

வெண்ணெய்தல்‌ - ஓர்‌ நீர்ப்பு. 

வெண்ணெய்நல்லூர்‌ - ஒர்‌ சிவதலம்‌. 

வெண்ணொச்சி - ஓர்‌ நொச்சி. 

வெண்ணோ - ஓர்‌ கண்ணோ. 

வெண்பதம்‌ - இளம்பதம்‌. 

வெண்பலி - சாம்பல்‌. 

வெண்பா - ஓஒர்பா, அஃது ஈற்றடி 
முச்சீரடியாகவும்‌ ஏனையடி நாற்‌ 
சீரடியாகவும்‌ பெற்றுக்காய்ச்‌ 
சீருமகவற்‌ சீரும்‌ வெண்சீர்‌ வெண்‌ 
டனையு மியற்சீர்‌ வெண்டளையுங்‌ 
கொண்டுவருவது. 

வெண்பு - வெண்ணிலம்‌, வெளிப்பு. 

வெண்புணர்ச்சிமாலை - தண்டக 
மாலை, அஃது வெண்பாவான்‌ 
முந்நூறு செய்யுட்கூறுவது. 

வெண்புழுக்கு - இளம்புழுக்கு. 

வெண்பொன்‌ - வெள்ளி. 

வெண்மட்டம்‌ - கொத்து வேலை 
யில்லாத செய்கை. 

வெண்மட்டவேலை - ஒப்புரவான 
வேலை. 

வெண்மணல்‌ - வெள்ளைமணல்‌. 

வெண்மணி - வெள்ளைவிழி. 

வெண்மயிர்‌ - சாமரம்‌, நரைமயிர்‌. 

வெண்மலை - கைலை. 

வெண்மை - அறிவின்மை, இளைமை, 
வெள்ளை. 

வெண்மொரந்தன்‌ - ஓர்‌ வாழை. 

வெதிரம்‌ - செவிடு. 

வெதிரேகம்‌ - எதிர்மறை, பிரிவு, 
விலக்கு. 

வெதிரேகவனுமானம்‌ - ஓரளவைப்‌ 
பிரமாணம்‌. 


வெதிரேகாலங்காரம்‌ - ஓரலங்காரம்‌, 


அஃது உவமானவு பமேயத்திற்‌ 
பிரிவு தோன்றச்‌ சொல்வனு. 

வெதிர்‌ - செவிடு, மூங்கில்‌. 

வெதிர்த்தல்‌ - சனத்தல்‌. 

வெதிர்ப்பு - கலக்கம்‌, சனக்குறிப்பு, 
நடுக்கம்‌. 

வெதுக்கலன்‌ - வெதும்பினவன்‌. 

வெதுக்கல்‌ - வெதுப்பல்‌, வெதும்‌ 
பலன்‌. 

வெதுப்படக்கி - குப்பளை. 

வெதுப்பம்‌ - வெப்பம்‌. 

வெதுப்பல்‌ - வாட்டல்‌. 

வெதுப்பு - சுரம்‌, வெதுப்பென்‌ 
னேவல்‌, வேம்பு. 

வெதுப்புதல்‌ - வாட்டுதல்‌. 

வெதும்பல்‌ - சனக்குறிப்பு, வாடல்‌. 

வெதும்புதல்‌ - வாடல்‌. 

வெதுவெதுத்தல்‌ - இளஞ்சூடா 
யிருத்தல்‌. 

வெதுவெதுப்பு - இளஞ்சூடு. 

வெந்தயம்‌ - ஓர்‌ சரக்கு. 

வெந்தித்தல்‌ - கொதித்தல்‌, சினத்தல்‌. 

வெந்திப்பு - கொதிப்பு, சினப்பு. 

வெந்து - களை. 

வெந்துசனம்‌ - சற்றத்தார்‌. 

வெந்தை - பிட்டு. 

வெந்தையம்‌ - வெந்தயம்‌. 

வெந்நீர்‌ - சுடு நீர்‌. 

வெப்பசாரம்‌ - மனத்துயர்‌, வெக்காளம்‌. 

வெப்பம்‌ - ஆசை, மனத்துயர்‌, வெந்‌ 
திப்பு, வெம்மை. 

வெப்பித்தல்‌ - வெம்மைகொள்ளுதல்‌. 

வெப்பியாரம்‌ - வெப்பசாரம்‌. 

வெப்பு - ஓர்‌ நோய்‌, மனத்துயர்‌, 
வெம்மை. 

வெப்புக்கட்டி - வெப்பினால்வயிற்றி 
லுண்டாகுங்கட்டி. 


வெளிக்காட்சி 


wipro qT] - Z 473 


வெப்புக்கொதி - வெப்பினாலுண்‌ 
டானகாய்ச்சல்‌. 

வெப்புப்பாவை - வெப்புக்கட்டி. 

வெப்புவெப்பெனல்‌ - கோபக்குறிப்பு, 
துயர்க்குறிப்பு. 

வெம்பல்‌ - பெருங்கோபம்‌, வாடல்‌, 
விம்மல்‌, வெக்காளித்தல்‌, வெம்ப 
லானனு. 

வெம்பளிக்கை - வெம்பிளிக்கை. 

வெம்பிளாந்தி - ஏமிலாந்தி. 

வெம்பிளிக்கை - அகங்காரம்‌. 

வெம்புதல்‌ - கலங்குதல்‌, சினத்தல்‌, 
வாடுதல்‌, வெக்காளித்தல்‌. 

வெம்மை - ஆசை, உட்டணம்‌, எண்‌ 
வகையூறினொன்று, கடுமை. 

வெயிலெறித்தல்‌ - ஒளிவீசல்‌. 

வெயில்‌ - ஒளி, கூரியரணம்‌, சூரியன்‌. 

வெயிற்குளித்தல்‌ - வெயிலடியுணல்‌. 


வெயிற்குளிர்தல்‌ - கசூரியகிரண 
வெம்மைதணிதல்‌. 

வெய்து - வெம்மை யுடையது, 
வெய்யது. 


வெய்துயிர்த்தல்‌ - நெடுமூச்சுவிடல்‌. 

வெய்துறல்‌ - அச்சக்குறிப்பு, சினக்‌ 
குறிப்பு, துன்பம்‌. 

வெய்தனெல்‌ - விரைவுக்குறிப்பு. 

வெய்யது - பொல்லாதது, வெம்மை 
யானது. 

வெய்யநீர்‌ - வெந்நீர்‌. 

வெய்யவன்‌, வெய்யோன்‌ - கொடி 
யோன்‌, சூரியன்‌, மிருகசீரிடம்‌, 
விருப்புற்றோன்‌. 

வெய்யில்‌ - சகூரியரெணம்‌, வெயில்‌. 

வெரு - அச்சம்‌. 

வெருகடி - பூனையடி. 

வெருகடிப்பிரமாணம்‌ - மூன்‌ று விரலாற்‌ 
கிள்ளுமளவு. 

வெருகம்‌ - வாலின்கழ்‌. 

வெருகு -ஆண்பூனை பூனை, மெருகு. 


வெருக்கொள்ளல்‌ - அச்சமுறல்‌. 

வெருட்சி - அச்சம்‌, மயக்கம்‌. 

வெருட்டல்‌ - அச்சமுறுத்தல்‌, மயக்கல்‌. 

வெருட்டி - அச்சம்‌, அச்சுறுவிப்போன்‌. 

வெருட்டு - அச்சுறுத்தல்‌, வெருட்‌ 
டென்னேவல்‌. 

வெருட்டுதல்‌ - வெருட்டல்‌. 

வெருவந்தம்‌ - அச்சம்‌. 

வெருவல்‌ - வெருவுதல்‌. 

வெருவு - அச்சம்‌, வெருவென்னேவல்‌. 

வெருவுதல்‌ - அஞ்சல்‌. 

வெருளார்த்தல்‌ - திகைத்தல்‌, மயங்கல்‌. 

வெருளி - அச்சமுடையது, அச்ச 
முறுவிப்பது, வெருட்‌ ௫. 

வெருளிகட்டுதல்‌ - அச்சுறுத்தல்‌, 
வெருட்சிக்குறி. 

வெருளுதல்‌, வெருள்தல்‌ - அஞ்சுதல்‌, 
மருளுதல்‌. 

வெருள்‌ - அச்சம்‌, உன்மத்தம்‌, 
வெருளென்னேவல்‌. 

வெலிகாரம்‌ - வெண்காரம்‌. 

வெலித்தி - சீவல்‌. 

வெல்லப்பாகு - வெல்லப்பாணி. 

வெல்லம்‌ - கரும்பின்கட்டி. 

வெல்லல்‌ - கதித்தல்‌, சயித்தல்‌. 

வெல்லி - சிற்றேலம்‌. 

வெல்லுதல்‌ - மேற்கொள்ளல்‌. 

வெல்லுமா - புலி. 

வெவ்வியன்‌ - கோபி, வெப்பமுடை 
யோன்‌. 

வெவ்வினை - போர்‌. 

வெவ்வுழவு - அடையாதவுழவு. 

வெவ்வேறு - வேறுவேறு. 

வெளி - ஆகாயம்‌, புறம்‌, மறைப்‌ 
பில்லாவெளி. 

வெளிக்கட்டு - வீட்டி ற்புறக்கட்டு. 

வெளிக்காட்சி - 
தோற்றம்‌. 


வெளியான 


474 


wrpiuroor ASG) - Z 


வெளிசம்‌ 


வெளிசம்‌ - தூண்டில்‌. 

வெளிச்சங்காட்டுதல்‌ - ஒளிகாட்டுதல்‌. 

வெளிச்சம்‌ - பிரவை, வெளியரங்கம்‌. 

வெளிதிறத்தல்‌ - வெளிவிடுதல்‌. 

வெளிது - வெண்மையுடையனு, 
வெறிதானது. 

வெளித்தட்டு - பொறுப்பின்றிக்‌ 
காரிய நடத்தல்‌. 

வெளித்தல்‌ - வானம்வெளி வாங்கு 
தல்‌, விளங்குதல்‌, வெறிதாதல்‌. 

வெளித்தோற்றம்‌ - உள்ளொன்று 
புறம்‌ பொன்றாயிருப்பது, உற்பத்தி, 
பிரத்தியட் சம்‌. 

வெளிநாடுதல்‌ - வெளியேகாணப்‌ 
படுதல்‌. 

வெளிபொருள்‌ - வெளியரங்கமான 
பொருள்‌. 

வெளிப்பகடம்‌ - உள்ளிருப்பதை 
மறைத்து நடப்பது, வீண்பகட்டு. 

வெளிப்பகட்டு - வெளிவெருட்டு. 

வெளிப்படல்‌, வெளிப்படுதல்‌ - தோற்றல்‌, 
வெளிவருதல்‌. 

வெளிப்படுத்தல்‌ - அறிவித்தல்‌, வெளி 
யாக்கல்‌. 

வெளிப்படை - வெளியரங்கம்‌. 

வெளிப்படைச்சொல்‌ - இயல்பாய்‌ 
விளங்கிநிற்குமொழி. 

வெளிப்படையுவமம்‌ - வினையும்‌, 
பயனும்‌, உவமையுருபும்‌ வெளிப்‌ 
பட விளங்கிநிற்குமுவமம்‌. 

வெளிப்பாடு - காணிக்கை, தோற்றம்‌. 

வெளிப்பு - விளக்கம்‌, வெளித்தல்‌, 
வெளியிடம்‌. 

வெளிமடை - புறமடை. 

வெளிமான்‌ - பெண்மான்‌. 

வெளியரங்கம்‌ - வெளிப்படை. 

வெளியாகுதல்‌ - வெளித்தல்‌, வெளி 
வருதல்‌. 


வெளியாக்கல்‌, வெளியாக்குதல்‌ - 
விளக்குதல்‌, வெளிவரப்பண்ணு 
தல்‌. 
வெளியாடை - தோரணம்‌, புறவுடை. 
வெளியார்‌ - மெளட்டியர்‌. 
வெளியிடல்‌ - வெளிவாங்குதல்‌. 
வெளில்‌ - அணில்‌, கட்டுத்தறி, தயிர்‌ 
கடைமத்து, யானைத்தூண்‌. 
வெளிவாங்குதல்‌ - வெளித்தல்‌. 
வெளிவாயன்‌ - அந்தரங்கமற்றவன்‌. 
வெளியாய்‌ - பரகசியவாக்கு. 
வெளிவிடுதல்‌ - வெளிப்படுத்தல்‌. 
வெளிவிருத்தம்‌ - பெண்பாவினங்களி 
னொன்று, அஃது மூன்றடியா 
னேனு நான்கடியானேனு முற்றுப்‌ 


பெற்று அடிகளினிறுதிதோறுந்‌ 
தனிச்சொற்‌ பெற்றுவருவது. 


வெளிறர்‌ - அறிவில்லார்‌. 
வெளிவேடம்‌ - புறக்கோலம்‌. 
வெளிறல்‌, வெளிறுதல்‌ - வெண்மை 
யாதல்‌. 
வெளிறு - அலிமரம்‌, அறிவின்மை, 
நறுவிலிமரம்‌, வயிரமில்லாமரம்‌, 
வெண்மை, வெளிறென்னேவல்‌. 
வெளிற்றுமரம்‌ - அலிமரம்‌. 
வெளிற்றுரை - பொருணயமின்றிய 
சொல்‌. 
வெளுத்தல்‌ - ஓர்‌ மரம்‌, வெள்ளை 
யாக்கல்‌, வெள்ளையாதல்‌. 
வெளுப்பு - வெண்மை, வெளுத்தல்‌. 
வெளுவெளுத்தல்‌ - பபிகவும்‌ வெளிறு 
தல்‌. 
வெளுவெளுப்பு - 


வெண்மை. 


நேோயடைந்த 


வெளுவை - வெளுத்தல்‌. 
வெளேரெனல்‌ - வெண்மைச்‌ குறிப்பு. 
வெள்கல்‌ - அச்சம்‌, வெட்குதல்‌. 
வெள்வரி - பலகறை. 


வெள்வாடை - சிறுவாடை. 


வெள்ளை 


wipro AS] - Z 475 


வெள்வெடி - சத்தவெடி.. 

வெள்வேல்‌ - ஓர்‌ மரம்‌. 

வெள்ளக்காடு - பெருவெள்ளம்‌. 

வெள்ளடி - வெருட்டு. 

வெள்ளடிச்சேவல்‌ - கத்திகட்டா 
மலடிக்குஞ்சேவல்‌. 

வெள்ளப்பாடு - பள்ளம்‌, வெள்ளம்‌ 
பிடிப்பதினால்வருஞ்சேதம்‌. 

வெள்ளம்‌ - ஒரெண்‌, கடல்‌, நீர்ப்‌ 
பெருக்கு, மிகுதி. 

வெள்ளரசு - ஒரரசு. 

வெள்ளரணை - சீலைப்பேன்‌. 

வெள்ளரி - ஒர்‌ கொடி. 

வெள்ளலரி - ஓர்‌ பூமரம்‌. 

வெள்ளல்லி - வெள்ளாம்பல்‌. 

வெள்ளமுகல்‌ - அமழுகிவெண்ணிறம்‌ 
பிடித்தது. 

வெள்ளறிவன்‌ - அறிவீனன்‌. 

வெள்ளறிவு - அவிவேகம்‌. 

வெள்ளறுகு - ஓர்‌ பூடு. 

வெள்ளாடு - ஒர்‌ வகையாடு. 

வெள்ளாட்டி - ஏவற்பெண்‌. 

வெள்ளாண்மை - கிருஷி. 

வெள்ளாந்தை - ஓஒராந்தை. 

வெள்ளாப்பு - வைகறை. 

வெள்ளாம்பல்‌ - ஓராம்பல்‌. 

வெள்ளாவி - வெறுமாவி. 

வெள்ளாவிதட்டுதல்‌ - ஆவிபிடி த்தல்‌. 

வெள்ளாவிரை - ஒராவிரை. 

வெள்ளாவிவைத்தல்‌ - ஆவிபட வைத்‌ 
தல்‌. 

வெள்ளாளர்‌ - பூவைசியர்‌, மருதநில 
மாக்கள்‌. 

வெள்ளி - சுக்ரென்‌, வெண்பொன்‌, 
வெண்மை. 

வெள்ளிக்காசு - ஓர்மீன்‌. 


வெள்ளிக்கிழமை - சுக்ரெவாரம்‌. 


வெள்ளைக்கொழ்பு - நரைமயிர்‌. 
வெள்ளிடி - மழைக்குணமில்லாமல்‌ 
விழுமிடி. 
வெள்ளிடை - வெளி. 
வெள்ளிநிமிளை - ஓர்‌ நிமிளை. 
வெள்ளிப்பிரிவு - சுக்கெரனிருந்த 
விராசி விட்டுப்பிரிதல்‌. 
வெள்ளிமடந்தாள்‌ - ஓர்‌ மீன்‌. 
வெள்ளிமலாம்‌ - ஓர்‌ மலாம்‌. 
வெள்ளிமலை - கைலைமலை. 
வெள்ளிலை - வெற்றிலை. 
வெள்ளிலோத்திரம்‌ - ஒர்‌ மருந்து. 
வெள்ளில்‌ - படை, விளாமரம்‌. 
வெள்ளிறகுமந்தாரை - ஓர்‌ மந்தாரை. 
வெள்ளிறால்‌ - ஓர்‌ வகையிறால்‌. 
வெள்ளீயம்‌ - ஓரியம்‌. 
வெள்ளீரல்‌ - மணிக்குடர்‌. 
வெள்ளுப்பு - ஒருப்பு. 
வெள்ளுழவு - புழுதியுழவு. 
வெள்ளுள்ளி - ஒருள்ளி. 
வெள்ளுறட்டி - ஓர்‌ பண்ணிகாரம்‌. 
வெள்ளூமத்தை - ஒரூமத்தை. 
வெள்ளெருக்கு - ஒரெருக்கு. 
வெள்ளெலி - ஒரெலி. 
வெள்ளெலும்பு - தசைகழிந்தவென்பு. 
வெள்ளெழுத்து - கண்புகைச்சல்‌, 
பார்வைக்குவெறிதாய்நிற்குமெழுத்து. 
வெள்ளெள்‌ - ஒரெள்‌. 
வெள்ளென - காலம்பெற. 
வெள்ளெனல்‌ - வெண்மையாதல்‌. 
வெள்ளேடு - எழுதாவேடு. 
வெள்ளேறன்‌ - பழுதானடிரும்பு. 
வெள்ளை - அழமானகருத்‌ தில்லாதது, 
சங்கு, பலபத்திரன்‌, மேற்கட்டி, 
வெட்டை, வெண்பா, வெண்மை, 


வெள்ளாடு, வெள்ளாட்டுமறி, 


வெள்ளி. 


476 wipro AGA) - Z 


வெள்ளைகட்டுதல்‌ 


வெள்ளைகட்டுதல்‌ - 
கட்தகெல்‌. 

வெள்ளைக்கரு - முட்டையிற்‌ சிவப்புக்‌ 
கருவின்புறக்கரு. 

வெள்ளைக்கவி - புன்சொற்கவி. 


மேற்கட்டி 


வெள்ளைக்காக்கணம்‌ - ஓர்‌ கொடி. 
வெள்ளைக்காரர்‌ - வெள்ளைமனிதர்‌. 
வெள்ளைக்காரை - ஓர்‌ செடி. 
வெள்ளைக்கிளி - ஓர்‌ கிளி. 
வெள்ளைக்கீரி - இராசகரி. 
வெள்ளைக்குங்குலியம்‌ - ஒர்‌ மருந்து. 
வெள்ளைக்குன்றி - அதிமதுரக்‌ 
கொடி. 
வெள்ளைக்குன்‌ றிமணி - ஓர்‌ குன்றி 
மணி. 
வெள்ளைச்சாரணை - ஓர்‌ சாரணை. 
வெள்ளைச்செவ்வந்தி - ஒர்‌ செவ்வந்தி. 
வெள்ளைநாவல்‌ - ஓர்‌ நாவல்‌. 
வெள்ளைநிறத்தாள்‌ - சரச்சுவதி. 
வெள்ளைநெல்‌ - ஓர்‌ நெல்‌. 
வெள்ளைபுரளுதல்‌ - மல்லாக்காய்க்‌ 
கிடத்தல்‌. 


வெள்ளைபய்பவளம்‌ - வெள்ளைப்‌ 


போளம்‌. 
வெள்ளைப்பாகல்‌ - ஓர்‌ பாகல்‌. 
வெள்ளைப்பாஷாணம்‌ - ஓர்‌ பாஷாணம்‌. 
வெள்ளைப்பிள்ளை - வஞ்சகமற்றவன்‌. 
வெள்ளைப்புத்தி - பிள்ளைப்புத்தி. 
வெள்ளைப்பேச்சு - சுத்தவாக்கு. 
வெள்ளைப்பொன்னாவிரை - ஒரா 
விரை. 
வெள்ளைப்போளம்‌ - ஓர்மணி, ஒர்‌ 
மருந்து. 
வெள்ளைமனிதர்‌ - வெள்ளைக்காரர்‌. 
வெள்ளைமெய்யாள்‌ - சரச்சுவதி. 
வெள்ளையடித்தல்‌ - சுவர்முதலிய 
வற்றிற்கு நீறுபூசுதல்‌. 
வெள்ளையானை - கீழ்த்திசையானை. 


வெள்ளையானையூர்தி, வெள்ளை 
வாரணன்‌ - இந்திரன்‌, ஐயன்‌. 
வெள்ளைவிழி - கருமணியருகு. 
வெள்ளைவெளுக்குதல்‌ - ஆடை 
யழுக்ககற்றல்‌. 
வெள்ளைவெளேரெனல்‌ - மிகுவெள்‌ 
ளைக்குறிப்பு. 
வெள்ளொத்தாழிசை- வெண்டாழிசை. 
வெள்ளொலியல்‌ - 
குஞ்சம்‌. 
வெள்ளோக்காளம்‌, வெள்ளோங்காளம்‌ 


புடைவைக்‌ 


- கக்கலில்லாதவோங்காளம்‌. 

வெள்ளோடன்‌ - ஓஒடுவிட்டுக்களருந் 
தேங்காய்‌. 

வெள்ளோந்தி - ஒரோந்தி. 

வெள்ளோலை - எழுதாவோலை, 
முத்திரையில்லாவோலை. 

வெறி - அச்சம்‌, ஆடு, கலக்கம்‌, கள்‌, 
சீக்கரம்‌, நாற்றம்‌, பிசாசம்‌, மஸது, 
வட்டவடிவு, வியாதி, வெறியென்‌ 
னேவல்‌, வேலனாடல்‌. 

வெறிகொள்ளுதல்‌ - சன்னதங்‌ கொள்‌ 
ளல்‌, வெறித்தல்‌. 

வெறிக்கப்பார்த்தல்‌ - பயமுறுத்திப்‌ 
பார்த்தல்‌. 

வெறிக்குணம்‌ - மஸதுக்‌ கொண்ட 
குணம்‌, மருட்குணம்‌, மூர்க்க 
குணம்‌. 

வெறிக்குதல்‌ - வெறிகொள்ளுதல்‌. 

வெறிது - அறிவின்மை, கோது, வறிது. 

வெறித்தபார்வை - பயமுறப்பார்க்கும்‌ 
பார்வை. 

வெறித்தல்‌ - ஆவேசமாதல்‌, மயக்‌ 
குறல்‌, வெறிதாய்ப்போதல்‌. 

வெறிப்பு - பஞ்சம்‌, மயக்கம்‌, வெறித்‌ 
தல்‌, வெறுமைத்தன்மை. 

வெறியாடல்‌ - சன்னதமாடல்‌, வெறி 
கொள்ளல்‌. 

வெறியாட்டாளன்‌ - உன்மத்தன்‌, 

சன்னதக்காரன்‌. 


வெற்றிலைப்பூமணி 


wipro qT] - Z 477 


வெறியாட்டு - உன்மத்தம்‌, சன்னதம்‌. 

வெறியெடுத்தல்‌ - சன்னதங்‌ கொள்ளு 
தல்‌, மஸதுக்‌ கொள்ளுதல்‌. 

வெறிவிலக்கு - வெறியாட்டைத்‌ 
தடுத்தல்‌, இஃது அகப்பொருட்டு 
றையி னொன்று. 

வெறு - வெறுமை, வெறுவென்‌ 
னேவல்‌. 

வெறுக்கை - கள்‌, செல்வம்‌, பொன்‌, 
விழுப்பொருள்‌. 

வெறுங்கை - பொருளின்மை. 

வெறுத்தல்‌ - கோபித்தல்‌, சினத்தல்‌, 
பகைத்தல்‌, மறுத்தல்‌, வேண்‌ 
டாமை. 

வெறுநுகம்‌ - சோதிநாள்‌. 

வெறுப்பின்மை - விருப்பம்‌, இஃது 
அறத்துறுப்பினொன்று. 

வெறுப்பு - அச்சம்‌, கலக்கம்‌, சினம்‌, 
செறிவு, துன்பம்‌, வேண்டாமை. 

வெறுப்புக்காட்டுதல்‌ - பிரியவீனங்‌ 
காண்பித்தல்‌. 

வெறுப்புக்கொடுத்தல்‌ - பிரியவீனப்‌ 
படல்‌. 

வெறுமனை - வெறிது. 

வெறுமை - இன்மை. 

வெறும்பிலுக்கு - வீண்வேடம்‌. 

வெறும்புறங்கூறல்‌ - அலர்‌ தூற்றல்‌. 

வெறும்புறங்கூற்று - அலர்மொழி. 

வெறும்புறம்‌ - ஒன்‌ றுமில்லாதிருக்கை. 

வெறுவாயலட்டுதல்‌, வெறுவாய்பசப்பு 
தல்‌ - வீண்பேச்சுப்பேசுதல்‌. 

வெறுவிலி - வறியவன்‌. 

வெற்பன்‌ - குறிஞ்சிநிலத்தலைவன்‌. 

வெற்பு - மலை. 

வெற்றம்‌ - சயம்‌. 

வெற்றாள்‌ - தனியாள்‌, வெறுவிலி. 

வெற்றி - வென்றி. 

வெற்றிகாணுதல்‌, வெற்றிகொள்ளல்‌ - 
வெல்லுதல்‌. 


வெற்றிக்கம்பம்‌ - வெற்றித்தம்பம்‌. 

வெற்றிக்கரந்தைமஞ்சரி - ஒர்‌ பிர 
பந்தம்‌, அஃது பகைவர்‌ கொண்ட 
தன்னிரைமீட்பான்‌ கரந்தைப்பூ 
மாலை சூடிப்‌ போய்‌ மீட்பதைக்‌ 
கூறுவது. 

வெற்றிக்குதிரை - பந்தயம்வென்ற 
குதிரை. 

வெற்றிக்கொடி - விருதுக்கொடி. 

வெற்றிச்சீட்டு - பந்தயச்சீட்டில்‌ 
வெற்றிகுறித்தசீட்டு. 

வெற்றித்தண்டை - வீரதண்டை. 

வெற்றித்தம்பம்‌ - வெற்றிக்கொடி 
கட்டுந்தூண்‌, வென்றோர்நிறுத்துந்‌ 
தூண்‌. 

வெற்றிமாலை - போர்வென்னோர்‌ 
சூட்டு மாலை. 

வெற்றிலை - தாம்பூலம்‌. 

வெற்றிலைக்காய்‌ - மாற்‌ று வெற்றிலைக்‌ 
கொடியின்காய்‌. 

வெற்றிலைக்கால்‌ - வெற்றிலைத்‌ 
தோட்டம்‌. 

வெற்றிலைக்கொடி - தாம்பூலவல்லி. 

வெற்றிலைக்கொழுந்து - வெற்றிலைக்‌ 
கொடி 

வெற்றிலைசுருட்டி - ஒர்‌ புழு. 

வெற்றிலைச்சுருள்‌ - ஓஒர்விதவெற்‌ 
றிலைக்கட்டு, மணவாளர்கையிற்‌ 
பிடிக்குஞ்சுருள்‌. 

வெற்றிலைத்தட்டம்‌ - வெற்றிலை 
வைகத்குந்தட்டம்‌. 

வெற்றிலைத்தட்டி - வெற்றிலைச்‌ 
சரை. 

வெற்றிலைத்தம்பலம்‌ - வெற்றிலை 
பாக்கு மென்றசாரம்‌. 

வெற்றிலைநறுக்கி - ஓர்‌ செடி. 

வெற்றிலைநாறி - ஓர்‌ புதர்‌. 

வெற்றிலைப்பூமணி - மாதரணிபணியி 
னொன்று. 


478 wipro AGG) - Z 


வெற்றிலைவெடிபதம்‌ 


வெற்றிலைவெடிபதம்‌ - மருத்தெண்‌ 
ணெய்ப்‌ பதத்தினொன்று. 

வெற்றிலைவைத்தல்‌ - கலியாணத்‌ 
துக்குவரவழைத்தற்குறிப்பு. 

வெற்றிவாகை - போர்வென்றோர்‌ 
சூமொலை. 

வெற்றிவேற்கை - ஓர்‌ நூல்‌. 

வெற்று - வெறு. 

வெற்றுடம்பு - தசைப்பிடியற்ற தேகம்‌, 
வெறிதாயவுடல்‌. 

வெற்றெலும்பு - தசைகழிந்தவென்பு. 

வெற்றெனத்தொடுத்தல்‌ - நூற்குற்றம்‌ 
பத்தினொன்று. 

வெற்றொழிப்பு - அப நுதியுருவகத்‌ 
தொன்று, அஃது உபமான தருமத்‌ 
தைய யாரோபித்தற்கு உபமேய 
தருமத்தைஒழித்தல்‌, (உம்‌) மதி 
யன்றுவெண்கமலப்பு. 

வென்‌ - முதுகு. 

வென்றி - வெல்லி. 

வென்றிமாலை - செந்திபுரபுராணஞ்‌ 
செய்தோன்‌, பொர்வென்றோர்‌ 
கசூமொலை. 

வென்றோர்‌ - புலனடங்கப்‌ பெற்றோர்‌, 
வெற்றியடைந்தோர்‌. 

வென்றோன்‌ - அருகன்‌. 

வென்னிடுதல்‌ - புறங்கொடுத்தல்‌. 


வே 

வே - ஒரெழுத்து, வேயென்னேவல்‌, 
வேவு, வேவென்னேவல்‌. 

வேகசரம்‌ - ஒட்டகம்‌. 

வேகடம்‌ - ஒர்‌ மீன்‌, மணியழுக்க 
கற்றல்‌, யெளவனம்‌. 

வேகடன்‌ - மணியொப்பஞ்செய்‌ 
வோன்‌, வாலிபன்‌. 

வேகநாசனம்‌ - கோமை. 


வேகம்‌ - கடுமை, கதி, கோபம்‌, சினம்‌, 
சுக்கலெம்‌, தீவிரம்‌. 


வேகரம்‌ - உக்கெம்‌, உறைப்பு. 

வேகரோதம்‌ - மலமறிப்புநோய்‌. 

வேகவதி - கம்பையா று, வைகையா று. 

வேகலத்தமம்‌ - பிகுகதி. 

வேகவிதாரணம்‌ - தடை. 

வேகாகாதம்‌ - தடை, மலக்கட்டு. 

வேகாளம்‌ - சீக்செம்‌. 

வேகி - வேகமுடையோன்‌. 

வேகிடை - விரைவு. 

வேகித்தல்‌ - வேகமடைகல்‌. 

வேகுதல்‌ - அவிதல்‌. 

வேக்காடு - சூடு, வேகுதல்‌. 

வேக்காளப்படுதல்‌ - வெட்கப்படுதல்‌, 
வெப்பியாரப்படுதல்‌. 

வேக்காளம்‌ - வெக்காளம்‌. 

வேங்கடம்‌ - ஓர்‌ மலை, இஃது தமிழ்‌ 
நிலத்‌ தெல்லைநான்கினொன்று. 

வேங்கை - ஓர்‌ மரம்‌, புலி, பொன்‌. 

வேசகம்‌ - யானைவானுனி, வால்‌, வீடு. 

வேசடை - துக்கம்‌. 

வேசந்தம்‌ - குளம்‌, தீ. 

வேசம்‌ - உடை, கதம்‌, சம்பளம்‌ 
வாயில்‌, வீடு, வேசிதெரு, வேஷம்‌. 

வேசரம்‌ - ஒட்டகம்‌. 

வேசரி - கழுதை, கோவேறுகழுதை. 

வேசனம்‌ - மருதநிலத்தூர்‌, வாயில்‌, 
வீடு. 

வேசாடல்‌ - மனக்கலக்கம்‌. 

வேசாடை - துக்கம்‌. 

வேசாறல்‌, வேசாறுதல்‌ - ஆறுதல்‌, 
இளைப்பாறுதல்‌, துக்கமடைதல்‌. 

வேசி - விபசாரி, விலைமகள்‌. 

வேசிகை - வாயில்‌. 

வேசிதெரு - பரஸ்திரிகுடி இருப்பு. 

வேசித்தனம்‌ - கற்புத்தவறல்‌, வேசித்‌ 
தன்மை. 


வேசிப்பார்வை - புணர்ச்சிநோக்கு. 


வேட்டைவாளி wipro ASA] - Z 479 
வேசிப்பிள்ளை - கொண்டோற்‌ | வேட்கை - ஆசை. 
பிழைத்துப்பெற்றபுத்திரன்‌. வேட்கைத்துணைவி - மனைவி. 


வேசிமார்க்கம்‌ - தரரத்தநடை, வேசிகள்‌ 
நடை. 

வேசியம்‌ - வேசிதெரு, வேசிவீடு. 

வேசியாசனசமாசிரயம்‌ - வேசிவீடு. 

வேசியாசாரியன்‌ - நட்டுவன்‌. 

வேசியாடுதல்‌ - கற்பொழுக்கந்தவறி 
நடத்தல்‌. 

வேசியை - வேசை. 

வேசிவிலை - பணயம்‌. 

வேசிவிளையாட்டு 
கூத்து, வேசிநடை. 

வேசுமநகுலம்‌ - மூஞ்சூறு. 


வேசை - சம்பளம்‌, வேசி. 


- கணிகையர்‌ 


வேடகம்‌ - காதணி. 

வேடங்காட்டுதல்‌ - கோலங்காட்டுதல்‌. 

வேடசேரி - வேட நூர்‌. 

வேடச்சி - வேடப்பெண்‌. 

வேடதாரி - வேஷந்தரிப்போன்‌. 

வேடம்‌, வேஷம்‌ - ஆவேஷம்‌, உடை, 
ஓர்காதணி, தன்கோலம்விட்டு 
வேறுகோலங்கொள்ளல்‌. 

வேஷகம்‌ - வேடகம்‌. 

வேடன்‌ - வேடுவன்‌. 

வேடிக்கை - அலங்காரவேஷம்‌, 
ஆடம்பரம்‌. 

வேடிக்கைகாட்டுதல்‌ - ஆடம்பரங்‌ 
காட்டல்‌, கோலங்காட்டுதல்‌. 

வேடிதம்‌ - துளை. 

வேடு - செம்முதல்‌ - பொட்டணி. 

வேடுகட்டல்‌, வேடுகட்டுதல்‌ - பொட்‌ 
டணிகட்டல்‌, வண்டு கட்டல்‌. 

வேடுவன்‌ - பாலைநிலமகன்‌, வேட்‌ 
டைக்காரன்‌, வேட்டைவாள்‌ி. 

வேடை - அபேட்சை, காமநோய்‌, 


செட்டித்தெரு, 


வெப்பம்‌. 


மரக்கலம்‌, 


வேட்கைப்பெருக்கம்‌ - காமநோய்‌, 
பேராசை. 

வேட்கோபன்‌ - குயவன்‌. 

வேட்சை - அபேட்சை, புடைவை. 

வேட்டகம்‌ - தலைப்பா, புக்ககம்‌. 

வேட்டணம்‌ - காது, சுவர்‌, சூழ்தல்‌. 

வேட்டணம்‌, வேஷடணம்‌ - காப்புக்‌ 
கட்டல்‌ சுற்றல்‌. 

வேட்டம்‌ - சாரம்‌, பிசின்‌, வேட்டை. 

வேட்டல்‌ - ஆசைப்பெருக்கம்‌, ஓமஞ்‌ 
செய்தல்‌, அஃது அந்தணர்‌ வணி 
கர்க்குரிவறு தொழிலி னொன்று, 
மாயையாக்கை பதினெண்‌ குற்றத்‌ 
தொன்று, விருப்பம்‌, விவாகஞ்‌ 
செய்தல்‌. 

வேட்டார்‌ - சினேதிதர்‌, புருடர்‌, 
மித்திரர்‌. 

வேட்டாள்‌ - மனைவி. 

வேட்டி - சோமன்‌. 

வேட்டிதம்‌ - கூத்தின்விகற்பம்‌, சூழ்வு, 
தடை, மடிப்பு. 

வேட்டியம்‌ - சுற்றல்‌. 

வேட்டு - வெடி, வேட்டென்னேவல்‌. 

வேட்டுவன்‌ - மகநாள்‌, வேடன்‌, 
வேட்டைவாளி. 

வேட்டை - துன்பம்‌, வேட்டம்‌. 

வேட்டைக்கடா - வேட்டைக்குப்‌ 
பழக்கிய கடா. 

வேட்டைக்காரர்‌ - வேட்டையாடு 
வோர்‌. 

வேட்டைநாய்‌ - கடிநாய்‌, வேட்டை 
யாடப்பழக்கெ நாய்‌. 

வேட்டைப்பல்‌ - விக்ரெதந்தம்‌. 

வேட்டையவியல்‌ - கூட்டிடாவலியல்‌. 


வேட்டையாடல்‌, வேட்டையாடுதல்‌ - 


வேட்டஞ்செய்தல்‌. 
வேட்டைவாளி - ஓர்‌ குளவி. 


480 wipro AGG) - Z 


வேட்டோர்‌ 


வேட்டோர்‌ - வேட்டார்‌. 

வேட்டோன்‌ - சினேகிதன்‌, புருடன்‌. 

வேட்பித்தல்‌ - ஒமஞ்செய்வித்தல்‌, 
இஃது அந்தணரறு தொழிலி 
னொன்று. 

வேட்பு - விருப்பம்‌. 

வேணகை - மதில்‌, வேட்கை. 

வேணவா - ஆசைப்பெருக்கம்‌. 

வேணன்‌ - அம்பட்டத்தி இடத்திற்‌ 
பார்ப்பானுக்குப்‌ பிறந்து புகழ்ந்து 
பாடுவோன்‌. 

வேணி - ஆகாயம்‌, இடையர்‌ வீதி, 


சடை, மரவேர்‌, யாறு. 


வேணிகை - சடை. 

வேணீர்‌ - தாகநீர்‌. 

வேணு - உட்டுளை, கலைஞானமறு 
பத்தினான்கினொன்று, புல்லாங்‌ 
குழல்‌, வில்‌, 
வேய்ங்குழல்‌. 


மூங்கில்‌, வாள்‌, 

வேணுகம்‌ - யானைத்தோட்டி. 

வேணுநாதன்‌ - வீணைவாசிப்போன்‌. 

வேண்‌ - அவா, கொடுந்தமிழ்‌ நாட்டி 
னொன்று, வேட்கைப்‌ பெருக்கம்‌. 

வேண்டல்‌ - ஆசை, ஆசைப்பெருக்கம்‌, 
இரத்தல்‌, விரும்புதல்‌. 

வேண்டாத்தலையன்‌ - அஞ்சாதவன்‌, 
முரடன்‌. 

வேண்டாமை - வெறுப்பு. 

வேண்டார்‌ - பகைவர்‌. 

வேண்டாவெறுப்பு - பகை, வேண்டா 
மென்றவெண்ணம்‌. 

வேண்டிக்கேட்டல்‌ - மன்றாடிக்‌ 
கேட்டல்‌. 

வேண்டுதல்‌ - வாங்குதல்‌, வேண்டிக்‌ 
கேட்டல்‌. 

வேதகம்‌ - கருப்பூரம்‌, தானியம்‌, 
வேறுபடுத்தல்‌. 

வேதகருப்பன்‌ - பார்ப்பான்‌, பிரமன்‌. 


வேதகாரர்‌ - நெய்வார்‌. 


வேதகெளலேயகன்‌ - சிவன்‌. 
வேதக்கொடியொன்‌ - துரோணா 
சாரியன்‌. 
வேதசங்கிதை - வேதத்திரட்டு. 
வேதசம்‌ - பிரம்பு, பெருவிரலடி... 
வேதசாத்திரம்‌ - வேதம்‌. 
வேதசாத்திரி - வேதவியார்த்தி 
பண்ணுவோன்‌. 
வேதஞ்ஞன்‌ - வேத அறிஞன்‌. 
வேதண்டம்‌ - கைலை, பொதியமலை, 
மலை, யானை. 
வேததத்துவம்‌ - வேதப்பொருள்‌. 
வேதநாதன்‌, வேதநாயகன்‌ - கடவுள்‌. 
வேதநாநம்‌ - அனுபவித்தல்‌. 
வேதநிந்தை - வேதத்தையிகழ்தல்‌. 
வேதநிருத்தன்‌ - சமணன்‌, சூனியவாதி. 
வேதநீயம்‌ - உபாதியின்மை. 
வேதபாரகர்‌ - பார்ப்பார்‌, வேதத்தைப்‌ 
படிப்பிப்போர்‌. 
வேதபுண்ணியம்‌ - வேதானுசாரம்‌. 
வேதப்பொருத்தம்‌ - மணப்பொருத்‌ 
தம்பத்தினொன்று. 
வேதமாதிரு - காயத்திரி. 
வேதமாயாவாதம்‌ - ஓர்‌ சமயம்‌. 
வேதமுதல்வன்‌ - கடவுள்‌. 
வேதமுதல்வி - சரச்சுவதி, பார்வதி. 
வேதம்‌ - அறிவு, அழம்‌, கலைஞான 
மறுபத்தினான்‌்கி னொன்று, 
துளைத்தல்‌, முதனூல்‌, விபரம்‌. 
வேதரஞ்சகன்‌ - பிரமா. 
வேதரட்சணம்‌ - வேதத்தைப்‌ பாது 
காத்தல்‌. 
வேதல்‌ - வேகுதல்‌ - வேய்தல்‌. 
வேதவசனம்‌, வேதவாக்கியம்‌ - திரு 
வாக்கு. 
வேதவரசன்‌ - பார்ப்பான்‌. 


வேதவித்தகன்‌ - வேதங்கற்றோன்‌. 


வேந்துரு 


wipro qT] - Z 481 


வேதவியாசன்‌ - ஒரிருடி, அவன்‌ 
வேதஞ்செய்தோன்‌. 

வேதவிருத்தம்‌ - வேதபோதனை. 

வேதனம்‌ - அறிவு, ஓர்‌ சடங்கு, கூலி, 
சம்பளம்‌, சீவனம்‌, துளைத்தல்‌, 
பொன்‌, விடயத்தான்வந்த அறிவு, 
வேதம்‌, வேதனை. 

வேதனாதானம்‌ - கூலிகொடாமை. 

வேதனி - கன்னவேதனக்கருவி. 

வேதனை - அலைத்தல்‌, நோய்‌, 
வருத்தம்‌. 

வேதனைக்காட்சி - காட்சி பேதத்‌ 


தொன்று அஃது இச்சாஞானச்‌ 
செயலிலராகாதி செலுத்தல்‌. 

வேதனைதீர்தல்‌ - மாயாமறைவு 
விடுதல்‌, வருத்தந்தீர்தல்‌. 

வேதனைப்படுதல்‌ - உபாதிப்படுதல்‌, 
மறைக்கப்படுதல்‌. 

வேதன்‌ - கடவுள்‌, பிரமன்‌, வியாழம்‌. 

வேதா - கடவுள்‌, சூரியன்‌, முனிவன்‌. 

வேதாகமம்‌ - வேதம்‌. 

வேதாங்கம்‌ - வேதசாத்திரம்‌, வேதப்‌ 
பகுதி, அஃது சந்தோ பிசிதம்‌, 
சோதிடம்‌, நிகண்டு, நிருத்தம்‌, 
மந்திரம்‌, வியாகரணம்‌ எனுமாறு 
மாம்‌. 

வேதாதிவண்ணன்‌ - கடவுள்‌. 

வேதாத்தியாபகன்‌ - வேதமோதுவிப்‌ 
போன்‌. 

வேதாத்தியாபணம்‌ - வேதமோதல்‌. 

வேதாத்தியாயனம்‌ - வேதமோகதல்‌. 

வேதாத்தியையி - வேதமோ துவோன்‌. 

வேதாந்தகன்‌ - வைதீகன்‌. 

வேதாந்தசன்‌, வேதாந்தஞ்ஞன்‌ - 
வேதாந்தி. 

வேதாந்தம்‌ - வைதீகம்‌. 

வேதாந்தன்‌ - அரன்‌, அருகன்‌, கடவுள்‌. 

வேதாந்தி - வைதீகன்‌. 


வேதாப்பியாசம்‌ - வேதமோதல்‌. 


வேதாரன்‌ - பல்லி. 

வேதார்த்தன்‌ - கடவுள்‌. 

வேதாளம்‌ - ஓர்‌ பிசாசம்‌. 

வேதாளி - காளி. 

வேதாளியர்‌ - புகழ்வோர்‌. 

வேதி - ஓமகுண்டம்‌, கேட்டை நாள்‌, 
மதில்‌, வேதிகை, வேதியென்‌ 
னேவல்‌. 

வேதிகை - கேடகம்‌, திண்ணை, 
பலிபீடம்‌, மேடை. 

வேதிகைபீடம்‌ - ஒஓமவேதி. 

வேதிகம்‌ - துளைத்தல்‌, துளையுடைப்‌ 
பொருள்‌. 

வேதித்தல்‌ - விகாரப்படுத்தல்‌. 

வேதித்துவம்‌ - அறிவு. 

வேதியர்‌ - பார்ப்பார்‌. 

வேதினம்‌ - ஈர்வாள்‌. 

வேதீசன்‌ - பிரமன்‌. 

வேது - வெய்து. 

வேதை - இராகை, துன்பம்‌, பொன்‌ 
னாக்கல்‌, வேதித்தல்‌. 

வேசைச்சிந்தூரம்‌ - உலோகங்களைப்‌ 
பொன்னாக்குமருந்து. 

வேதோதயன்‌ - சூரியன்‌. 

வேதோபகரணம்‌ - வேதானுசார 
மானது. 

வேத்தியம்‌ - அடையாளம்‌, அறியத்‌ 
தக்கது. 

வேத்திரகீயம்‌ - ஓர்‌ நகரம்‌. 

வேத்திரதரன்‌, வேத்திரதாரகன்‌ - 
கட்டியகாரன்‌, நந்திதேவன்‌, வாயில்‌ 
காவலன்‌. 

வேத்திரம்‌ - அம்பு, இலந்தை, பிரம்பு. 

வேத்திராசனம்‌ - பிரப்பம்பாய்‌. 

வேந்தன்‌ - அரசன்‌, இந்திரன்‌, சந்திரன்‌, 
சூரியன்‌, வியாழன்‌. 

வேந்து - அரசன்‌. 

வேந்துரு - ஏழாந்தலை முறையிற்‌ 
பிதா. 


482 wipro AGG) - Z 


வேந்தோன்றி 


வேந்தோன்றி - காந்தள்‌. 

வேபனம்‌ - பயம்‌. 

வேப்பம்பாசி - ஓர்‌ நீர்ப்பூடு. 

வேமம்‌ - நெய்வார்கருவியினொன்று. 

வேம்பனம்‌ - கள்‌. 

வேம்பாணி - கிறாணி. 

வேம்பின்றாரோன்‌ - பாண்டியன்‌. 

வேம்பு - ஓர்‌ மரம்‌. 

வேயர்‌ - வேவுகாரர்‌. 

வேயல்‌ - மூங்கில்‌, வேய்தல்‌. 

வேயுள்‌ - வீடு. 

வேய்‌, உட்டுளை - ஒற்று, மூங்கில்‌, 
வேயென்னேவல்‌. 

வேய்கள்‌ - வேவுகாரர்‌. 

வேய்ங்குழல்‌ - மூங்கிற்குழல்‌. 

வேய்தல்‌ - அணிதல்‌, அலங்கரித்தல்‌, 
சூடுதல்‌, மூடுதல்‌, வீடு. 

வேய்ந்தல்‌ - ஏய்த்தல்‌. 

வேய்வு - ஏய்ப்பு, மூடுதல்‌. 

வேரகம்‌ - கருப்பூரம்‌. 

வேரடம்‌ - இலந்தைப்பழம்‌. 

வேரம்‌ - சரீரம்‌, சலஞ்சாதித்தல்‌, 
சேம்பு, மஞ்சல்‌, முகில்‌. 

வேரல்‌ - மூங்கில்‌. 

வேரறுத்தல்‌ - அடி கெடுத்தல்‌. 

வேரி - கள்‌, வாசனை, வெட்டிவேர்‌. 

வேரிபீதகம்‌ - இருவேலி. 

வேரோடுதல்‌ - தூர்விடுதல்‌. 

வேர்‌ - மூலம்‌, வேரென்னேவல்‌, 
வேர்வை. 

வேர்க்குச்சு - ஓர்குச்சுப்புல்‌. 

வேர்க்குரு - வெகுர்‌. 

வேர்க்கொழ்பு - இஞ்ச, சுக்கு. 

வேர்த்தல்‌ - கோபித்தல்‌, வியர்த்தல்‌. 

வேர்ப்படலம்‌ - கண்ணோயுளொன்று. 


வேர்ப்பு - கோபம்‌, வியர்வு. 


வேவு - மாயையாக்கைபதினெண்‌ 
குற்றத்தொன்று. 

வேர்வை - வியர்வை. 

வேலமரம்‌ - ஓர்‌ மரம்‌. 

வேலம்‌ - தோட்டம்‌. 

வேலம்பாசி - ஓர்‌ பூடு. 

வேலனாடல்‌ - தேவர்க்காடுங்கத்து. 

வேலன்‌ - முருகன்‌, வெறியாட்டாளன்‌. 

வேலாமூலம்‌ - கடற்கரை. 

வேலாவலையம்‌ - கடல்‌, பூமி. 

வேலி - ஊர்‌, காவல்‌, நிலத்தளவையி 
னொன்று, மதில்‌. 

வேலிக்கால்‌ - கதிகால்‌, வேலியருகு. 

வேலிப்பருத்தி - உத்தமாகாணி. 

வேலிமூங்கில்‌ - ஒர்பூடு. 

வேலிறை - குமரன்‌. 

வேலை - அவமிருத்து, இளைப்‌ 
பாற்றி, எல்லை, கடல்‌, கடற்கரை, 
கரை, காலம்‌, தொழில்‌, நிகழ்‌ 
காலம்‌, நோய்‌, பனி, புனற்றிரை, 
பொழுது. 

வேலைப்பரிட்சை - வேலைப்பழக்கம்‌. 

வேலையிற்றுயின்றோன்‌ - விட்டுணு. 

வேல்‌ - ஆயுதப்பொது, ஓர்‌ மரம்‌, 
கைவேல்‌, சூலம்‌, மூங்கில்‌. 

வேவித்தல்‌ - வேகச்செய்தல்‌. 

வேவு - ஒற்று, வேதல்‌, வேவென்‌ 
னேவல்‌. 

வேழம்‌ - கரும்பு, கொறுக்கை, நாணல்‌, 
மூங்கில்‌, யானை. 

வேழும்பர்‌ - கழைக்கூத்தர்‌. 

வேளா - ஓர்‌ மீன்‌. 

வேளாட்டி - வெள்ளாட்டி. 

வேளாண்குலர்‌ - குயவர்‌. 

வேளாண்மை - ஈகை, உபகாரம்‌, 
கொடை, பூவைசியம்‌, மெய்‌. 

வேளாண்மைமபாந்தர்‌ - வேளாளர்‌. 


வேளாவனி - ஓரிராகம்‌. 


வேற்றமையுருவகம்‌ 


wipro ASA] - Z 483 


வேளாளர்‌ - ஈகையாளர்‌, பூவைசியர்‌. 

வேளிர்‌ - குறுநிலத்தரசர்‌. 

வேளை - ஓஒர்பூடு, காலம்‌, நேர்ந்து 
கட்டுகிறவிளை. 

வேளைபூணல்‌ - மன்றாடுதல்‌. 

வேளைப்பிழை - அரிட்டம்‌. 

வேள்‌ - ஆண்மகன்‌, குமரன்‌, மண்‌, 
மன்மதன்‌. 

வேள்புலவரசர்‌ - சாளுவர்‌. 

வேள்வி - ஆராதனை, 
ஓமகுண்டம்‌, மகநாள்‌, யாகம்‌. 


ஈமகை, 


வேள்விக்குண்டம்‌ - ஓமகுண்டம்‌. 

வேள்வித்தறி - யாகத்தம்பம்‌. 

வேள்விநாயகன்‌ - இந்திரன்‌. 

வேள்வியாளர்‌ - ஈகையாளர்‌, பார்ப்பார்‌. 

வேள்வு - அரும்பண்டம்‌. 

வேள்வெடுத்தல்‌ - பல பண்டந்தேடிக்‌ 
கொண்டுபோதல்‌. 

வேறல்‌ - வெல்லுதல்‌. 

வேறாதல்‌ - பிரிதல்‌. 

வேறிடம்‌ - ஏகாந்தம்‌. 

வேறு - மற்றது, வேற்றுமை யுடையது. 

வேறுபடுதல்‌ - பிரிதல்‌. 

வேறுபடுத்தல்‌ - பிரித்தல்‌. 

வேறுபாடு - வேறுபடல்‌. 

வேறுபாட்டொழிப்பு - அப நுதியலங்‌ 
காரத்தொன்று, ௮ஃது வன்னியத்‌ 
திலாரோபித்தற்பொருட்டுஅவன்னி௰ 
தருமத்தையொழித்தல்‌, (உம்‌) 
தெரியுமதுதிங்களன்றரிவைமுக 
மேதிங்களாம்‌. 

வேற்றலம்‌ - காற்று. 

வேற்றுக்குரல்‌ - மாறுகுரல்‌. 

வேற்றுநிலைமயக்கு - ௧,ச,த,ப, 
வொழிந்த மெய்கள்‌ ஒன்றோ 
டொன்று மயங்கி வருவது. 

வேற்றுப்பொருள்வைப்பு - ஓரலங்‌ 
காரம்‌, அஃது முன்னொரு பொருட்‌ 
டிறந்‌ தொடங்கிப்‌ பின்னதனை 


முடித்தற்கு வலி துடைப்பிறிதொரு 
பொருளையுலகறி பெற்றியான்‌ 
வைத்து மொழிவது, இஃது முழு 
வதுஞ்‌ சேறல்‌, ஒரு வழிச்‌ சேறல்‌, 
முரணிற்றோன்றல்‌ சிலேடையின்‌ 
முடித்தல்‌, கூடாவியற்கை, கூடு 
மியற்கை, இருமை யியற்கை, 
விபரீதம்‌ என எண்‌ வகைப்படும்‌. 

வேற்றுமணாளன்‌ - பரபுருடன்‌. 

வேற்றுமை - பதங்கள்‌ புணருமிரு 
வகைச்சந்தியுளொன்று, அஃது 
எழுவாய்‌ முதலியவுருபுகள்‌ பெற 
நிற்பது, வேறுபடல்‌, வேற்று 
மையணி. 

வேற்றுமைகாட்டுதல்‌ - வித்தியாசங்‌ 
காட்டல்‌. 

வேற்றுமைத்தொகை - வேற்றுமை 
யுருபுகள்தொக்குநிற்பது. 

வேற்றுமைப்புணர்ச்சி - பேரும்‌ விளியு 
மல்லாதவாறுருபும்‌ விரிந்‌ தேனுந்‌ 
தொக்கேனும்புணர்வது. 

வேற்றுமைப்‌ பொருள்‌ விலக்கு - ஒர 
லங்காரம்‌, அஃது ஒப்புடையவா 
யிருக்குமிரு பொருளை யொருங்கு 
வைத்துக்காட்டி யொன்றை விலக்கி 
வேற்றுமைப்‌ படுத்திச்‌ சொல்‌ 
இுதல்‌. 

வெற்றுமைமயக்கு - வேற்றுமையுரு 
புகளுளொன்று பிறி தொன்றற்‌ 
காக மயங்கிநிற்பது. 

வேற்றுமையணி - ஒரலங்காரம்‌, 
அஃது உபமானோபமேயங்களு 
ளொன்றைவிசேடமுடைத்தாய்ச்‌ 
சொல்லுதல்‌. 

வேற்றுமையுருபு - தன்னையேற்ற 
பெயர்ப்‌ பொருளை வேறுபடுத்து 
வது, அஃது ஐ, ஆல்‌, கு, இன்‌, அது, 
கண்‌. 

வேற்றமையுருவகம்‌ - ஓரலங்காரம்‌, 
அஃதுகுணப்பொருளையு முக்யெப்‌ 
பொருளையுமொரு பண்புடைத்‌ 
தெனக்காட்டி 


முக்கியப்‌ 


484 wipro AGG) - Z 


வேற்றுமைவிரி 


பொருட்கோர்‌ வேற்றுமையுடைத்‌ 
தெனக்‌ கூறுவது. 

வேற்றுமைவிரி - வேற்றுமையுருபு 
விரிந்துநிற்பது. 

வேற்றுரு - மறுருபு. 

வேற்றொலிவெண்டுறை - பல ஓசைத்‌ 
தாய்வரும்வெண்டுறை. 

வேனல்‌ - கானல்‌. 

வேனிலாளி - மன்மதன்‌. 

வேனில்‌ - கோடை. 

வேனிற்காலம்‌ - கோடைகாலம்‌. 

வேணின்மாலை - ஒர்பிரபந்தம்‌, அஃது 
இருவேனிலையுஞ்‌ சிறப்பித்துப்‌ 
பாவெனது. 


(6700100) | 


வை - ஒரெழுத்து, கூர்மை, புல்‌, 
வைக்கோல்‌, வையென்னேவல்‌. 

வைகடசம்‌ - உத்தரியம்‌. 

வைகடிகன்‌ - இரத்தினங்கள்‌ சாணை 
தீர்ப்போன்‌. 

வைகரி - திட்டம்‌, வாக்கு நான்கி 
னொன்று. 

வைகரியாங்காரம்‌ - மூவாங்காரத்‌ 
தொன்று. 

வைகல்‌ - கழிவுநாள்‌, தங்கல்‌, நாள்‌, 
விடியல்‌. 

வைகல்லியம்‌ - கலக்கம்‌, குறைவு, 
சூனியம்‌, தகுதியின்மை. 

வைகறை - விடியமுதற்பத்து நாழிை 
கயளவு காலம்‌, விடியற்காலம்‌. 

வைகற்பிகம்‌ - ஐயம்‌. 

வைகாசம்‌ - ஒர்மாதம்‌, விசாகம்‌, 
விடியற்காலம்‌, வைணவாகம்‌ 
மிரண்டி னொன்று. 

வைகாநசம்‌ - வைணவாகமத்‌ தொன்று. 

வைகாசி - ஓர்‌ மாதம்‌, விசாகம்‌. 

வைகாசிவசந்தன்‌ - வைகாசி மாதத்திற்‌ 
பாயுங்காவிரியாறு. 


வைகாநசன்‌ - வனவாச. 
வைகாலம்‌ - சாயங்காலம்‌. 
வைகிராந்தம்‌ - ஒரிரத்தினம்‌. 
வைகிருதம்‌, வைகிருத்தியம்‌ - வெறுப்பு. 
வைகுண்டம்‌ - திருமானகரம்‌. 
வைகுண்டன்‌ - திருமால்‌. 
வைகுண்ணியம்‌ - ஒவ்வாமை, குண 
மின்மை, குறை. 
வைகுதல்‌ - இருத்தல்‌, ஏசுதல்‌. 
வைகுந்தநாதன்‌ - திருமால்‌. 
வைகுந்தம்‌ - வைகுண்டம்‌. 
வைகுல்லியம்‌, வைகூலியம்‌ - எதிரிடை. 
வைகை - ஓராறு. 
வைகைத்துறைவன்‌ - பாண்டியன்‌. 
வைக்கல்‌ - வைக்குதல்‌, வைக்கோல்‌. 
வைக்கிராந்தம்‌ - ஓர்‌ பாஷாணம்‌. 
வைக்குதல்‌ - வைத்தல்‌. 
வைக்கோல்‌ - வைக்கல்‌. 
வைக்கோல்வாரி - ஓர்‌ கம்பு. 
வைக்கோற்சுந்து - வைக்கோற்றிரள்‌. 
வைக்கோற்பழுதை - வைக்கோற்புரி. 
வைக்கோற்பாம்பு - வேஷம்‌. 
வைக்கோற்புரி - வைக்கோல்‌ முறுக்கு. 
வைங்கியாரம்‌ - பகை. 
வைசத்தியம்‌ - உண்மை, சுத்தம்‌. 
வைசத்திரம்‌ - அரசாட்‌ ௪. 
வைசம்பாயனன்‌ - வியாசன்மாணாக்‌ 
கர்நால்வருளொருவன்‌. 
வைசயந்தம்‌ - இந்திரனுப்பரிகை, 
இந்திரன்‌ கொடி, இந்திரன்‌ 


மாளிகை. 
வைசயந்தி - திருமான்மாலிகை, 
துகிற்கொடி. 
வைசயந்திகன்‌ - கொடிக்காரன்‌. 
வைசயந்திகை - துகிற்கொடி. 
வைசனனம்‌ - பிள்ளைப்‌ பெறுமாதம்‌. 


வைசாகம்‌ - வைகாசிமாதம்‌, விசாகம்‌. 


வைநீதகம்‌ 


wipro ASA] - Z 485 


வைசாகி - வைகாசி. 

வைசிகம்‌ - உட லுயிரைப்‌ பிரித்தறிதல்‌, 
தளிர்‌, முகாந்தரம்‌, வேசித்தனம்‌. 

வைசியக்கிரியை - வேளாண்மை, 
வியாபாரம்‌. 

வைசியர்‌ - இடையர்‌, ஏருழவர்‌, 
செட்டிகள்‌. 

வைசியவிருத்தி - வைசியர்தொழில்‌. 

வைசுவதேவம்‌ - ஒமப்பலி, பிதிர்‌ பூசை. 

வைசூரி - வசூரி. 

வைசேடிகம்‌ - சாத்திரமாறினொன்று. 

வைச்சிரம்‌ - வச்சிரம்‌. 

வைச்சிரவணன்‌ - குபேரன்‌. 

வைச்சிரவணாலயம்‌ - ஆலமரம்‌. 

வைடம்மியம்‌ - பகை, அஃது சத்த 
விசனத்தொன்று. 

வைடாலக்கிரதிகன்‌ - மாயக்காரன்‌. 

வைடாலம்‌ - பூனை, மாயசாலம்‌. 

வைடாலவிரதிகன்‌ - மாயசாலன்‌. 

வைடூரியம்‌ - நவமணியினொன்று. 

வைணவம்‌, வைஷணவம்‌ - ஒர்சமயம்‌, 
பதினெண்புராணத்தொன்று, 
மூங்கலரிசி, வேய்ங்குழல்‌. 

வைணவர்‌ - நாராயணன்சமயத்‌ 
தோர்‌. 

வைணவாகமம்‌ - வைஷணவசமய 


நூல்‌, அஃது பாஞ்சராத்திரம்‌, 
வைகாநசம்‌. 

வைணவி - சத்தமாதர்களி லொருத்தி, 
மூங்கிற்குழல்‌. 

வைணவிகன்‌ - வீணைவாசிப் போன்‌, 


வேய்ஞ்குழலூதுவோன்‌. 
வைணிகன்‌ - வீணைவாசிப்போன்‌. 
வைணுகம்‌ - கழிகோல்‌, யானைத்‌ 
தோட்டி. 
வைதரணி - யமபுரத்தியாறு. 
வைதருக்கம்‌ - தந்தரப்பேச்சு. 


வைதருப்பம்‌ - வஞ்சகத்தருக்கம்‌. 


வைதருப்பி - தமையந்தி. 

வைதலம்‌ - பாத்திரம்‌. 

வைதல்‌ - ஏசல்‌, திட்டல்‌. 

வைதவ்வியம்‌ - கைமைத்தன்மை. 

வைதனிகம்‌ - அற்றைக்கூலி. 

வைதனிகன்‌ - கூலிக்காரன்‌. 

வைதாத்திரன்‌ - சனற்குமாரன்‌. 

வைதானம்‌, வைதானிகம்‌ - ஒமப்பலி. 

வைதானிகன்‌ - பள்ளியெழுச்சி 
பாடுவோன்‌. 

வைதானோபசரணை - அந்திசந்தி 
செலுத்துங்கடவுட்பலி. 

வைதிகர்‌ - பார்ப்பார்‌. 

வைதிருதி - நித்தியயோகத்தொன்று. 

வைதீகம்‌ - வேதமார்க்கம்‌. 

வைதீகர்‌ - வைதிகசைவத்தோர்‌. 

வைதூரியம்‌ - ஓரிரத்தினம்‌. 

வைதேகன்‌ - பார்ப்பனத்திக்கும்‌ 
வைசியனுக்கும்‌ பிறந்து துதித்துய்‌ 


வோன்‌, வியாபாரி. 

வைதேகி - சீகை. 

வைதேயம்‌ - அறிவின்மை. 

வைதேயன்‌ - அறிவீனன்‌. 

வைத்தல்‌ - வைக்குதல்‌. 

வைத்தியசாத்திரம்‌ - கலைஞான மறு 
பத்தினான்கினொன்று, அஃது 
வாகடறூல்‌. 

வைத்தியநாதன்‌ - சிவன்‌. 

வைத்தியம்‌ - பரிகாரம்‌. 

வைத்தியன்‌ - பண்டிதன்‌, பரிகாரி, 
வேதாப்பியாசி. 

வைத்தூறு - வைக்கோற்போர்‌. 

வைநாசிகம்‌ - ஓர்யோகம்‌. 

வைநாசிகன்‌ - அடிமை, சிலம்பி. 

வைநாயிகன்‌ - புத்தன்‌. 

வைநீதகம்‌ - ஈரிணை மூவிணை ௭ரு 
தேனுங்குதிரை யேனுங்கட்டிய 


பண்டி. 


486 


wrpiuroor ASG) - Z 


வைந்தவம்‌ 


வைந்தவம்‌ - குதிரை. 

வைபரித்தியம்‌ - எதிரிடை. 

வைபவம்‌ - வரலாறு, விபவம்‌. 

வைபோகம்‌ - சந்தோஷம்‌, வயணம்‌, 
விவேகம்‌. 

வைபோகி - விவேகி. 

வைபோதிகன்‌ - சாமக்காவற்காரன்‌. 

வைப்பாட்டி - குடிப்‌ பெண்ணல்‌ 
லாதவள்‌. 

வைப்பு - இடம்‌, ஊர்‌, உண்டாக்கல்‌, 
பெருமை, வைத்தல்‌. 

வைப்புக்கட்டு - பொய்க்ககை. 

வைப்புச்சரக்கு - உண்டாக்கின 
சரக்கு. 

வைப்புச்செப்பு - வைக்குமிடம்‌. 

வைமாத்திரேயன்‌ - சக்களத்தி புத்திரன்‌. 

வையகம்‌, வையம்‌ - உரோகணி, 
சிவிகை, தண்டிகை, தேர்‌, பண்டி, 
பாண்டில்பூண்டவூர்தி, பூமி, 
வாகனம்‌. 

வையாகரணம்‌ - வியாகரணம்‌. 

வையாகரணன்‌ - வியாகரணம்படித்‌ 
தோன்‌. 

வையாளிவீதி - குதிரைநட த்தும்வீதி. 

வைரகரம்‌ - பகைசாதித்தல்‌. 

வைரகரன்‌ - சத்துரு. 

வைரசுத்தி - பகைதீ£ர்த்தல்‌. 

வைரநிரியாணம்‌ - பகைநீக்கல்‌. 

வைரம்‌ - நவமணியினொன்று, பகை, 
விரோதம்‌, வீரம்‌. 

வைரவம்‌ - பைரவம்‌. 

வைரன்‌, வைரி - சத்துரு. 

வைரவன்‌ - பைரவன்‌. 

வைராகம்‌ - விராகம்‌. 


வைராகி - துறவி. 


வைராகிகன்‌ - துறவி. 
வைராக்கியசதகம்‌ - ஓர்‌ செய்யுள்‌. 
வைராக்கியம்‌ - பகை, வெறுப்பு. 
வைராங்கியம்‌ - ஆசையற்றிருத்தல்‌. 
வைராயமாணம்‌ - சத்துருத்தனம்‌. 
வைராலி - வயிரமனதுடையோன்‌. 
வைரி - சத்துரு. 

வைரிதை - வன்மம்‌, வீரம்‌. 
வைரியம்‌ - வீரியம்‌, வைராக்கியம்‌. 
வைரூப்பியம்‌ - அவலட்சணம்‌. 
வைரோசனநிகேதனம்‌ - பாதலம்‌. 


வைரோசனன்‌ -கசூரியன்‌, மாவலி, 
வாலி. 


வைரோசனி - புத்தன்‌, மாவலி, வாலி. 
வைரோதாரம்‌ - பழிவாங்கல்‌. 
வைலட்சணம்‌ - அவலட்சணம்‌. 
வைலட்சயம்‌ - எதிரிடை, வித்தியாசம்‌. 
வைலவம்‌ - வில்வம்‌. 

வைவாகிகம்‌ - விவாகம்‌. 

வைவு - ச்சு, சாபம்‌. 

வைவைச்சுதன்‌ - ஒர்மனு, சனி, நமன்‌. 
வைனதகம்‌ - நெய்ப்பாத்திரம்‌. 
வைனதேயன்‌ - கருடன்‌. 


வைனம்‌ - பகுத்தல்‌. 


வோ 


வோரகம்‌, வோலகம்‌ - எழுத்து. 


வெள 
வெள - ஒலிக்குறிப்பு, ஒரெழுத்து, 
வெளவென்னேவல்‌. 
வெளவல்‌, வெளவுதல்‌ - கொள்ளை 
யிடல்‌,திருடல்‌, பிடித்தல்‌, வாருதல்‌. 


வெளவால்‌ - ஓர்‌ பறவை. 


குறிப்புகள்‌ 


குறிப்புகள்‌ 


